பண்பறிபகுப்பாய்வு 


( QUALITATIVE ANALYSIS ) 


ஆசிரியர் : 
V. அலெக்சியேவ் 


தமிழாக்கம் : 
கே.கலியமூர்த்தி 


பாட 


uns 


தமிழ்நாட்டுப்பாடநூல் நிறுவனம் 


கால் மாடு 


த . பா . நி . ( க.வெ.) வரிசை எண் -809 


பண்பறி பகுப்பாய்வு 


( பட்டப் படிப்பிற்குரியது ) 


ஆசிரியர் 


V. அலெக்சியேவ் 


ரஷ்ய மொழியிலிருந்து ஆங்கிலத்தில் பெயர்த்தவர் 

E. B. யுவரோவ் 


தமிழாக்கம் 
கே . கலியமூர்த்தி , எம்.எஸ்ஸி . 
வேதியியல் உதவிப் பேராசிரியர் , 
அரசினர் கலைக் கல்லூரி , 

சேலம் . 


டும் 


நொய் 


தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 


First Edition - July , 1978 


Number of Copies -- 2000 


T.N.T.B.S. ( C.P.) No. 809 


Government of Tamilnadu 


QUALITATIVE ANALYSIS 
V. ALEXEYEV 


Translated from the Russian by 
E. B. UVAROV 


Translated from the English by 
K. KALIYA MURTHY 


Price Rs . 16–65 


Published by the Tamilnadu Textbook Society 
under the Centrally Sponsored Scheme of produc 
tion of books and literature in regional languages 
at the University level, of the Government of 
India in the Ministry of Education and Social 
Welfare (Department of Culture ) New Delhi. 

This book has been printed on concessional 
paper made available by the Government of India . 


Printed by 
Jeevan Press , 
Madras -600 005 . 


அணிந்துரை 
( திரு . செ . அரங்கநாயகம் , தமிழகக் கல்வி அமைச்சர்) 


களை 


ஆகிய 


என்று 


தமிழைக் கல்லூரிக் கல்வி மொழியாக ஆக்கிப் பதினெட் 
டாண்டுகள் ஆகிவிட்டன . குறிப்பிட்ட சில கல்லூரிகளில் இளங் 
கலை வகுப்புவரை மாணவர்கள் தங்கள் பாடங்கள் அனைத்தையும் 
தமிழிலேயே கற்றுவந்தனர் . 1969 ஆம் ஆண்டிலிருந்து அறிவியல் 
பாடங்களையும் தமிழிலேயே கற்பிக்க ஏற்பாடு செய்துள்ளோம் . 
தமிழிலேயே கற்பிப்போம் என முன்வந்துள்ள கல்லூரி ஆசிரியர் 
களின் ஊக்கம் , பிற பல துறைகளில் தொண்டு செய்வோர் இதற் 
கெனத் தந்த உழைப்பு , தங்கள் சிறப்புத் துறைகளில் நூல்கள் 
எழுதித் தர முன்வந்துள்ள நூலாசிரியர்கள் தொண்டுணர்ச்சி 
இவற்றின் காரணமாக இத் திட்டம் நம்மிடையே மகிழ்ச்சியும் 
மனநிறைவும் தரத்தக்க வகையில் நடைபெற்று வருகிறது . 
இவ்வகையில் கல்லூரிப் பேராசிரியர்கள் கலை , அறிவியல் பாடங் 

மாணவர்களுக்குத் தமிழிலேயே பயிற்றுவிப்பதற்குத் 
தேவையான பயிற்சியைப் பெறுவதற்கு மதுரைப் பல்கலைக்கழக 
மும் சென்னைப் பல்கலைக்கழகமும் ஆண்டுதோறும் எடுத்துவரும் 
பெருமுயற்சியைக் குறிப்பிட்டுச் சொல்லவேண்டும் . 

வரலாற்றியல் , அரசியல் , உளவியல் , பொருளியல் , மெய்ப் 
பொருளியல் , புவியியல் , புவியமைப்பியல் , மனையியல் , கணித 
வியல் , இயற்பியல் , வேதியியல் , உயிரியல் , வானியல் , புள்ளி 
பயியல் , விலங்கியல் , தாவரவியல் , பொறியியல் , சட்டவியல் 
எல்லாத் துறைகளிலும் மூல நூல்கள் , மொழிபெயர்ப்பு நூல்கள் 

இருவகையிலும் தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 
நூல்களை வெளியிட்டு வருகிறது . 

இவற்றுள் ஒன்றான பண்பறி பகுப்பாய்வு என்னும் இந் நூல் 
தமிழ்நாட்டுப்பாடநூல் நிறுவனத்தின் 809 ஆவது வெளியீடாகும் . 
கல்லூரித் தமிழ்க் குழுவின் சார்பில் வெளியான 35 நூல் 
களையும் சேர்ந்து இதுவரை 844 நூல்கள் வெளிவந்துள்ளன . 
இந்நூல் மைய அரசு , கல்வி , சமூகநல அமைச்சகத்தின் மாநில 
மொழியில் பல்கலைக்கழக நூல்கள் வெளியிடும் திட்டத்தின்கீழ் 
வெளியிடப்படுகிறது . 

தமிழில் பயிலும் மாணவர்கள் உலக மாணவர்களிடையே 
சிறந்த இடம் பெறவேண்டும் என்பதே நம் குறிக்கோளாகும் . 
கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் கலையியற் பாடங்களை 
யும் , அறிவியற் பாடங்களையும் , தொழில் நுட்ப அறிவுப் பாடங் 
களையும் பயிலுகின்ற மாணவர்கள் , அவற்றைத் தமிழில் பயில 
வேண்டும் என்பதை வலியுறுத்தி வருவதற்குக் காரணம் , 
தமிழறிவு வளரவேண்டும் என்பதைவிட , தமிழ் மக்களின் அறிவு 
ஆற்றல் எளிதாக , விரைவாக வளரவேண்டும் என்பது தான் . 
எதிலும் தமிழ் ; எங்கும் தமிழ் என்னும் குறிக்கோளை நிறை 
வேற்ற வேண்டிய கடப்பாடு தமிழக ஆசிரியப் பெருமக்களையும் 
மாணவர்களையும் சார்ந்ததாகும் . தமிழ்நாட்டுப் பல்கலைக்கழகங் 
களின் பல்வகை உதவிகளுக்கும் ஒத்துழைப்புக்கும் நம் மனம் 
கலந்த நன்றி உரியதாகுக ! 

செ . அரங்கநாயகம் 


இந் நூல் பண்பறி பகுப்பாய்வின் பாடப் புத்தகம் ஆகும் . 
இது பண்பறி பகுப்பாய்வின் அறிமுறை அடிப்படைகளைக் கொடுக்க 
கிறது ; பல்வேறு எதிர் அயனிகள் , நேர் அயனிகளின் மிக முக்கிய 
மான வினைகளையும் அவைகளின் கலவைகளுக்கான பகுப்பாய்வின் 
முறைப்படுத்திய செய்முறைகளையும் விவரிக்கிறது . எதிர் 
அயனிகள் நேர் அயனிகளைக் கண்டறிவதற்கான சில பொட்டுச் 
சோதனைகளும் , நுண்வே திச் ( microchemical ) சோதனைகளும் 
ஆராயப்பட்டுள்ளன . டைட்டேனியம் , வனேடியம் , மாலிப் 
டினம் , டங்ஸ்டன் , ஆகியவற்றின் அயனிகளைக் கண்டறியும் சிறப் 
புச் சோதனைகளும் உலோகங்கள் , உலோகக் கலவைகளின் பகுப் 
பாய்வு பற்றிய சிறப்பு அத்தியாயங்களும் உள்ளன. 

வேதியியல் முக்கிய பாடமல்லாத உயர்கல்வி நிலைய மாண 
வர்களுக்கு இந் நூல் ஏற்றதாகும் . 


1959 ரஷ்யப் பதிப்பின் திருத்திய வடிவம் . 


பொருளடக்கம் 


பக்கம் 


1. தோற்றுவாய் 


1 


7 
18 , 


16 . 


1 , தலைப்பும் பகுப்பாய்வு வேதியியலின் 

முறைகளும் 
2. பகுப்பாய்வுச் சோதனைகளை நிகழ்த்தும் 

முறைகள் 
3. நுண்படிக ஆய்வு வினைகள் 
4. வினைப்பொருள் கரைசல்களின் செறிவு 
5. வினையின் நிபந்தனைகள் , வினையின் நுட்பமும் 

தனித் தன்மையும் 
6. பின்னமுறையும் முறைப்படுத்திய பகுப்பாய்வும்... 
7 , பண்பறி பகுப்பாய்வில் எதிர் அயனிகளின் 

வகையீடும் - தொகுதி வினைப்பொருள்களும் 
8. பகுப்பாய்வு வேதியியல் - வளர்ச்சியின் 

சுருக்கமான வரலாறு 
வினாக்களும் கணக்குகளும் 


20 


26 


29 


37 
45 


2. தொகுதி -ன் எதிர் அயனிகள் 


55 


அறிமுறை பகுதிகள் 
9. நிறைதாக்க விதி 
10. பிரிகை வீதம் - மிகு அளவு மின் , பகுளியும் , 

குறையளவு மின் பகுளியும் 
11. குறையளவு மின் பகுளிகளின் மின் பிரிகை 

மாறிலி 
12. அயனிச் சமநிலையை நகர்த்துதல் - பொது 

அயனி விளைவு 
13. மிகு அளவு மின்பகுளிகள் கரைசலில் உள்ள நிலை ... 


61 


68 
78 


vil 


பக்கம் 
76 


81 


89 


14. வினைத்திறன் - வினைத்திறன் குணகம் 
15. நீரின் பிரிகை . ஹைட்ரஜன் அயனி அடுக்கு ( pH ) ... 
16. தாங்கல் அமைப்புகள் 
17. பண்பறி பகுப்பாய்வில் pH- ஐ நிர்ணயித்தல் . 

வினாக்களும் கணக்குகளும் 


99 


105 . 


தொகுதி -ன் எதிர் அயனிகளுக்கான வினைகளும் பகுப்பாய்வு 

செய் முறையும் 


108 


110 


117 


121 


18. தொகுதி I- இன் எதிர் அயனிகளுடைய பொதுப் 

பண்புகள் 
19. K + எதிர் அயனியின் வினைகள் 
20. எதிர் ஆயனி Na + - இன் வினைகள் 
21. NH , + , அம்மோனியம் எதிர் அயனியின் வினைகள் 
22. Mg ++ ; எதிர் அயனியின் வினைகள் 
23. தொகுதி 1 எதிர் அயனிகள் கலவைகளின் 

பகுப்பாய்வு 
வினாக்களும் கணக்குகளும் 


128 


13.5 
144 . 


... 


3. தொகுதி II எதிர் அயனிகள் 


145 


155 . 


161 


178 


கொள்கைப் பகுதிகள் 
24. கரைதிறன் பெருக்கம் 
25. கரைதிறன் பொது அயனிகளால் அடையும் 

மாற்றம் - உப்பு விளைவு 
26. வீழ்படிவுகள் உண்டாதல் 
27. பின்ன வீழ்படிவடைதல் 
28. வீழ்படிவுகள் கரைதல் 
29. சுமாராகக் கரையும் மின்பகுளிகளின் 

இடைமாற்றம் 
30. பரிமாற்ற வினைகளின் திசை 
31. அமிலங்கள் , காரங்கள் ஆகியவற்றின் தன்மை 

பற்றிய தற்காலக் கருத்துகள் 
வினாக்களும் கணக்குகளும் 


181 


... 


186 


... 


193 : 


196 
204 


பக்கம் 
தொகுதி 11 எதிர் அயனிகளுக்கான பகுப்பாய்வு வினைகளின் 

செய்முறை 


207 


209 


214 


221 


32. தொகுதி II எதிர் அயனிகளின் பொதுவான 

சிறப்பியல்புகள் 
33. தொகுதி வினைப்பொருளின் வினை 
34. பிரிக்கும் வினைகளின் துறை நுணுக்கங்கள் 
35.. Ba ++ எதிர் அயனியின் வினைகள் 
36 . 

Sr ++ எதிர் அயனியின் வினைகள் 
37 . கால்சியம் எதிர் அயனியின் வினைகள் 
38. தொகுதி II எதிர் அயனிகள் கலவைகளின் 

பகுப்பாய்வு 
வினாக்களும் கணக்குகளும் 


... 


225 . 


228 


.. 


231 


242 


4. தொகுதி III எதிர் அயனிகள் 


245 . 


251 


259 : 


268 


272 


275 


287 


கொள்கைப் பகுதிகள் 
39. சல்பைடுகள் வீழ்படிவடைதல் 
40. சல்பைடுகள் அமிலங்களுடன் வினைப்படுதல் 
41. கூழ் அமைப்புகள் 
42 . 

சக வீழ்படிவடைதல் 

வினாக்களும் கணக்குகளும் 
43 . உப்புகளின் நீராற்பகுப்பு 
44. நீராற்பகுப்பு வீதமும் உப்புக் கரைசல்களின் 

pH- ம் 
45. ஈரியல்பு சேர்மங்கள் 

வினாக்களும் கணக்குகளும் 
46. இரட்டை உப்புகளும் அணைவு உப்புகளும் 
47 . அணைவுச் சேர்மங்களின் அமைப்பு 
48. அணைவுகளின் நிலைத்தன்மை 
49. பகுப்பாய்வில் அணைவுச் சேர்மங்களின் 

முக்கியத்துவம் 
50. ஆக்சிஜனேற்ற - ஒடுக்க வினைகள் 

வினாக்களும் கணக்குகளும் 


300 


309 


312 


315 


320 


327 
335 . 


351 


viii 


பக்கம் 


355 


362 


369 


377 


தொகுதி II எதிர் அயனிகளின் வினைகளும் பகுப்பாய்வு 

செய்முறையும் 
51. தொகுதி II எதிர் அயனிகளின் பொதுவான 

தனிப்பட்ட இயல்புகள் 
52. தொகுதி வினைப்பொருளின் வினை 
53. Al +++ எதிர் அயனியின் வினைகள் 
54. குரோமியம் அயனிகளின் வினைகள் 
55. இரும்பு எதிர் அயனிகளின் வினைகள் 
.56 . 

Mn ++ எதிர் அயனியின் வினைகள் 
57. Zn ++ எதிர் அயனியின் வினைகள் 
58. Co ++ எதிர் அயனியின் வினைகள் 
59. Ni ++ எதிர் அயனியின் வினைகள் 
60. தொகுதி III எதிர் அயனிகள் கலவைகளின் 

பகுப்பாய்வு 
வினாக்களும் கணக்குகளும் 


387. 


393 


401 


410 


416 


418 


448 


459 


5. தொகுதி IV எதிர் அயனிகள் 
கொள்கை அடிப்படைகள் 
61. ஆக்சிஜனேற்ற மின்னழுத்தங்கள் 
62. ஆக்சிஜனேற்ற - ஒடுக்க வினைகளின் திசை 
63. செறிவு , வினையின் ஊடகம் ஏற்படுத்தும் 

விளைவுகள் 
64. ஆக்சிஜனேற்ற - ஒடுக்க வினைகளின் சமநிலை 

மாறிலிகள் 
வினாக்களும் கணக்குகளும் 


466 


470 


480 


... 


தொகுதி IV எதிர் அயனிகளுக்கான வினைகளும் 

பகுப்பாய்வு செய்முறையும் 
65. தொகுதி IV எதிர் அயனிகளின் பொதுவான 

தனிச் சிறப்பியல்கள் 
66. தொகுதி வினைப்பொருள்களின் வினை 
67. Ag + எதிர் அயனியின் வினைகள் 


483 


488 


496 


ix 


பக்கம் 
499 


502 


506 


510 


68. Pb ++ எதிர் அயனியின் வினைகள் 
69. மெர்க்குரி எதிர் அயனிகளின் வினைகள் 
70. Cu ++ எதிர் அயனியின் வினைகள் 
71. Cd ++ எதிர் அயனியின் வினைகள் 
72. Bi+++ எதிர் அயனியின் வினைகள் 
73. தொகுதி IV எதிர் அயனிகள் கலவைகளின் 

பகுப்பாய்வு 
வினாக்களும் கணக்குகளும் 


515 


520 


535 


6. தொகுதி V எதிர் அயனிகள் 


537 


545 


552 


558 


564 


74. தொகுதி V எதிர் அயனிகளின் பொதுவான 

பண்புகள் . தயோ உப்புகள் 
75. தொகுதி வினைப்பொருளின் வினை 
76. ஆர்செனிக் அயனிகளின் வினைகள் 
77. ஆன்டிமனி அயனிகளின் வினைகள் 
78. டின் அயனிகளின் வினைகள் 
79. தொகுதி V அயனிகளின் கலவைகளுடைய 

பகுப்பாய்வு 
80. ஹைட்ரஜன் சல்பைடின் உதவியில்லாமல் எதிர் 

அயனிகளின் பண்பறி பகுப்பாய்வு 
வினாக்களும் கணக்குகளும் 


572 


... 


581 


... 


586 


7. டைட்டேனியம் , வனேடியம் , மாலிப்டினம் , 

டங்ஸ்டன் தனிமங்கள் 


588 


... 


593 


595 


597 


81 . பொதுவான தனிச் சிறப்பியல்புகள் 
82 . 

Ti ++++ அயனியின் வினைகள் 
83. VO , - அயனியின் வினைகள் 
84. McO ; -- அயனியின் வினைகள் 
85. WO ; -- அயனியின் வினைகள் 
86. Ti ++++ , VO : - , McO ; -- , WO ; -- அயனி 

களின் கலவைகளுடைய பகுப்பாய்வு 
வினாக்களும் கணக்குகளும் 


600 


601 


606 


X 


பக்கம் 


608 


610 


1612 


617 
618 
620 


- 


625 


627 


Ass 


8. நேர் அயனிகள் 
87. நேர் அயனிகளின் வகையீடு 
தொகுதி 1 நேர் அயனிகள் 
88. சல்பேட்டின் , SO ; -- வினைகள் 
89. SO , -- , சல்பைட்டின் வினைகள் 
90. தயோ சல்பேட்டின் , S20;-- வினைகள் 
91. கார்பனேட்டின் , CO ; -- வினைகள் 
92. பாஸ்பேட்டின் , PO ; --- வினைகள் 
93. போ ரேட் அயனிகளின் , B.0, - ,1 BO ; 

வினைகளைக் கண்டறிதல் 
94. ஃபுளூரைடின் , F- வினைகள் 
95. சிலிக்கேட்டின் , Si0;-- வினைகள் 
96. ஆக்சலேட்டின் , C, 0 ; -- வினைகள் 
தொகுதி II . நேர் அயனிகள் 
97. குளோரைடின் , CI- வினைகள் 
98. புரோமைடின் , Br- வினைகள் 
99. அயோடின் , 1- வினைகள் 
100. சல்பைடின் , S-- வினைகள் 
101. தயோ சயனேட்டின் , CNS- வினைகள் 
102 , ஃபெரோசயனைடின் , [ Fe ( CN ) ) -- வினைகள் 
103. ஃபெரிசயனைடின் , [ Fe ( CN ) ; ] --- வினைகள் 
104. தொகுதி II நேர் அயனிகள் கலவைகளின் 

பகுப்பாய்வு 


630 
632 


.... 


635 


.. 
... 


640 


643 


648 


653 


657 
660 


663 


... 


தொகுதி III நேர் அயனிகள் 
105. நைட்ரேட்டின் , NO : - வினைகள் 
106. நைட்ரைட்டின் , NO , - வினைகள் 
107. அசிட்டேட்டின் , CH , COO- வினைகள் 
108. பெர்மாங்கனேட்டின் , MnO -வினைகள் 
109. தொகுதிகள் I , II , III -ன் நேர் அயனிகள் 

கலவைகளின் பகுப்பாய்வு 
வினாக்களும் கணக்குகளும் 


668 
672 
675 
676 


.. 


679 
689 


xi 


9. பொதுமுறை பகுப்பாய்வு 
( எதிர் அயனிகளையும் நேர் அயனிகளையும் கண்டறிதல் ) 
110. முன்னோடி கவனித்தலும் பகுப்பாய்விற்குப் 
பொருளைத் தயாரித்தலும் 

692 
111. முன்னோடிச் சோதனைகள் 

693 
112. எதிர் அயனிகளைக் கண்டறிதல் 

700 
113. பாஸ்பேட் நேர் அயனி முன்னிலையில் எதிர் 
அயனி கண்டறிதல் 

710 
114. நேர் அயனிகளைக் கண்டறிதல் 

721 
115. உலோகங்கள் உலோகக் 
பகுப்பாய்வு 

725 
வினாக்களும் கணக்குகளும் 

735 
10. பொட்டுச் சோதனைகள் பற்றிய சுருக்கமான தகவல்கள் 
116. பொட்டுச் சோதனைகள் பற்றிய பொதுவான 
தனிச் சிறப்பியல்புகள் 

737 
117. தனிப்பட்ட எதிர் அயனிகளுக்கான பொட்டுச் 
சோதனைகள் 

741 
பிற்சேர்க்கை 
I. பண்பறி பகுப்பாய்வில் பயன்படும் வினைப் 
பொருள்கள் 

761 
II . நீர்க் கரைசல்களில் 

18 °.ல் காரங்கள் , 
அமிலங்கள் , உப்புகளின் பிரிகை வீதம் 

771 
II . சில குறையளவு மின்பகுளிகளின் பிரிகை 
மாறிலிகளும் அடுக்குகளும் ( pk ) 

772 
IV . அறை வெப்பநிலையில் சுமாராகக் கரையும் சில 

மின்பகுளிகளின் கரைதிறன்களும் கரைதிறன் 
பெருக்கங்களும் 

774 
V. சில அணைவுகளின் நிலையில்லாமை மாறிலிகள் ... 776 
VI . தாங்கல் கலவைகளைத் தயாரித்தல் 

777 
VII . pH- ஐ நிர்ணயித்தலுக்கான நிறங்காட்டிகள் 778 
VIII . நியம ஆக்சிஜனேற்ற மின்னழுத்தங்கள் 

780 
IX . சில தனிமங்களின் அணு எடைகள் 

781 
கலைச்சொற்கள் 

783 
பெயர்க் குறிப்பகராதி 

793 
பொருட் குறிப்பகராதி 

795 


4. 


- 


மிஃகயில் வசிலியிலேவிச் லொமொனோசாவ் 


அன்டாயின் லாரான்ட் லெவாய்சியர் 


வெசிலி மிகாய்லொவிச் செவர்கின் 


பார் 


ஜோசப் லூயி கே லூசக் 


////// 


நிகலாய் அலெக்சாண்டிரோவிச் மென்சுட்கின் 


மிட்ரி இவானோவிச் மெண்டலீவ் 


லெவ் விளாடிமிரோவிச் பிசார்செவ்ஸ்கி 


லெவ் அலெக்சாண்டிரோவிச் சுகாயெவ் 


- 


இவான் அலெக்சியேவிச் கபுல்கோவ் 


1. தோற்றுவாய் 


( 1 ) தலைப்பும் பகுப்பாய்வு வேதியியலின் முறைகளும் 

கலவைகள் அல்லது பொருள்களின் வேதியியல் இயைபை 
அறியப் பயன்படும் வேதியியல் பகுப்பாய்வு முறைகளுக்கு 
அறிமுறை அடிப்படையை (theoretical basis ) அளிப்பதே பகுப் 
பாய்வு வேதியியலின் செயலாகும் . முதலில் பொருள்களின் 
பண்பறி இயைபே பகுப்பாய்வில் 

நிர்ணயிக்கப்படுகிறது , 
அதாவது அதில் எந்தெந்தத் தனிமங்கள் அல்லது அபனிகள் 
உள்ளன என்று கண்டுபிடிக்கப்படுகின்றன . பின்னர் பருமனறி 
இயைபு , கண்டுபிடிக்கப்படுகிறது . அதாவது அப்பொருளில் 
உள்ள தனிமங்களும் அயனிகளும் எவ்விகிதத்தில் உள்ளன என்று 
நிர்ணயிக்கப்படுகிறது . 

ஒரு பொருளிலுள்ள தனிமங்கள் அல்லது அயனிகளைக் கண் 
டறிவதே பண்பறி பகுப்பாய்வின் குறிக்கோளாகும் , 
ஒரு பொருளின் தனிப்பட்ட கூறுகளின் 

அளவுகளை 
நிர்ணயிப்பதே பருமனறி பகுப்பாய்வின் முதல் நோக்கமாகும் , 

பருமனறி பகுப்பாய்விற்கு முன்பு பண்பறி பகுப்பாய்வு 
நிகழ்த்தவேண்டும் என்பது இதிலிருந்து புலப்படுகிறது . ஒரு 
பொருளிலுள்ள ஒரு குறிப்பிட்ட கூறினுடைய சதவிகித 
இயைபை நிர்ணயிக்கும் தேவை ஏற்படும்போதுகூட பண்பறி 
பகுப்பாய்வு நிகழ்த்த வேண்டியுள்ளது . அக் கூறினுடனுள்ள 
மற்ற மற்றத் தனிமங்கள் அல்லது அயனிகள் யாவை என்றறிந் 
தால் தான் அக்கூறின் பருமனறி இயைபை நிர்ணயித்தலுக்கான 
மிகத் தகுந்த முறையை நாம் தேர்ந்தெடுக்க முடியும் . 


பொருள்களையும் அவைகளடையும் மாற்றங்களையும் ஆராய் 
வதற்கான முறைகளில் மிக முக்கியமான ஒன்றாகப் பகுப்பாய்வு 


2 


பண்பறி பகுப்பாய்வு 


வேதியியல் , அதிலும் குறிப்பாகப் பண்பறி பகுப்பாய்வு இருப்ப 
தால் இது மிகுதியான அறிவியல் மற்றும் , செய்முறை முக்கியத் 
துவம் வாய்ந்ததாகும் . வேதியியலுடன் தொடர்புள்ள அறி 
வியலின் பல கிளைகளான கனிமவியல் , புவியியல் , உடலியல் , 
நுண் உயிரியல் , மருத்துவம் , வேளாண்மை ஆகியவற்றில் மிக 
முக்கியமான பங்கு வகிக்கிறது . 


ஒவ்வோர் அறிவியல் ஆராய்ச்சியிலும் ஏதாவது ஒரு 
வழியில் வேதியியல் இயற்பாடுடன் பகுப்பாய்வு வேதியியல் 
முறைகளை ஆராய்ச்சியாளர் பயன்படுத்த வேண்டியுள்ளது . 
இதன் பயன்கள் எவ்வகையிலும் முக்கியத்துவம் குறைந்தவை 
அல்ல . நாட்டின் பொருளாதாரத்தில் வேதியியல் பகுப்பாய்வு 
கணிசமான அளவு முக்கியத்துவம் பெற்றுள்ளது . மிக முக்கிய 
மான பல தொழிற்சாலைக் கிளைகளில் உற்பத்தியின் பெருக்கத் 
திற்கும் , உற்பத்திக்கு இடையூறு நேராவண்ணம் இருக்கச் 
செய்யவும் வேதியியல் பகுப்பாய்வு பயன்படுகிறது . மண்வளம் , 
உரங்கள் , வேளாண்மை விளைபொருள்கள் , பயனுள்ள 
கனிமங்கள் ஆகியவைகளின் வேதியியல் ஆய்விற்கும் 
இன்றியமையாததாக உள்ளது . 


கொடுக்கப்பட்ட ஒரு பொருளிலுள்ள தனிமங்கள் அல்லது 
அயனிகளை அறிய , அதாவது பண்பறி பகுப்பாய்வு செய்ய 
வேதியியல் ( chemical ) , இயற்பியல் ( physical ) , இயற்பு வேதி 
யியல் ( physico - chemical ) போன்ற பலவகையான முறை 
களையும் பயன்படுத்தலாம் . ( இதுவே பருமனறி பகுப்பாய் 
விற்கும் பொருந்தும் . ) 


பண்பறி பகுப்பாய்வின் வேதியியல் முறைகளில் கண்டு 
பிடிக்க வேண்டிய தனிமம் அல்லது அயனி குறிப்பிட்ட பண்பு 
களுள்ள ஒரு புதிய சேர்மமாக மாற்றப்படுகிறது . 

அதன் 
தோற்றம் அதன் பண்புகளாலேயே நிரூபிக்கப்படுகிறது . அப் 
போது நிகழும் வேதிவினை பகுப்பாய்வு வினை எனப்படுகிறது . 
அவ் வினை நிகழக் காரணமாயுள்ள பொருள் வினை பொருள் 
எனப்படுகிறது . 


பகுப்பாய்வு வினைகளில் பயன்படுத்தப்படும் பொருளின் 
அளவைக் கொண்டு பேரளவு ( macro ) , நுண்ணளவு ( micro ) , 
சிற்றளவு ( semi niicro ) , மிக நுண்ணளவு ( ultra micro ) பகுப்பு 
எனப் பகுப்பாய்வின் முறைகளிடையே வேறுபாடு ஏற்படுத்தப் 
பட்டுள்ளது . 


தோற்றுவாய் 


3 


இதன் 


பேரளவுப் பகுத்தலில் அதிக அளவு பொருள் ( 0-5-1 கி . ) 
அல்லது கரைசல் ( 20-50 மி.லி. ) பயன்படுகிறது : 
வினைகள் சாதாரண சோதனைக் குழாய்களில் ( 10-20 மி.லி. ) , 
முகவை அல்லது குடுவையில் செய்யப்படுகின்றன . வீழ்படிவுகள் 
கரைசல்களிலிருந்து வடிதாளின் மூலம் வடிகட்டிப் பிரித்தெடுக் 
கப்படுகிறது . 

பேரளவுப் பகுத்தலில் பயன்படும் அளவில் நூற்றில் ஒரு 
பங்கு தான் பெரும்பாலும் நுண்ணளவுப் பகுத்தலில் பயன் 
படுகிறது ; அதாவது ஒருசில மில்லி கிராம் திண்மம் அல்லது 
ஒரு மி.லி. - ன் பத்தில் சில பங்குகள் தனிப்பட்ட கூறுகள் 
மிகச் சிறிய அளவில் இருந்தபோதிலும் அவைகளை அறியவல்ல 
மிக்வும் நுட்பமான வினைகள் இதில் பயன்படுத்தப்படுகின்றன . 
சொட்டு முறை அல்லது நுண்படிக ஆய்வு ( micro - crystallosco 
pic ) முறையால் இவ்வினைகள் நிகழ்த்தப்படுகின்றன. நுண்படிக 
ஆய்வு முறையில் இவ்வினைகள் பெரும்பாலும் நுண்ணோக்கித் 
தட்டின்மீது ( microscope slide ) நிகழ்த்தப்படுகின்றன . அப் 
போது உண்டாகும் படிகத்தின் உருவத்தை நுண்ணோக்கியைக் 
கொண்டு கண்டறிந்து பொருளிலுள்ள தனிமம் அல்லது 
அயனியை அறியலாம் . 

சொட்டு வினைகள் ( drop reactions ) அல்லது பொட்டுச் 
சோதனைகளின்போது கரைசலின் நிறமாற்றமோ அல்லது 
நிறமுள்ள வீழ்படிவோ உண்டாகிறது . 

இச் சோதனைகள் 
பெரும்பாலும் வடிதாள் துண்டுகளின்மீது செய்யப்படுகின்றன . 
சோதனைக்கான கரைசலும் வினைப் பொருள்களும் ஒரு குறிப் 
பிட்ட வரிசை 

முறையில் எடுத்துக் கொள்ளப்படுகின்றன . 
அறிய வேண்டிய கரைசலிலுள்ள அயனியைத் தெரிவிக்கும் 
வகையில் வினையானது 

தாளின்மீது நிறப்பொட்டுகளைத் 
தோற்றுவிக்கிறது . பல பள்ளங்களுடைய சிறப்புச் சொட்டு 
தட்டுகள் , கண்ணாடித் தட்டுகள் , பளிங்கு மூசைகள் முதலிய 
வற்றிலும் இச்சோதனைகளைச் செய்யலாம் . 

பேரளவு , நுண்ணளவுப் பகுப்புகளுக்கு இடைப்பட்டதாகச் 
சிற்றளவுப் பகுப்பு அமைந்துள்ளது . பேரளவுப் பகுப்பில் பயன் 
படும் அளவில் 1-1 அளவு தான் இம்முறையில் பயன்படுகிறது : 
இது சுமார் 50 மி.கி. திண்மத்திற்கும் 1 மி.லி. கரைசலுக்கும் 
ஒத்திருக்கும் . 

சிற்றளவுப் பகுத்தல் , பேரளவுப் பகுத் தலைவிடப் பல வகை 
களில் சிறந்ததாகும் ; கவனத்துடன் செய்தால் மிகச் சரியான 
முடிவுகளைத் தருகிறது . 


பண்பறி பகுப்பாய்வு 


ஒரு மி.கி.- வை விடக் குறைவான பொருள்களை ஆராய 
மிக நுண்ணளவுப் பகுப்புப் பயனாகிறது . இதில் பலதிறப்பட்ட 
பகுப்பாய்வுகளும் நுண்ணோக்கியின் அடியில் நிகழ்த்தப்படு 


கின்றன , 


- 


பல வகையான பகுப்பாய்வுகளின் செய்முறைகளிடையே 
உள்ள வேறுபாடுகள் படம் 1 - ல் முறையாகக் காட்டப்பட் 
டுள்ளன : இங்குக் கரைசலிலிருந்து வீழ்படிவுகளை நீக்கும் பல 
வழிகள் ஒப்பிட்டுக் காட்டப்பட்டுள்ளன : 

மற்றச் சோதனை முறைகளைப்போல் வேதியியல் பகுப்பாய்வு 
முறையும் பயன்படும் துறை கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாயுள் 
ளது. உதாரணமாகத் தற்போதுள்ள அறிவியல் , தொழிலறி 
வியல் ஆகியவற்றின் பெருகிவரும் தேவைகளைப் பூர்த்தி செய்ய 
முடியவில்லை . மிகச் சிறிய அளவில் உள்ள மாசுகளையும் அவை 
களின் அளவையும் நிர்ணயிக்கத் தகுந்த நிலை அடையவில்லை . 
குறைவான தரமுள்ள பொருள்களின் உற்பத்தியைத் தடுக்கவும் 
வினைகளைச் சீர்ப்படுத்தவும் , பகுப்பாய்வின் முடிவுகள் குறிப் 
பட்ட காலத்திற்குள் தேவைப்படுவதால் , தொழிற்கூடங்களின் 
தேவைகளுக்கேற்ப வேதியியல் முறைகளின் வேகம் சில சமயங் 
களில் போதுமானதாக இல்லை : 

இதன் காரணமாக வேதியியல் முறைகளைவிட இயற்பியல் , 
இயற்பு வேதியியல் . முறைகள் மேம்பட்டதாக உள்ளதால் 
அவைகள் 

பெரும்பான்மையாகப் பயன்பட்டுக்கொண்டிருக் 
கின்றன . 

பொருள்களின் வேதியியல் இயைபிற்கும் , சில பௌதிக 
பண்புகளுக்கும் இடையேயுள்ள தொடர்பின் அடிப்படையில் 
அமைந்தவை பெளதிக முறைகளாகும் : புன்சன் சுடர் , மின் 
வில் போன்றவற்றில் பொருள்களால் தரப்படும் வெளிவிடு நிற 
நிரலின் ஆய்வை அடிப்படையாகக் கொண்ட நிற நிரல் பகுப் 
பாய்வும் இதில் அடங்கியுள்ளது . சில தனிமங்களுக்கு உரித்தான 
நிற நிரல் வரிகளின் அலை நீளத்தைக் கொண்டு அத் தனிமங்கள் 
உள்ளனவா என்றறிய முடிகிறது . வரிகளின் செறிவைக்கொண்டு 
அத் தனிமங்களின் அளவுகளை நிர்ணயிக்க முடியும் : 

நிற நிரல் முறை மிகவும் நுட்பமானதாகும் ( சுமார் 
1076-10 s A : தனிமங்களைக் கண்டுபிடிக்க முடியும் ) : குறுகிய 
நேரமும் சிறிதளவு பொருளுமே தேவைப்படுகிறது . 

ஒரு பொருளைப் புற ஊதாக் கதிர்களால் தாக்கும்போது 
வெளிப்படும் ஒளிர்வை அடிப்படையாகக் கொண்ட ஒளிர்வுப் 


தங்கிக்குழாய் 


வடிதாள் 


-வீழ்படிவு 


பம்பிக்கு 


வடிநீர் 


வடிதாள் 


தங்கிக்குழாய் 


திரவம் 


கண்ணாடித்தட்டு, 


வழுதாள் 


விழப்டிவு 


வீழ்படிவுடன்கரைசல் 


வடிநீர் 


வடிநீர் 


வீழ்படிவு 


பேரளவுப்பகுப்பாய்வு 


சிற்றளவுநுண்ணளவுப்பகுப்பாய்வு 


நுண்ணோக்கிக்குழாய் 


கரைசல் 


கண்ணடிநுண்கூம்பு 


வீழ்படிவு நுண்கூம்பு 


கரைசலுடன் தங்துகிக்குழாய் 


வடிநீர் 


thaal 


தங்கிக்குழாய் 

வேழ்படிவு 

நுண்ணோக்கிஅடியில்தோற்றம் மிகநுண்ணளவுப்பகுப்பாய்வு படம்1-பல்வேறுபகுப்பாய்வுமுறைகளில்கரைசலிலிருந்துவீழ்படிவைப்பிரித்தல். 


6 


பண்பறி பகுப்பாய்வு 


பகுப்பாய்வையும் நாம் குறிப்பிடவேண்டும் : கண்ணுக்குப் 
புலப்படும் கதிர்களை நீக்கவல்ல ஒளி நீக்கி உள்ள பாதரச 
குவார்ட்ஸ் விளக்கு இக்கதிர்களைத் தருகிறது . ஒளிர்வுப் பகுப் 
பாய்வு நிற நிரல் பகுப்பாய்வைவிட நுட்பமான தாகும் 
( 10-10 கிராமுக்குக் குறைவாயுள்ள பொருளையும் கண்டுபிடிக்க 
முடியும் ) . இருந்தபோதிலும் சில பொருள்கள் தான் ஒளிர்வுத் 
தன்மை பெற்றவை . அதனால் இது பயனாகும் அளவு கட்டுப் 
பட்டுள்ளது . இருந்தபோதிலும் தொழிலறிவியலிலும் , அறி 
வியலின் பல கிளைகளிலும் வெற்றிகரமாகப் பயன்படுத்தப் 
படுகிறது ( கனிமங்கள் , 

( கனிமங்கள் , கரிமச் சேர்மங்களின் பகுப்பாய்வு , 
உயிரியல் , மருத்துவம் , வேளாண்மை , உணவுப் பொருள்கள் , 
தோல் பதனிடும் பொருள்கள் , கண்ணாடி தரம் பிரித்தல் , எண் 
ணெய்க் கிணறு ஆய்வு ஆகியவற்றை ஆராய்வதில் ) . 


பண்பறி பகுப்பாய்வில் பயன்படும் பௌதிக வேதியியல் 
முறைகளில் பரப்புக் கவர்ச்சிப் பகுப்பை நாம் முதலில் குறிப் 
பிடவேண்டும் . இம்முறையில் கண்ணாடிக் குழாயிலுள்ள திண்ம 
உறிஞ்சியின் ( உதாரணம் Al203 ) மூலம் ஆய்வுக்கரைசல் செலுத் 
தப்படுகிறது : பல அயனிகள் அல்லது பொருள்களின் * பரப்புக் 
கவர்ச்சி பெரிதும் மாறுபட்டிருப்பதால் அவைகள் பிரிகை 
அடைகின்றன . அவைகளுக்கே உரித்தான நிறங்களைக் 
கொண்டோ அல்லது வேறுபட்ட நிறங்களுடைய சேர்மங்களை 
உண்டாக்கும் வினைப் பொருள்களுடன் வினைப்படுத்துவதாலோ 
அவைகளை உறிஞ்சியின் பத்தியில் கண்டுபிடிக்க இயலுகிறது . 


அடுத்துச் சிறப்பான ஒரு கருவியில் ( முனைவாக்கப் பதிவுக் 
கருவி- Polarograph ) - சொட்டும் பாதரஸ எதிர் மின்முனை 
கொண்டு கரைசலை மின்னாற்பகுக்கும் முனைவாக்கப் பதிவுக் கருவி 
முறையைப்பற்றிக் காண்போம் . வோல்டேஜை அதிகரிக்கும் 
போது மின் அழுத்தத்தில் ஏற்படும் மாற்றத்தைக் காட்டும் 
வோல்ட் ஆம்பியர் வரைகோட்டை இக்கருவி தானாகவே பதிவு 
செய்கிறது . கரைசலிலுள்ள எதிர் அயனியைப் பண்பறி பகுப் 
பால் காட்டக் கூடியதோடுமட்டுமல்லாமல் அவைகளின் அளவை 
நிர்ணயிக்கவும் இவ் வரைகோட்டைப் பயன்படுத்தலாம் . 
இம்முறை மிகவும் நுட்பமானது , மிகக் குறுகிய காலமே 
தேவைப்படுகிறது . உலோகங்கள் உலோகக் கலவைகள் போன்ற 


1 ஒரு பொருளின் அயனிகள் அல்லது மூலக் கூறுகள் மற்றொரு 
பொருளின் புறப்பரப்பு ஏட்டில் சுற்றுப்புறத்திலிருந்து அடர்ப்பிக்கப் 
படுவதே புறப்பரப்புக்கவர்ச்சி என்பதாகும் . 


தோற்றுவாய் 


பொருள்களிலுள்ள மிகக் குறைவான மாசுகளை நிர்ணயிக்க இது 
மிகவும் தகுந்ததாகும் . 


பொருள்களை அடிப்படைத் துகள்களால் ( elementary 
particles ) தாக்கும்போது கதிரியக்க ஐசடோப்புகள் ( புதுத் 
தனிமங்கள் ) உண்டாகின்றன என்ற கதிரியக்கத் தூண்டல் 
முறையையும் , கண்டுபிடிக்கவேண்டிய தனிமத்தின் கதிரியக்க 
ஐசடோப்பைப் பயன்படுத்தும் தடம் அறி தனிம பகுப்பாய்வைப் 
பற்றியும் குறிப்பிடவேண்டும் . இம்முறைகள் இப்புத்தகத்தில் 
மேலும் விளக்கப்படவில்லை . 


பௌதிக , பௌதிக வேதியியல் முறைகளுக்குள்ள சிறப் 
பான பண்புகளின் காரணமாக அவைகள் பகுப்பாய்வில் சிறப் 
பான முக்கியத்துவம் கொண்டுள்ளன . இருந்தபோதிலும் வேதி 
யியல் முறைகள் தொடர்ந்து முக்கியம் நிறைந்ததாகவே 
யுள்ளன . மேலும் இவைகள் பகுப்பாய்வு வேதியியலை அறிந்து 
கொள்ள மிகவும் முக்கியமானவையாயுள்ளன . 


இப் புத்தகம் கனிமப் பகுப்பாய்வு முறைகளை மட்டும்பற்றிய 
தாகும் . கரிமப் பொருள்கள் மற்ற முறைகளால் ஆராயப் 
படுகின்றன . அவைகளில் மிக முக்கியமானவை சிறப்புப் புத்த 
கங்களில் ( special manuals ) விவரிக்கப்பட்டிருக்கின் றன . 


( 2 ) பகுப்பாய்வுச் சோதனைகளை நிகழ்த்தும் முறைகள் 


பகுப்பாய்வுச் சோதனைகளை உலர் மற்றும் ஈரமுறைகளால் 
நிகழ்த்தலாம் . முன் முறையில் ஆராயவேண்டிய பொருளையும் 
தகுந்த வினைப் பொருளையும் திண்ம நிலையில் ஒருங்கே எடுத்துக் 
கொண்டு , உலர் வெப்ப நிலைக்குச் சூடு செய்யவேண்டும் . இரண் 
டாவது முறையில் வினைப் பொருளுக்கும் ஆராயவேண்டிய 
பொருளுக்குமிடையே கரைசலில் நிகழும் வினை கண்டறியப் 
படுகிறது . 


சில உலோகங்களின் உப்புகள் , சுடரை நிறப்படுத்துவதை 
அடிப்படையாகக் கொண்ட சோதனைகளும் உலர் சோதனையில் 
அடங்கும் . ஒளியற்ற சுடரில் பிளாட்டினக் கம்பியில் எடுக்கப் 
பட்டுள்ள சோடியம் உப்பைச் செலுத்தினால் சுடரானது ஆழ்ந்த 
மஞ்சளாகிறது ; பொட்டாசியம் உப்புகள் ஆழ்ந்த 

ஊதா 
நிறத்தைத் தருகின்றன ; ஸ்டிரான்ஷியம் - இரத்தச் சிவப்பு , 
பேரியம் - பச்சை . அறியவேண்டிய பொருளில் இத் தனிமங்கள் 


பண்பறி பகுப்பாய்வு 


உள்ளதைத் தகுந்த சூழ்நிலையில் இந் நிறங்களைக்கொண்டு 
தெரிந்து கொள்ளலாம் : 


சோடியம் டெட்ரபோரேட்டை ( வெண்காரம் ) Nag B4 075 
10 H , O அல்லது சோடியம் அம்மோனியம் ஹைட்ரஜன் பாஸ் 
பேட்டை ( மைக்ரோகாஸ்மிக் உப்பு ) Na NH4 HPO4 . 4H9 ) சில 
உலோகங்களின் உப்புகளுடன் உருக்கும்போதும் , அறியவேண் 
டிய பொருளுடன் Nas CO , - ம் K , CO : - ம் அல்லது NagCO : - ம் 
KNO : - ம் சேர்ந்த திண்மக் கலவையை இளக்கியாகக்கொண்டு 
உருக்கும்போதும் , நிறமுள்ள மணிகள் உண்டாகின்றன . 
சோதனையும் உலர்சோதனையில் அடங்கும் . 


வெப்ப வேதியியல் முறைகள் ( pyrochemical ) கனிமங்கள் , 
பாறைகள் ஆகியவற்றைப் பகுப்பாய்வதில் பெருவாரியாகப் 
பயன்படுகின்றன . 


ஆராயவேண்டிய திண்மப்பொருளை ஒரு திண்ம வினைப் 
பொருளுடன் கடையும் மற்றொருமுறை சில சமயங்களில் பயனா 
கிறது . அறியவேண்டிய தனிமங்கள் நிறமுள்ள சேர்மங்களைத் 
தருகின்றன என்ற கருத்தை அடிப்படையாகக் கொண்ட இம் 
முறை 1898 - ல் எஃப் . எம் . பௌவிட்ஸ்கி என்பவரால் தரப் 
பட்டது . உதாரணமாக , கோபால்ட்டை அறிய கோபால்ட் 
சல்பேட்டின் ஒரு சில படிகங்களை ஏறத்தாழ சமஅளவு திண்ம 
அம்மோனியம் தயோசயனேட் வினைப்பொருளுடன் சேர்த்துப் 
பளிங்குத்தட்டில் தேய்க்கும்போது கோபால்ட்டின் அணைவுச் 
சேர்மமான ( NH4 ) , [ Co ( CNS ) 4 ] - ஐ இக்கலவை கொடுத்து நீல 
நிறமாக மாறுகிறது . இவ்வினை பின்வரும் சமன்பாட்டால் காட் 
டப்படுகிறது . 


CoSO44 NH ,CNS = ( NH4 ) 3 [ Co( CNS) 3+ ( NH4)2SO4. 


இவ் வினைகளை மிகச் சிறிய அளவு பொருள் கொண்டு நிகழ்த் 
தலாம் . 


காற்றிலிருந்து பறப்புக் கவர்ச்சியால் பெறப்பட்ட நீரின் 
துணைகொண்டே வினைகள் கடைதலின்போது நடைபெறு 
கின்றன என்பதை இங்குக் கவனிக்கவேண்டும் . எனவே , இது 
உண்மையான உலர் சோதனையாகாது . 


உலர் சோதனைகள் துணைப் பங்கு வகிக்கின்றன ; இவைகள் 
பொதுவாக முன்னோடிச் சோதனைகளாகப் பயன்படுகின்றன . 


தோற்றுவாய் 


பொருள்களின் கரைசல்களிடையே நடைபெறும் ஈரச் 
சோதனைகள் மிகப் பெரும்பாலாகப் பண்பறி பகுப்பாய்வில் 
நிகழ்த்தப்படுகின்றன . 


இச் சோதனைகளில் சோதனைக்குள்ளாகும் பொருள் முதலில் 
கரைக்கப்படவேண்டும் . பொருள் நீரில் கரையக் கூடிய தாயிருந் 
தால் வழக்கமாக நீர் அல்லது அமிலம் கரைப்பானாக உள்ளது . 
இரண்டாவது கரைப்பானில் நீரில் எளிதில் கரையத்தக்க 
உப்பாகப் பொருள் மாற்றப்படுகிறது . உதாரணமாக , 


CuO + H2SO4 = Cu SO4 + H , 0 


Fe ( OH ) + 3HCI = Fe Cls + 3H2O 
CaCO3 + 2HNO3 = Ca ( NO3 ) , + H, O + CO , T 


* 


வினைகள் உண்மையிலேயே நிகழ்ந்தனவா என்று காட்டத் 
தக்க புற விளைவுகள் , அல்லது எளிதில் உணரத்தக்க மாற்றங் 
கள் உடன் நிகழும் வினைகளே பண்பறி பகுப்பாய்வில் பயன்படு 
கின்றன . பொதுவான புறவிளைவுகள் : 


( அ ) கரைசலின் நிறமாற்றம் ; 
( ஆ ) வீழ்படிவு தோன்றுதல் ( அல்லது கரைதல் ) ; 
( இ ) வாயுக்கள் வெளிப்படுதல் , 


வீழ்படிவு தோன்றுதல் கரைசலின் நிறமாற்றம் ஏற்படுதல் 
ஆகிய உடனிகழக்கூடிய வினைகள் பெரும்பாலும் பயனாகின்றன . 


பெரும்பாலான கனிமச் சேர்மங்களின் பகுப்பாய்வில் உப் 
புகள் , அமிலங்கள் , காரங்கள் ஆகியவற்றின் நீர்க்கரைசல்கள் 
பயனாகின்றன . அதாவது , அவைகள் நீர்க்கரைசல்களில் அயனி 
களாகப் பிரிகின்றன . எனவே ; ஈரச்சோதனைகளில் பெரும்பாலும் 
அயனிகளிடையே வினை நடைபெறுகின்றன ; எனவே , இவ்வினை 
களைப் பயன்படுத்தி தனிமங்கள் அளிக்கும் அயனிகளைத்தான் 
கண்டுபிடிக்கிறோம் ; தனிமங்களைக் கண்டுபிடிப்பதில்லை . 


* ஒரு பொருள் வாயுவாக வெளிப்படுகிறது என்பதை மேல் நோக்கிய 
அம்புக்குறி காட்டுகிறது ; கீழ் நோக்கிய அம்புக் குறி வீழ்படி வடைதலைக் 
காட்டுகிறது . 

ஒரு குறிப்பிட்ட அயனியை அறியும் போது அதற்கு ஒத்திசைவான 
தனிமத்தையும் அப்பொருளிலுள்ளதென அனுமானிக்கலாம் . 


10 


பண்பறி பகுப்பாய்வு 


உதாரணமாக , AgNO3 கரைசலுடன் 

வினைப்படுத்தி 
HCI- ல் அல்லது குளோரைடு கரைசல்களில் குளோரின் கண்டு 
பிடிக்கப்படுகிறது . தயிர் போன்ற வெண்ணிற வீழ்படிவாக 
AgCl கிடைக்கிறது . இது குளோரின் இருத்தலைக் குறிப்பதாக 
எடுத்துக்கொள்ளப்படுகிறது . 


HCI + Ag NO3 = Agal ) + HNO3 
CaCl , + 2 AgNO3 = 2Agal ++ Ca ( NOs) , 


இச் சமன்பாட்டில் வீழ்படிவான . AgCl தவிர மற்ற எல்லா 
உப்புகளும் அயனிகளாக உள்ளன . எனவே , கடைசிச் சமன் 
பாட்டைப் பின்வருமாறு எழுதலாம் : 

Ca+++ 2C1- + 2Ag++ 2NO , = 2Agal + + Ca+++ 2NO ; 


Ca ++ , 

NO ; அயனிகள் மாற்றமடையாமலிருப்பதால் 
அவைகள் 

சமன்பாட்டில் இருப்பது பொருளற்றதாகிறது .) 
எனவே , அவைகளைச் சமன்பாட்டிலிருந்து நீக்கிவிடலாம் . 
எனவே , 


2Cl + 2Ag + = 2Agal , 
இதை இரண்டால் வகுத்தால் 
Cl + Ag + = Agal | 


இது தான் இவ்வினையின் அயனிச் சமன்பாடு ஆகும் . குளோ 
ரைடு கரைசலுக்கும் AgNO ; - க்கும் இடையே நிகழும் எந்த 
வினைக்கும் இதுவே அயனிச் சமன்பாடு ஆகும் . 


சில்வர் குளோரைடு வீழ்படிவைக் கொடுக்க Ag + , CI அயனி 
கள் கரைசலில் வினைப்படுகின்றன என்பதே இவ் வினையில் 
முக்கியமானதாகும் என்பதை இந்த அயனிச் சமன்பாடு காட்டு 
கிறது . குளோரின் , குளோரைடு 

அயனிகளாக இல்லாமல் 
வேறு அயனியாகவோ (உதாரணமாக , குளோரைட் CIO ; } 
அல்லது சிதைவடையாத மூலக்கூறுகளாகவோ ( உ - ம் : குளோ 
ரோஃபாம் , ( CHCls ) இருக்குமானால் இந்த வினை நடைபெறுவ 
தில்லை . KCIO3 , CHCI , போன்ற பொருள்கள் குளோரினைக் 
கொண்டிருந்தாலும் அவைகள் சில்வர் நைட்ரேட்டுடன் Agal 
வீழ்படிவைக் கொடுப்பதில்லை . எனவே , இவ்வினையைப் பயன் 
படுத்தி நாம் Cl அயனியைத்தான் கண்டுபிடிச்கிறோமே தவிர 
குளோரினைக் கண்டு பிடிப்பதில்லை என்பது தெளிவாகிறது . இதே. 


தோற்றுவாய் 


11 


முறையில் Cl- அயனிக்கான வினைப்பொருள் கரைசலிலுள்ள 
Ag + அயனியே தவிர Ag NO , அல்ல . ஆகையால் AgNQ ; - க்குப் 
பதில் Ag2504 , CHgCOOAg கரைசல்களையும் பயன்படுத்தலாம் . 


2NaCl + Ag2SO4 = 2 AgCl + NazSO4 
CaCl2 + 2CH3COOAg = 2Agal | + ( CH3COO ) 2Ca 


ஒரு தனிமம் பல இணைதிறனுள்ள அயனிகளைக் கொடுக்கு 
மானால் ஒவ்வோர் அயனியும் அதற்குரிய தனிச் சிறப்பான வினை 
களைக் காட்டும் . உதாரணமாக Fe+++ அயனி காரங்களுடன் 
செம்பழுப்பு நிற Fe ( OH ) : - ஐ வீழ்படிவடையச் 

செய்கிறது ; 
அப்படியிருக்க Fe ++ அயனி காரங்களுடன் மங்கிய பச்சை நிற 
Fe ( OH ) 2 வீழ்படிவைத் தருகிறது . இதே முறையில் Cu +++ , ( u + 
அயனிகள் MnO ) , MnO , அயனிகள் முதலியவை வேறுபட்ட 
வினைகளைத் தருகின்றன . எனவே , ஆராயப்படும் பொருளி 
லுள்ள தனிமங்களின் இணை திறன்கள் வழக்கமாகப் பண்பறி 
பகுப்பாய்வு முறையால் உறுதிப்படுத்தப்படுகின்றன . 


ஈரச்சோதனைகளில் அயனிகளைத்தான் தடம் 

தடம் அறிய முடி 
கிறது ; தனிமங்களை அல்ல . எனவே , பண்பறி பகுப்பாய்வில் 
தனிப்பட்ட பொருள்களின் ஆய்வில் அவைகளின் வாய்பாடுகளை 
உறுதிப்படுத்த முடிகிறது . உதாரணமாக , தகுந்த வினைகளால் 
ஆய்வுக்குட்பட்ட பொருளில் Na + , Cl அயனிகளைக் கண்டறிந்து 
மற்ற அயனிகள் இல்லையென்றால் அப்பொருள் NaCl என்று 
நாம் முடிவு செய்யலாம் . அதே முறையில் Fe+++ , SO . 
அயனிகளை மட்டும் அல்லது Fe ++ , SO , அயனிகளை மட்டும் நாம் 
கண்டால் அப்பொருளின் வாய்பாடு முறையே Fe2 ( SO4 ) ;3 
அல்லது Fe So , என்று நாம் எண்ணலாம் . இதற்கு மாறாகச் 
சிதைந்து அயனிகளாக மாறாதக் கரிமச் சேர்மமாயிருந்தால் 
அதன் முற்றுறா வாய்பாட்டை உறுதிப்படுத்தக்கூடப் பண்பறி 
பகுப்பாய்வு மட்டுமல்லாமல் , பருமனறி பகுப்பாய்வும் தேவைப் 
படுகிறது . எனவே , மின்னாற்பகுப்பு அடையாத சேர்மங்களை 
விட மின்னாற்பகுப்பு அடையும் சேர்மங்களைப் பகுப்பாய்வது 


எளிது . 


மிக 


பகுப்பாய்வு வேதியியலில் மின்னாற்பகுப்பு அல்லது அயனி 
யாக்கல் பின்வரும் உட்கருத்துகளைக் கொண்டுள்ளது .. 
முக்கியமான எதிர் அயனிகள் மிகக் குறைவு ; சுமார் 25 இருக் 
கும் . இதே மாதிரி மிகத் தெரிந்த நேர் அயனிகள் எண்ணிக் 
கையும் இதே அளவு தான் . ஆனால் , இவைகள் உண்டாக்கும் 


12 


பண்பறி பகுப்பாய்வு 


உப்புகள் 600 - க்கும் மேல் உள்ளன : கரைசலில் இந்த உப் 
புகள் எல்லாம் அயனிகளாகப் பிரிகின்றன . இவைகளைப் பகுப் 
பாய்வில் தடம் அறிய முடியும் . : இந்த உப்புகளில் ஏதாவ 
தொன்றை அறிய 50 அயனிகளின் வினைகள் தெரிந்தால் 
போதும் . அயனிகளாகாத கரிமச் சேர்மங்களாயிருந்தால் 
அயனி வினைகளைப் பயன்படுத்த இயலாது . எனவே , அதுபோன்ற 
ஒவ்வொரு பொருளையும் அதனுடைய பௌதிக வேதியியல் 
பண்புகளைக் கொண்டு தான் கண்டுபிடிக்கமுடியும் . ஆனால் , இது 
மிகவும் கடினமான செயலாகும் . 


( 3 ) நுண்படிக ஆய்வு வினைகள் 


களை 


பேரளவு வினைகள் மட்டுமல்லாமல் , இப் புத்தகத்தில் பல 
அயனிகளுக்கான சில நுண்படிக ஆய்வுமுறை , மற்றும் சொட்டு 
வினைகளை ஆராயலாம் . பத்தாம் அத்தியாயம் சொட்டு வினைகளை 
விளக்குவதால் நாம் இப்போது நுண்படிக ஆய்வு முறைகள் 
ஆராயலாம் . 

வேதியியல் ஆய்வுகளுக்கு நுண்ணோக்கி முதன் முதலில் 
1744 - ல் பயன்படுத்தப்பட்டது . நைட்ரிக் அமிலத்தில் இரும்பு 
கரைவதை ஆராய்வதற்கு எம் . வி . லோமனசோவ் என்ற ரஷ்ய 
விஞ்ஞானி இதை முதலில் பயன்படுத்தினார் . நுண்ணோக்கிக் 
காட்சி பதிவீட்டின் முக்கியத்துவத்தை லோமனசோவ் நன்கு 
உணர்ந்திருந்தார் ; பின்னர் நிகழ்த்திய பல ஆய்வுகளில் நுண் 
ணோக்கியைப் பெருவாரியாகப் பயன்படுத்தினார் . 

வேதியியல் துறையில் பல முக்கியமானவைகளைக் கண்டு 
பிடித்த டி . இ . லோவிட்ஸ் என்ற மாபெரும் ரஷ்ய விஞ்ஞானி 
1798 - ல் பல உப்புகளின் நுண்ணிய படிகங்களை நுண்ணோக்கி 
மூலம் பார்த்தால் அவைகள் தனித்தன்மையுள்ள உருவங்களைக் 
கொண்டுள்ளன என்ற கருத்தை வெளியிட்டார் . இதைப் 
பயன்படுத்தி அவ்வுப்புகளைக் கண்டறியலாம் . 


லோவிட்ஸ் பல்வேறு உப்புப்படிவுகளின் படங்கள் சுமார் 
100 - ஐ வரைந்தார் ; பகுப்பாய்விற்கு அவர் தன் கண்டுபிடிப்பைப் 
பயன்படுத்தினார் . | எனவே , லோமனசோவும் லோவிட்சும் நுண் 
படிக ஆய்வு முறையின் கர்த்தாக்கள் எனலாம் . பி . என் . அக்ம 
டாவ் என்பவர் இதை விரிவுபடுத்தி 1873 - ல் வேதியியல் 
ஆய்வில் நுண்ணோக்கியின் பயன் என்ற தலைப்பில் ஒரு சிறு நூலை 
வெளியிட்டார் . படிகக் கோணத்தை அளக்க கோனியோமீட் 
டர் ( Goniometer) என்ற கருவியை உருவாக்கிப் பகுப்பாய்விற்குப் 


தோற்றுவாய் 


13 


பயன்படுத்தினார் . முதல் , இரண்டாம் தொகுதி அயனிகள் 
உட்பட பல்வேறுபட்ட அயனிகளை அறிய நுண் வேதியியலில் 
பல முறைகளை ஏற்படுத்தினார் . எனினும் 1890 - க்குப் பின்னரே 
நுண் படிக ஆய்வு முறை விரிவாகப் பயன்படுத்தப்பட்டது . 
டி . எஸ் . பெல்யான்கின் இதைப் பரவலாகப் பயன்படுத்திக் 
கனிமங்கள் , பாறைகள் ஆகியவற்றை நுண்படிக 

ஆய்வு 
முறையால் பகுப்பாய்வதைப் பற்றிய சிறப்பு ஏடு ஒன்றை 
1905 - ல் வெளியிட்டார் . 


பல 


கடந்த 20 ஆண்டுகளில் நுண்படிக ஆய்வு முறை சிறப்பாக 
யு.எஸ்.எஸ்.ஆர் . - ல் விரிவடைந்துள்ளது . " 

சோவியத் 
வேதியியல் ஆராய்ச்சியாளர்கள் இதை வெற்றிகரமாக நடத்தி 
வருகிறார்கள் . 

வேதி வினைகளில் உண்டாகும் படிகங்களின் உருவங்களை 
நுண்ணோக்கியால் பார்த்துக் கரைசலிலுள்ள அயனிகளை ஐய 
மறவும் விரைவாகவும் ஊகிக்க முடிகிறது . 

படிகங்கள் அவைகளுக்குரிய உருவங்களை அடையத் தகுதி 
யான படிகமாதல் சூழ்நிலை அமையவேண்டும் . மெதுவான 
படிக வளர்ச்சி அதில் முக்கியமானதொன்றாகும் . இலேசான 
அதிபூரித கரைசல்களில் நடைபெறும் படிகமாதல் தகுதியான 
படிகமாதல் வேகத்தைப் பெற்றுள்ளது . முதலில் மிகக் குறைந்த 
எண்ணிக்கையில் படிகக் கருக்கள் உண்டாகின்றன .. 

அவை 
களின் பரப்பில் தகுந்த அயனிகள் படிந்து படிகங்கள் சீராக 
வளர்ந்து பெரிய படிகங்களாகின்றன . மாறாக அடர் அதி 
பூரிதக் கரைசலில் படிகமாதல் நடைபெறும்போது எண்ணற்ற 
படிகக் கருக்கள் உடனே உண்டாகின்றன . அவைகள் பெரிதாக 
ஆவதில்லை . மேலும் துரிதமான படிகமாதலில் தனிப்பட்ட 
அயனிகள் மற்ற அயனிகளுடன் சரியான திசையமைப்பில் பதி 
வதற்கு நேரம் கிடைப்பதில்லை . சிறிய படிகங்கள் உண்டாவ 
தால் அவைகள் தனித்தன்மை பெற்ற உருவமுடையவைகளாக 
இருப்பதில்லை , அடிக்கடி திரட்சி அல்லது மரம் போன்ற வரை 
தடங்கொண்டுள்ளவைகளாயுள்ளன . 

அதிபூரிதத்தன்மையின் அளவு கொடுக்கப்பட்ட அயனியின் 
செறிவைப் பொறுத்துள்ளது ; இது அயனியின் செறிவு அதிகரிக் 
கும்போது உயருகிறது . எனவே , நல்ல படிகங்களைப் பெற 
நீர்த்த கரைசல்களைப் பயன்படுத்தவேண்டும் . 

மேலும் சேர் 
மத்தின் 

கரைதிறன் அதிகமாயிருந்தால் அதிபூரிதத்தன்மை 
குறைவாயிருக்கும் . எனவே , ஒரு தகுந்த வினைப்பொருளைச் 


* 


14 


பண்பறி பகுப்பாய்வு 


சேர்த்துப் பொருளின் கரைதிறனை ஓரளவிற்கு உயர்த்துவது எப் 
போதும் பயனுள்ளதாகும் . இது வினையின் நுட்பத்தைக் 
குறைத்தாலும் படிகமாதல் சூழ்நிலையைப் பெரிதும் சீர்ப்படுத்து 
கிறது . மெதுவான படிக வளர்ச்சி எய்த சிறந்த முறை , வினைப் 
படும் பொருள்களில் ஒன்றைத் திண்மமாக எடுத்துக் கொள்வ 
தாகும் . அப் பொருள் கரைந்து சுற்றுப்புறங்களில் பரவும் 
போது குறிப்பாக சொட்டின் விளிம்புகளில் நல்ல சீரான படி 
கங்கள் வளர நேரம் கிடைக்கிறது . 


இரண்டு வினைப்படும் பொருள்களும் கரைந்திருந்தால் 
அவைகளைக் கலப்பது உகந்ததல்ல . அவைகளின் சொட்டுகளை 
ஒன்றின் பக்கத்தில் ஒன்று வைத்து அவைகளை ஒரு மெல்லிய 
இழையால் அல்லது கண்ணாடி இழையால் தொடர்புபடுத்த 
வேண்டும் . கரைதிறன் அதிகமாயிருந்தால் சொட்டை ஆவியாக் 
கினால் படிகமாதல் மெதுவாக நிகழ்கிறது . 


நுண்படிக ஆய்வுமுறையில் மாசு இருக்குமானால் படிகத்தின் 
உருவமே முழுவதும் மாறிவிடும் என்பது நினைவுகூறத்தக்கது . 


நுண்படிக ஆய்வு முறையின் செய்முறை மிகவும் எளிது : 
நீள்சதுர வடிவ கண்ணாடித் தட்டான ( 75X25 மி.மீ. ) நுண் 
ணோக்கித்தட்டில் முன்கண்ட சூழ்நிலையில் சோதனை செய்யப் 
படுகிறது . தோன்றிய படிகங்கள் குறைவான பெரிதாக்குதல் 
நிலையில் நுண்ணோக்கியால் ஆராயப்படுகின்றன ; * மேலுரைக் 
கண்ணாடிகளைப் பொதுவாகப் பயன்படுத்த வேண்டியதில்லை . 


நுண்ணோக்கி ( படம் -2 ) இரண்டு கண்ணாடி லென்ஸ் அமைப் 
புகள் ( lens systems ) பொருந்திய குழாய் ; மேலுள்ளது கண் 
ணருகு 2 , 

லென்ஸ் ( eye piece ) 2 , கீழுள்ளது 3 பொருளருகு 
லென்ஸ் ( objective) : 


இந்தக் குழாய் பற்கள் பொளிந்த அமைப்பைக் கொண்டு 
4 செங்குத்தாக நகரக் கூடியது . நுண்ணோக்கியின் பீடம் 
(substage ) குழாய்க்கு அடியில் உள்ளது . பீடத்திற்குக் கீழுள்ள 
ஆடியிலிருந்து மீளும் ஒளி பீடத்திலுள்ள துவாரத்தின் மூலம் 
செல்லுகிறது . 

முதலில் ஆடியைச் சரிசெய்து பார்வைப் புலம் நன்கு 
வெளிச்சமாகும்படி செய்யவேண்டும் . சூரிய ஒளியை அல்லது 


* உயிரியல் ஆய்வில் நுண்ணோக்கி அடியில் சொட்டுகளை மூடப் பயன் 
படும் சிறிய சதுர வடிவ மெல்லிய கண்ணாடிப் பட்டைகள் , 


தோற்றுவாய் 


15 


1 


மீது 


விளக்கொளியை இதற்குப் பயன்படுத்தலாம் . பொருளைக் 
கண்ணாடித் தட்டில் எடுத்துப் 

2 
பீடத்தின் 

வைக்கவும் 
( கண்ணாடித் தட்டின் அடிப்புறம் 
உலர்ந்திருக்க வேண்டும் ) . குறை 

பெரிதாக்குதலுக்கு நுண் 
ணோக்கியிலிருந்து 0.5 செ.மீ. 
தூரத்திற்குப்பொருளருகு லென்ஸ் 
நகர்த்தப்படுகிறது ; இதற்குப் பக்க 
வாட்டிலிருந்து நுண்ணோக்கியைக் 
காணவேண்டும் . 


வான 


3 5 


- 


கண்ணருகு 

லென்ஸில் 
கண்ணை வைத்துக் கொண்டு 
குழாயை 

6 
மெதுவாக உயர்த்த 
வேண்டும் ( வலது கண்ணைத் திறந் 
திருக்கவேண்டும் ) . பொருள் நன் 
றாகத் தெரியும் வரைக் குமிழைத் 
திருகவேண்டும் . இந்நிலையை 
அடைய முடியாவிட்டால் குழாய் 
மீண்டும் இறக்கப்படுகிறது ( நுண் 

படம் 2 - நுண்ணோ 

2. கண்ணருகு 
ணோக்கியைப் பக்கவாட்டில் பார்த் 1 : குழாய் , 
துக் கொண்டு ) , நுண்ணோக்கிக்கும் லென்ஸ் , 3. பொருளருகு 

லென்ஸ் , 4. பற்கள் பொளிந்த 
பொருளருகு லென்சுக்கும் இடைப் 

அமைப்பு , 5. பீடம் , 6. கண் 
பட்ட தூரம் 

0.5 செ.மீ. குறை ணாடி . 
இருக்கும்படி 

செய்து 
கண்ணை , கண்ணருகு லென்சில் வைத்துக்கொண்டு மீண்டும் 
குழாய் மேலேற்றப்படுகிறது ; 


வாக 


பொருளருகு லென்ஸ் கரைசலில் பட்டால் ஈரமாகிக்கெட்டு 
விடுமாதலால் கண்ணருகு லென்ஸ் மூலம் பார்த்துக் கொண்டே 
குழாயைக் கீழிறக்கக் கூடாது . பொருளருகு லென்சை ஒரு 
சொட்டுக் கரைசல் தொட்டுவிட்டால் உடனே அதை மென்மை 
யான உலர்ந்த துணியால் துடைத்துவிட வேண்டும் . 


அதிக 

உருப்பெருக்கத்திற்குப் ( நுண்படிக ஆய்வுச் சோத 
னையில் அரிதில் பயன்படுகிறது ) பொருளானது மேலுறைக் 
கண்ணாடியால் மூடப்பட்டுக் குழாயை உயர்த்து முன் 0.5 மி.மீ. 
தூரத்தில் பொருளருகு லென்ஸ் இருக்கும்படி அமைக்கப் 
படுகிறது . 


16 


பண்பறி பகுப்பாய்வு 


நுண்படிக ஆய்வு முறை வினைகள் பல வழிகளில் மிகவும் 
நுட்பமானவை . 


இவ் வினைகள் மூலம் மைக்ரோகிராமில் பத்தில் அல்லது 
நூறில் ஒரு பொருளைக்கூடக் கண்டறியலாம் . சில சமயங்களில் 
மைக்ரோகிராமில் பத்தாயிரத்தில் ஒரு பங்கைக் கூட அறிய 
முடியும் . நுண்படி ஆய்வு முறையில் தூய்மையும் கவனமும் 
மிக முக்கியம் . பயன்படும் வினைப் பொருள்கள் மிகத் தூய்மை 
யாக இருக்கவேண்டும் . 

( 4 ) வினைப் பொருள் கரைசல்களின் செறிவு 


கன 


ஈரச் சோதனைகள் பெரும்பாலும் சோதனைக் குழாயில் 
செய்யப்படுகின்றன . வீணாவதைத் தடுக்க அறியவேண்டிய 
கரைசலையும் வினைப்பொருள்களையும் மிகுந்த 

அளவில் 
எடுத்துக்கொள்ளக் கூடாது . சோதனைக் குழாயில் பாதி கன 
அளவிற்கு மேல் திரவத்தின் மொத்த கன அளவு இருக்கக் 
கூடாது . 1-2 மி.லி. கரைசலுடன் நிகழ்த்தப்படும் வினை 
5-10 மி.லி. கரைசலுடன் நிகழ்த்தப்படும் வினையைவிடத் 
தெளிவிலும் நம்பத்தக்க தன்மையிலும் எவ்விதத்திலும் 
குறைந்ததல்ல . மேலும் இது மலிவாயுள்ளது . 

எவ்வளவு வினைப்பொருள் எடுத்துக்கொள்வது என்ற சந் 
தேகம் புது முகங்களுக்கு ஏற்படலாம் . அவர்கள் நிறைய 
பொருள்களை எடுத்துக்கொண்டு வீணாக்குவார்கள் : பின்னர் 
காட்டப்படுவதுபோல் மிகுதியான வினைப்பொருள் வினையின் 
போக்கை .வேண்டாத வகையில் மாற்றிவிடக்கூடிய தவறு 
ஏற்படலாம் 

அத்தகைய வீணாதலையும் சிக்கலையும் தவிர்க்கப் பண்பறி 
பகுப்பில் பயன்படும் கரைசல்களின் நார்மாலிட்டி சமமாயிருக்க 
வேண்டும் . அதாவது சம அளவு கரைசல்களில் கரைந்திருக்கும் 
பொருள்கள் சமானமாயிருக்க வேண்டும் . வினைச் சமன்பாட்டின் 
தேவையைப் பூர்த்தி செய்யும் வகையில் சம கன அளவு கரைசல் 
களில் பொருள்கள் கரைந்திருப்பதால் சோதனைகளை நிகழ்த்தும் 
போது தோராயமாக சம கன அளவு கரைசல்கள் கலக்கப்படு 
கின்றன . வழக்கமாக இரண்டு கிராம் சமான எடை ஒரு லிட்ட 
ரில் கரைந்துள்ள 2N கரைசல்கள் பயன்படுகின்றன . 

ஒரு கிராம் சமான எடை என்பது வேதியியல் முறைப்படி 
ஒரு வினையில் 1 கிராம் ( அல்லது சரியாக 1 008 கி . ) ஹைட்ரஜ 
னுடன் சமானமானது என்பது நினைவுகூறத் தக்கது . 35.5 கி , 


தோற்றுவாய் 


17 


FIGL அமிலம் 1 கிராம் ஹைட்ரஜன் கொண்டுள்ள தால் அது 
HCL- இன் கிராம் சமான எடையாகும் . இது இதன் கிராம் 
மூலக்கூறு எடைக்கு அல்லது கிராம் மோலுக்கு சமம் ; 
H4SO4- இன் கிராம் சமான எடை மோல் ( 98 / 2 = 49A ) ; H , PO4 
இன் கிராம் சமான எடை * மோல் ( 32.67 கி ) , 


ஒரு கிராம் அமில ஹைட்ரஜனை வெளியேற்ற எத்தனை 
கிராம் உலோகம் தேவைப்படுகிறதோ அவ்வுலோகம் உள்ள 
உப்பின் அல்லது காரத்தின் எடையே அதன் கிராம் சமான 
எடையாகும் : கீழே பொருள்களின் சமான எடைகள் பட்டிய 
லாக தரப்பட்டுள்ளன. 


1 மோல் 


KOH , NaOH , NaCL , K NO ........... 
Ca ( OH ) , Ba ( OH ) ,, Nagso !, Cuso . 
Al ( OH ) 3 , Fe Cls , Al PO . , Na ; PO4 
Ali ( SO4 ) y , Ca ; ( POA ) , 


* மோல் 
1 மோல் 
* மோல் 


சமான 


சமான 


கிராம் மூலக் கூறு எடையை வகுத்து கிராம் 
எடையை பெறலாம் என்பது இவ்வு தாரணங்களிலிருந்து புலப் 
படுகிறது . அமிலங்களின் கிராம் 

எடையை அறிய 
காரத்துவத்தாலும் ( lbasicity ) , காரங்களினுடையதை பெற 
உலோகத்தின் இணைத்திறனாலும் ( அல்லது OH தொகுதிகளின் 
எண்ணிக்கையாலும் ) உப்புக்களினுடையதை அடைய உலோக 
அயனி எண்ணிக்கை , இணை திறன் ஆகிய இரண்டின் பெருக்குத் 
தொகையாலும் கிராம் மூலக்கூறு எடையை வகுக்கவேண்டும் . 


ஒரு குறிப்பிட்ட வினையில் இவ்விதிகளை பயன்படுத்தி 
பெறப்படும் சமான எடையும் , மற்றொரு வினையில் அதே 
பொருளின் சமான எடையும் வேறுபடலாம் . உதாரணமாக 
HgPO4- இன் சமான எடை அதன் கிராம் மூலக்கூறு எடையில் 
மூன்றில் ஒரு பங்காகும் . ஆனால் பாஸ்பாரிக் அமிலத்திலுள்ள 
மூன்று H + அயனிகளும் உலகோக அயனிகளால் பதிலீடு 
செய்யப்பட்டால் தான் மேற்கூறியது பொருந்தும் . 


( 1 ) H , PO4 + 2NaOH == NazHPO4 + 2H.O 


இவ்வினையில் பாஸ்பாரிக அமிலம் ஈருப்பு மூலத்திறனுள்ள 
தாயிருக்கிறது . 


( 2 ) H , POA + NaOH = NaH , PO4 + H , O . 


2 


18 


பண்பறி பகுப்பாய்வு 


இவ்வினையில் ஒருப்பு மூலத்திறனுள்ளது . எனவே முதல் 
வினையில் பாஸ்பாரிக் அமிலத்தின் கிராம் சமான எடை அதன் 
கிராம் மூவக் 

எடையில் பாதி தான் . இரண்டாவது 
வினையில் கிராம் மூலக் கூறு எடையும் கிராம் சமான எடையும் 
சமம் . 


கூறு 


ஆக்சிஜன் ஏற்றி , ஆக்சிஜன் ஒடுக்கி ஆகியவற்றின் சமான 
எடை வேறுமுறையில் கணக்கிடப்படுகிறது . 


இரண்டு வினைப்படும் கரைசல்கள் வெவ்வேறு நார்மா 
லிட்டியை கொண்டிருந்தால் நார்மாலிட்டி அதிகமுள்ள 
கரைசல் குறைவான கன அளவு தேவைப்படும் . ஒரு வினையில் 
வினைப்படும் கரைசலின் கன அளவும் நார்மாலிட்டியும் எதிர் 
விகிதத்திலுள்ளன . இரு கரைசல்களின் 

கன அளவையும் 
நார்மாலிட்டியையும் V , N1 மற்றும் V. , N , என்று முறையே 
குறிப்பிட்டால் அவைகளை பின்வருமாறு தொடர்பு 

தொடர்பு படுத்த 
லாம் . 


V: -N 


Vi N , 

அல்லது V.N = V , N ,. 
V , N 

இரண்டு கரைசல்களினுடைய கன அளவு , நார்மாலிட்டி 
பெருக்குத் தொகை சமமாயுள்ளது . 

இவ்விதிகளின் உதவியால் ஒரு வினைக்கு தேவைப்படும் 
வினைப்பொருளின் கன அளவை கணக்கிடுவது எளிது . சான்றாக 
2 மி.லி. 0.5 N Ca Cl , கரைசலுடன் வினைப்படுத்த தேவைப் 
படும் 0.1 N AgNO ; கரைசலின் கன அளவை பின்வருமாறு 
கணக்கிடலாம் . 


N1 VI V. N , 
x X 0.1 = 2 x 0.5 


2 x 0.5 
X = 

= 10 மி . லி . 
0.1 


பகுப்பாய்வு வினைகளில் குறிப்பிட்ட நார்மாலிட்டி உள்ள 
கரைசல்களை பயன்படுத்துவது ஏற்றது என்பது இவற்றிலிருந்து 
புலனாகிறது . கரைசல்களின் தயாரிப்பிற்கான முறைக்கு 
இரண்டு உதாரணங்களைக் காணலாம் . 


உதாரணம் 1 : 

250 
கரைசல் தயாரித்தல் , 


மி.லி. 2N பேரியம் 


குளோரைடு 


தோற்றுவாய் 


19 


சமான எடை 


விடை : இவ்வுப்பு இரண்டு நீர் மூலக்கூறுகளுடன் படிக 
மாகிறது . அதாவது இதன் வாய்பாடு Ba Ci , .2H.O . எனவே 
இதன் மூலக்கூறு எடை 244.3 . முன்பு காட்டியிருப்பதற் 
கொப்ப இதன் கிராம் 

கிராம் மூலக்கூறு 
எடை / 2 244.3 / 2 

122.2 கி . எனவே 1 லிட்டர் 2N பேரியம் 
குளோரைடு கரைசல் 244.3 கி . உப்பை கொண்டுள்ளது : 
250 மி.லி. ( 0.25 

2N 

கரைசல் தயாரிக்க 
244.3X0.25 = 61,1 A BaCl, .2H () தேவைப்படுகிறது . 


லி . ) 


இந்த அளவு உப்பை எடையிட்டு 250 மி . லி . அளவறி 
குடுவையில் ( measuring flask ) எடுத்துக்கொண்டு சூடான நீரில் 
கரைத்து , குளிரவைத்து நீரை சேர்த்து ( நீண்ட கழுத்துடைய 
குறியிடப்பட்ட குடுவை அளவறி குடுவை ) 250 மி . லி . வரை 
நிரப்பு . 


உதாரணம் 2 : ஒரு லிட்டர் தோராயமான 2N ஹைட்ரோ 
குளோரிக் அமிலக் கரைசலை ஒப்பு அடர்த்தி 1,19 உள்ள அடர் 
அமிலத்திலிருந்து தயாரித்தல் . 


விடை : 


Ficl- இன் கிராம் சமான எடையும் கிராம் மூலக் 
கூறு எடையும் சமம் . இது 36.5 கி . ஆகும் . 

து 36.5 கி . ஆகும் . எனவே நாம் 
36.5 x 2 = 73 A. Hcl எடுத்துக்கொள்ளவேண்டும் . இவ்வளவு 
எடையுள்ள ஹைட்ரஜன் குளோரைடு உள்ள அடர் ஹைட்ரோ 
குளோரிக் அமிலத்தின் அளவை கணக்கிடலாம் . வேதியியல் 
நோக்கீட்டு நூலில் ( reference books ) முக்கியமான அமிலங்கள் 
காரங்கள் ஆகியவற்றின் ஒப்பு அடர்த்தியும் சதவீத அடக்கமும் 
( percentage content ) பட்டியலாகத் தரப்பட்டுள்ளன . அந்த 
பட்டியலில் 1.19 ஒப்பு அடர்த்தி உள்ள ஹைட்ரோகுளோரிக் 
அமிலத்தில் 37.23 % ஹைட்ரஜன் குளோரைடு இருப்பதாக 
அறிகிறோம் : 


100 கி : அடர் அமிலம் 


37.23 A ; Hcl கொண்டுள்ளது : 


X கி . அடர் அமிலம் 73 கி . Hcl கொண்டுள்ளது . 


73 x 100 
எனவே x = 

196.1 கி . அடர் அமிலம் . 
37.23 


இந்த அளவு எடையிட்டு எடுத்துக்கொள்வதற்குப் பதில் 
இந்த எடையை கனஅளவாக மாற்றிவிடலாம் . 

அதுதான் 


20 


பண்பறி பகுப்பாய்வு 


எளிது . ஒரு மி.லி. ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தின் எடை 
1.19 சி . என்றுள்ளதால் 196.1 கி . அடர் அமிலத்தின் 


கன 


196.1 
ளவை கணக்கிடலாம் V 

= 165 மி.லி. 

1.19 
கணக்கிடப்பட்ட கன அளவு அமிலத்தை ( 200 மி . லி . 
அளவு ஜாடியால் ) அளந்தெடுத்து ஒரு லிட்டர் அளவறி குடுவை 
ஒன்றில் எடுத்துக்கொண்டு குறிவரை நீர் சேர்த்து ஒரு லிட்ட 
ராக்குகிறோம் . இக்கரைசலை நன்றாக குலுக்கி செறிவை 
சீராக்குகிறோம் . 


பகுப்பாய்வு கொள்கை வாதத்தில் செறிவை நார்மாலிட் 
டியில் சொல்வது எளிது . மொலாரிட்டியை M என்று குறிப் 
பிடுகிறோம் : ஒரு லிட்டர் கரைசலில் எத்தனை மோல் பொருள் 
கரைந்துள்ளது என்பதை இது காட்டுகிறது . 


எடுத்துக்காட்டாக 1 லிட்டர் 0.1 M சல்பூரிக் அமிலத்தில் 
0.1 மோல் அல்லது 9.8A : H2SO4 கரைந்துள்ளது . 


அயனிகளின் செறிவையும் மொலாரிட்டியில் சொல்லலாம் ; 
இது ஒரு லிட்டர் கரைசலில் எத்தனை கிராம் அயனிகள் 
( gram ions ) கரைந்துள்ளன என்று காட்டுகிறது . அசிட்டேட்டு 
அயனியின் செறிவு 0.2 M என்றால் 1 லிட்டர் கரைசல் 
032 X 59 = 118 கி : அசிட்டேட்டு அயனிகளை கொண்டுள்ளது 
என்று பொருள் : 


( 5 ) வினையின் நிபந்தனைகள் 
வினையின் நுட்பமும் தனித்தன்மையும் 
வினைகளை குறிப்பிட்ட நிபந்தனைகளுடன் ( conditions ) 
நிகழ்த்தவேண்டும் . இல்லையென்றால் முடிவை நம்ப இயலாது . 
இந்நிபந்தனைகள் விளைபொருளின் பண்புகளை பொருத்துள்ளது . 


எடுத்துக்காட்டாக அமிலத்தில் கரையக் கூடிய வீழ்படிவு 
மிகுதியான அமிலத்தை கொண்டுள்ள கரைசலில் உண்டாகாது . 
அதேபோல் காரங்களில் கரையக்கூடிய வீழ்படிவு காரக்ரைசலில் 
உண்டாகாது . ஒரு வீழ்படிவு காரம் , அமிலம் இரண்டிலும் 
கரையக் கூடியதாயிருந்தால் நடுநிலைக் கரைசலில் தான் அதைப் 
பெற முடியும் . 

இந்த உதாரணங்களிலிருந்து வினைக்குத் தேவைப்படும் மிக 
முக்கியமான நிபந்தனைகளில் தகுந்த ஊடகம் (( suitable 


1 


தோற்றுவாய் 


21 


தால் 


medium ) என்பது ஒன்று என்று புலப்படுகிறது . இதை அடைய 
தேவைக்கேற்ற முறையில் அமிலத்தையோ காரத்தையோ 
கரைசலுடன் சேர்த்து சீர்செய்துகொள்ளலாம் . 

கரைசலின் வெப்பநிலை மற்றொரு முக்கியமான நிபந்தனை 
யாகும் . வீழ்படிவின் கரைதிறன் வெப்பநிலையுடன் அதிகரித் 

சூடான கரைசலிலிருந்து வீழ்படிவை பெற இயலாது . 
எனவே அறை வெப்பநிலையில் வினை செய்யப்படவேண்டும் . 
சில வேளைகளில் கரைசலை செயற்கையாகவும் குளிர்விக்க 
வேண்டியிருக்கும் . இருந்தபோதிலும் 

சில 

வினைகள் 
படுத்தும் போது தான் நடைபெறுகின்றன . 

கரைசலிலுள்ள அயனியின் செறிவு அதிகமாக , போது 
மானதாக இருந்தால் தான் சில வினைகள் நடைபெறும் , மிகக் 
குறைந்த செறிவில் வினையே நிகழாமற் போகலாம் . எனவே , 
அடுத்த மிக முக்கியமான நிபந்தனையாகும் . இதற்கான 
காரணத்தை எளிதில் அறிந்து கொள்ளலாம் . கரைதிறனைவிட 
அதிகமான பொருள் தரப்பட்ட சூழ்நிலையில் கரைந்திருந்தால் 
அப்பொருள் வீழ்படிவடையும் . பொருளின் கரைதிறன் மிகக் 
குறைவாக இருந்தால் அறிய வேண்டிய அயனியின் செறிவு 
மிகக் குறைவாக இருந்தாலும் அப்பொருள் வீழ்படிவடைகிறது . 
அத்தகைய வினை நுட்பமானது எனப்படும் . மாறாக சேர்மத்தின் 
கரைதிறன் அதிகமாயிருந்தால் வினையின் நுட்பம் குறைவா 
பயிருக்கும். அறியவேண்டிய அயனியின் செறிவு அதிகமாக 
இருந்தால் தான் வீழ்படிவு உண்டாகும் . 

வீழ்படிவடைதலுக்கு மட்டுமல்லாது மற்றவகை வினை 
களின் நுட்பத்தையும் இவ்விதிகளைக்கொண்டு அறியலாம் . 
உதாரணமாக சோடியம் உப்பின் சுடர் சோதனை மிகவும் நுட்ட 
மாயுள்ளதால் தான் மிகச் சிறிய அளவு உப்புகூட சுடருக்கு நிறம் 
கொடுக்கிறது . ஒன்றிற்கொன்று தொடர்புகொண்ட இரண்டு 
காரணிகளால் ஒருவினையின் நுட்பத்தன்மை வரையறுக்கப்படு 
கிறது . அறிவதற்கேற்ற குறைந்தபட்சம் ( detectable mini 
mum ) , விளாவு தல் எல்லை ( dilution limit ) என்பவை அவை 
களாகும் . குறிப்பிட்ட சூழ்நிலையில் தரப்பட்ட ஒரு வினையால் 
அறிய தேவைப்படும் பொருளின் அல்லது அயனியின் மிகக் 
குறைவான அளவு பொருளே அறியத்தக்க குறைந்தபட்சம் 
என்பதாகும் . இது மிகக் குறைவாக இருப்பதால் வழக்கமாக 
மைக்ரோகிராமில் குறிப்பிடப்படுகிறது . மைக்ரோ கிராம் 
என்பது ஒரு கிராமில் மில்லியனில் ஒரு பங்கு ; * ug என்று 
குறிப்பிடப்படும் . 1ug = 0.000001 A = 10-6 கி . 


பண்பறி பகுப்பாய்வு 


அறியத்தக்க குறைந்தளவுடைய பொருளைக்கொண்டு ஒரு 
வினையின் நுட்பத்தன்மையை வரையறுக்க முடியாது . ஏனென் 
றால் அறியவேண்டிய பொருளின் அல்லது அயனியின் அளவு 
மட்டுமல்லாது செறிவும் முக்கியமாகும் . எனவே விளாவு தல் 
எல்லையும் பொதுவாக குறிப்பிடப்படுகிறது . தரப்பட்ட வினை 
யால் எந்த குறைந்த பட்ச செறிவில் பொருளை அறிய முடியுமோ 
அதுவே விளவு தல் எல்லையாகும் . விளாவு தல் எல்லை 1 : G என்ற 
விகிதத்தால் குறிப்பிடப்படுகிறது . இதில் G என்பது அறிய 
வேண்டிய பொருள் அல்லது அயனியின் ஒரு பங்கு எடையுடன் 
கூடிய கரைப்பானின் எடையை குறிக்கிறது . 

சோதனை மூலம் ஒரு வினையின் நுட்பத்தன்மையை நிர்ண 
யிக்க சோதிக்கப்படவேண்டிய கரைசலின் செறிவை படிப் 
படியாக குறைத்து சோதனையை திரும்பத் திரும்ப செய்ய 
வேண்டும் . இங்கு பயன்படும் கரைசல்களின் செறிவு மிகச் 
சரியாக தெரிந்திருக்கவேண்டும் . வினை 

நடைபெறாத நிலை 
வரை இச்சோதனையை தொடரவேண்டும் ; இவ்வாறு ** நம்பத் 
தக்க வகையில் வினை நிகழும் மிகக் குறைந்த செறிவை நிர்ண 
யிக்கவேண்டும் . 

எடுத்துக்காட்டு : கீழ்க்காணும் சமன்பாட்டிற்கான வினையில் 
Ag + அயனியின் நுட்பத்தன்மையை நிர்ணயிப்பதாக வைத்துக் 
கொள்வோம் . 


= 


2 Ag NO : + Kg Cro4 Ag2 Cros + + 2 KNO3 . 
லிட்டர் கரைசலில் 

1 A Ag + அயனி ( அதாவது 
1:57 A Ag NO ; ) உள்ள Ag NO; கரைசல் தயாரிக்கப்பட்டது . 
இக்கரைசலை 25 மடங்கு விளாவி சோதனை செய்தால் வினை 
நிகழ்கிறது ; ஆனால் மேலும் விளாவினால் வினை நடப்பது நிச்சய 
மில்லை . 0.02 மி.லி. கன அளவுள்ள ஒரு சொட்டுக் கரைசலைக் 


சில சமயங்களில் Y என்ற குறி பயன்படுகிறது . 
** அறியவேண்டிய அயனியின் செறிவு விளாவுதல் எல்லையைவிட 
கணிசமான அளவு அதிகமாயிருந்தால் வினை வேகமாக நடைபெறுகிறது . 
( சான்றாக வீழ்படி வடைதல் ) , அயனியின் செறிவு குறையக் குறைய 
வினையின் வேகம் படிப்படியாக குறைகிறது ; விளாவுதல் எல்லையை 
யொட்டிய செறிவில் வினை சரியான அல்லது மாறான முடிவுகளை தரலாம் : 
இதுதான் நம்பத்தகா வினைப் பகுதி ( unreliable reaction region) எனப் 
படும் . மேலும் அயனியின் செறிவைக் குறைத்தால் வினை நடைபெறாத 
தடவைகள் அதிகரிக்கின்றன , கடைசியில் நடைபெறாமற்போகும் நிலை 
ஏற்படுகிறது . வினை நடைபெறாத தகவு 50 % உள்ள செறி நிலையை 
விளாவுதல் எல்லை என்று பொதுவாக எடுத்துக்கொள்கிறோம் . 


தோற்றுவாய் 


23 


- 


விகித 


. 


கொண்டு 

வினை நிகழ்த்தும்போது அறியத்தக்க நீச்சம் 
விளாவு தல் எல்லை ஆகிய இரண்டையும் கணக்கிடு . 

விடை : விளாவுதல் எல்லையை கணக்கிடுதல் 
1 Ag + எடை 

1 : 25,000 
நீரின் எடை 
அறியத்தக்க குறைந்தபட்சத்தை 

அடிப்படையில் 
கணக்கிடலாம் , 
25,000 லி , கரைசல் 1- கி Ag + 

அயனியை 
கொண்டுள்ளது . 

0.02 மி.லி. கரைசல் m A Ag + அயனியை கொண்டுள்ளது . 
ஆகையால் 
0.02 

0.0000008 
25,000 
எனவே அறியத்தக்க குறைந்தபட்சம் ( m ) ( மைக்ரோ கிராமில் 
pg குறிப்பிடப்பட்டுள்ளது ) விளாவு தல் எல்லை ( G ) இரண்டும் 

V.106 

என்ற சமன்பாட்டால் தொடர்பு படுத்தப் 
பட்டுள்ளன . இங்கு \ என்பது வினைக்கு எடுத்துக்கொள்ளப் 
பட்டுள்ள கரைசலின் ( மி . லி . - இல் ) கன அளவை குறிக்கிறது . 

ஒரே அயனியை அறியப் பயன்படும் பல்வேறு வினைகளில் 
நுட்பத்தன்மை மாறுபடலாம் . அதை அட்டவணை 1 - லுள்ள 
தகவல்கள் புலப்படுத்துகின்றன . 

அட்டவணை 1 
Cu++ அயனிக்கான பல்வேறு வினைகளின் நுட்பத்தன்மைகள் 


m 


0.8 . g . 


m 


- 


வினைப் 
பொருள் 


தோன்றிய 
சேர்மம் 


அறியத் 

விளாவுதல் 
வினையின் 

தக்க 1g 
விளைவு குறைந்த 

1 : G 
பட்சம் 


எல்லை 


HCL 


H [ Cu Cl ] 


பச்சை 


1 


| 1 : 50,000 


கரைசல் 


NH , 


0.2 


1 ; 250,000 


[ Cu( NH , ) 4JCL நீலக் 

கரைசல் 


K4[ Fe( CN) 6 ) Cuz [ Fe ( CN ) ; ) பழுப்புக் 0.02 1 : 2,500,000 

| கரைசல் 
* 0.05 மி . லி . கன அளவுள்ள கரைசலுடன் நிகழ்த்திய 
வினைகளின் புள்ளி விவரங்கள் அட்டவணையில் தரப்பட்டுள்ளன . 


24 


பண்பறி பகுப்பாய்வு 


K4 [ Fe ( CN ) ; ] - டன் நடைபெறும் வினையின் நுட்பத்தன்மை 
மிக அதிகம் என்பது அட்டவணை 1 - லிருந்து தெரிகிறது : 
K4 [ Fe ( CN ) ] - ஐக் கொண்டு அறியப்படும் கரைசலிலுள்ள 
தாமிரத்தின் அளவு Hcl ஆல் அறியப்படும் அளவில் 1 ம் , 
* NH : - ஆல் அறியப்படும் அளவில் 16 ம் ஆகும் : 


வினையின் நுட்பத்தன்மை பல காரணிகளை பொருத்து 
மிகவும் விரிவான எல்லைக்குள் மாறுபடலாம் . வினையில் பயன் 
படும் கரைசலின் அடுக்கின் தடிப்பை அதிகப்படுத்தினால் 
நுட்பத்தன்மையும் அதிகரிக்கிறது ; ஏனென்றால் மென்மையான 
ஏட்டில் 

இயலாத இலேசான தெளிவின்மையையும் 
( turbidity ) நிறத்தையும் தடிப்பு மிகுந்த ஏட்டில் அறிய 
இயலும் . 


காண 


வினை பொருளின் செறிவும் மிகவும் முக்கியமான தாகும் . 
வினையின் நுட்பத்தன்மை கரைசலின் செறிவுட - ன் ( ஒரு குறிப் 
பிட்ட எல்லைவரை ** ) அதிகரிக்கிறது . வினைக்காகும் நேரத் 
துடன் பல வினைகளின் நுட்பத்தன்மை அதிகரிக்கிறது ; குறிப் 
பாக மின்பகாப் பொருள்கள் அல்லது குறையளவு மின்பகு 
பொருள் ( weak electrolyte ) ஈடுபடும் வினைகளின் நுட்பத் 
தன்மை வினைக்காகும் நேரத்துடன் அதிகரிக்கிறது . மேலும் 
முன்பு காட்டியதுபோல் தகுந்த ஊடகமும் , வெப்ப நிலையும் 
மிகவும் முக்கியமான நிபந்தனைகளாகும் . இவைகள் நுட்பத் 
தன்மையை பெரிதும் மாற்றவல்லவை . 


வீழ்படிவாக்கல் வினைகளின் நுட்பத்தன்மையை உயர்த்த 
வழக்கமாக ஆல்கஹால் சேர்க்கப்படுகிறது . இது கரைசலில் 
கனிமச் சேர்மங்களின் கரைதிறனை குறைக்கிறது . நீரில் 
கரையாத ஒரு கரிம கரைப்பானை ( பென்சீன் , கார்பன் டெட்ர 
குளோரைடு முதலியன ) 

வினைப்படும் நீர்க்கரைசலுடன் 
சேர்த்து குலுக்கி நுட்பத்தன்மையை உயர்த்தலாம் . அப்போது 
இரண்டு திரவ ஏடுகளினிடையில் வீழ்படிவு திரள்கிறது ( அது 
மிதக்கிறது ) அறிவதற்கு எளிதாகிறது . 


நுட்பத்தன்மை மிகுந்த வினைகளால் மிகக் குறைந்த அளவு 
அயனிகளையும் கண்டுணர்வது இயலும் ; எனவே அத்தகைய 


* அறியத்தக்க குறைந்தபட்சம் 50 4.8 . மிகாமலும் , விளாவுதல் 
எல்லை 1 : 1,000 க்கு அதிகமில்லாமலும் இருக்கின்ற வினைகளை தான் 
பண்பறிபகுப்பில் வழக்கமாக பயன்படுத்துகிறோம் : 

இது முழுமையாக பகுதி 26 ல் ஆராயப்பட்டுள்ளது . 


தோற்றுவாய் 


வினைகளில் அறியவேண்டிய பொருளை அதிக அளவிலும் 
அல்லது கன அளவிலும் எடுத்துக்கொள்ளவேண்டியதில்லை . 


அயனி 


ஒரு வினைப்பொருளுடன் மிகச்சிறிய 

அளவில் 
மாசாக சேர்ந்திருந்தாலும் , ஆய்வுக்குரிய பொருளில் அவ்வயனி 
உள்ளதாக நாம் தவறாக எண்ணவேண்டிய சூழ்நிலை ஏற்படும் . 
இது நுட்பத்தன்மை அதிகமாயிருப்பதால் ஏற்படும் தீமை 
யாகும் . இத்தீமையை நீக்க வினைப்பொருள் தூய்மையாக 
உள்ளதா என்று உறுதி செய்துகொள்வேண்டும் . இதற்கு வெற் 
றுச் சோதனை ( blank cxperiment ) ( அறியவேண்டிய பொரு 
ளில்லாது வெறும் வினைப்பொருளுடன் செய்யும் சோதனை ) 
செய்யப்படுகிறது . 

பகுப்பாய்வில் தவறான முடிவுகளைத் தவிர்க்க , பொதுவாக 
கருவிகளின் தூய்மையும் 

வினை நிகழ்த்தலும் 
இன்றியமையாதனவாகும் . 

வினையின் நுட்பத்தன்மைக்கு அடுத்ததாக வினையின் தனிச் 
சிறப்பியல்பு ( specificity ) பகுப்பாய்வு குறிப்பிடத்தக்கதாகும் . 


கவனமான 


ஒரு அயனி மற்ற அயனிகளுடன் சேர்ந்து கலவையாயிருந் 
தாலும் அதிலிருந்து அந்த அயனியை கண்டறிய பயன்படும் 
வினைக்கு தனிச் சிறப்பு வினை என்று பெயர் . சான்றாக NH4 + 
அயனியை அறிய பொருளை காரத்துடன் சூடு செய்யவேண்டும் . 
மணத்தாலும் மற்ற அதன் பண்புகளாலும் அறியத்தக்க 
அம்மோனியா வாயு அப்போது வெளிப்படுகிறது . 

NH , Cl + NaOH = NaCl + H2O + NH3 1 

பகுப்பாய்வில் பயன்படும் சேர்மங்களில் அம்மோனியம் 
உப்புக்கள் மட்டுந்தான் இச்சூழ்நிலையில் அம்மோனியாவை 
தருகின்றன . ஆகையால் அம்மோனியம் அயனிக்கான தனிச் 
சிறப்புவினை காரத்துடன் நிகழ்த்தும் வினையாகும் . 


தனிச் சிறப்புவினைகள் எண்ணிக்கையில் அதிகமில்லை . 
பல்வேறுபட்ட அயனிகளுக்கு ஒத்த அல்லது அதே விளைவுகளை 
தரக்கூடிய வினைகள் பகுப்பாய்வு வேதியியலில் மிகவும் வழக்க 
மானதாகும் . 

ஒரு குறிப்பிட்ட வகைப்பட்ட அயனிகளுக்கு மட்டும் ஒத்த 
விளைவுகளைக் கொடுக்கும் வினைகள் தெரிந்தெடுத்த வினைகள் 
( selective ) எனப்படும் . அயனி வகைகளிள் எண்ணிக்கை 
குறைவாயிருந்தால் தெரிந்தெடுத்தல் இயல்பு அதிகமாகும் . 


86 


பண்பறி பகுப்பாய்வு 


வினைப்பொருளுடன் வினைப்படாது , வினையுடன் தொடர் 
பற்று உள்ள சில அயனிகள் வினை பொருள்களையும் , வினையின் 
போக்கையும் மாற்றி வினையின் தெரிந்தெடுத்தல் இயல்பை 
குறைத்து விடுகின்றன . தொடர்பற்ற அயனியின் செறிவு 
அதிகரித்தால் இவ்விளைவும் அதிகரிக்கிறது , தொடர்பற்ற 
அயனி வினைப்படும் அயனி ஆகிய இரண்டின் செறிவும் ஒரு 
எல்லைக்குட்பட்டிருந்தால் தான் அவ்வினையை பயன்படுத்த இய 
லும் , சான்றாக Pb ++ அயனி KI- டன் வினைப்பட்டு Pbl , படிகங் 
களை தரும் வினையின் நுண்படிக ஆய்வு முறையை காண்போம் . 
ஆயவுக்கரைசலில் Pb ++ , cu ++ அயனிகளின் செறிவு விகிதம் 
1 : 25 - க்கு மிகாமலிருந்தால் தான் இந்த பகுப்பாய்வை நிகழ்த்த 
இயலும் . எனவே இங்கு எல்லை விகிதம் Pb ++ , Cu ++ = 1:25 , 


சில வினைகளில் தொடர்பற்ற அயனிகளின் குறுக்கீட்டு 
விளைவுகளை தவிர்க்கவும் , தடுக்கவும் , உருமாற்றும் ( masking ) 
வினைப்பொருள்கள் பயன்படுகின்றன . அவைகள் அந்த அயனி 
களை நிலையான அணைவுகளாக ( complex ) மாற்றி அந்த அயனி 
யின் செறிவைப் பெரிதும் குறைத்துவிடுகின்றன . எடுத்துக்காட் 
டாக Cu ++ அயனிகள் Cus- ஐ கருப்பு நிற வீழ்படிவாக தரு 
கின்றன . Cd ++ அயனிகள் H, S- டன் வினைப்பட்டு CdS- ஐ மஞ்சள் 
நிற வீழ்படிவாக கொடுக்கும் வினையில் Cu ++ அயனிகள் குறுக் 
கிடுகின்றன , இக்குறுக்கீட்டை- நீக்க இச்சோதனையை KCN 
முன்னிலையில் நிகழ்த்தவேண்டும் . அப்போது Cu ++ அயனிகள் 
KCN- டன் சேர்ந்து [ Cu ( CN ) 4 ] -- அணைவு அயனியாக மாறி 
விடுகின்றன . இந்த அணைவு அயனிகள் HSS- டன் வினைப்படுவ 
தில்லை . இம்முறையில் Cu ++ அயனி உருமாற்றப்பட்டு , Cd ++ 
அயனியின் வினையில் குறுக்கிடுவது தடுக்கப்படுகிறது , Cu ++ 
அயனிகள் இல்லாத சூழ்நிலையில் கரைசலின் மூலம் HAS- ஐ 
செலுத்தினால் Cds மஞ்சள் நிற வீழ்படிவாக கிடைக்கிறது , 


6. பின்ன முறையும் முறைப்படுத்திய பகுப்பாய்வும் 


தனிச் சிறப்பு வினைகளால் அயனிகளை பின்ன முறையால் 
( fractional method ) நேரடியாக அறியலாம் . ஒவ்வொரு 
அயனிக்கான சோதனைக்கும் ஆய்வுக்கான கரைசலை தனித் 
தனியாக எடுத்துக்கொண்டு வினை செய்யவேண்டும் . கரைசலி 
லுள்ள மற்ற அயனிகளைப்பற்றியோ அல்லது அயனிகளை 
அறியும் வரிசையோ கருதவேண்டியதில்லை , 


தோற்றுவாய் 


யலாது . 


தெரிந்தெடுக்கும் வினைகள் போதுமான அளவு நம்பத்தக்க 
தாக இல்லையென்றாலும் , தெரிந்தெடுக்கும் இயல்பை உயர்த்த 
முடியவில்லை யென்றாலும் அயனிகளை பின்ன முறையால் அறிய 

அத்தகைய சூழ்நிலையில் தனிப்பட்ட அயனிகளை 
அறிய ஒரு குறிப்பிட்ட வரிசை முறையை பின்பற்றவேண்டும் , 
இதை முறைப்படுத்திய பகுப்பாய்பு ( systematic analysis ) இச் 
செய்முறையில் அறியவேண்டிய அயனியைத் தவிர உள்ள மற்ற 
அயனிகளை எல்லாம் ( இவைகளும் வினைப்பொருளுடன் வினைப் 
படுகின்றன ) அறிந்து கரைசலிலிருந்து நீக்கிய பின்னரே இந்த 
அயனியை கண்டறிய வேண்டும் : 


எடுத்துக் காட்டாக Ca ++ , Ba ++ அயனிகளடங்கிய 

கரை 
சலின் முறைப்படுத்திய பகுப்பாய்வை காண்போம் , கரையும் 
ஆக்சலேட்டுக் கரைசலுடன் ( ஆக்சாலிக் அமிலத்தின் உப்புக் 
கள் ) Ca ++ அயனிகள் வினைப்பட்டு கால்சியம் ஆக்சலேட்டை 
வீழ்படிவாகத் தருகின்றன : இது கால்சியம் அயனியின் மிசு 
நுட்பமான வினையாகும் : 

CaCl + ( NH4) , CuO = + CaCO, + 2 NH , C. 
இதன் அயனிச் சமன்பாடு 


Ca+++ C , 04- 


- 


+ Ca Ca O4 


இது கால்சியத்திற்கு மட்டுமுள்ள தனிச் சிறப்பு வினையா 
காது ; ஏனென்றால் Ba ++ மும் ஆக்சலேட்டுக் கரைசலுடன் அதே 
மாதிரியான வீழ்படிவை கொடுக்கும் . எனவே முதலில் Ca++ 
அயனிக்கான சோதனையை தொடங்கக் கூடாது : முதலில் Ba ++ 
அயனி உள்ளதா என்று ஆராயவேண்டும் . பேரியம் அயனியை 
Ba ++ அறிய K , Cro4- டன் வினைப்படுத்த வேண்டும் . அப்போது 
Bacro4 மஞ்சள் நிற வீழ்படிவாக தோன்றுகிறது . 


Ba +++ CrO4 -- = Ba CrO4 


சலின் ஒரு 


கால்சியம் குரோமேட்டு நீரில் கரைவதால் கரைசலிலுள்ள 
Ca ++ Ba + -- ஆய்வில் குறுக்கிடுவதில்லை . எனவே ஆய்வுக் கரை 

ஒரு பகுதியைக் கொண்டு Ba ++ - ஐ கண்டறியலாம் . 
பேரியம் குரோமேட்டு உண்டாகவில்லையானால் Ba + - இல்லை 
என்று பொருள் . இப்போது கரைசலின் மற்றொரு பகுதியுடன் 
( NHI ) , C., 03 கரைசலை சேர்த்து Ca ++ - ஐ கண்டறியலாம் , 
மாறாக Ba ++ இருக்குமானால் Ca++ - ஐ கண்டறியு முன்பு Ba ++ 
முழுவதையும் நீக்கிவிடவேண்டும் . இதை நீக்க K , CrO , - ஐயே 


28 


பண்பறி பகுப்பாய்வு 


பயன்படுத்தலாம் , போதுமான அளவு Ke GrO4- ஐ சேர்த்து Ba ++ 
முழுவதையும் Ba CrO4- ஆக வீழ்படிவடையச் செய்யவேண்டும் , 
வீழ்படிவடைதல் முழுமையாக நடைபெற்றதா என்றறிய 
சொதனை செய்யவேண்டும் . வீழ்படிவை ,வடிகட்டி நீக்கிவிட்டு 
கிடைக்கும் வடிநீரின் ஒரு பகுதியுடன் K , CrO4 சேர்க்கப்படு 
கிறது . வீழ்படிவு தோன்றவில்லையென்றால் கரைசலில் Ba ++ 
அயனிகள் இல்லையென்று பொருள் . வடிநீரின் மற்றொரு பகுதி 
யுடன் ( NH4 ) 2 C , 04 - ஐ சேர்க்கும்போது வெண்ணிற வீழ்படிவு 
தோன்றுமானால் அது Ca ++ உள்ளதை திட்டவட்டமாக தெரி 


விக்கிறது . 


முறைப்படுத்திய பகுப்பாய்வில் தனிப்பட்ட அயனிகளுக் 
கான பிரிக்கும் வினைகளும் கண்டறியும் வினைகளும் செய்ய 
வேண்டிய தேவை உள்ளது என்று புலப்படுகிறது . 


வேறுபட்ட அயனிகள் கொடுக்கும் ஒத்தவகை சேர்மங்களின் - 
கரைதிறனிலுள்ள வேறுபாடுகளின் அடிப்படையில் பிரிக்கும் 
வினைகள் அமைந்துள்ளன . சான்றாக Ca ++ - லிருந்து Ba ++ - ஐ 
பிரிக்கும் வினை BaCrO4 , CaCrO . ஆகிய இரண்டின் கரைதிறனி 
லுள்ள வேறுபாட்டின் அடிப்படையில் அமைந்ததாகும் . சில 
சூழ்நிலைகளில் ஆவியாகும் தன்மையிலுள்ள வேறுபாட்டையும் 
பயன்படுத்தலாம் . எடுத்துக்காட்டாக NH4 + - ஐ K + , Na + , 
Mg + ஆகியவற்றிலிருந்து பிரிக்கலாம் : கரைசலை ஆவியாக்கி 
முடிவில் கிடைக்கும் உலர்ந்த திண்மத்தை 

செய்ய 
வேண்டும் . அம்மோனியம் உப்புக்கள் எளிதில் ஆவியாகிவிடும் ; 
பொட்டாசியம் , சோடியம் , மக்னீசியம் உப்புக்கள் ஆவியா 
காமல் கலத்திலேயே தங்கிவிடும் . 


பிரித்தெடுத்தல் 

முழுமையாக நிகழ்ந்தால் தான் பிரித் 
தெடுத்தலின் நோக்கம் நிறைவேறியதெனலாம் . இதற்கு 
தக்க வினைப்பொருள்களை போதுமான அளவு 

பயன்படுத்த 
வேண்டும் . வீழ்படிதலுக்கான நிபந்தனைகள் தக்கவாறு இருக்க 
வேண்டும் . சுடுதலுக்காகும் ( ignition ) நேரம் , வெப்பநிலை 
போதுமான தாக இருக்கவேண்டும் : பிரித்தெடுத்தல் முழுமை 

நடைபெற்றதா என்றறிய எப்போதும் ஒரு சிறப்புச் 
சோதனை ( special experiment ) செய்து பார்க்கவேண்டும் : இல்லை 
யேல் 

பகுப்பாய்வின் முடிவுகள் தவறான தாக இருக்கலாம் , 
முழுமையான பிரித்தெடுத்தலை சோதிக்கும் முறைகளை பின்னர் 
விரிவாக காணலாம் . 


யாக 


29 


தோற்றுவாய் 
7 . பண்பறி பகுப்பாய்வில் எதிர் அயனிகளின் வகை 

யீடும் - தொகுதி வினைப் பொருள்களுநம் 


ளுடன் 


சிக்கலான கலவைகளை முறைப்படுத்திய பகுப்பாய்வால் 
ஆராயும் போது ஒவ்வொரு அயனியையும் ஒன்றொன்றாக பிரிப் 
பதில்லை ; தொகுதிவாரியாக பிரிக்கிறோம் . ஒரு வினைப்பொரு 
சில அயனிகள் 

ஒத்தமுறையில் வினைப்பட்டால் 
அவைகள் ஒரு தொகுதியைச் சார்ந்தவை என்கிறோம் . சான் 
றாக Ag + , Hg ++ , Pb ++ அயனிகள் , நீரில் சுமாராகக் கரையும் 
Agal , Hg , Cle , PbCl , ஆகியவற்றை வீழ்படிவுகளாகத் தரு 
கின்றன . மற்ற எதிர் அயனிகள் கொடுக்கும் குளோரைடுகள் 
* நீரில் கரையக் கூடியவைகளாயுள்ளன . எனவே ஆய்வுக்கரை 
சலுடன் நீர்த்த ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை சேர்த்தால் 
இம்மூன்று 

அயனிகளும் குளோரைடுகளாக வீழ்படிவடை 
கின்றன ; அதாவது மற்ற அயனிகளிலிருந்து பிரிந்துவிடுகின்றன . 
இவ்வீழ்படிவை நீக்கிய பின் கிடைக்கும் வடிநீருடன் அமிலம் 
சேர்த்து Hgs வாயுவை செலுத்தினால் அமிலக் 

கரைசலில் 
கரையாத 

உலோக சல்பைடுகள் வீழ்படிவடைகின்றன . 
வீழ்படிவாகும் அயனிகள் பின்வருபனவாகும் ; ஈரிணைதிறன் 
மெர்க்குரி , காப்பர் , கேட்மியம் , பிஸ்மத்டின் , ஆண்டிமனி . 
ஆர்சனிக் . 


வீழ்படிவடைந்த சல்பைடுகளை கரைசலிலிருந்து நீக்கிய 
பின்னர் அடுத்த தொகுதி அயனிகளைப் பிரிக்க அடுத்த தொகு 
திக்கான வினைப்பொருள் ( NH4 ) , S- ஐ வடி நீருடன் சேர்க்க 
வேண்டும் . 

இதுவரை கண்ட எடுத்துக்காட்டுகளில் ஒரு தொகுதியைச் 
சார்ந்த எதிர் அயனிகளை பிரிக்க அவைகளை வீழ்படிவடையச் 
செய்யவேண்டும் என்றறிந்தோம் . . இதற்கு மாறாக வீழ்படிவை 
வினைப்பொருளுடன் சேர்த்து ஒரு தொகுதியைச் சார்ந்த சில 
அயனிகளின் சேர்மங்களை கரைத்தும் அவைகளை மற்றவற்றி 
னின்று பிரிக்க இயலும் : அப்போது மற்றவைகள் வினைப் 
பொருளில் கரைவதில்லை . சான்றாக டின் , ஆர்சனிக் , ஆண்டி 
மனி , ஈரிணை திறன் மெர்க்குரி ஆகியவற்றின் சல்பைடுகள் 
** சோடியம் சல்பைடில் கரைகின்றன : இவைகளை , உப்புக் 
களின் அமிலக்கரைசலை Ha - S- டன் வினைப்படுத்தி கிடைத்த 


* BIOCI . SbOCI போன்ற கார குளொரைடுகள் நீரில் கரைவதில்லை , 
இந்த உப்புக்கள் அமிலத்தில் கரைவதால் கரைசலை அமிலத்தன்மை 
புடையதாக்கி இவைகள் தோன்றுவதை தடுக்கலாம் . 


30 


பண்பறி பகுப்பாய்வு 


சல்பைடுகளின் கலவையிலிருந்து பிரிக்க சோடியம் சல்பைடுடன் 
வினைப்படுத்தவேண்டும் . இவைகள் Nags- இல் கரைந்து விடு 
கின்றன ; மற்ற சல்பைடுகள் கரைவதில்லை . எனவே இத்தொகு 
தியின் வினைப்பொருள் சோடியம் சல்பைடாகும் : 


, பகுப்பாய்வு எனப்படும் சிக்கலான பிரச்னை பல எளிய 
பகுதிகளாக பிரிக்கப்பட்டுவிடுவதால் , தொகுதி வினைப்பொருளை 
( group reagent ) பயன்படுத்துவதில் பல நன்மைகள் உண்டு . 
ஒரு தொகுதியைச் சார்ந்த எந்த அயனியும் இல்லையென்றால் 
ஆய்வுக் கரைசலுடன் வீழ்படிவு ஏதும் தோன்றாது . எனவே 
அத்தொகுதியைச் சார்ந்த அயனிகளுக்கு தனித்தனியாக 
சோதனை செய்ய வேண்டியதில்லை ஆற்றல் , நேரம் , வினைப் 
பொருள் ஆகியவைகளை வீணாக்க வேண்டியதில்லை . ஒவ்வொரு 
அயனிக்கும் தனிச்சிறப்பு சோதனை இருந்தபோதிலும் , முறைப் 
படுத்திய பகுப்பாய்வு மிகவும் முக்கியமானது . இது பின்ன 
பகுப்பாய்வை ( fractional analysis )விட மிகவும் எளிதாகவும் , 
சிக்கனமான தாகவும் உள்ளது . இதற்கு மாறாக ஒரு பொருளின் 
வேதியியல் இயைபு சுமாராக தெரியுமானால் அதிலுள்ள ஒன் 
றிரண்டு மாசுகள் உள்ளதா இல்லையா என்றறிய பகுதி வினைகள் 
ஏற்றவை : 


உப்புக்கள் அல்லது ஹைட்ராக்சைடுகளின் கரைதிறனி 
லுள்ள வேறுபாட்டை அடிப்படையாகக் கொண்டு பகுப்பாய்வு 
வேதியியலில் அயனிகளை பல தொகுதிகளாகப் பிரித்திருக் 
கின்றனர் : எட்டாவது அத்தியாயத்தில் நேர் அயனிகளின் 
வகையீடு விவரிக்கப்பட்டுள்ளது . தற்போது எதிர் அயனிகளின் 
வகையீட்டை விரிவாகக் காணலாம் . அட்டவணை இரண்டில் 
காட்டியபடி எதிர் அயனிகள் கொடுக்கும் சல்பைடுகள் , குளோ 
ரைடுகள் , கார்பனேட்டுகள் , ஹைட்ராக்சைடுகளின் கரைதிறனி 
லுள்ள வேறுபாட்டைக் கொண்டு அவைகள் ஐந்து தொகுதி 
களாக பிரிக்கப்பட்டுள்ளன . 


அட்டவணை இரண்டில் காட்டியபடி எதிர் அயனிகளை கீழ்க் 
காணும் செய்முறையைக் கொண்டு பகுப்பாய்வு தொகுதிகளாக 
(analytical groups ) பிரிக்கலாம் : 


** Nag SpSs, NagAssg போன்ற தயோ உப்புக்கள் உண்டாவதால் 
Sb , As , Sn போன்றவற்றின் சல்பைடுகள் NagS- இல் கரைகின்றன . 


அட்டவணை2 

எதிர்அயனிகளின்வகையீடு நீரில்கரையும்சல்பைடுகள்நீரில்கரையாதசல்பைடுகள்(அல்லதுநீரில்கரையாதஹைட்ராக் 

சைடுகள்தோன்றுகின்றன) சல்பைடுகள்(அல்லது 

ஹைட்ராக்சைடுகள் நீரில்கரையும்நீரில்கரையாதோன்றுகின்றன) கார்பனேட்டுகள்கார்பனேட்டுகள்நீர்த்தஅமிலத்தில் 

நீர்த்தஅமிலத்தில்கரையாதசல்பைடுகள் 

கரைபவை தொகுதி1தொகுதிIதொகுதிIII 

தொகுதிIV 

தொகுதிV AI+++,Cr+++,அ)உபதொகுதிNags-இல்கரையும் K+,Na+,NH4+Ba++,Sr++ 

Fe+++,Fe++,1-குளோரைடுகள்சல்பைடுகள் 

Mn++,Zn++நீரில்கரையாதவைகள்Hg++,ASY,Asiii Mg++முதலியனCa++முதலியன 

Ag+,Pb++,Hg:++SbvSbiii,Sniv Co++,Ni++ ஆ)உபதொகுதி 

முதலியன முதலியன 

நீரில்கரைபவை 

Cu++,Cd++,Bi+++ தொகுதிவினைப்|தொகுதிதொகுதிவினைப் HCl-அமிலக்கரைசலில்தொகுதிவினைப் பொருள்இல்லை வினைப்பொருள்பொருள்(NH,2SHgS-தொகுதிவினைப் 

பொருள் பொருள் 

Nags (NH4),Cos 

1உபதொகுதியைவீழ் படிவடையச்செய்யும் 

வினைப்பொருள்HCI அம்மோனியம்உப்புக்கள்முன்னிலையில்மக்னீசியம்கார்பனேட்டுகரைகிறது. **ASY,Asilபோன்றகுறியீடுகள்அத்தனிமங்களின்இணைதிறனைக்காட்டுகிறது;இதற்கும்கரைசலிலுள்ளஇத் 

தனிமத்தின்அயனிக்கும்தொடர்பில்லை. 


32 


பண்பறி பகுப்பாய்வு 


( 1 ) நீர்த்த HCI- ஐ ஆய்வுக் கரைசலுடன் சேர்த்து அமிலத் 
தன்மையுடைய தாக்குகிறோம் . அப்போது IV தொகுதியிலுள்ள 
முதல் உபதொகுதியின் அயனிகள் குளோரைடுகளாக Agal 
Hg , Clz , PbCl , வீழ்படிவடைகின்றன . 


( 2 ) இவ்வீழ்படிவை வடிகட்டி கிடைக்கும் வடிநீரை 
அமிலத்தன்மையுடைய தாக்கி அதனுள் H.S வாயு செலுத்தப் 
படுகிறது : IV தொதிகுயின் இரண்டாவது உபதொகுதியின் 
அயனிகள் V தொகுதி அயனிகள் சல்பைடுகளாக Cus , Cds , 
Bi , Sg , ( PbS ) , Hgs , ALcz Sy , Sb , S ;, Sbs S5 , SnS , வீழ்படி 
வடைகின்றன . இவ்வீழ்படிவை Na ; S- டன் வினைப்படுத்தி 
V தொகுதி அயனிகளை ( ஈரிணை திறன் மெர்க்குரி , ஆர்செனிக் , 
ஆண்டிமனி , ஸ்டேன்னிக் டின் ஆகியவை NazS- இல் கரைந்து 
தயோ உப்புக்களாகின்றன . ) பிரித்துவிடலாம் . ஆனால் IV 
தொகுதி எதிர் அயனிகளின் சல்பைடுகள் கரையாமல் வீழ்படி 
வாகவேயுள்ளன : 

( 3 ) IV ; V தொகுதி , அயனிகளின் சல்பைடுகளை நீக்கியபின் 
NH4 OH ஐ சேர்த்து கரைசலை நடுநிலைப்படுத்தி ( NH4 ) , S சேர்க்க 
வேண்டும் . இது III தொகுதி : III தொகுதி எதிர் அயனி 
சல்பைடுகளையும் , ஹைட்ராக்சைடுகளையும் ( Fes , Mns , Zns , 
Cos :. Nis ) [ Al OH ) 3 , Cr ( OH ) 3 ] வீழ்படிவடையச் செய் 
கின்றன : 

( 4 ) அசிட்டிக் அமிலத்துடன் கொதிக்க வைத்து மிகுதியான 
( NH4 ) S- ஐ நீக்கிவிட்டு ( NH4 ) , CO : - ஐ கரைசலுடன் சேர்க்க 
வேண்டும் . II- ம் தொகுதி எதிர் அயனிகள் கார்பனேட்டுகளாக 
( Ba CO ) , Ca CO3 , SrCO :) வீழ்படிவடைகின்றன . 1 - ம் தொகுதி 
எதிர் அயனிகள் ( K + , Na + , Mg ++ ) கரைசலிலேயே உள்ளன . 
அவைகளை தனியாக கண்டறியலாம் . 


இப்புத்தகத்தில் காட்டியபடி எதிர் அயனிகளின் இந்த 
வகையீடு 1841 - ஆம் ஆண்டு N. A. மென்ஷுட்கின் ஏற்படுத்திய 
வகையீடும் ஒத்துள்ளன . இம்முறைதான் USSR ல் பெருவாரி 
யாக பயன்படும் முறையாகும் . 


* பகுப்பாய்வின்போது வினைபொருளாக NH4 + அயனி கரைசலுடன் 
சேருகிறது . எனவே இதை கண்டறிய ஆய்வுக் கரைசலின் ஒரு பகுதி 
யைக் கொண்டு முன்னரே சோதனை செய்ய வேண்டும் . இம்முறையில் 
Sn ++ அயனியை கண்டறிய வழிவகை இல்லை . இதை HgO2- டன் 
வினைப்படுத்தி Sn ++++ - ஆக ஆக்சிஜனேற்றம் செய்து பின்னர் 
HIS- டன் வினைப்படுத்த வேண்டும் . 


தோற்றுவாட் 


வேறு முறையிலும் தொகுதிகள் 

பிரிக்கப்படுகின்றன . 
இதில் HCI- ஆல் வீழ்படிவாகும் எதிர் அயனிகள் முதல் 
தொகுதியிலும் , H , S- ஆல் வீழ்படிவு அடைபவைகள் II- ஆம் 
தொகுதியிலும் , ( NH4 ) , S- டன் வீழ்படிவு கொடுப்பவைகள் 
111 - தொகுதியிலும் , IV- ஆம் தொகுதியில் ( NH4 ) Cos- டன் வீழ் 
படிவு கொடுப்பவைகளும் , V தொகுதியில் K + , Na + , NH4 + . 
Mg ++ அயனிகளும் உள்ளன . V- ஆம் தொகுதிக்கு தொகுதி 
வினைப்பொருள் இல்லை : முறைப்படுத்திய பகுப்பாய்வில் எந்த 
முறையில் அயனிகளை பிரிக்கிறோமோ அதுவும் இம்முறையின் 
எண்வரிசையும் ஒத்துள்ளன . மென்ஷுட்கின் எண்வரிசையும் , 
பண்பறி பகுப்பாய்வில் தொகுதிகளை ஆராய்கின்ற வரிசையும் 
பல நன்மைகளை கொண்டுள்ளது . ( 1 ) எளியவைகளை முதலிலும் 
பின்னர் சிக்கலானவைகளையும் ( கார , காரமண் உலோக எதிர் 
அயனிகளிலிருந்து தொடங்கி கனமான உலோக அயனிகள் 
வரை கண்டறிதல் ) அறியவேண்டும் என்ற கருத்தை அடிப் 
படையாகக் கொண்டுள்ள தால் இது 

எளிதாக உள்ளது . 
( 2 ) பண்பறி பகுப்பாய்வின் அறிமுறை அடிப்படைக்கும் 
செய்முறைக்கும் இடையே 

இணக்கம் 

உண்டாக்குகிறது . 
( 3 ) மெண்டலீப் தனிம வரிசை அட்டவணையின் 

தொகுதி 
எண்களின் வரிசையுடன் ஒத்துள்ளது . 

பகுப்பாய்வில் அயனிகளின் வகையீடு செய்முறையின் 
அடிப்படையில் எழுந்தவை என்று முதலில் தோன்றினாலும் 
இது தற்செயலாக கண்டுபிடிக்கப்பட்டதல்ல . தனிம வரிசை 
அட்டவணையில் ( periodic table ) தனிமங்களின் இடத்தைக் 
கொண்டு அமைவதுபோல் பகுப்பாய்வு வகையீட்டின் அடிப் 
படையாக உப்புக்கள் ஹைட்ராக்சைடுகள் ஆகியவற்றின் கரை 
திறன் அமைந்துள்ளது . நீள் தனிம வரிசை அட்டவணையை 
ஆராய்ந்தோமானால் இத்தொடர்பு நன்கு புலனாகிறது . இந்த 
அட்டவணையின் ( அட்டவணை 3 ] சதுரங்களில் தனிமங்களுக்கு 
ரோமன் எண்ணில் குறிப்பிட்டிருப்பது அவைகளின் அயனிகளு 
டைய இணை திறனை குறிக்கிறது : அரேபிய எண்கள் அயனிகளி 
லுள்ள ஷெல்களின் எலக்ட்ரான் அமைப்பை காட்டுகிறது 
( அணுக்கள் இணை திறன் எலக்ட்ரான்களை இழந்தபின்னர் உள்ள 
எலக்ட்ரான் அமைப்பு ) . 

சிலவற்றைத் தவிர மற்ற எதிர் அயனிகள் பகுப்பாய்வில் 
கார்பனேட்டுகளாக , ஹைட்ராக்சைடுகளாக * , சல்பைடுகளாக 


ப 


* 


II1 தொகுதி எதிர் அயனிகளை அம்மோனியம் சல்பைடு ஹைட்ராக் 
சைடுகளாக வீழ்படிவடையச் செய்கிறது . இந்த அயனிகளின் சல்பைடுகள் 
நீராற்பகுப்பு அடைவதால் நீர்க்கரைசலில் சல்பைடுகளாக 
யலாது . 


ருக்க 


அட்டவணை3.எதிர்அயனிகளின்பகுப்பாய்வுதொகுதிகளும்D.I.மெண்டலீஃபின்தனிமங்களுடையவகையீடும் 

முதல்தொகுதி 1IIIIIIVVVIVII VIII1II||IV|VVI|VI|0 

எதிர்அயனிகளைக் கொடுக்கும்தனிமங்கள் 


- 


வெரிசை பகள் 


SY 


Bes 


Net 


இரண்டாவதுதொகுதி எதிர்அயனிகலாக் கொடுக்கும்தனிமங்கள் மூன்றாவதுதொகுதி எதிர்அயனிகளைக் 
கொடுக்கும்தனிமங்கள் (NH4),5-ஆல்ஹைட்ராக் சைடுகளாகவீழ்படிவடையவை 


2E 


TE8V 


CELEME 


ulav|Zni8yGalayGers/ASTE 


leBr 


(NH4)S.ஆல்சல்பைடு- களாகவீழ்படிவடையவை 


IVE 


5RhE 


EN5:18 


Tc 


23Xe 


CaSO 


மலை600 


NE 


ECRE பகை 


மாமலை paar 


MORE 


இதனை 
1991 


MOODIRD s 


வைல்லை 


கை 


4,5தொகுதி எதிர்அயனிகளைக் கொடுக்கும்தனிமங்கள் 


PoAt 


IN 


FIVE 


AcThPaU 


NpPu 

Pu|Am|cm|BKlefEs|Fm(Md 


மாதிரிநேர்அயனிககரக் கொடுக்கும்தனிமங்கள் 


8. 


வீழ்வீழ்படிவ.கார்போ படிவாகடையாதனவனேட்டுகள்ஹைட்ராக்சைடுகள் 


சல்பைடுகள் 


வீழ்படிவடையாகவே 


மந்தவாயுக்கள், 


Groups-தொகுதிகள்,periods---வரிசைகள்,pptas--வீழ்படிவாக,Notrptd-வீழ்படிவடையாதவை,Hydroxides- ஹைட்ராக்சைடுகள்,Sulphides-சல்பைடுகள்,Noiprecipitared--வீழ்படிவடையாதவை.ElementsForming1stgroup calloris-முதல்தொகுதிஎதிர்அயனிகளைக்கொடுக்கும்தனிமங்கள்,ElementsForming2ndgroupcations-2-வது தொகுதிஎதிர்அயனிகளைக்கொடுக்கும்தனிமங்கள்,ElementsFolming3rdgroupcation-3-வதுதொசதிஎதிர்அயனி களைக்கொடுக்கும்தனிமங்கள்,PrecipitatedbyNH4)2Sintheformofhydroxides(NH4 2S-ஆல்ஹைடிராக்சைடுகளாக வீழ்படிவடைபவை.Piecipitatedby(NH4}2SintheFormofSulphides-(NH42S-ஆல்சல்பைடுகளாகவீழ்படிவடை.பவை, ElementsForming4thand5thgroupcation-4,5தொகுதிஎதிர்அயனிகளைகொடுக்கும்தனிமங்கள்ElementsForm ingtypicalanions-மாதிரிநேர்ஆயனிகளைகொடுக்கும்தனிமங்கள்,Inertgases--மந்தவாயுக்கள். 


தோற்றுவாய் 


35 


வீழ்படிவடைகின்றன . இது அட்டவணை 

3 - ல் காட்டியபடி 
சீரான முறையில் தனிமவரிசை அட்டவணையில் நன்கு பொருந்தி 
யுள்ளன. 


சுமாரான கரைதிறனுள்ள சல்பைடுகளை தரும் எதிர் 
அயனிகள் அட்டவணையில் வலதுபக்கம் உள்ளன . இவைகள் 
முதல் நீள் வரிசையில் முதல் பாதியில் VI தொகுதியில் 
தொடங்கி 

அதே 

தொகுதியில் இரண்டாவது பாதியில் 
முடிகிறது . சுமாராக கரையும் சல்பைடுகளை கொடுக்காத எதிர் 
அயனிகள் அட்டவணையில் இடது பக்கம் I - V தொகுதிகளில் 
உள்ளன : பகுப்பாய்வின் முதல் , இரண்டாம் தொகுதி அயனிகள் 
தனிம வரிசை அட்டவணையிலும் அதே தொகுதிகளில் உள்ளன . 
அம்மோனியம் சல்பைடால் ஹைட்ராக்சைடுகளாக வீழ்படி 
வடைந்த III- ஆம் தொகுதி அயனிகள் அட்டவணையில் இடது 
பக்கத்தில் III - V தொகுதிகளில் உள்ளன . அம்மோனியம் 
சல்பைடால் சல்பைடுகளாக வீழ்படிவடைந்த III தொகுதி 
எதிர் அயனிகள் நீள்வரிசை நான்கின் மத்தியில் உள்ளன . 


பகுப்பாய்வு தொகுதிகள் I , II , III ஆகியவைகளிலுள்ள 
( NH4 ) S- ஆல் ஹைட்ராக்சைடுகளாக வீழ்படிவு அடையும் எதிர் 
அயனிகள் மந்த வாயுக்களை போன்று முழுமையான எலக்ட்ரான் 
அமைப்பை கொண்டுள்ளன என்பது புலனாகிறது , இதற்கு 
மாறாக சுமாராகக் கரையும் சல்பைடுகளை கொடுக்கக் கூடிய 
பகுப்பாய்வின் III , IV , V தொகுதிகளைச் சேர்ந்த அயனிகள் 
18 எலக்ட்ரான்களை கொண்ட முழுமையான எலக்ட்ரான் 
அமைப்பு அல்லது 8 - லிருந்து 18 வரை எலக்ட்ரான்களை முழுமை 
யற்ற வகையில் ( நீள் வரிசையின் நடுவில் ) அல்லது 18 + 2 
எலட்ரான்களை வெளிஷெல்களில் கொண்டிருக்கலாம் . 


கடைசி சுற்றுப்பாதை முழுமையற்ற எலக்ட்ரான் அமைப் 
பையும் , அடுத்த, ஷெல்லில் 8 எலக்ட்ரான்களையும் கொண்ட 
அயனிகள் அமிலத்தில் ( சான்றாக HCI- இல் ) கரையும் 
சல்பைடுகளை தருகின்றன . இவைகள் பகுப்பாய்வின் III 
தொகுதியை சார்ந்தவை . முழுமையற்ற கடைசி ஷெல்லையும் 
அடுத்த ஷெல்லில் 18 எலக்ரான்களையும் கொண்ட அயனிகள் 
அமிலத்தில் அரிதில் கரையும் சல்பைடுகளை கொடுக்கின்றன . 
இவைகள் V. IV தொகுதிகளைச் சார்ந்தவை . 


இவ்விதிகளிலும் சில மாறுபாடுகள் இருக்கவே செய்கின்றன , 
இது எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒன்று தான் ; ஏனென்றால் 


1 


பண்பறி பகுப்பாய்வு 


to 


தொகுதி ஆய்வில் வீழ்படிவடைகின்ற சூழ்நிலையை பொருத்து 
தான் அயனிகளுக்கு பகுப்பாய்வு தொகுதிகள் நிர்ணயிக்கப்படு 


கின்றன 


சான்றாக Mg++ எதிர் அயனியை தனிம வரிசை அட்டவணை 
யில் இரண்டாம் தொகுதியில் சேர்க்கவேண்டும் . மேலும் 
BaCOS . SrCOS . CaCO, போலவே Mg CO3- ம் சுமாராக கரை 
கிறது . எனினும் இது அம்மோனியம் உப்புக்களில் கரைகிறது . 
எனவே இதை முழுமையாக வீழ்படிவாக்க இயலாது . ஆகையால் 
I. II தொகுதிகளை NH4C1 முன்னிலையில் பிரிக்க வேண்டும் . அப் 
போது Mg ++ அயனிகள் கரைசலில் இருப்பதால் இது முதல் 
தொகுதியைச் சார்ந்தது எனலாம் : எனவே தான் இதற்கு 
பிந்தைய தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது . 


இவ் 


மற்றொரு உதாரணத்தை காணலாம் . தனிம வரிசை அட்ட 
வணையில் Zn ++ - க்கு உள்ள இடத்தை நோக்கும்போது இதற்கு 
III ஆம் பகுப்பாய்வு தொகுதியைவிட IV- ம் தொகுதிதான் 
ஏற்றது என்பது புலப்படுகிறது . III தொகுதியிலுள்ள எல்லா 
அயனிகளுக்கும் மாறாக இதை சுமாரான அமிலக்கரைசலிலிருந்து 
ஹைட்ரஜன் சல்பைடால் வீழ்படிவடையச் செய்யலாம் . 
வகையில் இது IV , V தொகுதி அயனிகளை ஒத்துள்ளது . இதை 
0.01 M ஹைட்ரஜன் அயனி செறிவுள்ள கரைசலில் வீழ்படி 
வடையச் செய்தால் Zn ++ அயனியை IV தொகுதியில்தான் 
சேர்க்க முடியும் , III தொகுதியில் சேர்க்க இயலாது . இருப்பி 
னும் வீழ்படிவடைதலை செறிவுமிகுந்த [ 0 • 3 MR H + ] அமிலக் 
கரைசலில் நிகழ்த்துவதன் காரணமாக Zn ++ அயனிகள் 
III தொகுதி அயனிகளோடு கரைசலில் உள்ளன . இது போன்று 
பல எடுத்துக் காட்டுகளை தரலாம் . 


தனிம வரிசை அட்டவணையில் எதிர் அயனிகளின் இடம் 
பற்றிய சீரமைப்பில் சில மாறுபாடுகள் இருப்பதனால் , இதற்கும் 
அயனிகளின் பகுப்பாய்வு வகையீட்டிற்கும் தொடர்பு இல்லை 
என்ற முடிவுக்கு வருதலாகாது . இத்தொடர்பின் தன்மையும் 
பண்பும் முழுமையாக நிர்ணயிக்கப் படாமலிருந்தபோதிலும் 
தொடர்பு இருக்கிறது என்பதில் ஐயம் ஏதும் இல்லை . முன்பெல் 
லாம் இத்தொடர்பின் மீது அதிக கவனம் செலுத்தப்படவில்லை . 
ஆனால் தற்காலத்தில் இது பகுப்பாய்வினால் ஆராயப்படும் 
பிரச்னையாகும் : 


தோற்றுவாய் 


37 


8. பகுப்பாய்வு வேதியியல் வளர்ச்சியின் 

சுருக்கமான வரலாறு 


பகுப்பாய்வு வேதியியல் செய்முறை நுணுக்கமெல்லாம் 
பழங்காலத்திலேயே தோன்றி வளர்ந்துள்ளன . இதற்கு காரண 
மாக அமைந்தவை உலோகவியல் , பீங்கான் கலை போன்ற 
வேதியியல் தொழில்களின் தேவைகளாகும் . தொடக்க காலத் 
தில் பண்பறி பகுப்பாய்வு என்பது சில கனிமங்கள் , சேர்மங்கள் 
ஆகியவற்றை அவைகளின் பண்புகளைக் கொண்டு கண்டறிவது 
தான் . தங்கம் , வெள்ளி போன்ற விலையுயர்ந்த உலோகங்களின் 
தூய்மையை கண்டறிவது அல்லது மதிப்பீடு ( assaying ) செய்வ 
தில் தான் பருமனறி பகுப்பாய்வு தோன்றியது . இவ்வுலோகங் 
களை உற்பத்தி செய்வதில் பயன்படுத்திய முறைகள் தான் இதன் 
யுத்திகளாயமைந்தன . 


பகுப்பாய்வு வேதியியல் 17 - ஆம் நூற்றாண்டின் நடுவில் தான் 
அறிவியல் ரீதியில் வளரத்தொடங்கியது . வேதியியல் முறையால் 
பிரிக்க இயலா த தனிமங்கள் சேர்வதால் தான் சேர்மங்கள் 
உண்டாகின்றன என்ற கருத்தை ராபர்ட் பாயில் ( 1627-1691 ) 
வெளியிட்டார் . முடிவில் இது பகுப்பாய்வால் கண்டுபிடிக்கப் 
பட்டது . 

பாயில் முன்னரே இருந்த பகுப்பாய்வு வினைகளை 
முறைப்படுத்தி பல புதிய சோதனைகளை புகுத்தினார் . இவ்விதம் 
ஈரச்சோதனை ( wet way analysis ) பகுப்பாய்வு தொடங்கியது . 
அமிலங்களையும் காரங்களையும் கண்டறிய லிட்மஸ் போன்ற 
தாவர நிறங்களை முதன் முதல் பயன்படுத்தியவர் இவர்தான் . 


பண்பறி பகுப்பாய்வின் வளர்ச்சியில் முக்கியமான கட்ட 
மாக அமைவது தொகுதிவாரியாக உலோகங்களை ( அதாவது 
எதிர் அயனிகளை ) பிரித்த முறையாகும் . இதை T - O பெர்க்மான் 
( T - O Bergman 1735-1784 ) 18 - ஆம் நூற்றாண்டில் வெளியிட் 
டார் . 

இதிலிருந்து தான் தற்காலத்தில் பயன்படும் முறைப் 
படுத்திய பகுப்பாய்வு தோன்றியது . இச்செய்முறையில் வளர்ச்சி 
யும் ஏற்றமும் உண்டாக காரணமாயிருந்த வேதியியல் ஆய்வாளர் 
களில் குறிப்பிடத்தக்க ஒருவர் K. R. ஃபிரஸ்னியஸ் ( K. R. 
Fresenius 1818-1897 ) . 


மற்றொரு பண்பறி பகுப்பாய்வு முறையான நுண்படிக 
ஆய்வு 18 - ஆம் நூற்றாண்டில் ரஷ்யாவில் M - V லோமன சோவ் 
( M. V. Lomonosov 1711-1765 ) குறிப்பாக T. E. லோவிட்ஸ் 
( T E. Lovitz 1757-1804 ) போன்றவர்களால் தோற்றுவிக் 


58 


பண்பறி பகுப்பாய்வு 


கப்பட்டது . புரட்சிக் காலத்துக்கு முன்பு ரஷ்ய விஞ்ஞானிகளால் 
உருவாக்கப்பட்ட படிக உருவம் கொண்டு பகுப்பாயும் முறை 
19 - ஆம் நூற்றாண்டின் கடைசியில் E. S. ஃபெடரோவ் ( E. S. 
Federov 1853-1919 ) என்ற நுண்படிக ஆய்வாளரால் மிகச் 
சிறப்பான ஏற்றம் பெற்றது . 


நுண்படிக ஆய்வை தோற்றுவித்ததோடு மட்டுமல்லாது 
வேதியியல் துறையில் பல முக்கியமானவைகளை கண்டுபிடித் 
துள்ளார் . அவைகளில் முக்கியமானது பரப்புக் கவர்ச்சி ஆகும் . 
M. S. டஸ்வெட் ( M. S. Tsvett 1872-1919 ) என்ற தாவரவியல் 
ஆராய்ச்சியாளர் இக்கருத்தை பரப்புக் கவர்ச்சி பிரிகையில் 
( chromatographic method ) மிகப் பரவலாக பயன்படுத்தினார் . 


பருமனறி பகுப்பாய்வை அறிவியல் ரீதியாக வழங்கியவர் 
M. V. லோமனசோவ் ஆவார் . வேதிவினைகளில் மூலப் 
பொருள்கள் ( original substances ) விளைபொருள்கள் ஆகிய 
வற்றின் எடைகளை முதன்முதலில் முறைப்படி அறியத் துவங்கி 
யவர் இவர் தான் . நிறைகாப்பு விதியை (law of conservation 
of matter ) லோமனசோவ் 1748 - இல் வெளியிட்டார் . 
1756 - இல் இதை சோதனை மூலம் நிரூபித்தார் : லோமனசோவ் 
விதி பருமனறி பகுப்பாய்வின் அறிமுறை அடிப்படையாகும் . 
இது அறிவியலில் ஒரு முக்கியமான விதியாகும் . 


/ 


எரிதல் ( combustion ) , உலோக நீற்றுதல் ( calcination ) 
ஆகியவற்றில் காற்றின் பணியைத் தன் சோதனைகளின் மூலம் 
முதல் முறையாக நன்கு விளக்கியவர் லோமனசோவ் ஆவார் . 
காற்றில் உலோகத்தை சூடு செய்யும்போது எரிபொருள் 
( fire matter ) உலோகத்துடன் சேருவதால் எடை அதிகரிக்கிறது 
என்ற பாய்ல் கொள்கையை மறுத்தார் . 


வாயு பகுப்பாய்வின் நுட்பங்களில் தொடர்ந்து ஏற்பட்ட 
முன்னேற்றத்தினாலும் முக்கியமான சில வாயுக்கள் ( Hy , 02 , 
Ng, Cle ) பிரித்தெடுத்ததனாலும் , பிளாகிஸ்டன் ( Phlogiston ) 
கொள்கை ஒதிக்கிவைக்கப்பட்டது . A. L. லெவாய்சியர் (A. L. 
Lovoisier 1743-1794 ) என்ற பிரெஞ்சு விஞ்ஞானியின் மிக 
முக்கியம் வாய்ந்த ஆராய்ச்சியின் விளைவாக ஆக்சிஜனின் எரிதல் 
கொள்கையை அடிப்படையாகக் கொண்ட எதிர் பிளாகிஸ்டன் 
வேதியியல் ( anti - Phlogistor: chemist: y ) தோன்றியது . காற்று , 
நீர் ஆகிய பல கனிம , கரிம சேர்மங்களின் பருமனறி இயைபை 
முதன் முதலில் நிர்ணயித்தவர் இவர் தான் . 


தோற்றுவாய் 


39 


என்ற 


உள் 


ரஷ்யாவில் பகுப்பாய்வு வேதியியலின் வளர்ச்சிக்கு முக்கிய 
காரணமாயிருந்தவர் V. M. செவர்ஜின் ( V. M. Severgin 
1765-1826 ) ஆவார் . பகுப்பாய்வு வேதியியல் மட்டுமல்லாது 
கனிமவியல் , வேதியியல் தொழிலறிவியல் ஆகியவற்றிலும் இவர் 
பணி குறிப்பிடத்தக்கது . எனவே இவர் U. S. S R.- இல் 
பகுப்பாய்வு வேதியியலின் தந்தை என்ற தகுதிக்கு உரியவ 
ராவார் . வேதியியல் பகுப்பாய்வை பற்றிய சிறப்பு நூல்களை 
தனியாக உலகிலேயே முதன்முதலில் எழுதியவர் 
பெருமை இவரைச் சாரும் . இவர் காலத்திற்கு முன்பு இது கனிம 
வி பல் , வேதியியல் , தொழிலறிவியல் புத்தகங்களில் 
சேர்க்கைகளாக எழுதப்பட்டு வந்தன . 

1795 - இல் செவர்ஜின் ‘ தாது நீரை சோதித்தல் என்ற தலைப் 
புள்ள நூலையும் , இதைத் தொடர்ந்து 1800 - இல் முதன்முதலில் 
மருத்துவ வேதியியல் என்ற 

நூலையும் வெளியிட்டார் . 
1801 - இல் அவருடைய பெரும் பணி பான மதிப்பீடு கலை ( the 
assay art ) அல்லது உலோகத் தாதுப்பொருள்கள் , கனிமங்கள் 
ஆகியவற்றின் சோதனை என்ற நூலை வெளியிட்டார் . பகுப் 
பாய்வு 

வேதியியலில் கிடைத்த தகவல்களெல்லாம் எதிர் 
பிளாகிஸ்டன் கொள்கையின் அடிப்படையில் ஆக்கபூர்வமாக 
இதில் மறுபரிசீலனை செய்யப்பட்டன ; பல சோதனை களால் 
நிரூபிக்கப்பட்டன . பகுப்பாய்வு முறைகளின் அறிவியல் அடிப் 
படை பற்றி இந்நூல் ஒரு முன்னுரையை கொண்டுள்ளது : இது 
வெளிநாட்டாரால் எழுதப்பட்ட செயலறிவால் அறியப்படும் 
( enpirical ) தன்மை பெற்ற பல சிறப்பு நூல்களினுடையதை 
விட இது தலை சிறந்ததாயுள்ளது . 

பல புதிய வினைகளாலும் , பகுப்பாய்வு நுட்பங்களாலும் 
செவர்ஜின் பகுப்பாய்வு வேதியியலை வளமுள்ளதாக்கினார் . 
ஊதுகுழல் ( blow pipe ) சுடரில் நிகழும் வினைகள் ; உப்புக் கரைச 
லிலிருந்து உலோகங்கள் ஒன்றிற்கொன்றை வெளியேற்றுதல் ; 
காரம் சோடியம் கார்பனேட்டு போன்ற வினைப்பொருள் 
களுடன் வினைப்படுத்தி உலோகங்களை ( எதிர் அயனிகளை ) 
பிரித்தல் போன்றவற்றை இவர் 

இவர் விரிவாக பயன்படுத்தினார் . 
இவர் 

அயனிகளு + கு நுட்பமான வினைகளை 
பகுப்பாய்வில் புகுத்தினார் . சான்றாக Cu++ அயனிக்கு அம் 
மோனியாவுடன் வினை , Mn++ அயனிக்கு சால்ட்பீட்டருடன் 
வினை முதலியன . 


பல்வேறு 


பல 


பருமனறி பகுப்பாய்வின் முறைகளை பயன்படுத்திய தன் 
விளைவாக 19 - ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் வேதிக் கூடுகை 


40 


பண்பறி பகுப்பாய்வு 


பல 


விதிகள் ( திட்ட விகித விதி , மடங்கு விகித விதி , சமான 
எடைகள் ) தோன்றின . ஆங்கில நாட்டு வேதியியலாளர் ஜான் 
டால்டனுடைய ( John Dalton 1766-1844 ) சோதனைகளால் 
இவ்விதிகள் நிரூபிக்கப்பட்டன. இதன் விளைவாக வேதியியலில் 
அணுக்கொள்கை நிலைப்படுத்தப்பட்டது . தனிமங்களின் அணு 
எடையை மிகத் துல்லியமாக நிர்ணயிக்கவேண்டிய அவசியம் 
ஏற்பட்டதால் பருமனறி பகுப்பு மேலும் மேலும் வளர்வதற்கு 
இக்கொள்கை ஊக்கம் அளித்தது . ஸ்வீடன் நாட்டு வேதியிய 
லாளர் J. J. பெர்ஜீலியஸ் ( J. J. Berzelius 1779-1848 ) 
50 தனிமங்களுக்கு அணு எடையை மிகச் சரியாக நிர்ணயித் 
தார் . பருமனறி பகுப்பாய்வில் புதிய முறைகளின் 
நுட்பத்தை ஏற்றம் பெறச் செய்தார் . எனவே இத்துறையில் 
இவரை மிகுந்த பெருமைச் சாரும் . குறிப்பாக பெர்ஜீலியஸ் 
கரிமச் சேர்மங்களின் பகுப்பாய்விற்கான முறையை உருவாக்கி 
னார் . அதை J. லீபிக்கும் (J. Liebig 1803-1873 ) மற்ற அறிவிய 
லாளர்களும் திருத்தி அமைத்தார்கள் . 1824-1848 - இல் 
J. L. கே . லூசக் ( 1778-1850 Gay Lussac ) பருமனறி பகுப் 
பாய்வின் ஒரு பகுதியான கன அளவு பகுப்பாய்வை [ volu 
metric analysis ) புகுத்தினார் . ஆக்சிஜன் ஏற்றம் ஆக்சிஜன் ஒடுக்க 
வினைகள் , வீழ்படிவடைதல் , வினைகளில் நிறங்காட்டிகளின் 
பயன் ஆகியவை புகுந்ததன் விளைவாக 19 - ஆம் நூற்றாண்டின் 
மத்தியில் இம்முறை மேலும் விரிவடைந்தது . 

R. W. புன்சனும் ( R. W. Bunsen 1811-1899 ) , G.R. கிர்ச் 
சாஃபும் ( G. R. Kirchhof 1824-1897 ) , 1859 - இல் பண்பறி 
பகுப்பாய்வின் மிக முக்கியமான பண்பறி நிரநிறல் ( qualitative 
spectral analysis ) 

ஆய்வை ஏற்படுத்தினார்கள் . 19 - ஆம் 
நூற்றாண்டில் மின் பகுப்பு எடையறி பகுப்பாய்வும் ( electro 
grarimetric analysis ) உருவாகியது . இது V. V. பெட்ரோவ் 
( V. V. Petrov 1761-1834 ) என்பவரால் தோற்றுவிக்கப் 
பட்டது . இவர் பல சேர்மங்களை மின்பகுப்பு செய்தார் . 


மிகப் புகழ்வாய்ந்த வேதியியலாளரும் ஆசிரியருமான 
N. A. மென்ஷட்கின் ( N. A. Menshutkin 1842-1907 ) 
பண்பறி , பருமனறி பகுப்பாய்வுகளைப்பற்றிய பகுப்பாய்வு 
வேதியியல் என்ற நூலை வெளியிட்டார் . இந்நூலில் 

இந்நூலில் காணப் 
படும் பகுப்பாய்வு தொகுதிகளால் தோன்றிய அயனிகளின் 
வகையீடும் மென்ஷுட்கின்னால் ஏற்படுத்தப்பட்டது தான் , 
19 - ஆம் நூற்றாண்டின் இரண்டாம் பாதியிலும் 20 - ம் நூற்றாண் 

பகுப்பாய்வு வேதியியலில் ஏற்பட்ட வளர்ச்சி 


டிலும் 


தோற்றுவாய் 


41 


வேதியியலின் பல கிளைகளான கனிம , கரிம , பெளதிக வேதி 
யியல் போன்றவற்றில் ஏற்பட்ட வளர்ச்சியாகும் . முதலில் 
D. 1. மெண்டலீபால் ( D. I. Mendeleyev 1834-1907 ) கண்டு 
பிடிக்கப்பட்ட தனிம வரிசை அட்டவணையை ( 1869 ) குறிப்பிட 
வேண்டும் . இதில் தனிமங்கள் செம்மையான 

முறையில் 
தொடர்புபடுத்தப்பட்டு அவைகளின் பண்புகள் , அணு எடை 
ஆகியவற்றிடையே தொடர்புகொள்ளும் வகையில் , செம்மை 
யான முறையில் வரிசைப் படுத்தப் பட்டுள்ளன. வேதியியல் 
என்ற அறிவியலில் தோன்றியிருந்த சிறப்புடையவை அத்தனை 
யும் தனிம வரிசை அட்டவணையில் பின்னிப் பிணைந்திருந்தன . 
மேலும் வேதியியலை புரிந்து கொள்ளவும் , மேலோங்கச் செய்யவும் 
இது தொடர்ந்து பயன்படுகிறது . தனிமங்களிடையே பண்பு 
களிலுள்ள ஒற்றுமைகளைக் கொண்டு புது வினைகளையும் , அயனிகளை 
நிர்ணயிக்கும் முறைகளையும் கண்டுபிடிக்க பகுப்பாய்வாளர் 
களுக்கு உதவிற்று . சான்றாக நான்காம் தொகுதியில் சிலிக்கன் , 
டின் ஆகியவற்றிற்கு அடுத்து வரும் மெண்டலீபால் முன்னுரைக் 
கப்பட்ட தனிமமான ஜெர்மேனியத்தின் இடத்தைக்கொண்டு . 
அதன் அயனிகளின் வினைகள் அதே இணை திறனுள்ள சிலிக்கன் . 
டின் அயனிகளினுடையதை ஒத்திருக்கவேண்டும் 

என்று 
சொல்லலாம் . Sn ++++ அயனியைப்போல் Ge ++++ அயனியும் 
அமிலக் கரைசலில் H , S- ஆல் சல்பைடாக GeS , வீழ்படிவடை 
கிறது . இந்த சல்பைடு ( SnS , போல் ) NaOH , Nags முதலிய 
வற்றில் கரைந்து தயோ உப்பைக் கொடுக்கிறது . எனவே 
Sn + H ++ அயனியைப்போல் இதையும் 5.ஆம் தொகு தியில் 
சேர்க்க வேண்டும் . எனவே நான் கிணை திறன் ஜெர்மேனியத்தால் 
தரப்படும் Geo :-- நேர் அயனி Si0 ; -- நேர் அயனியை 
ஒத்திருக்கும் என்று முன்னுரைக்கலாம் . உண்மையில் இந்த 
இரு அயனிகளும் அம்மோனியம் மாலிப்டேட்டுடன் ( NHA ) s 
MO04 வினைப்பட்டு H [ Ge{ MO , 07 ) 6 ] , HE [ Si ( MO , 07 ) 6 ] 
பல்லின பலபடி அமிலங்கள் ( heteropoly acids ) தருகின்றன ; 
இவைகள் அமைப்பிலும் வேதியியல் பண்பிலும் ஒத்துள்ளன 
பென்சிடீன் என்னும் கரிம வினைப்பொருளுடன் ஆக்சிஜன் 
ஒடுக்கத்தின்போது ஆழ்ந்த நீல நிறத்தைக் கொடுக்கின்றன . 
இவ்வினையைக்கொண்டு இந்த அயனிகளைப் பகுப்பாய்வில் 
கண்டறியலாம் : 

மெண்டலீப் தனிம வரிசை அட்டவணையில் தனிமத்திற்கு 
உள்ள இடத்திற்கு ஏற்ப வேதியியல் வினைகளில் ஒற்றுமை 
கொண்டுள்ளவைகளுக்கு இன்னும் பல சான்றுகள் உள்ளன : 
இதைக்கொண்டு பல புதிய வினைகள் கண்டுபிடிக்கப்பட்டன . 


பண்பறி பகுப்பாய்வு 


தனிம வரிசை அட்டவணையை சோதனை மூலம் நிரூபிப்ப 
தற்கு பல தனிமங்களின் அணுஎடைகள் மிகத்துல்லியமாக 
தேவைப்பட்டன . இதன் விளைவாக பருமனறி பகுப்பாய்வு 
முறைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டது : 


பல்வேறு 


இருந்தபோதிலும் சமீபகாலம் வரை 

தனிம 

வரிசை 
அட்டவணை பகுப்பாய்வு வேதியியலில் போதுமான அளவு 
பயன்படவில்லை . முன்பு குறிப்பிட்டபடி அயனிகளின் பகுப் 
பாய்வு வகையீடு தனிம வரிசை அட்டவணையில் தனிமங்களின் 
இடத்துடன் தொடர்புபடுத்தப்படவில்லை . ஆனால் தற்காலத்தில் 
இப்பிரச்னை அதிகமான கவனத்தை ஈர்த்துள்ளது . 

கனிமச் சேர்மங்களின் தயாரிப்பில் ஏற்பட்ட துரிதமான 
வளர்ச்சியின் 

காரணமாக பகுப்பாய்வு வேதியியல் மிகுந்த 
முன்னேற்றமடைந்துள்ளது . 

அயனிகளை அறியும் 
திறம்படைத்த மிகவும் பயனுள்ள கரிம வினைப்பொருள்களால் 
பகுப்பாய்வு எளிதானதாகவும் , விரைவில் செயல்படக்கூடிய 
தாகவும் , ஆகிவிட்டது . மிகநிறையக் கரிமச்சேர்மங்கள் கிடைப்ப 
தாலும் , அவைகளின் இயைபையும் அமைப்பையும் மாற்றத்தக்க 
பலமுறைகளிருப்பதாலும் , அதன் காரணமாக 

அவைகளின் 
பண்புகளில் ஏற்படும் மாற்றங்களைக்கொண்டு , 
பகுப்பாய்வு வினைப்பொருளாக கொள்ளத்தக்க 

சூழ்நிலை 
ஏற்படுவதாலும் , பல்வேறுபட்ட அயனிகளை அறிய நுட்பத் 
தன்மையும் , தனிச்சிறப்புமுடைய வினைப்பொருள்களைக் கண்டு 
பிடிக்கத்தக்க வாய்ப்பு மிகுதியாக பகுப்பாய்வு வேதியியலில் 
ஏற்பட்டுள்ளது . 


அவைகளை 


கரிமச்சேர்மங்களை வினைப்பொருள்களாகப் பகுப்பாய்வு 
வேதியியலில் M. A. இலின்ஸ்கியும் ( M. A. II insky 1855-1941 ) 
L. A. சுகேவும் ( L. A. Chugae !! 1873--1922 ) ! பயன்படுத் 
தினார்கள் . சுகேவின் பணி குறிப்பிடத்தக்கதாகும் . 1965 - இல் 
Ni++ அயனிக்கு ஒரு சோதனையைக் கொடுத்தார் . இதன் 
விளைவாக உள் அணை 2.04651 ( internal complex salts ) 
என்பவைகளின் பகுப்பாய்வு பண்புகள் ஆராயப்பட்டன . 
இப்பிரச்னை பகுப்பாய்வு வேதியியலில் தற்போது மிகுந்த 
முக்கியத்துவம் வாய்ந்துள்ளது . 


அங்கக வினைப்பொருள்கள் சொட்டுவினையிலும் , வண்ணவழி 
பகுப்பாய்விலும் ( colorimetric analysis ) பெரும்பான்மையாக 
பயனாகின்றன . சொட்டுவினை 1920 - இல் N. A. தனானேவால் 
( 1878-1959 ) உருவாக்கப்பட்டது ; இவர் பகுதிவினைகளால் 


தோற்றுவாய் 


43 


ஆகிய 


அயனிகளைக் கண்டறிய இதைப் பயன்படுத்தினார் . சொட்டு 
அல்லது பொட்டு வினைகளில் முக்கியமான ஆய்வுகளை ஆஸ்திரிய 
நாட்டு விஞ்ஞானி F. ஃபைஜல் ( F. Feig1 ) நிகழ்த்தியுள்ளார் . 
சொட்டு வினைகளிலிருந்து உலோகங்களையும் உலோகக்கலவை 
களையும் பகுப்பாய்வ தற்குறிய துருவலற்ற ( chipless ) முறையை 
தனானேவ் உருவாக்கினார் . இம்முறையில் உலோகம் அல்லது 
உலோகக்கலவையின் பரப்பில் HNO , அமிலம் போன்ற கரைப் 
பானைச் சேர்த்து கரைத்து பெறப்படும் உப்புக்கரைசலை ஒரு 
காகிதத்துண்டில் எடுத்துக்கொண்டு அதிலேயே சொட்டு 
வினையை நிகழ்த்தலாம் . தனானேவ் பண்பறி , பருமனறி பகுப்பு 
முறைகளில் கொள்கை , செய்முறை 

இரண்டிலும் 
பல முக்கியமான ஆராய்ச்சிகள் நடத்தினார் . 

பௌதிக வேதியியல் 19 - ஆம் நூற்றாண்டின் கடைசியிலும் 
20 - ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலும் வெகுவேகமாக வளர 
ஆரம்பித்ததால் பகுப்பாய்வு வேதியியல் வளர்வதற்கு இது 
பெரிதும் உதவிற்று . S. அரேனிய சால் ( S. Arrhenius 
1859-1927 ) கொண்டுவரப்பட்ட மின்னாற் பகுப்புக் கொள்கை 
( 1887 - இல் ) பகுப்பாய்வில் மிகவும் சிறப்பான முறையில் பயனா 
யிற்று . இதையும் நிறை தாக்க விதியையும் ( law of mass 
action ) கொண்டு பகுப்பாய்வு வினைகளுக்கும் , சோதனைகளின் 
செய்முறைகளுக்கும் , கொள்கை அடிப்படையை W. ஆஸ்வால்டு 
( W. Ostwald 1894 - இல் ) தந்தார் . அதற்கு முன்பு அனுபவ 
ரீதியாகத்தான் இவைகள் விளக்கப்பட்டன . கரைதிறன் 
பெருக்கம் , கே : வனிக் மின்கலம் பற்றிய கொள்கையை 
ஏற்படுத்திய ஜெர்மன் . நாட்டு பௌதிக வேதியியலாளர் 
W. நென்ஸ்ட் ( W. Nernst 1864-1941 ) , எலக்ட்ரான் இடப் 
பெயர்ச்சியால் ஆக்சிஜன் ஏற்றம் , ஆக்சிஜன் ஒடுக்கம் நிகழ் 
கின்றன என்று கண்டறிந்த L. V. பிஜார்செவஸ்கி போன்றவர் 
களின் ஆராய்ச்சி பகுப்பாய்வில் மிகுந்த முக்கியம் வாய்ந்தவை . 
பௌதிக வேதியியலின் ஒரு பகுதியான ஆக்சிஜனேற்ற மின் 
னழுத்தக் ( oxidation potential ) 

கொள்கை பகுப்பாய்வை 
மேலும் வளமுள்ள தாக்கியது . ஆக்சிஜனேற்ற - ஒடுக்க வினைகள் 
நிகழும் திசையை முன்னுரைக்கவும் , சமநிலை மாறிலியை 
கணக்கிடவும் , மிகத் தகுந்த ஆக்சிஜன் ஏற்றி , ஆக்சிஜன் ஒடுக்கி 
கிய 

யவற்றைத் தேர்ந்தெடுக்கவும் , மற்றும் பல முக்கியமான 
பிரச்னைகளைத் தீர்க்கவும் ஆக்சிஜன் ஏற்ற மின்னழுத்தக் 
கொள்கை பயனாகிறது . 

ஆச்சிஜன் ஏற்ற , ஆக்சிஜன் ஒடுக்க வினைகளின் வழிமுறை 
பற்றிய A. N. பாக்கின் ( A. N. Bakn ) கொள்கையும் , N. A. 


44 


பண்பறி பகுப்பாய்வு 


ஷீலோவின் ( N. A. Shilov 1872-1930 ) இணை ஆக்சிஜன் ஏற்ற 
ஒடுக்க ( conjugate oxidation -reduction ) வினைகளின் ஆராய்ச்சி 
களும் , பரப்புக் கவர்ச்சி இயற்பாடு ஆகியவைகளும் பகுப்பாய்வு 
வேதியியலில் முக்கியம் வாய்ந்தவை . ஆக்சிஜன் ஏற்ற , ஒடுக்க 
வினைகளின் கொள்கைகளில் ஏற்பட்ட வளர்ச்சி கன அளவு 
பகுப்பாய்வு விரிவடைவதற்குப் பெரிதும் காரணமாயிருந்தது . 


பௌதிக வேதியியலின் வளர்ச்சி காரணமாக மிகுந்த பய 
னுள்ள கொள்கை அடிப்படைகள் கிடைத்தது மட்டுமல்லாமல் 
பல செய்முறைகளையும் நுட்பங்களையும் பகுப்பாய்வாளர்கள் 
பெறமுடிந்தது . இம்முறைகளெல்லாம் பெரிதும் சிறப்பு 
வாய்ந்தவை . இவைகளெல்லாம் ஆராய்ச்சிகளிலும் தொழிற் 
கூடங்களிலும் விரிவாகப் பயன்படுகின்றன ; இதனால் பண்பறி 
பருமனறி பகுப்பாய்வு களின் செயற்படும் திறன் மேலோங்கி 
யுள்ளது . எனவே பல வகைகளில் வேதியியல் முறைகளைவிட 

நன்மைகளை உடைய தாயுள்ளன . எனினும் பௌதிக 
மற்றும் பௌதிக வேதியியல் ( physico chemical) முறைகளின் 
வளர்ச்சிக்கு வேதியியல் முறைகளே அடிப்படையாயுள்ளன. 
எனவே பகுப்பாய்வில் இது தொடர்ந்து முதன்மையான தா 
யுள்ளது . 


บ ล ) 


பத்தொன்பதாம் 

நூற்றாண்டின் கடைசியில் மிகவும் 
புதுமையான பகுப்பாய்வு முறை 

N. S. குர்னகோவும் 
( v S.Kurnakov 1860-1941 ) , அவருடன் பணியாற்றியவர்களும் 
ஏற்படுத்தினார்கள் . பகுதிப் பொருள்களை கூறுபடுத்துவதைவிட 
பௌதிகப் பண்புகளுக்கும் இயைபிற்கும் இடையேயுள்ள 
தொடர்புகளை ஆராய்ந்து சிக்கலான அமைப்புகளின் ( உலோகக் 
கலவைகள் , கரைசல்கள் . கண்ணாடிகள் ) வேதியியல் தன்மையை 
நிர்ணயிக்கும் பௌதிக வேதியியல் பகுப்பாய்வு தான் அம்முறை 
யாகும் . இப்பகுப்பாய்வில் பண்பு - இயைபு வரை படங்களைக் 
கொண்டு வேதியியல் வினைக்கு மிகச் சாதகமான சூழ்நிலைகளை 
அறிய இயலுகிறது . சமச் சீரற்ற பல்லின 

அமைப்புகளில் 
( heterogeneous systems ) நிலைமைகளின் ( phase ) இயைபுகளை 
உறுதிப்படுத்தவும் முடிகிறது . 


தொழிற்சாலைகளின் தேவைகள் அறிவியலின் பல பிரிவு 
களின் வளர்ச்சியைவிட பகுப்பாய்வு வேதியியலின் வளர்ச்சிக்குத் 
தூண்டுகோலாயமைந்தது . உற்பத்தியின் வேதியியல் கட்டுப் 
பாட்டு முறைகளை சீர்திருத்தவும் தொழில் வகை அதிகரிப்பு 
ஊக்கமளித்தது . அதாவது கச்சாப் பொருள்கள் ( raw materials ) . 


தோற்றுவாய் 


45 . 


ணமாக 


இடைநிலை பொருள்கள் ( intermediates ) முழுமையடைந்த விளை 
பொருள்கள் ஆகியவற்றின் இயைபை நிர்ணயித்தல் , பகுப்பாய்வு 
வேதியியல் ஒரு அறிவியலாக மலர்வதற்கு முதன்மையான கார 

அமைந்தவை தொழிற்சாலைகளின் தேவைகள் தான் . 
அறிவியல் ஆராய்ச்சிக் கழகங்கள் , ஆராய்ச்சி நிறுவனங்கள் . 
தொழிற்சாலை ஆய்வுக்கூடங்கள் உற்பத்தி சம்பந்தப்பட்ட சிக்கல் 
களைத் தீர்த்து வைத்தன . பகுப்பாய்வு வேதியியல் துறையில் 
அறிவியல் ஆராயச்சி வழக்கமானதைவிட துரிதமாக வளர்வ 
தற்கு இவைகள் காரணமாயமைந்தன . 


வினாக்களும் கணக்குகளும் 
1 . எவ்வினைகள் நுட்பமானவை என்றழைக்கப்படுகின்றன ? 
வினையின் நுட்பத் தன்மையின் பண்புகள் யாவை ? 

2. Fe +++ அயனிக்கும் அம்மோனியம் தயோசயனேட்டுக்கும் 
( NH4 CNS ) இடையே நிகழும் வினையின் நுட்பத்தை அறிய ஒரு லிட்ட 
ருக்கு 1 கிராம் Fe +++ அயனியுள்ள ஒரு ஃபெரிக் உப்புக்கரைசல் தயாரிக் 
கப்பட்டது . 

இக்கரைசலை 1000 மடங்கு விளாவினால் வினை நம்பும்படி 
நடைபெறுகிறது ; ஆனால் மேலும் விளாவினால் வினை நம்பமுடியாததா 
கிறது . 2 மி.லி. கரைசலைக் கொண்டு வினையை நிகழ்த்தும்போது கரைசலின் 
நிறம் சிவப்பாக ( ஃபெரிக் தயோசயனேட்டு Fe ( CNS ) 3 உண்டாவதால் ] 
மாறுகிறது என்பதைக் கொண்டு விளாவுதல் எல்லையையும் அறிவதற் 
கேற்ற குறைந்த பட்சத்தையும் கண்டுபிடி . 

விடை : விளாவு தல் .எல்லை 1 : 1,000,000 ; அறிவதற்கேற்ற 

குறைந்த பட்சம் 2 tig . 
3 : நுண்படிக ஆய்வு முறையில் Ca ++ அயனியை CaC204- ஆக அறிய 
0.001 M Ca Cl2 கரைசல் 0 001 மி.லி. கொண்டு வினை நிகழ்த்தும்போது 
நம்ப முடிகிறது . இவ்வினையின் ( அ ) அறியத்தக்க குறைந்தபட்சம் 
( ஆ ) விளாவுதல் எல்லை ஆகியவற்றைக் கணக்கிடு 

விடை : ( அ ) 004 ug Ca++ ( ஆ ) 1 : 25,000 
4. பொட்டாசியம் அயனியை K + , NaH C4 H4 06 - டன் சேர்க்கும் 
வினையின் ( KHC : HG 05 வீழ்படிவு தோன்றுகிறது ) விளாவு தல் எல்லை 
1 : 1000 . KCl கரைசலை எந்த மிகக் குறைந்த செறிவில் எடுத்துக்கொண் 
டால் K + அயனிபை இவ்வினையால் கண்டறியலாம் ? 


விடை : 


0.026 N 


5 : கால்சிய உப்புக் கரைசல்கள் Naz H PO4- டன் Ca HPO4- ஐ வெண் 
ணிற வீழ்படிவாகத் தருகின்றன . இவ்வீழ்படிவு அமிலங்களில் ( அசிட்டிக் 
அமிலம் உட்பட ) கரைகிறது . ஆனால் சூடான நீரிலும் காரங்களிலும் 
பெரும்பாலும் கரைவதில்லை - ( அ ) சூடான நிலையில் ( ஆ ) அமிலங்களில் 
( இ ) காரங்களில் இவ்வினையை நிகழ்த்த முடியுமா என்று கூறு . 


46 


பண்பறி பகுப்பாய்வு 


6 . எவ்வினைகள் ( அ ) தனிச்சிறப்பு வினைகள் (ஆ ) தேர்ந்தெடுத்த 
வினைகள் என்று கூறப்படுகின்றன ? தனிச் சிறப்பு வினைகள் உடைய அயனி 
களை எவ்வாறு கண்டறியலாம் ? 

7. முறைப்படுத்தப்பட்ட பகுப்பாய்வின் முக்கியக் கருத்து என்ன ? 

8. தொகு கி வினைப் பொருள்கள் என்றால் என்ன ? பண்பறி பகுப்பாய் 
வில் தொகுதி வினைப்பொருள்களைப் பயன்படுத்துவதில் உள்ள நன்மைகன் 
யாவை ? 


9. அறிய வேண்டிய கரைசல் HCI , HES , ( NH4 ) 2 $ அல்லது ( NH4} 2 COs 
-டன் வீழ்படிவு கொடுக்கவில்லையென்றால் அதன் இயைபு பற்றி என்ன 
முடிவு எடுக்கலாம் ? 

10. பண்பறி பகுப்பாய்வின் ஈரச் சோதனைகள் அயனி வினைகள் என்ப 
தற்கு ஆதாரமாக உள்ள சான்றுகள் யாவை ? பகுப்பாய்வில் அயனி வினை 
களைப் பயன்படுத்துவதில் உள்ள நன்மைகள் யாவை ? 


11. கரையக் கூடிய கால்சியம் உப்புக்கள் எல்லாம் ஏன் { NH4 ) 2 C3 04 
-டன் வினைப்படுகின்றன ? Ca ++ அயனியைக் கண்டறிய இதற்குப் பதிலாக 
Nag C2 04 - ஐ பயன்படுத்தலாமா ? 

11. பொட்டாசியம் குரோமேட்டுக் கரைசலுடன் சில்வர் நைட் 
ரேட்டை ( AgNO3) சேர்த்தால் அதற்கே உரிய ஆழ்ந்த சிவப்பு நிற 
Aga CrO4 வீழ்படிவடைகிறது . K2 CrO4- க்குப் பதில் Cra ( SO4 ) 3 கரைசலை 
பயன்படுத்தினால் இவ்வினை நிகழும 7 ? Ag NO : - ஐ வினை பொருளாகப் பயன் 
படுத்தும்போது எது உண்மையிலேயே கண்டறியப்படுகிறது ? 
13. பின்வரும் வினைகளின் அயனிச் சமன்பாட்டை எழுது . 

Ka CrO4 + 2 Ag NO3 : | Ag2 CrO4 + 2 KNO3 
Fea { SO4 } 3 + 3 Ca Cle = + 3 Ca SO4 + 2 Fe Cl3 
Fe SO4 + 2 KOH 

| Fe (OH )2 + K9 SO4 


= 


14. பின்வரும் வினைகளுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய பொருள் 
களின் பெயர்களைக் கூறு . 


Pb ++ + 2Cl | 


- 


| PbCle 


Ag + + Br 


| AgBr 


Cu ++ + 20H 


| Cu ( OH ) 2 


15 : FeCl3 , Fe ( NO3) 3 , Fea (SO4) 3 ஆகியவற்றின் கரைசல்கள் அம்மோ 
னியம் தயோசயனேட்டுடன் வினைப்பட்டு ஃபெரிக் தயோ சயனேட்டை 
Fe ( CNS ) 3 கொடுப்பதால் சிவப்பு நிறம் தோன்றுகிறது . இவ்வினை Fe SO4 
( ஃபெரிக் உப்புக்கள் மாசுகளாக இல்லாதிருந்தால் ) கரைசலுடன் நடை 
பெறுமா ? 


\ 


தோற்றுவாய் 


47 


16. 200 மி.லி. 0.5 N கரைசலைத் தயாரிக்க எவ்வளவு எடை ZnSO4 
7HqO எடுத்துக்கொள்ள வேண்டும் ? விடை : 14.37 கி : 


17. 5 லிட்டர் 2N கரைசலை தயாரிக்க 16 ஒப்பு அடர்த்தி உள்ள 
56 % H2SO4 எவ்வளவு கன அளவு தேவை ? விடை : 600 மி.லி. 


18. 250 மி.லி : 0-35N கரைசல் தயாரிக்க எத்தனை மி.லி. 2N NazCOS 
கரைசலை எடுத்துக்கொள்ள வேண்டும் ? விடை : 43.75 மி.லி. 


2. தொகுதி எதிர் அயனிகள் 


அறிமுறை பகுதிகள் 
பண்பறி பகுப்பாய்வின் தலைமையான கருத்துக்களை முந்திய 
அத்தியாயத்தில் வரையறுத்த பின்னர் எதிர் அயனிகளின் வினை 
களையும் , அவைகளின் தொகுதி பகுப்பாய்வையும் ஆராயலாம் . 
இதைப் புரிந்து கொள்ள பண்பறி பகுப்பாய்வின் அடிப்படை 
கருத்துக்களையும் அறிமுறையையும் தெரிந்து கொள்ளுதல் 
அவசியம் : 


தொகு திகள் 1 முதல் IV வரை உள்ள எதிர் அயனிகளின் 
வினைகளையும் , பகுப்பாய்வு வழி பற்றிய விரிவுரையுடன் அவை 
களின் அடிப்படைக் கொள்கைகள் உடனுக்குடன் ஆராயப்படு 
கின்றன . இவைகளில் முக்கியமான வேதியியல் சமநிலை , கரைசல் 
பற்றிய கொள்கை இந்த அத்தியாயத்தில் வாதத்திற்குள்ளா 
கின்றன . 


* 


9. நிறைதாக்க வழி 
பகுப்பாய்வு வேதியியலில் பயன்படும் பல வினைகள் மீளும் 
தன்மையுடையவை . அதாவது ஒரே சமயத்தில் எதிர்திசை 
களில் வினைகள் நடைபெறுகின்றன . Ba ++ , Zn ++ அயனிகளை 
கண்டறியும் வினைகள் இதற்கு எடுத்துக் காட்டாக உள்ளன . 
2 BaCls + Kg Cra Or + H ? 0 / + 2 Ba Cro4 + 2HCI + 2 KCl 

ZnCle + HS-- | Zns + 2 HCI 


வினைகளை மீளும் வினைகள் மீளாவினைகள் என்று பிரிப்பது விதிக் 
கட்டின்றி அமைந்ததாகும் . சரியாக சொல்லப்போனால் எவ்வினையும் சற் 
றேறக்குறைய மீளும் தன்மை உடையதாகும் . ஆனால் பல வினைகள் மிகக் 
குறைவான மீளும் தன்மை பெற்றிருப்பதால் அவை செய்முறை ரீதியில் 
மீளாவினைகள் என்றெண்ணப்படுகின்றன . 


தொகுதி எதிர் அயனிகள் 

49 
மீளும் வினைகளின் சமன்பாடுகளில் மீளும் தன்மையைக் 
குறிப்பிட சமக் குறிக்குப் பதில் இரட்டை அம்புக்குறிகள் பயன் 
படுத்தப்படுகின்றன . ஒரே சமயத்தில் நிகழும் இரண்டு வினை 
களில் முன்னோக்கிய வினையை இடது புறமிருந்து வலது பக்கம் 
நோக்கிய அம்புக் குறியும் , பின்னோக்கிய வினையை வலதுபுற 
மிருந்து இடது புறம் நோக்கிய அம்புக்குறியும் காட்டுகின்றன : 


மீளும் வினைகள் வேதியியல் சமநிலையை அடைகின்றன என் 
பதை நாம் பொது வேதியியலிலிருந்து அறிவோம் . சமநிலையில் 
கரைசல் தொடக்கப் பொருள்கள் , விளைபொருள்கள் எல்லாவற் 
றையும் கொண்டுள்ளது . 


வேதியியல் சமநிலையில் வினைப்படும் பொருள்களின் செறி 
வில் ஏற்படும் மாற்றத்தின் காரணமாக முன்னோக்கிய வினை , 
பின்னோக்கிய வினை ஆகிய இரண்டின் வினை வீதமும் சமமா 
யுள்ளன : 


வினைப்படும் பொருள்களின் செறிவில் ஒரு அலகு * நேரத் 
தில் ஏற்படும் மாற்றத்தைக் கொண்டு வேதிவினைகளின் வீதம் 
அளக்கப்படுகிறது . 


ஒரு மூலக்கூறோ அல்லது அயனியோ வேதி வினைப்பட 
வேண்டுமானால் அவைகள் மோதிக்கொள்ள வேண்டும் . மோதல் 
எண் ( collision number ) அதிகமானால் வினை வேகம் அதிகரிக்கும் . 
கரைசல்களில் அயனிகள் அல்லது மூலக்கூறுகளிடையே ஏற்படும் 
மோதல் எண்ணிக்கை கரைசலின் செறிவுடன் அதிகரிக்கும் . 
எடுத்துக்காட்டாக இந்த மீளும் வினையை ஆராயலாம் . 


A + B - C + D 
இதில் A , B , C , D ஆகிய பொருள்கள் வேறுபட்ட இயை 
புடையவை : முன்னோக்கிய வினையின் வீதம் A , B ஆகியவற்றின் 
செறிவுடன் நேர்விகிதத்தில் உள்ளது . கணக்கீடுகளின் சௌகரி 
யம் பொருட்டு வினைப்படும் பொருள்களின் செறிவை மோலார் 
அடிப்படையில் குறிப்பிடலாம் . [ மோலார் செறிவை காட்ட 


* வினை வீதம் ( v) மாறும் இயல்புடைய . ( சமச்சீரற்ற இயக்கத்தின் 
வீதம் போன்றது ) இதை நேரத்துடன் தொடர்புள்ள செறிவின் பெறுதி 
யாக கணித முறையில் எழுதலாம் . 

dc 

எதிர்க்குறி t- உடன் C குறைவதைக் காட்டுகிறது . 
dt 


4 


50 


பண்பறி பகுப்பாய்வு 


வாய்பாட்டை 

சதுர 

அடைப்புக்குறியில் 
எனவே நாம் பின்வருமாறு எழுதலாம் . 


எழுதுகிறோம் ] 


( 1 ) 


V1 = ki [ A ] [B ] 
இங்கு V1 என்பது முன்னோக்கிய வினை வீதத்தையும் k ; என் 
பது தகவுப் பொருத்த மாறிலி , வினைவேக மாறிலி அல்லது வேக 
மாறிலியையும் குறிப்பிடுகின்றன . [ A ] , [ B ] என்ற செறிவுகள் 
1 மோல் / லிட்டர் என்றிருக்குமானால் vq = ki . ஆகவே வினைப் 
படும் பொருள்களின் செறிவு ஒவ்வொன்றும் 1M ( அல்லது அச் 
செறிவுகளின் பெருக்கல் தொகை ஒன்றானால் ) இருந்தால் வேக 
மாறிலியும் வினை வீதமும் சமமாகும் . 


. 


அதேபோல் பின்னோக்கிய வினையின் வீதத்தை ( vg ) நாம் * 
எழுதலாம் . 
vg = k ? [ C ] [ D ] 

( 2 ) 
தொடக்கத்தில் A- ம் , B- ம் எடுத்துக்கொண்டால் அவற்றின் 
செறிவு வினை நிகழும்போது குறைந்து கொண்டே செல்கிறது . 
ஆகையால் முன்னோக்கிய வினையின் வீதம் சீராகக் குறைகிறது ; 
பின்னோக்கிய வினையின் வீதம் பூஜ்யத்திலிருந்து அதிகரித்துக் 
கொண்டே செல்லும் . ஆனால் கடைசியில் இரண்டு வீதங்களும் 
சமமாகிவிடும் . 


முன்னோக்கிய வினை பின்னோக்கிய வினை ஆகியவற்றின் வீதங் 
கள் சமமாகும் வினை நிலையைத்தான் சமநிலை என்கிறோம் . 


சமநிலை எய்தியபோது A , B , C , D- யின் வினைப்படும் மூலக் 
கூறுகளின் எண்ணிக்கையும் , தோன்றும் மூலக்கூறுகளின் எண் 
ணிக்கையும் சமமாயிருக்கும் . எனவே சமநிலையில் வினைப்படும் 
எல்லாப் பொருள்களின் செறிவும் மாறாத நிலை அடைகின்றன . 
வினை நிகழ்வது நின்றுவிட்டதுபோல் தோன்றும் . ஆனால் அது 
உண்மை நிலையில்லை . இரு வினைகளும் தொடர்ந்து நிகழ்கின்றன . 
அதாவது ஒன்றின் விளைவை மற்றொன்றினுடையது சரிசெய்து 
விடுகிறது . 


வேதிச் சமநிலை அமைதியடைந்த நிலையாகாது . சமநிலை 
பயக்கமுடையது ( dynamic equilibrium ) . இந்த நான்கு பொருள் 


இதில் வேறு பொருள்கள் ஈடுபடுவதால் வேகமாறிலி k2- வின் 
மதிப்பு முன்னோக்கிய வினையின் வேகமாறிலியின் மதிப்புடன் வேறுபட் 
டிருக்கும் . 


தொகுதி எதிர் அயனிகள் 


51 


களினுடைய எந்த ஒப்பிட்ட செறிவுகளில் ( relative concentra 
tion ) சமநிலை எய்துகின்றன என்று ஆராயலாம் . முன்பு கண்ட 
படி சமநிலையில் V1 = V2 . 

VI , vg -இன் மதிப்பை ( 1 , 2 சமன்பாடுகளிலிருந்து ) இச் 
சமன்பாட்டில் புகுத்தினால் 


k [ A ] [ B ] = ka . [ C ] - [ D ] 
செறிவுகளை ஒரு பக்கத்திற்கும் மாறிலிகளை மற்றொரு பக்கத் 
திற்கும் கொண்டு சென்றால் 


[ C ] . [ D ] 
[ A ] • [ B ] 


A B = | 


ki 
ka 


ki 
ka 


என்பது இரண்டு மாறிலிகளிடையே உள்ள விகிதம் ஒரு 
மாறிலியாகத்தானிருக்கும் . இதை K என்று குறிப்பிடுவோ 
மானால் முடிவில் நாம் பெறுவது , 


} 


= K 


[ C ] [ D ] 

[ A ] • [ B ] 
அதே போன்று கீழ்வரும் வினையின் பொருள்கள் சமநிலை 
எய்துகின்றன . அப்போது அவைகளின் செறிவுகள் சமநிலை சமன் 
பாட்டில் பின்வருமாறு பொருந்தியிருக்க வேண்டும் 

A + B + E -- C + D . 


[ C ] - [ D] 
[ A ] • [ B ] - [ E ] 


- 


K 


B ம் , E ம் ஒரே பொருளானால் சமன்பாடு பின்வருமாறு ஆகும் : 

A + 2B - C + D 
[ C ] • [ D ] 

K 
[ A ] - [ B] 2 
எனவே பொதுவான ஒரு வினைக்கு 

mA + nB -- pC + qD : 
( இங்கு m , n , p , q காரணிகளாகும் . ) சமநிலை சூழ்நிலையை 
பின்வரும் சமன்பாட்டால் தரலாம் . 

[ C ] p • [ D ] q 
[A] m • [ B ] n 


K 


52 


பண்பறி பகுப்பாய்வு 


இச் சமன்பாடு வேதியியலின் முக்கியமான நிறைதாக்க விதி 
யின் கணித முறை வரைவிலக்கணமாகும் . அதை பின்வருமாறு 
சொல்லலாம் . 


தரப்பட்ட வெப்பநிலையில் சமநிலை எய்திய வினையின் விளை 
பொருள்களின் செறிவை வினைப்படும் பொருள்களின் செறிவால் 
வகுத்துக் கிடைக்கும் ஈவு அவ்வினையின் மாறா மதிப்புடைய 
சமநிலை மாறிலி எனப்படுவதாகும் . 


ஒரு வினையின் சமன்பாட்டில் பொருளின் குணகம் ஒன்று 
அல்லவென்றால் அதன் செறிவை அதற்குரிய அடுக்குக்கு ( power ) 
உயர்த்த வேண்டும் . 

ki 
சமநிலை மாறிலியின் பருப்பொருள் என்னவென்பது என் 

ka 
பதிலிருந்து புலப்படுகிறது . அதாவது ஒத்த செறிவில் ( 1 மோல் / 
லிட்டர் ) முன்னோக்கிய வினையின் வீதம் குறிப்பிட்ட வெப்ப 
நிலையில் பின்னோக்கிய வினையின் வீதத்தைப்போல் எத்தனை 
மடங்கு அதிகமாயுள்ளது என்ற விகிதத்தைக் காட்டுகிறது . சம 
நிலை மாறிலியின் மதிப்பு ஒன்றிற்குக் குறைவாயிருந்தால் பின் 
னோக்கிய வினையின் வீதம் அதிகமாயுள்ளது என்று பொருள் . 
எனவே சமநிலை மாறிலியின் மதிப்பிலிருந்து வினை நிகழும் 
திசையை அறியலாம் . சமநிலை மாறிலி மதிப்பு மிக அதிகமா 
யிருந்தால் முன்னோக்கிய வினை ஏறத்தாழ முழுமையாக நடை 
பெறுகிறது ; பின்னோக்கிய வினை ஒதுக்கிவிடக்கூடிய அளவுக்கு 
மிகக் குறைவாக 

நடைபெறுகிறது என்று கொள்ளலாம் . 
K மதிப்பு மிகக் குறைவாயிருந்தால் பின்னோக்கிய வினை முதன் 
மையாயுள்ளது : * சமநிலை • இடப்புறம் தள்ளியுள்ளது என்று 
பொருள் . முடிவாக மதிப்பு ஒன்றிற்கு கிட்டத்தட்ட இருந்தால் 
வினைகள் ஒன்றிற்கொன்று அதிகமாக மிஞ்சியில்லை என்றெண்ண 
லாம் . இத்தகைய சமநிலையில் எல்லாப் பொருள்களின் செறிவும் 
கணிசமான அளவு இருக்கும் ; எப்பொருளும் முழுமையாக 
மாற்ற மடைந்திருக்காது , 


வை 


இவ் 


சமநிலை மாறிலி மதிப்பு மாறாதிருப்பதால் A , B ஆகியவற் 
றின் தொடக்க செறிவால் அது பாதிக்கப்படுவதில்லை . 

[ C ] P • [ D ] 
களின் செறிவு எதுவாயிருந்தாலும் சமநிலையில் 

[ A ] m • [ B ] 
விதம் குறிப்பிட்ட வெப்ப நிலையில் மாறுவதில்லை. மாறாக வெப்ப 
நிலை மாறினால் K மதிப்பும் மாறும் . ஒரு பொருளுக்கு ஒவ்வொரு 
வெப்பநிலையிலும் ஒரு குறிப்பிட்ட கரைதிறன் உள்ளதுபோல் 


53 


தொகுதி எதிர் அயனிகள் 


ஒவ்வொரு வெப்பநிலைக்கும் ஒரு குறிப்பிட்ட மதிப்பு சமநிலை 
மாறிலிக்கு இருக்கும் ; சமநிலையை கட்டுப்படுத்த நிறை தாக்க 
விதியைப் பயன்படுத்தலாம் , அதை எத்திசையிலும் நகர்த்த 
லாம் என்பதை பின்வரும் எடுத்துக்காட்டினால் உணரலாம் . 


இந்த மீளும்வினை சமநிலை எய்தினால் 


Co + H ,017 Co , + H , 


H20 ஆவி போன்ற வினைப்படும் பொருளை ( வாயுக் கலவை 
யின் மொத்த கன அளவை மாற்றாமல் ) சேர்ப்பதாக வைத்துக் 

[ H2 ] 3 [ CO2 ] 
கொள்வோம் . அப்போது 

என்ற பின்னத்தின் 

[ Co ] [ H , 0 ] 
மதிப்பு K- ஐ விட குறைகிறது . எனவே சமநிலை அடைய 
முன்னோக்கிய வினை அதிகரித்து பின்னத்தின் பகுதியை குறைக் 
கிறது . தொகுதியை அதிகரிக்கிறது. 

Co + H.O -- > H ? + CO2 . 
வினைப்படும் 

பொருளின் செறிவை அதிகரித்ததால் 
முன்னோக்கிய வினையின் வீதம் பின்னோக்கிய வினையின் வீதத்தை 
விட அதிகரிக்கிறது . 


அதேபோன்று H , அல்லது CO , போன்ற விளைபொருள் 
ஒன்றை சேர்த்தால் ( பின்னத்தின் தொகுதியை அதிகரித்தால் ) 
பின்னோக்கிய வினையின் வேகம் அதிகரிக்கிறது . எனவே வினையில் 
ஈடுபடும் பொருள்களில் ஏதாவது ஒன்றை ( A , B , C அல்லது D ) 
சேர்த்தால் சமநிலை நகர்த்தப்படுகிறது ; அதாவது வினையில் 
ஈடுபடும் எல்லாப் பொருள்களின் செறிவும் மாற்றமடைந்து 
மீண்டும் நிறைதாக்க விதியின் சமன்பாட்டின் தேவையை பூர்த்தி 
செய்கிறது . சேர்க்கப்பட்ட பொருள் செலவாகின்ற வினையின் 
வீதம் அதிகரிக்கிறது . 


பின்வரும் முக்கியமான முடிவை இதிலிருந்து பெறலாம் . 
ஏதாவது ஒரு தொடக்கப் பொருளை முடிந்த அளவிற்கு மிக 
அதிகமாக வினைப்படச் செய்து மாற்றமடையச் செய்ய வேண்டு 
மானால் அந்த மாற்றத்தை செய்யக்கூடிய பொருளை 

மிக 
அதிகமாக ( இவ்வினையில் H , O ) சேர்க்கவேண்டும் : இது பின்வரும் 
எடுத்துக்காட்டால் விளக்கப்படுகிறது . 


CO , H, O ஆவி ஆகிய இரண்டின் தொடக்க செறிவு சமம் . 
இது 850 ° C வெப்பநிலையில் சமநிலை எய்தியபோது எல்லா 


54 


பண்பறி பகுப்பாய்வு 


நான்கு பொருள்களின் செறிவும் 

சமம் : உதாரணமாக 
இவ்வினையில் 1 மோல் 

1 மோல் Co- ம் 1 மோல் H , O - ம் எடுத்துக் 
கொள்ளப்படுகின்றன . சமநிலையில் 0.5 மோல் CO2- ம் 0.5 மோல் 
H2- ம் உண்டாகியுள்ளன : எனவே கொடுக்கப்பட்ட வெப்ப 
நிலையில் சமநிலை மாறிலி , 


K 


0 : 5x0 : 5 

= 1 
0.5X0 : 5 


CO , H, O இரண்டின் தொடக்க செறிவு தெரிந்தால் 
ஒவ்வொரு பொருளின் செறிவை இச்சமன்பாட்டைக் கொண்டு 
கணக்கிடலாம் ; 5 மோல் H, O- ம் 1 மோல் CO- ம் எடுத்துக் 
கொள்ளப்பட்டுள்ளன ( வாயுக் கலவையின் மொத்த கன அளவு 
ஒரு லிட்டர் ) 


வினைப்பட்டு மாற்றமடைந்த CO , X மோல் என் றிருக் 
கட்டும் . இவ்வினையின் சமன்பாட்டின்படி ஒரு CO மூலக்கூறு 
ஒரு H , O மூலக்கூறுடன் வினைப்பட்டு ஒரு H , மூலக்கூறும் ஒரு 
CO , மூலக்கூறும் தோன்றுகின்றன . சமநிலையில் இந்நான்கு 
பொருள்களின் செறிவு : 

[ CO ] = 1 - X [ CO . ] = X 

[ H2O ] = 5 - X [ Hzl = X 
இம்மதிப்புகளை சமநிலை சமன்பாட்டில் புகுத்தினால் 
x . X 

1 
( 1 - X ) ( 5 - X ) 


- 


5 
X = = 0.83 மோல் 

6 


ஐந்து மடங்கு அதிகமாக H , O- ஐ எடுத்துக்கொண்டால் 
83 % CO- ஐ மாற்ற மடையச் செய்ய இயலுகிறது ; ஆனால் 
சமான அளவில் எடுத்துக்கொண்டால் 50 % தான் மாற்ற 
முடியும் . 


10. பிரிகை வீதம்- மிகு அளவு மின் பகுளியும் 

குறையளவு மின் பகுளியும் 
ஈரச் சோதனைகள் பகுப்பாய்வு வேதியியலில் பெரும்பான் 
மையாக பயன்படுகின்றன என்று முற்பகுதியில் ( பிரிவு 2 } 
கண்டோம் . எனவே பயன்படுத்தும் சேர்மங்கள் எந்த அளவுக்கு 


தொகுதி எதிர் அயனிகள் 

55 
அயனிகளாகின்றன என்று தெரிந்து கொள்வது பகுப்பாய்வாள 
ருக்கு அவசியமாகிறது . 


* என்ற குறியீட்டால் குறிப்பிடப்படும் பிரிகை வீதம் 
என்பது எடுத்துக்கொண்ட பொருள் எந்த பின்ன அளவிற்கு 
பிரிகையுற்று அயனிகளாகின்றன 

என்பதை 

காட்டுகிறது 
என்பதை நாம் அறிவோம் . 
எடுத்துக்காட்டாக 0.01 மோலார் அசிட்டிக் 

அமிலக் 
கரைசலின் பிரிகை வீதம் 0.0419 என்றால் 4.19 % அசிட்டிக் 
அமிலம் அயனிகளாக பிரிகையடைந்துள்ளது , மிஞ்சிய 95.81 % 
அமிலம் அயனிகளாகாமல் மூலக்கூறுகளாகவே உள்ளன என்று 
பொருள் . 


கரைசலின் 

மின்கடத்துத்திறன் ( conductance ) , கரைப் 
பானின் உறைநிலையை கரைபொளால் குறைத்தல் முதலிய 
சோதனை முறைகளால் பிரிகை வீதத்தை நிர்ணயிக்கமுடியும் . 


மின்முனைகளை நோக்கி மாறுபட்ட மின்னேற்றம் உள்ள 
அயனிகள் செல்வதால் கரைசலின் மூலம் மின்சாரம் பாய்கிறது 
என்பது மின் பிரிகை கொள்கையாகும் . அயனிகளின் செறிவும் , 
வேகமும் அதிகமாயிருந்தால் அதிக மின்சாரம் கரைசல் மூலம் 
செல்லுகிறது ; கடத்தும் திறனும் அதிகரிக்கிறது . 


கரைசலின் செறிவு குறையும்போது சமான எடை கடத்தும் 
திறன் A * ( equivalent conductance ) அதிகரிக்கிறது . இது At 
என்ற எல்லை வரை அதிகரிக்கும் . கந்தழி விளாவு தலின் சமான 
எடை கடத்துத்திறன் என்ற முடிவான மதிப்பை மிகு அளவு 
அயனி பகுளிகள் ( மிகுதியாய் பிரிகை யடைந்தவை ) 0.0011 M 
செறிவிலேயே அடைந்து விடுகின்றன . 

அதன் 

பின்னும் 
விளாவினால் இது மாறுவதில்லை . கரைசலை விளாவும்போது 
பிரிகை வீதம் அதிகரிப்பதாலும் அல்லது அயனிகளின் வேகம் 


| 


ஒரு கரைசலின் கடத்துத்திறன் என்பது அதன் மின் தடையின் 
தலைகீழ் விகித எண்ணாகும் ( reciprocal ) . இதை மின் தடையின் தலைகீழ் 
விகித எண்ணாக அளக்கிறோம் . எனவே ஒரு கரைசலின் மின் தடை 100 
ஓம்கள் என்றால் அதன் கடத்துத் திறன் 0.01 தலைகீழ் ஓம் (reciprocal ohmy 

சமான எடை கடத்துத் திறன் என்பது நியம கடத்துத் திறனை 
( specific conductance) ( 1 செ.மீ. நீளம் 1 ச . செ . மீ . CM பரப்பிலங்கிய 
கரைசலின் கடத்துத் திறன்) ஒரு கிராம் சமமான எடை மின் பகுளி உள்ள 
கரைசலின் கன அளவால் ( மி.லில் ) பெருக்கிக் கிடைக்கும் பெருக்கல் 
தொகைக்குச் சமமாகும் . 


ஆகும் . 


56 


பண்பறி பகுப்பாய்வு 


ae 
1 


அதிகரிப்பதாலும் , உயர்கிறது . அர்ரேனியஸ் ஏற்படுத்திய 
பழைய மின் பிரிகை கொள்கையில் கரைசலின் செறிவு மாறும் 
போது அயனி வேகம் மாறுவதில்லை என்று கருதப்பட்டது . 
எனவே 

இக்கொள்கைப்படி கரைசலை விளாவும்போது . 
அதிகரிக்கக் காரணம் மின்பிரிகையின் வீதம் அதிகரிப்பது தான் . 
கரைபொருள் முழுதும் அயனிகளாகிவிட்டால் பிரிகைவீதம் 
a = 1 என்ற முடிவான நிலையை எய்துகிறது , 

A 

s 
மேலும் 

A 

s 
ஒரு கரைசலின் A சமான எடை கடத்துத்திறனை சோதனை 
மூறம் அடைந்த பின்னர் என்ற பிரிகை வீதத்தை சமன்பாடு * 
( 1 ) கொண்டு கணக்கிடலாம் . கடத்துத்திறனுக்கு மட்டுந்தான் 
மின் பிரிகை காரணமாக உள்ளது எண்றெண்ண இயலாது . 
மின்பகுளி கரைந்த கரைப்பானின் சவ்வூடு பரவு தல் அழுத்தம் , 
உறைநிலை தாழ்வு , கொதிநிலை உயர்வு போன்றவற்றுடன் 
தொடர்பு கொண்ட வேண்ட் காஃப் ( Van t Hoff ) , ரவுல்ட் 
( Raoult ) விதிகள் மீறப்படுவதற்கும் இது காரணமாயுள்ளது . 


சான்றாக மின்பகாப்பொருளான சர்க்கரை , ஆல்கஹால் , 
கிளிசரால் , யூரியா போன்றவற்றில் எந்தவொன்றையும் ஒரு 
மோலை 1000 கிராம் நீரில் கரைத்தால் உறைநிலை எல்லா 
வற்றிலும் ஒத்த அளவிற்கு அதாவது 1-86 ° குறைக்கப்படுகிறது , 
எப்பொருளிலும் ஒரு 

மோலில் 6.03X1023 மூலக்கூறுகள் 
சமமாக உள்ளன . வெவ்வேறு வேதி இயைபு உள்ள பொருள்கள் 
ஒரே அளவிற்கு உறைநிலையை தாழ்த்துவ தற்குக் காரணம் 
கரைசலில் உள்ள துகள்களின் எண்ணிக்கை மட்டுந்தான் என்பது 
புலப்படுகிறது . மின் பிரிகையால் 

துகள்களின் 

மொத்த 
எண்ணிக்கை அதிகரிப்பதால் மின்பகுளிகள் உறைநிலையை 
அசாதாரணமாகக் குறைக்கின்றன . எடுத்துக்காட்டாக 1000 கி . 
நீரில் ஒரு மோல் இரட்டை ** மின்பகுளி ( binary electrolyte ) 


A « - இன் மதிப்பை கணக்கீட்டின் மூலம் கண்டுபிடிக்கலாம் . இது 
அயனி கடத்துத் திறன்களின் ( ionic conductances) கூட்டுத் தொகைக்குச் 
சமமாகும் ; இது பல அயனிகளுக்கு சோதனை மூலம் நிர்ணயிக்கப்பட் 
டுள்ளது . 

மின் பகுளியின் ஒரு மூலக்கூறு இரண்டு அயனிகளை மட்டும் கொடுத் 
தால் அது இரட்டை மின் பகுளி எனப்படும் . 


** 


தொகுதி எதிர் அயனிகள் 


57 


கரைக்கப்பட்டுள்ளது . இக்கரைசலின் பிரிகை வீதம் 0-8 அல்லது 
80 % ஆகும் . அதாவது கரைசலில் எதிர் அயனிகள் 0.8 கிராம் 
அயனியும் நேர் அயனிகள் 0.8 கிராம் அயனியும் உள்ளன . இதில் 
0-2 மோல் பிரிகையடையாத மூலக்கூறுகள் உள்ளன . 

எனவே 
கரைசலில் துகள்களின் மொத்த எண்ணிக்கை அதிகரிக்கிறது . 
அது 1-8 மோல் ஆகும் ; 1 மோல் இல்லை என்றுணர்க . எனவே 
இக்கரைசலின் உறைநிலை தாழ்வு மின்பகாப்பொரும் உண் 
டாக்குவதைப்போல் 1.8 மடங்கு அதிகமாயிருக்கும் . அது 
சுமார் -- 3.35 ° இருக்கும் . மறு தலையான கணக்கீட்டையும் 
இங்கு செய்யலாம் . அதாவது தெரிந்த செறிவுள்ள கரைசலின் 
உறைநிலை தாழ்வைக் கொண்டு கரைந்துள்ள மின்பகுளியின் 
பிரிகை வீதத்தை சோதனை முறைகளால் நிர்ணயிக்கலாம் . 


உறைநிலை தாழ்வு மட்டுமல்லாமல் கரைசலிலுள்ள துகள் 
களின் எண்ணிக்கையை பொருத்து மாறுபடும் மற்ற 
பண்புகளைக் கொண்டும் 1 - ஐ நிர்ணயிக்கலாம் . அப்பண்புகள் 
பின்வருவனவாகும் . சவ்வூடு பரவுதல் அழுத்தம் , கொதி நிலை 
உயர்வு * ஆவி அழுத்தக் குறைவு . 


பலமுறைகளால் பெறப்படும் பிரிகை வீதத்தின் மதிப்புகள் 
நன்கு ஒத்துள்ளன . எனவே அரேனியஸ் கொள்கை பொதுவாக 
ஒத்துக்கொள்ளப்பட்டது . 


புகழ்வாய்ந்த வேதியியலாளர்கள் I. A. கப்லுகோவ் 
( T : A. Kablukov ) , V. A. கிஸ்டியாகோவஸ்கி ( V. A. Kistya 
kovsky ) ஆகியவர்களின் ஆராய்ச்சிகள் வளர்வதற்கும் ஏற்றுக் 
கொள்ளப்படுவதற்கும் பெரிதும் காரணமாயிருந்தன . 


ஆனால் 


பின்னர் நிகழ்ந்த ஆராய்ச்சிகளின் 

ஆராய்ச்சிகளின் விளைவாக 
அரேனியசின் பழைய கொள்கை குறையளவு மின்பகுளி களுக்கு 
மட்டுந்தான் ஏற்றது 

புலப்பட்டது ; அதாவது 
குறைந்த வீதத்தில் பிரிகை அடையும் பொருள்கள் . 


என்பது 


பிரிகை வீதம் மிக அதிகமாயுள்ள மிகு அளவு மின் பகுளி 
களுக்கு தனியாக ஒரு கொள்கை தேவைப்பட்டது . இதில் 
அயனிகளிடை உள்ள கவர்ச்சி விசை , விலகல் விசை , அயனி 
களின் வேகம் ஆகியவை கணக்கிலெடுத்துக்கொள்ளப்பட்டன . 


* கனிம , பெளதிக வேதியியல் புத்தகங்களில் இது பற்றிய முழுமை 
யான தகவல்கள் கிடைக்கும் . 


58 


பண்பறி பகுப்பாய்வு 


பதின்மூன்றாம் பகுதியில் மிகு அளவு மின்பகுளிகளின் 
முக்கியமான கருத்துக்கள் ஆராயப்படும் . அக்கொள்கைப்படி 
+ -ஐ நிர்ணயிக்க பயனாகும் மேற்கூறிய எல்லா 

முறைகளும் 
குறையளவு மின்பகுளிக்கு மட்டுந்தான் சரியான பிரிகை 
வீதத்தைத் தருகிறது . இக்கரைசல்களில் அயனிகளிடைப்பட்ட 
தூரம் அதிகமாயுள்ளது , நிலை மின்விசை ஏதொரு விளைவையும் 
உண்டாக்குவதில்லை என்றெண்ணிக்கொள்கிறோம் . 


மாறாக மிகு அளவு மின்பகுளிகள் மிகுதியாக அயனிகளை 
கொடுப்பதால் அயனிகளிடைப்பட்ட விசையை நாம் ஒதுக்கி 
விடமுடியாது . 


ஆகையால் இவ்விசையை கருத்தில் கொள்ளாது பெறப் 
பட்ட சமன்பாடு ( 1 ) உண்மையான பிரிகை வீதத்தைக் கொடுக் 
காது ; மேலீடான ( apparent ) வீதத்தைத்தான் கொடுக்கும் . 

நிர்ணயிக்கும் மற்ற எல்லா முறைகளுக்கும் 
பொருந்தும் . 


மின் பகுளிகளின் பிரிகை வீதம் பகுப்பாய்வில் மிகுந்த 
முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் . ஏனென்றால் பொருள்களின் 
வினைத்திறன் ( activity ) அதைப் பொருத்துள்ளது . இது பின்வரு 
வனவற்றால் விளக்கப்பட்டுள்ளது . 1 N HCI , 1 N CH , COOH 
கரைசல்களின் கடத்துத் திறனை நிர்ணயிக்கும்போது ஹைட்ரோ 
குளோரிக் அமிலம் மிகுதியாக பிரிகையடைந்துள்ளது . ஆனால் 
அசிட்டிக் அமிலத்தின் பிரிகை வீதம் 0.42 % மட்டுந்தான் என்பது 
தெரிகிறது . ஒரே மாதிரியான சிங்க் துண்டுகளை இந்த அமிலங் 
களில் தனித்தனியாகப் போட்டால் HCI- லிருந்து ஹைட்ரஜன் 
விரைவாகவும் அசிட்டிக் அமிலக் கரைசலிலிருந்து ஹைட்ரஜன் 
மெதுவாகவும் வெளிவிடப்படுகிறது . இந்த அமிலக் கரைசல்களை 
Calo : - டன் வினைப்படுத்தினால் CO.- ஐ வெளிப்படுத்தும் வினைத் 
திறனில் மேற்கண்ட வேறுபாடே புலப்படுகிறது . 


நீரில் சுமாராக கரையும் பொருள்களை கரைக்கும் திறனில் 
ஹைட்ரோகுளோரிக் அமிலமும் அசிட்டிக் அமிலமும் வேறுபட் 
டிருப்பதுபோல் வேதி வினைத்திறனிலும் ( chemical activity ) 
அவைகளின் கரைசல்கள் வேறுபட்டுள்ளன. ஹைட்ரோகுளோ 
ரிக் அமிலத்தில் கரைகின்ற ( Bacro4 , CaC, 04 , ZnS போன்ற ) 


மிகு அளவு மின் பகுளி எதுவாயினும் அவற்றிற்கு பல காரணங்களி 
னால் பிரிகை வீதம் 100 % உள்ளது என்பது பகுதி 13 -இல் காட்டப்பட் 
டுள்ளது . 


தொகுதி எதிர் அயனிகள் 


59 : 


ஆனால் அசிட்டிக் அமிலத்தில் கரையாத பல பொருள்கள் 
உள்ளன . 


துள்ள 


ஆகவே கணிசமான அளவுக்கு அயனிகளாக பிரிகையடைந் 

ஹைட்ரோகுளோரிக் அமிலம் ஒரு வீரிய ( வேதி 
வினைத்திறம் மிக்க ) ( strong acid ) அமிலமாகும் ; இலேசாக 
பிரிகையடைந்துள்ள அசிட்டிக் அமிலம் வீரியம் குறைந்த 
( weak acid ) அமிலமாகும் ; 


மின் பிரிகை கொள்கையின் உதவியால் இக்கருத்துக்களை 
எளிதில் புரிந்துகொள்ள இயலுகிறது . அமிலங்களுக்குள்ள சிறப் 
பான பண்புகளுக்கு காரணம் H + அயனிகள் தான் என்பது அரே 
னியஸ் கொள்கையாகும் . எல்லா அமிலங்களின் கரைசல்களி 
லும் H + அயனிகள் இருப்பதால் தான் அவைகளுக்கு அமிலப் 
பண்புகள் எனப்படும் பண்புகள் பொதுவாக உள்ளன . எனவே 
H + அயனியின் செறிவோடு அமிலத்திறன் அதிகரிக்க வேண்டும் ; 
அதாவது 

பிரிகை வீதம் அதிகரிக்கும்போது அமிலத்திறன் 
அதிகரிக்க வேண்டும் . 


சோதனைகள் மூலம் மிகு அளவு மின் பகுளிகளுக்கு நிர்ண 
யிக்கப்பட்ட பிரிகை வீதம் அட்டவணை II- ல் தரப்பட்டுள்ளது . 
மேலீடாக மிகுதியான பிரிகை வீதம் கொண்ட HCI , HBr , HI , 
HNOS , H.SO4 போன்றவை வீரிய அமிலங்கள் என்பது தெரி 
கிறது . இதற்கு மாறாக H , C , 04 , H , PO4 , H , SO ,, HF போன்ற 
அமிலங்கள் சுமாரான திறனுள்ளவை . CH3COOH , H2CO3, 
H2S . HCN ஆகியவை குறைவான பிரிகை வீதம் உள்ள வீரியம் 
குறைந்த அமிலங்கள் . 


அமிலங்களைப் போலவே காரங்களும் பொதுவான 
பண்புகளைக் கொண்டுள்ளன ; இதற்குக் காரணம் அவற்றின் 
கரைசலிலுள்ள OH- அயனிகளாகும் . ஒரு காரத்தின் திறன் 
அதன் கரைசலிலுள்ள OH- அயனிகளின் செறிவைப் பொறுத் 
துள்ளது ; OH- அயனியின் செறிவு அக்காரத்தின் பிரிகை 
வீதத்தைப் பொருத்துள்ளது . அதே அட்டவணை இரண்டி 
லிருந்து KOH- ம் , NaUH- ம் திறன் மிகுந்த ( வேதி வினைத்திற 
னுள்ள ) வீரிய காரங்கள் , ஆனால் NH OH வீரியம் குறைந்த 
காரம் என்பது புலப்படுகிறது . 


* 


நீர்க் கரைசல்களுக்கும் நீரற்ற கரைசல்களும் பொருந்தக்கூடிய 
வகையில் அமிலங்கள் காரங்கள் ஆகியவற்றைப் பற்றிய புதிய கருத்துக்கள் 
பகுதி 31 - இல் தரப்பட்டுள்ளன . 


. 


60 


பண்பறி பகுப்பாய்வு 


இருகாரத்துவ ( dibasic ) பல காரத்துவ ( poly basic ) அமிலங் 
களின் பிரிகையை ஆராயலாம் . அவைகள் பல படிகளில் பிரிகை 
| அடைகின்றன என்பதை சோதனைகள் காட்டுகின்றன ; எடுத்துக் 
காட்டாக ஆர்த்தோபாஸ்பாரிக் அமிலத்தில் ( HgPO4 ) முதலில் 
ஒரு ஹைட்ரஜன் தான் பிரிந்து செல்கிறது . 


H , PO4| = H + + H, PO - ( 26 % ) 


எஞ்சிய H, PO4- நேர் அயனிகளின் ஒரு பகுதி பிரிகையுற்று 
மற்றொரு H + அயனியை கொடுக்கின்றன . 


H , PO4- = H + + HPO ; -- ( 0.11 % ) 


முடிவாக HPO4- அயனிகள் கடைசி ஹைட்ரஜன் அயனியை 
கொடுக்கின்றன . 


HPO4-- = H + + PO ; --- ( 0.001 % ) 


அடைப்புக்குறியில் உள்ளவை 0-1M HgPO4 கரைசலிலுள்ள 
மூலக்கூறுகள் அல்லது அயனிகளின் பிரிகை வீதத்தை காட்டு 
கின்றன . முதல் படியில் பிரிகை வீதம் மிக அதிகமாயுள்ளது . 
H.PO : - நேர் அயனி வீரியம் குறைந்த அமிலமாகவும் , HPO4- 
அயனி மிக மிக வீரியம் குறைந்த அமிலமாகவும் உள்ளன . 
காரணம் நன்கு தெரிகிறது : எதிர் மின்னேற்றமுள்ள H.PO4 
அயனிகளிலிருந்து H + அயனி விலகுவது நடுநிலையான HYPO4 
மூலக்கூறிலிருந்து H + அயனி விலகுவதைவிட எளிதானது அல்ல , 
இரு எதிர் மின்னேற்றமுள்ள HPO ; -- அயனியிலிருந்து H + 
வெளியேறுவது இன்னும் கடினமானதாகும் . அயனியாதல் பல 
படிகளில் நடைபெறுவதால் பாஸ்பாரிக் அமிலக் கரைசலில் 
அதிகமான அளவிற்கு H.PO: - நேர் அயனிகளும் மிகக் குறை 
வான அளவில் HPO ; -- அயனிகளும் மிகக் குறைவான அளவு 
PO + --- நேர் அயனிகளும் உள்ளன , 


மற்ற பல காரத்துவ அமிலங்களும் , பல ஹைட்ராக்சில் 
தொகுதிகளைக் கொண்ட காரங்களும் ஒத்த முறையிலேயே 
பிரிகை அடைகின்றன . காரங்களில் OH- அயனிகள் 
படிகளில் பிரிகை அடைகின்றன . 


சான்றாக : 


Ca ( OH ) , - - Ca ( OH ) + + OH 


Ca ( OH ) + - + Ca++ + OH 


தொகுதி எதிர் அயனிகள் 


61 


காரங்களும் அமிலங்களும் பிரிகை வீதத்தில் மிகுதியான 
வேறுபாடுகளை காட்டுகின்ற - போதிலும் , சிலவற்றைத் தவிர 
எல்லா உப்புக்களும் மிகு அளவு அயனி பகுளிகளாக உள்ளன , 
அதாவது அவைகளின் மேலீடான பிரிகை வீதங்கள் அதிகமா 
யுள்ளன : 


வீரியம் குறைந்த காரங்கள் , அமிலங்கள் ஆகியவற்றி 
லிருந்து பெறப்படும் உப்புக்களுக்கும் இது பொருந்தும் . உப்புக் 
களின் பிரிகை வீதம் அதிகமாயுள்ளது என்பதை பின்வரும் 
சோதனை எடுத்துக்காட்டுகிறது . ஒத்த செறிவுள்ள அம்மோ 
னியா அல்லது அசிட்டிக் அமிலக் கரைசல்கள் மூலம் மின்சாரத் 
தைச் செலுத்தும்போது மின் சுற்றில் ( circuit ) இணைத்துள்ள 
மின்விளக்கு மந்தமான ஒளியோடு எரிகிறது . ஆனால் இந்த இரு 
கரைசல்களையும் கலந்து அதில் மின்முனைகளை வைத்தால் அப் 
போது விளக்கு பிரகாசமாக எரிகிறது . கரைசலின் கடத்துத் 
திறன் அதிகரிப்பதற்குக் காரணம் அதிகமான பிரிகை வீதம் 
உள்ள உப்பு உண்டாகி அதனால் அயனிச் செறிவு அதிகரிப்பது 
தானாகும் . 


CH , COOH + NH4OH = CH , COO NH4 + H2O : 


எனவே வீரிய அமிலங்களும் , காரங்களும் ஏறத்தாழ எல்லா 
உப்புக்களும் மிகு அளவு மின் பகுளிகள் என்பது தெளிவாகிறது . 
வீரியம் குறைந்த அமிலங்கள் , காரங்கள் , நீர் , Hg ( CN ) 2 , HgCl , 
போன்ற உப்புக்கள் மற்றும் சில பொருள்கள் குறையளவு மின் 
பகுளிகளாகும் : 


11 . 


குறையளவு மின் பகுளிகளின் மின்பிரிகை மாறிலி 


குறையளவு மின் பகுளிகளின் மின் பிரிகையின் தடத்தை 
ஆராயலாம் . இதற்கு அசிட்டிக் அமிலத்தை எடுத்துக்காட்டாக 
கொள்ளலாம் : 


அசிட்டிக் அமில மூலக் கூறுகளின் அருகிலுள்ள நீர் மூலக் 
கூறுகள் அத்துடன் கவர்ச்சி கொண்டிருப்பதால் பிரிகை நிகழ் 
கிறது : படம் 3 - இல் காட்டியபடி நீர்மூலக்கூறு சமச்சீரற்ற 
மின்னேற்ற அமைப்பைக் கொண்டுள்ளது . எனவே நீர் மூலக் 
கூறில் எதிர்மின்னேற்றத்தின் ஈர்ப்பு மையமும் ( centre of gravity ) 
நேர் மின்னேற்றத்தின் ஈர்ப்பு மையமும் இணைந்தில்லை . மாறாக 
புறவெளியில் இரண்டு புள்ளிகளில் உள்ளன . இத்தகைய மூலக் 


62 


பண்பறி பகுப்பாய்வு 


1 


கூறுகள் இருமுனையி ( dipole ) எனப்படும் . இருமுனையி மூலக்கூறு 
மொத்தத்தில் நடுநிலையாக இருந்தாலும் அதைச் சுற்றியுள்ள 
அயனிகள் அல்லது இரு முனைகளுடன் நிலை மின் ஆற்றல் கொண் 
டுள்ளது . சான்றாக 

நேர்மின் அயனியை ( இரு முனையின் நேர் 
முனையை ) நோக்கி இருமுனையின் எதிர்முனை திரும்புகிறது . நேர் 
முனைகள் எதிர்மின் தன்மையுள்ளதை நோக்கித் திரும்புகின்றன. 
நீர் இருமுனையிகளின் திசையமைவு ( orientation ) காரணமாக ஏற் 
படும் நிலைமின் கவர்ச்சியின் காரணமாக மின்பகுளியின் மூலக் 
கூறுகள் பிரிந்து அயனிகளாகின்றன , இதனால் அவைகளிடை 
உள்ள பிணைப்புகள் உறுதியற்றதாகின்றன . எனவே மூலக்கூறு 
களின் வெப்ப இயக்க ( thermal motion ) ஆற்றலே இப்பிணைப்பு 
களைப் பிரிக்கக்கூடிய தாயுள்ளது , அதாவது மூலக்கூறுகள் பிரிகை 
யடைகின்றன . 


H 


H 


* 


படம் 3 . 
நீர் மூலக்கூறின் 
H90 அமைப்பு 


படம் 4 . 
CH3COOH மூலக்கூறுகளின் 
மின் பிரிகை 


மின் பிரிகை படம் 4 - இல் காட்டப்பட்டுள்ளது . நீள் வட் 
டங்கள் நீர் இருமுனைகளையும் , நேர் குறியுடனுள்ள சிறிய வட் 
டங்கள் H + அயனிகளையும் , எதிர்க்குறியுடனுள்ள பெரிய வட் 
டங்கள் CH ; COO- அயனிகளையும் குறிக்கின்றன . இந்த அயனி 
கள் சேர்ந்தால் பிரிகையடையாத அசிட்டிக் அமில மூலக் 
கூறுகள் * தோன்றுகின்றன . 

மின்பிரிகையின் காரணமாக அயனிகள் தோன்றுவதில்லை ; 
கரைப்பான் மூலக்கூறுகளைக் கொண்ட அயனித் தொகுப்புகள் 
தான் கிடைக்கின்றன என்பது இதிலிருந்து தெரிகிறது . இ 


* அசிட்டிக் அமிலம் கோசல் கொள்கைப்படி ( Kossel s theory) பிரிகை 
யடைவது எளிதாகவுள்ளது . அசிட்டிக் அமில மூலக் கூறுகளில் H + அயனி 
களும் CH3COO அடனிகளும் முன்பே இருந்திருக்க வாய்ப்பு அதிகமில்லை . 
நீர் இரு முனையிகள் கவரப்படுவ தால் அசிட்டிக் அமில மூகக்கூறில் H , 0 
இடையே உள்ள முனைவுப்பிணைப்பு (polar bond) அயனிப் பிணைப்பாக 
( ionic bond) மாறுகிறது . பிறத நிகழ்பவைகள் படத்தில் விளக்கப்பட் 
டுள்ளன இதைப்பற்றிய முழுமையான தகவல்களை பொது வேதியியல் 
புத்தகங்களில் காணலாம் . 


தொகுதி எதிர் அயனிகள் 


63 


தகைய சேர்மங்களை கரைப்பானேற்றிகள் ( solvates ) என்கிறோம் . 
கரைப்பான் நீராக இருக்குமானால் இவைகளை அயனி நீரேற் 
றிகள் ( hydrates ) என்பர் . கரைப்பானேற்றிகள் , நீரேற்றிகள் 
உண்டாவது சோதனைகள் மூலம் நன்கு நிரூபிக்கப்பட்டுள்ளது . 
சான்றாக நீர்க்கரைசல்களில் H + அயனி தனித்திருக்க முடியாது . 
ஒரு நீர் மூலக்கூறுடன் சேர்ந்து ஹைட்ரோனியம் ( hydronium ) 
அயனி என்ற நீரேற்றியாகத்தான் உள்ளது கண்டுபிடிக்கப் 
பட்டுள்ளது . 


H + + H.0 = H30 + 


படம் நான்கில் அசிட்டிக் அமில மூலக்கூறு பின்வரும் சமன் 
பாட்டின்படி பிரிகையடைந்து HgO + அயனியைக் கொடுக்கிறது 
என்பது காட்டப்பட்டுள்ளது . 


CHgCOOH + ( n + 1 ] H ,O- > HgO++ [ CHY COO nH , 0 ] 


அமிலப் பண்புகளுக்கு உண்மையான காரணமாக அமைவது 
H + அயனி அல்ல ; அதன் நீரேற்றியான ஹைட்ரோனியம் அயனி 
தான் H30 + என்பது உணரத்தக்கது . 


ஆனால் எளிமையாக இருக்கும் பொருட்டு ஹைட்ரோனியம் 
H30 + அயனிக்குப் பதில் H + ஹைட்ரஜன் அயனியையே 
தொடர்ந்து சமன்பாடுகளில் பயன்படுத்துவோம் . அதேபோல 
அயனிகளின் வாய்பாட்டில் எத்தனை நீர் மூக்கூறுகள் உள்ளதை 
காட்டவேண்டியதில்லை . மேலும் நீரேற்றிய மூலக்கூறுகளின் 
எண்ணிக்கை சரியாகத் தெரிவதில்லை ; இது வினையின் சூழ்நிலைக் 
கேற்ப மாறுதலடைகிறது . 


எனவே கரைதல் என்பது முழுதும் பௌதிக மாற்றம் என் 
பது பொருந்தாது . அப்போது கரைப்பான் , கரைபொருள் 
ஆகியவற்றிடையே வேதியியல் மாற்றங்களும் நிகழ்கின்றன ; 
இதன் விளைவாக நீரேற்றிகள் அல்லது கரைப்பானேற்றிகள் 

ண்டாகின்றன . இக்கருத்தை முதலில் D. I. மெண்டலீப் 
1887 - இல் வெளியிட்டார் ; கரைசல்களின் நீரேற்றி கொள் 
கைக்கு ( hydrate theory of solutions ) இதை அவர் அடிப்படை 
யாகக் கொண்டார் . 


மின்பகுளிகளை நீரில் கரைத்தால் அயனிகள் நீரேற்றம் 
அடைகின்றன என்ற கருத்தை 1. A. கப்லுகோவ் பின்னர் தெரி 


64 

பண்பறி பகுப்பாய்வு 
வித்தார் . இக்கருதுகோள் சோதனை மூலம் நிரூபிக்கப்பட்டது . 
இவ்விதம் அரேனியசின் மின்பிரிகை கொள்கையும் மெண்டலீ 
பின் நீரேற்றி கொள்கையும் ஒன்றுபட்டன . 


குறையளவு மின்பகுளி பிரிகையுற்று அயனிகளாவது ஒரு 
மீளும் வினையாகும் . மாறுபட்ட மின்னேற்றம் கொண்ட கரைப் 
பானேற்றம் பெற்ற அயனிகள் ஒன்றோடொன்று கவர்ச்சி 
கொண்டுள்ளன . அவைகள் இயக்கத்தின்போது மோதிக்கொண்டு 
ஒன்று சேர்ந்து கரைப்பானேற்றமுள்ள மூலக்கூறுகளாகின்றன . 
நீரேற்றிய நீரை விலக்கி அசிட்டிக் அமிலத்தின் மின் பிரிகையை 
பின்வரும் எளிதான சமன்பாட்டால் குறிப்பிடலாம் . 

CH , COOH - CH , COO- + H + 
மற்ற மீளும் வினைகளைப்போல் மின்பிரிகையும் வேதிச் சம 
நிலையை அடைந்து நிறைதாக்க விதிக்கு உட்படுகிறது . எனவே 
பின்வருமாறு எழுதலாம் . 


K 


PH + ] • [ CH COO - 1 

[ CH , COOH ) 
பொது முறையில் 


Ca • Ca 

= K 
Cm 


( 1 ) 


எதிர் அயனியின் செறிவையும் , நேர் அயனியின் செறிவை 
யும் C , என்பதும் மின் பகுளியின் பிரிகையடையாத மூலக்கூறு 
களின் செறிவை Cm என்பதும் குறிப்பிடுகின்றன . அசிட்டிக் 
அமிலம் CHgCOOH போன்ற இரட்டை மின் பகுளியின் பிரிகை 
யடைந்த மூலக்கூறுகளின் எண்ணிக்கையும் H + அல்லது 
CH , COO அயனிகளின் 

எண்ணிக்கையும் சமமாயிருக்கும் . 
எனவே பிரிகை மாறிலிக்கான மற்றொரு சமன்பாட்டை எளிதில் 
பெறலாம் . அசிட்டிக் அமிலத்தின் செறிவு C மோல்கள்/ லிட்டர் 
ஆகவும் , பிரிகை வீதம் & ஆகவும் உள்ளபோது பிரிகையடைந்த 
அசிட்டிக் அமிலத்தின் செறிவு Ca மோல்கள் / லிட்டர் 

C. = C , = Ca 


அசிட்டிக் அமிலத்தின் மொத்த செறிவிலிருந்து C , பிரிகை 
யடைந்த அசிட்டிக் அமிலத்தின் ( Ca ) செறிவைக் கழித்தால் 
பிரிகையடையாத அசிட்டிக் அமிலத்தின் செறிவு கிடைக்கும் . 
Cm 

= C- Cu = C (1-8 ) 


தொகுதி எதிர் அயனிகள் 

65 
சமன்பாடு ( 1 ) -இல் C. , C. , Cm ஆகியவற்றின் மதிப்புகளைப் 
புகுத்தினால் 


Cu + Ce 
C ( 1 - a ) 


= K 


அல்லது 


Ca2 
( 1 - a ) 


= K 


இது விளாவு தல் விதியின் ( dilution law ) சமன்பாடாகும் . இது 
குறையளவு மின்பகுளியின் செறிவிற்கும் பிரிகை வீதத்திற்கும் 
இடையேயுள்ள விகிதத்தைக் காட்டுகிறது . மின்பகுளி மிகவும் 
திறன் குறைந்ததாகவும் , கரைசல் செறிவு அதிகமாகவும் இருந் 
தால் பிரிகை வீதம் a குறைவாயிருக்கும் . எனவே 1-1 பெரும் 
பாலும் ஒன்றுக்கு சமமாயுள்ளது . எனவே சமன்பாட்டை பின் 
வருமாறு எழுதலாம் . 


Ca2 x K 


அல்லது 


1 


& KVK / C 


/ 


இச்சமன்பாடு பிரிகை வீதம் விளாவு தலின்போது அதிகரிக் 
கிறது என்பதைக் காட்டுகிறது . அதாவது செறிவு C குறையும் 
போது a அதிகரிக்கிறது . குறிப்பிட்ட செறிவுள்ள C மின்பகுளிக் 
கரைசலின் பிரிகை வீதத்தை a சோதனை மூலம் நிர்ணயித்து 
சமன்பாடு 2 - இல் புகுத்தி பிரிகை மாறிலியின் மதிப்பை கணக் 
கிடலாம் . 


அசிட்டிக் அமிலத்தின் அத்தகைய புள்ளி விவரங்கள் அட்ட 
வணை 4 - இல் கொடுக்கப்பட்டுள்ளன . அசிட்டிக் அமிலத்தின் 
பிரிகை வீதம் செறிவுடன் அதிகரித்த போதிலும் பிரிகை மாறிலி 
யின் மதிப்பு மாறாமல் ( சோதனை பிழைக்கு உட்பட்டதாய் ) 
உள்ளது . 

சமநிலை மாறிலியின் மதிப்பு K செறிவைப் பொருத்து 
அமைவதில்லை என்ற கருத்து நிறை தாக்க விதியின் அடிப்படை 
யாகும் . இவ்விதியை சோதனை முறையால் நிரூபிக்கும் வகையில் 
அட்டவணையில் புள்ளி விவரங்கள் உள்ளன . குறையளவு மின் 
பகுளியின் பண்புகளை நிர்ணயிக்கும் பிரிகையடையாத மூலக் 

5 


பண்பறி பகுப்பாய்வு 


66 


கூறுகளுக்கும் அயனிகளுக்கும் இடையில் ஏற்படும் சமநிலையை 
சோதனையால் நிரூபிக்கவும் இது பயன்படுகிறது . 


இரு காரத்துவ , பல காரத்துவ அமிலக் கரைசல்களில் பல 
பிரிகை படிகளுக்குரிய பல சமநிலைகள் உள்ளன . ஒவ்வொன் 
றிற்கும் ஒரு மாறிலி உண்டு . 


அட்டவணை 4 
வேறுபட்ட செறிவுகளில் அசிட்டிக் அமிலத்தின் 

பிரிகை வீதமும் பிரிகை மாறிலியும் 


செறிவு 


பிரிகை மாறிலி 


பிரிகை 
வீதம் 


AT 
λα 


Ce2 


C மோல் லிட்டர் 


K = 


1 


02 


1.82X10-5 


0-1 


1-86x10-5 


0-00954 ( 0-954 % ) 
0-0136 ( 1.36 % ) 
0-0419 ( 4.19 % ) 
0.0585 ( 5-85 % ) 


0.01 


1-83X10-5 
1-82X10-5 


0.005 


சான்றாக ஹைட்ரஜன் சல்பைடு ஒரு அமிலம் . இது இரண்டு 
படிகளில் பிரிகை அடைகிறது . 

HS -- H + + HS 


HS 


H + + S- 


25 ° -இல் எனவே சமன்பாடு 


K1 


= 


[ H + ] [ HS ] | 

= 5-7x10-5 
[ Hgs ] 

[ H + ] [ S-- ] 
K2 
[ HS- ] 

= 1.2x10-15 
குறையளவு மின் பகுளிகளின் பிரிகை மாறிலிகள் 
பிற்சேர்க்கை மூன்றில் தரப்பட்டுள்ளன : 

பின் வரும் எடுத்துக்காட்டில் காட்டியதுபோல் K- இன் 
மதிப்பு தெரிந்தால் குறையளவு மின் பகுளிகளுடைய கரைசல் 


தொகுதி எதிர் அயனிகள் 


67 


கணக் 


களின் பிரிகை வீதத்தையும் அயனிச் செறிவையும் 
கிடலாம் . 


எடுத்துக்காட்டு 1 : 0 - 1 N. NH OH கரைசலின் ( 25 ° ) 
பிரிகை வீதத்தையும் NH4 + , OH- அயனிகளின் செறிவுகளையும் 
கணக்கிடு . 


விடை : 

பிற்சேர்க்கை III- இல் NH4OH- இன் பிரிகை 
மாறிலி 25 ° வெப்பநிலையில் 1-79x10-5 என்று காணப்படுகிறது . 
NH4OH- இன் கிராம் சமான எடை அதன் மோலுக்குச் சமம் . 
எனவே 0.1 N NE4OH கரைசல் 0.1M கரைசலாகும் . K- இன் 
மதிப்பையும் C- இன் மதிப்பையும் சமன்பாடு ( 3 ) இல் புகுத்தினால் 


1-79x10-5 ) 

* \ 1-79x10-4 x 1.34x10-2 * 1-34 % 
0.1 


NH4 + , OH- அயனிகளின் செறிவுகள் ce = ce = ca அதாவது 


[ NH4 + ] = [ OH - ] = 0-1x1 : 34x10-2 = 1 • 34x10-3 கிராம் 
அயனி / லிட்டர் : 


எடுத்துக்காட்டு 2 : 0.1 M HAS கரைசலில் H + அயனி 
செறிவை ( 25 ° ) கணக்கிடு . 


விடை ! H , முதல் படியில் பிரிகையடைந்து அதிகமாக 
H + அயனிகளைக் கொடுக்கிறது . 


HES - H + + HS 


இரண்டாம் படியில் பிரிகை சிறிதளவு தான் நடைபெறு 
கிறது . எனவே இதை ஒதுக்கிவிடலாம் : இதனால் அதிகமாக 
பிழை ஏற்படாது . எனவே பின்வரும் சமன்பாட்டை பயன் 
படுத்தலாம் . 


[ H + ] [ HS - I 

K = 5-7X10-8 

HS 
முன்பு கண்டதுபோல் K மதிப்பைக் கொண்டு e- ஐயும் ca- ஐயும் 
கணக்கிடலாம் . இது H + அயனிக்குச் சமம் . ஆனால் ca- ஐ 
சமன்பாட்டிலிருந்து நேரடியாகக் கணக்கிடலாம் : 


K 


Cc = ca = ca = c V 


VKC 


C 


68 


பண்பறி பகுப்பாய்வு 


K. G ஆகியவற்றின் மதிப்பை இதில் புகுத்தினால் 


57X10-10 


7.55X10-5 


[ H + ] 1/57X10-830-1 = 1/ 57x10 
கிராம் அயனி / லிட்டர் : 


12. அயனிச் சமநிலையை நகர்த்துதல் 

பொது! அயனி விளைவு 


வேதிச் சமநிலையை நிறை தாக்கவினையால் ஆராய்ந்தபோது 
வினைப்படும் பொருள்களின் செறிவை மாற்றி இரண்டிலொரு 
திசையில் சமநிலையை நகர்த்தலாம் என்றறிந்தோம் . 

அதே 
போல் மின்பிரிகையிலும் சமநிலையை நகர்த்தலாம் . 

சான்றாக அசிட்டிக் அமிலத்திற்கு ஏதாவது ஒரு அசிட்டேட் 
டைச் சேர்த்தால் மிகுதியான CHgCOO- அயனிகளை சேர்க் 
கிறோம் என்று பொருள் . இவைகள் பொது அயனிகள் ( common 
ions ) எனப்படும் . ( மின் பகுளியின் அயனிகளில் ஏதாவது ஒரு 
வகையும் இதுவும் ஒன்றே ) . அப்போது பின்வரும் பின்னத்தில் 
தொகுதி மதிப்பு அதிகரிக்கிறது . 


[ H + ] • [ CH.COO - 1 

[ CH , COOH ] 


பின்னத்தின் மதிப்பு பிரிகை மாறிலியைவிட ( K = 186X10-5) 
அதிகமாகிறது . மீண்டும் சமநிலையை அடைய H + அயனிகள் 
CH , COO- அயனிகளுடன் சேர்ந்து பிரிகையடையாத CH : 
COOH மூலக்கூறுகளை கொடுக்கின்றன . பொது அயனி கொண்ட 
மிகு அளவு மின் பகுளியை ( உதாரணமாக CHSCOONa அல் 
லது CH3COOK ) குறையளவு மின் பகுளியின் கரைசலுடன் 
( இங்கு CHSCOOH ) சேர்க்கும்போது பிரிகை வீதம் பெரிதும் 
குறைக்கப்படுகிறது . இவ்விதம் அசிட்டிக் அமிலத்தின் கரைச 
லினுடைய H + அயனி செறிவு மிகவும் குறைக்கப்படுகிறது . 
எனவே அசிட்டிக் அமிலம் அதன் உப்புகளின் முன்னிலையில் 
மிகவும் வீரியம் குறைந்த அமிலமாக செயல்படுகிறது . சான்றாக 
அசிட்டிக் அமிலம் சிங்க உலோகத்துடன் மெதுவாக வினைப் 
படுகிறது என்று பார்த்தோம் . ஆனால் சிறிதளவு CHgCOONa- ஐ 
அல்லது CH , COOK- ஐ CH3COOH- டன் சேர்த்தால் ஹைட் 
ரஜன் வெளிப்படுவது பெரும்பாலும் நின்றுவிடுகிறது ; 


தொகுதி எதிர் அயனிகள் 


69 


அதேபோல் NH4OH கரைசலிலுள்ளதைவிட மிக அதிக 
மாக NH4 + அயனிகளை கொடுக்கத்தக்க அம்மோனியம் உப்பை 
NH4OH- டன் சேர்த்து OH- அயனி செறிவை குறைக்கலாம் . 


இதைப் பின்வரும் சோதனையால் உறுதிப்படுத்தலாம் . 
பொதுவாக காரங்களுடன் பினாப்தலினை சேர்த்தால் கரைசல் 
சிவப்பாகிறது . எனவே ஒரு சொட்டு பினாப்தலின் நிறங்காட் 
டியை NH4OH கரைசலுடன் சேர்த்தால் சிவப்பாகிறது . இக் 
கரைசலில் ஒரு பகுதியை வைத்துக்கொண்டு மற்றொரு பகுதி 
யுடன் சிறிதளவு திண்ம NH4C1 உப்பை சேர்த்துக் குலுக்கிக் 
கரைத்தால் கரைசலின் செந்நிறம் மங்குகிறது . இது கரைசலில் 
OH- அயனியின் செறிவு குறைந்துவிட்டதைக் காட்டுகிறது . 


ஒரு குறிப்பிட்ட அளவு மின் பகுளி கொண்ட கரைசலுடன் 
பொது அயனி கொண்ட மற்றொரு மின்பகுளியை சேர்த்தால் 
ஒரு குறிப்பிட்ட அயனியின் செறிவில் ( சான்றாக OH- ) ஏற்படும் 
மாற்றத்தை பிரிகை மாறிலியின் சமன்பாடு கொண்டு மிக எளி 

கணக்கிடலாம் . அதைப் பின்வரும் எடுத்துக்காட்டால் 
அறியலாம் . 


தில் 


எடுத்துக்காட்டு : 0.1 NH4OH கரைசலுடன் 1 M NH4al 
திண்மத்தை சேர்த்தால் எந்த விகிதத்தில் OH- அயனி செறிவு 
குறைக்கப்படுகிறது என்று கணக்கிடு : 


விடை : முற்பகுதியில் ( பகுதி II எடுத்துக்காட்டு 1 ) 0.1 N 
NH4OH கரைசலின் OH அயனி செறிவு 1.34X10-3 கி . அயனி/ 
லிட்டர் என்று கண்டோம் . இப்போது NH4OH , NH4CI கலவை 
யில் அது எவ்வளவு உள்ளது என்று கணக்கிட வேண்டும் . காண 
வேண்டிய OH- அயனி செறிவு X என இருக்கட்டும் : 


கலவையிலுள்ள NH4 + அயனியின் செறிவு இரண்டு அளவு 
களின் கூட்டுத்தொகையாகும் . அவை NH4OH பிரிகையால் 
தோன்றும் X கி . அயனி/ லிட்டர் -உம் NH4Cl ( இது மிகு அளவு 
மின் பகுளியாதலால் முழுதும் பிரிகையடைகிறது . ஒரு NH4Cl 
மூலக்கூறு பிரிகையடைந்து ஒரு அம்மோனியம் அயனியைக் 
கொடுக்கிறது ) 

பிரிகையால் தோன்றும் 1 கி . அயனி / லிட்டர் 
- உம் ஆகும் . ஆகையால் , 


[ NH4 + ] = ( 1 + x ) கி . அயனிகள் / லிட்டர் 


70 


பண்பறி பகுப்பாய்வு 


பிரிகையடையாத NH OH மூலக்கூறுகளின் செறிவைக் 
கண்டுபிடிக்க ஒரு லிட்டரில் பிரிகையடைந்த மோல்களை 
( அதாவது x ) மொத்த செறிவில் கழித்துவிடு , 

எனவே [ NH4OH ] = ( 01 - x ) மோல்கள் / லிட்டர் 


NH4OH- இன் பிரிகை மாறிலிக்கான சமன்பாட்டில் இம் 
மதிப்புகளை பதிலீடு செய்தால் , 


[ NH4+ • [ OH- ] 

[ NHOH ] 


( 1 + x ) x 
0.1 -- x 


- 


1-79X10-5 


இச்சமன்பாட்டை மாற்றியமைத்தால் ஒரு முழுமையான 
இரு விசைப்படி சமன்பாட்டை ( quadratic equation ) பெறலாம் . 
இதை வழக்கமான முறையில் தீர்க்கலாம் . 

எனினும் இக்கணக்கை எளிதாக்கலாம் . 1 அல்லது 0 • 1 
உடன் ஒப்பிடும்போது X மிகக் குறைவானதாயுள்ளது . 

எனவே 
இதை நீக்கி விடலாம் . இதனால் அதிகமான பிழை * ஏற்படாது . 
ஆகையால் நாம் எழுதலாம் 


1XX 


0.1 


1.79X10-5 அதாவது x = 1.79X10-6 கிராம் 

அயனி/ லிட்டர் ; 


இம் முடிவை முன்பு கண்ட மதிப்புடன் 1-34x10-3 ஒப்பிட் 
டால் NH.CI- ஐ சேர்ப்பதால் கரைசலின் OH- அயனி செறிவு 
பின்வரும் அளவிற்கு குறைகிறது . 


1-34x10-8 


1.79X10-6 * 750 ** 


கண்டபடி 


சோதனையில் 

NH4Cl- ஐ சேர்ப்பதால் 
NH OH- இன் காரப்பண்பு மிகவும் குறைக்கப்படுகிறது என்பது 
வியப்பதற்குரியதல்ல . 


* மிகுந்த அளவோடு ஒப்பிடுகையில் மிகக் குறைந்த அளவுகளை கழித் 
தலிலும் கூட்டலிலும் ஒதுக்கிவிடலாம் . ஆனால் பெருக்கலிலும் வகுத்தலி 
லும் ஒதுக்கிவிடலாகாது . 

இது சரியான கணக்கீடு அல்லவென்று 14 ஆம் பகுதியில் காட்டப் 
படும் . மிகு அளவு மின் பகுளி ( NH4CI ) கரைசலிலுள்ளதால் அயனிகளி 

டயே கணிசமான அளவு நிலை மின் விசை இருக்கும் . இது கணக்கீட்டில் 
எடுத்துக் கொள்ளப்படவில்லை . 


** 


டை 


தொகுதி எதிர் அயனிகள் 


11 


பொது அயனி கொண்ட ஒரு மின் பகுளியை சேர்த்து ஒரு 
குறிப்பிட்ட வகை அயனிகளின் செறிவை குறைப்பது பெரிதும் 
விரிவாக வழக்கத்திலுள்ள ஒன்றாகும் . 

குறையளவு மின்பகுளி ஒன்றின் அயனிகளின் ஏதாவது ஒரு 
வகை அயனிகளின் செறிவை குறைத்தோ அல்லது அதிகரித்தோ 
அதன் 

பிரிகை சமநிலையை நகர்த்தலாம் . உதாரணமாக 
NH , OH- க்கு ஒரு அமிலத்தை சேர்த்து பிரிகையால் உண்டாகும் 
OH • அயனிகளை பிரிகையடையாத நீர்மூலக் கூறுகளாக மாற் 
றினால் பின்வரும் பின்னத்தின் தொகுதி 

[ NF4 ] • [ OH - 1 

[ N3OH ! 
மதிப்பு குறைகிறது . K மதிப்பைவிட பின்னத்தின் மதிப்பு குறை 
கிறது . NH4OH- இன் பிரிகை அதிகரிக்கிறது . இதன் விளைவாக 
OH- அயனிகள் சரைசலில் மீண்டும் தோன்றுகின்றன . பின்னத் 
தின் தொகுதி மீண்டும் உயருகிறது . ஆகையால் கரைசலில் 
பிரிகையடையாத மூலச்கூறுகள் பிரிசையின்மூலம் அயனிகளின் 
நட்டத்தை ஈடுசெய்கின் றன . இவை சேம ஒதுக்கிடு ( reserve ) 
போன்றுள்ளன . இதை பொதுவாக பின்வருமாறு கூறலாம் . 
வேதிச் சமநிலையிலுள்ள பொருள்களிலிருந்து ஒன்றை வினைக் 
கூட்டிலிருந்து நீக்கினால் அப்பொருள் தோன்றும் வினை அப் 
போது தீவிரமான தாக்கப்படுகிறது . 


பகுதி 2 - இல் காட்டியுள்ளபடி பகுப்பாய்வு வேதியியலில் 
பயன்படும் வினைகளில் அயனிகள் ஈடுபடுவதனால் இவ்வினைகளை 
அயனிச் சமன்பாடுகளால் குறிப்பிடுவது இசைவுள்ளதாகும் . 
பின் வரும் சமன்பாட்டை ஆராய்க . 

NH4OH + HCl = NH , Cl + H2O 
NH , OH , H , 0 ஆகியவை குறையளவு மின் பகுளி எள் , 
அவைகள் பெரும்பாலும் பிரிகையடையாத மூலக்கூறுகளாகவே 
உள்ளன . 

இதற்கு மாறாக அளவு மின் பகுளிகளான HCI , NH4CI 
ஆகியவைகளை அ பனிகளாக குறிப்பிட வேண்டும் . ஆகையால் 
பின்வருமாறு சமன்பாட்டை நாம் எழுதலாம் . 


NH OH + H + + Cl- = NH4 + + Cl- + H.O 
மேலும் 

NH , OH + H + = NH4 + H2O 


. 


72 

பண்பறிவு பகுப்பாய் 
அதே மாதிரி CH COOH-உம் NaOH- உம் வினைப்படுவதை 
அயனிச் சமன்பாட்டால் குறிப்பிடலாம் . 

CH , COOH + OH- = CH ; Coo- + H , O 
மேற்கண்டவைகளிலிருந்து அயனிச் சமன்பாட்டை எழுதும் 
போது கரைசலிலுள்ள எல்லா மிகு அளவு மின் பகுளிகளின் 
வாய்பாடுகளை அயனிகளைக் கொண்டும் , குறையளவு 

மின் 
பகுளிகள் , வீழ்படிவாகக்கூடிய குறைவாகக் கரையும் பொருள் 
கள் , வாயுவாக வெளிப்படும் பொருள்களை மூலக்கூறு அளவு 
முறையிலும் குறிப்பிட வேண்டும் என்பது தெரிகிறது . மாற்ற 
மடையாத அயனிகளை சமன்பாட்டில் சேர்க்க வேண்டியதில்லை . 


13 . 


| 


மிகு அளவு மின் பகுளிகள் கரைசலில் உள்ள நிலை 
குறையளவு மின் பகுளிகள் பிரிகையின் காரணமாக வேதிச் 
சமநிலையை எய்துகின்றன . அச்சமநிலை ஒரு குறிப்பிட்ட பிரிகை 
மாறிலியால் வரையறுக்கப்படுகிறது . ஆனால் மிகு அளவு மின் 
பகுளிகளின் பிரிகை நிறை தாக்க விதிக்கு கட்டுப்பட்டதல்ல . 
மிகு அளவு மின் பகுளியின் கரைசல்கள் பலவற்றிற்கு பிரிகை 
வீதத்தை நிர்ணயித்து 


Cx2? 


- 


1 


- 


K என்ற சமன்பாட்டில் புகுத்தி K மதிப்புகளை 
கணக்கிடலாம் . ஆனால் K- இன் மதிப்புகள் மாறுபட்டுள்ளன . 
அட்டவணை 5 - இல் KC1 கரைசல்களுக்கான புள்ளி விவரங்கள் 
தரப்பட்டுள்ளன . ( இந்த அட்டவணையை CH , COOH கரைசல் 
களுக்கான அட்டவணை 4- டன் ஒப்பிடு . ) 


அட்டவணை 5 
18 ° -இல் KCI- இன் பிரிகை 


செறிவு 


செறிவு 

பிரிகை 
மோல்கள் வீதம் 
லிட்டர் 


பிரிகை 

பிரிகை 
மாறிலி மோல்கள் 

மோல்கள் வீதம் 

லிட்டர் 
= K 
1 


பிரிகை 
மாறிலி 


2Ca 


ac 


= K 


- 


1 


0.712 


1 


3.52 


0.1 


0862 


0.536 


1 


0.756 


2.34 


0.01 


0.942 


0.152 


0.5 


9.788 


1.46 


தொகுதி எதிர் அயனிகள் 


73 


மற்ற மிகு அளவு மின் பகுளிகளின் பிரிகை மாறிலி செறி 
வுடன் இதே முறையில் மாறு தலடைகின்றன : குறையளவு 
மின் பகுளிகளுக்கு இருப்பதுபோல் மிகு அளவு மின் பகுளி 
களுக்கு பிரிகை மாறிலி இல்லை : 


மிகு அளவு மின் பகுளிகளின் கரைசல்கள் நிறை தாக்க 
விதிக்கு கட்டுப்பட்டு இல்லை ; அரேனியசின் மின் பிரிகை கொள் 
கையுடன் இது மாறுபட்டுள்ளது . எனவே பல ஆண்டுகளாக 
இதற்கு சரியான விளக்கம் தரப்படவில்லை . P. டிபை ( P. Debyt ) . 
E. ஹக்கல் ( E. Huckel ) ஆகியவர்கள் 1923 - இல் கொண்டுவந்த 
மிகு அளவு மின் பகுளி கொள்கை ( theory of strong electrolytes ) 
இதை தற்போது நன்கு விளக்கக்கூடிய தாயுள்ளது . இக்கொள் 
கையை சோதனை மூலம் நிரூபிக்கப்படுவதற்கும் ஏற்றம் பெறு 
வதற்கும் காரணமாக இருந்தவர்கள் V. K. செமன்செங்கோ 
( V . K. Semenchenko ), A. I. பிராடிஸ்கி ( A. 1. Brodsky ) , V. A. 
பிளஸ்கோவ் ஆவார்கள் : இக்கொள்கையின் கணிதச் சிக்கலை 
தவிர்த்து இதன் பொதுவான கருத்துக்களைத் தருவோம் . 


குறையளவு மின்பகுளிகளுக்கு மாறாக , மிகு அளவு மின்பகுளி 
களின் கரைசலில் முழுவதும் பிரிகை அடைந்து விடுகின்றன 
என்பது தான் இக்கொள்கையின் அடிப்படைக் கருத்து . மிகு 
அளவு மின் பகுளிகள் திடநிலையில் அயனிகளைக் கொண்ட படிக 
அணிக்கோவை ( crystal lattice ) யை பெற்றுள்ளன . மூலக்கூறு 
படிக அணிக்கோவை இல்லை . சான்றாக KCI படிகங்கள் + 
அயனிகளையும் Cl- அயனிகளையும் கொண்டுள்ளது . எனவே 
இதை நீரில் கரைத்தால் K + , Cl- அயனிகள் தான் இருக்கும் . 
K ) மூலக்கூறுகள் கரைசலில் இருக்காது . இவ்விதம் இருந்த 
போதிலும் மின் கடத்துத் திறன் , சவ்வூடு பரவுதல் அழுத்தம் , 
உறைநிலை தாழ்வு , கொதிநிலை உயர்வு ஆகியவைகளை நிர்ணயித் 
தால் மிகு அளவு மின் பகுளிகள் முழுமையாக பிரிகை அடைவ 
தில்லை என்பது மேலீடாக தெரிகிறது . இது ஏன் இப்படி உள்ளது ? 
இக்கொள்கை இதற்கு விடை அளிக்கிறது . 


சமான 


ஒரு மின் பகுளியின் பிரிகை வீதம் அதன் கரைசலினுடைய 

எடை கடத்துத் திறனைக்கொண்டு நிர்ணயிக்கப்படு 
கிறது . எனினும் சமான எடை கடத்துத்திறன் பிரிகை வீதத்தை 
மட்டும் பொருத்ததல்ல , அயனிகளின் வேகமும் இதற்குக் காரண 
மாயுள்ளது . அயனிகளின் வேகம் அதிகமாயிருந்தால் ஒத்த 
சூழ்நிலையில் குறிப்பிட்ட அளவு அயனிகளால் எடுத்துச் செல்லப் 
படும் மின்சாரமும் அதிகமாயிருக்கும் . அரேனியஸின் மின்னாற் 


74 


பண்பறி பகுப்பாய்வு 


பிரிகை கொள்கையில் அயனிகளின் வேகம் மாறிலியாயுள்ளது , 
கரைசலின் செறிவுடன் இது மாறுவதில்லை என்றெண்ணிக் 
கொண்டோம் . கரைசலை விளாவும்போது சமான எடை கடத் 
துத்திறன் மாறுவதற்குக் காரணம் மின் பகுளியின் பிரிகை வீதம் 
மாறுவது தான் என்று அரேனியசின் கொள்கை காரணம் காட் 
டிற்று ( பகுதி 10 - ஐ பார்க்க ) . 


மிகு அளவு மின் பகுளிகளின் கரைசல்களின் அயனிகளின் 
வேகம் செறிவால் மாறுவது இல்லை என்பது ஏற்கக்கூடியதாக 
இல்லை . மிகு அளவு மின் பதளி பிரிகையடைந்தால் மிக அதிக 
மாக அயனிகள் உண்டாகின்றன . ( செறிவு மிகுந்த கரைசலில் 
அயனிகள் அதிகமாயிருக்கும் ) இந்த அயனிகள் ஒன்றோடொன்று 
நெருங்கி இருக்கும் . அப்போது அவைகளிடையே நிலைமின் 
கவர்ச்சியும் , விலகலும் நிச்சயம் செயல்படும் ; இவ்விசைகள் 
அயனிகளின் வேகத்தைக் குறைக்கின்றன . அயனிகள் நெருக்க 
மாசவும் கரைசலின் செறிவு அதிகமாகவும் இருந்தால் இவ்விளை 
வும் அதிகமாயிருக்கும் . 


அயனிகளிடைப்பட்ட இவ்விசைகளால் ஒவ்வொரு அயனி 
யும் அயனி மண்டலத்தால் (ionic atmosphere ) சூழப்பட்டுள்ளது . 
நடுவில் உள்ள அயனியோடு மின்னேற்றத்தால் மாறுபட்ட 
அயனிகள் அதை சுற்றி கோள வடிவில் உள்ளன . 


கரைசலில் 


வெளிப்புற நிலைமின் விசை 

செயல்படாத 
போதும் ஊடுருவுதல் ( diffusion ) வேதிவினைகள் போன்றவை 

நிகழாதபோது இந்த அயனி 
மண்டலம் முழு சமச் சீருள்ள 
தாயுள்ளது ( symmetrical ) . 
எனவே நடுவேயுள்ள அயனி 

யுடன் கொண்டுள்ள கவர்ச்சி 
- 

விசை சமன் செய்யப்படு 
கிறது . மாறாக இக்கரைசலில் 
இரு மின் முனைகளை வைத்து 
மின்சாரத்தைச் செலுத்தி 

னால் அயனியும் அதைச் சூழ்ந் 
படம் 5 : மின்னாற்பகுப்பில் 
அயனியும் அயனி மண்டலமும் 

துள்ள அயனி மண்டலமும் 
நகர் தல் . 

எதிர்த்திசையில் நகர்வதால் 

சமச்சீர் தன்மை தொடர்ந்து 
பாதிக்கப்படுகிறது . ( படம் 5 ) அயனியால் விட்டுச் செல்லப்படும் 
அயனி மண்டலம் அயனியைப் பின்னோக்கி இழுத்து அதன் 


தொகுதி எதிர் அயனிகள் 


75. 


இயக்கத்தைக் குறைக்கிறது . எல்லா அயனிகளும் தங்களுக்குரிய 
மின் முனைகள் நோக்கிச் செல்லும்போது இவ்விதம் நிலைமின் 
தன்மையில் வேகத் தளர்ச்சி அடைகின்றன. ஓரு அயனி அதன் 
அயனி மண்டலத்திலிருந்து வெளியேறியவுடன் மற்ற அயனிகள் 
கவர்ச்சியின் காரணமாக அதைச் சூழ்கின்றன . அதாவது 
மற்றொரு புதிய அயனி மண்டலத்தால் சூழப்படுகிறது . கரை 
சலில் அயனிகளின் செறிவு ( மின்னேற்றமும் ) அதிகமாயிருந் 
தால் அயனி அடர்வு மிகுந்ததாகவும் அயனிகளின் வேகம் மிகுதி 
யாக குறைக்கப்பட்டும் இருக்கும் . 


மிகு அளவு மின் பகுளிகளின் கரைசல்களை விளாவும்போது 
சமான எடை கடத்துத்திறன் அதிகரிப்பதற்குக் காரணம் மின் 
பகுளிகளின் பிரிகை வீதம் அதிகரிப்பது அல்ல . அயனி மண்டலம் 
மெல்லிய தாவதாலும் அயனிகளிடைப்பட்ட விசை குறைவ 
தாலும் அயனிகளின் வேகம் அதிகரிப்பதால் தான் சமான 
கடத்துத் திறன் அதிகரிக்கிறது . 


எடை 


A 
மிகு அளவு மின் பகுளிகளின் கரைசல்களின் விகிதம் 

λα 
உண்மையில் அயனியாக்கல் அளவை {ionisation ) காட்டுவதில்லை 
( 100 % அயனியாக்கல் என்று கருதப்படுகிறது ) . அயனிகள் மின் 
சாரத்தை ஏற்றுச் செல்லும் தன்மை அயனிகளிடைப்பட்ட 
விசையால் பாதிக்கப்படும் அளவை காட்டுகிறது . மிகு அளவு 
மின் பகுளியின் கரைசலைக் கொண்டு நிர்ணயிக்கப்படும் கடத்துத் 
திறன் உண்மையில் 

பிரிகை 

வீதத்தை காட்டுவதில்லை : 
மேலோட்டமாகத்தான் 

வீதத்தைக் காட்டுகிறது . 
அயனிகளிடைப்பட்ட விசையால் அயனிகளின் வேகம் குறைவ 
தால் மின் பகுளியின் எல்லா மூலச்கூறுகளும் பிரிகையடை 
யாமல் ஒரு பகுதிதான் பிரிகையடைந்தது போல் அவைகள் மின் 
னேற்றத்தை ஏற்றுச் செல்லுகிறது என்பதைத்தான் & காட்டு 
கிறது . இதுவே a- ஐ நிர்ணயிக்கும் மற்ற முறைகளுக்கும் 
பொருந்தும் . மீண்டும் a உண்மையான பிரிகை வீதத்தைக் 
கொடுப்பதில்லை . மேலோட்டமான பிரிகை வீதத்தைத்தான் 
காட்டுகிறது . 


பிரிகை 


மிகு அளவு மின் பகுளிகள் 100 % பிரிகை அடைகின்றன 
என்றெண்ணுவது சரியல்ல என்று பின்னர் நிகழ்த்தப்பட்ட 
ஆராய்ச்சிகள் காட்டின . மிகு அளவு மின் பகுளிகளின் கரைசல் 
களிலும் பிரிகையடையாத சில மூலக்கூறுகள் இருக்கும் என்று 
தெரியவருகிறது . ஆனால் அவைகள் மிகக் குறைவாயிருக்கும் 


76 


பண்பறி பகுப்பாய்வு 


( அரேனியஸ் கொள்கையால் கருதப்பட்டதைவிட மிகக் குறை 
வாயுள்ளது ) . அவை கரைசலின் பண்புகளை அவ்வளவாக 
பாதிப்பதில்லை . எனவே ஆய்வை எளிதாக்க மிகு அளவு மின் 
பகுளிகள் 100 % பிரிகை அடைகின்றன என்றெண்ணிக் கொள்ள 
லாம் . 


14. வினைத்திறன்- வினைத்திறன் குணகம் 
அயனி இடைப்பட்ட விசைகள் கரைசல்களின் கடத்துத் 
திறனைக் குறைப்பது மட்டுமல்லாமல் சவ்வூடு பரவு தல் அழுத்தம் , 
உறைநிலை , கொதி நிலை , வேதிவினைகளில் அயனிகள் ஈடுபடும் 
திறமை ஆகியவற்றிலும் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன . 


இத்திறமையை அளப்பதற்கு வினைத்திறன் ( activity ) என் 
பதைப் பயன்படுத்துகிறோம் . அயனியின் வினைத்திறன் என்பது 
வினைகளில் அதனுடைய செய்விளைவுடைய ( effective ) அல்லது 
மேலோட்டமான செறிவைக் குறிக்கும் . சான்றாக 0.1 M HCl 
கரைசலில் H + , Cl- அயனிகளின் வினைத்திறன் 0-0814 என்றால் 
இந்த அயனிகள் வினைகளில் ஈடுபடும்போது இவைகளின் செறிவு 
0.1 கி . அயனி லிட்டர் * போலல்லாது 0.0814 போன்றுள்ளது . 
முழுப் பிரிகையால் ( மிகு அளவு மின் பகுளியாயிருந்தால் ) 
தோன்றும் அயனியின் உண்மையான செறிவிற்கும் வினைத்திற 
னுக்கும் இடையேயுள்ள விகிதத்தைத்தான் வினைத்திறன் 
குணகம் ( activity coefficient ) ( f ) என்கிறோம் . இங்கு 


f 


-- 


0.0814 

01 


0-814 


பொதுவாக வினைத்திறனை a என்ற குறியீட்டாலும் அயனி 
யின் செறிவை C என்ற குறியீட்டாலும் குறிப்பிடுகிறோம் . 


a 


f 


5 


C 


a = f c .. 


இந்த சமன்பாட்டிலிருந்து 

ஒரு அயனியின் செறிவை அதன் வினைத்திறன் குணகத்தால் 
பெருக்கினால் கிடைக்கும் பெருக்கல் தொகையே அதன் வினைத் 
திறனாகும் . 


. 


a = vlacea என்ற சமன்பாட்டால் தரப்படும் இரண்டு அயனிகளி 
னுடைய சராசரி மதிப்புதான் வினைத்திறனாகும் . இங்கு ae , as ஆகியவை 
எதிர் அயனி, நேர் அயனி ஆகியவைகளின் வினைத்திறனைக் குறிக்கின்றன . 


தொகுதி எதிர் அயனிகள் 


77 


log f 


-- 


0.5,24/ 

1 + VA 


இங்கு 2 அயனி மின்னேற்ற எண்ணையும் - அயனித் திறனை 
யும் ( கரைசல் ) காட்டுகின்றன (கீழே காண்க ) . 


மிகு அளவு மின் பகுளிகளின் நீர்த்த கரைகளுக்கு அறிமுறை 
யாக கணக்கிடப்படும் மதிப்பும் சோதனை களால் நிர்ணயிக்கப் 
பட்ட மதிப்பும் நன்கு ஒத்துள்ளன . இது இக்கொள்கையின் 
வெற்றியை குறிக்கிறது . 


குறையளவு மின் பகுளிகளின் நீர்த்த கரைசல்களுக்கு 
f = 1 , a = c என்று முன்பு கண்டோம் . ஆனால் மிகு அளவு மின் 
பகுளிகளுக்கு அயனிகளின் வினைத்திறனும் செறிவும் பெரிதும் 
மாறுபட்டுள்ளன . எனவே 

நிறைதாக்க விதியின் வழக்க 
மான சமன்பாடு பொருந்தவில்லை. குறையளவு மின் பகுளிக் 
கரைசலில் * மிகு அளவு மின்பகுளி ( வெளிப்புற ) கலந்திருந் 
தாலும் பொருந்துவதில்லை . 


வினைத்திறன் குணகம் கொடுக்கப்பட்ட மின் பகுளியின் 
செறிவை மட்டும் பொருத்ததல்ல , கரைசலிலுள்ள எல்லா மின் 
பகுளிகளின் செறிவுகளையும் கணக்கிலெடுத்துக் கொள்ள 
வேண்டும் . அயனிகளிடைப்பட்ட விசைகளால் ஏற்படும் மாற் 
றம்பற்றி இதுவரை கூறப்பட்டதிலிருந்து இது தெரிகிறது . 
வினைத்திறன் குணகம் 

குணகம் கரைசலின் அயனித்திறனுடன் குறை 
கிறது . அயனித்திறன் கரைசலிலுள்ள எல்லா அயனிகளின் 
செறிவுகளையும் மின்னேற்ற எண்களையும் பொறுத்துள்ளது . 


ஒரு கரைசலின் அயனித்திறன் - கரைசலிலுள்ள மின்புலத் 
தின் வலிமையைக் காட்டுகிறது . அதைப் பின்வரும் சமன்பாட் 
டால் குறிப்பிடலாம் : 


H = " /9 ( cqz12 + cgzg3 + ...... + cxzne) 


பகுதி 12 - இல் கொடுக்கப்பட்டுள்ள எடுத்துக்காட்டுபோல் பொது 
அயனி கொண்ட மிகு அளவு மின் பகுளியின் முன்னிலையில் ஒரு குறையளவு 
மின் பகுளியின் அயனிச் செறிவை கணக்கிடுவதில் வினைத்திறனை பயன்படுத் 
தாமல் செறிவை பயன்படுத்தினால் சரியான முடிவை பெற இயலாது . இது 
போன்றவற்றிற்கு மிகச் சரியான கணக்கீடு முறை இப்பகுதியின் கடைசியில் 
கொடுக்கப்பட்டுள்ளது . 


178 


பண்பறி பகுப்பாய்வு 


இங்கு C1 , ce ....... அயனிகளின் மோலார் செறிவுகளையும் 
24 , ze , z , அயனிகளின் மின்னேற்ற எண்களையும் குறிக்கின்றன . 


0-1 M HCI- ம் 0-2 M CaCle- ம் கொண்ட கரை ச லின் 
அயனிக்கிறன் 1 = 11.70-1 + 0 2 X 22 + 0-5 ) = 0-7 


முன்பு குறிப்பிட்டது போல் மிகு அளவு மின் பகுளிகள் முழு 
தும் பிரிகையடைகின்றன என்ற எண்ணத்தின் அடிப்படையில் 
தான் அவைகளின் செறிவுகள் கணக்கிடப்படுகின்றன ; மிகு 
அளவு மின் பகுளிக் கொள்கைப்படி ஒரு அயனியின் வினைப்படும் 
திறனில் அயனி இடைப்பட்ட விசையால் ஏற்படுத்தப்படும் 
மாற்றத்தின் அளவைத்தான் வினைத்திறன் குணகம் காட்டு 
கிறது . f < 1 இருந்தால் அயனியின் இயக்கம் குறைக்கப்படு 
கிறது . அப்போது a < c . அதாவது அச் செறிவில் அயனிகள் 
( cA. அயனிகள் / லிட்டர் ) அவைகளின் உண்மையான செறிவை 
விட குறைவான செறிவை கொண்டுள்ளவைபோல செயல்படு 
கின்றன : f = 1 - ஆக இருந்தால் a = c கரைசலில் உள்ள அயனி 
களின் செறிவிற்கு ஒப்ப அயனிகள் செயல்படுகின்றன . மிகு 
அளவு மின் பகுளிகளில் இந்நிலை மிகக் குறைவான செறிவுள்ள 
கரைசல்களில் தான் எய்தப்படுகிறது . சுமார் செறிவு 0-0001 M 
இருக்கவேண்டும் : அப்போது அயனிகளிடைப்பட்ட தூரம் 
அதிகமாகிறது , அயனிகளிடைப்பட்ட விசை செயல்முறையாக 
பார்க்கப்போனால் விளைவு ஏதும் ஏற்படுத்தமுடியாத அளவு 
குறைவாகிறது . மிகவும் செறிவு குறைந்த குறையளவு மின் 
பகுளிகளின் கரைசல்களிலும் மிகக் குறைந்த வீதத்தில் தான் 
மூலக்கூறுகள் அயனிகளாகின்றன . எனவே இக்கரைசல்களிலும் 
அயனிகளிடைப்பட்ட விசையை ஒதுக்கிவிடலாம் . அத்தகைய 
கரைசல்களுக்கு f = 1 , a = c என்று கொள்ளலாம் . 


வினைத்திறன் கொள்கைப்படி நிறைதாக்க விதி சமன்பாட் 
டில் அயனிகளின் செறிவுகளுக்குப்பதில் வினைத்திறன்களைப் 
புகுத்த வேண்டும் . நிறைதாக்க விதியின் வழக்கமான சமன் 
பாட்டை பயன்படுத்த இயலாத இடங்களில் தான் வினைத்திறன் 
குணகம் முன்பெல்லாம் அனுபவரீதியாக புகுத்தப்பட்டது .. அப் 
போது அதன் இயல்பு தெளிவாக்கப்படவில்லை ; ஆனால் பின்னர் 
மிகு அளவு மின் பகுளிகளின் கொள்கையால் இது கணக்கிடப் 
பட்டது . இக்கணக்கீடு மிகவும் சிக்கலான தாகும் . ஏனென்றால் 
f- ஐ கணக்கிடப் பயன்படும் சமன்பாட்டில் மூன்று மாறிலிகள் 
உள்ளன . போதுமான 

அளவு விளாவிய கரைசல்களுக்கு 


தொகுதி எதிர் அயனிகள் 


79 


( u மதிப்பு 0.1 - க்கு 
எளிமையாயுள்ளது . * 


மேற்படாமலிருந்தால் ) இச்சமன்பாடு 


இங்கு 0 1 H + செறிவையும் 0.2 Ca ++ செறிவையும் 05 CI 
செறிவையும் காட்டுகின்றன . மின்னேற்ற எண் ( இணை திறன் ) 
H + க்கும் CI- க்கும் 1 Ca++ க்கு 2 ஆகும் . 


மிகுதியாக விளாவிய சம அயனித்திறன் கொண்ட கரைசல் 
களில் ஒத்த மின்னேற்ற எண் கொண்ட அயனிகளுக்கு ஏறத் 
தாழ ஒத்த வினைத்திறன் குணகம் உள்ளது என்பதை சோதனை 
கள் காட்டுகின்றன . அட்டவணை 6 - இல் கொடுக்கப்பட்டுள்ள 
வினைத்திறன் 

துல்லியமானவை , 
சோதனைகளுக்குப் பயன்படுத்தலாம் . 


குணகங்கள் 


இவைகளை 


அட்டவணை 6 
வினைத்திறன் குணகங்கள் 


வினைத் திறன் குணகங்கள் f 


அயனித் 
திறன் 


ஓரிணைத் 

திறன் 
அயனிகள் 


ஈரிணைத் 

திறன் 
அயனிகள் 


மூவிணைத் 

நான்கிணைத் 
திறன் 

திறன் 
அயனிகள் 

அயனிகள் 


! 


0.001 


0.96 


0.86 


0.73 


0.56 


0.005 


0.92 


0.72 


0.51 


0.30 


0.01 


0.90 


0.63 


0.39 


0.19 


0.05 


0.81 


0.44 


0.15 


0.04 


0.1 


0.78 


0-33 


0.08 


0.01 


பட 


பகுப்பாய்வில் பயன்படும் கரைசல்கள் பல உப்புக்களை 
மிகுந்த செறிவில் கொண்டுள்ளன . அச்செறிவுகள் மிகச் சரி 
யாகத் தெரியாது . எனவே கணக்கீடுகளில் வினைத்திறன் 


* மதிப்பு 0.005 வரை உள்ளபோது 1+ ஒன்றுக்கு 
நெருங்கியுள்ளது . சமன்பாடு மிகவும் எளிமையானதாகிறது 

log f 


- 


0.5721 


80 


பண்பறி பகுப்பாய்வு 


குணகங்களைப் பயன்படுத்த இயலாது . எனவே ஒன்றிரண்டு எடுத் 
துக்காட்டுகளில் மட்டும் இதைப் பயன்படுத்துவோம் , மற்றவை 
களில் வினைத்திறனுக்குப் பதில் செறிவையே ( மிகு அளவு மின் 
பகுளிகள் கரைசலில் முழுதும் பிரிகையடைகின்றன என்ற கருத் 
தின் அடிப்படையில் கணக்கிடப்பட்டுள்ளது ) பயன்படுத்தலாம் . 
இவ்விதம் எளிமைப்படுத்துவது ஏற்றுக்கொள்ளத்தக்கதே . பகுப் 
பாய்வு நிகழ்த்தப்படும் சூழ்நிலையில் கணக்கீட்டின் பொதுவான 
குறிக்கோள் சில கொள்கை அடிப்படைகளை எடுத்துக்காட்டுவது 
தானாகும் . மிகுந்த துல்லியமான கணக்கீடு தேவையில்லை . எளி 
தாக்கப்பட்ட கணக்கீட்டின் முடிவுகளும் சோதனை மூலம் 
கிடைக்கும் முடிவுகளும் பண்பறி ரீதியில் ஒத்துள்ளன . அப்படி 
ஒத்திருக்கவில்லையென்றால் அங்கு இது குறிப்பிடப்படும் . 


எடுத்துக்காட்டு : வினைத்திறன் குணகங்களை பயன்படுத்தும் 
கணக்கீடுகளை விளக்க 0.1 மோல் CH3COOH- ம் 0.05 மோல் 
CH3COONa- ம் கொண்ட கரைசலில் ஹைட்ரஜன் அயனிகளின் 
( aH + ) வினைத்திறனை கணக்கிடுவோம் . 


அசிட்டிக் அமிலத்தின் வழக்கமான பிரிகைமாறிலி சமன் 
பாடு 
[ H + ] • [ CH , COO7 ] 

= K 
[ CH , COOH ] 


ஆனால் மிகு அளவு மின்பகுளி அசிட்டிக் அமிலத்துடன் 
கரைசலில் இருப்பதால் இச்சமன்பாடு சரியான முடிவைக் 
கொடுக்காது . ஏனென்றால் கரைசலின் அயனித் திறனுக்கேற்ப 
K மதிப்பு மாறும் . சரியான முடிவுகளைப் பெற செறிவுகளுக்குப் 
பதில் நாம் வினைத்திறன்களை பயன்படுத்த வேண்டும் . 


- 


& H + • & CH ,COO 

& CH COOH 
இதில் K. என்பது அசிட்டிக் அமிலத்தின் வெப்ப இயக்க 
வியல் பிரிகை மாறிலி ( thermodynamic dissociation constant ) 
இதன் மதிப்பு 1.75X10-5 ( 25 ° -இல் ) சாதாரண பிரிகை மாறி 
லிக்கு K ( செறிவுகளைக் கொண்ட ) மாறாக இது ( Ka ) மின்பகுளி 
களின் முன்பும் மாறாமலுள்ளது . 
சமன்பாடு 1 - ஐ & H + - க்காக தீர்த்தால் 

&CH3COOH [ CH2COOH ]: f 
ACHgCOO 

K. CHALUUjf 


BH + = K. 


--- 


|| 


- 


தொகுதி எதிர் அயனிகள் 


81 


பிரிகையடையாத CH COOH மூலக்கூறுகளின் வினைத்திறன் 
குணகம் ( f ) ஒன்று எனக் கொள்வோம் . அதன் செறிவும் கரை 
சலிலுள்ள மொத்த அசிட்டிக் அமிலத்தின் செறிவும் 0.1M சமம் . 
அசிட்டிக் அமிலம் மிகக் குறைவான CH , COO- அயனிகளைக் 
கொடுப்பதால் CH , COO- நேர் அயனிகளின் செறிவு சோடியம் 
அசிட்டேட் உப்பின் செறிவுக்குச் சமம் . இந்த நேர் அயனிகளின் 
வினைத்திறன் குணகத்தை ( f ) அறிய கரைசலின் அயனித்திறனை 

கணக்கிட வேண்டும் . இக்கணக்கீட்டில் CH COOH- இன் 
பிரிகையால் தோன்றும் CH , COO- , Na + அயனிகளின் செறி 
வைத்தான் கணக்கிலெடுத்துக்கொள்ள வேண்டும் . இச்செறி 
வுகள் உப்பின் மொத்தச் செறிவிற்கு 0.5 கி . அயனி/ லிட்டர் 
சமமாகும் . 

y = } ( 0.05X12 + 0.05X12 ) = 0.05 
இந்த அயனித் திறனுக்கு ஓரிணைத்திறன் கொண்ட அயனி 
களின் வினைத்திறன் குணகம் 0-81 என்பதை அட்டவணை 6 
காட்டுகிறது . ஆகையால் 


AH + = 1.75 X 10-5 X 


0.1 

= 46X10-5 கிராம் 
0.05 x 0.81 


அயனி/ லிட்டர் : 


எனவே ஹைட்ரஜன் அயனிகள் ஈடுபடக்கூடிய வினைகளில் 
இக்கரைசலின் ஹைட்ரஜன் அயனி செறிவு 4-6 < 10-5 கி . அயனி/ 
லிட்டர் உள்ளதுபோல் செயல்படுகிறது . இதன் உண்மையான 
செறிவு இதைவிட அதிகமாயுள்ளது ; அதை பின்வரும் சமன் 
பாட்டினால் எளிதில் கணக்கிடலாம் . 

aH + = [ H + ] • f 
கரைசலின் அயனித் திறன் 0-05 - ஆக உள்ளதால் மற்ற 
ஓரிணை திறன் அயனிகளுக்குள்ளதைப்போல் H + அயனியின் 
f, 0.81 . ஆகையால் 

4-6x10-5 = [ H + 1 X 0.81 


எனவே 


[ H + ] 


4-6X10-5 

= 5.3X10-5 கிராம் அயனி/ லிட்டர் . 
0.81 


- 


15. நீரின் பிரிகை . ஹைட்ரஜன் அயனி அடுக்கு ( pH ) 

பகுப்பாய்வு வேதியியலில் பயன்படும் வினைகள் பெரும் 
பாலும் நீர்க்கரைசல்களில் நடைபெறுகின்றன . நீர் ஒரு குறை 

6 


82 


பண்பறி பகுப்பாய்வு 


யளவு மின்பகுளி. இது மிகமிகக் குறைவாக அயனிகளாகின்றன : 
அது பின் வருமாறு உள்ளது . 


H.O -- H + + OH 


மின்பகுளி ஏதும் கரைந்தில்லாத மிகத் தூய்மையான நீர் 
கூட கடத்துத் திறனை பெற்றுள்ளது . 

மிகக் குறைவா 
யிருந்தாலும் அளக்கக் கூடியதாக உள்ளது . இது நீர் பிரிகை 
யடைவதைக் காட்டுகிறது . 


நீரின் பிரிகை வீதத்தை அதன் கடத்துத் திறனிலிருந்து 
கணக்கிடலாம் . இது மிகக் குறைவாயுள்ளது . உதாரணமாக 

1 
அறை வெப்ப நிலையில் ( 22 ° ) ஒரு லிட்டர் நீரில் 

10,000,000 
மோல் அல்லது 1x10-7 மோல் நீர் பிரிகை அடைந்துள்ளது . ஒரு 
நீர் மூலக்கூறு பிரிகையின் போது ஒரு H + - ம் ஒரு OH- அயனி 
யையும் கொடுப்பதால் தூய்மையான நீரில் இந்த அயனிகளின் 
செறிவுகள் சமமாயிருக்கும் . 

( H + ] = [ OH - ] = 10-7 கி . அயனி / லிட்டர் ( 22 ° -இல் ) 
மற்ற குறையளவு மின்பகுளிகளுக்கு இருப்பதுபோல் நீர் 
மூலக்கூறுகள் அயனிகளாவதையும் பிரிகை மாறிலியால் * வரை 
யறுக்கலாம் . இது பின்வரும் சமன்பாட்டால் தரப்படுகிறது . 
[ H + ] • [ OH- ] 

- K = 1.8X10-16 
[ H , 0 / 


இச்சமன்பாட்டை எளிமையானதாகவும் வசதியானதாக 
வும் மாற்றி எழுதலாம் . இதற்கு [ H , O ] - ஐ வலது பக்கம் எடுத் 
துச்செல் : 

[ H + ] [ OH - I = K. [ H , OJ 


* 


நீரின் பிரிகை மாறிலி எண் மதிப்பை பின் வருமாறு கணக்கிடலாம் . 
முன்பு சொன்னதுபோல் நீரில் H + : OH அயனிகளின் செறிவுகள் இரண்டும் 
28 - இல் 1x 10 7 கி . அயனி/ லிட்டர் . அவ்வெப்ப நிலையில் ஒரு லிட்டர் 
நீர் 997 • 8 கி . எடையுள்ளது . அதன் மூலக்கூறு எடை 18:02 . ஆகையால் 
1 லிட்டர் நீர் 

997.8 
[ H2O ] 

18.02 

= 55.37 மோல்கள் நீரை கொண்டுள்ளது . 
னவே , 
[ H + ] [ OH ) 1x10 7 x 1x10 7 

1.8x10 16 
[ HaO ] 

55:37 


K 


- 


- 


83 


தொகுதி எதிர் அயனிகள் 


நீர் பெரும்பாலும் பிரிகையடையாத மூலக்கூறுகளாகவே 
உள்ளன . பிரிகை வீதத்தில் ஏற்படும் மாற்றத்தினால் நீர்மூலக் 
கூறுகளின் செறிவில் மாற்றம் அவ்வளவாக ஏற்படாது . எனவே 
மேற்கண்ட சமன்பாட்டில் [ H, O] மாறிலியாக உள்ளது என் 
றெண்ணலாம் . அதே சமயத்தில் K ஒரு மாறிலி, ஆகவே 
சமன்பாட்டின் வலது பக்கம் மாறிலி , எனவே [ H + I : [ OH- ) 
பெருக்கல் தொகையும் மாறிலியாகிறது : இம்மாறிலி நீரின் 
அயனிப் பெருக்கம் எனப்படும் . இதை KHgO என்ற குறியீட் 
டால் குறிப்பிடுகிறோம் . ஆகையால் , 

[ H + ] [ OH - 1 = KHz0 
22 -இல் தூய்மையான நீரில் 

[ H + ] = [ OH- ] = 1x10-7 
ஆகவே அவ்வெப்ப நிலையில் 

KH2O 1x10-1 X 1x10-7 = 1x10-14 


வெப்ப நிலையுடன் KHgO அதிகரிக்கிறது என்பதை அட்ட 
வணை 7 காட்டுகிறது . [ H + ] * [ OH - 1 = KH90 என்ற சமன்பாடு 
பின்வரும் பொருளை உடையது . H + , OH- அயனிகளின் செறி 
வுகள் எப்படி மாறினாலும் எந்த நீர்க்கரைசலிலும் இந்த அயனி 
களின் பெருக்கல் தொகை அறை வெப்ப நிலையில் தோராயமாக 
1x10-14 என்ற மாறாத மதிப்பை பெற்றுள்ளது . * 

அட்டவணை 7 . 
வேறுபட்ட வெப்பநிலைகளில் நீரின் அயனிப்பெருக்கம் KHgO . 
வெப்ப 

வெப்ப 
[ H + ] = 

[ H + ] = 
நிலை KHg 0 

நிலை 

KH.O 
[ OH ] 

[ OH - I 
°C 

° C 


0.13x10-14 


0.36 x 10-7 


40 


3.8 X 10-14 


1.95x10-7 


10 


0.36x10-14 


0.59 x 10-7 


50 


5.6 x10-14 


2.4 x 10-7 


20 


0.86 x10-14 


0.93x10-7 


60 12.6x10-14 


3-5x10-7 


22 


1.00x10-14 


1.00 x 10-7 


80 134 


x10-14 


5.8 X 10-7 


30 


1-89x10-14 


1.37x10-7 


100 174 


x10-14 


8.6x10-7 


* மிகச் சரியாக சொல்லவேண்டுமானால் H + , OH அயனிகளின் செறிவு 
களைவிட அவைகளின் வினைத்திறன்களின் பெருக்கல் தொகைதான் மாறிலி 


84 


பண்பறி பகுப்பாய்வு 


முன்பு கூறியதுபோல் 


[H + 1 = [OH- ] = 1x10-1 ( 22 - இல் ) 
எந்த நடுநிலைக் கரைசலிலும் இந்த அயனிகளின் செறிவுகள் 
இது தான் . 


தூய்மையான நீருடன் ஒரு அமிலத்தை சேர்த்தால் H + 
அயனி செறிவு 1x10-1- க்கு அதிகமாகி விடுகிறது . OH- அயனி 
செறிவு தோராயமாக அதே விகிதத்தில் குறைந்து விடுகிறது . 
OH- அயனி செறிவு 1x10-1- க்கு குறைவாயிருக்கும் . 

எனவே அமிலக் கரைசலில் 
[ H + ] > 1x10-1 ; [ OH - ] < 1x10-1 மேலும் ( H + 1 > [ OH- ] 
அதேபோல் காரக் கரைசலில் 
[ OH - ] > 1x10-1 ; [ H + ] < 1x10-1 மேலும் [ H + ] < [ OH - T 


எவ்வினையானாலும் நீர்க்கரைசல்கள் எல்லாவற்றிலும் H + ; 
OH- அயனிகள் உள்ளன : சமன்பாட்டில் [ H + 1 [ OH - ] = KHgo 
காட்டியபடி அவைகளின் செறிவுகள் ஒன்றிற்கொன்று எதிர் 
விகிதத்திலுள்ளன . எனவே எக்கரைசலின் வினையையும் அதன் 
H + அயனி செறிவு கொண்டு அளவு சார்ந்த முறையில் வரை 
யறுக்கலாம் : H + அயனி செறிவிற்குப் பதில் அதன் எதிர் மடக் 
கையை . ( negative logarithm ) பயன்படுத்தலாம் . 

இதை H + 
அயனி அடுக்கு ( hydrogen ion exponent ) அல்லது pH என் 
கிறோம் . 

ஆகையால் PH = -- log [ H + ] 

உதாரணமாக [ H + 1 = 1x10-4 கி . அயனி / லிட்டர் உள்ள 
போது pH = - ( - 4 ) = 4 


யாக இருக்கும் . நீர் மூலக்கூறுகள் மிகக் குறைவாக பிரிகை அடைவதால் 
தூய்மையான நீரில் இவைகளின் வினைத்திறனும் செறிவும் ( f = 1 ) சமமாயீ 
ருக்கும் . இருப்பினும் அயலான மின்பகுளி கரைசலில் இருப்பின் H + , OH 
அயனிகளின் செறிவுகளும் வினைதிறன்களும் பெரிதும் மாறுபடுகின்றன . 
முன்பு சொல்லப்பட்ட காரணங்கள் ( பகுதி ] 14 ) இருப்பினும் மேற்கண்ட 
சமன்பாடு கொண்டு கணக்கிடப்பட்ட நீரின் அயனிப்பெருக்கத்தின் தோரா 
பமான மதிப்பை நாம் பயன்படுத்துவோம் . ஏனென்றால் அதுவே நம் 
அலுவல்களுக்கு போதுமானதாயுள்ளது . 

* H + அயனியின் வினைத்திறனின் எதிர்மடக்கையை pH என்பது மிகச் 
சரியான இலக்கணமாகும் . pH 


= 


- log & H + 


தொகுதி எதிர் அயனிகள் 


83 


அதேபோல் [ H + ] = 5x10-10 கி : அயனி / லிட்டர் இருந்தால் 
pH log 5x10-10 = - ( 0 : 70-10 ) = 9.30 * 


முதல் கரைசலின் ( pH = 4 ) ஹைட்ரஜன் அயனி செறிவு 
[ H + ] 1x10-7 கி . அயனி/ லிட்டர் -ஐ விட அதிகமாயுள்ள தால் 
அது அமில வினையாகும் . மாறாக இரண்டாம் கரைசலின் [ H + ] 
1x10-7 கி. அயனி/ லிட்டர் -ஐ விட குறைவாயுள்ளதால் இதன் 
வினை ( pH = 9 : 30 ) காரத் தன்மையது ஆகும் , 


ஆகையால் அமிலக் கரைசல்களில் pH < 7 , காரக் கரைசல் 
களில் pH > 7 , - நடு நிலைக் கரைசல்களில் pH = 73 

கரைசலின் 
pH குறையும்போது கரைசலின் அமிலத்தன்மை அதிகரிக்கிறது . 
கரைசலின் pH அதிகரிக்கும்போது காரத்தன்மை அதிகரிக்கிறது , 
pH = 4 உள்ள கரைசலைவிட PH = 2 உள்ள கரைசல் அதிக அமி 
லத்தன்மை வாய்ந்ததாகும் . ஏனென்றால் இரண்டாவது கரை 
சலின் H + அயனி செறிவு ( 1X10-2 கி . அயனி/ லிட்டர் ) முதல் 
கரைசலின் செறிவைப்போல் ( 1X10-4 கி ; அயனி லிட்டர் ) 
100 மடங்கு அதிகமாயுள்ளது . அதேபோல் pH = 9 உள்ள கரை 
சலைவிட pH = 12 உள்ள கரைசல் அதிக காரத் தன்மை உள்ள 
தாகும் . இரண்டாவது கரைசலின் OH- அயனி செறிவு 


1x10-14 

1x10-14 
[ H + ] 

= 1x10-9 கி . அயனி /லிட்டர் . 

1x10-12 
முதல் கரைசலில் OH- அயனி செறிவு = 

1x10-14 ) 
1x10-9 

= 1x10-5 
கி . அயனி/ லிட்டர் . இது இரண்டாவது கரைசலின் OH- அயனி 
செறிவில் 1000 - இல் ஒரு பங்கு தானுள்ளது : 


மேற்கண்ட.வைகளை பின்வருமாறு குறிப்பிடலாம் ** 


pH 


0 1 2 3 4 56 


7 


8 9 10 11 12 13 14 


கரைசலின் 

வினை 


அமிலம் 


நடுநிலை 


காரம் 


இந்த முறையில் 1 N HCI ( pH = 0 ) , 1 N NaOH ( pH = 14 ) 
கரைசல்களின் H + அயனிச் செறிவுகள் எல்லைகளாக உள்ளன . 


* pH கணக்கீடுகளில் மடக்கையை 0 : 01 - க்குள் சுருக்கிக் கொள்ள 
லாம் . 

** இங்கு கிடைநிலையாக உள்ள அம்புக்குறிகள் அமிலத் தன்மையும் 
காரத்தன்மையும் அதிகரிக்கும் திசைகளைக் காட்டுகின்றன . 


- 


- 


- 


86 

பண்பறி பகுப்பாய்வு 
இவற்றைவிட மிகுந்த அமிலத்தன்மை உடைய PH < 0 கரைசல் 
களும் அதிக காரத்தன்மை உடைய pH > 14 கரைசல்களும் 
உள்ளன . ஆனால் அத்தகைய கரைசல்கள் செய்முறைகளில் 
பெரும்பாலும் பயன்படவில்லை . எனவே அவை இம்முறையில் 
சேர்க்கப்படவில்லை ; 

ஹைட்ரஜன் அயனி அடுக்குபோல் ஹைட்ராக்சில் அயனி 
அடுக்கும் சில வேளைகளில் பயன்படுகிறது . இதை pOH என்ற 
குறியீட்டால் குறிப்பிடுகிறோம் . 
pOH 

log [ OH-] 
இச் சமன்பாடு [ H + ] • [ OH- ) 1x10-14 மடக்கை முறை 
யில் எழுதப்பட்டு குறி மாற்றப்படுகிறது . 

pH + pOH 14 ( 22 ° இல் ) 

கணக்குகளை தீர்க்க [ H + ] - ஐ pH- ஆகவும் எதிரெதிர் 
மாறாகவும் மாற்றவேண்டியிருக்கும் . சில சமயம் அமிலக்கரைசல் 
அல்லது காரைக் கரைசல் முதலியவற்றின் pH- ஐ கணக்கிட 
வேண்டியிருக்கும் . அவைகளுக்கான உதாரணங்கள் கீழே தரப் 
பட்டுள்ளன . 

எடுத்துக்காட்டு 1. ஒரு கரைசலின் H + அயனிச் செறிவு 
5x10-4 . இக் கரைசலின் pH- ஐயும் pOH- ஐயும் கணக்கிடு . 
விடை . pH = - log 5X10-4 = - [ log 5 + log 10-4 ] = 

pH 

( 0.70-4 ) = 3.30 ; 
pOH 14 -pH 

14-3.30 10.70 . 
எடுத்துக்காட்டு 2. [ H + ] 4.5X10-11 உள்ள கரைசலுக்கும் 
இதே மாதிரியான கணக்கீட்டைச் செய் . 
விடை , pH log 4-5X10-11 = - ( 0-65-11 ) = 10-35 
POH 

14-10.35 = 3.65 . 
எடுத்துக்காட்டு 3. PH = 4-87 உள்ள சிரைசலின் ( H + ] , 
[ OH- ] அயனிச் செறிவுகளைக் கண்டுபிடி. 


- 


விடை . log [ H + ] 


* 


pH 


4-87 = 5.13 


- 


எனவே 


[ H + ] = 1.35 X 10-5 ; [ OH- ) 


10-14 
1.35x10-5 

7.41x10-3 


87 


தொகுதி எதிர் அயனிகள் 

எடுத்துக்காட்டு 4 . 0.003 N HCl கரைசலின் pH- ஐக் 
கண்டுபிடி . 


விடை . HCI முழுதும் பிரிகையடைந்து விடுகிறது என்பதை 
நாம் அறிவோம் . ஒரு HCl மூலக்கூறு பிரிகையடைந்தால் ஒரு 
H + அயனி கிடைக்கிறது . எனவே [ H + ] = 3x 10-3 . ஆகையால் 
pH 

( 0 : 48-3 ) == 2.52 . 


log 3 x10-3 


எடுத்துக்காட்டு 5 . 
கணக்கிடு , 


0-05 N NaOH கரைசலின் pH- ஐக் 


. 


விடை . [ OH - ] = 5x10-3 . ஆகையால் 
pOH log 5x10-3 

( 0-70-2 ) = 1-30 
pH = 14 

1.30 12.70 


- 


எடுத்துக்காட்டு 6. வீரியம் குறைந்த ஒரு காரத்துவ அமிலம் 
( HA ) ஒன்றின் pH- ஐ கணக்கிடுவதற்கான வாய்பாட்டை 
வருவித்துக் காட்டு . அதைப் பயன்படுத்தி 0 • 1 M ஃபார்மிக் 
அமிலம் ( HCOOH ) ஹைட்ரஜன் சல்பைடு ( HS ) ஆகியவற்றின் 
pH- ஐ கணக்கிடு . 


விடை அமிலம் HA- இன் பிரிகை சமன்பாடு 


HA - H + + A 


சம அளவில் H + , A- அயனிகள் உண்டாகின்றன என்பதை 
இது காட்டுகிறது . எனவே இவ்வயனிகளின் செறிவுகள் கரைச 
லில் சமமாயுள்ளன . இந்த அமிலக் கரைசல் மிகவும் நீர்த்ததா 
யில்லையென்றால் இதில் பெரும்பாலும் அமிலக்கூறுகள் பிரிகை 
அடையாமல் உள்ளன . ஆகவே நாம் [ HA ] = C அமிலம் என 
லாம் . பின்னர் 


K அமிலம் = 


[ H + ] • [A] 

[HA] 


[ H + ) 3 
C அமிலம் 


ஆகையால் 


[ H + ] = VK அமிலம் C அமிலம் 

] 


[ H + ] - ஐ pH ஆக மாற்ற மடக்கை எடுத்து குறியை மாற்ற 
வேண்டும் ; 


88 


பண்பறி பகுப்பாய்வு 


3 


- 


-log [H +] - , log K அமிலம் - log C அமிலம் , 

log [ H + ] கரைசலின் pH ஆகும் ; . அதேபோல் - log K 
அமிலத்தின் பிரிகை அடுக்கு ( dissociation exponent ) எனப்படும் 
pK ஐ குறிக்கிறது : இக் குறியீடுகளைக் கொண்டு , 


pH = , PK அமிலம் - , log C அமிலம் 
0.1 N ஃபார்மிக் அமிலக் கரைசலின் ( K = 1 • 77x10-1 ) 
pH ஐ 

கணக்கிட இச்சமன்பாட்டை நாம் இப்பொழுது பயன் 
படுத்தலாம் . முதலில் pK- ஐ கணக்கிடுவோம் ; 

pKHCOOH = - log 1 • 77 x 10-4 = - ( 0 : 25-4 ) = 3.75 . 


எனவே , 


PH = 1+ 87 - , log o1 = 1 • 87 + 0 + 5 = 2 • 37 : 


இதேபோல் 0 • 1 N அசிட்டிக் அமிலக் கரைசலின் 
( K = 186x10-5 ) PH = 2.86 எனக் கண்டுபிடிக்கிறோம் , 


H, S பூரிதக் கரைசலின் ( 0.1 M ) PH- ஐ இப்போது கணக் 
கிடலாம் . Hgs பின்வரும் சமன்பாட்டின்படி பிரிகை அடை 


கிறது . 


Hgs - H + + HS- ( K ] = 5.7 x 10-8 ) 


பிரிகையின் இரண்டாவது படி மிகவும் குறைவானதாயுள்ள 
தால் தற்போது அதை ஒதுக்கிவிடலாம் . எனவே முன்பு தரு 
வித்த சமன்பாட்டைக் கொண்டு | H- ஐ கணக்கிடலாம் . K , C 
ஆகியவற்றின் எண் மதிப்புகளை இதில் பதிலீடு செய்தால் 


PKH2S = -log 5-7x10-8 = - ( 0 • 76-8 ) = 7-24 


pH 


= 3.62-3 log 0 • 1 = 3.62 + 0 + 5 = 4:12 


எடுத்துக்காட்டு 7 : வீரியம் குறைந்த காரக் கரைசலின் 
pH- ஐ கணக்கிடத்தகுந்த வாய்பாடு ஒன்றைத் தருவித்துக் 
காட்டு . அதைப் பயன்படுத்தி 0.1 N NH , OH கரைசலின் 
PH- ஐ கணக்கிடு . ( K = 1 79 x 10-5 ) : 

விடை , வீரியம் குறைந்த காரத்தின் பிரிகை மாறிலிக்கான 
சமன்பாட்டில் தொடங்கி எடுத்துக்காட்டு 6 - இல் காட்டியது 
போல் பின்வரும் சமன்பாட்டைப் பெறலாம் . 


தொகுதி எதிர் அயனிகள் 


89 


- 


pOH = } pK காரம் 

i log C காரம் 
pH = 14- 1 PK காரம் + , log C காரம் 


0-1 N அம்மோனியா கரைசலுக்கு 


pK NH4OH = - log 1.79 x 10-5 = - ( 0.25 - 5 ) = 4-75 

pH = 14-2 • 37 + } log 0 • 1 = 11 43 
இதுபோன்ற கணக்கீடுகளில் pK மதிப்பைக் கணக்கிட 
வேண்டிய அவசியமில்லை ; அவைகள் பிற்சேர்க்கை III- இல் தரப் 
பட்டுள்ளன . 


16. தாங்கல் அமைப்புகள் 
ஒரு லிட்டர் நீரில் 0.01 மோல் HC ) - ஐ கரைத்து பெறப் 
படும் 0.01 N ஹைட்ரோ குளோரிக் அமிலக் கரைசலின் H + 
அயனிச் செறிவு 1x10-3 கி . அயனி/ லிட்டர் . 

எனவே pH 
7 - லிருந்து 2 - ஆக குறைகிறது . 

அதே முறையில் 0-01 மோல் NaOH- ஐ ஒரு லிட்டர் நீரில் 
கரைத்தால் pH 7 - லிருந்து 12 - க்கு உயருகிறது . இவ்விதம் மிகச் 
சிறிய அளவு அமிலம் அல்லது காரத்தை சேர்ப்பதால் நீரில் pH 
அதிகமாக மாற்றமடைகிறது , 


நீருக்குப் பதிலாக NaCl , KNO , , CaCle கரைசல்களைப் 
பயன்படுத்தினாலும் pH- இல் இதுபோன்ற மாற்றம் உண்டா 
கிறது : மிகவும் விளாவிய அமில அல்லது கார கரைசல்களுக்கு 
சிறிதளவு அமிலத்தையோ அல்லது காரத்தைச் சேர்த்தால் 
அப்போதும் pH பெரிதும் மாற்றமடைகிறது . சான்றாக pH = 5 
உள்ள லிட்டர் 10-5M HI கரைசலுடன் 0.01 மோல் 
HCI- ஐ சேர்த்தால் கரைசலிலுள்ள அமிலத்தின் மொத்த செறிவு 
10-5 + 10-2 = 10-2 ஆகிறது . அப்போது PH 2 - ஆக குறைகிறது . 

எனவே pH தாழ்வு 3 அலகுகள் . ஒரு லிட்டர் 10-5M HCl 
கரைசலுடன் 0.01 மோல் Nat JH- ஐ சேர்த்தால் கரைசலின் 
NaOH செறிவு * 10-2-10-5210-2 M. ஆகையால் இந்கரை 
சலின் pOH 2 , pH = 12 . ஆகவே எரி சோடாவை சேர்ப்பதால் 
pH மாற்றம் 7 அலகுகள் . 


10 5 மோல் HCI 105 மோல் NaOH- ஆல் நடுநிலைப்படுத்தப் 
படுகிறது . எஞ்சியிருக்கும் NaOH- இன் செறிவை கண்டு பிடிக்க மொத்த 
அளவிலிருந்து ( 0 2 மோல் ) நடுநிலைப்படுத்தும் வினையில் செலவானதை 
( 10 5 ) கழித்து விடவேண்டும் . 


90 


பண்பறி பகுப்பாய்வு 


வீரியம் குறைந்த காரமும் அதன் உப்பும் அடங்கிய 
கலவைக்கு சிறிதளவு அமிலத்தையோ காரத்தையோ சேர்த் 
தால் pH மாறும் தன்மை வேறுபடுகிறது . ஒரு லிட்டரில் 0.1 M 
செறிவுகளுள்ள CH_COOH , CH , COONa அடங்கிய கலவைக்கு 
0.01 மோல் HCI-ஐ சேர்த்தால் H + அயனி செறிவு முன்பு பார்த் 
தது போல் அவ்வளவாக அதிகரிப்பதில்லை ; இங்கு H + அயனிகள் 
தனித்திருப்பதில்லை, மிகுந்த அளவிற்கு உப்பின் CHgCOO 
அயனிகளுடன் சேர்ந்து பிரிகையடையாத CHSCOOH மூலக்கூறு 
களாக உள்ளன . ஆகையால் கரைசலின் pH சிறிதளவு தான் 
மாற்றமடைகிறது . pH 4 : 73 - லிருந்து 4-64 - க்கு குறைகிறது . pH 
மாற்றம் 0.09 அலகு தான் என்பது கணக்கீடு . ( எடுத்துக்காட்டு 
1 , ஐ காண்க ) மூலம் தெரிகிறது . ஆனால் தூய்மையான நீரில் 
pH மாற்றம் மிக அதிகமாயுள்ளது . சுமார் 5 அலகுகள் தாழ்த்தப் 
படுகின்றன . 


ஒரு லிட்டர் அதே கலவைக்கு 0-01 மோல் வீரியமிகுந்த 
காரத்தை சேர்த்தால் OH- அயனிகள் அசிட்டிக் அமிலத்தின் 
H + அயனிகளுடன் உடனே சேருகின்றன . இருந்தபோதிலும் 
ஹைட்ரஜன் அயனிகளின் செறிவு அவ்வளவாக மாறுவதில்லை. 
ஏனென்றால் CH COOH மேலும் பிரிகையுற்று H + அயனியின் 
நட்டம் சரிசெய்யப்படுகிறது . எனவே கரைசலின் pH மிகச் 
சிறிய அளவே மாறுகிறது . ( 4-73 லிருந்து 4-82 ஆக உயருகிறது . ) 


முடிவாக இக்கரைசலை நூறு மடங்கு விளாவுவதாக வைத் 
துக்கொள்வோம் . அசிட்டிக் அமிலத்தின் செறிவு குறைவதால் 
H + அயனி செறிவும் குறையும் என்று நாம் எண்ணுவோம் : 
ஏறத்தாழ விளாவும் வீதத்திலேயே CH COOH-இன் பிரிகை 
வீதம் உயருகிறது என்பதை நாம் மறந்து விடலாகாது . மேலும் 
CH , COOH-இன் பிரிகையை தன் பொது அயனியால் ( CH : 
COO- ) குறைக்கக்கூடிய CH ; GOONa- இன் செறிவும் நூறு 
மடங்கு குறைகிறது . 
வீரியம் குறைந்த அமிலத்தையும் 

அதன் 

உப்பையும் 
கொண்ட கலவையின் கரைசல் H + அயனி செறிவை சீர்படுத்தக் 
கூடியதாயுள்ளது . கரைசலின் pH- ஐ மாற்றக்கூடிய காரணி 
களின் விளைவை இது குறைக்கிறது . அத்தகைய கலவை தாங்கல் 
கரைசல் ( buffer solution ) அல்லது தாங்கல் கலவை ( buffer 
mixture ) எனப்படும் : 

வீரியம் குறைந்த காரமும் அதன் உப்பும் ( NH , OH + 
NH4CI போன்ற ) கலந்த கலவையும் பல காரத்துவங்களைக் 


தொகுதி எதிர் அயனிகள் 


91 


கொண்ட அமில உப்புக் கலவைகளும் ( உதாரணங்கள் NaH , 
PO4 + NagHPO4 . NaHCO3 + NazCO ; ) தாங்கல் கரைசல்கள் 
தான் . 


வீரிய மிகுந்த அமிலங்கள் , காரங்கள் ஆகியவற்றின் செறிவு 
மிகுந்த கரைசல்களும் தாங்கல் தன்மை பெற்றுள்ளன . ஆனால் 
இங்கு தாங்கல் செயலின் வழி முழுதும் மாறுபட்டுள்ளது . 
அமிலம் அல்லது காரத்தின் செறிவு அதிகமாயுள்ளபோது 
pH- இல் மாற்றம் செய்ய வேண்டுமானால் அமிலம் அல்லது 
காரத்தை அதிக அளவு சேர்க்க வேண்டியிருக்கும் . குறைவாக 
அமிலத்தையோ அல்லது 

காரத்தையோ 

சேர்த்தால் pH 
மாறாது . சான்றாக 1 லிட்டர் 0-1 M HCI கரைசலுக்கு 0-01 
மோல் NaOH- ஐ சேர்த்தால் H + அயனி செறிவு 01-0-01 = 
0 • 09 கி . அயனி/ லிட்டர் - க்கு குறைக்கப்படுகிறது . pH 1 - லிருந்து 
1-05 - க்கு உயருகிறது . எனவே pH மாற்றம் 0.05 அலகு தான் . 


உயிர்வாழ்வினங்களின் இரத்தம் , நிணநீர் ( lymph ) முதலிய 
வற்றின் pH- ஐ சீர்படுத்துவதில் தாங்கல் கலவைகள் பெரும் 
பங்கு வகிக்கின்றன . 


தாங்கல் கலவைகள் பகுப்பாய்வில் அடிக்கடி பயன்படு 
கின்றன . பகுப்பாய்வு வினைகளை ( சான்றாக அயனியை பிரிப்பது ) 
குறிப்பிட்ட மாறாத H + அயனி செறிவில் நிகழ்த்த வேண்டி 
உள்ளது . சான்றாக Ba ++ - ஐ Sr + +-லிருந்து குரோமேட்டாக 
பிரிக்கும் வினையின்போது pH மாறாமல் 5 - இல் இருக்கவேண்டும் : 
ஏனென்றால் அமிலத்தன்மை அதிகமிருந்தால் Ba ++ முழுவதும் 
வீழ்படிவடைவதில்லை , குறைந்த அமிலத்தன்மையில் Sr ++ - உம் 
கூடவே வீழ்படிவடைகிறது . இந்த சிக்கல்களை தவிர்ப்பதற்கு 
அசிட்டிக் அமிலம் , சோடியம் அசிட்டேட் முன்னிலையில் வீழ்படி 
வடைதல் நிகழ்த்தப்படுகிறது ; அதாவது CH ; COOH + CH , 
COONa தாங்கல் கலவையால் தேவையான pH நிலைநிறுத்தப் 
படுகிறது . அதேபோல் II- ஆம் தொகுதி எதிர் அயனிகளை அம் 
மோனியம் கார்பனேட்டாலும் Mg ++ - ஐ சோடியம் பாஸ்பேட் 
டாலும் வீழ்படிவடையச் செய்யும்போதும் px 8-9 கொடுப்ப 
தற்கு NH ; OH + NH4CI தாங்கல் கலவை பயன்படுகிறது . இந்த 
pH- இல் மக்னீசியம் ஹைட்ராக்சைடு வீழ்படிவடைவதில்லை . 


கரைசலில் pH- ஐ சோதனை மூலம் நிர்ணயிப்பதற்கு தாங்கல் 
கலவைகள் பயன்படுகின்றன . இங்கு இக்கருத்தை முழுதும் 
ஆராய்வதற்கில்லை . ஆனால் கரைசலின் pH- ஐ நிர்ணயிப்பது 


9.2 


பண்பறி பகுப்பாய்வு 


மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் அறிய 
வேண்டும் . ஏனென்றால் வேதியியல் , உயிரியல் , தொழிலறிவியல் 
முறைகளெல்லாம் H + அயனி செறிவை பொருத்துள்ளது . 


கொடுக்கப்பட்ட தாங்கல் கலவையின் pH- ஐ கொள்கை 
ரீதியாக எளிதில் கணக்கிடலாம் . 


1. வீரியம் குறைந்த அமிலங்கள் அவைகளின் உப்புக்களின் 
கலவைகள் : வீரியம் குறைந்த அமிலமும் ( CH , COOH ) அதன் 
உப்பும் CH COONa சேர்ந்த கலவையை ஆராய்வோம் . அசிட் 
டிக் அமில பிரிகை மாறிலியின் சமன்பாட்டிலிருந்து H + அயனி 
செறிவைக் கண்டுபிடிக்கலாம் . 


H + 


- 


K. 


[ CH.COOH ]) 
[ CH , C00-1 


ஆனால் CH COOH ஒரு வீரியம் குறைந்த அமிலம் . எனவே 
அது பெரும்பாலும் பிரிகையடையாத 

மூலக்கூறுகளாகவே 
உள்ளன . ஆகையால் இரண்டாவதினுடைய செறிவு ஏறத்தாழ 
அமிலத்தின் செறிவுக்கு சமம் [ CH.COOH] * C அமிலம் . 


CH , COOH- இன் பிரிகை வீதம் மிகக் குறைவாயுள்ளபோது 
CH , COONa உப்பு முழுதும் பிரிகையடைகிறது . எனவே கரை 
சலிலுள்ள எல்லா CH COO- அயனிகளும் உப்பிலிருந்து தோன் 
றியவைகளே . உப்பின் ஒரு மூலக்கூறு பிரிகையடைந்தால் ஒரு 
CH , COO- அயனி தோன்றுகிறது . 


எனவே [ CH.COO- ] $ C உப்பு . 


மேற்கண்ட சமன்பாட்டை பின்வருமாறு எழுதலாம் . 


H + 


= 


C அமிலம் 
K 

C உப்பு 


. 


மடக்கை எடுத்து குறிகளை மாற்றினால் 

C அமிலம் 
log K - log 

C உப்பு 


- log H + 


C அமிலம் 
- pH = PK - log 

C உப்பு 


இங்கு pK 


log K . அமிலத்தின் பிரிகை அடுக்கு . 


தொகுதி எதிர் அயனிகள் 


2. வீரியம் குறைந்த காரமும் அதன் உப்பும் - கலவை : சான்று 
NH4OH + NH , CI . இங்கு NH , OH- இன் பிரிகை மாறிலியி 
லிருந்து , 


= K 


NH , OH ] C காரம் 
OH- == K 

[ NH + ] G உப்பு 
முன்பு காட்டியதுபோல் 

C காரம் 
pOH = pK - 

C உப்பு 
பகுதி 15 - இல் pH + pOH = 14 என்று முன்பு காட்டப் 
பட்டது . ஆகையால் 

C காரம் 
pH = 14 - POH - 14 - PK + log 

C உப்பு 


log 


பின்வரும் எடுத்துக்காட்டுகள் இந்த 
பயனை விளக்குகின்றன . 


சமன்பாடுகளின் 


எடுத்துக்காட்டு 1 : 0-1 மோல் CH , COOH , 0 • 1 மோல் 
CH ; COONa கொண்ட தாங்கல் கலவையின் pH- ஐ கணக்கிடு . 
இந்த கலவை 

லிட்டரை பின்வரும் மாற்றங்களுக்கு 
உட்படுத்தினால் ( அ ) 0.01 மோல் HCL சேர்க்கும்போது ( ஆ ) 
0.01 மோல் NaOH சேர்க்கும்போது ( இ ) 100 மடங்கு விளாவும் 
போது pH- இல் ஏற்படும் மாற்றத்தை கண்டுபிடி . 


விடை ! அசிட்டிக் அமிலத்திற்கு pK = 4 : 73 ( பிற்சேர்க்கை 
III- ஐ பார் ) ஆகையால் 


0.1 


pH 


4.73 


log 0.1 


= 4:73 


ஒரு லிட்டர் கலவைக்கு 0.01 மோல் HCI- ஐ சேர்த்தால் 
0.01 மோல் CH3COO.Na அதே மோலார் அளவு CH3COOH 
-ஆக மாறுகிறது . எனவே 


pH 


4:73 


log 


0.11 
0.09 


= 4.64 


அதேபோல் 0.01 மோல் NaOH- ஐ 1 லிட்டர் கரைசலுடன் 
சேர்த்தால் அதே மோலார் அளவு CH , CoOH , CH , COONa 
-ஆக மாறுகிறது . அப்போது 


194 


பண்பறி பகுப்பாய்வு 


pH 


0.09 
4.73 - log 


= 


log 0.11 


= 4-82 


முடிவில் கலவையை நூறு மடங்கு விளாவினால் 


pH 


-- 


4.73 


log 


0-001 
0.001 


4:73 


சிறிதளவு அமிலம் அல்லது காரத்தை சேர்க்கும்போது 
அல்லது விளாவும்போது தாங்கல் கலவைகள் பெரும்பாலும் 
மாறாத pH மதிப்பை நிலைநிறுத்துகின்றன என்பதை சமன்பாடு 
2 - இன் உதவியால் செய்யப்படும் கணக்கீடுகள் உறுதிப்படுத்து 
கின்றன . 


எடுத்துக்காட்டு 2. 0 • 1 மோல் NH4OH- ம் 0 • 1 மோல் NH4 
Cl- ம் கொண்ட தாங்கல் கரைசலின் pH- ஐ கணக்கிடு . ஒரு லிட் 
டர் இத்தாங்கல் கரைசலுடன் ( அ )001 HCI- ஐ சேர்க்கும் போது 
( ஆ ) 0.01 மோல் NaOH- ஐ சேர்க்கும் போது ( இ ) நீருடன் பத்து 
மடங்கு விளாவும் போது , pH-இல் ஏற்படும் PH மாற்றத்தைக் 
கணக்கீடு 


ஆகையால் 

pH = -log 4 •3x 10-5 = - (063-5 ) = 4 • 37 . 
தோராயமான சமன்பாடு ( 2 ) கொண்டு கணக்கிடப்பட்ட 
pH = 4-43. 


- 


விடை : முன்பு காட்டியதுபோல் 

0.1 
PH = 14-4: 75 + log 0.1 

9-25 
0.01 மோல் HCI-ஐ சேர்க்கும்போது காரம் 0.09M- ஆக 
குறைகிறது . C உப்பு 0.11M- ஆக அதிகரிக்கிறது . ஆகையால் 


* 


பின்வரும் சமன்பாடு கொண்டு தாங்கல் கலவைகளின் pH-ஐ மிகச் 
சரியாகக் கணக்கிடலாம் . 


-- 


pH log aH + log [ H + ] • f H + 
வீரியம் குறைந்த அமிலமும் அதன் உப்பும் கொண்ட கலவையி 
லுள்ள அயனிகளின் வினைத்திறனை கணக்கிடும் முறை எடுத்துக்காட்டு 
14 - இல் காட்டப்பட்டுள்ளது . aH + மதிப்பு கண்டுபிடிக்கப்பட்டு அதிலி 
ருந்து pH வழக்கமான முறையில் அடையப்பட்டுள்ளது . சான்றாக 0.1 
மோல் CH3COOH- ம் 0.05 மோல் CH3COONa- ம் கொண்ட கரைசலின் H + 
அயனி வினைத்திறன் 4 : 3x 10 5 என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது . 


தொகுதி எதிர் அயனிகள் 


95 


0-09 
pH = 14-475 + log 0.11 

= 9 • 16 . 
) 


ஒரு லிட்டர் தாங்கல் கலவைக்கு 0.01 மோல் NaOH- ஐ 
சேர்த்தால் 


0.11 


pH = 14-4-75 + log 0.09 


9.3 ! 


தாங்கல் கரைசலை 10 மடங்கு விளாவினால் 


0.01 


PH = 14-4-75 + log 0-01 


= 


9.25 : 


எடுத்துக்காட்டு 3 : CH , COOH + CH , COO Na கலவை 
யின் ( அ ) CH , COOH செறிவை பத்து மடங்கு ஆக்கினால் ( ஆ ) 
CH , COONa- இன் செறிவை 10 மடங்கு ஆக்கினால் pH- இல் 
விளையும் மாற்றத்தை கணக்கிடு . 


விடை : அமிலம் உப்பு ஆகியவற்றின் செறிவு சமமாயிருந் 
தால் கலவையின் pH . ம் அமிலத்தின் pK- ம் சமமாயுள்ளன 
என்று எடுத்துக்காட்டு 1 - ல் கண்டோம் . அதாவது 4:73 . இப் 
போது கலவையில் CH , COOH- இன் செறிவு 10 மடங்கு ( IM ) 
உயர்ந்துள்ளது எனக் கொள்வோம் : 


அப்போது 


1 
pH = 4-73 -log = 4.73 - log 10 = 4 : 73-1 = 3 : 73 . 

0.1 


உப்பின் செறிவை 10 மடங்கு அதிகரிக்கும்போது 


0.1 
PH = 4 : 73 -log = 4 : 73 + 1 = 5-73 

1 


அதேபோன்று NH4 OH + NH4C1 கலவையில் NH , OH- இன் 
செறிவை பத்து மடங்கு அதிகமாக்கினால் pH ஒரு அலகு கூடு 


குணகம் 


மாறு 


எடுத்துக் காட்டு 1,2 - இன்படி தாங்கல் கலவையின் pH விளாஷ் 
தலின்போது மாறக் கூடாது . விளாவு தலின்போது கரைசலின் அய 
னித்திறன் குறைவதால் அயனிகளின் வினைத்திறன் 

எனவே நடைமுறையில் pH விளாவுதலின் போது மாறுகிறது . 
வினைத்திறன் குணகத்தை கணக்கிலெடுத்துக் கொண்டால் விளாவு தலின் 
போது pH மாறுவதை கணக்கிட இயலும் , எடுத்துக்காட்டு 2 - இல் pH 
0:07 அலகு அதிகரிக்கிறது என்பதை நோக்கவும் , 


கிறது . 


96 


பண்பறி பகுப்பாய்வு 


கிறது ; NH , CI- இன் செறிவை பத்து மடங்காக்கினால் pH ஒரு 
அலகு குறைகிறது என்று காட்டுவது எளிது . 


தாங்கல் கலவை pH- ஐ மாறாமல் வைத்திருக்கும் திறமை 
அதன் கூறுகள் சேர்க்கப்படும் அமிலம் அல்லது காரத்தினுடைய 
H + அல்லது OH- அயனியுடன் சேருவதை அடிப்படையாகக் 
கொண்டுள்ளது . ஆனால் இக்திறமைக்கு ஓர் எல்லை உண்டு : இது 
தாங்கல் கலவையின் கூறுகளின் செறிவைப் பொருத்துள்ளது . 
01 மோலுக்கு அதிகமான HCI- ஐ அல்லது Na OH . ஐ ஒரு லிட் 
டர் 0-1 N அம்மோனியம் தாங்கல் கலவையுடன் ( NH , OH + 
NH , CI கொண்ட 01 செறிவுகளுள்ள கலவை ) சேர்த்தால் 
இரண்டு தடவையும் pH- இல் மிகுந்த மாற்றம் ஏற்படுகிறது . 
ஏனென்றால் H + அல்லது OH- அயனிகளுடன் சேருவதற்கு 
போதுமான அளவு NH , OH அல்லது NH C இல்லை . எஞ்சிய 
வீரியமிக்க அமிலம் அல்லது காரம் கரைசலில் உள்ளது , எனவே 
pH மிகுதியாக மாறுகிறது . தாங்கல் கலவையின் ஒத்த கூறு 
வினையினால் முழுவதும் தீர்ந்துபோகும் முன்பே pH கணிசமாக 
மாற்றம் அடைந்து விடுகிறது என்பதை சமன்பாடு ( 3 ) 
கொண்டு செய்யப்படும் கணக்கீடுகளும் சோதனைகளும் 
காட்டுகின்றன ; இதை அட்டவணை 8 - இல் உள்ள புள்ளி விவ 
ரங்கள் காட்டுகின்றன : 


பகுப்பாய்விற்கு முக்கியமான பின்வரும் முடிவுகளை அட்ட , 
வணை 8 தருகிறது . 

( 1 ) ஒவ்வொரு தாங்கல் கலவையும் ஒரு குறிப்பிட்ட 
மாறாத pH- ஐ கொண்டுள்ளது . ஒரு குறிப்பிட்ட அளவு அமிலம் 
அல்லது காரம் சேர்க்கும் வரையில் தான் இது மாறாமல் இருக் 
கும் . அதாவது இது ஒரு குறிப்பிட்ட தாங்கல் திறனை ( buffer 
capacity ) கொண்டுள்ளது . சான்றாக pH- ஐ 0-5 அலகுக்குள் 
நிலையாக வைத்திருக்க வேண்டுமானால் 1 லிட்டர் 0 1 N தாங்கல் 
கலவைக்கு 0.05 மோல் அமிலம் அல்லது காரத்திற்குமேல் 
சேர்க்கக்கூடாது . 

( 2 ) தாங்கல் கலவையின் கூறுகளினுடைய செறிவு அதிக 
மாயிருந்தால் இதன் தாங்கல் திறனும் அதிகமாயிருக்கும் . 
இரண்டு தாங்கல் கலவை களின் தாங்கல் திறனை ஒப்பிடும்போது 
1 N அம்மோனியம் தாங்கல் 

0.1 N கலவையை வி 
PH- ஐ நிலையாக வைக்திருப்பதில் திறன் அதிகம் வாய்ந்ததாக 
உள்ளது என்பது தெரிகிறது . சான்றாக ஒரு லிட்டர் 1 N தாங் 
கல் கரைசலுடன் 0-5 மோல் HCI அல்லது NaOH- ஐ சேர்த்தால் 


கலவை 


- 


தொகுதி எதிர் அயனிகள் 


97 


தான் ( H மாற்றம் 0-5 அலகு உண்டாகிறது . இதில் ஏதாவ 
தொன்றை 0-05 மோல் சேர்த்தால் 0-03 அலகு pH மாறுகிறது . 
ஆனால் 0.1 N தாங்கல் கலவையில் அதற்கு ஒத்த pH மாற்றம் 


0.48 அலகு . 


( 3 ) சேர்க்கப்படும் அமிலம் அல்லது காரத்தின் அளவை 
தொடர்ந்து அதிகரித்தால் தாங்கல் கலவையின் pH மாற்றத்தை 
எதிர்க்கும் தன்மை சீராக குறைகிறது . 


அட்டவணை 8 . 
காரத்தை அல்லது அமிலத்தை சேர்த்தால் அம்மோனியம் 
தாங்கல் கலவைகளின் pH- இல் ஏற்படும் விளைவு 


pH 


pH 
சேர்க்கப் 

சேர்க்கப் 
பட்ட 

பட்ட 
NaOH 0.1 N IN HCI 0.1 N 1N 
மோல் / தாங்கல் | தாங்கல் மோல் / 

தாங்கல் தாங்கல் 
லிட்டர் கலவை கலவை 

லிட்டர் கலவை கலவை 


9.25 


9-25 


9-25 


9 25 


H 


0.01 


| 


9.34 


9-25 


0.01 


9.16 


9-24 


0.02 


9.42 


9.27 


0.02 


9-08 


9-23 


0.05 


9.73 


9.29 


0.05 


8.77 


9:21 


0.10 


11.13 


9.34 


0.10 


5-13 


9.16 


0-50 


13.60 


9.73 


0-50 


0.40 


8.77 


1.00 


13.95 


11.13 


1.00 


0.05 


5-13 


சான்றாக 1 லிட்டர் 0.1 N தாங்கல் கலவைகளுக்கு 0.01 
மோல் NaOH . ஐ அல்லது HCl- ஐ சேர்த்தால் pH- இல் ஏற்படும் 
சராசரி மாற்றங்கள் கீழே தரப்பட்டுள்ளன . 

0 : 00-0.02 மோல் வரையில் 0-09 pH அலகு 


0-02-005 மோல் வரையில் 0:10 pH அலகு 


0-05-0 • 10 மோல் வரையில் 0:28 pH அலகு 


7 


98 


பண்பறி பகுப்பாய்வு 


தாங்கல் கலவைகளை பயன்படுத்தும்போது அவைகளின் 
திறன்களை கணக்கிலெடுத்துக் கொள்ளவேண்டும் : 

சான்றாக 
H + அயனிகளை தரக்கூடிய ஒரு வினையை மாறாத pH- இல் நாம் 
நிகழ்த்த வேண்டுமானால் தேவையான pH உடைய 

தாங்கல் 
கலவையை சேர்ப்பது மட்டும் போதாது . அதன் தாங்கல் 
திறன் போதுமான அளவு இருக்கவேண்டும் , இல்லையென்றால் 
pH நிலையாக இருக்காது . அதாவது தாங்கல் கலவையின் கூறுகள் 
தகுந்த போதுமான அளவு செறிவுகளை உடையதாயிருக்க 
வேண்டும் . 


பகுப்பாய்வில் பல வினைகளில் தாங்கல் கலவைகள் விரி 
வாகப் பயன்படுகின்றன . மிகவும் வழக்கமாக பயன்படும் 
தாங்கல் கலவைகள் கீழே தரப்பட்டுள்ளன . 


* 


கலவை 


இயைபு 


pH 


3 : 7 


ஃபார்மேட் ஃபார்மிக் அமிலம் , HCOOH , சோடியம் 

ஃபார்மேட் HCOONa 
பென்சொயேட் பென்சாயிக் அமிலம் : CSH ; COOH , 

சோடியம் பென்சொயேட் CH5Coo 
Na ............. 


4.8 


அசிட்டேட் 


பாஸ்பேட் 


அசிட்டிக் அமிலம் , CH , COOH , சோடி 
யம் அசிட்டேட் , CH COONa 
சோடியம் டைஹைட்ரஜன் பாஸ்பேட் , 
Na H , PO4 , டை சோடியம் ஹைட் 
ரஜன் பாஸ்பேட் Nag HPO4 
அம்மோனியா , NH OH , அம்மோனியம் 
குளோரைடு , NH ; al 


6 : 8 


அம்மோனியம் 


9 • 2 


கலவை 


சமன்பாடுகள் ( 2 ) , ( 3 ) - இன்படி தாங்கல் 
களின் கூறுகளின் செரிவுகளை மாற்றி pH- ஐ மாற்ற இயலும் . 
தாங்கல் திறனில் ஏற்படும் மாற்றம் மிக அதிகமாகி விடாத 
படி இருக்கும் பொருட்டு ஒரு கூறின் செறிவு மற்றதின் 
செறிவை விட 10 மடங்குக்கு மேல் இருந்துவிடக் கூடாது ; 
அதாவது தாங்கல் செயல் திறனுள்ளதாக இருக்கலேண்டும் . 
ஒன்றின் செறிவை 10 மடங்காக்கினால் pH ஓர் அலகு மாறு 


* இரண்டு கூறுகளின் செறிவுகள் சமமாயுள்ளபோது உள்ள pH 
மதிப்புகள் . 


| 


தொகுதி எதிர் அயனிகள் 


99 


கிறது ( மேலே எடுத்துக்காட்டு 3 - ஐ பார் ) . தாங்கல் கலவை 
களின் திறன் மிகுந்த எல்லை மேலே கொடுக்கப்பட்ட மதிப்பு 
களின் இரு பக்கமும் ஒவ்வொரு அலகு தான் . சான்றாக pH- ஐ 
8 • 2 - லிருந்து ( NH , OH போல் 10 மடங்கு NH , CI- டன் ) 10.2 க் 
குள் ( பத்து மடங்கு NH , OH- டன் ) வைத்திருக்க பல NH , OH + 
NH , CI தாங்கல் கலவைகளை தயாரிக்க இயலும் ; 


அசிட்டேட் தாங்கல் கலவையின் திறன்மிகுந்த செயல் 
எல்லையில் pH = 3 : 7-5-7 முதலியன ஆகும் . 


17. பண்பறி பகுப்பாய்வில் pH- ஐ நிர்ணயித்தல் 


பகுப்பாய்வு வினைகள் பெரும்பாலானவற்றில் ஊடகத்தின் 
pH பெரும் பங்கு வகிப்பதால் பகுப்பாய்வின்போது இதைச் 
சோதனை முறைகளால் நிர்ணயிக்க வேண்டியுள்ளது . pH- ஐ 
நிர்ணயிப்பதற்கு பல முறைகள் உள்ளன : மிகச் சரியான 
முறைகள் சிக்கல் நிறைந்தவையாகவும் , சிறப்பு மிகுந்த கருவி 
களை பயன்படுத்துபவைகளாவும் இருப்பதால் அவைகள் பண்பறி 
பகுப்பாய்விற்கு தகுந்தவை அல்ல ; ஏனென்றால் இங்கு திட்ப 
நுட்பம் ( accuracy ) 1 அலகு அளவு அல்லது குறைவாகக்கூட 
இருக்கும் . எனவே நிற அளவியல் ( colorimetric ) முறைகள் தான் 
இங்கு பயன்படுகின்றன . H + அயனி செறிவிற்கு ஏற்ப நிறத்தை 
மாற்றும் இயல்புடைய வினைப்பொருள்களை பயன்படுத்துவதே 
இதன் அடிப்படையாகும் . இவ்வினைப் பொருள்கள் ( லிட்மஸ் 
போன்ற ) அமில கார நிறங்காட்டிகள் ( acid base indicators) 
எனப்படும் . இவைகள் வீரியம் குறைந்த அமிலங்கள் அல்லது 
காரங்கள் . இவைகளின் பிரிகையடையாத மூலக்கூறுகளாகவும் 
அயனிகளும் * நிறத்தில் வேறுபட்டுள்ளன : லிட்மஸ் என்பது 
அஜோலிட்மிக் அமிலம் . இதன் பிரிகையடையாத மூலக்கூறுகள் 
சிவப்பாகவும் இதன் நேர் அயனிகள் நீலமாகவும் உள்ளன : 


அமிலமாக இருக்கும் ஒரு நிறங்காட்டியை H Ind என்றும் 
அதன் அயனியை Ind- என்றும் குறிப்பிட்டால் கரைசலில் 
லிட்மஸ் பின்வருமாறு பிரிகை அடைகிறது என்று குறிப் 
பிடலாம் . 


H Ind 
சிவப்பு 


H + + Ind 
நீலம் 


* அமைப்பில் ( structure ) வேறுபாடுகளிருப்பதால் வேறுபட்டுள்ளன . 


| 


100 


பண்பறி பகுப்பாய்வு 


லிட்மசை நீரில் கரைத்தால் ( அல்லது ஏதாவது நடுநிலை 
கரைசலில் ) H Ind மூலக்கூறுகளும் Ind- அயனிகளும் இருப்ப 
தால் கரைசல் நடுத்தரமான ( செங்கரு நீல நிறம் ) நிறத்தை 
அடைகிறது . ஏதாவது ஒரு அமிலத்தை சிறிதளவு சேர்த்தால் 
சமநிலை இடது பக்கம் நகர்த்தப்படுகிறது . அதாவது அமிலத்தில் 
சேர்க்கப்பட்ட H + அயனிகள் Ind- நேர் அயனிகளுடன் சேர்ந்து 
பிரிகையடையாத H Ind மூலக்கூறுகளை கொடுக்கின்றன . 
எனவே கரைசல் சிவப்பாகிறது . 

ஒரு காரத்தை நடுநிலை 
லிட்மஸ் கரைசலுடன் சேர்த்தால் அதனுடைய OH- அயனிகள் 
நிறங்காட்டியின் H + அயனிகளுடன் சேர்ந்து பிரிகையடையாத 
HAO மூலக்கூறுகளைத் தருகின்றன . இதன் காரணமாக பிரிகை 
சமநிலை வலது பக்கம் நகர்த்தப்படுகிறது . எனவே அதிகமான 
Ind- நேர் அயனிகள் உண்டாகின்றன . கரைசல் நீலமாகிறது . 


மற்ற நிறங்காட்டிகளின் நிறம் மாறுவதையும் இதே மாதிரி 
விளக்கலாம் . சான்றாக பினாப்தலினுடைய பிரிகை அடையாத 
மூலக்கூறுகள் நிறமற்றவை . ஆனால் அதனுடைய நேர் அயனிகள் 
சிவப்பு நிறமுள்ளவை ; 


H Ind H + + Ind 
நிறமற்றவை 

சிவப்பு 


எனவே பினாப்தலின் காரங்களில் சிவப்பாகவும் அமிலங் 
களில் நிறமற்றும் இருக்கும் . 


காரத்தையோ அமிலத்தையோ சேர்க்கும்போது கரைசலின் 
pH மாறுகிறது . அதனால் நிறங்காட்டியின் நிறமும் மாறுகிறது . 
ஒவ்வொரு நிறங்காட்டிக்கும் நிறமாற்றம் ஒரு குறிப்பிட்ட pH 
எல்லைக்குள் அதாவது அதன் pH அளவெல்லைக்குள் ( pH range ) 
நிகழ்கிறது என்பதை விரிவான ஆராய்ச்சி 

காட்டுகிறது . 
சான்றாக pH 5 - க்கு குறைவாக இருந்தால் லிட்மஸ் நிறம் சிவப் 
பாகவே உள்ளது . pH 5 - க்கு மேலிருந்தால் நிறம் நன்கு மாறு 
கிறது . pH 8 -ஆகும்போது நிறம் ஆழ்ந்த நீலமாகிறது . எனவே 
லிட்மஸின் pH அளவெல்லை 5-8 . மற்ற நிறங்காட்டிகளுக்கு 
pH எல்லை மாறுபட்டுள்ளது . சான்றாக பினாப்தலினுடைய pH 
அளவெல்லை 8-10 / pH < 8 இருந்தால் இந்நிறங்காட்டி நிற 
மற்றதாயும் , pH > 10 இருந்தால் நிறங்காட்டி ஆழ்ந்த சிவப்பு 
நிறத்தையும் கொண்டுள்ளது . இந்த எல்லைக்குள் முதலில் நிற 


இது நிறங்காட்டியின் ( அமிலம் அல்லது காரம் ) பிரிகை மாறிலியை 
பொருத்துள்ளது . 


தொகுதி எதிர் அயனிகள் 


101 


மற்றிருந்த கரைசல் சிவப்பாக மாறி , pH = 10 ஆகும்போது 
ஆழ்ந்த சிவப்பு நிறத்தை அடைகிறது . 

ஒரு கரைசலின் வினையை நிர்ணயிப்பதற்கான மிக எளிய 
முறை அதை லிட்மஸ் கரைசலுடன் அல்லது லிட்மஸ்தாளுடன் 
சோதிப்பதாகும் . துண்டு காகி தங்களை லிட்மஸ் கரைசலில் செறி 
வித்து சிறிதளவு அமிலம் (சிவப்பு லிட்மஸ் தாள் ) அல்லது காரத் 
துடன் ( நீல லிட்மஸ் தாள் ) சேர்த்து நிறம் உண்டாக்கி உலர்த் 
திய தாள் லிட்மஸ் தாள் எனப்படும் . ஒரு சொட்டுக் கரைசல் 
நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக்கினால் அக்கரைசல் அமிலம் 
(pH < 5 ) . கார வினையுடைய கரைசல் ( pH > 8 ) சிவப்பு லிட் 
மசை நீலமாக்குகிறது . அறியப்பட வேண்டிய கரைசல் எந்த 
லிட்மஸ் தாளின் நிறத்தையும் மாற்றவில்லையென்றால் அது நடு 
நிலைத் தன்மை உடையது என்று ( pHX7 ) பொருள் . 

கரைசலின் வினைகளை இத்தகைய தோராயமான முறை 
களில் நிர்ணயிப்பது போதுமானதே . ஆனால் பல தருவாய்களில் 
கரைசலின் pH- ஐ மிகச் சரியாக தெரிந்துகொள்வது மிகவும் 
முக்கியமாயுள்ளது . வேறுபட்ட pH அளவெல்லைகளைக்கொண்ட 
பல நிறங்காட்டிகளை பயன்படுத்தி இதைப் பெறலாம் . 


pH- ஐ நிர்ணயிப்பதற்கு லிட்மஸ் தவிர பின்வரும் நிறங் 
காட்டிகளையும் பயன்படுத்தலாம் . 


தைமால் புளு ( pH = 1 • 2-2-8 ; (சிவப்பிலிருந்து மஞ்சளுக்கு ) 
தைமால் புளு ( pH = 8 • 0-9.6 மஞ்சளிலிருந்து நீலத்துக்கு ) * 
மெத்தில் ஆரஞ்சு ( pH = 3-1-4-4 ; ஊதாவிலிருந்து 

ஆரஞ்சுக்கு ) ** 
மெத்தில் ரெட் ( pH = 4.4 - 6 • 2 சிவப்பிலிருந்து மஞ்சளுக்கு ) 
பீனால் ரெட் ( pH = 68-80 ; மஞ்சளிலிருந்து சிவப்பிற்கு ) 
பினாப்தலின் (pH = 80- 10-0 நிறமற்றதிலிருந்து 

சிவப்பிற்கு ) 


தைமால் 

புளு 

இரண்டு அளவெல்லைகளைக் கொண்டுள்ளது . 
PH = 1 2 அல்லது அதற்குக் குறைவாக உள்ளபோது இது சிவப்பாகிறது . 
PH 2 8 உள்ளபோது மஞ்சளாகி pH = 8 வரை அந்நிறம் நிலைத்துள்ளது . 
அதற்கு மேலும் pH அதிகரித்தால் இந்நிறங்காட்டி இலேசான நீல நிற 
மடைகிறது . PH = 9 • 6 க்கு மேல் உள்ளபோது நீல நிறம் நிலைத்துவிடுகிறது . 

** pH > 44 உள்ளபோது மெத்தில் ஆரஞ்சு நிறங்காட்டியின் செறிவு 
குறைவாயிருந்தால் மஞ்சள் நிறம் தோன்றுகிறது . 


102 


பண்பறி பகுப்பாய்வு 


இந்த ஐந்து நிறங்காட்டிகள் மட்டுமல்லாது பின்வரும் 
இரண்டும் பயன்படுகின்றன . 


மெத்தில் வயலட் (pH = 0• 2 பச்சையிலிருந்து செங்கருநீலம் 

வரை நீலம் pH = 1 } 
தைமால்ப்தலின் ( pH = 9 • 3-10-5 நிறமற்றதிலிருந்து 

நீலத்திற்கு ) 


ஒரு கரைசல் பல நிறங்காட்டிகளுடன் ( அல்லது அவை 
களின் கரைசல்களில் செறிவித்த தாளை ) ஏற்படுத்தும் விளைவுகளை 
ஒப்பிட்டு அதன் pH- ஐ நிர்ணயிப்பது எளிதான முறைதான் 
( பண்பறி பகுப்பிற்கு தேவையான திட்ப நுட்பத்துடன் ) . 

ஒரு பொட்டுத் தட்டில் அறியப்பட வேண்டிய கரைசலின் 
சொட்டுகளை நிறங்காட்டிகளின் சொட்டுகளுடன் கலக்கும் 
போது பின்வரும் நிறங்கள் கிடைக்கின்றன . 


நிறங்காட்டி 

நிறம் 
தைமால் புளு 

மஞ்சள் 
மெத்தில் ஆரஞ்சு 

ஆரஞ்சு ( அல்லது மஞ்சள் ) 
மெத்தில் ரெட் 

மஞ்சள் 
பீனால் ரெட் 

மஞ்சள் 
பினாப்தலின் 

நிறமற்றது 
இவ்விளைவுகளிலிருந்து பின்வரும் முடிவுகளைப் பெறலாம் : 


தைமால் புளுவின் நிறம் மஞ்சளாயிருப்பதால் PH 2.8-80 
என்ற அளவெல்லையில் உள்ளது . பினாப்தலினுடன் சிவப்பு நிறம் 
உண்டாகாததால் PH 8 • 0 - க்கு மேலில்லை . மெத்தின் ஆரஞ்சின் 
நிறம் ஆரஞ்சு, எனவே pH > 4-4 , மெத்தில் ரெட்டின் மஞ்சள் 
நிறம் pH > 6-2 என்பதும் , பீனால் ரெட் மஞ்சளாவதால் pH 
6-8 - க்கு குறைவாயிருக்க வேண்டும் என்பதும் தெரிகின்றன : 
எனவே pH 6-2-6-8 என்ற அளவெல்லையில் இருக்க வேண்டும் : 
எல்லா நிறங்காட்டிகளையும் எப்போதும் பயன்படுத்த வேண்டிய 
தில்லை என்பது உணரத்தக்கது . சான்றாக இத்தருவாயில் மெத் 
தில் ஆரஞ்சு , பினாப்தலினுடைய சோதனைகள் தேவையற்றவை : 
சோதனைகளை தைமால் புளுவிலிருந்து தொடங்குவது ஏற்ற 
தாகும் . ஏனென்றால் சிவப்பு நிறம் ( pH < 1-2 திறன் மிகுந்த 
அமிலக் கரைசல் ) அல்லது நீல நிறம் ( pH > 9.6 திறன் மிகுந்த 


தொகுதி எதிர் அயனிகள் 

103 
காரக் கரைசல் ) தோன்றினால் மேற்பட்ட சோதனைகள் தேவைப் 
படாது . 

ஒரு நிறம் காட்டி அளவெல்லையின் நடுவில் ஒரு நிறத்தைக் 
கொடுக்குமானால் கரைசலின் pH அந்நிறங்காட்டியின் அள 
வெல்லையின் இடைப்பட்டுள்ளது என்று பொருள் . உதாரண 
மாக தைமால்புளு பச்சை நிறத்தை கொடுத்தால் ( நீலமும் 
மஞ்சளும் சேர்ந்தால் பச்சை தோன்றும் ) pH = 8-0-க்கும் 
9-6 - க்கும் இடைப்பட்டதாக சுமார் 9 இருக்கும் என்று முடிவு 
கட்டலாம் . பினாப்தலின் ஆழ்ந்த சிவப்பிற்குப் பதில் இலேசான 
ஊதா நிறத்தைக் கொடுத்தால் இதே முறையில் ஊகிக்கலாம் . 


நிறங்காட்டிகளின் கரைசல்களுக்குப்பதில் அதையொத்த 
நிறங்காட்டித் தாள்களுடன் அறிய வேண்டிய கரைசல் சிறி 
தளவை ஒரு கண்ணாடிக் குச்சியால் சேர்த்து நிறத்தை அறிய 
வேண்டும் . ஆனால் நிறம் மங்கலாகவுள்ளது . காகிதம் கரை 
பொருளை பறப்புக் கவர்ச்சியால் ஏற்பதால் நிறம் ஓரளவு 
மாற்றம் அடைகிறது . 

முன்பு விவரிக்கப்பட்ட பல நிறங்காட்டிகளை பயன்படுத்து 
வதற்குப்பதில் பொது மூல நிறங்காட்டிகளை ( universal indica 
tors ) பயன்படுத்துவது மிகவும் ஏற்றதாகும் . இவைகள் நிறங் 
காட்டிகளின் கலவைகள் . இவைகளின் pH அளவெல்லை 
அகன்றது . 


இதன் 


சான்றாக கோல் தாபின் ( Kolthoff ) பொது மூல நிறங்காட்டி 
( சோவியத் வினைப்பொருள் தொழிற்சாலையால் தயாரிக்கப் 
பட்ட ) 5 நிறங்காட்டிகளைக் கொண்ட கலவையாகும் . 
நிறம் pH 2 முதல் 10 வரை பின்வருமாறு மாறுகிறது . 
pH 

நிறம் 
2 ( அதற்கு குறைவு ) சிவப்பு - ஊதா 
3 

சிவப்பு - ஆரஞ்சு 
4 

ஆரஞ்சு 
5 

மஞ்சள் - ஆரஞ்சு 
6 

எலுமிச்சை மஞ்சள் 
7 

மஞ்சள் - பச்சை 
8 

பச்சை 
9 

நீலப்பச்சை 
10 ( அதற்கு மேல் ) செங்கரு நீலம் 


........ 


104 


பண்பறி பகுப்பாய்வு 


இந் நிறங்காட்டியை 

கரைசலாகப் 

பயன்படுத்தலாம் : 
தன் ஒரு சொட்டை பீங்கான் கிண்ணத்தில் 1-3 சொட்டுக்கள் 
அறிய வேண்டிய கரைசலுடன் சேர்க்க வேண்டும் . அல்லது 
பொதுமூல நிறங்காட்டியில் செறிவிக்கப்பட்ட தாளை உலர்த்தி 
பயன்படுத்தலாம் . பல pH அளவுகளில் உண்டாகும் நிறத்தை 
காட்டும் நிற அளவீடு ( colour scale ) இத்தாளுடன் கொடுக்கப் 
பட்டுள்ளது . நிற அளவீடு இல்லையென்றால் தாங்கல் கரைசல்கள் 
பலவற்றை தயார் செய்ய வேண்டும் . இவற்றுடன் அறிய 
வேண்டிய கரைசலையும் ** பொது மூல நிறங்காட்டியால் 
சோதிக்க வேண்டும் . 


சிக்கலான முறைகளை பயன்படுத்தி கரைசல்களின் 
pH- ஐ 0 • 2 அலகுக்கு சரியாக நிற அளவியலில் நிர்ணயிக்கலாம் ; 
இதற்கு பயன்படும் செய்முறை பருமனறி பகுப்பாய்வு புத்தகங் 
களில் விளக்கப்பட்டுள்ளது . 


கரைசல்களை தயாரிக்க பயன்படுத்திய வாலை வடிநீர் முழுத் 
தூய்மையானது அல்ல ; இதில் காற்றிலிருந்து உறிஞ்சப்பட்ட 
CO , , கொள்கலத்தின் கண்ணாடியிலிருந்து கரைந்த NagSi03 
போன்ற பொருள்கள் உள்ளன என்பதை PH நிர்ணயித்தலின் 
முடிவுகளை பொருள் படுத்தும்போது கணக்கிலெடுத்துக்கொள்ள 
வேண்டும் . ஆகையால் சோதனையால் நிர்ணயிக்கப்பட்ட நீரின் 
pH கொள்கை ரீதியாக கணக்கிடப்பட்ட மதிப்பான 7 - டன் ஒத் 
திருக்காது . இது பொதுவாக குறைவாயுள்ளது ( 5-6 ) . இந்நீரை 
பயன்படுத்தி NaCl , KNO , போன்ற நடுநிலை உப்புக்களின் கரை 
சலைத் தயாரித்தால் , அக்கரைசல்களின் pH 7 இருக்காது . நீரின் 
pH- தான் ( 5- 6 ) இருக்கும் . 


சரியான நடுநிலைக் கரைசல் தேவைப்பட்டால் நீரை நடு 
நிலைப் படுத்தி pH- ஐ 7 ஆக்கி பயன்படுத்தலாம் . அல்லது நீரை 
நீண்ட நேரம் கொதிக்க வைத்து CO , நீக்கப்பட்ட நீரைப் 
பயன்படுத்தலாம் . குளிர வைக்கும் போது CO . மீண்டும் 
உறிஞ்சப்படுவதை தடுக்க கொள்கலனை ஒரு அடைப்பானால் 
மூடு . சோடாச் சுண்ணாம்பு ( நீற்றிய NaOH , Ca0 கலவை ) 


D.I. மெண்டலீப் அனைத்து ஒன்றிய வேதியியல் கழகத்தின் ரீகா 
ஆய்வுக்கூடம் pH அளவெல்லை .-- 10 உடைய பொது மூல நிறங்காட்டி 
தாளை விற்கிறது . 

பொது மூல நிறங்காட்டிகள் . மற்ற நிறங்காட்டிகள் ஆகியவற்றின் 
இயைபு , தயாரிக்கும் முறை பற்றிய முழு விவரங்கள் பிற்சேர்க்கை VII . இல் 
தரப்பட்டுள்ளன . 


தொகுதி எதிர் அயனிகள் 


105 


கலவை கொண்ட குழாயை அடைப்பானில் பொருத்து . காற்று 
இக்குழாய் மூலம் செல்லும்போது Co- ஐ NaOH- ம் Ca0 . ம் 
உறிஞ்சிக்கொண்டு திண்ம NayCO ; - ம் CaCO3- ம் உண்டா 
கின்றன . உப்புக் கரைசல்களையும் இம்மாதிரியே CO.- லிருந்து 
பாதுகாத்து கணக்கிடப்பட்ட pH 7 இருக்கும்படி செய்ய 
வேண்டும் . கரைசலை நீண்ட காலம் சேமித்து வைத்திருந்தால் 
pH அதிகரிக்கிறது . ஏனென்றால் கண்ணாடியிலுள்ள கரையும் 
சிலிக்கேட்டுகள் நீரில் கரைந்து விடுகின்றன . இந்த சிலிக்கேட் 
டுகள் நீராற்பகுப்பினால் காரவினை உடையவைகளாயுள்ளன . 
இதைத் தடுக்க கொள்கலத்தில் உட்பக்கம் பாரபின் மெழுகை 
பூசவேண்டும் . 


இந்த முன்னெச்சரிக்கைகள் பல சில சிக்கல்களை உண்டாக்கு 
கின்றன. ஆனால் இவைகள் அரிதாகத்தான் நடைமுறையில் 
பயன்படுகின்றன . ஏனென்றால் பல தருவாய்களில் இதனால் 
சிறப்பான நன்மைகள் ஏதும் உண்டாவதில்லை . மேற்கண்ட 
காரணங்களால் நடு நிலைக்கரைசல்கள் சோதனைகளால் நிர்ண 
யிக்கப்பட்ட pH கொள்கை ரீதியாக கணக்கிடப்பட்ட pH = 
7 - டன் சமமாயிருக்காது என்பதை நினைவுபடுத்திக்கொள்வது 
போதும் . 


வினாக்களும்- கணக்குகளும் 


1 ) CO + F2O He + CO2 மீளும் வினையின் சம நிலையில் H2 , CO : 
ஆகியவற்றின் செறிவை கண்டுபிடி . CO2 , Hz0 ஆவி செறிவுகள் முறையே 
1 மோல் / லிட்டர் , 10 மோல்கள் / லிட்டர் . எத்தனை சதவீதம் CO, CO3- ஆக 
மாறியுள்ளது என்று கணக்கிடு . ( K = 1 ) 


விடை : 


* 0.9M ; 90 % 


2 ) வாயுக்கலவையிலுள்ள அ ) ஹைட்ரஜன் ஆ ) அம்மோனியாவின் 
செறிவை உயர்த்தினால் N2 + 3H3 - 2NH3 . இவ்வினையின் சமநிலை 
எத்திசையில் நகர்த்தப்படுகிறது என்று கூறு : 

3 : மேற்கண்ட வினைகளின் வாயுக்கலவைகளை அழுத்தி கன அளவை 
பாதியாக்கினால் சமநிலை மாறுமா ? அப்படியென்றால் எத்திசையில் நகர்த் 
தப்படுகிறது . 


4 } 0.5 N ஃபார்மிக் அமிலக்கரைசலின் பிரிகை வீதத்தை கணக்கிடு . 
இதன் H + அயனிச் செறிவு 0 01 கி . அயனி / லிட்டர் . 

விடை : a = 0.02 ( 2 %) 
5 ) ஹைட்ரோசயனிக் அமிலத்தை HCN நீருடன் விளாவும்போது 
அதன் பிரிகை வீதமும் , பிரிகை மாறிலியும் மாறுமா ? 


106 


பண்பறி பகுப்பாய்வு 


6 நான்காம் கணக்கின் தரவுகளிலிருந்து IN பார்மிக் அமிலத்தின் 
பிரிகை மாறிலியையும் பிரிகை வீதத்தையும் கணக்கிடு . 

விடை : K = - 2X104; a == 0.014 ( 1.4 %) 
7 ) 01 மோல் NH4Cl / லிட்டர் கொண்ட 0.05N . NH4OH கரைசலின் 
( K = 1 8X105 ) OH அயனிச் செறிவைக் கண்டுபிடி . NH4C1 இருப் பதால் 
இதன் செறிவு எவ்வளவு குறைக்கப்படுகிறது ? அயனிகளின் வினைத்திறன் 
குணகத்தை ஒதுக்கி தோராயமான கணக்கீடு செய்க . 

விடை : [ OH ] = 9X10 6 கி . அயனி / லிட்டர் ; 0.1 மோல் / லிட்டர் 
NH4CI முன்னிலையில் OH அயனிச் செறிவு 105 மடங்கு 

குறைக்கப் 
படுகிறது . 


8 ) ஒரு லிட்டர் கரைசலில் பின் வரும் அளவு பொருள்கள் உள்ளன . 
இக்கரைசல்களின் அயனித்திறன்களை கணக்கிடு . 

அ ) 0.1 மோல் KC1 ஆ ) 0.1 மோல் K2SO4 இ ) 0.1 மோல் MgSO4 
ஈ ) 0 1 மோல் AlCl3 . உ) 001 மோல் K2SO4 + 001 மோல் Al2 ( SO4 ) 3. 

விடை : அ ) 01 ஆ ) 03 இ ) 0.4 ஈ ) 0.6 உ ) 0:18 
9 ) 0.02 N CaCl கரைசலிலுள்ள Ca ++ , CI அயனிகளின் வினைத்திறன் 
களைக் கணக்கிடு . 


விடை : &Ca ++ = 0.0051 ; & CI = 0.0172 


10 


குறிப்பு : இக்கணக்கை தீர்க்க கரைசலின் அயனித்திறனை முதலில் 
கணக்கிடு . பின்னர் Ca ++ , CI அயனிகளின் வினைத்திறன் குணகங்களை 
அட்டவணை 6 - லிருந்து குறுக்கிட்டு கண்டுபிடி . 

0.1 செறிவுள்ள NH4C1 கொண்ட 0.05 N NH4OH கரைசலின் 
OH அயனி வினைத்திறனை கண்டுபிடி . இதை அமமோனியம் உப்பு இல்லாத 
போது உள்ள அயனிகளின் வினைத்திறனோடு ஒப்பிடு . அம்மோனியம் உப் 
பால் OH எவ்வாறு மாறுகிறது ? இம்முடிவை தோராயமாக கணக்கிடப் 
பட்டதுடன் ஒப்பிடு . ( கணக்கு 7 - ஐ பார்க்க ). 

விடை : & OH = 1 15x10501N செறிவுள்ள அம்மோனியம் உப்பு 
உள்ளபோது & OH -ஐ 82 மட்ங்கு குறைக்கிறது . 
11 ) பின்வரும் கரைசல்களின் pH-ஐ கணக்கிடு . 

அ ) 23 104 கி. அயனி / லிட்டர் 

ஆ ) 0 008 கி . அயனி OH / லிட்டர் . 
12 ) இரண்டு கரைசல்களின் pH பின்வருமாறு உள்ளன . 

அ) 263 
ஆ ) 12:45 இவைகளின் H + , OH அயனிகளின் செறிவுகளை கணக்கிடு . 
விடை : அ ) [ H + ] = 2.34x 10 3; [ OH ] = 4-27X 10 ^ 12 

ஆ ) [ H + ] = 3.54x 10 13 ; [ OH ] = 2 82x10 2 
13 ) அ) 0.005N HCI ஆ ) 0.015N KOH கரைசல்களின் pH- ஐ 
கணக்கிடு , 
விடை : அ ) 2.30 

ஆ ) 12.18 


தொகுதி எதிர் அயனிகள் 


107 


14) அ ) 002N CH3COOH கரைசல் ஆ ) 3 8X10 2M CO3 பூரிதக் 
கரைசல் ( 20 °- இல் ) . இ) 0.05N NH4OH கரைசல்களின் pH- ஐ கணக்கிடு . 
விடை ; அ) 3.22 

ஆ) 3.89 

இ ) 10.98 
15 ) HCl , KOH கரைசல்களை 100 மடங்கு விவாவினால் pH- இல் 
ஏற்படும் மாற்றம் யாது ? 

16 ) அ) 0 : 001 மோல் NaOH ஆ) 0.001 மோல் HCI- ஐ ஒரு லிட்டர் 
10 5 N. NaOH கரைசலுடன் சேர்த்தால் PH- இவ் ஏற்படும் மாற்றங்களை 
கண்டுபிடி . 

விடை : அ ) ~ 2 அதிகரிக்கிறது . ஆ ) * 6 அதிகரிக்கிறது . 
17 ) ஒரு லிட்டர் கரைசலில் 0.056 மோல் NH4OH- ம் 0. மோல் 
NH4C1- ம் உள்ளன . இதன் pH- ஐ கண்டுபிடி . ஒரு லிட்டர் கரைசலுக்கு 
அ ) 0.001 மோல் NaOH ஆ) 0.001 HCI சேர்க்கும் போது PH- இல் ஏற் 
படும் மாற்றம் எவ்வளவு ? (முடிவுகளை முன் கணக்கின் விடையுடன் 
ஒப்பிடு ) . 
விடை : PH = 900 அ) 0.01 அதிகரிக்கிறது . 

ஆ ) 0.01 குறைகிறது . 
18 ) பின்வரும் தாங்கல் கலவைகளின் pH- ஐ கணக்கிடு . 

அ) 0.01M CH3COOH + 0 : 01M CH3COOK ; 
ஆ ) 0 : 01M CHCOOH + 0 : 5M CH3COOK ; 

0.5M CH3COOH + 0 • 01M CH3COOK . 
விடை : அ) 4-73 
19 ) ஒரு ஃபார்மேட் தாங்கல் கலவை தயாரிக்க 100 மிலி . 23N 
ஃபார்மிக் அமிலம் 3 மி.லி. 15N NH4OH கரைசலுடன் கலக்கப்பட்டது . 
இக்கலவையின் pH- ஐ கணக்கிடு . 


ஆ ) 6.43 


இ ) 3.03 


விடை : PH = 2 • 05 
20 ) 0.05 மோல் HCI , 0.05 மோல் NaOH- ஐ தனித்தனியே 
அ) 0 • 2N அசிட்டேப் தாங்கல் கலவையுடனும் ஆ ) 0 • 1N அசிட்டேட் 

கலவையுடனும் சேர்க்கும்போது ஏற்படும் pH மாற்றங்கள் 
பாவை ? 


தாங்கல் 


விடை : அ ) HCI- டன் 0-22 குறைகிறது . NaOH- டன் அதே அளவு 

அதிகரிக்கிறது ; 
ஆ ) HCI- டன் 0.48 குறைகிறது . NaOH- டன் அதே 

அளவு அதிகரிக்கிறது . 


21 ) 0 • 2N , 0 1N அசிட்டேட் தாங்கல் கலவைகளின் தாங்கல் திறன் 
களைப்பற்றி 20 - ஆம் கணக்கின் விடைகளிலிருந்து என்ன முடிவுகளைப் 
பெறலாம் ? 

22 ) pH 2.25 உள்ள ஃபார்மேட் தாங்கல் கலவை தயாரிக்க HCOOH , 
அதன் உப்பான HCOONa ஆகியவற்றின் செறிவுகள் எவ்விகிதத்தில் 


108 


பண்பறி பகுப்பாய்வு 


இருக்க வேண்டும் என்று கண்டுபிடி . இந்த தாங்கல் கலவை போதுமான 
அளவு திறனுள்ளதாக இருக்குமா ? 

விடை : C அமிலம் ; C உப்பு 31 6 
23 ) PH4-0 உள்ள தாங்கல் கலவை தயாரிக்க 100 மி.லி. 2N CH) 
COOH - டன் எவ்வளவு மி.லி , 0 5N CH3COONa- ஐ சேர்க்க வேண்டும் ? 

விடை : 74.5 மி.லி. 


தொகுதி I- இன் எதிர் அயனிகளுக்கான 
வினைகளும் பகுப்பாய்வு செய்முறையும் 
18. தொகுதி I- இன் எதிர் அயனிகளுடைய 

பொதுப் பண்புகள் 
பொட்டாசியம் , சோடியம் , மக்னீசியம் போன்ற உலோகங் 
களின் அயனிகள் , அம்மோனியம் அயனி NH4 + முதலியன 
தொகுதி 1 - ஐ சார்ந்த எதிர் அயனிகள் . இவைகளின் பெரும்பா 
லான உப்புக்கள் நீரில் கரையக்கூடியவை . இவைகளின் சல்பைடு 
கள் , ஹைட்ராக்சைடுகள் , கார்பனேட்டுகள் , குளோரைடுகள் 
ஆகியற்வறின் கரைதிறன் ( நீரில் ) பகுப்பாய்வில் சிறப்பான 
முக்கியத்துவம் வாய்ந்தது . ஏனென்றால் இதனால் தான் தொகுதி 
I- ஐ மற்ற தொகுதிகளினின்று பிரித்து அறிய முடிகிறது : 

உப்புக்கள் கரையக் கூடியவைகளாயிருப்பதால் 
தொகுதி I- இன் எதிர் அயனிகள் மற்ற தொகுதி வினைப்பொருள் 
களால் ( அதாவது HCI , H , S ( NH ,IS , ( NH4 ) ,CO ; ) வீழ்படி 
வடைவதில்லை . மற்ற தொகுதியின் எதிர் அயனிகள் கரையா 
உப்புக்களாக வீழ்படிவடைந்தாலும் இவைகள் கரைசலிலேயே 
உள்ளன . தொகுதி I- இன் நான்கு எதிர் அயனிகளையும் ஒருங்கே 
வீழ்படிவடையச் செய்யும் தொகுதி வினைப்பொருள் ஏதும் இல்லை , 
மற்ற தொகுதிகளின் எதிர் அயனிகள் K + , Na + , Mg ++ அயனி 
களைக் கண்டுபிடிப்பதில் குறுக்கிடுவ தால் முறைப்படுத்திய பகுப் 
பாய்வில் மற்ற எல்லா எதிர் அயனிகளையும் கரைசலிலிருந்து 
நீக்கிய பின்னரே இந்த அயனிகள் கண்டறியப்படுகின்றன . 

பொட்டாசியம் சோடியம் உலோகங்கள் தனிம வரிசை 
அட்டவணையின் முதல் தொகுதியைச் சார்ந்தவை . இவைகள் 
கார உலோகங்கள் எனப்படும் . இவைகள் அறை வெப்ப நிலை 
யிலேயே நீரை துரிதமாக சிதைக்கின்றன . ஹைட்ராக்சைடுகள் 
தோன்றுகின்றன , ஹைட்ரஜன் வெளிவிடப்படுகிறது . சான்றாக . 

2Na + 2H , O = 2NaOH + H , t 


தொகுதி எதிர் அயனிகள் 


109 


உடையவை . 


இவைகள் வன்காரங்கள் ஆகும் . அவைகள் பெரும்பாலும் 
முழுதும் நீர்க்கரைசல்களில் அயனிகளாகி விடுகின்றன . ஆகை 
யால் வீரியமிக்க அமிலத்தின் சோடியம் , பொட்டாசியம் 
உப்புக்கள் நீராற்பகுப்பு அடைவதில்லை . * அவைகளின் கரை 
சல்கள் நடுநிலைத் தன்மை 

இக்கரைசல்களின் pH 
அக்கரைசல்களைத் தயாரிக்க பயன்படுத்திய நீரின் pH- ஐ 
பொருத்துள்ளது . வீரியம் குறைந்த அமிலங்களின் பொட்டா 
சியம் சோடியம் உப்புக்கள் கணிசமான அளவு நீராற்பகுப்பு 
அடைகின்றன , அவைகளின் கரைசல்கள் 

காரத்தன்மை 
உடையவை ( pH > 7 ) . 

அம்மோனியம் ஹைட்ராக்சைடு , NH4OH ( வழக்கமாக 
அம்மோனியா என்று சுருக்கமாகச் சொல்லப்படுவது ) ஒரு 
வீரியம் குறைந்த காரம் . இதன் IN கரைசலின் பிரிகை வீதம் 
0.4 % ; எனவே வீரியம் மிகுந்த அமிலங்களின் அம்மோனியம் 
உப்புக்கள் அமில வினையுடையவை ( pH < 7 ) : 

சான்றாக 1N NH , CI கரைசலின் pH 4 6 . 


மந்த வாயுக்களின் ( inert gases ) ஷெல்களைப்போல் K + , Na + , 
Mg ++ அயனிகள் முழுமையடைந்த ஷெல்களை அதாவது எட்டு 
அல்லது இரண்டு எலக்ட்ரான்களைக் கொண்டுள்ளன . தொகுதி 
I- இன் எதிர் அயனிகளான Li + , Rb + , Cs + ஆகியவற்றையும் 
இவற்றோடு சேர்த்துக்கொள்ளலாம் . Mg ++ அயனி மற்ற அயனி 
களினின்று ( தொகுதி 1 ) வேறுபட்டுள்ளது . இது தனிம வரிசை 
அட்டவணையில் 11 தொகுதியைச் சார்ந்தது . இது பகுப்பாய்வு 
தொகுதிகள் I , II- க்கு இடைப்பட்டது . எனவே எந்த ஒன்றிலும் 
இதைச் சேர்க்கலாம் . இரண்டாம் தொகுதி எதிர் அயனிகளைப் 
போல் Mg ++ - இன் கார கார்பனேட்டும் ** Mg ( OH ) , CO ; சுமா 
ராக நீரில் கரையக்கூடியது . எனினும் இது அம்மோனியம் உப் 
புக்களில் கரைகிறது . இரண்டாம் தொகுதி எதிர் அயனிகள் அம் 
மோனியம் குளோரைடின் முன்னிலையில் அம்மோனியம் கார்ப 


* 43 , 44- ஆம் பகுதிகளின் நீராற்பகுப்பு விவாதிக்கப்பட்டுள்ளது : 

கார உப்புக்களில் உலோக அயனிகள் , அமில உறுப்புகள் ( நடுநிலை 
உப்புக்களைப் போல் ) மட்டுமல்லாது காரங்களுக்குரிய ஹைட்ராக்சில் 
தொகுதியும் உள்ளது . நடு நிலை உப்புக்கள் நீராற் பகுப்பு அடைவதால் 
கார உப்புக்கள் உண்டாகின்றன . 


( உ - ம் ) MgCl2 + Hz0_7_MgOH CI + HCI . 

முழு விவரங்களுக்கு பகுதி 43 பார்க்க . 


110 


பண்பறி பகுப்பாய்வு 


னேட்டால் வீழ்படிவடைவதால் Mg++ வீழ்படிவு அடையாமல் 
முதல் தொகுதி அயனிகளுடன் கரைசலில் உள்ளது . எனவே 
இது முதல் தொகுதியில் தக்கவாறு ஆராயப்படுகிறது . 


19. 


K + எதிர் அயனியின் வினைகள் 


எதிர் அயனி K + - ஐ கண்டறிவதற்கான ஒரு சில வீழ்படிவு 
வினைகள் 

உள்ளன . முக்கியமானவைகள் . கீழே விவரிக்கப் 
பட்டுள்ளன . 

1 : டார்டாரிக் அமிலம் , H.C4H4O6, இதன் சோடியம் உப்பு , 
சோடியம் ஹைட்ரஜன் டார்ட்டிரேட்டுடன் ( NaH C , H4 0 ; ) 
பொட்டாசியம் உப்புக்கரைசல்கள் KH C4 H6 06 - ஐ வெண்ணிற 
படிக வீழ்படிவாகக் கொடுக்கின்றன . இவ்வினையை விரிவாக 
ஆராயலாம் . டார்டாரிக் அமிலம் வீரியம் குறைந்தது . இதன் 
மூலக்கூறில் ஆறு ஹைட்ரஜன் அணுக்கள் உள்ளன . ஆனால் 
இரண்டு தான் H + அயனிகளாக பிரியத்தக்கவை . எனவே இது 
* இருகாரத்துவ ( dibasic ) அமிலம் . இது அமில உப்பையும் 
நடுநிலை உப்பையும் கொடுக்கக்கூடியது . நடுநிலை உப்புக்களான 
பொட்டாசியம் , சோடியம் டார்ட்டிரேட்டுகளும் K , C, H4O6 , 
Na , C ,H4O ; சோடியம் ஹைட்ரஜன் டார்ட்டிரேட்டும் நீரில் 
நன்கு கரையக்கூடியவை . ஆனால் பொட்டாசியம் ஹைட்ரஜன் 
KHC, H4O6 டார்ட்டிரேட்டின் கரைதிறன் குறைவு . இவ்வுப்பு 
உண்டாவதைக் கொண்டுதான் K + அயனி கண்டறியப்படு 
கிறது . பொட்டாசியம் குளோரைடுடன் நிகழும் வினை பின்வரும் 
சமன்பாட்டால் காட்டப்படுகிறது . 

KCI + NaHC.H Os = | KHC4H4O6 + Naal 
மற்ற பொட்டாசியம் உப்புக்களும் இதே முறையில் வினைப் 
படுகின்றன . 

K.so4 + 2NaHC , H , Os = + 2KHCHH ; Os + Na sO , 
K + , HC , H ; 05- அயனிகள் வினையில் ஈடுபடுவதால் இது 
எதிர்பார்க்க வேண்டிய ஒன்று தான் . எனவே மற்ற அயனிகளை 


* 


இதில் இரண்டு COOH தொகுதிகள் இருப்பதால் தான் இதன் 
காரத்துவம் இரண்டாக உள்ளது . இதை இதன் அமைப்பு வாய்பாட்டி 
லிருந்து அறியலாம் . 

CHOH -- COOH இத்தகைய சேர்மங்கள் பிரிகையுறும்போது கார் 
| 

பாக்சில் தொகுதியிலுள்ள ஹைட்ரஜன் அணுக் 
CHOH - COOH கள் அயனிகளாக வெளியேறுகின்றன . 


தொகுதி எதிர் அயனிகள் 


111 


கன 


சமன்பாட்டிலிருந்து நீக்கிவிடலாம் : வினையின் அயனிச் சமன் 
பாட்டை நாம் இவ்விதம் அடைகிறோம் . 

K + + HC , H , Os- = KHC , H , Os 
இவ்வினையை பின் வருமாறு சோதனை முறையில் ஆராய்க : 
ஒரு சோதனைக் குழாயில் கால்பாகம் Kal கரைசலை எடுத்துக் 
கொண்டு சுமாராக அதே 

அளவு வினைப்பொருளை 
( NaHC4H406 ) சேர் . வீழ்படிவு தோன்றவில்லையானால் சோத 
னைக்குழாயின் உட்பக்கத்தை ஒரு கண்ணாடிக் குச்சியால் உரசு : 
சுமாராக கரையும் பொருள்கள் தோன்றும் வினைகளில் மிகத் 
தெவிட்டிய கரைசல் உண்டாகிறது . தரப்பட்ட சூழ்நிலையில் 
பூரிதக் கரைசல் உண்டாவதற்கு மேல் மிகையான அளவு கரை 
பொருளை அத்தகைய கரைசல்கள் கொண்டுள்ள போதிலும் 
வீழ்படிவைக் கொடுக்காமல் அவைகள் நெடுநேரம் அப்படியே 
இருக்கக்கூடும் . தேய்த்தல் , குலுக்கல் போன்ற முறைகளால் 
வீழ்படிவடைதலை தூண்டலாம் . 

KH ( H4O6 வீழ்படிவை அடைந்த பின்னர் அதன் பண்புகளை 
ஆராயலாம் . உறுதிப்படுத்தும் சோதனைகளுக்கும் , இவ்வினை 
நிகழும் சூழ்நிலையை விளக்கவும் இது தேவைப்படுகிறது . 

இவ்வீழ்படிவு படிகத்தன்மையுள்ளது என்பதை முதலில் 
உறுதிப்படுத்துவோம் . சோதனைக்குழாயை மூடிக்கொண்டு 
மேலும் கீழும் ஆட்டு . அடியிலும் பக்கங்களிலும் ஒட்டிக்கொண் 
டிருக்கும் KHC4H406 படிகங்களை நோக்கு . இச்சூழ்நிலையில் 
தூள் ( amorphous ) போன்ற வீழ்படிவுகள் ( மிக நுண்ணிய படிகங் 
களைக் கொண்ட வீழ்படிவுகளும் ) கண்ணாடியிலிருந்து பிரிந்து 
விடுகின்றன . 

வெப்பம் , அமிலங்கள் , காரங்கள் ஆகியவற்றால் வீழ்படிவு 
அடையும் மாற்றங்களை சோதித்துப் பார் . சோதனைக் குழாயை 
குலுக்கி அதிலுள்ளதை நான்கு பாகங்களாகப் பிரித்து நான்கு 
சோதனைக்குழாய்களில் எடுத்துக்கொள் . முதல் சோதனைக் 
குழாயை சூடு செய் , இரண்டாவதுடன் வீரியமிக்க காரத்தை 
( NaOH அல்லது KOH ) சேர் , மூன்றாவதுடன் வீரியமிக்க அமி 
லத்தை ( HCI போன்றதை ) சேர் , நான்காவதோடு CH , COOH 
போன்ற வீரியம் குறைந்த அமிலத்தை சேர் . எல்லா சோதனைக் 
குழாய்களிலுள்ளவைகளையும் நன்கு குலுக்கு . நான்காவது 
குழாய் தவிர மற்றவைகளில் வீழ்படிவு கரைந்து விடுகிறது . 
வீரியம் மிகுந்த அமிலங்கள் , காரங்களுடன் நிகழும் வினைகளை 
பின்வரும் சமன்பாட்டால் அறிந்து கொள்ளலாம் . 


118 


பண்பறி பகுப்பாய்வு 


படிகப் 


KHC H , Os + HCl = KCl + H CHO 
KHC HOA + KOH = KgC , H , O6 + H2O 

KHC H4O6 + NaOH = KNaC, H , O -H2O 
ஆகவே KHC , H , O ; வீழ்படிவு வெண்மையான 
பொருள் , சூடான நீரிலும் , வீரியமிக்க அமிலங்களிலும் காரங் 
களிலும் கரைகிறது . ஆனால் வீரியம் குறைந்த அசிட்டிக் அமி 
லத்தில் கரைவதில்லை . மிக அதிக அளவு நீரில் KHC, H , Os 
கரையும் என்பது கவனிக்க வேண்டியதாகும் . இவ்வினையின் 
நுட்பத்தன்மை மிகக் குறைவாக உள்ளது . ( விளாவு தல் எல்லை 
1 : 10041 ) வீழ்படிவின் இந்த பண்புகள் சோதனையின் சூழ்நிலைகளை 
நிர்ணயிக்கின்றன .. 

உதாரணமாக சூடான கரைசல் , அமிலக்கரைசல் அல்லது 
காரக்கரைசலிலிருந்து KHC , H , 05- ஐ வீழ்படிவடையச் செய்ய 
இயலுமா என்று பார் , இதைச் செய்ய பொட்டாசியம் உப்புக் 
கரைசலுடன் வீரியமிக்க அமிலம் அல்லது காரத்தை சேர் . 
பின்னர் கரைசலில் K + அயனி உள்ளதா என்று கண்டுபிடி . 
இச்சோதனை நிகழ்கிறதா ? 


கரைசலில் K + அயனிச் செறிவு குறைவாக இருந்தால் 
KHCH40 ; வீழ்படிவடையாது : சோதனை மீண்டும் தோல்வி 
புறுகிறது . 


NaHC , H , O ; உதவியால் K + - ஐ கண்டறிவதற்கு பின்வரும் 
நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்படுதல் வேண்டும் என்பது மேற் 
கண்ட சோதனைகளினுடைய முடிவுகளின் சுருக்கமான கருத் 
தாகும் . 
அ ) K+ அயனிச் செறிவு போதுமான அளவு அதிகமா 

யிருக்க வேண்டும் : 


) வினையை 

குறைவான வெப்ப நிலையில் நிகழ்த்த 
வேண்டும் . 


இ ) அறியப்பட வேண்டிய கரைசல் நடுநிலையாக இருக்க 

வேண்டும் : 
பகுப்பாய்வில் இவ்வினைக்கான நிபந்தனைகளை சரிசெய்ய 
வேண்டியிருக்கும் . சான்றாக கரைசல் மிகவும் நீர்த்ததாயிருந் 
தால் அதிலுள்ள பெரும்பான்மையான நீரை ஆவியாக்கிக் 
கரைசலை செறிவுப்படுத்தலாம் . கரைசல் அமிலத்தன்மையோ 


தொகுதி எதிர் அயனிகள் 


113 


காரத்தன்மையோ பெற்றிருந்தால் அதை நடுநிலைப்படுத்த 
லாம் . காரக்கரைசல்களை சோதனைச்சாலையில் கிடைக்கக்கூடிய 
ஏதாவதொரு அமிலத்தினால் நடுநிலைப்படுத்தலாம் . இதற்கு 
அசிட்டிக் அமிலம் மிகவும் ஏற்றது . ஏனென்றால் இது மிகையாக 
இருந்தாலும் KHC, H , O , வீழ்படிவடையும்போது குறுக்கிடாது . 
அமிலக் கரைசல்களை NaOH- ஆல் நடுநிலைப்படுத்த வேண்டும் : 
KOH- ஐ இங்கு பயன்படுத்த இயலாது என்பது தெரிந்ததே . 
ஏனென்றால் அறியப்பட வேண்டிய அயனியையே இது உட் 
புகுத்துகிறது . 


முன்பு கூறியது போல் NaHC : H4O6- க்கு பதிலாக H ,CHGOs 
டார்டாரிக் அமிலத்தை பயன்படுத்தலாம் . K + அயனியை கண் 
ட்றியும்போது உண்டாகும் பொட்டாசியம் ஹைட்ரஜன் 
டார்ட்ரேட் தோன்றுவதற்கு காரணமாயுள்ள HCF1405- அய 
னியை டார்டாரிக் அமிலமும் பிரிகையின்போது முதற்படியில் 
கொடுக்கிறது . 

H2CH406 - H ++ HCH40s 


எனினும் வினைநடைபெறும் போதே வீரியமிக்க அமிலமும் 
கரைசலில் தோன்றுகிறது . 


KCI + H2C , H ,06 * RHC , F ,06 + HCI 


KHC, HIO ; வீழ்படிவு வீரியமிக்க அமிலங்களில் கரையக் 
கூடியது . எனவே அமிலம் உண்டாவதால் வினை பாதிக்கப்பட்டு 
மீளும் வினையாகிறது . இதை தவிர்ப்பதற்கு H ,CH4 - ஐ பயன் 
படுத்தும்போது CHSCOONa- ஐயும் சேர்த்துக்கொள்ளவேண்டும் . 
இச்சூழ்நிலையில் வீரியமுள்ள அமிலத்திற்குப் பதில் வீரியம் 
குறைந்த அமிலமான அசிட்டிக் அமிலம் தோன்றுகிறது . 
இவ்வீழ்படிவைக் கரைப்பதில்லை. 


CH , COONa + HCI = CHgCOOH + Naal 


மேற்கண்ட வினையின் மொத்தமான சமன்பாட்டைப் பெற 
இரண்டு சமன்பாடுகளையும் கூட்ட வேண்டும் . 
KCl + H , C , H , Os + CH , COONa = 

+ KHC2H406 + NaCl + CH , COOH 
2. சோடியம் கோபால்டி நைட்டிரைட் , Nag [ CO NO , J. 
பொட்டாசியம் உப்புக்கரைசல்களுடன் K , Na [ CO ( NO ) ) - ஐ 
மஞ்சள் நிற வீழ்படிவாகக் கொடுக்கிறது . இவ்வினைப்பொருள் 

18 


114 


பண்பறி பகுப்பாய்வு 


மூவிணைதிறன் கோபால்டின் அணைவு உப்பாகும் ( complex salt ) . 
இதைப் பிரிகையுற்று [ CO ( NO , ) ) --- அயனிகளைக் கொடுக் 
கிறது . இது K + , Na + அயனிகளுடன் வினைப்படுகிறது . 


2K ++ Na ++ [ CO ( NOS ) ] --- = + K_N . [ CO ( NO2 ) 61 


இவ்வினையைச் சோதனை மூலம் ஆராய்க . ஒரு சில சொட்டு 
கள் பொட்டாசியம் உப்புக்கரைசலுடன் சம கன அளவு வினைப் 
பொருளைச் சேர் . உடனே வீழ்படிவு உண்டாகவில்லையென்றால் 
கரைசலை வைத்திரு . பிரகாசமான மஞ்சள் நிற வீழ்படிவு 
தோன்றுகிறது . 

காரங்கள் இவ்வினையில் குறுக்கிடுகின்றன, இவைகளால் 
வினைப்பொருள் சிதைவுற்று பழுப்பு நிற வீழ்படிவாக CO ( OH ) , 
உண்டாகிறது . 

Na ; [ CO ( NO ) s ] + 3NAOH = " CO ( OH ) , + 6.NaNO , 


அமிலங்களில் KgN [ CO ( NO . ) ] வீழ்படிவு KHC , H , 05- ஐ 
விட குறைவாகக் கரைகின்றன . இருப்பினும் கரைசல் அமிலத் 
தன்மை உடைய தாயிருப்பின் சோடியம் அசிட்டேட்டை சேர்ப் 
பது நல்லது . இது வீரியம் மிகுந்த அமிலத்தை வீரியம் குறைந்த 
அமிலத்தால் பதிலீடு செய்கிறது . 

இவ்வினை NaHC , H , 0 ;- டன் நிகழ்த்தும் வினையைவிட நுட் 
பத்தன்மை வாய்ந்தது . ( விளாவு தல் எல்லை சுமார் 1 : 13,000 ) . 
ஆகையால் நடைமுறையில் இது K + - ஐ கண்டறிவதற்கான 
தகுந்த சோதனையாகும் . இருப்பினும் N3 ( CO ( NO , ) s ] விரை 
வில் சிதைவடைகிறது ; பழுப்பு நிறத்திலிருந்து ஊதா நிறமாக 
( CO ++ அயனியின் நிறம் ) மாறுகிறது . கரைசல் ஊதாவாக 
மாறினால் K + - ஐ கண்டறிவதற்கு இது தகுந்ததல்ல . 


முறைப்படுத்தப்பட்ட தொகுதி பகுப்பாய்வில் ASO ---- ஐ 
ASO ,---- ஆக ஒடுக்க சேர்க்கப்பட்ட அயோடைடு அயனிகள் 
இவ்வினையில் குறு , கிடுகின்றன . Nag [ CO ( NO ) ] சிதைவுறுவ 
தற்கு காரணமாயுள்ளன . எனவே 1- அயனிகள் இருந்தால் 
K + - ஐ அறிவதற்கான கரைசலை 6N HNO ; கரைசலுடன் சேர்த்து 
ஆவியாக்க வேண்டும் . எஞ்சிய திண்மத்தை சீராக சுடவேண்டும் . 
யோடைடு - அயனிகள் HNO -ஆல் ஆக்சிஜனேற்றமடைந்து 
தனிம அயோடினாக மாறி ஆவியாதலின்போது வெளியேறிவிடு 
கின்றன . எஞ்சிய உலர்ந்த திண்மத்தை நீரில் கரைத்து மேலே 
விவரிக்கப்பட்டதுபோல் K + - க்கு சோதனை செய்யவேண்டும் . 


தொகுதி எதிர் அயனிகள் 


115 


3. குளோரோபிடாட்டினிக் அமிலம் , Hg [ PtCld ] , பொட்டா 
சியம் உப்புக்களின் செறிவு மிகுந்த கரைசல்களுடன் மஞ்சள் நிற 
படிக வீழ்படிவை கொடுக்கிறது . 


2K ++ [ PtCls) -- = 1 Kg [ PtCId ] 


வீழ்படிவின் படிகங்களை நுண்நோக்கி மூலம் பார்த்தால் 
எண்முகிகளாயுள்ளன ( octatredra ) . இத்தகைய வீழ்படிவுகள் 
NH4 + , Cs + , Rb + அயனிகளாலும் தரப்படுகின்றன . 


4 : பெர்குளோரிக் அமிலம் , HCIO ,. வெண்மையான வீழ் 
படிவாக பொட்டாசியம் பெர்குளோரேட்டைக் கொடுக்கிறது . 


K ++ ClO - = | KCIO4 


சூடுபடுத்தும்போது வீழ்படிவின் கரைதிறன் அதிகரிக்கிறது : 
எத்தில் ஆல்கஹாலை சேர்த்தால் கரைதிறன் பெரிதும் குறை 


கிறது . 


5 : நுண்படிக ஆய்வு முறை : ஒரு சொட்டு பொட்டாசியம் 
உப்புக்கரைசலை கண்ணாடித் தட்டில் எடுத்து மின்சாரத்தினால் 


. 


D 


D 


0 


படம் 6 , KgPb [ Cu ( NO2 )6 ) - இன் படிகங்கள் . 


116 


பண்பறி பகுப்பாய்வு 


சூடுபடுத்தப்படும் தட்டின்மீது ( சூடுபடுத்தும் சுருள்மீது அல்ல * ) 
வைத்து ஆவியாக்கி உலரவை . கண்ணாடித் தட்டை குளிரவை . 
தட்டில் எஞ்சிய திண்மத்துடன் NazPb [ Cu ( NO ) ] வாய்பாடு 
உள்ள பொட்டாசியத்திற்கே உரிய சிறப்பு வினைப்பொருளின் 
ஒரு சொட்டைச் சேர் , ஒரு நிமிடத்திற்குப் பிறகு . படிகங்களை 
நுண் நோக்கியில் பார் . கருப்பு அல்லது பழுப்பு நிறமுடைய 
டிரிபிள் நைட்ரைட்டின் K , Pb [ Cu ( NO ) ) ; ] . தனிச் சிறப்பான 
கனசதுர 

படிகங்கள் தோன்றுகின்றன . இச்சோதனையால் 
K + - ஐ 0-15 " ug வரை கண்டறியலாம் . விளாவுதல் , எல்லை 
116600. NH4 + அயனியும் இதையொத்த படிகங்களை தரு 
கிறது : இவ்வினையில் குறுக்கிடுகிறது ( இதை முயற்சி செய்து 
பார் ) : இவ்வினைப்பொருள் Na + அல்லது Mg ++ அயனிகளுடன் 
படிகங்களை கொடுப்பதில்லை . 

6. டைபிக்ரைல் அமைன் ** ( பொல்யுக்டோவ் வினைப் 
பொருள் ) ( Polucktov s reagent ) K + அயனியுடன் ஆரஞ்சு சிவப்பு 
வீழ்படிவாக இதன் பொட்டாசியம் உப்பைக் கொடுக்கிறது : 
இச்சோதனையை சொட்டு முறையில் : எளிதில் நிகழ்த்தலாம் : 
பொட்டாசியத்திற்கு K + சோதனை செய்ய வேண்டிய - ஒரு 
சொட்டு நடு நிலைக்கரைசலை ஒரு காகிதத் துண்டில் எடுத்துக் 
கொண்டு அதனுடன் ஒரு சொட்டு வினைப்பொருள் சேர்க்கப் 
பட்டது . *** ஆரஞ்சு சிவப்புநிற பொட்டு தாளில் உண்டாகிறது . 
ஒன்றிரண்டு சொட்டுகள் 2N ஹைட்ரோகுளோரிக் அமிலத் 
துடன் சேர்த்து நனைத்தாலும் நிறம் மாறவில்லை . அதிக செறி 


* ஆவியாக்கலுக்கு வாயு எரிகருவியையும் பயன்படுத்தலாம் . கண் 
ணாடித் தட்டை சுடருக்கு மேல் உயரத்தில் வை ( இல்லையென்றால் வீறல் 
விடும் ) அல்லது கம்பி வலையின் ஓரத்தில் வை . 

டைபிக்ரைல் அமைன் கெக்ஸ நைட்ரோ . டைபெனில் இதன் 
அம்மோனியம் உப்பையும் பயன்படுத்தலாம் . 

வாணிப முறையில் அரென்ஷியா என்று பெயர்பெற்ற இது ஒரு சாய 
மாகும் . 

அமைன் வாய்பாடு 
O.N NO , 


O2N 


N 


NOZ 


02N 


H 

NO, 


*** சொட்டுச் சோதனை முறை பின்னால் விவரிக்கப்பட்டுள்ளது ; 


தொகுதி எதிர் அயனிகள் 


117 


வில் NH4+ அயனி இருந்தால் அதுவும் வீழ்படிவை கொடுக்கிறது . 
எனவே இது இவ்வினையில் குறுக்கிடுகிறது . 

7. சுடர் சோதனை . ஒரு கண்ணாடித் தண்டில் ஒரு மெல்லிய 
பிளாட்டினக் கம்பியை உருக்கி பிணைத்துவிடு . கம்பியின் மறு 


படம் 7. பிளாட்டினக் கம்பியும் வளையமும் 


முனையை ஒரு வளையம் மாதிரி வளை ( படம் 7 ) . கம்பி தூய்மை 
யாக இருக்கிறதா என்று சோதித்துப்பார் . எரிகருவியின் நிற 
மற்ற சுடரில் இதை வைத்தால் நிறம் எதையும் கொடுக்கக் 
கூடாது . நிறம் தோன்றினால் கம்பியை HCI கரைசலில் நனைத்து 
நிறம் மறையும்வரை சூடு செய் . செஞ்சூட்டிலுள்ள கம்பியால் 
பொட்டாசியம் உப்பைத் ( KCI ஏற்றது ) தொட்டு சுடரில் 
காட்டு . தனிச் சிறப்புள்ள வெளிர் செங்கருநீல சுடரை நோக்கு : 
உலர்ந்த உப்பிற்குப் பதில் பொட்டாசியம் உப்புக் கரைசலில் 
ஒரு சொட்டு எடுத்துக்கொண்டு செய்யலாம் , ஆனால் சோதனை 
அவ்வளவு சிறப்பாக இருக்காது . 


2.0 . எதிர் அயனி Na + . இன் வினைகள் 


பெரும்பாலான சோடியம் உப்புக்கள் நீரில் நன்கு கரை 
கின்றன . எனவே Na + அயனிகளுடன் நிகழ்த்தப்படும் வீழ்படிவு 
படுத்தும் வினைகள் ஒரு சில தான் . அவைகளில் மிக முக்கியமான 
வைகள் கீழே விவரிக்கப்பட்டுள்ளன . 

1. பொட்டாசியம் டைஹைட்ரஜன் ஆண்டி மொனேட் KHgsbO4 
( ஆர்த்தோ ஆண்டிமொனிக் அமிலத்தின் பொட்டாசியம் 
உப்பு ) சோடியம் உப்புக் கரைசலுடன் சோடியம் டைஹைமட் 
ரஜன் ஆண்டிமொனேட்டை வெண்மையான வீழ்படிவாகக் 
கொடுக்கிறது . 

NaCl + KHSbO = | NaHzSbO , + KCI 
அல்லது 

Na++ HzSbO4- = | NaHzSbOd 


* 


முன்பெல்லாம் இவ்வினைப்பொருள் KaHgSb207 என்ற வாய்பாடு 
டைய பைரோ ஆண்டிமொனிக் அமிலத்தின் உப்பு என்று கருதப்பட்டது . 
KAHASba07 . H2O என்பது 2KHASbO4 என்பதுடன் ஒத்துள்ளதை நோக்கு . 


118 


பண்பறி பகுப்பாய்வு 


இவ்வினையைச் சோதனை மூலம் ஆராய்க . வீழ்படிவு உடனே 
தோன்றவில்லையானால் சோதனைக்குழாயின் உட்பக்கத்தைக் 
கண்ணாடித் தண்டினால் தேய் ( மிகத்தெவிட்டிய கரைசல் உண் 
டாவதால் ) . 


NaH , SbO , வீழ்படிவை ஆராய்க . அது படிகத்தன்மையது 
என்று நிரூபி . பின்வரும் நிபந்தனைகள் இவ்வினை நிகழ்வதற்கு 
பூர்த்தி செய்யப்படுதல் வேண்டும் . 

அ ) சோடியம் உப்புக்கரைசலின் செறிவு போதுமான 
அளவு அதிகமாக இருக்கவேண்டும் . NaH , SbO4- இன் கரைதிறன் 
கணிசமான அளவு உள்ளதால் இது மிகத் தெவிட்டிய கரைசலைக் 
கொடுக்கும் நாட்டம் பெற்றுள்ளது . எனவே நீர்த்த கரைசலா 
யிருந்தால் வீழ்படிவடைதல் தாமதப்படலாம் அல்லது நடக் 
காது போகலாம் . ஆகையால் இவ்வினையின் நுட்பத் தன்மை 
மிகக்குறைவு . நீர்த்த கரைசலை அல்லது செறிவு தெரியாத 
கரைசலை முதலில் ஆவியாக்க வேண்டும் . வீழ்படிவு ஏதும் 
தோன்றவில்லையானால் Na+ அயனி இல்லையென்று முடிவு கட்டு 
முன்பு கரைசலை சிறிது நேரம் வைத்திருக்க வேண்டும் . 

ஆ ) அறியப்பட வேண்டிய கரைசல் நடுநிலையாக அல்லது 
இலேசான காரத்தன்மையுள்ள தாக இருக்க வேண்டும் . அமிலக் 
கரைசலை பயன்படுத்த இயலாது . ஏனென்றால் அமிலங்கள் 
வினைப்பொருளை சிதைத்து வெண்ணிற வீழ்படிவாக மெட்டா 
ஆண்டிமொனிக் அமிலத்தை கொடுக்கின்றன . சான்றாக : 


KHzSbO4 + HCI = HSSbO4 -- KCI 

HSbO4 = | HSbO : + H , O 
அயனிச் சமன்பாடு 

HzSbO , - + H + = + HSbO : + H , 0 
காரக்கரைசல் NaHgSbO4- ஐ கரைத்து நடுநிலை உப்பான 
NagsbOr- ஐ கொடுக்கிறது . ஆகவே காரக்கரைசலில் 
சோதனையின் நுட்பத்தன்மை குறைவாயுள்ளது . 

இ ) எனவே இச் சோதனைக்கு நடுநிலைக்கரைசல் தேவைப் 
படுகிறது ( pHS 7 ) . அமிலக் கரைசல்கள் KOH- லும் காரக்கரை 
சல்கள் CH ,COOH- லும் நடுநிலைப்படுத்தப்படுகின்றன . காற்றி 
லிருந்து கார்பன் டைஆக்சைடை உறிஞ்சி அதனால் வினைப் 
பொருள் சிதைவடையலாம் என்பதை Na + - ஐ கண்டறிவதற்கு 
இச்சோதனையை பயன்படுத்தும்போது மனதில் கொள்ள 


தொகுதி எதிர் அயனிகள் 


119 


1 


வேண்டும் . தூள்போன்ற வீழ்படிவான HShO , - ஐ படிகத்தன்மை 
யுடைய N.H SIO4-- லிருந்து வேறுபடுத்தி அறியவேண்டும் . 
தூள் போன்ற வீழ்படிவு உண்டானால் கரைசலில் N.l + உள்ளதாக 
நாம் ஒருபோதும் எண்ணக்கூடாது . 

ஈ ) இச்சோதனையை குளிர்ந்த நிலையில் நிகழ்த்தவேண்டும் . 
( குளிர்ந்த நீருள்ள முகவையில் சோதனைக் குழாயை அமிழ்க்தி 
வைத்திருப்பது நல்லது ) . ஏனென்றால் KHCH () ; போன்று 
NaHgsbO : - இன் கரை திறனும் வெப்ப நிலை அதிகரிக்கும்போது 
அதிகரிக்கிறது . 

2. சிங்க் யுரெனைல் அசிட்டேட் * நடு நிலை அல்லது அசிட்டிக் 
அமிலம் கரைசலில் சோடியம் உப்புகளுடன் ( CH , COO ) 2 Zn - CH, 
COONa 3 CH COO ). LO , 9H O , வாய்பாடு கொண்ட சிங்க் 
சோடியம் யுரெனைல் அசிட்டேட்டை மஞ்சள் நிற படிக வீழ்படி 
வாக கொடுக்கிறது . 

இச்சோதனையை செய்ய 0.5 மி . லி . வினைப்பொருளுடன் 
இரண்டு அல்லது மூன்று சொட்டுகளுக்கு மேற்படாமல் சோடி 
யம் உப்பின் நடுநிலைக் கரைசலை சேர் . சோதனைக் குழாயின் 
உட்பக்கத்தை ஒரு கண்ணாடித் தண்டினால் தேய் . உண்டாகும் 
வீழ்படிவை ஆராய்க . 

பொட்டாசியம் டைஹைட்ரஜன் ஆண்டி மொனேட்டுடன் 
நிகழ்த்திய வினையைவிட இவ்வினை மிகவும் நுட்பத்தன்மை 
வாய்ந்தது . மேலும் இது சோடியத்திற்கான தனிச்சிறப்புச் 
சோதனை . சோடியத்தை கண்டறிவதில் 20 மடங்கு அளவுள்ள 
K + , NH ; + , Mg ++ , Ci ++ , Sr ++ , Ba ++ , A1 +++ , Fe +++ , Cr +++ , 
Mn ++ , Zn ++ , CO ++ , Ni ++ , CI ++ , Bi +++ , Cu ++ , Pb ++ , Hy ++ 
அயனிகள் குறுக்கிடுவதில்லை . சிங்க் . மாங்கனீசு , இரும்பு . லெட் , 
காப்பர் முதலியவற்றின் உப்புக்களிலும் N + -ஐ கண்டறிவதற்கு 
சிங்க் யுரெனைல் அசிட்டேட்டைப் பயன்படுத்தலாம் . 

அதிக 
அளவில் K + உப்புக்களிருந்தால் ஊசி வடிவமுடைய படிகங்க 
ளாக CHyCOOK ( CH ,COO ) , UO , தோன்றலாம் . ஆகையால் 
அறியப்பட வேண்டிய கரைசலில் K + அயனிச் செறிவு மிக அதிக 
மாயிருந்தால் ( K + - இன் சோதனையில் மிக அதிகமாக வீழ் படிவு 
தோன்றினால் ) இரண்டு அல்லது மூன்று மடங்கு நீருடன் கரை 
சலை விளாவ வேண்டும் . பின்னர் விளாவிய கரைசலிலிருந்து 
ஒரு சில சொட்டுக்களை எடுத்து சிங்க் யுரெனைல் அசிட்டேட் 
டுடன் வினைப்படுத்த வேண்டும் . 


* புரெனைல் இரட்டைத் தன்மையுடையது . யுரேனியம் உப்பில் அது 
உலோகத்தன்மையாகிறது . 


120 


பண்பறி பகுப்பாய்வு 


சோடியத்தை Na + அறிவதற்குப் பயன்படும் 

கரைசல் 
முடிந்த வரையில் நடுநிலையாக இருக்க வேண்டும் . அமிலக் கரை 
சல்களை அம்மோனியா அல்லது சிங்க் ஆக்சைடால் நடுநிலைப் 
படுத்த வேண்டும் . சிங்க் ஆக்சைடால் நடுநிலைப்படுத்தினால் 
மிகு தியான சிங்க் ஆக்சைடை வடிகட்டி நீக்கிவிட்டு கிடைக்கும் 
வடி நீரை Na + - க்கு சோதிக்க வேண்டும் . 


சிங்க் உப்பிற்குப் பதில் மக்னீசியம் உப்பை வினைப்பொரு 
ளாக 

பயன்படுத்தினால் மேலே கண்டதையொத்த வீழ்படிவு 
CH COONa ( CH.COO ) , Mg 3 CH ; COO ) 2002.9HqO தோன்று 
கிறது. 

3. நுண்படிக ஆய்வு முறை : ஒரு சொட்டு சோடியம் உப்புக் 
கன ரசலை கண்ணாடித் தட்டில் எடுத்துக்கொண்டு கவனமாக 
ஆவியாக்கி உலர்த்து . எஞ்கிய திண்மத்தை குளிரவை ; ஒரு 
சொட்டு யுரெனைல் அசிட்டேட் கரைசலுடன் ( CH , COO ) , UO ,, 
வினைப்படுத்து . ஒரு சில நிமிடங்களுக்குப் பின் சோடியம் 
யுரெனைல் அசிட்டேட் படிகங்களை நுண்நோக்கியால் கவனி . 
அவைகள் சீரான நான் முகிகளாக அல்லது எண்முகிகளாக 
உள்ளன . 


இச்சோதனை மிகவும் நுட்பமானதாகும் ( கண்டறியத்தக்க 
குறைந்த பட்சம் 0.8 mg Na+ ) . சோடியம் கொடுக்கும் படிகங் 
களைப்போன்று கரைசலில் Mg ++ இருந்தால் மஞ்சள் நிற படிகங் 
களாக மூவுப்பு ( triple salt ) CH , COONa ( CH.COO ) 2 . Mg 
3 ( CH , COO )2UO2 , 9H , O தோன்றுகிறது . 


சுடர் சோதனை ! எளிதில் ஆவியாகும் சோடியம் உப்புக்கள் 
சுடரை பிரகாசமான மஞ்சளாக்குகின்றன . இது சோடியத் 
திற்கே உரிய தனிச்சிறப்பான சோதனையாகும் . 


பொட்டாசியத்திற்கு சுடர் சோதனை செய்தது போல் சோடி 
யத்திற்கும் சுடர்சோதனை செய்து ஆராய்க . 


பொட்டாசியம் சோடியம் உப்புக்கரைசல்களை கலந்து ஒரு 
பிளாட்டினக் கம்பியை கலவையில் அமிழ்த்தி எடுத்து சுடர்ச் 
சோதனையை திரும்பச் செய்யவும் , பொட்டாசியத்திற்குரிய 
செங்கருநீல நிறத்தைப் பார்க்க இயலாது . இதைக் காணவேண்டு 
மானால் சுடரை 

நீலக்கண்ணாடி மூலம் நோக்க வேண்டும் , 
அல்லது இண்டிகோ ( indigo ) கரைசலைக்கொண்ட சிறப்பு வகை 
யான இண்டிகோ பிரிசம் மூலம் நோக்க வேண்டும் . நீலக் கண் 


| 


தொகுதி எதிர் அயனிகள் 


121 


ணாடி அல்லது இண்டிகோ கரைசல் சோடியத்தின் மஞ்சள் 
ஒளியை உறிஞ்சிக்கொள்கின்றன . இதை சோதனை மூலம். 
உறுதிப்படுத்து . 

சோடியத்தின் சுடர் சோதனை மிகுந்த நுட்பம் வாய்ந்தது 
என்பதை நினைவு படுத்திக்கொள்ள வேண்டும் ( அறியத்தக்க 


ம 


3 


படம் 8. CH3COONa . CH3COO ) 2 

UO -இன் படிகங்கள் 


படம் 9. இண்டிகோ 

பிரிசம் 


குறைந்த பட்சம் 0,0001 lig ) : சோடியம் சேர்மங்கள் எங்கும் 
உள்ளன . சான்றாக அவைகள் தூளிப் படலத்தில் உள்ளது . 
கண்ணாடிக் கலம் நீரினால் ஓரளவு கரைந்து சோடியம் சேர்மத்தை 
கொடுக்கிறது . ஆகையால் பல விநாடிகள் நிலைத்திருக்கக்கூடிய 
பிரகாசமான மஞ்சள் நிறம் தோன்றினால் தான் கொடுக்கப்பட் 
டுள்ள பொருளில் அளவிடத்தக்க அளவு சோடியம் உள்ளதென்று 
பொருள் . 


. 


21. NH4 அம்மோனியம் எதிர் அயனியின் வினை கள் 

அம்மோனியம் அயனிக்கான மிக முக்கியமான வினைகள் 
கீழே விவரிக்கப்பட்டுள்ளன. 

1. எரிகாரங்கள் , N OH- ம் KOH- ம் அம்மோனியம் உப்புக் 
கரைசலுடன் சூடுற்ற நிலையில் அம்மோனியா வெளிப்படுகிறது . 

NH , GI NOH = NH , ỔN GI + H2O 


122 


பண்பறி பகுப்பாய்வு 


இவ்வினையை சோதனை மூலம் ஆராய்க . NH4CI அல்லது 
( NH4 / 2SO4 போன்ற அம்மோனியம் உப்புக்கரைசலுடன் எரி 
காரத்தை சேர்த்து சூடு செய் ; வெளிப்படும் வாயுவின் மணத்தை 
நுகர்ந்தறி . அம்மோனியாவை அதன் மணத்தினால் மட்டுமல் 
லாது மற்ற முறைகளாலும் கண்டறியலாம் : 

அ ) சிவப்பு லிட்மஸ் தாளை நீரில் நனைத்து சோதனைக்குழா 
யின் வாய்ப்பக்கம் கொண்டுவா ( அதைத் தொடாமல் ) : தாள் 
நீல நிறமாகிறது . ஏனென்றால் NH , நீரில் கரைந்து ஒரு காரத்தை 
( NH4OH ) கொடுக்கிறது . 

ஆ ) லிட்மஸ் தாளுக்குப் பதில் பினாப்தலின் தாளை பயன் 
படுத்தலாம் , இது அம்மோனியா வாயுவால் நீலமாகிறது .. 
நிறமாற்றம் தெளிவாக புலப்படுகிறது . 

இ ) இவ்வினையை Hge ( NO ) 2- இல் நனைத்த 
கொண்டு திரும்பச் செய் . அம்மோனியாவினால் இத்தாள் கருப் 
பாக மாறுகிறது . 

இவ்வினையை பின்வரும் சமன்பாட்டால் அறியலாம் . * 


\ 


தாளைக் 


Hg 
2Hgz ( NO ), + 4NH , + H ,0 = 10/ NH | NO + | 2Hg + 3NHINO , 

Hg 


- 


அயனிச்சமன்பாடு 


Hg 


Jo, 


2Fgt++ 4NHS + H20 = NH2 | NO : + \ 2Hg + 3NHt 

Hg : 
ஈ ) அடர் HCI- இல் தோய்க்கப்பட்ட கண்ணாடித்தண்டை 
அம்மோனியா வெளிப்படுகின்ற சோதனைக்குழாயின் வாயில் 
வைக்கவும் . நுண்ணிய NH4Cl படிகங்கள் உண்டாவதால் வெண் 
புகை தோன்றுகிறது . 

NH , + HCl = NH4Cl 


* NH4 + அயனியின் இரண்டு ஹைட்ரஜன் அணுக்கள் 

ஈரிணை திற 
னுள்ள இத் தொகுதியால் பதிலீடு செய்யப்படுவதால் 
இந்தச் சேர்மம் உண்டாகிறது என்பதை புரிந்து 
கொண்டால் 

கிடைக்கும் 
group . 

மெர்க்குரி 
சேர்மத்தின் வாய்பாட்டை நினைவில் 

கொள்வது 


முடிவில் 


Hg 


எளிது . 


தொகுதி எதிர் அயனிகள் 


123 


2. நெஸ்லர் வினைப்பொருள் ( Nessler s reagent ) . இது KOH- ம் 
K2[ HgI4 ] அணைவு உப்பும் கொண்ட கலவையாகும் . இது அம் 
மோனியம் உப்புக்களின் கரைசலுடன் செம்பழுப்பு நிற வீழ்படி 
வாக இச்சேர்மத்தை 

கொடுக்கிறது . 
04 

NHI 
Hg 


Hg 


lig 


NH, C1 + 2K [ Hgl ] + 4KOH = 1 


NH , | I + KCl + 7KI + 3H , 0 


Hg 


அம்மோனியம் உப்பு மிகக் குறைவாக இருப்பின் செம் 
பழுப்பு நிற வீழ்படிவிற்குப்பதில் மஞ்சள் நிறம் தான் தோன்று 
கிறது . இவ்வினை மிகவும் நுட்பத்தன்மை வாய்ந்தது . 

இச்சோதனை செய்ய ஒன்று அல்லது இரண்டு சொட்டு 
NH , Cl கரைசல் எடுத்துக்கொண்டால் போதும் . இதனுடன் 
சோதனைக்குழாயின் பாதி அளவிற்கு நீரைச் சேர்க்கவும் . பிறகு 
சிறிதளவு நெஸ்லர் கரணியைச் சேர் . ( மிகையான அம்மோனி 
யம் உப்பில் வீழ்படிவு கரைவதால் இருக்கும் அம்மோனியம் 
உப்பைவிட மிகையான அளவு இதைச் சேர்க்க வேண்டும் . ) 


30 


படம் 10. வாயு அறை . 


நெஸ்லர் வினைப்பொருள் காரத்தை கொண்டுள்ளது ; காரங் 
கள் கரையாத ஹைட்ராக்சைடுகளை வீழ்படிவடையச் செய் 
கின்றன . பெரும்பாலான எதிர் அயனிகள் நிறமுள்ள வீழ்படிவு 
களைத் தருகின்றன . இவ்வீழ்படிவுகள் அம்மோனியம் அயனி 
NH , + கொடுக்கும் வீழ்படிவை மங்கச் செய்கிறது . எரிகாரச் 
சோதனையைவிட இச்சோதனையின் தனித்தன்மை குறைவு : 
இருப்பினும் இச்சிக்கலைத் தவிர்க்க இச்சோதனையை வாயு அறை 
( gas chamber ) எனப்படும் கருவியில் நிகழ்த்தலாம் . ( படம் 10 ) 
இரண்டு கண்ணாடி அகல்களை எடுத்துக்கொள் . அம்மோனியம் 
உப்புக்கரைசலும் காரமும் கலந்த கலவையில் ஒரு சொட்டை 
ஒரு அகலிலும் மற்றொரு தட்டில் ஒரு சொட்டு நெஸ்லர் வினைப் 


124 


பண்பறி பகுப்பாய்வு 


பொருளையும் எடுத்துக்கொள் : இரண்டாவது தட்டை முதல் 
தட்டின்மேல் கவிழ் . காரத்தோடு வினைப்பட்டு உண்டாகும் 
NH , வாயுவை வினைப்பொருள் உறிஞ்சிக்கொண்டு பழுப்புநிற 
வீழ்படிவை கொடுக்கிறது . 


மற்றொரு முறையில் உலோக ஹைட்ராக்சைடுகளை ஒரு 
சோதனைக்குழாயில் வீழ்படிவு அடையச் செய்து ( மிகையான 
NaOH அல்லது KOH- ஐ சேர்த்து ) வடிகட்டி நீக்கிவிட்டு வடி 
நீருடன் நெஸ்லர் வினைப்பொருளை சேர்க்கவேண்டும் . 


3. K + , Na + அயனிகளின் வினைப்பொருள்கள் NH4 + அயனி 
யுடன் ஏற்படுத்தும் விளைவு கள் . இதுவரை NH , + அயனியின் 
முக்கியமான பண்பறி பகுப்பாய்வு வினைகளைக் கண்டோம் : 
K + , Na+ ஆகியவைகளைக் கண்டறிவதற்கு பயன்படும் வினைப் 
பொருள்களுடன் இது எப்படி செயல்படுகிறது என்பதையும் 
நாம் அறிய வேண்டும் . ஏனென்றால் தொகுதி ஒன்றின் எதிர் 
அயனிகளுக்கான முறைப்படுத்திய பகுப்பாய்வை புரிந்து 
கொள்ள இது தேவைப்படுகிறது . 


அ ) NaHC , H4O6- ம் Nag[ CO ( NO )) )- ம் NH + - டன் வீழ் 
படிவுகளைக் கொடுக்கின்றன . இவைகளை K + அயனிகள் கொடுக் 
கும் வீழ்படிவிலிருந்து தோற்றத்தால் பிரித்தறிய முடியாது . 
இதை சோதனை மூலம் உறுதிப்படுத்து . K +- ஐ கண்ட-றிவதில் 
NH4 + குறுக்கிடுகிறது என்பது புலப்படுகிறது . * 


ஆ ) அம்மோனியம் உப்புக்களின் கரைசல்கள் KH , SbO4 
டன் வெண்மையான தூள்போன்ற வீழ்படிவை HSb03- ஐ 
கொடுக்கின்றன ? ஏனென்றால் நீராற்பகுப்பின் காரணமாக 
அமிலத்தன்மை அடைகின்றன . 


NH , Cl + H.O -- NH4OH + HCI ( நீராற்பகுப்பு ) 
HCI + KH SbO4 = HSbO , + KCI 
HgSb0 ; = | HSbO : + H , O 


இவ்வினையில் Na + - ஐ கண்டறிவதில் NH , + குறுக்கிடுகிறது : 
இருப்பினும் சிங்க் யுரெனைல் அசிட்டேட்டுடன் வினை நிகழ்த்தி 


* Na HC4 H4 06 - டன் நிகழ்த்தும் வினையில் மிகவும் செறிவு அதிகமான 
( உதாரணமாக பூரிதக் கரைசல் ) NH4C1 கரைசலை எடுத்துக்கொள்ள 
வேண்டும் . 


தொகுதி எதிர் அயனிகள் 


125 


அல்லது UCz{ CH , COO ) -டன் நுண்படிக ஆய்வு முறையில் 
Na + - ஐ NH , + - இன் முன்னிலையிலேயே கண்டறியலாம் . 


4 : அம்மோனியம் அயனி யை பிரித்தல் . இப்பொழுது 
K- மும் Na + - மும் கண்டறியப்படுவதில் ( KHgSbO ; - டன் வினைப் 
படுத்தி ) NH4 + குறுக்கிடுகிறது என்று பார்த்தோம் . 


ஆகையால் அ ) K + , Na + ஆகியவற்றிற்கு சோதிக்கு முன்பு 
NH4 + - க்கு சோதனை செய்ய வேண்டும் ; ஆ ) NH4 + இருந்தால் 
முதல் தொகுதி எதிர் அயனிகளின் கலவையிலிருந்து இது முழுவ 
தையும் நீக்கிவிடவேண்டும் . * 


சூடுபடுத்தும்போது அம்மோனியம் உப்புக்கள் எளிதில் ஆவி 
யாகிவிடுகின்றன என்ற கருத்து அம்மோனியம் அயனியை நீக்கு 
வதில் அடிப்படையாக உள்ளது . அம்மோனியம் அயனி -நீக்கப் 
படவேண்டிய கரைசலை ஒரு பீங்கான் கிண்ணத்தில் எடுத்துக் 
கொண்டு ஆவியாக்கி கிடைக்கும் உலர்ந்த திண்மத்தை வெண் 
மையான புகை வெளிப்படாத 

வரை நன்கு சூடு செய்ய 
வேண்டும் . அம்மோனியம் குளோரைடு இருந்தால் பின்வரும் 
சமன்பாட்டின்படி வினை நிகழுகிறது . 


NH4Cl - NH3 + HCI 


இவ்வினை மீளும் தன்மையுடையது என்பதை சமன்பாடு 
காட்டுகிறது . அதிக வெப்ப நிலையில் NH , CI சிதைந்து NH4- ம் 
HCl- b தோன்றுகின்றன . இவைகள் ஆவியாகி கிண்ணத்தி 
லிருந்து நீங்கிவிடுகின்றன . இருப்பினும் அதிக வெப்பநிலையுள்ள 
மண்டலத்தை விட்டு நீங்கியதும் மீண்டும் சேர்ந்து NH , CI உண் 
டாகிறது . அம்மோனியம் குளோரைடை சூடுபடுத்தும்போது 
உண்டாகும் வெண்புகையில் அவ்வுப்பின் சிறிய படிகங்கள் 
உள்ளன . 


பொட்டாசியம் , சோடியம் உப்புக்கள் அம்மோனியம் 
உப்புக்களைப்போல் அவ்வளவு எளிதில் ஆவியாவதில்லை. KCI- யும் 
NaCl- யும் 800 ° C வெப்ப நிலைக்கு அரை மணி நேரம் சூடுபடுத்தி 
னாலும் கணிசமான அளவு எடையை இழப்பதில்லை என்பது 
சோதனை மூலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது . ஆனால் 1000 ° C- இல் 


* எனிலும் , தொகுதி I- இன் பகுப்பாய்விற்கு ஒரு முறை உள்ளது . 
இங்கு அட் மோனியம் அயனி நீக்கப்படாமல் ஃபார்மால்டஹைடால் கட் 
டுப்படுத்தப்படுகிறது . 


126 


பண்பறி பகுப்பாய்வு 


இவ்வுப்புக்கள் முழுவதும் ஆவியாகிவிடுகின்றன ( சிறிதளவு 
எடுத்துக்கொண்டால் ) . NH ; + - வை நீச்கும்போது மிகுதியாகவும் 
நீண்ட நேரமும் சூடுபடுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்பது 
புலப்படுகிறது . சூடுபடுத்தியதற்குப் 

கிடைக்கும் 
திண்மம் நீரில் கரைக்கப்படுகிறது ; இக்கரைசலில் NH ; + தவிர 
மற்ற எல்லா அயனிகளும் ( மூலக்கரைசலிலிருந்தவை ) உள்ளன . 


HCI- லிருந்து பெறப்படாது ஆவியாகாத H , PO , போன்ற 
அமிலத்திலி ருந்து பெறப்பட்ட உப்பை சூடுபடுத்தும்போது NH , 
ஆவியாகி வெளிச் செல்கிறது . அப்போது அமிலம் கிண்ணத்தி 
லேயே எஞ்சி நிற்கிறது . எனவே இங்கு வெண்புகை உண்டாவ 
தில்லை. NH , NO : - ம் திறன் மிகுந்த ஆக்சிஜனேற்ற அமிலத்தி 
லிருந்து உண்டான உப்புக்களும் வெண்புகையை கொடுப்ப 
தில்லை . இவைகள் வேறான முறையில் சிதைகின்றன , சான்றாக 
NH , NO , சிதைவதை பின் வரும் சமன்பாடு காட்டுகிறது : 

NH ,NOT = 2H2O + N , Ot 
எனினும் எந்த அம்மோனியம் உப்பையும் சூடுபடுத்தினால் ஆவி 
யாகிறது , அல்லது சிதைந்து வாயுக்களை வினை பொருளாகக் 
கொடுக்கிறது . NH4 + அயனிகளை நீக்கும் நோக்கம் இரண்டு 
முறைகளிலும் வெற்றியடைகிறது . 


படம் 11 : நீர்த்தொட்டி மீது ஆவியாக்குதல் 


* அம்மோனியம் நைட்ரேட்டை 260-280 - யில் கவனமாக 
செய்தால் சிதைவடைந்து N20- ஐ கொடுக்கிறது . சூழ் நிலைக்கேற்ப 
NH4NO3 ஏழு சமன் பாடுகளின்படி சிதைவடைகிறது . 


127 


தொகுதி எதிர் அயனிகள் 


முன்பே கூறப்பட்டதுபோல் அம்மோனியம் உப்புக்களை 
நீக்க கரைசலை ஒரு பீங்கான் கிண்ணத்தில் எடுத்துக்கொண்டு 
ஆவியாக்க வேண்டும் . கண்ணாடிக் கிண்ணத்தில் செய்யக்கூடாது , 
ஏனென்றால் சூடுபடுத்தும்போது அது வெடிப்பு விடுகிறது . முக் 
காலித்தாங்கி மீதுள்ள கம்பி வலை மீது கிண்ணத்தை வைத்து 
கவனமாக சூடு செய்ய வேண்டும் , சிதறுவதை தடுக்க வேண்டும் . 
ஆவியாதல் முடியும் தருவாயில் சிதறுவது மிகுதியாக இருக்கும் . 
இதைத் தவிர்க்க ஆவியாதலை நீர்த்தொட்டி மீது நிகழ்த்துவது 
நல்லது . நீர்த்தொட்டி ( water bath ) என்பது கொதிநீர் உள்ள 
உலோக பாத்திரமாகும் . ( படம் 11 ) 


ஆவியாதலின் முடிவில் கிடைக்கும் உலர்ந்த திண்மத்தை 
புகைதல் நிற்கும் வரை சூடு செய்ய வேண்டும் . இவ்வினையை 
எப்போதும் புகையும் அடுக்குப் பலகையில் தான் ( fuming cup 
board ) நிகழ்த்த வேண்டும் . ஆவியாக்கலின் முடிவில் கிண்ணத் 
தின் பக்கத்திலுள்ள உலர்ந்த திண்மத்தை கண்ணாடித் தண்டினால் 
சுரண்டி மிகவும் நன்றாக மீண்டும் சூடு செய்யவும் . மற்ற பிரித் 
தல்களைப்போல் இங்கும் அம்மோனியம் உப்பு முழுவதையும் 
நீங்கிவிட்டதா என்று நாம் உறுதி செய்ய வேண்டும் . 

உலர்ந்த 
திண்மத்தின் ஒரு பகுதியை சோதனைக்குழாய் ஒன்றில் எடுத்துக் 
கொண்டு , நீரில் கரைத்து ,, நெஸ்லர் வினைப்பொருளுடன் 
சோதித்துப் பார்க்கவேண்டும் . 


அம்மோனியம் உப்புக்கள் முழுவதையும் நீக்கிய பின்னர் 
கிண்ணத்தை நன்கு குளிரவைக்க வேண்டும் . சிறிது நீரை 
சேர்க்க வேண்டும் . ( இல்லையெனில் K + , Na + ஆகியவற்றிற்கு 
செய்யும் வினைகள் சரியாக நடைபெறாது . ) இத்திரவத்தை வடி 
கட்ட வேண்டும் , ஏனென்றால் சூடேற்றும்போது கருகிய 
அங்ககப் பொருள்கள் கரைசலில் இருக்கும் . 


K + - ஐ கண்டறிவதற்கு முன்பு அம்மோனியம் அயனியை 
நீக்குவதற்குப்பதில் பிரிகையடையாத கரிம மூலக்கூறுகளான 
ஹெக்சமெத்திலின் டெட்ரமினாக (உரோடிரோபின் urotropin ) 
( CH ,), N , மாற்றிவிடலாம் . இதற்கு ஃபார்மால்டஹைடு கரை 
சலை சேர்க்க வேண்டும் . இவ்வினையை பின்வரும் சமன்பாட்டால் 
விளக்கலாம் . 


4NH ++ 6H2O = > ( CH2 ) 6N4 + 6H, O + 4H + 
தோன்றும் ஹைட்ரஜன் அயனிகளை நீக்கினால் தான் வினை முழு 
மையாக நடைபெறும் . இதற்கு சோடியம் கார்பனேட்டுக் 


128 


பண்பறி பகுப்பாய்வு 


கரைசலை பயன்படுத்தலாம் . இது மற்ற எல்லா தொகுதிகளின் 
எதிர் அயனிகளையும் Mg ++ - யும் கார்பனேட்டுகளாக ( அல்லது 
ஹைட்ராக்சைடுகளாக ) வீழ்படிவடையச் செய்கிறது . 


பொட்டாசியத்தை பகுதி முறையில் இவ்வினையைக் 
கொண்டு கண்டறியலாம் . இக்கரைசல் அம்மோனியம் அயனி 
களைக் கொண்டிருந்தால் 1.2 மி , லி . கரைசலுடன் சம கன அளவு 
40 % ஃபார்மால்டஹைடு . கரைசலையும் ( பார்மலின் ) 
சொட்டு பினாப்தலின் நிறம் காட்டியையும் சேர் . நிலையான 
சிவப்பு நிறம் தோன்றும் வரையில் சோடியம் கார்பனேட்டை 
சொட்டு சொட்டாக சேர்க்க வேண்டும் . அப்போது மிகையான 
Nag.CO ; உள்ளது என்று பொருள் . வீழ்படிவு உண்டானால் கரை 
சலை 1-2 நிமிடங்கள் சூடு செய்து வடிகட்டி வீழ்படிவை நீக்கி 
விடவேண்டும் : வடிநீரை 2N CH ; COOH கரைசலால் அமிலப் 
படுத்து . சிவப்பு நிறம் மறையும் வரை CH ,COOH- ஐ சேர்க்க 
வேண்டும் . பின்னர் Nag [ Co ( NO ) ) - டன் K + க்கு சோதனை செய் 
யவும் , 


22. Mg ++ எதிர் அயனியின் வினைகள் 
முன்பே கூறப்பட்டது போல் Mg ++ எதிர் அயனியின் வினை 
கள் முதல் தொகுதியின் மற்ற அயனிகளிலிருந்து மாறுபட் 
டுள்ளது . அவைகளில் மிகவும் தனிச்சிறப்புடையவை கீழே தரப் 
பட்டுள்ளன . 


1. எரிகாரங்கள் ( OH- அயனிகள் ) Mg ++ - டன் வெண்மை 
யான தூள் போன்ற வீழ்படிவை கொடுக்கின்றன . இது Mg 
( OH ) , ஆகும் ; 

Mg Cle + 2 KOH = * Mg ( OH ) , + 2 KCI . 
Mg ++ + 2 OH 

| Mg ( OH ) : 


- 


1 தொகுதியின் மற்ற எதிர் அயனிகளின் ஹைட்ராக்சைடு 
கள் நீரில் எளிதில் கரையக்கூடியவைகளாயிருப்பதால் இவ் 
வினையை பயன்படுத்தி Mg ++ - ஐ எளிதில் பிரித்து விடலாம் . 


மக்னீசீயம் ஹைட்ராக்சைடு அமிலங்களிலும் அம்மோனி 
யம் உப்புகளிலும் கரைகிறது . இதை சோதனை மூலம் நிரூபி ; 
ஆகையால் Mg ++ - ஐ அம்மோனியம் அயனிகளின் முன்னிலையில் 
முழுமையாக பிரிக்க இயலாது , அம்மோனியம் உப்புக்களின் 
செறிவு அதிகமாயிருந்தால் Mg ++ கரைசலில் இருந்தபோதிலும் 


தொகுதி எதிர் அயனிகள் 


129 


Mg ( OH ) 2 வீழ்படிவாகாது . இதை பின்வரும் சோதனைகளால் 
உறுதிப்படுத்தலாம் . 


( அ ) 1-2 மி.லி. மக்னீசியம் உப்புக் கரைசலுடன் 1.2 மி.லி. 
நீரும் 2N NH OH கரைசலையும் சேர் . என்ன நிகழ்கிறது ? 


( ஆ ) நீருக்குப்பதில் பூரித NH , Cl கரைசலுடன் இவ் 
வினையை செய் ; வீழ்படிவு உண்டாகிறதா ? 


பகுதி 12 - இல் காட்டியது போல் NH4CI , NH , OH - இன் 
பிரிகையை பெரிதும் குறைக்கிறது , OH- அயனி செறிவையும் 
குறைக்கிறது . அதன் காரணமாகத்தான் NH4CI முன்னிலையில் 
Mg ( OH ) ) வீழ்படிவடையவில்லை . பகுதி 26 - இல் இக்கருத்து முழு 
மையாக . ஆராயப்படும் . பகுப்பாய்வு செய்முறையில் Mg( OH ) , 
லீழ்படிவாவதை தடுக்க அம்மோனியம் உப்புக்கள் அடிக்கடி 
பயன்படுகிறது. 


2. டைசோடியம் ஹைட்ரஜன் பாஸ்பேட் , Na , HPO4. 
மக்னீசியம் உப்புக்களுடன் AH , OH , NH , C1 முன்னிலையில் வெண் 
மையான படிகவீழ்படிவை மக்னீசியம் அம்மோனியம் பாஸ் 
பேட்டை Mg NH , PO , கொடுக்கிறது . 

Mg SOA + Nag HPO , = Mg HPO , + Na2SO4 

Mg HPO4 + NH , OH = Mg NHK PO + H2O . 
இவ்விரு சமன்பாடுகளை கூட்டினால் 


Mg so4 + Nag HPO4 + NH , OH = 

| Mg NH4 PO . + Nag SO4 + H , 0 
அல்லது 
Mg ++ + HPO4- + NH4OH = Mg NH PO + H2O 


அம்மோனியாவினால் Mg ( OH ) , உண்டாவதைத் தடுக்க 
அம்மோனியம் உப்பை சேர்க்கிறோம் ( மேலே காண்க ) . 


Mg++ - க்கிற்கான மிக முக்கியமான பண்பறி சோதனை பின் 
வருமாறு நிகழ்த்தப்படுகிறது . 


சிறிதளவு உப்புக்கரைசலுக்குப் போதுமான அளவு NH4Cl 
கரைசலைச் சேர் , NH4OH- ஐ சேர்க்கும்போது Mg ( OH ) 2 உண்டா 
வதை தடுக்க இது பயன்படுகிறது.இப்போது ia..HEO . கரைசலை 


130 


பண்பறி பகுப்பாய்வு 


சொட்டு சொட்டாகச் சேர் . கரைசலை 

சேர்க்கும்போது 
ஒவ்வொரு தடவையும் சோதனைக் குழாயிலுள்ளதை நன்கு 
குலுக்க வேண்டும் . திரவத்திலுள்ள Mg NH , PO4 படிகங்களை 
யும் சோதனைக்கு மாயின் சுவற்றில் ஒட்டியுள்ள படிகங்களையும் 
ஆராய்க . வீழ்படிவு அமிலங்களில் கரைகிறதா என்று சோதித் 
துப்பார் . 


படிக வீழ்படிவு இம்முறையில் உடனே தோன்றவில்லை 
யானால் தூள்போன்ற வீழ்படிவு உண்டாவதை ஒரு சில சொட் 
டுகள் அமிலத்தில் கரைத்து அம்மோனியாவை சொட்டு சொட் 
டடாகச் சேர்த்து மீண்டும் வீழ்படிவடையச் செய்யவேண்டும் . * 


அம்மோனியாவின் மணம் நன்கு புலப்படும்வரை அம்மோ 
னியாவை சேர்க்க வேண்டும் , அல்லது கரைசல் பினாப்தலினுக்கு 
இலேசான காரத்தன்மையை காண்பிக்கும் வரை ( பினாப்தலின் 
தாள் ஊதா நிறம் அ ) வரை PH = 9 ) சேர்க்கவேண்டும் . 
மிகுந்த காரத் தன்மையுள்ள கரைசலை தவிர்க்க வேண்டும் , 
PH > 10 இருந்தால் Mg NH , PO ; - க்கு பதிலாக தனிச்சிறப்பற்ற 
வீழ்படிவு Mg : ( PO4 ) , தோன்றம் . கரைசல் நீர்த்ததாயிருந் 
தால் வீழ்படிவு தாமதித்து உண்டாகும் . சோதனைக்குழாயின் | 
பக்கத்தை கணணாடித் தண்டினால் சுரண்டினால் வீழ்படிவடை 

டதல் 
தூண்டப்படுகிறது . வீழ்படிவு இல்லையென்றால் Mg ++ இல்லை 
யென்று முடிவு கட்டு முன்பு சிறிது நேரம் கரைசலை வைத்திருக்க 
வேண்டும் . 


3. 8 - ஹைட்ராக்சிகுயினொலின் ** ( 8 - hydroxyquinoline ) , HC , 
HENO , அம்மோனியா கலந்த மக்னீசியம் உப்புக்களின் கரைச 
லுடன் மஞ்சள் கலந்த பச்சை நிற வீழ்படிவாக Mg( HNO ) 2 
என்ற வாய்பாடுடைய மக்னீசிய சேர்மத்தை கொடுக்கிறது . 
இச்சோதனையை நிகழ்த்த 1-2 மி.லி- மக்னீசிய உப்பின் கரைச 
லுடன் NH4 Cl, NH4OH சேர் . அத்தோடு இவ்வினைப் பொரு 


* NH4OH இல்லை யென்றால் Na2HPO4- டன் Mg ++ அயனி தனிச் சிறப் 
பற்ற தூள் போன்ற வீழ்படிவை MgHPO4 கொடுக்கிறது . 

** 8 - ஹைட்ராக்சி குயினொலினுடைய உள்ளமைப்பு வாய்பாடு 


HO 


N, 


|| 


தொகுதி எதிர் அயனிகள் 


131 


K 


ளின் 5 % ஆல்கஹால் கரைசலைச் சேர் . Na + , K + , NH , + , Ba ++ , 
Sr ++ , Ca ++ அயனிகள் இவ்வினையில் குறிக்கிடுவதில்லை . 

4. நுண்படிக ஆய்வு முறை : 
மேலே விவரிக்கப்பட்ட Mg 
NH4 PO4 தோன்றும் வினை 
யைக் கொண்டும் Mg ++ அய 
னியை கண்டறியலாம் . 
நீர்த்த கரைசல்களை மெது 
வான படிகமாதலுக்கு உட் 

B 
படுத்தும்போது தோன்றும் 
இவ்வுப்பின் படிகங்களை படம் 
12 - இல் பார்க்கலாம் . செறிவு படம் 12 . மெதுவாக படிகமாகும் 
மிகுந்த கரைசல்கள் அல்லது போது தோன்றும் MgNH4PO4,6HgO 
அம்மோனியம் உப்புக்களை 

இன் படிகங்கள் 
அதிகமாகக் கொண்ட கரை 
சல்கள் துரிதமான படிகமாதலுக்கு உட்படும்போது நட்சத்திர 
அல்லது மரம் போன்ற வரைத்தடம் கொண்ட வடிவில் படிகங் 
கள் உண்டாகின்றன. 


13. விரைவாக படிகமாகும்போது தோன்றும் MgNH4PO4,6H90- இன் 

படிகங்கள் 


| 


133 


பண்பறி பகுப்பாய்வு 


சிறிதளவு NH4CI கொண்ட ஒரு சொட்டு மக்னீசிய உப்புக் 
கரைசலை ஒரு கண்ணாடித் தட்டில் எடுத்துக்கொள் . 25 % NH OH 
கொண்ட குடுவையின் கழுத்திற்கு மேல் கண்ணாடித்தட்டை 
சொட்டு கீழ்பக்கம் நோக்கியவாறு ஒரு சில நிமிடங்கள் பிடித் 
திரு . இப்போது ஒரு சிறு Na HPO.12H : 0 படிகத்தை சொட் 
டுடன் சேர்த்து உண்டாகும் படிகங்களை நுண்நோக்கியின் மூலம் 
ஆராய் : 

அறிவதற்கேற்ற குறைந்த பட்சம் இவ்வினைக்கு 0 • 012ug 
Mg ++. விளாவுதல் எல்லை 1 : 83000. பொட்டாசியம் , சோடி 
யம் . அம்மோனியம் உப்புக்கள் இவ்வினையில் குறிக்கிடுவதில்லை . 

5 : நிறச்சோதனை : மக்னீசியம் ஹைட்ராக்சைடு சில கரிம 
சாயங்களை ( organic dyes ) பறப்புக்கவர்ச்சி முறையில் படியச் 
செய்கின்றன , பறப்புக்கவர்ச்சி அடைந்த சாயம் கரைசலிலுள்ள 


20 


110 


படம் 14. பொட்டுத் தட்டு . 


சாயத்திலிருந்து நிறத்தில் மாறுபட்டுள்ளது . இதைப் 
பயன்படுத்தி Mg ++ - ஐ கண்டறியலாம் . இதற்குத் தகுந்த 
வினைப்பொருள் p- நைட்ரோபென்ஜீன் - ரிசார்சினால் * . இச்சாயம் 
காரக் கரைசலில் சிவப்பு அல்லது செங்கரு நீல நிறத்தில் உள் 
ளது . ஆனால் மக்னீசியம் ஹைட்ராக்சைடால் பறப்புக் கவர்ச்சி 
அடைந்தபின் மக்னீசியம் ஹைட்ராக்சைடு ஆழ்ந்த நீல நிறத்தை 
அடைகிறது . 

இச்சோதனையை பொட்டுத் தட்டு கொண்டு மிக எளிதாக 
நிகழ்த்தலாம் . பொட்டுத்தட்டு என்பது பள்ளங்கள் அல்லது 


இதன் அமைப்பு வாய்பாடு 


ON 


NONS 


OH 


OH 


தொகுதி எதிர் அயனிகள் 


133 


குழிகள் உள்ள பீங்கான் தட்டு ( படம் ! 4 ) . ஒரு சொட்டு மக்னீ 
சியம் உப்புக்கரைசலை ஒரு பள்ளத்தில் வைக்கவும் . வினைப்பொரு 
ளின் காரக்கரைசலை ஒன்று அல்லது இரண்டு சொட்டு அதனு 
டன் சேர்க்கவும் . Mg ++ அயனிகளின் அளவைப் பொருத்து நீல 
நிற வீழ்படிவு தோன்றுகிறது . அல்லது செங்கரு நீல வினைப் 
பொருள் நீலமாக மாறுகிறது . வெள்ளை நிற பீங்கான் தட்டின் 
பின்னணியில் இந்நிறமாற்றம் நன்கு புலப்படுகிறது . 

மஞ்சள் நிறம் தோன்றினால் சோதிக்கப்படும் கரைசல் அதிக 
அமிலத்தை கொண்டுள்ளதென்பது பொருள் ; அப்போது ஒரு 
சில சொட்டுகள் காரத்தை அத்தோடு சேர்க்கவும் . மிகையான 
அம்மோனியம் உப்புக்களை முன்னரே நீக்கிவிடவேண்டும் . Ca ++ 
Sr ++ , Ba ++ மோ அல்லது AI +++ , Mn ++ - சோ இங்கு குறிக்கிடு 
வதில்லை . * இவ்வினையின் அறியத்தக்க குறைந்தபட்டம் 0.5ug 
Mg ++ . 

6. N. A. தனானேவ் சொட்டுவினை . இச்சோதனை மக்னீசி 
யம் ஹைட்ராக்சைடின் சுமாரான கரைதிறனை அடிப்படை 
யாக கொண்டுள்ளது . இதன் PH : 10 . இந்த PH- இல் பினாப் 
"தலின் ஆழ்ந்த சிவப்பாக உள்ளது . 

அறியப்படவேண்டிய கரைசல் ஒரு சொட்டும் 2N அம்மோ 
னியா கரைசல் ஒரு சொட்டும் பினாப்தலின் தாளில் வைக்கவும் . 
மிகுதியான NH4OH இருப்பதாலும் , வினையின் காரணமாக மக்னீ 
சியம் ஹைட்ராக்சைடு உண்டாவதாலும் தாள் சிவப்பாகிறது . 


Mg +++ 2NH4OH = } Mg( OH ) + 2NH4+ 


தாளை சுடரின் மீது காட்டி கவனமாக உலர்த்தவும் . அம் 
மோனியாவும் நீரும் ஆவியாகி சென்று விடுகின்றன . தாள் நிற 
மற்றதாகிறது . Mg ++ அயனி இருக்குமானால் ஒரு சொட்டு 
நீரை சேர்த்தால் ஒரு பகுதி Mg ( OH ) , கரைவதன் காரணமாக 
தாள் மீண்டும் சிவப்பாகிறது , மக்னீசியம் அயனி Mg ++ இல்லை 
யென்றால் நிறமற்றதாகவே இருக்கிறது . 


இச்சோதனையினால் K + , Na + , Ca ++ , Sr ++ , Ba ++ அயனிகள் 
முன்னிலையில் கூட Mg ++ - ஐ கண்டறியலாம் . III , IV , V- ஆம் 
தொகுதிகளின் எதிர் அயனிகளை முன்பே நீக்கிவிடவேண்டும் . 


* நிக்கல் , கோபால்ட் , கேட்மியம் போன்றவற்றின் ஹைட்ராக் 
சைடுகள் P- ைநட்ரோ பென்ஜீன் - அஜோ - ரிசார்சினாலுடன் நிறமுள்ள 
சேர்மங்களை கொடுக்கின்றன : 


134 


பண்பறி பகுப்பாய்வு 


1 


Mg ( OH ) , வீழ்படிவடைவதை NH4 + அயனிகள் தடுக்கின்றன , 
எனவே அவைகளையும் நீக்கிவிடவேண்டும் . 


7. K + , Na + வினைப்பொருள்கள் Mg++ எதிர் அயனியுடன் 
ஏற்படுத்தும் விளைவுகள் Mg ++ அயனிக்கான மிக முக்கிய 
மான வினைகளை ஆராய்ந்த பின்னர் , K + , Na + 

அயனிகளை 
கண்டறிய பயன்படும் வினைப்பொருள்களுடன் இது எப்படி 
செயல்படுகிறது என்று நோக்குவோம் . 


( அ ) Na HC4H406- ம் Nag [ CO ( NO . ) 6 ] - ம் Mg ++ - டன் வீழ் 
படிவு கொடுப்பதில்லை. ஆகையால் K- ஐ கண்டறிவதில் Mg ++ 
குறுக்கிடுவதில்லை . 


( ஆ ) K HzSbO4 வெண்மையான படிகவீழ்படிவை Mg H , 
SbO4 ) , Mg++ - டன் கொடுக்கிறது . இவ்வீழ்படிவும் NH SbO , 
வீழ்படிவும் தோற்றத்தில் ஒத்துள்ளன ( முயற்சி செய்து பார் ) . 
ஆகையால் Na + - ஐ KH SbO4- ஆல் கண்டறிவதற்கு முன்பு 
Mg ++-ஐ நீக்கிவிடவேண்டும் . அம்மாதிரி சந்தர்ப்பத்தில் Na + - ஐ 
கண்டறிய சிங்க யுரெனைல் அசிட்டேட்டுடன் வினைப்படுத்தியோ 
அல்லது நுண்படிக ஆய்வு முறையோ பயன்படுத்திக் கொள்ள 
லாம் . இவ்வினைகளில் Mg ++ குறுக்கிடுவதில்லை . 


8. கரையும் கார்பனேட்டுகள் ( CO -- அயனிகள் ) Mg ++ 
-டன் வெண்ணிற தூள்போன்ற வீழ்படிவாக கார மக்னீசிய கார் 
பனேட்டை Mg ( OH ) , CO , கொடுக்கின்றன. Na_COS, K , CO , 
( NH4 ) 2CO : -களை போலல்லாது Mg( OH ) CO ; நீரில் சுமாராக 
கரையக்கூடியது . 


2MgSO4 + 2NaaCO3 + H ,O = Mg( OH ), CO3 + 

2NagsO.CO2 + 
2Mg +++ 2CO : -- + H , O = | Mg( OH ), CO3 + CO , 


அமிலங்களிலும் , அம்மோனியம் உப்புக்களிலும் இவ்வீழ் 
படிவு கரைகிறது ( முயற்சி செய் ) . Na2CO : - க்கு 

Na2CO : - க்கு பதிலாக 
( NH . ) 2 CO -ஐ வினைப்பொருளாக பயன்படுத்தி Mg ++ - ஐ முழு 
மையாக வீழ்படிவடையச் செய்ய இயலாது . ஏனென்றால் வீழ் 
படிவடையும்போதே கரைதலும் நிகழ்ந்து கொண்டே இருக் 


- 


கிறது . 


AMgCl2 + 2 ( NH )2CO : + H , 0 / - + Mg ( OH ) CO : + 

4NH4Cl + CO2t 


தொகுதி எதிர் அயனிகள் 


135 


கரைசலில் அம்மோனியம் உப்பின் செறிவை அதிகரிக்க 
அம்மோனியம் உப்பை சேர்த்தால் Mg ( OH --CO3 வீழ்படிவு 
அடைவதேயில்லை . இச்சோதனையை செய்து பார் .. 


தொகுதி II- இன் எதிர் அயனிகளைக் கரையாத கார்ப 
னேட்டுகளாக வீழ்படிவடையச் செய்ய ( NH ; ) CO ; தொகுதி 
வினைப்பொருளாக பயன்படுகிறது என்பதை நாம் அறிவோம் . 
தொகுதி II- இல் Mg++ முழுவதையும் வீழ்படிவாகச் செய்ய 
இயலாது . தொகுதி I- இன் கரைசலில் இது முழுவதும் உள்ளது 
என்பதை உறுதிப்படுத்த NH , CI முன்னிலையில் தொகுதி II- இன் 
எதிர் அயனிகளை அம்மோனியம் கார்பனேட்டினால் வீழ்படி 
வடையச் செய்வது உகந்தது . 


NH , CI முன்னிலையில் அம்மோனியம் கார்பனேட்டுடன் 
Mg ++ செயல்படும் முறையை வைத்து Mg ++ - ஐ முதல் தொகுதி 
அயனிகளுடன் சேர்ப்பதே சரியாகும் என்று முன்பே குறிப்பிடப் 
பட்டுள்ளது . 


23. தொகுதி 1 எதிர் அயனிகள் 
கலவைகளின் பகுப்பாய்வு 


தொகுதி 1 எதிர் அ பனிகளின் வினைகளை அறிந்த பின்னர் 
முக்கியமான வினைப்பொருள்களுடன் இவைகள் செய படு வதை 
ஒப்பிட்டறியலாம் . ( அட்டவணை 9) . அட்டவணையில் கொட்டை 
எழுத்துக்களில் உள்ளவை எதிர் அயனிகளைக் கண்டறிவதற்கும் 
பிரிப்பதற்கும் உள்ள மிகத் தனிச் சிறப்பான வினைகளை அல்லது 
பண்புகளை குறிப்பிடுகின்றன . வீழ்படிவு ( அல்லது நிதம் ) உண் 
டாகாததை கோடு குறிக்கிறது , 


தொகுதி I- இன் எதிர் அயனிகளின் வினைகளை ஆராய்ந்த 
போது கிடைத்த முடிவுகள் அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள் 
ளன . ( அ ) K + , Na + அயனிகளை கண்ட றிவதில் NH ; + அ பனி 
குறுக்கிடுகிறது ( KH.SbO4- டன் நிகழும் வினையில் ) ( ஆ ) தொகுதி 
I- இன் மற்ற எதிர் அயனிகள் H ; + யும் Mg++ யும்கண்டறிவதில் 
குறுக்கிடுவதில்லை ( இ JNa + , Mx ++ முன்னிலையில் K + . ஐ கண்டறிய 
லாம் ( ஈ ) கரைசலை ஆவியாக்கி கிடைக்கும் திண்மத்தை நன்கு 
சூடுபடுத்தி NH4 + - ஐ நீக்கலாம் . Mg ++ - ஐ நீக்க காரத்துடன் 
வினைப்படுத்தி Mg ( UH ) , வீழ்படிவடையச் செய்யலாம் . தொகுதி 
I- இன் எதிர் அயனிகள் கலவைகளை பகுப்பாய்வதற்கு அவை 


136 


பண்பறி பகுப்பாய்வு 


களின் வினைகளை அடிப்படையாகக் கொண்ட செய்முறையில் 
விவரங்கள் கீழே தரப்பட்டுள்ளன . 


பகுப்பாய்வை ஆரம்பிக்கும் போது ஒரு பொருளிலுள்ள 
அயனிகள் ( அல்லது தனிமங்கள் ) யாவை என்று கண்டறிவது 
மட்டும் பகுப்பாய்வின் நோக்கமல்ல . அதிலுள்ள முக்கியமான 
கூறுகளையும் , மாசுகளையும் நிர்ணயிப்பதும் முக்கியமானது தான் 
என்பதை மனதில் கொள்ள வேண்டும் . ஈரச் சோதனைகளில் 
உண்டாகும் வீழ்படிவின் அளவைச்கொண்டு இதை நிர்ணயிப்பது 

சுடர் சோதனைகளில் இத்தகைய முடிவுகளை எடுக்க 
இயலாது . பொருளின் பருமனறி பகுப்பாய்விற்குத் தகுந்த 
முறைகளை தேர்ந்தெடுக்க வேண்டியது முக்கியமான பிரச்சினை 
யாக உள்ளது . 


எளிது 


1 - தொகுதி எதிர் அயனிகளின் பகுப்பாய்வில் சுடர் சோதனை 
உதவியால் Na + , K + ஆகியவற்றை பின்ன முறையில் கண்டறிய 
லாம் . ஆனால் அத்தகைய சோதனைகள் போதுமானவை 
அல்ல . 


சுடர் சோதனைகளை உறுதிப்படுத்துவதற்கு மட்டும் வைத்துக் 
கொண்டு Na + , K + 

Na + , K + ஆகியவற்றை ஈரச்சோதனை களால் தான் 
சண்டுபிடிக்கவேண்டும் . மேலும் சுடர் சோதனையில் அளவுக்கு 
மிஞ்சிய நம் பிக்கை கொள்ளலாகாது . ஏனென்றால் சில தருவாய் 
களில் ( சான்றாக Na + - ஐ கண்டறிவதில் ) மிகுந்த நுட்பத்தன்மை 
யின் காரணமாக தவறுகள் ஏற்படவும் செய்யலாம் . 


+ 


அயனிகளைத் தனித்தனியாக கண்டறிவதற்கு முன்பு அறிய 
வேண்டிய கரைசலின் pH- ஐ நிர்ணயிக்க வேண்டும் . | H பகுப் 
பாய்வு வினைகளின் முக்கியமான நிபந்தனையாகும் . மேலும் 
கரைசலின் இயல்பை இந்த H நிர்ணயித்தல் காட்டுகின்றது . 
உதாரணமாக இலேசான அல்லது வீரியம் குறைந்த அமில வினை 
NH4 + அல்லது Mg ++ இருப்பதை குறிக்கிறது . திறன் மிகுந்த 
அமில வினை ( pH = 2 ) அமில உப்புக்கள் ( N..HSU , போன்ற ) 
தனித்த அமிலங்கள் இருப்பதையும் , திறன் நிறைந்த காரத் 
தன்மை தனித்த காரங்கள் வீரியம் குறைந்த அமிலங்களின் 
உப்புகள் இருப்பதை குறிக்கின்றன . pH நிர்ணயித்தலின் 
முடிவுகளை அதனுடன் தொடர்பு கொண்ட தீர்ப்புகளுடன் பகுப் 
பாய்வு அறிக்கையில் சேர்த்து கற்பிப்பவரிடம் எஞ்சிய முடிவு 
களுடன் சமர்ப்பிக்க வேண்டும் . 


தொகுதி எதிர் அயனிகள் 


137 


தொகுதி எதிர் அயனிகள் கலவையின் பகுப்பாய்வு 

கரைசலின் PH ஐ நிர்ணயிக்க பல நிறங்காட்டிகளை அல் 
லது பொது மூல நிறங்காட்டியை பயன்படுத்தலாம் ( பகுதி 17 
பார்க்க ) . 


2. அம்மோனியத்தை கண்டறிதல் . பகுப்பாய்வின் தொடக் 
கத்தில் அம்மோனியத்தை கண்டறியவேண்டும் . K + , Na + ஆகிய 
வற்றை கண்டறிவதில் இது குறுக்கிடுகிறது : ஆனால் இந்த 
அானிகள் 

NH +-2 கண்டறியும்போது குறிக்கிடுவதில்லை . 
ஏனென்றால் பகுப்பாய்வின் சூழ்நிலையில் அம்மோனியம் உப்பை 
காரத்துடன் சூடுபடுத்தும்போது தான் அம்மோனியா உண்டா 
கிறது , 


"-- 


அம்மோனியம் NH , + அயனியை கண்டறிய அறியவேண்டிய 
கரைசலின் ஒரு பகுதியு -ன் ( 1.2 மி.லி . ) * மிகையான ( 3-5மி.லி . ) 
NaOH- ஐ அல்லது KOH- ஐ சேர்த்து கொதிக்கும் வரை சூடு 
செய்யவேண்டும் . சூடுபடுத்துவதை நிறுத்து சோதனைக் குழாயி 
லிருந்து வெளிப்படும் வாயுவை எச்சரிக்கையுடன் முகர்ந்து பார் , 
நீரில் நனைக்கப்பட்ட சிவப்பு லிட்மஸ் தாளு - ன் வாயுவை 
சோதித்துப் பார் ( காரத்தால் நனைந்துள்ள சோதனைக்குழாயின் 
பக்கத்தை தொடாமல் ) அறிய வேண்டிய கரைசலின் மற்றொரு 
பகுதியை நெஸ்லர் வினைப்பொருளுடன் வினைப்படுத்து ( பகுதி 
21-2 பார் ) . செம்பழுப்பு நிற வீழ்படிவு தோன்றினால் 


Hgs 


NH2 || அம்மோனியா உள்ளதென்பது நிச்சயம் . 

1 
Hg 


3 மக்னீசியத்தை கண்டறிதல் . தொகுதி 1 - இன் மற்ற எதிர் 
அயனிகள் இத்துடன் குறுக்கிடாதிருப்பதால் மக்னீசியத்தையும் 
பின்ன முறையால் கண்டறியலாம் . 

கரைசலின் ஒருபகுதிக்கு NH , OH ( அம்மோனியா மணம் 
வரும் வரை ) \ H , CI பின்னர் NagHPO4 ஆகியவற்றை சொட்டு 


இங்கும் மற்ற இடங்களிலும் சொல்லப் ட்டுள்ள வினைப் பொருள் 
களின் கன அளவுகள் மறாக சொல்லப்பட்டிருந்தாலொழிய ) தோராய 
மானவைகள் தான் . 

நெஸ்லர் வினைப்பொருள் K2 [ Hg I4 ] ... ன் காரத்தையும் கொண் 
டுள்ளது . இது மக்னீசியம் உப்புக்களுடன் Mg ( OH , 2 -ஐ வெண்ணிற வீழபடி 
வாக கொடுக்கிறது . 


1 


அட்டவணை9 தொகுதி1எதிர்அ பனிகளின்வினைகள் 


எதிர்அயனிகள் 


வினைப்பொருள்கள் 


ப 


K+ 


Na+ 


NH4+ 


Mg++ 


NaHC4H406 


... 


வெண்ணிறபடிக 
வீழ்பவு KHC4H406 


வெண்ணிறபடிக 

Pபவு NH,HC4H4O6 


Nas[Co(No2)6] 


... 


மஞ்சள்நிறபடிக 
வீழ்படிவு KzNa[CO(Nos)6] 


மஞ்சள்நிறபடிக 

வீழ்படிவு (NH4]zNa[CO(NO2)6] 


KHASb04 


.. 


வெண்ணிறபடிக 
வீழ்படிவு 
NaHzSbo4 


வெண்ணிறதூள் 
போன்றபடிவு 
HSb03 


வெண்ணிறபடிக 
வீழ்மவு Mg(HgSb04)3 


.. 


.. 


CH3COOH+ (CH3COO)»Zn+ (CH3COO]zUO2 


படிகமஞ்சள்நிற 

வீழ்படிவு CH3(OUNa 

(CH3COO)2Zn. 3(CH3000)2002. •IH2O 


KOH,NaOH 


NH3வெளிப்படுகிறது 


... 


வெண்ணிறதூள் 
போன்றவீழ்படிவு Mg(OH)2 


- 


... 


... 


நெஸ்லர்வினைப் 

பொருள் Ka[Hg14]+KOH 


செர்பழுப்புநிற 
வீழ்படிவு 


வெண்ணிறதூள் போன்றவீழ்படிவு 
Mg(OH)2 


Hg. 


[-] 


NHA! 


Hg 


... 


... 


NazHPO4+NH4OH NH4C1முன்னிலையில் 


MgNH4PO4 வெண்ணிறபடிக 
வீழ்படிவு 


.. 


... 


... 


8-ஹைட்ராக்சி குயனொலின் 


Mg(C9H6NO)2 பச்சையானமஞ்சள் 
நிறவீழ்படிவு 


p-நைட்ரோபென்சீன். அஸோரிசார்சினால் 


ஆழ்ந்தநீலநிற 
வீழ்படிவுஅல்லது 


கரைசல் 


(NH4)2CO3|NH4CI 


வீழ்படிவுஇல்லை 


... 


... 


உப்புகளைசூடுபடுத்தினால் 


ஆவியாவதில்லை 


ஆவியாவதில்லை 


ஆவியாகும் 


ஆவியாவதில்லை 


சுடர்நிறம் 


கருஞ்சிவப்பு 


மஞ்சள் 


... 


K+செறிவுஅதிகமாயுள்ளபோதுCH3COOK.(CH3COO)2UO2வீழ்படிவடையலாம். 


140 


பண்பறி பகுப்பாய்வு 


சொட்டாகச் சேர் : வீழ்படிவு உண்டாகவில்லையென்றால் கரை 
சலை வைத்திரு . 

வெண்ணிற படிக வீழ்படிவான Mg NH , PO4 ; Mg ++ இருப் 
பதை காட்டுகிறது . 

பகுதி 22-4 - இல் காட்டியபடி ஒரு சொட்டு கரைசலை நுண் 
படிக ஆய்வு முறையில் சோதிக்கவும் , அல்லது Mg ++ - ஐ p- நைட் 
ரோபென் ஜீன் - அஸோ - ரிசார்சினாலுடன் ( பகுதி 22 • 5 ) வினைப் 
படுத்தியோ அல்லது 8 - ஹைட்ராக்சிகுயினொலினுடன் ( பகுதி 
22-3 ) வினைப்படுத்தியோ கண்டறியலாம் . 

4. அம்மோனியம் அயனியை நீக்குதல் : NH4 + அயனி இருந் 
தால் * K + - ஐ கண்டறிவதற்கு முன்பு நீக்கிவிடவேண்டும் . எல்லாக் 
கரைசலையும் ஒரு பீங்கான் கிணணத்திற்கு மாற்று . வெண்புகை 
வராத வரையில் இதை நன்றாக சூடு செய் . உலர்ந்த திண்மத்தில் 
ஒரு சில படிகங்களை நீரில் கரைத்து நெஸ்லர் வினைப்பொருளுடன் 
சோதித்துப் பார் . அம்மோனியம் முழுவதும் நீக்கப்பட்டது 
உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் சிறிதளவு உலர்ந்த திண்மத்தை 
சுடர் சோதனைக்கு வைத்துக்கொண்டு ( கீழே பார்க்க , 7 ) எஞ்சி 
யதை சிறிதளவு சூடான நீரில் ( 2-3 மி.லி , ) கரை (மிகுதியான 
நீரை பயன்படுத்தினால் கரைசல் மிகவும் நீர்த்ததாகிவிடும் , 
எனவே K + , Na + ஆகியவற்றின் சோதனைகள் நடைபெறா) , 

ஆவி யாக்கலின்போது மக்னீசிய உப்புக்கள் நீராற் பகுப்பு 
அடைந்து நீரில் சுமாராகக் கரையும் ஒரு கார உப்பை MgOHC ) 
கொடுக்கின்றன . ஆகையால் திண்மம் முழுதும் நீரில் கரைய 
வில்லையென்றால் திரவத்தை வடிகட்டி கரையாத திண்மத்தை 
நீ 1 கிவிடவேண்டும் : வடிநீரைக் கொண்டு K + , Na + . கான 
சோதனைகளை பின் வருமாறு செய்யவும் . 

5. பொட்டாசியத்தைக் கண்டறிதல் : முடிவில் கிடைக்கும் 
கரைசலை லிட்மஸ் ** தாளுடன் சோதிக்கவும் . கரைசலின் ஒரு 


* NH4 + இல்லை யென்றால் இந்தச் செயல்முறை தேவையில்லை . K + ,Na + 
ஆகியவற்றை நேரடியாக கண்டறியலாம் . தொகுதி || எதிர் அயனிகளை 
வீழ்படிவடையச் செய்ய ( NH4 ) 2 CO3- ஐ சேர்க்கும்போது முறைப்படுத்திய 
பகுப்பாய்வில் NH4 உட்புகுகிறது என்பது நினைவு கூறத்தக்கது . NH4 + - ஐ 
நீக்குவதற்குப்பதில் பிரிகையடையாத ( CH . ) 6 N4 மூலக்கூறுகளாக மாற்றி 
விடடலாம் . 

கரைசலை சோதிக்க ஒரு சொட்டுக் கரைசலை கண்ணாடித் தண்டினை 
லெடுத்து ஒரு நீல லிட் மஸ் ( அல்லது சிவப்ப ) தாள் மீது வை . 

கரைசல் 
அமிலத் தன்மையோடிருந்தால் K + அயனிக்கான சோதனையில் Nas [ Co 
( NO : ) 6 ] - டன் சிறிதளவு CH3COONa- ஐ சேர் . 


தொகுதி எதிர் அயனிகள் 


141 


பகுதியை Na. [ CO (NO ) ] - டன் வினைப்படுத்தி K + - க்கு சோதனை 
செய்யவும் . உடனே வீழ்படிவு தோன்றவில்லையென்றால் கரை 
சலை வைத்திரு . மஞ்சள் நிற KgNa [ CC ( NO2 ) s ] வீழ்படிவு K + 
இருப்பதை காட்டுகிறது . 


* 


மற்றொரு முறையில் ஒரு சொட்டுக் கரைசலை கண்ணாடித் 
தட்டில் எடுத்துக்கொண்டு உலரும் வரை ஆவிப்படுத்து , குளிர் 
வித்து K + - இன் நுண்படிக ஆய்விற்கு பயன்படும் வினைப்பொருள் 
ஒரு சொட்டை சேர்க்கவும் . 1-2 நிமிடங்களுக்குப் பிறகு வீழ் 
படிவை நுண்நோக்கியால் ஆராயவும் . கருப்பு நிற கன சதுர 
படிகங்களாக K.Pb [ Cu ( NO . ) ] தோன்றுவது K + இருப்பதை 
நிரூபிக்கிறது . 

6. சோடியத்தை கண்டறிதல் , சிங்க் யுரெனைல் அசிட்டேட் 
0.5 மி.லி. கரைசல் எடுத்துக்கொள் , 2-3 சொட்டுகள் நடு நிலை 
யான அறிய வேண்டிய கரைசலைச் சேர் , சோதனைக்குழாயின் பக் 
கங்களை கண்ணாடித் தண்டினால் தேய் . மஞ்சள் நிற படிக சிங்க் 
சோடியம் யுரெனைல் அசிட்டேட் வீழ்படிவு Na + இருப்பதை 
குறிக்கிறது . 


கரைசலில் அதிகமாக K + இருந்தால் CH3COOK . ( CH , 
COO ) , UO , வெண்ணிற படிக வீழ்படிவு உண்டாகிறது . ஆகவே 
K + இருக்குமானால் கரைசலை சம கன அளவு வாலைவடி நீருடன் 
சேர்த்து விளாவ வேண்டும் . நன்றாக கலந்த பின்னர் விளாவிய 
கரைசலை சோதிக்க வேண்டும் . வீழ்படிவடையும் இரட்டை 
உப்பை CH ; COOK . ( CH_CO0 ) , UO , சோடியம் அயனி Na + 
கொடுக்கும் வீழ்படிவிலிரு து வேறுபடுத்திக் காணலாம் . இதற்கு 
தெளிவற்ற திரவத்தை நுண்நோக்கியால் காணவும் : சோடியம் 
அயனி Na + கொடுக்கும் வீழ்படிவு எண்முகி , நான்முகி படிகங் 
களை கொண்டுள்ளது . ஆனால் CH3COOK . ( CH3COO) 2UO, படிகங் 
கள் ஊசி போன்றுள்ளன . 

அடுத்த முறையில் கண்ணாடித்தட்டில் எடுக்கப்பட்ட ஒரு 
சொட்டுக் கரைசலை உலரும் வரை ஆவியாக்கி , குளிர்வித்து . ஒரு 
சொட்டு சிங்க் யுரெனைல் அசிட்டேட் கரைசலைச் சேர் . 1.2 நிமி 
டங்கள் கடந்தபின் நுண் நோக்கியால் ஆராய் . 


CH , COONa- ( CH , COO ) , UO , படிகங்கள் உண்டாவது Na + 
இருப்பதை நிரூபிக்கிறது . 


* NH4 + லும் இந்த இரண்டு வினைகளில் கொடுக்கிறது என்பது நினை 
விருக்கட்டும் . அதை நீக்காவிட்டால் தவறாக K + ஐக் காணலாம் . 


142 


பண்பறி பகுப்பாய்வு 


/ 


+ 


குறிப்பு : மக்னீசியம் அயனி Mg ++ இல்லாதபோது Na + - ஐ 
கண் -றிய KH..SbO4- டன் நிகழும் வினையை பயன்படுத்தலாம் . 
படிக வீழ்படிவாக NaHgsbO , உண்டாவது Na + இருப்பதை 
குறிக்கிறது . மக்னீசிய அயனி Mg ++ இருக்குமானால் அதை 
நீக்கிய பின்னரே இச்சோதனையை செய்யலாம் . ஏனென்றால் 
K H , SbO , - டன் Mg ++ வெண்ணிற படிக வீழ்படிவாக Mg ( H , 
SbO . ) ; - ஐ கொடுக்கிறது . இது NaH.SbO4- லிருந்து தோற்றத்தில் 
வேறுபட்டிருக்காது . Mg ++ - ஐ பிரிக்க கரைசலை ஒரு பீங்கான் 
கிண்ணத்திற்கு மாற்று . அது காரத்தன்மை அடையும் வரை 
KOH- ஐ சேர் . ( K + - க்கு முன்பே சோதனை செய்து விட்டமை 
யால் இதை அநுமதிக்கலாம் ) . கொதிக்க வைத்து வீழ்படிவான 
Mg ( 01 ) - ஐ வடிகட்டி நீக்கு , சோடியத்திற்கு சோதனை செய்யு 
முன்பு காரத்தன்மை உடைய வடிநீரை HCI- ஆல் நடுநிலைப் 
படுத்து . இதற்குத் தக்க செய்முறை பின்வருமாறு உள்ளது . 
முதலில் HCI- ஐ சேர்த்து அமிலமாக்கு , கரைசலை பீங்கான் கிண் 
ணத்தில் எடுத்துக்கொண்டு உலர்ந்த திண்மம் கிடைக்கும் 
வரை ஆவியாக்கு . எஞ்சிய திண்மத்தை இலேசாக சுட்டு மிகை 
யாக உள்ள HCI- ஐ நீக்கு . குளிர்ந்த பின் சுட்ட திண்மத்தை 
( KCI , NaCl ) 1-2 மி . லி . நீரில் கரைத்து தேவைப்பட்டால் 
வடிகட்டி KHzSbO4- டன் வினைப்படுத்தி Na + - அயனிக்கான 
சோதனையை செய் . 


. 


7 ; K + , Na + ஆகியவற்றிற்கான உறுதிப்படுத்தும் சோதனை 
கள் . சுடர் சோதனையால் K + , Na + இருப்பதை உறுதிப்படுத்து 
வது நல்லது . இதற்கு சுடரை கண்ணால் ( Na + சோதனை ) இண் 
டிகோ கரைசல்மூலம் அல்லது நீலக்கண்ணாடி ( K + சோதனை ) 
மூலம் நோக்கலாம் ) 


பின்ன முறையால் பொட்டாசியம் , சோடியம் ஆகியவற்றை 
கண்டறிதல் . அறிய வேண்டிய கரைசலில் II - V தொகுதி 
களின் எதிர் அயனிகள் இருந்தால் அவைகள் முன்னதாக வீழ்படி 
வடைகின்றன . இவைகளை நீக்கிய பின்னர் எஞ்சியுள்ள கரை 
சலில் 1 தொகுதி அயனிகள் உள்ளதை கண்டறியலாம் . பிரித்தல் 
வினைகளின் போது கரைசலில் இருக்கவேண்டிய அயனிகளில் ஒரு 
பகுதி 

எப்போதும் இழக்கப்படுகிறது . ஏனென்றால் பரப்புக் 
கவர்ச்சி போன்ற காரணங்களால் அயனிகள் ஓரளவு வீழ்படி 
வுடன் சேர்ந்து சென்று விடுகின்றன ( பகுதி 41 - ஐ பார் ) . ஆகை 
யால் தொகுதி 1 அயனிகளை பகுப்பாயும் நிலையை அடையும் 
போது கரைசலிலுள்ள அவ்வயனிகளின் செறிவு மிகக்குறைவாக 
உள்ளது . மேலும் K + .Na + ஆகியவற்றிற்கான சோதனைகளின் 


தொகுதி எதிர் அயனிகள் 


143 


நுட்பக் தன்மை குறைவாக இருப்பால் முறைப்படுத்திய பகுப் 
பார்வில் சில வேளைகளில் கண்டறிய முடியாமற் போர் விடும் . 
அக்தகைய தவறுகள் ஏற்படாதிருக்க முன்னேற்பாடாக K + - யும் 
Na- யும் முறைப்படுத்திய பகுப்பாய்வில் கண்ட றியாமல் பின்ன 
முறையால் சோதித்து அறிந்து கொள்ளலாம் . அதாவது மூலக் 
கரைசலில் ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு நேரடியாக பின்வரு 
மாறு செய் : 


( அ ) பொட்டாசியம் அயனியை கண்டறிதல் . அம்மோனியம் 
இருந்கால் * 1-2 மி.லி. கரைசலுடன் சம கன அளவு 40 % ஃபார் 
மால்டிகைடு ( ஃபார்மலின் ) CHO கரைசலைச் சேர்த்து NH4 + 
அயனிகளைப் பிரிசையடையாத உருட்ரோப்பினாக ( CH2 ) / N4 
மாற்று . பிறகு ஒரு சொட்டு பினாப்தலினைச் சேர் . இத்துடன் 
வேதித் தூய்மையான NICO , கரைசலை , கரைசல் சிவப்பாக 
மாறும் வரை சொட்டு சொட்டாகச் சேர் . அம்மோனியம் 
அயனிக்கும் ஃபார்மால்டிகைடுக்கும் வினை நிகழ்ந்தபோது 
தோன்றிய அமிலம் இதனால் நடுநிலைப்படுத்தப் படுகிறது . 
Mg ++ - டன் மற்ற தொகுதி அ பனிகளும் வீழ்படிவடைகின்றன . 
வடிகட்டி வீழ்படிவை நீக்கிவிடு ( கார்பனேட்டுகள் , கார 
கார்பனேட்டுகள் , ஹைட்ராக்சைடுகள் ) . வடிநீரின் சிவப்பு 
நிறம் மறையும் வரை 2N அசிட்டிக் அமிலத்துடன் சேர்த்து 
பின்னர் Nag( CO ( NO , 6 ]-ஐ சேர்த்து K + - க்கு சோதனை செய் . 


( ஆ ) சோடியத்தை கண்டறிதல் : கரைசலின் மற்றொரு பகு 
திக்கு வேதித் தூய்மையான KG ) , கரைசலைச் சேர் . வீழ்படி 
வடைதல் முழுமையாய் நடைபெற்றுள்ள தா என்று பார்த்து 
வடிகட்டி வீழ்படிவை நீர்கு . வடி நீரை 2N அசிட்டிக் அமிலத் 
துடன் சேர்த்து இலேசான அமிலத் தன்மை அடையச் செய் 
( லிட்மஸ் தாளுடன் சோதித்துப் பார் ) . 2.3 சொட்டுகள் இக் 
கரைசலை சுமாராக 0.5 மி.லி. சிங்க் யுரெனைல் அசிட்டேட் கரை 
சலுடன் சேர் : படிக வீழ்படிவு உண்டாகிறது . நுண் நோக்கி 
யால் பார்க்கும் போது எண்முகி வடிவ படிவங்கள் தெரிகின்றன 
( படம் 8. பார் ) . இது Na + இருப்பதை குறிக்கிறது . சோடியம் 
இல்லாவிட்டால் ஊசி வடிவ படிகங்கள் CH ; COOK ; ( CH : 
COO ) , UO , தோன்றலாம் . 


* அம்மோனியம் இல்லை யென்றால் ஃபார்மால்டிகைடு சேர்க்கவேண்டிய 
அவசியமில்லை . அத் தருவார்களில் கரைசலுடன் பினாப்தலின் முன்னிலை 
யில் வேதித் தூய்மையான Naa 

CO3- ஐ 

சேர்க்கவும் . சோடியம் 
கார்பனேட்டுடன் உண்டாக்கும் வீழ்படிவை நீக்கி கிடைக்கும் வடி நீரை 
ஆவியாக்கி , சூடு செய்தும் NH + 4- ஐ நீக்கலாம் . 


144 


பண்பறி பகுப்பாய்வு 


பொட்டாசியம் , சோடியம் மாசுகளாக இல்லாத வேதித் 
தூய்மையான Nay Cos . K.CO3 முறையே மேற்கண்ட சோதனை 
களில் பயன்படுத்த வேண்டும் . 


வினாக்களும் கணக்குகளும் 
1 ) தொகுதி | எதி அயனிகள் எல்லாவற்றையு ம் ஒரே வினைப்பொரு 
வால் வீழ்படிவடையச் செய்ய இயலுமா ? 

2 ) பொட்டாசியம் அயனியை K + கண்டறிய Na H C4H4O6- ஐ பயன் 
படுத்தும் வினைக்கு ஏற்ற சூழ்நிலைகள் யாவை ? 

3 ) காரக் கரைசலில் Naa [CO ( CNO2 } g ] - டன் வினைப்படுத்தி K + - ஐ 
ஏன் கண்டறிய இயலாது ? கரைசலில் மிகையான வீரியமிக்க அமிலம் 
இருந்தால் இவ்வினைக்கான செய்முறை யாது என்று விவரி . 

4 ) சோடியத்தை Na + KHzSbO4- ஆல் கண்டறியும் வினையின் நிபந்தனை 
களை கூறு . இவ்வினைப்பொருள் அமிலங்களாலும் அம்மோனியம் உப்புக் 
களாலும் அடையும் மாற்றங்கள் யாவை ? 

5 ) அம்மோனியம் அயனிக்கான சோதனைகள் யாவை ? இது கரைச 
லிலிருந்து எவ்வாறு நீக்கப்படுகிறது , ஏன் ? 

6 ) தொகுதி I- இன் மற்ற எதிர் அயனிகளிவிருந்து Mg ++ - ஐ எவ்வினை 
களால் பிரித்தறிவாய் ? இதை ஏன் தொகுதி 1 - இல் சேர்க்க வேண்டும் ? 
ஏன் தொகுதி II-இல் சேர்க்கலாகாது ? 

7 ) டைசோடியம் ஹைட்ரஜன் பாஸ்பேட் Mg++ - டன் NH4OH முன் 
னிலையில் வினைப்படுவதற்கான சமன்பாட்டை எழுது . இச்சோதனையில் 
NH4CI- ஐ ஏன் சேர்க்க வேண்டும் ? 

8) Mg ++ அயனியை கண்டறிய காரங்களை பயன்படுத்தலாமா ? 
தொகுதி I-இன் எந்த எதிர் அயனிகள் இவ்வினையில் குறிக்கிடும் ? 

9 ) தொகுதி I- இன் மற்ற எதிர் அயனிகளிலிருந்து Mg ++ எவ்வாறு 
பிரிக்கப்படுகிறது ? இப்பிரித்தலின் நோக்கம் என்ன ? அம்மோனியம் 
உப்புக்களை நீக்குவதற்கு முன்பு இதைச் செய்யலாமா ? 

10 ) தொகுதி I- இன் எந்த அயனிகள் K + கண்டறிவதில் குறிக்கிடு 
கின்றன ? தொகுதி 1 - இன் இவ்வயனிகள் K HgSb04- டன் வினைப்படுத்தி 
Na + - ஐ கண்டறிவதில் குறிக்கிடுகின்றன . 

11 ) சோடியம் அயனியை Na + கண்டறிவதற்கு கிடைக்கும் ஒரே 
வினைப்பொருள் K HzSbO4- ஆக உள்ளபோது தொகுதி I- இன் எல்லா எதிர் 
அயனிகளையும் கொண்ட கலவையை கண்டறிவதற்கான முறைப்படுத்திய 
பகுப்பாய்வின் செய்முறையை வழிவகு . 

12 ) அ . K + ஆ . Na + இவைகளை கண்டறிவதற்கு முன்பு அமிலக் 
கரைசல்களை நடுநிலைப்படுத்த எதை சேர்க்கவேண்டும் ? 

13 ) பகுப்பாய்வின்போது கரைசலிலிருக்கும் அம்மோனியம் உப்புக் 
கள் முழுவதும் நீக்கப்பட்டுள்ளனவா என்ற ஒரு பகுப்பாய்வாளர் சோதிக்க 
வில்லை . இதன் பகுப்பாய்வின் முடிவுகளில் அத்தவறுகள் ஏற்படும் ? 

14 ) தொகுதி 1 எதிர் அயனிகளின் கலவைகளை பின்ன முறைபால் 
பகுப்பாய்வதற்கு பயன்படும் ஈரச்சோதனைகளை கூறு . 


3. தொகுதி II எதிர் அயனிகள் 


கொள்கைப் பகுதிகள் 


தனிப்பட்ட அயனிகள் அல்லது ஒரு தொகுதியின் அயனி 
களுடைய கரையாத சேர்மங்கள் வீழ்படிவாகும் பல தறுவாய் 
களைத் தொகுதி II எதிர் அயனிகள் ஆய்வில் காண நேரிடும் . பண் 
பறி பகுப்பாய்வின் மிக முக்கியமான ஒரு செயலான இதைக் 
கட்டுப்படுத்துவதற்கு வீழ்படிவாதல் , அதற்கு எதிரான வீழ் 
படிவு கரை தல் ஆகியவற்றைப் பற்றிய கொள்கையினை நன்கு 
புரிந்துகொள்ள வேண்டும் . எனவே , பண்பறி பகுப்பாய்வின் 
இக் கொள்கை அடிப்படைகளையும் தொகுதி II எதிர் அயனி 
களின் பகுப்பாய்வு செய்முறையையும் இந்த அத்தியாயத்தில் 
காணலாம் : 


24. கரைதிறன் பெருக்கம் 
மின்பகுளிக் கரைசல்களில் அயனிச் சமநிலை உள்ளதற்குச் 
சில எடுத்துக்காட்டுகளைப் பகுதிகள் 11 , 12 - ல் கண்டோம் . இக் 
கரைசல்கள் ஒருபடித்தான அமைப்புகள் . பூரிதக் கரைசல் வீழ் 
படிவுடன் உள்ளது போன்ற சிக்கலான பலபடித்தான அமைப்பு 
களையும் ( heterogeneous systems ) நாம் பகுப்பாய்வில் ஆராய 
வேண்டியுள்ளது . மேற்கண்ட அமைப்பில் பூரிதக் கரைசலும் 
வீழ்படிவும் பலபடித்தான அமைப்பின் வெவ்வேறு நிலைமைகள் 


ஆகும் . 


பகுப்பாய்வு வீழ்படிவு வினைகளில் இத்தகைய அமைப்பு 
களைத் தான் நாம் காண்கின்றோம் . எனவே , அத்தகைய அமைப்பு 
களை ஆராய்வது பகுப்பாய்வு வேதியியலில் மிகுந்த முக்கியத் 
துவம் பெற்றுள்ளது . எனவே , அதை விரிவாக ஆராயலாம் . 


சான்றாக , குறைவான 

கரைதிறனுள்ள AgCI உப்பை 
நீரோடு சேர்ப்பதாகக் கொள்வோம் . படிகத்திலுள்ள Ag + , Cl 

10 


146 


பண்பறி பகுப்பாய்வு 


அயனிகள் அருகிலுள்ள நீர் இரு முனையிகளால் கவரப்பட்டுப் படி 
கத்தின் பரப்பிலிருந்து விடுபட்டு நீரேறிய அயனிகளாகக் கரை 
சலுக்குள் செல்கின்றன. இதற்கு எதிரான AgCl வீழ்படிவடை 


CI 


4g + 


Ag + ) ( c ) 


CI ) ( Ag + 


C1 


Ag + ) ( ci 


Ag + 


Ag + 


Ag + ) ( ci 


CIT 


படம் 15. சில்வர் குளோரைடு , AgC1 கரைதல் 


தல் என்ற செயல்முறையும் அதே சமயத்தில் நடைபெறுகிறது . 
இச் செயல்முறையின்போது நீரேறிய Ag + , Cl- அயனிகள் கரை 
சலில் திரியும்போது Agal படிகங்களின் பரப்பில் மோதி மாறான 
மின்னேற்றம் பெற்ற அயனிகளால் கவரப்படுகின்றன ; சில தறு 
வாய்களில் இவை நீர் நீக்கம் அடைந்து படிகப்பரப்பில் மீண் 
டும் படிகின்றன. இது படம் 15 - ல் காட்டப்பட்டுள்ளது . 


எப்போதும்போல் எதிர்மாறான இவ்விரண்டு செயல்முறை 
களும் இயங்குசமநிலையை அடைகின்றன. அப்போது திண்ம நிலை 
யின் ஓர் அலகுபரப்பிலிருந்து வெளியேறும்Ag + , C1 அயனிகளின் 
எண்ணிக்கையும் கரைசலிலிருந்து 

படிகின்ற அயனிகளின் 
எண்ணிக்கையும் சமமாயிருக்கும் . சமநிலை எய்தியபோது 
கரைசலில் Ag+ , Cl- அயனிகளின் அளவு அதிகரிப்பதும் திண்ம 
நிலையின் அளவு குறைவதும் நின்று விடுகின்றன ; பூரிதக் கரைசல் 


147 


தொகுதி 11 எதிர் அயனிகள் 


உண்டாகிறது . ஆகவே , பூரிதக்கரைசல் அதன் திண்ம நிலைமை 
யுடன் இயங்கு சமநிலையில் உள்ளது . 


இச் சமநிலையைக் கட்டுப்படுத்தும் பொது விதியைக் காண் 
போம் : கரைசலுக்கு Ag + , Cl- அயனிகள் மாற்றப்படும் வீதம் 
( V1 ) இவ்வயனிகள் Agal படிகங்களில் படியும் வீதம் ( v2 ) ஆகிய 
வற்றிற்கான சமன்பாடுகளை எழுதுவோம் : 


வீதம் V1 ( அதாவது , திண்ம நிலையின் ஓர் அலகு பரப்பிலி 
ருந்து ஓர் அலகு நேரத்தில் கரைசலுக்குச் செல்லும் Ag + , Cl -- 
அயனிகளின் அளவு ) ஓர் அலகு திண்மப் பரப்பிலுள்ள அயனி 
களின் எண்ணிக்கையின் நேர் விகிதத்திலுள்ளது . இந்த அயனி 
களின் எண்ணிக்கை காலத்துடன் மாறுபடுவதில்லை . எனவே , 
குறிப்பிட்ட வெப்ப நிலையில் கரைதல் வீதம் மாறாமல் மாறிலி 
யாயுள்ளது எனலாம் . 


V1 


- 


ki 


Ag + , Cl- அயனிகள் Ag Cl படிகங்களில் படியும் வீதம் ( vg ) 
திண்மத்தின் ஓர் அலகு பரப்பில் ஓர் அலகு நேரத்தில் Ag + , Cl 
அயனிகள் மோதும் எண்ணிக்கையைப் பொறுத்துள்ளது : கரைச 
லில் அயனிகளிடைப்பட்ட விசைகள் இல்லாமலும் அயனிகளின் 
வேகம் குறைவாகவும் ( இதன் காரணமாக மோதல்களின் எண் 
ணிக்கையும் குறைவாகும் ) உள்ளபோது மோதல்களின் எண் 
ணிக்கை கரைசலிலுள்ள Ag + , Cl- அயனிகளின் செறிவுடன் நேர் 
விகிதத்திலிருக்கும் . இவ் விசைகளைக் கணக்கிலெடுத்துக் கொண் 
டால் வினைத்திறனைச் செறிவுக்குப் பதிலாகப் பயன்படுத்த 
வேண்டியுள்ளது . ஆகையால் , 


Y2 = ka aAg + . acl 
இங்கு kg தகவுப் பொருத்த மாறிலி : வெப்பநிலை மாறாதபோது 
மாறிலியாக உள்ளது . 


சமநிலையில் 


V2 = V } , அதாவது , 


kg aAg + . acl- = k , 


ki 
ka 


= 


ang + .acl 


SP AgCl . 


( 1 ) 


எனவே , குறைவான கரைதிறனுள்ள மின்பகுளியின் கரைச 
லிலுள்ள அயனிகளின் அயனி வினைத்திறன்களின் பெருக்குத் 


148 


பண்பறி பகுப்பாய்வு 


தொகை மாறா வெப்ப நிலையில் மாறிலியாக உள்ளது .. 
ஒரு 
பொருளின் கரையும் திறனை இம் மாறிலி காட்டுவதால் இதைக் 
கரைதிறன் எனலாம் . இதைக் குறிப்பிட SP * என்ற குறி 
யீட்டைப் பயன்படுத்தலாம் : 


சரியாகச் சொல்வதென்றால் திண்ம நிலையில் ஓர் அலகு பரப் 
பில் உள்ள Ag + , CI- அயனிகளின் எண்ணிக்கை மாறாதது என்ற 
கருத்து முற்றிலும் உண்மையாகாது : 

இதற்குக் காரணம் கரைசலில் மிகையாக உள்ள பொது 
அயனிகள் ( Ag + , C1- ) வீழ்படிவடைதலின்போது படிகங்களின் 
மேல் பரப்புக் கவர்ச்சி அடைகின்றன ; பரப்புக் கவர்ச்சி அடை 
யும் அயனிகளின் அளவு கரைசலிலுள்ள அவ் வயனிகளின் 
செறிவைப் பொறுத்துள்ளதால் திண்ம நிலைமையில் ஓர் அலகு 
பரப்பிலுள்ள Ag + , Cl- அயனிகளின் அளவு செறிவைப் பொறுத் 
துள்ளது என்று தெரிகிறது . இருப்பினும் , இம் மாறுதல்கள் 
முடிவை மாற்றுவதில்லை என்பதை எளிதில் காட்டலாம் . 

ஒவ்வொரு வகை அயனிகளின் சமநிலையைத் தனித்தனியாக 
நோக்குவோம் : 


( 1 ) Ag + அயனிகள் கரைசலுக்குள் செல்லும் வீதம் ( v . } 
திண்ம நிலைமையில் ஓர் அலகு பரப்பில் உள்ள அயனிகளின் 
எண்ணிக்கையுடன் ( ny ) நேர் விகிதத்திலுள்ளது . அதாவது , 


y1 


ki •n1 


Ag + அயனிகள் படியும் வீதம் பின்வருவனவற்றுடன் நேர் 
விகிதத்தில் உள்ளது . 


( அ ) Ag + அயனிகள் திண்ம நிலைமையின் ஓர் அலகு பரப்பில் 
ஓர் அலகு நேரத்தில் ஏற்படுத்தும் மோதல்கள் ; எனவே aAg + 

( ஆ ) ஓர் அலகு பரப்பில் உள்ள CI- அயனிகளின் ( Ag + 
அயனிகளைக் கவரக்கூடிய ) எண்ணிக்கை ( mg ) 


vs = kgr ng : aAg + 


சமநிலையில் Y1 = v2 , அதாவது . 


k on = ky . ns . aAg + 


( 2 ) 


* Lp , L அல்லது S ற என்ற குறியீடுகளும் சில சமயங்களில் பயன் 
படுகின்றன . 


தொகுதி II எதிர் அயனிகள் 


149 


( 2 ) அதே போன்று கரைசலுக்குள் CI- அயனிகள் செல்லும் 
வீதம் ( vs ) 


ka ng 


இந்த அயனிகள் திண்மத்தின் பரப்பில் படியும் வீதம் ( 14 ) 


k • 11 • aal 


சமநிலையில் vs = V4 அல்லது 


ky 


. 


112 


k4 • n QCl 


( 3 ) 


தனிப்பட்ட அயனிகளுக்கான பகுதி சமன்பாடுகள் ( 2 ) ( 3 ) 
களைப் பெருக்கி இந்த அமைப்பு முழுவதற்குமான பொதுச் சம 
நிலைச் சமன்பாட்டைப் பெறலாம் . 


ki : n - kg • nz = kz . ny : aAg + , kq • n : CCl 


சமன்பாட்டின் இருபக்கங்களிலும் உள்ள ni , n ; ஆகியவற்றை 
நீக்கிவிடலாம் : ஆகையால் AgCl படிகத்தில் ஓர் அலகு பரப்பில் 
எவ்வளவு Ag + , Cl- அயனிகள் இருந்தபோதிலும் , அவைகளின் 
அளவு வீழ்படிவாதலின்போது எப்படி மாறுபட்டாலும் கடைசி 
யில் முடிவுகள் பாதிக்கப்படுவதில்லை. 


மாறிலிகள் kg , k ; - களைச் சமன்பாட்டின் இடப்பக்கத்திற்குக் 
காண்டு சென்றால் 


ki . k :) 
ka . k , 


= aAg + . ICI 


k - k ; 

என்ற விகிதம் SP AgCl என்றால் மேலே காட்டி 
kg . kệ 

ki . ks 
யதுபோல் சமன்பாடு ( 1 ) ஐப் 

ka k4 

பெறலாம் . 


ஒன்று 


மின் பகுளிகளின் பிரிகைச் சமன்பாட்டில் வேறுபட்ட அயனி 
களுடைய குணகங்கள் 

இல்லையென்றால் கரைதிறன் 
பெருக்கச் சமன்பாட்டில் அவைகளின் வினைத்திறன்களை ஒத்த 
படிகளுக்கு உயர்த்த வேண்டும் . சான்றாக 


SP Ca :( POH ) 

= aca++ a po; --- 


150 


பண்பறி பகுப்பாய்வு 
ஓர் அயனியின் செறிவை வினைத்திறன் குணகத்தால் பெருக் 
கினால் அதன் வினைத்திறனைப் பெறலாம் . எனவே SP AgCl சமன் 
பாட்டைப் பின்வருமாறு எழுதலாம் ! 


SP AgC1 


- 


[Ag + ] . [Cl- ] . fag + : fal 


கரைதிறன் AgCl- க்கு மிகக் குறைவாக உள்ளதால் பூரிதக் 
கரைசலில் அயனிச் செறிவு குறைவாகவும் , அயனிகளிடைப் 
பட்ட விசைகளின் விளைவுகள் ஒதுக்கத்தக்கதாகவும் உள்ளன . 
ஆகையால் fAgr- ம் fci-- ம் ஒன்றுக்குச் சமமாக இருக்கும் என்று 
எண்ணுவதால் அதிகப் பிழை உண்டாகாது . இது தோராயமான 
சமன்பாட்டைக் கொடுக்கிறது . 

SPAgCls [ Ag + ] . [ dl- ] 
எளிதில் கரையக்கூடிய மின்பகுளிகளாயிருந்தால் அயனி 
களின் வினைத்திறன் குணகம் 1 இராது ; எனவே , வினைத்திறன் 
களுக்குப் பதில் அயனிச்செறிவைப் பயன் படுத்த இயலாது . கரை 
சலில் மற்ற மிகு அளவு மின்பகுளிகள் இருந்தால் , AgCl போன்ற 
குறைவான கரைதிறன் உள்ளவைகளுக்கு இவ் விதியைப் பயன் 
படுத்த இயலாது . அதாவது , வினைத்திறனுக்குப் பதில் செறிவைப் 
பயன்படுத்தக் கூடாது . கரைதிறன் பெருக்கம் சம்பந்தப்பட்ட 
கணக்கீடுகள் மிகத் துல்லியமாக இருக்கவேண்டுமென்ற அவசிய 
மில்லை . மேலும் வினைத்திறனைப் பயன்படுத்துவது அசௌகரிய 
மாக உள்ளது . கரைசலில் மிகு அளவு மின் பகுளிகள் இருந் 
தால்கூட வினைத்திறன்களுக்குப் பதில் செறிவுகள் தாம் 
தறுவாய்களில் பயன்படுகின்றன . இதனால் உண்டாகும் தவறு 
ஒதுக்கப்படுகிறது . 

இப்படிச் சுருக்கிய பிறகும் கூடக் கரை திறன் பெருக்கம் வேதி 
யியல் பகுப்பாய்வில் மிகுந்த முக்கியத்துவம் பெற்றுள்ளது . பகுப் 
பாய்வின் செயல்முறைகளில் ஏற்படும் சிக்கல்களைப் பொருள் 
படுத்துவதில் இவ்விதி பெரிதும் உதவுகிறது . இதன் முடிவுகளெல் 
லாம் சோதனைகளுடன் எப்போதும் பண்பறி ரீதியாக ஒத்துள் 
ளன . , 

ஆகையால் , வினைத்திறன் குணகங்களற்ற கரைதிறன் 
பெருக்கச் சமன்பாட்டை நாம் பயன்படுத்தலாம் . மிகுந்த 
தேவை ஏற்படும்போது மட்டும் வினைத்திறன் குணகத்தைப் 
பயன்படுத்தலாம் . 


குறைவாகக் கரையும் மின்பகுளியின் கரைதிறன் பெருக்கத் 
தைக் கண்டுபிடிக்கக் கொடுக்கப்பட்ட வெப்ப நிலையில் தகுந்த 
முறையில் அதன் கரைதிறனைச் சோதனை மூலம் நிர்ணயிக்க 


தொகுதி 11 எதிர் அயனிகள் 


இதைப் 


வேண்டும் . பின்னர் SP ஐக் கணக்கிடுவது எளிது . 
பின்வரும் சான்றுகள் எடுத்துக்காட்டுகின்றன . 


எடுத்துக்காட்டு 1. ஒரு லிட்டர் AgCI பூரிதக் கரைசலில் 
25. வெப்பநிலையில் 0.0018 ( 1.8X10-:) கிராம் உப்பு உள்ளது . 
SPAgC | ஐக் கணக்கிடு . 


விடை : பூரித Agal கரைசலின் மோலார் செறிவைக் கண்டு 
பிடி . AgCl- ன் மூலக்கூறு எடை 143-3 . 


எனவே C Agel 


1-8 K 

10 
143.3 


== 1.25X10-5 மோல் / லிட்டர் , 


ஒரு கிராம் மோல் Agal ஒரு கிராம் அயனி Ag + - யும் ஒரு 
கிராம் அயனி CI-- யும் கொடுக்கிறது . இச் செறிவே கரைசலி 
லுள்ள அயனிகளின் செறிவுகளாகும் . 


ஆகையால் , 


SP AgCl == [ Ag + ] - [ Ci- ] = 125X10-5X1: 25X10-5 

= 1.56X10-10 


எடுத்துக்காட்டு 2. ஒரு லிட்டர் பூரிதக் கரைசலில் 25 ° C- ல் 
4 :3x10-2A ; SPAgaCrO4 உப்பு உள்ளது . இதன் கரைதிறன் 
பெருக்கத்தைக் கணக்கிடு . 


விடை : 


CAgaCrO4 


4 • 3 x 10-2 

* 1.3X10-4 மோல் / லிட்டர் . 
331.8 


கிராம் - மூலக்கூறு 
ஒரு 

1 கிராம் 

Ag > CrO4 கரைந்தால் 
- அயனி CrO4-- ம் , 2 கிராம் - அயனி Ag + - ம் உண்டாகின்றன . 
எனவே , 

[ CrO .-- ] 1.3X10-4 கிராம் - அயனி/ லிட்டர் 


[ Ag + ] 


2.6x10-4 கிராம் - அயனி/ லிட்டர் . 


* மின்பகுளியின் கரைதிறன் மிகக் குறைவாக இல்லாமலும் , அயனி 
களிடைப்பட்ட விசை ஒதுக்கப்பட்டதாக இல்லாமலுமிருந்தால் SP ஐக் 
கணக்கிடக் கரைசலின் அயனித்திறனை !! கணக்கிட்டுப் பின்னர் அதிலிருந்து 
அயனிகளின் வினைத்திறன் குணகத்தைக் கண்டுபிடிக்கவேண்டும் . இக் 
கணக்கீடு பக்கம் 159-160- ல் எடுத்துக்காட்டு | ( U )- ல் காட்டப்பட்டுள்ளது . 


158 


பண்பறி பகுப்பாய்வு 


ஆகையால் , 


SPAgaCrO4 = [ Ag + ] .[ Cro ; -- ] 

= ( 2 • 6x10-4 ) 2x13x10-4 = 9x10-12 


AgCl- ன் கரைதிறன் ( 1-25X10-5 ) AgaCrO4- னுடையதை 
விடக் ( 1-3x10- ) குறைவாக இருந்தாலும் AgCl- ன் கரை 
திறன் பெருக்கம் ( 1-56x10-10 ) AgaCrO4- ன் கரைதிறன் 
பெருக்கத்தை ( 9x 10-12) விட அதிகமாயுள்ளது . ஏனென்றால் , 
SPAg2CrO4 ஐக் கணக்கிடும்போது ஒரு சிறிய எண்ணின் இரண் 
டின் படியைப் பெறவேண்டியுள்ளது . அதாவது Ag + செறிவின் 
( 2.6x 10-4) வர்க்கத்தைப் பெறுகிறோம் . மின் பகுளிகளின் வாய் 
பாடுகள் ஒத்திருந்தால் தான் அவைகளின் கரைதிறன் பெருக்கத் 
தைக் கொண்டு அவைகளின் - கரைதிறன்களை ஒப்பிடலாம் . 
சான்றாக , AgCl , BasO ,, CaCO3 அல்லது AgaCrO4 , AgaCO3, Pbi , 
முதலியன . 


எடுத்துக்காட்டு 3. அறை வெப்பநிலையில் Caso ; - ன் கரை 
திறன் 2 கி / லிட்டர் . SPcaso4 ஐக் கணக்கிடு . 


விடை : CasO4- ன் கரைதிறன் அதிகமாயுள்ளது . எனவே , 
இதன் அயனிகளுடைய வினைத்திறன் குணகம் 1 என்று கொள்ள 
இயலாது . இதுவே இதற்கும் மற்ற எடுத்துக்காட்டுகளுக்கும் 
இடையேயுள்ள வேறுபாடு . வினைத்திறன் குணகங்களைக் கண்டு 
பிடிக்கக் கரைசலின் அயனித்திறனை முதலில் கணக்கிடு . பூரிதக் 
கரைசலின் மோலார் செறிவு : 


CCaso4 = 


2 

= 0 : 015 - 1.5 x 10-1 M 
136 


ஆகையால் 


[ Ca ++ / = [ SO ; -- 1 = 1 : 5x10-- கி :-அயனி/ லிட்டர் . 
மேலும் 
y = * [ [ Ca ++ ] X29 + [ so -- ] x 29 ) 

= 1 ( 1-5X10-2X4 + 1 :5X10-2X4 ) = 0:00: 


அட்டவணை 6 - லிருந்து 


fca ++ 


fsor = 8 • 44 


153 


தொகுதி II எதிர் அயனிகள் 


எனவே 
SPCaso = [ Ca ++ ] [ SO --I . fca ++ • fsor 

= ( 1 : 5X10-2x0 : 4432 


4X10-5 


இதன் கணக்கைத் தீர்ப்பதும் எளிது . அதாவது ,, கரை 
திறன் பெருக்கத்திலிருந்து மின்பகுளியின் கரைதிறனை மோல்ஸ் / 
லிட்டரில் கண்டுபிடிக்கலாம் . 


எடுத்துக்காட்டு 4. மக்னீசியம் ஹைட்ராக்சைடின் கரை 
திறன் பெருக்கம் 5X10-12 . இதன் கரைதிறனை 25 ° -ல் கண்டு 


பிடி . 


எனக் 


விடை : 

இதன் கரைதிறன் x மோல் / லிட்டர் 
கொள்வோம் . x மோல்கள் Mg ( OH ) , கொண்ட கரைசலின் 
அயனிச் செறிவுகள் பின்வருமாறு : 

[Mg ++ ] = x | [ OH- ] 
2x 
எனவே , 

SP Mg ( OH ) 2 = [ Mg ++ ] . [ OHI- ] 2 = x .( 2x 3 = 5x10-12 


அல்லது 4x3 = 5x10-19 x = 3 1 : 25X10-12 

* 1.1x10-4 மோல் / லிட்டர் 


கரைதிறனைக் கிராம்கள் / லிட்டரில் குறிப்பிட Mg ( OH ) , - ன் 
மூலக்கூறு எடையான 58 3 ஆல் பெருக்கு : 


y = 1-1x10-4X 58-386.4 x 10-3 கி / லிட்டர் . 


பெருக்கம் 


எடுத்துக்காட்டு 5. AgBros- ன் கரைதிறன் 
25 ° -ல் 5.7X10-5 . இதன் கரைதிறனைக் கணக்கிடு . 


விடை : இது முந்திய எடுத்துக்காட்டிலிருந்து மாறுபட் 
டுள்ளது . இதன் கரைதிறன் பெருக்கம் மிகவும் அதிகமாயுள்ளது . 
எனவே , வினைத்திறன் குணகங்களை ஒதுக்க இயலாது . கரைசலின் 
அயனித்திறனைக் கணக்கிட சுருக்கப்பட்ட வாய்பாட்டைக் 


-- 


* இம் முடிவு சோதனை மூலம் கிடைத்த மதிப்புடன் SPcaso , 
= 61x10 5 . 

ஒத்திருக்கவில்லை . ஏனென்றால் , அட்டவணை 6 - லிருந்து 
வினைத்திறன் குணகத்தின் சராசரி மதிப்பைத்தான் பெற முடிந்தது . இது 
வெவ்வேவறு அயனிகளுக்கு மாறுபடும் . வினைத்திறன் குணகங்களைப் பயன் 
படுத்தாமல் கணக்கிடப்பட்ட PSCaso , மதிப்பு 2.25x104. 
சோதனை மூலம் கிடைத்த மதிப்பிலிருந்து மிகவும் வேறுபட்டுள்ளது . 


154 


பண்பறி பகுப்பாய்வு 


கொண்டு தோராயமாக 
கண்டுபிடிப்போம் . 


அயனிகளின் செறிவுகளை முதலில் 


SPAgBros = [ Ag + ] [ Bro : - ] 


[ Ag + ] = [ Bro :-) 


ஆகையால் [ Ag + ] = [ B10 ; - ) = 15-77 x 10-5 

= 7-59x10-3 = 0008 கி . அயனி/ லிட்டர் 


| 


எனவே L = 1 ( 0 : 008x 12 + 0 + 008x12 ) = 0-008 


அட்டவணை 6 - லிருந்து ( பகுதி 14 ) , 


fAg + = fBros = 0.90 


இதிலிருந்து AgBros -ன் கரைதிறனைச் சரியாகக் கண்டு 
பிடிக்கலாம் . இதை x எனக்கொண்டு [ Ag + ] = [ Bro : - ] = x என் 
பதை நினைவில் கொண்டால் , 


[ Ag + ] . [BrO3 ] . Ag + . fBros = xX0.90 / = 5.77 x 10-3 


எனவே , 


15.77X10-5 
x = 

0.90 


7.59x10-3 
0.90 

8.4X10-3 மோல் / லிட்டர் . 


= 


இதிலிருந்து 
பிடிக்கலாம் . 


கரைதிறனை 


கிராம்கள் / லிட்டரில் 


கண்டு 


y = 84x10-3X235.8 = 1.98 கி / லிட்டர் . 


வினைத்திறன் குணகங்களைக் கணக்கில் எடுத்துக்கொண்டிரா 
விட்டால் கரைதிறன் y = 7 • 59 x 10-3 x 235-8 = 1-79 கி / லிட்டர் 
என்று கண்டுபிடித்திருப்போம் : 


சுமாராகக் கரையக்கூடிய மிக முக்கியமான மின்பகுளி 
களின் கரைதிறன் பெருக்கங்கள் 

அட்டவணை 

IV- ல் ( பிற் 
சேர்க்கையைப் பார்க்க ) தரப்பட்டுள்ளன : 


தொகுதி II எதிர் அயனிகள் 


155 


25 . 


ரைதிறன் பொது அயனிகளால் அடையும் மாற்றம் 

உப்பு விளைவு 


கரைதிறன் பெருக்க விதிப்படி கொடுக்கப்பட்ட வெப்ப நிலை 
யில் குறைவாகக் கரையும் மின்பகுளியின் அயனிச் செறிவுகளின் 
( அல்லது சரியாகச் சொல்வதென்றால் வினைத்திறன்களின் ) 
பெருக்கல் தொகை அதன் கரைதிறன் பெருக்கத்திற்குச் சம 
மாகும் . இச் சூழ்நிலையில் மின்பகுளி பூரிதக் கரைசலைக் கொடுக் 
கிறது . 


மறு தலையாக அயனிப்பெருக்கம் கரைதிறன் பெருக்கத்தை 
விடக் குறைவாயிருந்தால் பூரிதநிலையைவிடக் கரைசலின் செறிவு 
குறைவாயுள்ளது . கரைசல் 

அபூரித நிலையிலுள்ளது என்று 
பொருள் . 


அயனிப்பெருக்கம் கரைதிறன் பெருக்கத்தைவிட அதிகமாகி 
விட்டால் கரைசல் மிகத் தெவிட்டியதாகிவிடும் . விரைவில் கரை 
பொருளின் ஒரு பகுதி திண்மமாகப் ( வீழ்படிவு ) படிகிறது . 


மின்பகுளியின் அயனிச்செறிவை அதிகரித்தால் திண்ம 
நிலைமையின் பரப்பில் அயனிகள் படியும் வீதம் அதிகரிக்கிறது . 
அயனிப்பெருக்கத்தின் மதிப்பு SP மதிப்பை அடையும்போது 
கரையும் வீதமும் வீழ்படிவடையும் வீதமும் சமமாகி விடுகிறது . 
மேலும் அயனிப்பெருக்கம் அதிகரித்தால் , கரைதிறன் பெருக்கத் 
திற்குமேல் சென்றுவிட்டால் வீழ்படிவடைதல் கரைதலைவிட 
அதிகமாகிக் கரைசலிலிருந்து வீழ்படிவு படிகிறது . உதாரணமாக 
Agal ஐ நோக்குவோம் : 

அபூரிதக் கரைசலில் [ Ag + ] . [ gl ] < SP AgCl 
பூரிதக் = ] 

ரசலில் [ Ag + ] = [ cl ] = SP AgCl 
மிகத்தெவிட்டிய கரைசலில் [ Ag + ] . [ cly ] > SP AgCl 


பொது அயனி கொண்ட ஒரு மின்பகுளியைச் சேர்த்தால் 
கரைசல் அபூரிதக் கரைசலாகவோ மிகத்தெவிட்டிய கரைசலா 
கவோ கூட மாறிவிடும் என்பது தெளிவாகிறது . 


சான்றாக HCI ஐ அல்லது KC ) ஐச் சிறிது சிறிதாக மெதுவாக 
அபூரித AgC | கரைசலுடன் சேர்த்தால் , தொடக்கத்தில் SPAgCl 
( 25 -- ல் < 1-56 < 10-10 ) ஐ விடக் குறைவாக இருந்த அயனிப் 
பெருக்கம் சீராக உயர்ந்துகொண்டே சென்று கரைதிறன் பெருக் 


156 


பண்பறி பகுப்பாய்வு 


கத்தைவிட . அதிகமாகி விடுகிறது : ஆகவே , அபூரிதக் கரைசல் 
பூரிதக் கரைசலாகவும் பின்னர் மிகத் தெவிட்டிய கரைசலாகவும் 
மாறிவிடுகிறது . 


பொது அயனி கொண்ட ஒரு மின்பகுளியைக் குறைவான 
கரைதிறன் கொண்ட மின்பகுளியின் கரைசலுடன் சேர்த்தால் 
அதன் கரைதிறன் குறைகிறது என்பது மேற்கண்டவைகளி 
லிருந்து புலப்படுகிறது . 


இதைச் சோதனை மூலம் நிரூபிக்க Agal- க்கு பதில் அதிக 
மாகக் கரையும் உப்பு KCIO , போன்றதை ஆராய்வோம் ; 
இங்குப் பொது அயனியின் விளைவு அதிகமாயுள்ளது . 


பூரித KCIO ; கரைசலுடன் அடர் KCI அல்லது NaClO ; 
கரைசலைத் தொடர்ந்து கலக்கிக்கொண்டே சேர் . சிறிது நேரத் 
திற்குப்பின் ஒரு வெண்ணிற வீழ்படிவு தோன்றுகிறது . இது 
KCIOS என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது . 


கரைதிறன் பெருக்க விதிக்கு ஒப்ப KCI அல்லது NaClO ; 
முன்னிலையில் KCIOg- ன் கரைதிறன் நீரிலுள்ளதைவிடக் குறை 
வாயுள்ளது : இதை யொத்த தறுவாய்களில் இதுவே கண்டு 
பிடிக்கப்பட்டுள்ளது . 


பொது அயனி கொண்ட உப்புகளால்தான் மின்பகுளிகளின் 
கரைதிறன் மாற்றமடைகிறது என்பதன்று . அத்தகைய பொது 
அயனிகள் இல்லாத உப்புகளாலும் இது மாறுகிறது . 

பொது 
வாகக் கரைதிறன் இரண்டாவது வகையில் அதிகரிக்கிறது . உதா 
ரணமாக KNO3 , NaNO ; போன்ற உப்புகளின் முன்னிலையில் 
PbSO4- ன் கரைதிறன் அதிகரிக்கிறது என்பதை I.V. தனானே 
வும் , I.B. மிசெட்ஸ்கயாவும் கண்டுபிடித்தார்கள் . இதை உப்பு 
விளைவு ( salt eflect ) என்கிறோம் . சேர்க்கப்படும் உப்பின் செறி 
வோடு இது அதிகரிக்கிறது . 


KNO3 அல்லது NaNO : ஐச் சேர்க்கும் போது Pb ++ அல்லது 
SO4-- அயனிகளுடன் சேர்க்கத்தக்க அயனிகளை நாம் உட் 
புகுத்துவதில்லை [ Pb ( NO3 ) , KgSO4 , NazSO , எல்லா மிகு அளவு 
மின்பகுளிகள் ) . PbSO4- ன் கரைதிறன் அதிகரிப்பதைக் கரை 
திறன் பெருக்கத்தின் சுருக்கப்பட்ட சமன்பாட்டைக் கொண்டு 
விளக்கலாம் . 


[ Pb ++ ] . [ SO4-- ] = SP PbS04 . 


157 


தொகுதி II எதிர் அயனிகள் . 


ஆனால் , சரியான சமன்பாட்டைக் கொண்டு இதை எளிதில் 
விளக்கலாம் : 

[ Pb ++ ] . [SO , -- ] .fpb ++ . fso :-- = SPPbSO4. 
இதை ஏற்ற வகையில் மாற்றி எழுதினால் 


SPPbSO4 
[ Pb ++ ] . [SO4-- ] 

frb ++ fso 
இச் சமன்பாட்டில் SPPbSO4 என்பது மாறிலியாகும் . எந்த 
அயனியை உட்புகுத்தினாலும் அயனிகளிடைப்பட்ட விசைகள் 
( கரைசலின் அயனித்திறன் ) அதிகரிப்பதால் frb ++ , fso4- 
வினைத்திறன் குணகங்கள் பொதுவாகக் குறைகின்றன . ஆகை 
யால் சோதனைகளுடன் ஒத்தாற்போல் [ Pb ++ ] . [ SO4 -- ] - ன் 
பெருக்கல் தொகையும் லெட் சல்ஃபேட்டின் கரைதிறனும் அதி 
கரிக்கின்றன ; 


HNO , 


Mg (NO3)2 


KNO3 


0.024 


K , SO4 


H , S04 


0.020 


KNO3 


KHSO4 
Mgso4 


8.084 
1080 
1076 
0.072 
0068 
0064 
0.060 
0056 
0.052 
0.048 
0.044 ) 
1040 
0036 
0032 
0028 
1024 
0.020 
Q046 


0.016 


Ag:SO4-ன்கரைதிறன், கிசமான/லிட்டர் 


TICI-ன்கரைதிறன்மோல்/லிட்டர் 


K2SO4 


SO4 
( theor 
:) 
) 

AgNOS 


0.012 


2008 
2004 


TI ,SO4 


Agt 
(theor 
:) 


TIT , CIF 


KCI 


0.00 0.02 0.04 006 008 0.10 012 014 0.16 
சேர்க்கப்பட்ட உப்பின் செறிவு N 


0.0.0250050.075.0.100,125 0.15 
சேர்க்கப்பட்ட உப்பின் செறிவு 

கி , சமான லிட்டர் 


படம் 16. புறப் பொது அயனிகள் 
முன்னிலையில் TICI- ன் கரைதிறன் . 


படம் 17. புறப் பொது அயனிகள் 
முன்னிலையில் Ag2SO4- ன் கரைதிறன் 


இதற்கான காரணத்தை எளிதில் புரிந்துகொள்ளலாம் , 
அயனிகளிடைப்பட்ட விசைகளின் காரணமாக Pb ++ . SO - 
அயனிகளின் இயக்கம் கட்டுப்படுத்தப்படுகிறது . இதனால் PbSON 
படிகங்களின் பரப்பில் இவைகள் மோதுவதும் குறைக்கப்படு 
கிறது . எனவே , கரைசலிலிருந்து அயனிகள் படிவதைவிடப் 
படிகங்களிலிருந்து அயனிகள் கரைசலுக்குச் செல்வது மிஞ்சி 


விடுகிறது . 


158 

பண்பறி பகுப்பாய்வு 
கரைசலுக்குப் பொது அயனி கொண்ட மின்பகுளியைச் 
சேர்க்கும்போதும் அயனிகளின் 

வினைத்திறன் 

குணகங்கள் 
குறைய வேண்டும் . அதாவது உப்புவிளைவு இத் தறுவாயிலும் நிகழ 
வேண்டும் . எனினும் , இதற்கு எதிரான பொது அயனிகளின் 
கரைதிறனை மாற்றும் இயல்பு இவ் விளைவைப் பெரும்பாலும் 
மறைத்துவிடுகிறது . எனவே , இவ் விளைவைப் பண்பறி ரீதியாக 
ஆராயும்போது ஒதுக்கிவிடலாம் . இத் தறுவாய்களில் அளந்தறி 
யப்படும் கரைதிறனில் ஏற்படும் குறைவு கரைதிறன் பெருக்கத் 
தின் சுருக்கப்பட்ட சமன்பாடு கொண்டு கணக்கிடப்பட்டதை 
விடக் குறைவாயுள்ளது என்பதைப் பருமனறி ஆராய்ச்சிகள் 
காட்டுகின்றன . 


கான 


இதை வரைபடம் ( படம் 16 ) விளக்குகிறது . இது TICI- ன் 
கரைதிறன் பல்வேறுபட்ட மின்பகுளிகளால் எப்படி மாறு 
தலடைகிறது என்பதைக் காட்டுகிறது ; TIgsO4 . KCI ஆகியவற் 
றின் முன்னிலையில் TIC- ன் கரைதிறன் குறைகிறது . SPTICI- க் 
சுருக்கப்பட்ட 

சமன்பாட்டைக் கொண்டு அதாவது 
வினைத்திறன் குணகங்களைக் கணக்கிலெடுத்துக் கொள்ளாமல் 
கணக்கிடப்படுவதைவிட இக்கரைதிறன் தாழ்வு குறைவாயுள்ளது 
( புள்ளிகளாலான வரைகோடு ) ; மாறாக , பொது , அயனி இல்லா 
உப்புகளின் முன்னிலையில் கரை திறன் அதிகரிக்கின்றது . ( உப்பு 
விளைவு ) . ஈரிணை திறனுள்ள SO -- அயனிகளைத்தரும் K.SO ஏற் 
படுத்தும் விளைவு ஓரிணை திறனுள்ள KNO : உண்டாக்கும் 
விளைவை விட அதிகமாயுள்ளது . இதை ஒத்த தொடர்புகள் 
AgesO4 கரைசல்களுக்குப் படம் 17 - ல் காட்டப்பட்டுள்ளன . 
பின்வரும் கணக்குகளும் மேலே ஆராயப்பட்டவைகளை எடுத்துக் 
காட்டுகின்றன . 


எடுத்துக்காட்டு 1 . 0-03 Ba ( NO , ) 2 கரைசலில் Ba ( IO3)2 
பேரியம் அயோடேட்டின் கரைதிறனைக் கணக்கிடு . ( அ ) தோராய 
மாக , ( ஆ ) வினைத்திறன் குணகங்களையும் கணக்கிலெடுத்துக் 
கொண்டு . 


விடை : ( அ ) தோராயமான கணக்கீட்டிற்குக் கரைதிறன் 
பெருக்கத்தின் சுருக்கப்பட்ட வாய்பாட்டை முதலில் பயன் 
படுத்துவோம் . பூரிதக் கரைசலின் செறிவு . ( 25 ° -ல் ) 0.0008M 
எனக்கொண்டு முதலில் SPBa ( 103 ) , ஐக் கணக்கிடத் தொடங்கு 
வோம் . உப்பு முழுவதும் பிரிகையடைந்து Ba ++ , IO : - அயனி 
களைக் கொடுக்கின்றன என்றெண்ணிக் கொண்டால் , 


தொகுதி II எதிர் அயனிகள் 


159 


SPBa (IO3)2 = [ Ba++ ] [IO : ] = 0.0008X ( 0.0016 ) 2 

= 2.05X10-9 


கணக்கிட வேண்டிய Ba ( IO3 ) 2- ன் கரைதிறன் பேரியம் 
நைட்ரேட்டின் முன்னிலையில் x மோல்கள் / லிட்டர் எனக் கொள் 
வோம் : எனவே 10 : - அயனிகளின் செறிவு கரைசலில் 2x . 
வீழ்படிவு கரைவதாலும் ( x ) , Ba( NOS ) 2 ( 0.03 M ) பிரிகை அடை 
வதாலும் தோன்றும் Ba ++ அயனிகளின் கூட்டுத் தொகையே 
கரைசலிலுள்ள Ba ++ அயனிகளின் செறிவாகும் : 


எனவே , 


( Ba ++ ] [ IO :-) 2 = ( 0.03 + x ) X ( 2x ) 2 = 2 : 05X10-9 


0 : 03 - யோடு ஒப்பிட்டால் x மிகவும் குறைவானது . 


ஆகையால் , 


0 • 12x2 = 2 : 05x10-9 அல்லது x = // 1• 708x10-3 


= 1.31710-4 = 0.000131 M 


கரைதிறன் பெருக்கத்தின் சுருக்கப்பட்ட சமன்பாட்டின்படி 
0.03M பேரியம் நைட்ரேட்டின் முன்னிலையில் Ba( 103) -ன் 
கரைதிறன் 0.000131 M. ஆனால் , இதன் கரைதிறன் நீரில் 
0 • 0008 M ; அதாவது சுமார் ஆறு மடங்கு குறைந்துள்ளன : 


( ஆ ) இப்போது சரியான சமன்பாட்டைப் பயன்படுத்து 
வோம் . 


aBa ++ a los- = SPBa (IOS ) 


Ba ++ , los- அயனிகளின் செறிவுகளுக்குப்பதில் அவைகளின் 
வினைத்திறன்களை மிகச் சரியான SPBa ( log) , சமன்பாட்டில் 
புகுத்திக் கரைதிறன் பெருக்கத்தைக் கண்டுபிடிப்போம் . இதைப் 
பெற அயனிச் செறிவுகளை அவைகளின் வினைத்திறன் குணகங் 
களால் பெருக்கு : இக் குணகம் அயனித்திறனைப் பொறுத்துள் 
ளது . பேரியம் அயோடேட்டு பூரித நீர்க் கரைசலின் அயனித் 
திறன் . 


H = 1X ( 0-0008X22 + 0.0016x12 ) = 0-0024 . 


160 


பண்பறி பகுப்பாய்வு 


இந்த அயனித்திறனுக்குரிய வினைத்திறன் குணகத்தைப் 
பட்டியலிலிருந்து இடைச்செருகல் * முறையில் கண்டுபிடிக்க 
லாம் : 


f Ba++ = 0 + 81 flos = 0-95 
aBa ++ = 0.0008X0.81 

alO3 0 : 0016x0.95 
SPBa ( log ) 2- ன் சரியான மதிப்பு 


ப 


SPBa( 103)2 = ( 0 : 0008X0.81 ) X ( 0.0016X0.95 ) ? 

= 1 +49x10-9 


-- 


இம் மதிப்பைப் பயன்படுத்தி 0.03 M Ba ( NO ) , கரைசலில் 
Ba ( IOS) 2- ன் கரைதிறனைக் கணக்கிடலாம் . இதைக் கண்டுபிடிக் 
கக் கரைசலின் அயனித்திறனை மீண்டும் கணக்கிட வேண்டும் . 
Ba ( 103 ) , மிகக் குறைவான அயனிகளையே கரைசலுக்குக் கொடுக் 
கிறது . Ba ( NO ) 2 கொடுக்கும் அயனிகளோடு ஒப்பிடும்போது 
இதைல் துக்கிவிடலாம் : அயனித்திறனைக் கணக்கிடும்போது 
இதை மட்டும் கணக்கிலெடுத்துக் கொண்டால் போதும் . 
ஆகையால் , 

L = 1 ( 0.03X22 + 0.06 12 ) = 0 • 09 
அயனித்திறன் 0.09 உள்ளபோது வினைத்திறன் குணகங்கள் பின் 
வருமாறு இருக்கும் ! 
f Ba ++ 

0.79 
பூரித Ba( IO3) கரைசலின் மேலோர் செறிவு X எனக் கொள் 
வோம் : [IO3 ] = 2x என்பதையும் நினைவுகூரலாம் . 
எனவே , 
SPBa(IO3)2 = aBa++ • aero ; = ( 0-03X0• 35 ) X ( 2xX0-79 ) 2 

= 1.49X10-9 


= 0 : 35 f los 


- 


x = 0.00024 / 


* 


இதைப் பின்வருமாறு செய்கிறோம் : 4 - ன் மதிப்பு 0-0024 . இது 
0.001 - க்கும் 0.005 - க்கும் இடையில் உள்ளது. இவைகளிடையே உள்ள 
வேறுபாடு 0.004 அயனித்திறன் - வேறுபாடு 0004 உள்ளபோது வினைத் 
திறன் குணகம் 0.86 - லிருந்து 0.72-க்குக் குறைகிறது . இக் குறைவு 0.14 . 
ஈரிணை திறன் அயனிகளுக்கானது . இவ் விகிதாசாரம் 0 * 004 - க்கு 0.14 . 

0.0014 - க்கு x 


எனவே 


0 : 0014x0.14 

0 • 004 


0:05 . 


Ba++ 

= 0• 86-0.05 = 0.81 


தொகுதி II எதிர் அயனிகள் 


161 


ஒரு லிட்டரில் 0.03 மோல் B2 ( NO3 ) , உள்ளபோது பேரியம் 
அயோடேட்டின் கரைதிறன் 0-0008 M- லிருந்து 0 0002 M- க்கு 
குறைகிறது . இது சுமாராக 3 மடங்கு குறைவு எனலாம் . 
( தோராயமான கணக்கீட்டால் 6 மடங்கு என்று காட்டப்பட்ட 
துடன் இதை ஒப்பிடு . ) 


எடுத்துக்காட்டு 2 : பேரியம் அயோடேட்டின் கரைதிறன் 
0.1 M KNO.- இன் முன்னிலையில் எவ்வளவு என்று கணக்கிடு . 


விடை : முன்பு செய்ததுபோல் பொட்டாசியம் நைட்ரேட் 
உள்ளதற்கு மட்டும் அயனித்திறனை கணக்கிடு . 


A = ( 0.1X12 + 0.1X12) = 0.1 


இதற்கொத்த f Ba ++ = 0.33 | f io.3 = 0 •78 


ஆகையால் 

( 0-33• x ) ( 0-78-2x 3 = 1-50x10-9 மேலும் 
x = 0 00123 M. பொது அயனிகளற்ற 0 1 மோல் KNO , உப்பின் 
முன்னிலையில் பேரியம் அயோடேட்டின் கரை திறன் 0.0008M 
-லிருந்து 0 00123M- க்கு அதிகரிக்கிறது . இது 1.5 மடங்கு 
உள்ளது ( உப்பு விளைவு ) . 


26. வீழ்படிவுகள் உண்டாதல் 


வீழ்படிவுகளின் கரைதிறனானது 

பொது 

அயனிகளால் 
அடையும் விளைவுகளை கரைதிறன் உதவியால் முன்னறிவிக்கலாம் 
என்று மேலே கண்டோம் . 


வேதி வினையால் வீழ்படிவு உண்டாகும் அல்லது கரையும் 
செயல்முறைகளை விளக்க இது சிறப்பாக பயன்படுகிறது . 


எடுத்துக்காட்டாக லெட் உப்புக் கரைசலுடன் கரையும் 
குளோரைடை சேர்ப்பதாக கொள்வோம் : இதன் விளைவாக 
Pb ++ அயனிகள் CI- அயனிகளோடு கூடி PbCle- ஐ வீழ்படிவாக 
கொடுக்கக்கூடும் . இருப்பினும் கரைசல் உப்பினால் மிகத் 
தெவிட்டிய நிலை அடைந்தால் தான் வீழ்படிவு உண்டாகிறது ) 
அயனிப்பெருக்கம் [ Pb ++ ] • [ Cl ] கரைதிறன் பெருக்கத்தை 
( 2.4X10-4 ) விட ( 25 °-இல் ) அதிகமானால் தான் கரைசல் மிகத் 
தெவிட்டிய நிலையை அடையும் . இதைக் கொண்டு கொள்கை 
ரீதியாக கொடுக்கப்பட்ட சூழ்நிலையில் லெட் குளோரைடு வீழ் 

11 


162 


பண்பறி பகுப்பாய்வு 


படிவடையுமா என்று முன்னறிவிக்கலாம் . பின்வரும் உதார 
ணங்கள் இதை விளக்குகின்றன . 


சம 


எடுத்துக்காட்டு 1 .. கன அளவில் 0.1 M Pb ( NOS ) - 
NaCl கரைசல்களை கலந்தால் வீழ்படிவு உண்டாகுமா ? 


கன 


விடை : கரைசல்களைக் கலக்கும்போது கரைசலின் மொத்த 

அளவு இரண்டு மடங்காகிறது . ஒவ்வொரு பொருளின் 
செறிவும் 005 அல்லது 5x10-2- ஆக குறைகிறது . இதுவே 
Pb ++ , Cl- அயனிகளின் செறிவுகளாக இருக்கும் . எனவே 
அயனிப்பெருக்கம் 


[ Pb ++ ] [ Cl - ] ? = 5x10-2x (5x10-9 ) 2 

= 125x10-8 = 1-25X10-4 


இது PbCl , - இன் கரை திறன் பெருக்கத்தை விட 
( 2.4 x.10-4 ) குறைவாக இருப்பதால் ( கொடுக்கப்பட்ட வெப்ப 
நிலையில் 25 -இல் ) குறைவாக இருப்பதால் கரைசல் ஆபூரித 
நிலையிலுள்ளது . எனவே PbCl2 வீழ்படிவாகாது . 


சம 


எடுத்துக்காட்டு 2 . கன அளவில் 0.1 M PI ( NO3 ) 2 , 
1M NaCl கரைசல்களை கலந்தால் வீழ்படிவு உண்டாகுமா ? 


கரைசல்களைக் 


கலக்கும்போது 


அயனிகளின் 


விடை : 
செறிவுகள் . 


[ Pb ++ ] = 5x10- கி . அயனி / லிட்டர் ! [ Cl- ] = 0.5 = 5x10-1 
எனவே இங்கு அயனி பெருக்கம் , 


[ Pb ++ ] [ Cl ] 2 


= 5x10-2 ( 5 x 10-1 ) 2 


= 125 x 10-4 

1.25x10-2 


இது Pb Cl , - இன் கரை திறன் பெருக்கத்தைவிட மிகவும் 
அதிகமாயுள்ளது . 

எனவே கரைசல் இவ்வுப் பால் மிகத் 
தெவிட்டிய நிலையாகிறது . எனவே இதன் ஒரு பகுதி வீழ்படி 
வடைகிறது . 


இம்முடிவுகள் முழுவதும் சோதனைகளால் நிரூபிக்கப்பட் 
டுள்ளன . சம கன அளவில் 0-1 M PL ( NOA ) , NaCl கரைசல்களை 
கலந்தால் வீழ்படிவு உண்டாவதில்லை . இதே சோதனையை 
0.1 M NaCl கரைசலுக்குப் பதில் 1 M NaCl 

கரைசலை 
பயன்படுத்தினால் அதிகமான அளவு PbCl , வெண்ணிற வீழ்படிவு 


163 
தொகுதி II எதிர் அயனிகள் 
தோன்றுகிறது . வீழ்படுத்தும் வினைகளில் வீழ்படுத்தும் வினைப் 
பொருள்களின் செறிவின் ( இங்கு NaCI ) மிகுந்த முக்கியத் 
துவத்தை இச்சோதனைகள் தெளிவாக காட்டுகின்றன . 

செறிவு 
அதிகமாயிருந்தால் பல தருவாய்களில் வினையின் நுட்பத்தன்மை 
அதிகமாயுள்ளது . ( இவ்விதியை கட்டுப்படுத்துபவைகள் கீழே 
விவரிக்கப் பட்டுள்ளன . ) 


மேற்கண்டவைகளிலிருந்து பின்வரும் பொது முடிவை 
பெறலாம் : கொடுக்கப்பட்ட வெப்பநிலையில் சுமாராகக் 
கரையும் மின்பகுளியின் அயனிகளின் செறிவுகளை பெருக்கிக் 
கிடைக்கும் தொகை ( அயனிப் பெருக்கம் ) கரை 

திறன் 
பெருக்கத்தைவிட அதிகமாயிருந்தால் கரைசலில் அது வீழ்படி 
வடைகிறது . 


+ 


முழுவதும் வீழ்படிவடைதலையும் அது எக்காரணிகளால் 
மாற்றம் அடைகிறது என்பதைப் பற்றியும் இப்போது 
ஆராயலாம் . 


அயனி வீழ்படிவடையத் தொடங்கியதும் அயனிப் 
பெருக்கம் சீராகக் குறைந்து கொண்டே செல்கிறது . இதுவும் 
வீழ்படிவின் கரைதிறனும் சமமாகும் வரை இது குறைகிறது . 
இப்போது வீழ்படிவிற்கும் கரைசலுக்கும் இடைபே ஒரு சமநிலை 
ஏற்படுகிறது . வீழ்படிவு மேலும் உண்டாவது நின்று விடுகிறது . 


எனவே 


எப்பொருளும் நீரில் கரைவதில்லை என்று சொல்ல இயலாது . 
மிகச் சிறிய அளவாவது குறைகிறது . 

கரைதிறன் 
பெருக்கம் எப்போதும் பூஜ்யம் ஆகிவிடாது . சான்றாக மிகவும் 
குறைவாகக் கரையும் மெர்க்குரி சல்பைடுக்கு ( HgS ) 
அளவிடத்தக்க 

மிகக் 

குறைந்த கரைதிறன் பெருக்கம் 
கொண்டுள்ளது . இதன் மதிப்பு 4.0 x 10-53 . எனவே வீழ்படி 
வடைதல் எதுவும் முழுமையானது என்று சொல்ல இயலாது . 
கரைதிறன் பெருக்கத்திற்கு ஒத்த அளவு அயனிகள் கரைசலில் 
எப்போதும் உள்ளன . சில சமயங்களில் இது மிகக் குறைவா 
யிருப்பதால் அடுத்துவரும் பகுப்பாய்வுகளுடன் இது குறுக்கிடுவ 
தில்லை . இருப்பினும் செய்முறை ரீதியாக விழ்படிவடைதல் 
முழுமையாக சில தருவாய்களில் இருப்பதில்லை . இது வழக்க 
மானதே . அத்தருவாய்களில் முழுவதையும் வீழ்படிவடையச் 
செய்ய முயற்சிகள் எடுக்கவேண்டும் : 

முழுமையாக வீழ்படிவடையச் செய்தல் பகுப்பாய்வு வேதியி 
யலின் தனிப்பெரும் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாகும் . 


164 


பண்பறி பகுப்பாய்வு 


பண்பறி பகுப்பாய்வில் அயனிகளை பிரிக்கின்ற குறிக்கோளையும் , 
அடுத்து உள்ள பகுப்பாய்வில் குறுக்கிடாமல் 

இருக்கும் 
பொருட்டு அயனிகளை நீக்குவதையும் சாதிக்கவேண்டுமானால் 
வீழ்படிவடைதல் செய்முறை ரீதியாக முழுமையான தாயிருக்க 
வேண்டும் . முழுமையாக வீழ்படிவு அடைதல் எக்காரணிகளை 
பொறுத்துள்ளது என்பதை விரிவாக ஆராயலாம் . 


1 ; வீழ்படிவடையும் சேர்மத்தின் கரைதிறன் : 

: கொடுக்கப் 
பட்ட அயனி அடங்கிய வீழ்படிவின் கரைதிறன் குறைவாயிருந் 
தால் அதை மிக முழுமையாக தரப்பட்ட சூழ்நிலையில் பிரித்து 
விடலாம் . 

உதராணமாக Pb ++ - ஐ குளோரைடாக , சல்பேட் 
டாக அல்லது சல்பைடாக வீழபடிவடையச் செய்யலாம் . 
இவ்வுப்புக்களின் கரை திறன்களும் கரைதிறன் பெருக்கங்களும் 
கொடுக்கப்பட்டுள்ளன . 


PbCl . 


PbSOA 


PbS 


கரைதிறன் 

மோல்கள் / லிட்டர் 


3.9x10-2 


1.5x10-4 


3.3x10-15 


கரைதிறன் பெருக்கம் 


2.4x10-4 2.2 x 10-8 


1.1x10-29 


இப்புள்ளி விவரங்களிலிருந்து இவ்வுப்புக்களில் குளோரை 
டின் கரை திறன் குறைவாயுள்ளது என்பது தெரிகிறது . 

ஆகை 
யால் லெட்டை முழுமையாக வீழ்படிவடையச் செய்ய PbS- ஐயும் 
குறைவாக வீழ்படிவடையச் செய்ய PbCle- ஐயும் தேர்ந்தெடுத் 
துக்கொள்ள வேண்டும் . 


இதை மிக எளிதில் சோதனை மூலம் உறுதிப்படுத்தலாம் . 
10 மி.லி. 1 N Pb ( NO ; ) கரைசலுடன் 11 மி . லி . 1 N N.Cl 
கரைசலை சேர்த்து நன்கு குலுக்கி PbCg- ஐ வடிகட்டி வீழ்படி 
வடையச் செய் . வீழ்படிவடைதல் முழுமையாக நடைபெற் 
றுள்ளதா என்றறி ( ஒன்று அல்லது இரண்டு சொட்டு NaCI- ஐ 
சேர்த்து ) . வடிநீரை இரு பகுதிகளாக்கு . ஒரு பகுதிக்கு சிறிதளவு 
( NH4 ) 2S கரைசலைச் சேர் : மற்றொன் றிற்கு NSO4- ஐ 
சேர் . முதலில் PbS- ம் இரண்டாவதில் PbSO4- ம் வீழ்படிவடை 
கின்றன . கரைசலை நன்கு குலுக்கினால் தான் ( மிகத் தெவிட்டிய 
கரைசலிலிருந்து வீழ்படிவு தோன்றுவதால் ) PbSO , வீழ்படிவு 
அடையும் ; 


இந்த முறையில் PbSO-- ஐ விட PbS- ஆக Pb ++ - ஐ முழுமை 
யாக வீழ்படிவடையச் செய்யலாம் என்பதை எளிதில் எடுத்துக் 


தொகுதி II எதிர் அயனிகள் 


165 


காட்டலாம் . 10 மி : லி . 1 N Pb ( NO ) -க்கு 11 மி.லி. 
1 N Naz SO4- ஐ சேர் , வீழ்படிவடையும் Pb SO , - ஐ வடிகட்டி 
நீக்கு . வீழ்படிவடைதல் முழுதும் நடைபெற்றதா என்று 
சோதித்துப் பார் . வடி நீருடன் ( NH4 ) S கரைசலை சேர் . கரைசல் 
ஆழ்ந்த * பழுப்பு நிறத்தை அடைகிறது . இதற்குக் காரணம் 
சிறிதளவு PbS உண்டாவதாகும் . கொடுக்கப்பட்ட அயனியை 
வெவ்வேறு கரைதிறன் பெருக்கங்களைக் கொண்ட குறைவான 
கரைதிறன்கள் உள்ள சேர்மங்களாக மாற்றும்போது அவைகள் 
வெவ்வேறு வீதத்தில் வீழ்படிவடைகின்றன என்பதை இச் 
சோதனைகள் தெளிவாக விளக்குகின்றன . இத்தருவாயில் வீழ் 
படிவின் கரைதிறன் பெருக்கத்தைவிட கரை திறனானது மோல் 
கள் / லிட்டர் சிறப்பாக குறிப்பிடத் தக்கது . Ag CI- இன் கரை 
திறன் ( 1.25x10-5M ) Age CrO4- இன் கரை திறனைவிட 
( 1 . 

.3 x 10-4M ) குறைவாயுள்ளது என்பது காட்டப்பட்டுள்ளது . 
ஆனால் AgCl-இன் கரைதிறன் பெருக்கம் ( 1.56 x 10-10 ) 
Ag2 C - 04- இன் கரை திறன் பெருக்கத்தைவிட ( 9x10-12 ) 
அதிகமாயுள்ளது . எனவே சில்வர் குளோரைடிற்கு குறைவான 
கரைதிறன் இருப்பதால் Ag + - ஐ தரப்பட்ட சூழ்நிலையில் Aga 
CrO4- ஆக வீழ்படுத்துவதைவிட Ag Cl- ஆக வீழ்படுத்துவதே மிக 
முழுமையான தாக இருக்கும் . 


சமான 


2. வீழ்படுத்தும் வினைப்பொருளின் அளவு : ஒரு அயனியை 
வீழ்படுத்தும்போது போதுமான அளவு வினைப்பொருளை சேர்க்க 
வேண்டும் . அவ்வினையின் சமன்பாட்டின்படி தேவைப்படும் 
அளவைவிட குறைவாக இருக்கக்கூடாது . அதாவது வீழ்படுத்த 
வேண்டிய அயனியின் அளவிற்குச் சமான அளவு வினைப்பொருளை 
சேர்க்கவேண்டும் , குறைவாக இருக்கக்கூடாது . கரைதிறன் 
பெருக்கம் மிகக் குறைவாக இல்லாவிட்டால் , 

அளவு 
வீழ்படிவு படுத்தும் வினைப்பொருளை சேர்த்தாலும் வீழ்படி 
வடைதல் முழுமையாக நடைபெறாது . வீழ்படிவு படுத்தும் 
வினைப்பொருளை மிகையாக எடுத்துக்கொண்டால் 

வீழ்படி 
வடைதல் அதிகமான அளவு முழுமையாக நடைபெறுகிறது 
என்பதை 

கரைதிறன் பெருக்க விதி காட்டுகிறது : லெட் 
சல்பேட்டை ( Pb SO ; ) - ஐ வீழ்படிவடையச் செய்யும் போது 
[ Pb ++ ] . [ SO4-- ] அயனிப் பெருக்கம் ( தோராயமாக ) 


* 


சில வேளைகளில் லெட் சல்பைடு கூழ்மமாக (SOI ) கிடைக்கிறது , 
அத்துடன் சிறிது NH4C ) கரைசலை வீழ்படுத்தும் மின்பகுளி ) சேர்த்து கரை 
சலை கொதிக்க வைத்தால் PbS திரிதலடைந்து வீழ்படிவடைகிறது . இவ் 
வீழ்படிவு செதில்களாக கிடைக்கிறது . 


166 


பண்பறி பகுப்பாய்வு 


SPPbsor- டன் சமமாகவும் மாறிலியாகவும் உள்ள தால் மிகை 
யான வீழ்படிவுபடுத்தும் வினைப்பொருளை ( Nags0 , அல்லது 
H SO4) சேர்த்து SO4 : - அயனிச் செறிவை அதிகரித்தால் அதை 
யொத்த அளவு Pb ++ அயனி செறிவு கரைசலில் குறைகிறது , 
அதாவது 

Pb ++ அயனி மிகவும் - முழுமையாக - வீழ்படி 
வடைகிறது : ஒரு குறிப்பிட்ட அயனியை பிரிப்பதற்கு பயன் 
படுத்தும் வினையில் கணிசமாக கரையக்கூடிய சேர்மம் உண்டா 
னால் வீழ்படிவடையச் செய்யும் வினைப்பொருளை மிகையாக 
சேர்க்கவேண்டும் . அதாவது இவ்வினையின் சமன்பாட்டின்படி 
தேவைப்படுவதைவிட அதிகமாக எடுத்துக்கொள்ளவேண்டும் . 


அயனிப்பெருக்கம் [ Pb ++ ] . [ SO4-- ] = SPPbso4 என்றிருப் 
பதால் அதிகமான அளவு H , SO4- ஐ சேர்த்தால் Pb ++ மிகவும் 
முழுமையாக வீழ்படிவு அடையும் என்றெண்ணத் தோன்றும் ; 
ஆனால் உண்மையில் இப்படி நிகழவில்லை . 

அதிகமாக 
சல்பூரிக் அமிலத்தை சேர்த்தால் அமில லெட் சல்பேட்டு 
உண்டாவ தன் கா.ர ண மாக வீழ்படிவின் கரை திறன் 
அதிகரிக்கிறது ) 


மிக 


PbSO4 + H2SO , = Pb ( HSO4 ) 2 


அதேபோல் பின்வரும் வினையில் மிகையான KI- ஐ சேர்த் 
தால் K. [ Hg 14 ] என்னும் அணைவுச் சேர்மம் உண்டாவதால் 
வீழ்படிவு முழுவதும் கரைந்துவிடுகிறது ; 


Hg ( NO ) 2 + 2KI = | Hg la + 2KNO : 


HgI2 + 2KI = K2 [ Hg I ] 


அணைவுச் சேர்மங்கள் , அமில உப்புக்கள் , ஈரியல்பு 
சேர்மங்கள் ( ஹைட்ராக்சைடை வீழ்படிவடையச் செய்தல் ) 
போன்றவைகள் தோன்றும் வாய்ப்பில்லாவிட்டாலும் வீழ்படி 
வடையச் செய்யும் வினைப்பொருளை மிகையாகச் சேர்ப்பது 
உகந்ததல்ல என்பதற்கு மற்றொரு காரணமும் உண்டு . மிகை 
யான வீழ்படிவடையச் செய்யும் காரணியை சேர்த்தால் அதன் 
அயனி அதிகரிப்பதால் வீழ்படிவின் கரைதிறன் குறைகிறது ? 
அதே சமயத்தில் உப்பு விளைவை அதிகரிக்கச் செய்து கரை 
திறனை உயர்த்தும் நாட்டமும் உள்ளது . வினைப்பொருளின் 
மிகையான அளவு அதிகமில்லையென்றால் உப்பு விளைவைவிட 
அயனிச் செறிவு அதிகரிப்பு மேலோங்கியுள்ளது . எனவே கரை 
திறன் குறைகிறது . இருப்பினும் மிகையான அளவு மிக அதிகமா 


தொகுதி I [ எதிர் அயனிகள் 


167 


அதாவது கரை 


யிருந்தால் எதிர்மாறானது பொருந்துகிறது . 
திறன் குறைவதற்குப் பதில் அதிகரிக்கிறது . 


இக் காரணங்களை முன்னிட்டு வீழ்படிவடையச் செய்யும் 
வினைப்பொருளை செயல்முறையில் 50 % மிகையான அளவுக்கு 
மேல் எப்போதும் பயன்படுத்துவதில்லை : இன்னும் குறைவாகக் 
கூட பயன்படுத்தப்படுகிறது , 


3 : 


கரைசலின் pH . வீழ்படிவடையச் செய்தலில் கரை 
சலின் pH மிகுந்த முக்கிவத்துவம் வாய்ந்துள்ளது ( பகுதி 5 ) . 
குறைவாகக் கரையும் ஹைட்ராக்சைடுகள் , வீரியமிக்க அமிலம் , 
வீரியம் குறைந்த காரம் ஆகியவற்றின் உப்புக்களையும் வீழ்படி 
வடையச் செய்வதில் PH ஏற்படுத்தும் மாற்றம் பற்றி முழுதும் 
ஆராய்வோம் . 


குறைவான கரைதிறனுள்ள 

உலோக 

ஹைட்ராக்சைடுகளை 
வீழ்படிவடையச் செய்தல் : இவ்வினைகளில் OH- அயனிதான் 
வீழ்படிவடையச் செய்யும் வினைப்பொருள் . இதன் செறிவு 
pH அதிகரிக்கும்போது உயருகிறது . ஹைட்ராக்சைடு வீழ்படி 
வடைவதற்கும் 

அது முழுமையாக வீழ்படிவடைவதற்கும் 
காரணமாக உள்ளது OH- அயனி செறிவேயாகும் . வை 

ஹைட்ராக் 
சைடின் 

கரை திறன் அதிகமாயிருந்தால் அதன் கரைதிறன் 
பெருக்கத்தைவிட அதிகமாயிருப்பதற்குத் தேவைப்படும் UH 
அயனி செறிவும் அதிகமாயிருக்கவேண்டும் . அதாவது வீழ்படி 
வடைதலை தொடங்குவதற்கு தேவைப்படும் pH அதிகமா 
யிருக்கும் . 


ஒரு ஹைட்ராக்சைடு வீழ்படிவடையத் தொடங்கும் pH- ம் 
முடிவடையும் நிலையிலுள்ள pH- ம் அதன் கரைதிறன் பெருக் 
கததைப் பொறுத்துள்ளது . இக்கணக்கீட்டை மக்னீசியம் 
ஹைட்ராக்சைடுக்கு செய்யலாம் (SP = 5 , 10-12 ) கரைசலில் 
Mg ++ - இன் செறிவு 1x10-2 கி , அயனி/ லிட்டர் இருந்தால் 
சமன்பாடு 


IMy ++ ] [ OH- ] 2 = SP Mg ( OH ) , = 5x10-12 


எந்த ஹைட்ராக்சைடு அயனி செறிவில் கரைதிறன் பெருக் 
கத்தை அடையமுடிகிறது , Mg ( OH ) , வீழ்படிவடையத் 
தொடங்குகிறது என்பதை இந்த சமன்பாடிலிருந்து பெறலாம் , 
தேவைப்படும் செறிவு 


16.8 


பண்பறி பகுப்பாய்வு 


SP Mg ( OH ) 2 
[ OH - 1 = V 

[ Mg ++ ] 


15x10-12 
V 
1x10-2 

= 2.2x10-5 

கி . அயனி/ லிட்டர் 


இதன் விளைவாக 


pOH = > log 2.2 x 10-5 = - ( 0.3-5.0 ) = 4,7 


pH = 14 - pOH = 14-4.7 = 9.3 


கரைசலில் 


ஆகையால் pH = 9.3 உள்ளபோது 0.01 M 
Mg ( OH ) , வீழ்படிவடையத் தொடங்குகிறது . 


கரைசலில் ஒரு அயனியின் செறிவு 10-5-10-8 கி : அயனி / 
லிட்டருக்கு குறைந்தால் வீழ்படிவடைதல் முழுமையாக நடை 
பெற்றுள்ளது என்று கூறலாம் . இதில் குறைந்த மதிப்பை 
{ 10-6 ) எடுத்துக்கொண்டு OH- அயனி செறிவை கணக்கிடு . 


5x10-12 
[ OH - 1 = V 

10-6 


= 2.2.x 10-3 கி . அயனி/ லிட்டர் 


இதன் pOH = 2.7 . pH = 11.3 


pH 11.3 - க்கு அதிகமாயிருந்தால் Mg ++ வீழ்படிவடைவது 
மேலும் முழுமையான தாயிருக்கும் ( அதாவது கரைசலிலுள்ள 
Mg ++ அயனிகளின் செறிவு 10-6 A : அயனி / லிட்டர் - க்கு குறை 
கிறது ) . மறு தலையாக pH < 11.3 இருந்தால் Mg ++ அயனி 
முழுமையாக வீழ்படிவடையாது . pH < 9.3 

உள்ளபோது 
வீழ்படிவடைதல் நிகழாது . ஆகவே pH > 11.3 உள்ளபோது 
Mg ++ ஹைட்ராக்சைடாக முழுமையாக வீழ்படிவடைகிறது . 


இன்னும் மிகக் குறைவான கரை திறன் உள்ள சேர்மமான 
Fe ( OH ) க்கும் ( Sp = 3.8x10-18 ) இத்தகைய கணக்கீடு செய்ய 

0.01 M ஃபெரிக் உப்பிலிருந்து PH = 2-2 உள்ளபோது 
வீழ்படிவடையத் தொடங்குகிறது . முடிவடைவது pH > 3.5 இல் . 


பகுப்பாய்வில் வழக்கமாக பயன்படும் சுமாராக கரையும் 
பல ஹைட்ராக்சைடுகளுக்கு இதையொத்த கணக்கீடுகளின் 
முடிவுகள் அட்டவணை 10 - இல் தரப்பட்டுள்ளன . ( அ ) எதிர் 
அயனி செறிவு 1 , 1x10- ! கி . அயனி/ லிட்டர் உள்ளபோது 
ஹைட்ராக்சைடு எந்த pH- இல் வீழ்படிவடையத் தொடங்கு 


169 


தொகுதி II எதிர் அயனிகள் 


கிறது , ( ஆ ) செறிவு C = 1x10-8 கி . அயனி/ லிட்டர் - டன் 
ஒத்துள்ளபோது எந்த pH- இல் வீழ்படிவு முடிவடைகிறது என்று 
இந்த அட்டவணை காட்டுகிறது . செறிவு C = 1 கி , அயனி / 
லிட்டர் உள்ளபோது எந்த pH- இல் வீழ்படிவடையத் 
தொடங்குகிறது என்று கணக்கிடப்பட்ட மதிப்பையும் சோதனை 
மூலம் a = 1 கி . அயனி / லிட்டர் உள்ள போது கிடைத்த மதிப் 
பையும் ஒப்பிடப்பட்டுள்ளன . Ya.A ஃபியல்கோவ் , N. V. அக் 
சல்ரட் ( N. V. Aksel rud ) ஆகியவர்கள் சோதனை மூலம் இம் 
மதிப்புகளை நிர்ணயித்தார்கள் . அயனிகளின் 

வினைத்திறன் 
குணகங்களை கணக்கீடுகளில் சேர்த்துக்கொள்ளா விட்டாலும் 
ஹைட்ராக்சைடுகளின் கரைதிறன் பெருக்கங்களை எப்போதும் 
துல்லிய தன்மையுடன் நிர்ணயிக்காவிட்டாலும் பல தருவாய் 
களில் கொள்கை ரீதியாக கணக்கிடப்பட்டதும் சோதனை மூலம் 
கண்டுபிடித்ததும் நன்கு ஒத்துள்ளன . ஹைட்ராக்சைடுகளை 
முழுவதும் வீழ்படிவடையச் செய்யத் தேவைப்படும் pH 
சோதனை மூலம் கண்டுபிடிக்கப்படா விட்டாலும் அட்டவணை 
10 - இல் கொடுக்கப்பட்டுள்ள கணக்கிடப்பட்ட மதிப்புகளுடன் 
ஒத்திருக்கவேண்டும் : 


அட்டவணை 10 - ஐ கொண்டு பகுப்பாய்வின் முக்கியமான 
தகவல்களை முன்னறிவிக்கலாம் . இதை பின்வரும் எடுத்துக் 
காட்டால் நிரூபிக்கலாம் . 0.01 M L க்னீசியம் உப்புக் கரைசலி 
லிருந்து Mg ( OH ) , pH = 9.3 உள்ளபோது வீழ்படிவடைகிறது : 
0.1 M NH , OH- இன் pH = 11.13 ( பகுதி 15 எடுத்துக்காட்டு 17 
பார் ) உள்ளதால் இக்கரைசல் Mg ++ - ஐ வீழ்படிவடையச் 
செய்யும் . இது சோதனையால் நிரூபிக்கப்பட்டுள்ளது . இருப்பி 
னும் சமான அளவு NH4Cl- ஐ NH4OH கரைசலுடன் சேர்த்தால் 
அம்மோனியம் தாங்கல் கரைசல் கிடைக்கிறது . இதன் pH- ஐ 
பின்வரும் சமன்பாடு கொண்டு கணக்கிடலாம் . ( பகுதி 16 ) . 


C காரம் 
pH = 14 - pK காரம் + log C உப்பு 


இதற்கு இச்சமன்பாட்டை பயன்படுத்தினால் 


01 
PH = 14 – 4.75 + log 0.1 


9.25 


இந்த pH ( 9.25 ) Mg ( OH ) 2 வீழ்படிவடையத் தொடங்கும் 
கரைசலின் pH- ஐ விட ( 9.3 ) குறைவாக இருப்பதால் இந்த 


170 


பண்பறி பகுப்பாய்வு 


தாங்கல் கரைசலில் Mg ( OH ) , வீழ்படிவடையாது என்று முடிவு 
கட்டலாம் . Mg ++ அயனியின் வி னை களை ( பகுதி 22.1 ) 
ஆராயும் போது இம்முடிவு உறுதிப்படுத்தப்படுகிறது . மாறாக 
NH , OH + NH , CI கலவையை F C !, கரைசலுடன் சேர்த்தால் 
Fe ( OH ) , வீழ்படிவாக கிடைக்கிறது . ஏனென்றால் இச் சேர்மத் 
தின் வீழ்படிவடைதல் FH > 3.5- இல் முடிகிறது . இதுவும் சோதனை 
மூலம் எளிதில் நிரூபிக்கப்படுகிறது . 


என்பதை 


Fe ( OH ) 3 வீழ்படிவடைகிறது . ஆனால் Mg( OH ) 2 வீழ்படி 
வடைவதில்லையே 

எளிதில் புரிந்து கொள்ளலாம் . 
இதற்குக் காரணம் NH , CI கொடுக்கும் NH4 + பொது அயனிகள் 
ஆகும் . இவைகள் NH , OH- இன் பிரிகை வீதத்தையும் OH 
அயனி செறிவையும் குறைக்கிறது . ஆகையால் Mg ( OH ) 2- இன் 
கரைதிறன் பெருக்கத்தை (5x10-1" ) எட்ட முடியவில்லை. மாறாக 
Fe ( OH ) -இன் 

கரைதிறன் பெருக்கம் ( 3.8 x 10-38 ) மிகக் 
குறைவாயுள்ளது . இம் மதிப்பை NH OH + NH , CI கலவையி 
லுள்ள OH- அயனி செறிவிலேயே மிஞ்சிவிட முடிகிறது . எனவே 
Fe ( OH ) ;, NH CI- இன் முன்னிலையிலேயே வீழ்படிவடைகிறது . 


அம்மோனியம் உப்பின் முன்னிலையில் அம்மோனியாவுடன் 
Mg ++ . Fe ++ அயனிகள் வினைப்படுவதில் வேறுபாடுள்ள தால் 
இதைக்கொண்டு .இந்த அயனிகளைப் பிரிக்கலாம் . கரைசலின் 
pH- ஐ ஏற்ற முறையில் சரிசெய்து அயனிகளைப் பிரிப்பது பகுப் 
பாய்வில் அடிக்கடி பயன்படுவதால் இது மிகவும் செய்முறை 
முக்கியத்துவம் வாய்ந்தது ; 


| NH C1 அற்ற நிலையில் Mg ++ 0 IM NH OH- ஆல் வீழ்படி 
வடைகிறது என்று முன்பு கண்டோம் . 0 • 1M NH OH- இன் pH 
11-3 உள்ளது . ஆனால் Mg ( OH ) , முழுவதும் வீழ்படிவடையச் 
செய்ய- H > 11-3 இருக்க வேண்டும் . எனவே Mg ++ அம்மோனி 
யாவினால் முழுவதும் வீழ்படிவடையாது என்பது தெரிகிறது . 
இவ்வினையில் உண்டாகும் பொருள்களில் NH , Cl- ம் ஒன்று என் 
பதை தெரிந்து கொண்டால் மேற்சொன்னது ஐயமற்றது என் , 
பது புலப்படும் : 

MgCl , + 2NH4OH = | Mg ( OH } 2 + 2NH4Cl 
NH4CI மேலும் மேலும் உண்டாவதால் கரைசலின் pH குறை 
கிறது . இதனால் தேவைப்படும் pH = 11 • 3- ஐ விட குறைவான 
pH- ஐ கரைசல் சமநிலையில் எய்துகிறது . எனவே Mg ++ அம் 
மோனியாவினால் முழுவதும் வீழ்படிவடைவதில்லை . 


அட்டவணை 10 . 
சில ஹைட்ராக்சைடுகள் வீழ்படிவடையும் pH 


வீழ்படி . 


வீழ்படிவடையத்தொடங்கல் 

வடைதல் 

முடி தல் 
C = 1 

c = 10-2 | C = 10-6 


வாய்பாடு 


கரைதிறன் 
பெருக்கம் 


சோதனை * 


பலம் 


கணக்கிடப்பட்டவை 


அறிந்தவை 


Ag OH 


2X10-8 


6.3 


8.3 


12-3 


Mg ( OH ) , 


5X10-12 


8.3 


9.3 


11.3 


Mn ( OH ) 2 


4X10-14 


- 


7-3 


8.3 


10.3 


Cd ( OH ) 2 ** | 1-2x10-14 


6.8 


7.0 


8.0 


10-0 


Fe ( OH ) 2 


4.8X10-16 


6.6 


6.3 


7.3 


9.3 


Co ( OH ) , ** 


2x10-18 


6.8 


6.2 


7.2 


9.2 


Ni (OH ) . * 


6.3X10-16 


6-7 


6.4 


7.4 


9.4 


Zn ( OH ) 


1x10-17 


5.8 


5.5 


6.5 


8.5 


Cu ( OH ) : 


5-6x10-20 


4.2 


4.4 


5.4 


7.4 


Cr ( OH ) S 


5.4x10-31 


3.9 


4-6 


5-9 


Bi ( OH ) : 


4-3X10-31 


3.8 


5.8 


A1 ( OH ) 3 


1-9x10-33 


3.6 


3.1 


3.8 


5.1 


- Fe ( OH ) , 


3-8x10-38 


1-6 


1-5 


2.2 


3-5 


Sn ( OH ) ; 


5X10-26 


1-3 . 


2-3 


Sb ( OH ) 3 


5X10-42 


0.2 


0.9 


2.2 


* சோதனை மூலம் பெறப்பட்ட pH மதிப்புகள் சரியாக சொல்லப் 
போனால் எதிர் அயனிகளின் செறிவு C = 1 என்று கொள்வதற்குப் பதில் 
வினைத்திறன் a = 

= 1 என்று கொண்டு கண்டுபிடிக்கப்பட்டவை . 
இந்த ஹைட்ராக்சைடுகளுக்கு கணிசமாக மாறுபட்டுள்ள சில 
கரைதிறன் மதிப்புகள் விளக்க ஏட்டுத் தொகுதியில் ( literature ) தரப்பட் 
டுள்ளன . சோதனை மூலம் அறியப்பட்ட pH மதிப்புகளும் கணக்கிடப் 
பட்ட pH மதிப்புகளும் ஒத்துள்ளவைகளின் மதிப்பே அட்டவணையில் 
தரப்பட்டுள்ளன . 


172 


பண்பறி பகுப்பாய்வு 


இதற்கு மாறாக வீரியமிக்க காரம் ஒன்றைச் சேர்த்தால் , 
அதாவது NH4OH- க்கு பதில் KOH- ஐ சேர்த்தால் சிறிது மிகை 
யாக இருந்தால்கூட் pH- ஐ 11-3 - ஆக உயர்த்தி விடலாம் . 
எனவே Mg ++ அயனியை முழுமையாக வீழ்படியச் செய்ய 
லாம் ; 


தரப்பட்ட சூழ்நிலையில் வீழ்படிவடையச் செய்யும் வினைப் 
பொருளின் பிரிகை வீதம் அதிகமாயிருந்தால் குறிப்பிட்ட அயனி 
மிகவும் முழுமையாக வீழ்படிவடைகிறது . என்பதை இவ்வு தார 
ணம் காட்டுகிறது .) 


முதலிய 


வீரியம் குறைந்த அமிலங்களின் சுமாரான கரைதிறன் உள்ள 
உப்புக்கள் வீழ்படிவடைதல் : கார்பனேட்டுகள் , சல்பைடுகள் , 
சல்பைட்டுகள் , பாஸ்பேட்டுகள் , ஆர்சினேட்டுகள் , குரோ 
மேட்டுகள் , ஆக்சலேட்டுகள் , டார்டிரேட்டுகள் போன்ற 
வீரியம் குறைந்த அமிலங்களின் குறைவான கரைதிறனுள்ள 
உப்புக்கள் வீழ்படிவடைவதிலும் கரைசலின் pH மிகுந்த முக்கி 
யத்துவம் பெற்றுள்ளது . CO --- S-- , SO3-- , PO4 
வினைப்பொருளின் 

அயனிகள் அவைகளுக்கொத்த வீரியம் 
குறைந்த அமிலங்களின் நேர் அயனிகளாகும் . இந்த அமிலங்கள் 
வீரியம் குறைந்தவைகளாயிருப்பதால் ( அயனிகளாக பிரிகை 
யடைவதற்கு குறைந்த நாட்டம் கொண்டுள்ளன . ) இவைகளின் 
நேர் அயனிகள் H + அயனிகளுடன் சேர்ந்து HCO3- , HS- , 

, 
HSO ; " , HPO4-- , H , PO , - முதலிய நேர் அயனிகளையும் H.COy , 
H.S , H , SO ,, HYPO , முதலிய பிரிகையடையாத மூலக்கூறுகளை 
யும் கொடுக்கின்றன.ஆகையால் கரைசலில் CO : -- , S-- , so : -- , 
POAT முதலிய நேர் அயனிகளின் செறிவுகள் கரைசலின் H + 
அயனி செறிவுகளைப் பொருத்துள்ளன . நேர் அயனிகளின் 
செறிவு H + அயனியின் செறிவு அதிகரிக்கும் போது அல்லது pH 
குறையும்போது குறைகிறது . ஒரு குறிப்பிட்ட உப்பு வீழ்படி 
வடைந்ததா 

இல்லையா என்றும் , முழுமையாக வீழ்படி 
வடைந்ததா என்பதையும் pH நிர்ணயிக்கிறது . 


* 


PH = 11-3 உள்ளபோது pOH = 27உள்ளது . ஆகையால் log ( OH ) 
= 27 = 3.3 [ OH ] = 2X10 3 கி . அயனி / லிட்டர் . KOH முழுவதும் பிரிகை 
யடைவதாலும் ஒரு KOH மூலக்கூறு ஒரு OH அயனியை கொடுப்பதாலும் 
மிகையான KOH கரைசலும் 2x 10 3M செறிவை ( அல்லது அதிகமாக ) 
கொண்டிருக்கும் . இது Mg ++ - ஐ முழுமையாக வீழ்படிவடையச் செய்ய 
போதுமானதே . மேலும் கரைசலில் மிகையான காரத்தை பெறுவது 
எளிது 

து . 


தொகுதி II எதிர் அயனிகள் 


173 


ஹைட்ராக்சைடுகளை போலவே எந்த வீரியம் குறைந்த 
அமிலத்தின் குறைவான கரைதிறனுள்ள உப்பாக இருந்தாலும் 
அதை முழுமையாக வீழ்படிவடையச் செய்வதற்கு தேவைப் 
படும் pH அதன் கரை திறன் பெருக்கத்தை பொருத்துள்ளது . 
கரைதிறன் பெருக்கம் குறைவாயிருந்தால் அதை மிஞ்சுவதற்கு 
தேவைப்படும் வினைப்பொருளின் அயனிச்செறிவு குறைவா 
யிருக்கும் . ஆகையால் H + செறிவு அதிகமாயிருந்தாலே ( pH 
குறைவாக ) வீழ்படிவடைதல் செயல்முறையில் முழுமையா 
யிருக்கும் . சான்றாக மிகுதியான அமிலக் கரைசலிலேயே 
( pH > 0-5 ) ஹைட்ரஜன் சல்பைடால் CdS- ஐ ( SP = 3-6 - 10-29 ) 
முழுமையாக வீழ்படிவடையச் செய்யலாம் . ஆனால் மாங்கனிஸ் 
சல்பைடை , MnS ( SP = 1.4 x 10-15 ) காரக் கரைசலில் அல்லது 
நடுநிலைக் கரைசலில் தான் ( pH > 7 ) வீழ்படிவடையச் செய்ய 
இயலும் . 


றாக கார் 


வான 


கறைதிறன் பெருக்கத்தோடு வீரியம் குறைந்த அமிலத்தின் 
பிரிகை மாறிலியும் முக்கியத்துவம் வாய்ந்தது . இம்மாறிலி 
குறைவாயிருந்தால் வீழ்படிவடையச் செய்யும் வினைப்பொருள் 
அயனியின் செறிவு குறைவாயிருக்கும். ஏனென்றால் இவைகள் 
H + அயனிகளுடன் சேருவதால் இவ்வுப்பு முழுமையாக வீழ்படி 
வடைவதற்கு தேவைப்படும் pH அதிகமாகிறது . சான் 
போனிக் அமிலம் ( K1 = 4 • 3 x 10- , K , = 5-6 x 10-11 ) ஆக்சாலிக் 
அமிலத்தைவிட K1 = 5 • 9 x 10-2 , K , = 6 • 4 x 10-5 ) மிகவும் குறை 

வீரியத்தன்மை பெற்றிருப்பதால் Ca ++ - ஐ கால்சியம் 
கார்பனேட்டாக வீழ்படிவடையச் செய்வதற்கு அதிகமான pH 
தேவைப்படுகிறது . இது Ca (204 - க்கான pH- ஐ விட அதிக 
மாயுள்ளது . ஆனால் இவ்விரு உப்புக்களின் கரைதிறன் பெருக் 
கங்கள் ஏறத்தாழ ( CaCO3 க்கு SP = 4.8 x 10-9 . Cac 04 க்கு SP 
2.6 x 10-9 ) சமமாயுள்ளன . இம்முடிவு சோதனைகளால் நிரூபிக் 
கப்பட்டுள்ளன . CaCO3 

முழுதும் 

வீழ்படிவடைய pH = 9 
தேவைப்படுகிறது . அதாவது காரக்கரைசலில் வீழ்படிவடை 

ஆனால் pHx4 உள்ள போது CaC , 0 , முழுமையாக 
வீழ்படிவடைகிறது , 


கிறது . 


சுமாராகக் கரையும் எந்த உப்பையும் வீழ்படிவடையச் 
செய்வதற்கு தேவைப்படும் pH- ஐ கணக்கிடுவது பொதுவாக 
எளிதானதே . ஹைட்ர ஜன் சல்பைடால் பல சல்பைடுகளை 
வீழ்படிவு செய்வதற்குரிய நிபந்தனைகளை ஆராய்வதில் 
( பகுதி 39 ) இது விவரிக்கப்பட்டுள்ளது . வீரியம் குறைந்த அமி 
லங்களின் குறைவான கரைதிறனுள்ள உப்புக்களை வீழ்படிவடை 


174 


பண்பறி பகுப்பாய்வு 


மாக 


யச்செய்ய பயனாகும் வினைப்பொருள்கள் அவ்வமிலங்களின் 
கரையும் உப்புக்களாகும் . இவைகள் நீராற்பகுப்பின் காரண 

காரத் தன்மை பெற்றுள்ளன . கரைசலில் மிகையான 
வினைப்பொருளிருப்பதால் இத்தகைய தருவாய்களின் கரை 
சலின் pH கணிசமான அளவுக்கு முன்னரே நிர்ணயிக்கப்படு 
கிறது . இப்பிரச்சினையை மற்றொரு கோணத்தில் நோக்க வேண் 
டும் ; மிகையான வினைப்பொருளால் உண்டாகும் pH- இல் 
எவ்வளவு முழுமையாக குறிப்பிட்ட அயனி வீழ்படிவடைகிறது 
என்பதை நாம் கணக்கிட வேண்டும் . 


தொகுதி II எதிர் அயனிகள் தொகுதி வினைப்பொருளான 
அம்மோனியம் கார்பனேட்டால் ( NH4 ) Co. வீழ்படிவடைவதை 
எடுத்துக்காட்டாகக் கொண்டு ஆராயலாம் . வீரியம் குறைந்த 
அமிலமும் ( H.COs ) , வீரியம் குறைந்த காரமும் ( NH OH ) 
வினைப்பட்டு உண்டான அம்மோனியம் கார்பனேட்டு நீர்க்கரை 
சலில் மிகுதியாக நீராற்பகுப்பு அடைகிறது * இருகாரத்துவ , 
பலகாரத்துவ அமிலங்களின் உப்புக்களின் நீராற்பகுப்பு பல 
கட்டங்களில் நடைபெறுகிறது . இங்கு நீராற்பகுப்பின் முதல் 
கட்டம் 

( NH ) CO3 + H2O → NH , HCO3 + NH , OH 


நிராற்பகுப்பின் இரண்டாவது கட்டம் 


NH,HCO3 + H20 7 H ,CO3 + NH OH 


இதன் அயனிச் சமன்பாடு 


NH ++ CO3-- + H2O + HCO3- + NH OH 
NH4++ HCO3- + H , 0 H , CO3 + NH , OH 


நீராற்பகுப்பின் விளைபொருளின் பிரிகை வீதம் குறைவா 
யிருந்தால் நீராற்பகுப்பின் அளவு அதிகமாயிருக்கும் : நீராற் 
பகுப்பின் முதல் படியில் உண்டான HLO - அயனி ( KHCO = 
K , = 5-6x10-11 ) H , Cos- ஐ விட குறைவான பிரிகை வீதம் 
( K1 - 4.3 x 10-1 ) கொண்டுள்ளதால் ( NH , ) , CO : - இன் நீராற் 
பகுப்பு இரண்டாவது படியைவிட முதல் படியில் அதிகமாக 
நடைபெறுகிறது ; பகுதி 44 - இல் காட்டப்பட்டிருக்கும் கணக் 


* உப்புக்களின் நீராற்பகுப்பு பகுதி 43 - இல் விவரிக்கப்பட்டுள்ளது 


தொகுதி II எதிர் அயனிகள் 


175 


கீடுகளில் 90 % CO ; -- அயனிகள் HCO3- அயனிகளாக மாறி 
விடுகின்றன என்பது தெரியவருகிறது . மாறாக இரண்டாவது 
படியில் நீராற்பகுப்பு குறைவாகவே நடைபெறுகிறது . எனவே 
இதை ஒதுக்கி விடலாம் . இதனால் அதிக பிழை நேரிடாது ; 
தொகுதி II எதிர் அயனிகள் வீழ்படிவடைதலில் மிகையான 
( NH ) ,LO , 0 • 1 M இருந்தால் CO ; -- அயனிகள் ( 0-1 கி . அயனி / 
லிட்டர் ) HCO ; - அயனிகளாக மாறிவிடுகின்றன என்று முதல் 
தோராயத்தில் எண்ணிக் கொள்ளலாம் . ஆகையால் இரண்டா 
வதன் செறிவு H.0 --இன் செறிவுடன் ( [ HCO ; ] x9• 1 A. 
அயனி / லிட்டர் ) ஒத்துள்ளது . மேலும் ( NH4 ) CO : கிட்டத் 
தட்ட முழுமையாக முதல் படியில் நீராற்பகுப்பு அடைவதால் 
கரைசலில் சமான அளவில் தனி அம்மோனியாவும் அம்மோனி 
யம் உப்பும் ( NH4HCOS ) உள்ளன . ஆகையால் pH = 9.2 உள்ள 
அம்மோனியம் தாங்கல் கலவை உண்டாகிறது . இந்த pH- இல் 
H + அயனி செறிவு = 6x10-10 கி . -அயனி/ லிட்டர் இருக்கிறது . 
கார்போனிக் அமிலத்தின் K , - விற்கான சமன்பாட்டில் ( HCO31. 
[ H + ) ஆகியவற்றின் மதிப்புகளை பதிலீடு செய்தால் 


[ H + ] [ Co; - ] _ [6 x 10-10] [ Coz]= 56 x 10-11 
K2 = ( HLO , ) 

[ 10-11 


எனவே 


[ CO ; --- 


5.6x10-11 x 10-1 
6x10-10 

N10-2 


நீராற்பகுப்பின் முழுமையற்ற நிலையை கருத்தில் கொண்டு 
இத்தகைய மதிப்பை சரியாக கணக்கிட்டால் : [ Co ; -- ] = 
14 x 10-2 கி . அயனி லிட்டர் , FH = 9 • 13 ( பகுதி 44. எடுத்துக் 
காட்டு 2 ) கார்பனேட்டின் [ CO ; - ] செறிவை தெரிந்து 
கொண்டால் கார்பனேட்டுகளின் கரைதிறன் பெருக்கங்களி 
லிருந்து வீழ்படிவடைதலின் முடிவில் உலோக அயனிகளின் 
செறிவுகளை எளிதில் கண்டுபிடிக்கலாம் . 


சான்றாக 


SPBacog 

8x10-9 
[ Ba++ = 

= 5 : 7x 10-7கி . 
[ Co ; -- 1 1.4x10-2 

அயனி/ லிட்டர் : 
ஆகையால் Ba ++ - இன் வீழ்படிவடைதல் செய்முறை ரீதியில் 
முழுமையடைகிறது , CaCO3 (48x10-9 ) SICO3 ( 16x10-9 ) 


176 


பண்பறி பகுப்பாய்வு 


ஆகியவற்றின் கரைதிறன் பெருக்கங்கள் BaCO -னுடையதை 
விட குறைவாயிருப்பதால் - Ca ++ , Sr ++ அயனிகள் - இன்னும் 
முழுமை பாக கொடுக்கப்பட்ட . pH- இல் வீழ்படிவடைகின்றன . 

வீரியமிக்க அமிலங்களின் குறைவான கரை திறனுள்ள உப்புக்கள் 
வீழ்படிவடைதல் ! வீரியமிக்க ஒரு காரத்துவ அமிலங்களின் 
குறைவான கரைதிறன் கொண்ட உப்புக்கள் AgCl , AgBr , AgI 
முதலியன . அவைகளின் நேர் அயனிகளால் Cl- , Br - .I- முத 
லியவற்றால் வீழ்படிவடைகின்றன . H 1 , HBr , HI ஆகியவை 
கரைசலில் கிட்டத்தட்ட முழுவதும் பிரிகையடைவதால் இந்த 
நேர் அயனிகள் H + அயனிகளுடன் சேருவதில்லை . ஆகையால் 
இந்த வெள்ளி உப்புக்கள் முழுமையாக வீழ்படிவடைவது 
கிட்டத்தட்ட கரைசலின் pH- ஐ சார்ந்திருக்காது . சில வேளை 
களில் கரைசலிலுள்ள மிகையான அமிலத்தால் ஏற்படும் மாற் 
றத்தை கணக்கிலெடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கும் . ஆனால் 
இதற்குக் காரணம் உப்பு விளைவு அதிகரிப்பதும் வீழ்படிவடை 
யும் உப்புகளின் எதிர் அயனிகள் அமில நேர் அயனிகளுடன் 
சேர்ந்து அணைவுச் சேர்மங்கள் உண்டாவதால் வீழ்படிவின் கரை 
திறன் அதிகரிப்பதுந்தான் ஆகும் ; 


குறைவான கரைதிறனுள்ள சல்பேட்டுகளில் நிலைமை மாறு 
பட்டுள்ளது . ஏனென்றால் HSSO4- இன் முதல்படி பிரிகை 
தான் கிட்டத்தட்ட முழுமையாயுள்ளது , அதாவது H + , HSO ; 
அயனிகள் தோன்றுவது பிரிகையின் இரண்டாவது படி 

HSO ;--- H ++ so ; -- 
கணிசமான அளவு ( K , = 1 • 2x10-2 ) இருந்தாலும் முழுமை 
யடைவதில்லை . ஆகையால் SO , -- செறிவு மிகக் குறைவாக 
இல்லாமலும் H + அயனிகள் செறிவு போதுமான அளவு அதிக 
மாகவும் இருந்தால் இவைகள் அரைகுறையாக சேர்ந்து HSO4 
நேர் அயனிகளை கொடுக்கின்றன . எனவே இத்தருவாயில் pH 
எவ்வித தொடர்பும் அற்றுள்ளது என்று கூற இயலாது . நடுநிலை 
அல்லது காரக்கரைசலைவிட வீரியமிக்க அமிலக்கரைசலில் குறை 
வான கரை திறனுள்ள சல்பேட்டுகள் அவ்வளவு முழுமையாக 
வீழ்படிவடைவதில்லை . பண்பறி பகுப்பாய்வின் நடைமுறையில் 
CaSO + , SrSO4 , PoSO4 போன்ற அதிகமாகக் கரையும் சல்பேட் 
டுகளை வீழ்படிவடையச் செய்வதில் தான் இக்கருத்தைப் பயன் 
படுத்த வேண்டும் . மிகக் குறைவான கரைதிறனுள்ள BASO4- ஐ 
அமிலக் கரைசலில் கூட முழுமையாக வீழ்படிவடையச் செய்ய 
லாம் ; 


தொகுதி II எதிர் அயனிகள் 


177 


கரைசலின் pH- ஐ கட்டுப்படுத்துதல் ! அயனிகளைத் திருப்தி 
கரமான முறையில் பிரிக்க கரைசலின் pH- ஐ தகுந்தவாறு 
கட்டுப்படுத்தவேண்டும் என்று மேலே கண்டோம் . அறிய 
வேண்டிய கரைசலுக்குத் தகுந்த அமிலங்கள் , காரங்கள் , 
தாங்கல் கரைசல்களைச் சேர்த்து pH- ஐ கட்டுப்படுத்தலாம் : 
கரைசலை தொடர்ந்து கலக்கிக்கொண்டே அமிலம் அல்லது 
காரத்தை சொட்டு சொட்டாகச் சேர்க்க வேண்டும் , இதைத் 
தகுந்த நிறங்காட்டி தாட்களால் அல்லது பொதுமூல நிறங்காட் 
டியால் சோதித்து pH- ஐ அறியலாம் . சில வேளைகளில் கரைச 
லுடன் நிறங்காட்டியை சேர்த்து நிறம் மாறும் வரை அமிலம் 
அல்லது காரத்தைச் சேர்க்க வேண்டும் : 


வினைப்படுத்துவதற்கு அல்லது சேர்ப்பதற்கு தேர்ந்தெடுக்கப் 
படும் அமிலம் அல்லது காரம் கொடுக்கும் அயனி அறியவேண்டிய 
கரைசலிலுள்ள அயனிகளுடன் குறுக்கிடாமலும் அடுத்துவரும் 
பகுப்பாய்வில் எவ்வித சிக்கலை ஏற்படுத்தாமலும் இருக்க 
வேண்டும் . எடுத்துக்காட்டாக K + - ஐ கண்டறியும் போது அமிலக் 
கரைசலை KOH அல்லது NH OH-ஆல் நடுநிலைப்படுத்தக்கூடாது ! 
எனவே NaOH- ஐ பயன்படுத்துவது தவிர்க்க முடியாததாகிறது ; 
மறுதலையாக Na + - ஐ கண்டறிவதில் நடுநிலைப்படுத்துவதற்கு 
KOH பயன்படுகிறது . தொகுதி II எதிர் அயனிகள் அல்லது 
Pb ++ உள்ள காரக்கரைசலை நடுநிலைப்படுத்த சல்பூரிக் அமிலத் 
தைப் பயன்படுத்தக்கூடாது . ஏனென்றால் இந்த எதிர் அயனிகள் 
சுமாராகக் கரையும் சல்பேட்டுகளை வீழ்படிவடையச் செய்து 
பாய்வில் சிக்கலை உண்டாக்கிவிடுகின்றன . பல தறுவாய்களில் 
வீழ்படிவடைதல் நிகழும் முன்பு தேவைப்படும் pH- ஐ சரி 
செய்வது மட்டும் போதாது ; வீழ்படிவடைதலால் pH மாறும் 
வாய்ப்பு உள்ளது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ; 
சுமாராகக் கரையும் உப்புக்கள் அவற்றையொத்த அமிலங்களால் 
வீழ்படிவடையும்போது இந்நிலைமை ஏற்படுகிறது . 

K ++ HẠC , H , O ? + KHC , H , OA H + 
Ca +++ HCO, 3 * + CaCaO + 2H + 
Zn +++ Has 47 | ZnS + 2H + 


F 


இவ்வினைகளால் H + அயனிகள் உண்டாகின்றன என்பதை , 
மேற்காணும் சமன்பாடுகள் காட்டுகின்றன . எனவே வீழ்படி 
வடைதல் நிகழும்போது pH படிப்படியாகக் குறைகிறது . pH 
குறைவதைத் தடுக்க தகுந்த ஏற்பாடு செய்யாவிட்டால் வீழ்படி 

12 


178. 


பண்பறி பகுப்பாய்வு 


வடைதல் முழுமையாக நடைபெறாது : பல தாங்கல் கரைசல் 
களும் கரைசலின் pH மாற்றத்தை எதிர்க்கின்றன . எனவே 
PH- ஐ சீர்படுத்த தகுந்த தாங்கல் கரைசலை சேர்க்க வேண்டும் . 
சான்றாக முதலிரண்டு வினைகளும் அசிட்டேட் தாங்கல் கலவை 
யின் முன்னிலையில் pHx4-7 உள்ளபோது நிகழ்த்தப்படுகின்றன . 
அப்போது K + - ம் Ca ++ - ம் கிட்டத்தட்ட முழுமையாக வீழ்படி 
வடைகின்றன . ஏனென்றால் சோடியம் அசிட்டேட் கொடுக்கும் 
CH , COO- நேர் அயனிகள் H + அயனிகளுடன் சேர்ந்து கொள் 
கின் றன . இதே மாதிரி Zn ++ - ஐ ஃபார்மேட் தாங்கல் கலவை 
யின் முன்னிலையில் ( ஃபார்மிக் அமிலமும் HCOOH ஃபார்மேட் 
உப்பும் ) PH : 2 உள்ளபோது வீழ்படிவடையச் செய்யலாம் . 
தொகுதி III- இன் மற்ற எதிர் அயனிகள் வீழ்படிவடைவது 
தடுக்கப்படும்போது சிங்க் சல்பைடு மட்டும் கிட்டத்தட்ட முழு 
மையாக வீழ்படிவடைகிறது . தொகுதி III- இன் மற்ற எல்லா 
எதிர் அயனிகளின் முன்னிலையில் இச்செய்முறை கொண்டு 
Zn ++ - ஐ பின்ன முறையால் கண்டறியலாம் . 
தாங்கல் 

கலவையைச் சேர்ப்பதற்கு முன்பு கரைசலில் 
சிறிதளவு அமிலம் அல்லது காரம் இருந்தபோதிலும் குறிப்பிட்ட 
pH- ஐ கொடுப்பதால் தாங்கல் கலவைகளைப் பயன்படுத்துவதும் 
வசதி பாகவே உள்ளது . ஒவ்வொரு தாங்கல் கலவையும் ஒரு 
குறிப்பிட்ட தாங்கல் திறனை கொண்டுள்ளது . மிகுந்த அளவு 
H + அல்லது OH- அயனிகளுடன் அல்லாது குறிப்பிட்ட அளவு 
அயனிகளுடன் தான் சேரும் என்பதை இங்கு நினைவுகூற 
வேண்டும் . இதில் ஏதாவது ஒரு அயனி மிகவும் அதிகமாயிருந் 
தால் கரைசலின் pH எதிர்பார்க்கப்படும் pH- லிருந்து மிகவும் 
மாறுபட்டிருக்கும் . pH நிலையாகவும் இருக்காது . 


தாங்கல் கலவையை அல்லது போதுமான 

திறனுள்ள 
தாங்கல் கலவையை ( அதாவது அதன் கூறுகளின் றிெவுகள் 
போதுமான அளவு அதிகமாயிருக்கவேண்டும் ) சேர்க்கும் முன்பே 
செறிவு மிகுந்த அமிலம் அல்லது காரக்கரைசலிலுள்ள பெரும் 
பாலான அமிலம் அல்லது காரத்தை நடு நிலைப்படுத்த வேண்டும் . 
அப்போது தான் தங்கள் கலவை திறனுள்ளதாயிருக்கும் . 


27 . 


பின்ன வீழபடிவடைதல் 


பகுப்பாய்வு செய்முறைகளில் அடிக்கடி பயன்படும் வினைப் 
பொருள்கள் கரைசலிலுள்ள இரண்டு அல்லது அதற்கு மேற் 
பட்ட அயனிகளுடன் சேருவதால் சுமாராகக் கரையும் மின் 


தொகுதி II எதிர் அயனிகள் 


179 


பகுளிகள் தோன்றுகின்றன . சான்றாக தொகுதி வினைப்பொருள் 
களை பயன்படுத்தும்போது இது நிகழ்கிறது . இத்தறுவாய்களில் 
வீழ்படிவடைதல் எப்படி நிகழ்கிறது ? கரைதிறன் பெருக்க விதி 
உதவியால் இப்பிரச்சினையை எளிதில் தீர்த்துவிடலாம் . 


எடுத்துக்காட்டாக Cl- , Cro ; -- அயனிகளின் செறிவுகள் 
[ Ci ] = [ Cro-- ] = 1 x 10-1 கி . அயனி/ லிட்டர் இவ்விதம் 
உள்ள KCI K , CrO , கலவையின் கரைசலை ஆராய்வோம் : 

க்கலவையுடன் AgNO ) கரைசலைச் சொட்டு சொட்டாகச் 
சேர் . அப்போது CI- , Cro .-- அயனிகள் Ag + அயனிகளைச் 
சந்திக்கின்றன . பின்வரும் வினைகள் நடைபெறுகின்றன . 
Ag + + Cl 

Cl- = | AgCi 
2 Ag + + Cro ; -- = + Ag2CrO , 
இல்வுப்புக்களில் எது முதலில் வீழ்படிவடைகிறது ? எதனு 
டைய கரைதிறன் பெருக்கம் முதலில் அடையப்படுகிதோ 
( குறைவான Ag + செறிவில் ) அது முதலில் வீழ்படிவடையும் . 
கொடுக்கப்பட்ட di- , cro : -- செறிவுகளில் Agdi -ம் Ags 
Cro ; --- ம் வீழ்படிவடைதலை தொடங்குவதற்கு தேவைப்படும் . 
Ag + - இன் செறிவு களை கரைதிறன் பெருக்க விதியால் கணக் 
கிடலாம் ( பிற்சேர்க்கை அட்டவணை IV- ஐ பார்க்க ) 

[ Ag + ] • [ cly ] = SPAgal 1.56 x 10-10 

[ Ag + ] ? • [ Cro ; -- 1 = PSAgaCrO4 = 9x10-12 
இச்செறிவுகளை [ Ag + ] AgCl . [ Ag + ] AgaCrO4 , முறையே 
இவ்விதம் குறிப்பிட்டு அவைகளின் மதிப்புகளைக் கணக்கிடலாம் . 

SPACI 

1.56x10-10 
[ Ag + ] AgCl | 

1.56x10-9A 
[ ul 1x10-1 

அயனி/ லிட்டர் . 
[ Ag + ] AgaCrO4 , = 

|SPAg: CrO4 

9x10-11 
Gro- 

1x10-1 ) 

= 9.5x10-8 கி . அயனி/ லிட்டர் . 
ஆகையால் AgCl முதலில் வீழ்படிவடைகிறது . இது குறை 
வாகக் கரையக்கூடியது . Ag: CrO ;- இன் கரை திறன் பெருக் 
கத்தை அடையுமுன்பே இதனுடையதை அடைய முடிகிறது . 

AgCl , Age CrO4 ஆகியவற்றின் கரைதிறன் பெருக்கங்களுக்கு பகுதி 
24 எடுத்துக்காட்டுகள் 1. 2 - களைப் பார் . 


- 


V 


V. 


180 


பண்பறி பகுப்பாய்வு 


இதை சோதனையால் எளிதில் நிரூபிக்கலாம் . சம மோலார் 
செறிவில் ஒரு சில KCI . K, CrO4 சொட்டுகளை ஒரு சிறிய சோத 
னைக்குழாயில் எடுத்துக்கொண்டு AgNO ; கரைசலை சொட்டு 
சொட்டாகச் சேர் , சேர்க்கும்போது ஒவ்வொரு தடவையும் 
சோதனைக்குழாயிலுள்ளதை நன்கு கலக்க வேண்டும் . முதலில் 
Agdi வெண்ணிற வீழ்படிவாகவும் பின்னர் செங்கற் சிவப்பு நிற 
AgaCrO- ம் வீழ்படிவடைகின்றன . 


இரண்டாவது உப்பு எப்போது வீழ்படிவடையத் தொடங்கு 
கிறது ? கரைதிறன் பெருக்க விதியால் இதை எளிதில் கணக் 
கிடலாம் , வீழ்படிவடைதலின் முழுவதும் [ Ag + ] . [ CI - 1 ஆகிய 
வற்றின் பெருக்குத் தொகை மாறிலியாயுள்ளது , இது Agal- இன் 
கரைதிறன் பெருக்கத்திற்குச் சமம் . ஆகையால் CI- அயனிகள் 
வீழ்படிவடையும்போது Ag + அயனிச் செறிவு சீராக அதிகரிக் 
கிறது . முடிவில் Cro : -- அயனிகள் வீழ்படிவடைவதற்கான 
நிலை வந்தவுடன் இரண்டு உப்புக்களும் ஒருங்கே வீழ்படிவடை 
கின்றன . ( அப்போது கரைசலில் அவைகளின் செறிவுகள் எவ் 
விதத்தில் உள்ளனவோ அதனுடன் தொடர்புள்ள அளவுகளில் ) . 
அப்போது . 


SPACI 
[ CI ) 


(SPAgaCrO4 
[ CrO4--1 


இச்சமன்பாட்டை மாற்றியமைத்தால் 


[ CrO4--1 

[ cl | 


- 


VSPAgaCrO4 
[ SPAgall 


N9x10-1 ! 
1.56x10-10 


x 2x 104 


கரைசலில் CrO4-- அயனியின் செறிவு 1x10-1 கி . அயனி / 
லிட்டர் உள்ளது என்று தெரிகிறது . இதிலிருந்து அத்தரு 
ணத்தில் Cl- செறிவு எவ்வளவு உள்ளதென்று எளிதில் கண்டு 
பிடிக்கலாம் : 


ப 


11x10-1 

* 2x104 
[ Cl / 


அல்லது 


Cl- * 


-0.32 

= 1.6x10-5 கி . அயனி/ லிட்டர் 
2x104 


தொகுதி II எதிர் அயனிகள் 


181 


ஆகையால் கிட்டத்தட்ட கரைசலிலுள்ள Cl- அயனிகள் 
முழுவதும் நீங்கிய பின்னரே CrO4- வீழ்படிவடையத் 
தொடங்குகிறது . வீழ்படிவடையச் செய்யும் 

அயனியின் 
செறிவை உயர்த்தும்போது கலவையிலுள்ள அயனிகள் ஒன்றின் 
பின் ஒன்றாக வீழ்படிவடைகின்றன . இவைகளின் சுமாரான 
கரைதிறனுள்ள மின்பகுளிகளுடைய கரைதிறன் பெருக்கங்கள் 
எந்த வரிசையில் அடையப்படுகின்றனவோ அதே வரிசையில் 
அவைகள் வீழ்படிவடைகின்றன : 


வீழ்படிவடையும் . அயனிகளின் தொடக்க செறிவுகள் வேறு 
பட்டிருந்தால் அவைகளின் வீழ்படிவடையும் வரிசை செறிவுகளை 
சார்ந்துள்ளது . செறிவுகளை தகுந்தவாறு சரி செய்து இவ்வரிசை 
யையே தலைகீழாக மாற்றிவிடலாம் ; சான்றாக Cl , CrO4- 
செறிவுகள் பின்வருமாறு அமைந்தால் , 


[ CrO4- 

[ CI 


ISPAgaCrO4 

SPACI 


முதலில் AgaCrO4- தான் வீழ்படிவடையும் | Agal அல்ல , 


28. வீழ்படிவுகள் கரைதல் 


அயனிகள் சுமாரான கரைதிறனுள்ள மின்பகுளிகளாய் 
வீழ்படிவடைவதன் தொடர்புள்ள பிரச்சினைகளைத் தீர்ப்பதற்கு 
கரைதிறன் பெருக்க விதி எப்படி பயன்படுகிறது என்பதை 
மேற்காணும் எடுத்துக்காட்டுகள் காட்டுகின்றன . இதன் நேர் 
மாறான பிரச்சினையைத் தீர்ப்பதிலும் இதன் பயன் குறைந்த 
தல்ல , பகுப்பாய்வில் மிகுந்த முக்கியத்துவம் பெற்றுள்ளது 
சுமாரான கரைதிறனுள்ள வீழ்படிவுகள் கரைவதற்கான நிபந் 
தனைகளைக் கண்டுபிடிக்க . 


சான்றாக Mg ( OH ) 2 வீழ்படிவை கரைக்கவேண்டியுள்ளது 
என்போம் ( முடிவில் கிடைக்கும் கரைசலில் Mg ++ - ஐ கண்டறி 
யவும் , வீழ்படிவு Mg ( OH ) 2- தான் என்பதை உறுதிப்படுத்தவும் ] . 
முதலில் Mg ( OH ) : - டன் உள்ள கரைசல் பூரிதக் கரைசலா 
யிருக்கவேண்டும் என்றறிந்து கொள்கிறோம் . அப்படியானால் 
[ Mg ++ ] * [ OH- அயனிப்பெருக்கம் Mg( OH ) -இன் 

கரை 
திறன் பெருக்கத்துடன் ( 5X10-12 25 ° வெப்பநிலையில் ) சமமா 
யிருக்க வேண்டும் . 


182 


பண்பறி பகுப்பாய்வு 


இக்கரைசலுடன் சிறிதளவு அமிலத்தை சேர்த்தால் என்ன 
நிகழும் ? கரைசலிலுள்ள OH அயனிகள் ( மக்னீசியம் 
ஹைட்ராக்சைடு பிரிகை யடைவதால் தோன்றுகின்றன ) 
அமிலத்தின் ஹைட்ரஜன் அயனிகளுடன் சேர்ந்து 
யடையா 

நீர் மூலக்கூறுகளைக் கொடுக்கின்றன . எனவே 
[ Mg ++ ] * [ OH - 1 அயனிப்பெருக்கம் Mg ( OH ) : - இன் கரை திறன் 
பெருக்கத்தைவிடக் குறைவாகிறது . ஆகையால் கரைசல் அபூரித 
நிலை அடைகிறது , அத்துடனுள்ள வீழ்படிவை கரைக்கிறது . 
அயனிப் பெருக்கம் [ Mg ++ ] • [ OH ] Mg( OH ) 2- இன் கரைதிறன் 
பெருக்கத்துடன் சமமாகும் வரை இக்கரைதல் தொடர்ந்து 
நடைபெற்று முடிவில் சமநிலையை அடைகிறது . அமிலத்தைத் 
தொடர்ந்து சேர்த்தால் சமநிலை தொடர்ந்து மாறிக்கொண்டே 
செல்கிறது . வீழ்படிவும் கரைந்து கொண்டேயிருக்கும் . முடிவில் 
வீழ்படிவு முழுவதும் கரைந்துவிடுகிறது . 


ஆகையால் சுமாராகக் கரையும் மின்பகுளியின் வீழ்படிவை 
கரைக்க அது கொடுக்கும் அயனிகளில் ஒன்றை பிணைத்துவிட 
வேண்டும் . இதை நிறைவேற்ற சுமாரான கரைதிறனுள்ள மின் 
பகுளியின் ஒருவகை அயனிகளுடன் கூடி குறைவான பிரிகை 
வீதம் உள்ள சேர்மத்தைத் தரக்கூடிய அயனிகளைக் கொடுக்கும் 
மின்பகுளியைச் சேர்க்கவேண்டும் ; 


அமிலங்கள் Mg ( OH ) - டன் வினைப்படுவதை பின்வரும் 
அயனிச் சமன்பாடு காட்டுகிறது . 

Mg ( OH ) + 2H + = Mg+++ BH.O 


இதே போல் மற்ற சுமாரான கரைதிறனுள்ள சேர்மங்களும் 
அமிலங்களில் கரைகின்றன , 

Mn ( OH ) 2 + 2H + = Mn +++ 2Hgo 
Fe ( OH ) 3 + 3H + = Fe ++++ 3H , O 

மற்றொரு வழியிலும் OH- அயனிகளை பிணைத்துவிடலாம் . 
அதற்கு NH4 + அயனிகளை 

கரைசலுடன் சேர்க்கவேண்டும் . 
அப்போது NH OH உண்டாகிறது . இச்சேர்மத்தின் பிரிகை 
வீதம் குறைவாயுள்ளது . 

எனவே 

பல ஹைட்ராக்சைடுகள் 
அமிலங்களில் மட்டுமல்லாது அம்மோனியம் உப்புக்களிலும் 
கரைகின்றன . உதாரணமாக , 

Mn ( OH ) : + 2NH , + = Mg +++ 2NH , OH 
Mn ( OH ) 2 + INH + = Mn+++ 2NH OH 


தொகுதி II - எதிர் அயனிகள் 


183 


இருப்பினும் NH4OH . H , O -ஐ விட அதிகமாக 

பிரிகை 
அடைவதால் OH- அயனியின் செறிவு குறைவது அமிலங்களை 
சேர்க்கும்போதுள்ளதைப் போல் இருக்காது . ஹைட்ராக் 
சைடுகளைக் கரைக்கும் திறன் அமிலங்களுக்கு உள்ளதைவிட 
அம்மோனியம் உப்புக்களுக்கு குறைவாயுள்ளது . அம்மோனியம் 
உப்புக்களில் அதிகம் கரையும் காரங்களுக்குத்தான் நிலைமை 
இப்படி உள்ளது . ஆனால் குறைவாய் கரையும் Fe ( OH ) , 
Al ( OH ) . Cr ( OH ) , முதலிய காரங்கள் அமிலங்களில் எளிதில் 
கரைகின்றன . ஆனால் அம்மோனியம் உப்புக்களில் கரைவதில்லை : 


கரைசலிலுள்ள H + அயனிகளை OH- அயனிகளுடன் சேரச் 
செய்வதன் மூலம் ( காரத்தைச் சேர்த்து ) நீரில் சுமாராகக் கரையக் 
கூடிய அமிலங்களையும் கரைத்து விடலாம் ; சான்றாக 


H ?WO4 + 2OH- = WO --- + 2HAO 


சுமாராகக் கரையும் வீரியம் குறைந்த அமிலங்களின் உப்புக்கள் 
அமிலங்களில் கரைய வேண்டும் . ஏனென்றால் அமிலத்தின் H + 
அயனிகள் உப்பின் நேர் அயனிகளுடன் சேர்ந்து அதற்கொத்த 
வீரியம் குறைந்த அமிலத்தின் பிரிகை அடையா மூலக்கூறுகளா 
கின்றன . உதாரணமாக , 


KHC4H4O8 + H + = HaC4H/ O8 + K + 
வீழ்படிவிலிருந்து வெளிப்படும் HC , H40 ; - அயனி கரைச 
லுக்குச் சென்று அங்குள்ள H + அயனிகளுடன் சேர்ந்து டார்டாரிக் 
அமில மூலக்கூறுகள் உண்டாகின்றன . இது இலேசாகத்தான் 
பிரிகையடைகிறது . இந்த நேர் அயனிகளின் செறிவு குறையும் 
போது கரைசலில் K + அயனி செறிவு அதிகரிக்க வேண்டும் . 
ஏனென்றால் KHC4H4O ; வீழ்படிவு கரைகிறது . இதேபோன்று 
பின்வரும் வினைகளின் காரணமாக CaCsO4 வீழ்படிவு அமிலங் 
களில் கரைகிறது . 

CaCO + H + = Ca +++ HCO 
HCRO- + H + = H2C , 04 


நீரில் சுமாராகக் கரையும் 
கரைக்கலாம் . உதாரணமாக , 


சல்பைடுகளை இதேபோன்று 


ZnS + H + = Zn +++ HS 


HS- + H + = H2S t 


184 


பண்பறி பகுப்பாய்வு 


மாறாக BasO4 , SrSO4 , AgCl , AgI போன்ற வீரியமிக்க அமி 
லங்களின் சுமாராகக் கரையும் உப்புக்கள் அமிலங்களில் கரைவ 
தில்லை . ஏனென்றால் இங்கு குறைவான பிரிகைவீதம் உள்ள எந்த 
சேர்மமும் உண்டாவதில்லை. * 

அமில உப்புக்களைக் கொண்ட வீழ்படிவுகள் கரைவதையும் 
நாம் ஆராய வேண்டும் . KHC , H4OS போன்ற உப்புக்கள் , அமி 
லங்கள் , காரங்கள் இரண்டிலும் கரைகின்றன . KHC , H , O ; வீழ் 
படிவிலிருந்து வெளியேறி கரைசலுள் புகுந்த HC4H4Os 
அயனிகள் அரைகுறையாக 

பிரிகையடைவது தான் இதற்குக் 
காரணம் . 


HC4H4OS - TH++ C4H4O5 
காரத்தால் புகுத்தப்பட்ட OH அயனிகள் மேற்கண்ட 
பிரிகையால் உண்டான H + அயனிகளுடன் சேர்கின்றன . இதன் 
விளைவாக சமநிலை வலது பக்கம் நகர்த்தப்படுகிறது . HC4H4O. 
அயனியின் செறிவு குறைகிறது. ஆகையால் K + அயனி செறிவு 
அதிகரிக்கிறது . போதுமான அளவு காரம் இருந்தால் வீழ்படிவு 
கரைகிறது . இவ்வினையின் அயனிச் சமன்பாடு , 

KHC, H , Os + OH = K ++ C4H4O6 + H2O 
வீழ்படிவுகள் கரையும் போது அயனிகள் நீக்கப்படுவதற்குக் 
காரணம் குறையளவு மின்பகுளியின் ( நீர் , வீரியம் குறைந்த 
அமிலங்கள் NH4OH முதலியன ) பிரிகை அடையாத மூலக்கூறுகள் 
ண்டாவதுதான் என்பது மேற்கண்டவைகளிலிருந்து தெரிகிறது . 

போதுமான அளவு நிலைத்தன்மை கொண்ட அணைவுச் சேர்மங் 
களை உண்டாக்குவதன் மூலமும் அயனிகளை நீக்கவோ அல்லது 
பிணைக்கவோ இயலும் . ஆகையால் அணைவுச் சேர்மங்களை 
தோன்றச் செய்து வீழ்படிவுகளை கரைக்கிறோம் . ** சான்றாக சில்வர் 


* 


இருப்பினும் சுமாராகக் கரையும் சல்பேட்டுகள் அமிலங்களில் சிறி 
தளவு அதிகமாகக் கரைகின்றன ; ஏனென்றால் SO4 ) அயனிகள் 
H + அயனிகளுடன் சேர்ந்து HSO | நேர் அயனிகளைக் கொடுக்கின்றன என் 
பதை கவனிக்க வேண்டும் . 

** பொது வேதியியலில் அணைவுச் சேர்மங்கள் பற்றி மாணவர் 
கள் நன்கு அறிந்திருப்பார்கள் . இது பத்திகள் 46-49 - இல் ஆராயப்பட் 
டுள்ளன . இச் சேர்மங்களிலுள்ள ( Ag( NH3} 2 ] + போன்ற அணைவு அயனிகள் 
பிரிகையடைந்து Ag + அயனிகளைக் கொடுக்கலாம் . ஆனால் பிரிகை வீதம் 
மிகக் குறைவாயுள்ளது . ஆகையால் வீழ்படிவுகள் கரைவதில் குறையளவு 
மின்பகுளிகளின் பிரிகையடையாத மூலக்கூறுகள் தோன்றுவதால் ஏற்படும் 
விளைவை ஒத்த மாற்றம் அணைவு அயனிகள் உண்டாவதால் ஏற்படுகிறது ) 


185 


தொகுதி II எதிர் அயனிகள் 


குளோரைடு அமிலங்களில் கிட்டத்தட்ட கரையாததாயிருந்த 
போதிலும் NH4OH- இல் எளிதில் கரைகிறது . இது எப்படியென் 
றால் கரைசலிலுள்ள வீழ்படிவால் தரப்பட்ட Ag + அயனிகள் 
NH , மூலக்கூறுகளுடன் சேர்ந்து அணைவு அயனிகளை [ Ag ( NH3 ) 2] + 
கொடுக்கின்றன ; ( NH , , H2O ஆகியவற்றிடை நிகழ்வது மீளும் 
வினையாயிருப்பதால் கரைசலில் எப்போதும் NH , இருக்கும் ) 
இதன் விளைவாக கரைசலில் Ag + அயனி செறிவில் ஏற்படும் குறை 
வால் கரைசல் , வீழ்படிவு இடையேயுள்ள சமநிலை மாற்றப்பட்டு 
வீழ்படிவு கரைகிறது . 


இவ்வினையின் அயனிச் சமன்பாடு , 


Agal + 2NH , = [ Ag ( NH 2]++ Cl 
இதே முறையில் Hgi , எளிதில் KI- இல் கரைகிறது . ஏனென் 
றால் Hg ++ அயனிகள் 1- அயனிகளுடன் சேர்ந்து அணைவு அயனி 
களை Hgl ; -- கொடுக்கின்றன . KI- இன் பிரிகையால் 1- அயனி 
கள் உண்டாகின்றன. 


HgI + 2KI = K2[ HgI4 ] 


HgI2 + 2I - = [ HgI4 )-- 
இவ்வுதாரணத்தில் I- பொது அயனிகளை HgI2 வீழ்படிவுடன் 
சேர்க்கும்போது Hgle- இன் கரைதிறன் குறைவதில்லை; மாறாக 
இவ்வீழ்படிவு முழுவதும் கரைந்து விடுகிறது என்பது புலப்படு 
கிறது . பிரிக்கும் வினைகளில் முன்பு காட்டியதுபோல் மிகையான 
வீழ்படிவடையச் செய்யும் வினைபொருளை ஏன் பயன்படுத்தக் 
கூடாது என்பதற்கான ஒரு காரணம் அணைவுச் சேர்மங்கள் 
உண்டாவது ஆகும் . 


சான்றாக 


முடிவாக பல ஆக்சிஜனேற்ற - ஒடுக்க செயல் முறைகளுடன் 
தொடர்புள்ளதாக வீழ்படிவுகள் கரைசல் உள்ளது . 
Cos , NiS , Cus , Bigs , போன்ற அமிலங்களில் கரையாத சல்பைடு 
கள் அடர் HNO : -டன் சூடு செய்யும்போது எளிதில் கரைகின்றன . 
காப்பர் சல்பைடு Cus பின்வருமாறு வினைப்படுகிறது . 


3Cus + 8HNO : = 3Cu ( NO 2 + 4H2O + | 3S + 2NO T 


வீழ்படிவால் தரப்பட்ட , கரைசலிலுள்ள S-- அயனிகள் 
நைட்ரிக் அமிலத்தால் ஆக்சிஜனேற்றமடைந்து தனி சல்பராகி 
விடுகின்றன. இதன் விளைவாக S-- அய்னி செறிவு குறைகிறது . 


186 


பண்பறி பகுப்பாய்வு 


Cu ++ செறிவு அதிகரிக்கிறது . 
கிறது . 


அதாவது Cus வீழ்படிவு கரை 


பெரும்பாலும் HCI- ல் கரையாத வீழ்படிவு HNO ; - இல் 
கரைந்து விடுகிறது . ஆகையால் நீரில் சுமாராகக் கரையும் 
பொருளை கரைக்க வேண்டுமானால் முதலில் HCI- இல் கரைக்க 
முயல வேண்டும் . வீழ்படிவு ஹைட்ரோ குளோரிக் அமிலத்தில் 
கரையாவிட்டால் அடர் நைட்ரிக் அமிலத்துடனும் முடிவில் 
இராஜத் திராவகத்துடனும் ( Aqua regia ) ( ஒரு கன அளவு அடர் 
HN 3 - ம் 3 கன அளவு அடர் HC ] - ம் சேர்ந்த கலவை ) சோதித்துப் 
பார்க்க வேண்டும் , இது நைட்ரிக் அமிலத்தைவிட திறன் மிகுந்த 
ஆக்சிஜனேற்றியாகும் . 


சில வேளைகளில் வீழ்படிவைக் கரைக்க அதன் உறுப்பு அயனி 
களை ஒடுக்கம் செய்ய வேண்டிய தேவை ஏற்படலாம் . சான்றாக 
நான்கிணைதிறன் மாங்கனீசின் ஹைட்ராக்சைடு MnO ( UH ) , 
சல்பூரிக் அமிலத்தில் கரையாது . ஆனால் KNO , அல்லது NaNO2 ஐ 
சேர்த்தால் Mn + IV ஒடுக்கமடைந்து Mn + II உண்டாகிறது . , வீழ் 
படிவும் கரைகிறது . இவ்வினையின் சமன்பாடு 

MnO ( OH ) , + KNO : + H ,SO4 = MnSO4 + KNO : + 2H , O 
ஆனால் வீழ்படிவின் ஒரு வகை அயனிகளையாவது ஆக்சிஜன் 
ஏற்றம் ( அல்லது ஒடுக்கம் ) செய்யமுடியாவிட்டாலும் ஆக்சிஜன் 
ஏற்றியை ( அல்லது ஒடுக்கியை ) பயன்படுத்துவதில் பொருளில்லை . 

பேரியம் சல்பேட்டில் ( BaSO , ) Ba , S ஆகியவை உச்ச இணை 
திறன்களைக் கொண்டுள்ளன. எனவே HNO , அல்லது இராஜ 
திராவகத்தால் இதை ஆக்சிஜன் ஏற்றம் செய்ய இயலாது . ஆகை 
யால் BasOr- ஐ கரைக்க முயல்வது பயனற்ற வேலை என்பது தெளி 


வாகிறது . 


கரைதல் செயல்முறை பற்றிய விவரங்கள் பகுதிகள் 40 , 112 
ஆகியவற்றில் மேலும் விவரிக்கப்பட்டுள்ளன. 


29. சுமாராகக் கரையும் மின்பகுளிகளின் 

இடைமாற்றம் 
சில்வர் குரோமேட்டு AgaCrO , போன்ற சுமாராகக் கரையும் 
மின்பகுளியை தகுந்த வினைப்பொருளுடன் ( KCI ) சேர்த்து Agal 


* ரோமன் எண்கள் தனிமத்தின் இணைதிறனைக் காட்டுகிறது , 


187 


தொகுதி II எதிர் அயனிகள் 


போன்ற மற்றொரு பொருளாக மாற்றும் வினை மேலே கண்ட 
கரைதல் செயல் முறையுடன் நெருங்கிய தொடர்பு கொண் 
டுள்ளது . 

இவ்வினைகளின் காரணத்தை எளிதில் புரிந்து கொள்ளலாம் . 
சில்வர் குரோமேட்டு வீழ்படிவின் மேலுள்ள கரைசலில் உள்ள 
Ag + அயனிகள் சேர்க்கப்படும் K.CI கொடுக்கும் CI- அயனிகளுடன் 
சேருகின்றன . Agal , Ag2C1O4- ஐ விட குறைவாகக் கரையக் 
கூடியது . Ag + அயனிச் செறிவு சில்வர் குளோரைடின் கரைதிறன் 
பெருக்கத்தை மிஞ்சுவதாக உள்ளதால் Agai வீழ்படிவடைகிறது . 
இருப்பினும் AgaCrO4- டன் தொடர்புள்ள இக் கரைதல் அபூரித 
நிலை அடைகிறது . இதற்குக் காரணம் Ag + அயனிகள் நீக்கப் 
படுவதாகும் . ஆகையால் Ag : CrO4 கரைகிறது . இதனால் உண் 
டாகும் Ag + அயனிகள் உடனே CI- அயனிகளுடன் சேர்கின்றன , 
இச்செயல் முறைகளை பின்வருமாறு விளக்கலாம் . 


AgaCrO447 2Ag ++ CrO4- 


2KCI- + 2Cl- + 2K + 


2Agal வீழ்படிவு 
இதன் விளைவாக போதுமான அளவு KCl- ஐ சேர்த்தால் 
AgaCrO4 முழுவதையும் AgCI-ஆக மாற்றி விடலாம். 

இதை எளிதில் சோதனை மூலம் நிரூபிக்கலாம் . சில சொட்டுகள் 
K.CrO , கரைசலுடன் AgNO , கரைசலை சேர் . Ag : CrO , வீழ்படிவு 
உண்டாகிறது ; மிகையான KCl கரைசலைச் சேர்த்து சோதனைக் 
குழாயைக் குலுக்கு . சிவப்பு நிற வீழ்படிவு ( AgaC1O4 ) வெண்மை 
நிறமாக ( AgCI ) மாறுகிறது . 


இதே முறையில் சுமாரான கரைதிறன் உள்ள சேர்மங்களை 
இன்னும் குறைவான கரைதிறனுள்ள சேர்மங்களாக மாற்றலாம் . 
உதாரணமாக , SrSO4- ஐ ( SP = 2.8 x 10-1 ) NaaCO3 கரைசலுடன் 
சேர்த்து SICOS ஆக ( SP = 16x10-9) மாற்றலாம் . 


இது செய்முறை முக்கியத்துவம் வாய்ந்தது . அமிலங்களில் 
SrSO , கரைவதில்லை . வீரியமிக்க அமிலத்தின் உப்பு , சுமாரான 
கரைதிறன் உள்ளது . ( பகுதி 28 ) ஆகையால் SrSO ; - ஐ கரைக்க 
இதை 

அமிலங்களில் கரையக்கூடிய SICO ஆக 
மாற்ற வேண்டும் . 


முதலில் 


188 


பண்பறி பகுப்பாய்வு 


கரைதிறன் பெருக்கங்களை ஒப்பிட்டால் BasOr- ஐ 
( 11x10-10 ) BaCos-ஆக ( 8x 10-9 ) மாற்ற இயலாது என்றெண் 
ணத் தோன்றுகிறது . ஆனால் உண்மையில் அப்படியில்லை . Bados. 
இன் கரைதிறன் மிஞ்சப்பட்டவுடன் அது வீழ்படிவடைகிறது . 


அதாவது 


[ Ba ++ ] [ CO : -- ] > SPBaCO3 


அல்லது 

SPBaCO3 
[Ba ++ ] > 

[COs-- ] 
எனினும் இங்கு Ba ++ - இன் செறிவு Baso , - இன் கரைதிறனை 
சார்ந்துள்ளது . அதை பின்வருமாறு தெறிவிக்கலாம் . 


SPBaso4 
[ Ba ++ ] = 

[SO4-- ] 


இச்சமன்பாடுகளை ஒப்பிட்டால் பின்வரும் சூழ்நிலையில் 
BasO- ஐ BaCos- ஆக மாற்றலாம் என்பது தெளிவாகிறது . 


| 


SPBaso4 SPBaCO3 

> 
[ SO4-- ] [ Co ; -- ] 


அதாவது 


[ Cos | SPBaCO3 
[ SO : -- SPBasod 


கரைதிறன் பெருக்கங்களின் மதிப்புகளை இச்சமன்பாட்டில் 
புகுத்தினால் 

[ Co ; ] , _8x10 
- 

1 

அல்லது 
[ SO4--1 1.1X10-10 

[ SO4-- ] 


[ Co ; } > 73 


ஆகையால் BasO4- ஐ BaCO3 ஆக மாற்ற CO ---இன் செறிவு 
SO , -இன் செறிவைப்போல் 73 மடங்கு இருக்க வேண்டும் . 
So ; -- செறிவு ( 1x10-5 கி . அயனி / லிட்டர் ) மிகக் குறைவாய் 
உள்ளதால் இச்சூழ்நிலையை எளிதில் பூர்த்தி செய்துவிடலாம் . 


இருப்பினும் வினை முழுமையாக நடைபெறுவதில்லை என்பதை 
எளிதில் உணரலாம் . பின்வரும் சமன்பாட்டிலிருந்து 


T 


தொகுதி II எதிர் அயனிகள் 


189 


BasO4 + CO .- -- BaCos + SO4- 
வினை நிகழும்போது CO ; -- இன் செறிவு குறைகிறது . SO4-- இன் 
செறிவு அதிகரிக்கிறது . இச் செறிவுகளின் விகிதம் 73 - க்கு 
சமமானால் சமநிலை ஏற்படுகிறது . BaSO4 மேலும் BaCO3- ஆக 
மாறுவது நின்றுவிடுகிறது . 

இருப்பினும் வீழ்படிவிலிருந்து திரவத்தை இறுத்தெடுத்து 
புதிய கார்பனேட்டுக் கரைசலை சேர்த்தால் வினை 

மீண்டும் 
தொடங்குகிறது . இச்செயல் முறையை சில தடவைகள் திரும்பத் 
திரும்பச் செய்தால் BaSO , முழுவதையும் BaCO3- ஆக மாற்றி 
விடலாம் . 


பேரியம் சல்பேட்டை கரைதிறன் அதிகமுள்ள சேர்மமான 
BaCo -ஆக மாற்ற முடிந்தாலும் இவ்வினை அவ்வளவு எளிதில் 
நடைபெறுவதில்லை . ஒரே தடவை வினைப் பொருளுடன் ( Na , co , ) 
சேர்த்து வினையை முழுமையாக நடைபெறச் செய்ய இயலவில்லை. 
பேரியம் சல்பேட் , கார்பனேட் ஆகியவற்றின் கரைதிறன் பெருக் 
கங்கள் அதிகமாக வேறுபடாததால்தான் ( 73 மடங்கு ) இவைகளை 
ஒன்றிற்கொன்று மாற்ற இயலுகிறது என்ற அடிப்படையைப் 
புரிந்துகொள்வது எளிதுதான் . 
மாறாக 

AgI + Cl- - AgCl + I 


இவ்வினையில் வினைப்படும் பொருளின் ( AgI ) கரைதிறன் 
பெருக்கத்தைவிட விளைபொருளின் ( Agal ) கரைதிறன் பெருக்கம் 
1,000,000 மடங்கு அதிகமாயுள்ளது . Agi- ஐ KC ) கரைசலுடன் 
திரும்பத் திரும்ப வினைப்படுத்தினாலும் வினை எந்த குறிப்பிடத் 
தக்க அளவிற்கும் நிகழ்வதில்லை. ஆனால் இதற்கு நேர்மாறான 
வினை- AgCl , AgI ஆக மாறுவது - எளிதில் நடைபெறுகிறது . 
AgCl- ஐ KI கரைசலுடன் ஒரே தடவை சேர்த்தாலும் முழுமை 
யாக மாறிவிடுகிறது . இதை எளிதில் சோதனை மூலம் காட்ட 
லாம் . ACr- ஐ வீழ்படிவடையச் செய்து மூலக்கரைசலிலிருந்து 
வடிகட்டி பிரித்தெடுத்து , KI கரைசலுடன் சேர்த்து குலுக்கினால் 
Agal , Agi -ஆக மாறுவதால் வீழ்படிவு மஞ்சளாகிறது . 

அயனிகளை பிரிப்பதிலும் , பின்ன முறையால் கண்டறிவதிலும் 
சுமாரான கரைதிறனுள்ள சேர்மங்களின் இடைமாற்றம் பயன் 
படுகிறது . எளிதில் கரையும் சேர்மங்களைவிட சுமாராகக் கரையும் 
வீழ்படிவடையச் செய்யும் இயல்புடைய திண்ம வினைப் பொருள் 


190 


பண்பறி பகுப்பாய்வு 


மை 


களைப் பயன்படுத்துவதில் பல நன்மைகள் உண்டு . ஏனென்றால் 
இவைகளுக்கு தேர்ந்தெடுக்கும் 

ன் அதிகமாயுள்ளது . 
சான்றாக CASO , போன்ற கரையும் உப்பின் கரைசலை S-- , So ; -- 
அயனிகள் உள்ள கரைசலுடன் சேர்த்தால் இந்த இரு அயனிகளும் 
வீழ்படிவடைகின்றன . ஏனென்றால் அவைகளின் கேட்மியம் உப்புக் 
கள் நீரில் சுமாராகக் கரையக்கூடியவை . CdsO4-க்குப் பதில் 
Cds- ஐ விட அதிகமாகவும் CasO ; - ஐ விட குறைவாகவும் கரையும் 
CdcO -ஐ சேர்த்தால் S-- வீழ்படிவடைகிறது . ஆனால் SO ; -- 
வீழ்படிவடைவதில்லை . 


இதே முறையில் சல்பேட்டுக் கரைசலை திண்ம PbS- டன் 
வினைப்படுத்தி Cu ++ - ஐ Cd ++ - அயனிகளிலிருந்து பிரிக்க இயலும் . 
பின்வரும் வினைகள் நிகழ்கின்றன . 


PbS + Cu ++ = | Cus + Pb ++ 


Pb +++ SO4 -- = | PbSO4 
Cd ++ அயனிகள் கரைசலிலேயே தங்கிவிடுகின்றன. எனவே 
அவைகளை Cu ++ அயனிகளிலிருந்து பிரித்துவிடலாம் . இந்த 
இரண்டு உலோகங்களின் சல்பைடுகளை வீழ்படிவடையச் செய்ய 
H , S- ஐ பயன்படுத்த வேண்டும் . 


சுமா 


சுமாராகக் கரையும் ஒரு சேர்மத்தை தரப்பட்ட சூழ்நிலையில் 
இன்னும் குறைவாகக் கரையும் மற்றொன்றாக மாற்றும் வினைகளை 
பயன்படுத்தி மற்றொரு முறையில் அயனிகளைப் பிரிக்கலாம் . 
ராகக் கரையும் பல பொருள்களைக் கொண்ட கலவையிலுள்ள 
ஒருவகை அயனிகளை மட்டும் தகுந்த வினைப்பொருள்களுடன் 
சேர்த்து கரையச் செய்து மற்றவைகளிலிருந்து பிரித்துவிடலாம் . 
இக்கரைசலைக் கொண்டு தகுந்த சோதனைகள் நிகழ்த்தி அதிலுள்ள 
அயனியைக் கண்டறியலாம் . 


சான்றாக தயோசயனிக் அமிலத்தின் ( HCNS ) நேர் அயனியை 
கண்டறிய FeCi; டன் வினைப்படுத்தவேண்டும் . இத்துடன் ஆழ்ந்த 
சிவப்பு நிற ஃபெரிக் தயோசயனேட்டை Fe ( CNS ) : கொடுக் 
கிறது . 


3CNS- + Fe++++ ZFe ( CNS ) 


B 


I- அயனிகள் இவ்வினையில் குறுக்கிடுகின்றன . ஏனென்றால் 
இவைகள் He +++ அயனிகளால் ஆக்சிஜன் ஏற்றம் அடைந்து தனி 


தொகுதி II எதிர் அயனிகள் 


191 


அயோடினைக் கொடுக்கின்றன. இதுவும் Fe {CNS ) , நிறத்தை ஒத்த 
செம்பழுப்பு நிறத்தை உண்டாக்குகிறது . 


21- + 2Fe +++ = 1 , + 2Fe ++ 


I-- ஐ CNS- அயனியிலிருந்து பிரிப்பதை பின்வருமாறு செயல் 
படுத்தலாம் . கரைசலை HNO ) - ஆல் அமிலத்தன்மை அடையச் 
செய்து Ag NO , கரைசலை சேர். அப்போது 1- , CVS- அயனிகள் 
Agi , AgCNS- ஆக வீழ்படிவடைகின்றன . இவ்வீழ்படிவை கரை 
சலிலிருந்து பிரித்தெடுத்து கழுவி , மிகையான KBr- டன் சேர்த்து 
குலுக்கவேண்டும் . AgBr- இன் கரைதிறன் பெருக்கம் ( 7-7 x 10-13 ) 
AgCNS- னுடையதைவிட ( 1.16 x 10-1 ) குறைவாயிருப்பதால் சில் 
வர் தயோசயனேட் சில்வர் புரோமைடாக மாறிவிடுகிறது . 


AgCNS + Br- = AgBr + CNS 


கரைசலிலுள்ள CNS- அயனிகளை FeCls டன் வினைப்படுத்தி 
கண்டறியலாம் . AgI- இன் கரைதிறன் பெருக்கம் ( 1.5 x 10- 6 ) 
AgBr- னுடையதைவிட குறைவாக இருப்பதால் , KBr- டன் வினைப் 
படுத்தி Agr- ஐ AgBr- ஆக குறிப்பிடத்தக்க அளவு மாற்ற இயலாது . 
ஆகையால் I- அயனிகள் கரைசலுக்குச் செல்வதில்லை . இதன் 
காரணமாக CNS-- ஐ கண்டறிவதில் 1- குறுக்கிடுவதில்லை. 

வீழ்படிவிலுள்ள ஒருவகை அயனியை மட்டும் பிரிப்பதற்கு 
வினைப்பொருளை தேர்ந்தெடுப்பதில் மேற்கண்டது போன்ற 
எடுத்துக்காட்டிலுள்ளதுபோல் வீழ்படிவுகளின் வாய்பாடுகள் 
ஒத்த மாதிரி இருந்தால் தான் அவைகளின் கரைதிறன் பெருக் 
கங்களை ஒப்பிடும் அடிப்படையை மேற்கொள்ளலாம் . வேறு 
பட்ட வகை வாய்பாடுகளைக் கொண்ட வீழ்படிவுகளுக்கு- Ag4 
[ Fe ( CN / 6 ] , AgBr , அல்லது Ag I Ag S போன்ற வினைப்பொருளை 
தேர்ந்தெடுப்பதில் சுருக்கிய கரைதிறன் பெருக்கங்களை ( reduced 
solubility product ) பயன்படுத்த வேண்டும் . சான்றாக பின்வரும் 
வினையின் , 

Ag4[ Fe ( CN ) ] + 4Br- < = 4AgBr + [ Fe ( CN ) 8 ] -- 
சமநிலை மாறிலி 
K_ [ Fe ( CN ) 6 ] =-_ SPAg4[ Fe ( CN )]6 1.5x10-41 
[Br ] 4 ( SPAgBr ) ( 7-7X10-13) 

1.5x10-41 
3 


= 


192 


பண்பறி பகுப்பாய்வு 


சமநிலை மாறிலி SPAgBr- இன் நான்காம் அடுக்குடன் சார்ந் 
துள்ளது . முதல் அடுக்கு அல்ல . இந்த நான்காம் அடுக்கின் மதிப்பு 
( 3.5x 1049) N. A. தனானேவ் சொல் வழக்கில் AgB | -இன் சுருக்கப் 
பட்ட கரைதிறன் பெருக்கம் எனப்படும் . வினையின் சமன்பாட்டில் 
காட்டப்பட்டுள்ள அளவுக்கு பொருளின் ( AgBr ) கரைதிறன் 
பெருக்கத்தை அடுக்கு எண்ணால் உயர்த்தவேண்டும் . 


தால் 


இவ்வினையின் சமநிலை மாறிலி ( 4.3 x 107 ) அதிகமாமிருப்ப 
சமநிலையில் வினையின் விளைபொருள்களின் 

செறிவு 
[Fe (CN ) ]== அயனிகள் எஞ்சியுள்ள Br- அயனிகளின் செறிவை 
விட மிக அதிகமாயுள்ளது என்பது தெளிவாகிறது . அதாவது 
வினையின் சமநிலை வலது பக்கம் , கரைதிறன் பெருக்கம் குறைந்த 

தோன்றும் பக்கம் அதிகமான அளவுக்கு நகர்த்தப் 
பட்டுள்ளது . 


Ag Br 


வெள்ளி உப்புக்களை அவைகளின் சுருக்கப்பட்ட கரைதிறன் 
பெருக்கங்கள் குறையும் வகையில் வரிசைப்படுத்தினால் பின்வரும் 
வகையீடு கிடைக்கிறது *. 


Ag3 [ Fe ( CN ) 6 ] + Agal - Ag4 [ Fe ( CN ) ] Agal + 
( 9-8x10-26 ) 413 ( 1-56x10-10 ) + 1-5x 10-41 ( 2x 10-12) 
4 : 5X10-34 5.9x10-40 1 • 5x10-41 1 6x10-41 

AgCNS AgBr – AgI Ag S 
( 1.16x10-12 ) 4 ( 7.7x10-13 ) 4 ( 1-5X10-16 ) 4 (16x 10-49 ) 2 

1.8x10-48 3-5x10-49 5-1x10-64 36x10-98 


சுமாராகக் கரையும் சேர்மங்களின் இடை மாற்றம் குறை 
வான சுருக்கப்பட்ட கரைதிறன் பெருக்கங்களைக் கொண்ட சேர் 
மங்கள் தோன்றும் பக்கம் பெரும்பான்மையாக நடைபெறுகிறது 
என்று மேலே காட்டப்பட்டுள்ளது . மேலே வரிசைப்படுத்தப் 
பட்டுள்ள சில்வர் உப்புக்களின் வீழ்படிவுகளுடன் KI கரைசலை 
சேர்த்தால் AgI- க்கு இடது பக்கம் உள்ளவையெல்லாம் Ag | - ஆகவும் 
ஒத்த நேர் அயனிகளாகவும் மாறுகின்றுன. அதாவது (Fe( ( N s ] -- , 
Cl , [ Fe ( CN ) ] == CNS- , Br கரைசலுக்குள் செல்கின்றன . 
மாறாக வரிசையில் Ag1- க்கு வலது பக்கமுள்ள Agas குறைவான 
கரைதிறன் பெருக்கத்தைக் கொண்டுள்ளது , KI- டன் குறிப்பிடத் 


வரிசையின் அடியில் சுருக்கப்பட்ட கரைதிறன் பெருக்கத்தின் மதிப் 
புகளும் நடு வரிசையில் கணக்கீடின் முறையும் காட்டப்பட்டுள்ளன . 


தொகுதி || எதிர் அயனிகள் 


193 


தக்க அளவு AgI- ஆக மாறுவதில்லை , கண்டுபிடிக்கத்தக்க அளவு 
S-- அயனிகள் கரைசலுக்குள் செல்வதில்லை . 

இருப்பினும் சுருக்கப்பட்ட கரைதிறன் பெருக்கங்களிடையே 
வித்தியாசம் அதிகமிருந்தால் தான் இவ்விதி முழுவதும் செல்லத் 
தக்கது . சான்றாக சில்வர் குளோரைடு , சில்வர் தயோசயனேட்டை 
விட குறைவான சுருக்கப்பட்ட கரைதிறன் பெருக்கத்தைக் கொண் 
டிருந்தபோதிலும் , புரோமைடு குளோரைடு கரைசல்கள் கணிச 
மான அளவு CN5- அயனிகளை Ag CNS வீழ்படிவிலிருந்து கரையச் 
செய்கின்றன . 

பேரியம் , லெட் உப்புகள் , பல உலோகங்களில் சல்பைடுகள் 
போன்ற குறைவான கரைதிறன் கொண்ட சேர்மங்களுக்கும் 
இத்தகைய வரிசைகளைத் தோற்றுவிக்கலாம் . 

இந்த எடுத்துக்காட்டுகள் N. A. தனாநேவின் வரிசை விதியின் 
தன்மையையும் உட்கருத்தையும் விளக்குகின்றன . 


30. பரிமாற்ற வினைகளின் திசை 


பரிமாற்ற வினைகளின் திசையை நிர்ணயிக்கக்கூடிய குணகங் 
களின் முக்கியமானது வினை பொருள்களில் ஒன்றினுடைய குறை 
வான கரைதிறனாகும் . ஒரு வினையில் தோன்றிய ஒரு மின் 
பகுளியின் கரைதிறன் பெருக்கம் குறைவாயிருந்தால் , அம்மதிப்பின் 
எல்லை எளிதில் மீறப்பட்டு அந்த மின் பகுளி கிட்டத்தட்ட முழு 
மையாக வீழ்படிவாகிறது . ஒரு வினையில் ஒன்றிற்கு மேற்பட்ட 
சுமாராகக் கரையும் மின்பகுளிகள் தோன்றினால் மிகக் குறைவான 
கரைதிறன் உள்ள மின்பகுளி முதலில் வழக்கமாக வீழ்படிவடை 


கிறது . 


பரிமாற்ற வினைகளின் திசையை நிர்ணயிக்கும் மற்றொரு 
குணகம் குறைவான பிரிகைவீதம் உள்ள சேர்மம் உண்டாதல் , 
வீழ்படிவுகள் கரைதல் என்ற பகுதியில் இக்கருத்து ஆராயப் 
பட்டது . நடுநிலைப்படுத்தல் வினையும் இவ்வகையைச் சேர்ந்தது 
தான் . இங்கு 11+ , OH- அயனிகள் சேர்கின்றன. 

H + + OH- = H , O 
வீரியமற்ற அமிலங்களை அவைகளின் உப்புக்களிலிருந்து வீரிய 
அமிலத்தால் வெளியேற்றுவதும் , வீரியமற்ற காரத்தை வீரிய 
காரங்களால் வெளியேற்றுவதும் , குறைந்த பிரிகைவீதம் கொண்ட 
சேர்மங்கள் தோன்றுவதால் ஏற்படும் மற்றொரு விளைவாகும் , 

13 


194 


பண்பறி பகுப்பாய்வு 


சான்றாக CH , COONa கரைசலுடன் HCI கரைசலை சேர்த்தால் 
அமிலத்தின் பெரும்பாலான H + அயனிகள் CH , G . ) 0- அயனி 
களுடன் சேர்ந்து வீரியமற்ற அசிட்டிக் அமிலத்தின் பிரிகை யடை 
யாத மூலக்கூறுகளை கொடுக்கின்றன. 

CH ,COONa + HCl = CH , COOH + Naal 
அல்லது 

CH.COo- + H + = CH3COOH 
கரைசல் கணிசமான அளவு குறைந்த அமிலத்தன்மை அடை 


கிறது . 


கரைசலின் அமிலத்தன்மையைக் குறைத்து வீரியமிக்க அமிலங் 
களில் கரையக் கூடியதாகவும் , அசிட்டிக் அமிலத்தில் கரையாமலும் 
இருக்கும் வீழ்படிவை தோன்றச் செய்யும் வினைகளில் இது அதிக 
மாகப் பயன்படுகிறது . (KHC HqO , Ca C , 04 , B & CO4 ZnS 
முதலியன ) . இவ்வினைகள் சோடியம் அசிட்டேட் முன்னிலையில் 
நிகழ்த்தப்படுகின்றன . இதை சிறிது மிகையாக எடுத்துக்கொண் 
டால் அசிட்டேட் தாங்கல் கலவை உண்டாகிறது ; இவ்வுப்புக்கள் 
முழுமையாக வீழபடிவடைவதற்கு வேண்டிய PH- ஐ இந்த தாங் 
கல் கலவை நிலையாக வைத்துள்ளது . 

அமிலக் கரைசல்களை நடுநிலைப்படுத்துவதற்குச் சில வேளைகளில் 
வீரியமிக்க அமிலங்கள் வீரியம் குறைந்த அமிலத்தின் உப்புக்களி 
னிடையே நிகழும் வினைகள் பயன்படுகின்றன. பொதுவாக 
Nag CO ) . K , Cos , CaCO ; முதலிய கார்பனேட்டுகள் பயன் 
படுகின்றன . 

அப்போது உண்டாகும் தனி H , CO , சிதைந்து 
நீரிலியையும் நீரையும் கொடுக்கிறது . 

2HCI + CaCO = Gacle + | CO , + H,O 
அல்லது 

2H ++ CaCos = Ca +++ + CO2 + H , O 
கரைசலை அம்மோனியம் உப்புடன் வினைப்படுத்தினால் வீரிய 
மிக்க காரத்தை வீரியம் 

குறைந்த காரத்தால் பதிலீடு 
செய்யலாம் . உதாரணமாக : 

NaOH + NH , Cl Nadi -FNH , OH 

OH- + NH4 + = NHH 
பரிமாற்ற வினை நடைபெற ஒரு குறிப்பிட்ட அயனியின் 
செறிவை குறைக்க வேண்டியுள்ளது . குறைவான கரைதிறன் 


தொகுதி 11 எதிர் அயனிகள் 


195 


உள்ள அல்லது குறைந்த பிரிகை வீதம் உள்ள சேர்மங்கள் 
உண்டாவதால் மட்டுமல்லாது கொடுக்கப்பட்ட சூழ்நிலையில் 
எளிதில் ஆவியாகும் சேர்மம் உண்டாவதாலும் இது செயல் 
படுத்தப்படுகிறது . 
சான்றாக 

NaCl + H2SO4 = NaHSO4 + HCL 4 
இவ்வினையை நீரில்லா சூழ்நிலையில் சூடேற்றி நிகழ்த்தினால் 
HCI வாயுவாக வெளியேறிவிடுகிறது . 

அதேபோல் நைட்ரேட் கரைசலை H.SO ; -டன் ஆவியாக்கினால் 
சல்பூரிக் அமிலம் தனி HNO ; - ஐ வெளியேற்றுகிறது .. 
ஆவியாக வெளிப்படுகிறது . 


உதாரணமாக 


Gu (NO3 ) 2 + H , SO , = CusO4 + 2HNO, t 
கரைசலிலுள்ள NOS அயனிகள் வேண்டத்தகாத 

நில 
ஏற்பட்டால் ( அவைகளின் ஆக்சிஜனேற்ற பண்பின் காரணமாக ) 
அவைகளை நீக்குவதற்கு இம்முறை பயன்படுகிறது . 

ஒரு அமிலத்தை அதன் உப்பிலிருந்து பெறுவதற்கு இம் 
முறையை பயன்படுத்தும் போது தோன்றும் அமிலத்தைவிட 
எளிதில் ஆவியாகாத ஒரு அமிலத்துடன் உப்பை வினைப்படுத்த 
வேண்டும் . பொதுவாக சல்பூரிக் அமிலம் எளிதில் ஆவியாகாத 
அமிலமாக பயன்படுகிறது . 

ஆவியாகும் தன்மையில் உள்ள வேறுபாடுகளைக் கொண்டு 
சில வேளைகளில் வீரியமிக்க அமிலத்தை அதன் உப்பிலிருந்து 
வீரியம் குறைந்த 

அமிலத்தால் வெளியேற்றலாம் . சான்றாக 
சோடியம் குளோரைடை , NaC ! மிகவும் வீரியம் குறைந்த 
அமிலங்களில் ஒன்றான எளிதில் ஆவியாகாத போரிக் அமிலத்துடன் 
H , BO , ஆவியாக்கினால் உப்பிலிருந்து HC ! வெளியேற்றப்படு 
கிறது . இதை யொத்த விளைபொருள்களில் ஒன்றின் குறைவான 
கரை திறனைச் சார்ந்துள்ள ஒரு வினை கீழே தரப்பட்டுள்ளது . 

CuCl + HaS + I Cus- + 2HCI 
இவற்றிலிருந்து மின்பகுளிக் 

கரைசல்களில் 
வினைகள் நடைபெறுவதற்குத் தேவையான முக்கிய நிபந்தனை 
கரைசலிலிருந்து ஒரு குறிப்பிட்ட வகை அயனிகளை குறைவான 
கரைதிறன் , எளிதில் ஆவியாதல் , விளைபொருள் ஒன்றின் 


பரிமாற்ற 


196 


பண்பறி பகுப்பாய்வு 


குறைவான பிரிகைவீதம் போன்ற காரணங்களால் நீக்கவேண்டும் 
என்று தெரிகிறது . 


அத்தகைய பண்புகள் உள்ள சேர்மங்கள் உண்டாகவில்லை 
யெனில் வினை நடைபெறாது . 


அத்தகைய வினைகளுக்கு அயனிச்சமன்பாடு எழுதினால் இக் 
கருத்து தெளிவாகிறது . உதாரணமாக , 


NaCl + KNO3 - NaNO3 + KCI 
அயனிச் சமன்பாட்டின் இரு பக்கங்களிலும் உள்ள அயனிக 
ளெல்லாம் நன்கு ஒத்துள்ளதால் எல்லாவற்றையும் தள்ளுபடி 
செய்யலாம் . 


Na ++ Cl- + K ++ NO , = Na ++ NO : + K ++ Cl 
எனவே கரைசலில் எவ்வினையும் நிகழவில்லை என்பது தெளி 


வாகிறது . 


31. அமிலங்கள் காரங்கள் ஆகியவற்றின் தன்மை 

பற்றிய தற்கால கருத்துகள் 
வீரியம் குறைந்த அமிலத்தின் உப்பு வீரியமுள்ள அமிலத்தின் 
கரைசலுடன் வினைப்படும் போது அக்கரைசலின் அமிலத்தன்மை 
குறைகிறது . சில வேளைகளில் காரத்தால் நடுநிலைப்படுத்தப்படு 
வதுபோல் அமிலம் முழுவதும் இவ்வுப்பினால் நடுநிலைப்படுத்தப் 
படுகிறது. செய்முறையில் அமிலக் கரைசல்கள் NagCO ,-ஆல் 
நடுநிலைப்படுத்தப்படுகிறது . பின்வருமாறு வினை நடைபெறுகிறது . 


2H ++ Cos -- = H , CO = H2O + COat 


வீரியமிகுந்த காரத்துடன் வீரியம் குறைந்த காரத்தின் 
உப்பைச் சேர்த்தாலும் இதை யொத்த விளைவுகளைக் காண இய 
லும் . இவ்வினைகள் நடுநிலையாக்கல் வினைகளை மிகவும் ஒத்துள்ளன . 
அப்போது கரைசல்களின் அமிலத்தன்மை அல்லது காரத்தன்மை 
குறைகிறது அல்லது முழுவதும் நீக்கப்படுகிறது . ஆனால் மின்னாற் 
பிரிகை கொள்கையால் இந்த ஒற்றுமை குறிப்பிடப்படவில்லை . 
இக்கொள்கைப்படி நடுநிலைப்படுத்தல் வினையின்போது H + , OH 
அயனிகள் சேர்ந்து பிரிகையடையாத நீர் மூலக்கூறுகளைக் கொடுக் 
கின்றன . நடுநிலைப்படுத்தலைப் பற்றிய இக்கருத்து நிச்சயமாக 
குறுகிய நோக்குடையதாகும் . 


197 


தொகுதி II எதிர் அயனிகள் 


மின்னாற் பிரிகை கொள்கையிலிருந்து பெறப்பட்ட அமிலம் , 
காரம் பற்றிய வழக்கமான கருத்துகளில் உள்ள மற்றொரு குறை 
இக்கருத்துக்கள் நீர்க்கரைசல்களுக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடிய 
தாயுள்ளன . மற்ற கரைப்பான்களின் கரைசல்களுக்குப்பயன் 
படுத்த இயலாது . இதை பின்வரும் உதாரணங்களால் விளக்கலாம் . 
அம்மோனியம் குளோரைடு ஒரு மாதிரி ( typical ) உப்பு என்று 
ஒத்துக் கொண்டுள்ளோம் . இதன் நீர்க் கரைசலின் பண்புகள் 
இக்கருத்தை வலியுறுத்துகின்றன . ஆனால் திரவ அம்மோனி 
யாவில் இதை கரைத்தால் அக்கரைசல் வீரியமுள்ள அமிலத்தின் 
எல்லாப் பண்புகளையும் பெற்றுள்ளது . உலோகங்கள் இதில் 
கரைந்து ஹைட்ரஜனை வெளியேற்றுகின்றன, ஆனால் இதில் H + 
அயனிகள் இல்லை . யூரியா CO ( NH- ) , நீர்க்கரைசலில் நடுநிலையா 
யிருந்தபோதிலும் திரவ அம்மோனியாவில் அமிலமாகவும் OH 
அயனிகளை உண்டாக்காவிட்டாலும் நீரற்ற அசிட்டிக் அமிலத்தில் 
காரமாகவும் செயல்படுகிறது . நீர்க் கரைசலில் வீரியமிக்க 
அமிலமாக செயல்படும் நைட்ரிக் அமிலம் திரவ HF இல் அல்லது 
நீரற்ற H ,SO , - இல் காரமாக உள்ளது . மின்னாற்பிரிகை கொள் 
கையின் உள்ளடங்காத இத்தகைய பல கருத்துகளை எடுத்துக் 
காட்ட இயலும் . அறிவியலில் புகுந்த இக்கொள்கையின் அமிலம் 
காரம் பற்றிய கருத்துக்களின் பொருத்தமில்லா தன்மையினை 
நிரூபிக்கும் சான்றுகளாக இவைகள் அமைகின்றன . எனவே , 
இப்பழைய கருத்துக்களை புதிய , பொதுவான கருத்துக்களடங்கிய 
சோதனைகளுடன் பொருந்துகிற கொள்கையால் வெளியேற்ற 
வேண்டிய தேவை ஏற்படுகிறது. 


ஆகையால் புதிய கொள்கைகள் தோற்றுவிக்கப்பட்டன . 
அதில் மிகப் 

பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது 1923 - இல் 
பிரான்ஸ்டட் , லவ்ரி ( Bronsted and Lowry ) ஆகியவர்களால் 
தோற்றுவிக்கப்பட்ட அமிலங்கள் காரங்கள் பற்றிய 
புரொட்டான் மாற்ற ( protolytic theory ) கொள்கையாகும் . 


புரொட்டான் மாற்ற கொள்கைப்படி அமிலங்கள் புரொட் 
டானை வழங்கக்கூடிய ( புரொட்டான் வழங்கிகள் ) பொருள்கள் 
( அல்லது அயனிகள் ) , காரங்கள் புரொட்டானை வாங்கக்கூடிய 
( புரொட்டானை ஏற்பவை ) பொருள்கள் ( அல்லது அயனிகள் ) . 
அமிலம் புரொட்டானை இழப்பது மீளும் செயல் முறையாயிருப்ப 
தால் புரொட்டான் நீங்கியபின் எஞ்சியுள்ளது புரொட்டானுடன் 
சேரக்கூடியதாயுள்ளது . அதாவது இது ஒரு காரம் . எனவே 
ஒவ்வொரு அமிலத்திற்கும் ஒரு இணை காரம் உள்ளது , அமிலம் 
ஒரு புரொட்டானை இழந்து இணைகாரமாக மாறுகிறது . 


198 


பண்பறி பகுப்பாய்வு 


HCOS 


அமிலம் -TH++ காரம் . 
சில இணை அமில கார இரட்டை ( conjugate pairs ) களுக் 
கான எடுத்துக்காட்டுகள் கீழே தரப்பட்டுள்ளன . 

அமிலம் புரொட்டான் காரம் 
H , 0 + -- H + + H.O 
H90 < - H + + OH 
NH4 + 

> H + + NH . 
CH.COOH 12 H + + CHgC00 
HCI -- H + + Cl 

-- H + + Co ; -- 
H2PO45 - H + + HPO -- 

Al( OH ) +++ / H + + Al ( OH , ) OH ++ 
மேற்கண்டவைகளிலிருந்து பின்வரும் முடிவுகளை அறியலாம் . 

( அ) அமிலம் , காரம் பற்றிய கருத்துக்களை புரொட்டான் 
மாற்ற விதி பெரிதும் விரிவுப்படுத்தியுள்ளது . அமிலங்கள் என்று 
( CH , COOH , HCI முதலிய ) முன்பு கருதப்பட்ட பொருட்கள் 
அல்லாது அமிலம் என்ற சொல் புரொட்டான்களை கொடுக்கக் 
கூடிய எல்லா அயனிகளையும் உள்ளடக்கியுள்ளது . 

உதாரணமாக 
HCO , - , HSO4- , H , PO4- முதலிய அயனிகளை கொள்ளலாம் . 
பலகாரத்துவ அமிலங்களெல்லாம் அரைகுறையாக ஹைட்ரஜன் 
அயனிகளை இழப்பதால் இத்தகைய - நேர் அயனி அமிலங்கள் 
உண்டாகின்றன. எதிர்அயனி அமிலத்திற்கு உதாரணம் NH4 + 
அயனி , இது ஒரு புரொட்டானை இழந்து கார 
கொடுக்கிறது . எதிர் அயனி அமிலத்திற்கு மற்றொரு உதாரணம் 
HgO + ஹைட்ரோனியம் அயனி , HgO மூலக்கூறுடன் 

ஒரு 
புரெட்டான் சேர்வதால் இது உண்டாகிறது . இது OH 
அயனிகள் அல்லது வீரியம் குறைந்த அமிலங்களின் நேர் 
அயனிகள் போன்ற காரங்களுக்கு புரோட்டானை கொடுக்கின்றன . 
இவ்வகுப்பைச் 

சார்ந்த 

மற்றவைகள் Al ( OH ) +++ 
Fe ( OHA) +++ , Cu ( OH ) ++ முதலிய நீரேற்ற மடைந்த எதிர் 
அயனிகள் 

ஆகும் . 

இவைகள் புரொட்டான்களை இழந்து 
Al( OHA)5OH ++ , Fe ( OHa ) ; OH ++ , Cu ( OH ) O + முதலிய 
காரங்களை கொடுக்கின்றன. எதிர் அயனி , நேர் அயனி அமிலங் 
களுக்கு மாறாக வழக்கமான அமிலங்கள் மின்னேற்றமற்று 


-- 


NH , @ 


1 


தொகுதி II எதிர் அயனிகள் 


199 


உள்ளன . இவைகளை நடுநிலை 

இவைகளை நடுநிலை ( neutral acids) அமிலங்கள் 
எனலாம் . 

காரங்களில் முதன்மை வாய்ந்தவை OH- அயனிகள் , 
இவைகள் எளிதில் புரொட்டான்களை ஏற்கின்றன . புரொட்டான் 
களை ஏற்கக்கூடிய CO , -- , CN- , CH3COO- முதலிய நேர் அயனி 
களும் காரங்கள் தான் இக்கண்ணோட்டத்தினால் அமிலங்கள் கார்ப 
னேட்டுகளால் நடுநிலை அடைவதை எளிதில் புரிந்துகொள்ள 
லாம் . ஏனென்றால் கார்பனேட்டுகள் OH- அயனிகளைப் போன்ற 
CO ; -- அயனிகளைக் கொண்டுள்ளன . இவைகள் OH- அயனி 
களுடன் எளிதில் சேர்கின்றன . உதாரணமாக அம்மோனியா நீர் 
அல்லது 

அமில மூலக்கூறுகளிலிருந்து புரொட்டானை பெறு 
கின்றன . எனவே இது நடுநிலை காரம் . 

NH : + H , 04NH ++ OH " 

NH3 + CH3COOHE INHI ++ CH , COO 
இங்கு தரப்பட்ட சான்றுகளிலிருந்து புரொட்டான்களை 
கொடுக்கும் , ஏற்கும் இரு பண்புகளையும் சில பொருள்கள் 
கொண்டுள்ளன என்பது புலப்படுகிறது . அதாவது அவைகள் 
அமில , கார பண்புகளை ஒருங்கே கொண்டுள்ளன . இக்கொள்கை 
யின் சொல் வழக்கில் அவைகளை ஈரியல்பு புரொட்டான் மாற்றி 
பொருள்கள் ( amphiprotic substances ) . இதற்கு சான்று நீர் . இது 
ஒரு புரொட்டானை இழந்து ஒரு காரத்தை ( OH- அயனி ) யும் 
ஒரு புரொட்டானை ஏற்று அமிலத்தையும் ( ஹைட்ரோனியம் 
அயனி H , + 0 ) கொடுக்கிறது . நீரின் இந்த இருவகை இயல்பை 
புரொட்டான் மாற்ற கொள்கையின் பிரிகை சமன்பாடு மூலம் 
விளக்கலாம் . 


H.O + Hz0YHgO ++ OH 
இவ்வினையில் ஒரு H. O மூலக்கூறு எலக்ட்ரானை இழக்கிறது , 
அமிலப் பண்பை காட்டுகிறது , மற்றொரு மூலக்கூறு எலக்ட்ரானை 
ஏற்று காரப்பண்பை காட்டுகிறது . மற்ற பல கரைப்பான்களும் 
இதை யொத்த ஈரியல்பு புரொட்டான் மாற்ற பண்புடையவை 
களாயுள்ளன . சான்றாக திரவ அம்மோனியா அரைகுறையாக 
சிதைவடைகிறது . 

NH, + NH ? NH ++ NH - 
இங்கு NH4 + அயனி அமிலப் பண்புகளையும் NH, - அயனி 
காரப் பண்புகளையும் ( நீர்க் கரைசல்களிலுள்ள HO + , OH 
அயனிகளை ஒத்து ) கொண்டுள்ளன . 


200 


பண்பறி பகுப்பாய்வு 


தனி புரொட்டான்கள் கரைசலில் இருக்கும் வாய்ப்பு இல்லை 
என்று சோதனை மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது . 

ஆகையால் 
சமன்பாட்டில் காட்டப்பட்டுள்ளது போல் புரோட்டான் சேர்க்கை 
அல்லது புரோட்டான் 


அமிலம் , H ++ காரம் 


விலகல் தனியாக நடைபெறுவதில்லை. அமிலத்திலிருந்து 
புரொட்டான்கள் அவைசளை ஏற்கக்கூடிய காரங்களுக்கு மாற்றப் 
படுகின்றன. அதாவது இரு செயல்முறைகளும் ஒரேசமயத்தில் 
நடைபெறுகின்றன . 


அமிலம் , = H + - காரம் , 


காரம் , + H + = அமிலம் , 


இந்த இரு சமன்பாடுகளை கூட்டினால் இவ்வினையின் பின்வரும் 
மொத்த சமன்பாடு கிடைக்கிறது . 


அமிலம் , + காரம் , = அமிலம் , + காரம் , 
இவ்விதம் புரோட்டான் மாற்ற கொள்கைப்படி ஒரு அமிலம் 
காரத்துடன் வினைப்பட்டால் ஒரு புதிய அமிலமும் , ஒரு புதிய 
காரமும் உண்டாகின்றன. பின்வரும் எடுத்துக்காட்டுகள் இதை 
விளக்குகின்றன. 


அமிலம் 


காரம் , அமிலம் , காரம் , 


CH.COOH + OH- = H , O + CH3COO 


CH ,COOH + NH3 = NH , + + CH , COO 


HO + + NHS NH + + H2O 
HC0 , - + OH- = Hz0 + CO ; -- 


பெற்ற 


சக பிணைப்பு அமில , கார மூலக்கூறுகள் கரைப்பானுடன் 
இடையீடுற்று உண்டாக்கும் கரைப்பானேற்றம் 
அயனிகளின் காரணமாக அவைகள் மின் பிரிகை அடைகின்றன 
என்பது சோதனை மூலம் ( பகுதி II ) காட்டப்பட்டுள்ளது . அமிலம் , 
காரம் ஆகியவற்றின் மின்பிரிகையை புரொட்டான் மாற்ற 
சொள்கையாலும் விளக்கலாம் . இவைகள் கரைப்பானுடன் 
புரொட்டான் மாற்றம் அடைகின்றன. உதாரணமாக அசிட்டிக் 


தொகுதி II எதிர் அயனிகள் 


2011 


அமிலம் பிரிகை 

அடைவதை பின்வரும் 

சமன்பாட்டால் 
குறிப்பிடலாம் . * 
CH COOH + H , 

OH, O ++ CH ,COO 
அமிலம் காரம் , அமிலம் , காரம் , 


அசிட்டிக் அமில மூலக்கூறுகளால் இழக்கப்பட்ட புரொட் 
டான்களை காரமாக செயல்படும் கரைப்பான் ( H8O ) வாங்கிக் 
கொள்கிறது . மாறாக காரங்கள் அமிலமாக செயல்படும் கரைப் 
பான் மூலக்கூறுகளிலிருந்து புரொட்டானை ஏற்றுக்கொள்கின்றன . 
நீர்க்கரைசலில் அம்மோனியா , அனிலின் (( H.NH ? ) ஆகியவை 
பிரிகையடைவதையும் சமன்பாடுகளால் குறிப்பிடலாம் . 


NHS + H2O 

+ ? NH4 + + OH 
C3H5NH2 + H2O → C6H5NH + + OH 
காரம் , அமிலம் , அமிலம் , காரம் , 


ஒரு அமிலத்தின் திறன் அது எவ்வளவு எளிதில் புரொட்டான் 
களை இழக்கிறது என்பதையும் ஒரு காரத்தின் திறன் அது எவ்வளவு 
எளிதில் புரொட்டானுடன் சேர்கிறது என்பதையும் பொருத் 
துள்ளது . இத்துடன் கரைப்பானின் ப ண்புகளும் குறிப்பிடத்தக்க 
முக்கியத்துவம் வாய்ந்தவை . கொடுக்கப்பட்ட சூழ் நிலையில் 
கரைப்பானின் காரத்தன்மை அதிகமாயிருந்தால் , அதாவது அது 
புரொட்டானுடன் கொண்டுள்ள நாட்டம் அதிகமாயிருந்தால் 
அமிலம் மிகுதியாக பிரிகையடைகிறது . மறுதலையாக கரைப்பான் 
புரொட்டானிடம் கொண்டுள்ள நாட்டம் குறைந்தால் காரத்தின் 
பிரிகை வீதம் அதிகரிக்கிறது . அதாவது கரைப்பான் புரொட் 
டானை இழக்கும் இயல்பு அதிகரித்தால் காரத்தின் பிரிகைவீதம் 
மிகுதியாகும் . 


அமிலங்கள் , காரங்கள் பற்றிய புரொட்டான் மாற்ற 
கொள்கை , கொள்கையின் முடிவுகள் செல்லத்தக்கவை என்பதை 
நிரூபிக்க பல சான்றுகளைக் கொடுக்கலாம் . உதாரணமாக நீர் 


* CH3COO அயனிகள் நீரேற்றம் அடைவதையும் , ஹைட்ரோனியம் 
அயனி H30 + மேலும் நீரேற்றம் அடைவதையும் இங்கு விலக்கிவிடுவதால் 
இதுவும் சுருக்கப்பட்ட சமன்பாடுதான் . 

பெரும்பாலான கரைப்பான்கள் ஈரியல்பு புரோட்டான் மாற்றி 
பண்புகளை கொண்டிருப்பதால் அமிலங்கள் , காரங்கள் இரண்டும் பிரிகை 
அடைகின்றன என்பதை நினைவு கூற வேண்டும் . 


202 


பண்பறி பகுப்பாய்வு 


அதிகமான புரொட்டான் நாட்டம் கொண்ட காரத்தன்மை 
மிகுந்த கரைப்பான் . எனவே வீரியமிக்க அமிலங்களான HCIO . , 
HasO4 , HCI , HNO , போன்றவற்றை நீரில் கரைத்தால் புரொட் 
டான் மாற்ற சமநிலை அமிலம் ( HA ) , கரைப்பான் ( H.O ) ஆகிய 
வற்றிடையே ஏற்படுகிறது . 

HA + H , O = > HgO + + A 


அமிலம் , காரம் , 


அமிலம் , காரம் , 


இச்சமநிலை கிட்டத்தட்ட முழுவதும் வலது பக்கம் நகர்த்தப் 
படுகிறது . இந்த அமிலங்கள் கரைசலில் முழுமையாக பிரிகையடை 
கின்றன. நீர்க்கரைசல்களில் இவைகள் புரொட்டானை இழக்கும் 
நாட்டத்தில் உள்ள வேறுபாடுகள் கரைப்பானின் மிகுதியான 
புரொட்டானை ஏற்கும் நாட்டத்தால் முழுவதும் மறைக்கப் 


படுகின்றன . 


இருப்பினும் எத்தில் ஆல்கஹால் C , H5OH போன்ற குறை 
வான காரத்தன்மையுடைய கரைப்பானை நீருக்கு பதில் எடுத்துக் 
கொண்டால் அமிலங்களின் திறன்களிடையேயுள்ள வேறுபாடுகள் 
நன்கு புலப்படுகின்றன . இந்த கரைப்பானில் நைட்ரிக் அமிலம் 
சுமாரான வீரிய அமிலமாகிறது . அசிட்டோன் CH , COCHI , 
அல்லது நைட்ரோபென்ஜீன் போன்ற புரொட்டான் நாட்டம் 
குறைவாயுள்ள கரைப்பான்களில் HCIO4 , H250 , தவிர மற்ற 
எல்லா அமிலங்களும் சுமாரான வீரிய அமிலங்களாகின்றன . ஆனால் 
இதே அமிலங்கள் நீர்க்கரைசலில் வீரியமிகுந்த அமிலங்களா 
யுள்ளன . 

இன்னும் குறைவான புரொட்டான் நாட்டமும் , அதிகமான 
புரொட்டான் இழக்கும் இயல்பையும் கொண்ட கரைப்பானான 
நீரற்ற H.SO , - இல் HCIO4 மட்டுந்தான் தொடர்ந்து வீரிய அமில 
மாயுள்ளது . ஏனென்றால் இதற்கு இன்னும் குறைவான புரொட் 
டான் நாட்டம் உள்ளது . இக்கரைப்பானில் நைட்ரிக் அமிலம் 
HgSO : - லிருந்து புரொட்டான்களைப் பெற்று நைட்ரோனியம் 
அயனிகளை [ NO : Hg ] + கொடுப்பதால் கார இயல்புடையதாகிறது . 
அம்மோனியம் , * ஹைட்ரோனியம் அயனிகளைப்போல் இயைபில் 
ஒத்துள்ள நைட்ரோனியம் அயனியும் ஒரு எதிர் அயனி அமிலம் . 
கரிம அமிலங்கள் எஸ்டர்கள் , ஆல்கஹால்களை ஒத்த சேர்மங்களும் 
இக்கரைப்பானில் காரங்களாயுள்ளன . 


நைட்ரோனியம் பெர்குளோரேட் , [ NO; H ] CIO4 திண்ம நிலை 
யில் பிரித்தெடுக்கப்பட்டுள்ளது . 


தொகுதி 11 எதிர் அயனிகள் 


203 : 


காரப் பண்புகளுடைய கரைப்பான்களில் எதிர்மாறான 
தொடர்புகளை அறிய முடியும் .. சான்றாக நீரைவிட காரத்தன்மை 
அதிகம் கொண்ட திரவ அம்மோனியாவில் நீர்க்கரைசலில் வீரியம் 
குறைந்ததாயிருந்த பல அமிலங்கள் வீரியம் மிகுந்தவைகளாகி 
விடுகின்றன . 

நீர்க்கரைசல்களில் சமமான வீரியமுள்ள அமிலங்களின் 
புரொட்டானை இழக்கும் நாட்டம் அமிலத்தன்மை அதிகமாய்க் 
கொண்ட கரைப்பான்களில் எப்படி குறைகிறது என்பதை அளந் 
தறிந்தால் பின்வரும் வரிசைமுறையை அடையலாம் . 

HCIO , > H SO / > HCI > HBr > HI > HNO : 
புரொட்டான் மாற்ற கொள்கையின் அடிப்படை சமன்பாட் 
டிலிருந்து அமிலங்கள் காரங்கள் 

காரங்கள் ஆகியவற்றிடையே உள்ள 
தொடர்பை பின்வருமாறு தெரிவிக்கலாம் . 


அமிலம் - H + + காரம் 
இணை கார அமிலங்களின் திறன்கள் எதிர் விகிதத்திலுள்ளன 
என்பது தெளிவாகிறது . அதாவது அமிலம் வீரியமிக்கதாக இருந் 
தால் அதன் இணைகாரம் வீரியம் குறைந்ததாயிருக்கும் . மேலும் 
எதிர்மாறாக , உதாரணமாக HCI ஒரு வீரியமிக்க அமிலம் . இதன் 
மூலக்கூறுகள் புரொட்டானை இழக்கக்கூடிய நாட்டத்தை மிசு 
அதிகமாகப் பெற்றுள்ளது . எனவே கிட்டத்தட்ட இவைகள் 
நீர்க்கரைசலில் பிரிகையடைகின்றன . 

HCl + H ,0- > H , O + + Cl 


பிரிகையின் விளைவாகத் தோன்றும் Ci- அயனிகள் மிகக் குறை 
வான புரொட்டான் நாட்டம் கொண்டவை . அத வது அவை 
மிகவும் குறைவான காரத்தன்மை உடையவை . அசிட்டிக் அமிலம் 
வீரியம் குறைந்த அமிலம் , குறைவான புரொட்டானை இழக்கும் 
நாட்டம் உள்ளது ; எனவே நீர்க்கரைசலில் இதன் பிரிகை வீதம் 
குறைவாயுள்ளது . மாறாக இதன் இணை காரம் ( CHgCOO7 } 
புரொட்டானுடன் சேரும் நாட்டத்தை அதிகமாகக் கொண் 
டுள்ளது . ஆகையால் இது ஒரு வீரியமிக்க காரம் . 


பல்வேறுபட்ட பொருள்களின் நீர்க்கரைசல்கள் , நீரற்ற கரை 
சல்கள் ஆகியவற்றின் இயல்பை புரொட்டான் மாற்ற கொள்கை 
முன்னறிவிக்கிறது . இது அரேனியசின் மின்பிரிகை கொள்கையை 
விட அமிலம் , காரங்களைப்பற்றி மிகவும் பொதுவான கருத்துக்க 
ளடங்கிய ஒரு கொள்கை . முந்திய கொள்கையால் முழுவதும் மாறு 


204 


பண்பறி பகுப்பாய்வு 


பட்ட செயல்முறைகளாகத் தோன்றுபவைகள் இக்கொள்கையின் 
கண்ணோட்டத்தில் ஒன்றாக இணைகின்றன. இதில் நடுநிலைவினைகள் , 
வீரியமிக்க அமிலங்கள் வீரியம் குறைந்த அமிலங்களின் உப்புகள் 
அல்லது வீரியமிக்க காரங்கள் வீரியம் குறைந்த காரங்களின் 
உப்புகள் ஆகியவற்றின் இடையீடு. உப்புக்கள் நீராற்பகுப்படைதல் , 
அமிலம் காரங்களின் மின் பிரிகை உள்ளடங்கும் . இக்கொள்கை 
புரொட்டான் மாற்ற வினைகளுக்கும் ஆக்சிஜன் ஏற்ற ஒடுக்க வினை 
களுக்கும் இடையே ஒரு 

ஒரு பொருத்தத்தை உண்டாக்குகிறது . 
ஆக்சிஜன் ஒடுக்கியின் அணுக்களிலிருந்து ( அல்லது அயனிகள் ) 
எலக்ட்ரான்கள் ஆக்சிஜன் ஏற்றியின் அணுக்களுக்கு ( அல்லது 
அயனிகள் ) மாற்றப்படுவதே ஆக்சிஜன் ஏற்ற ஒடுக்க வினையாகும் . 
பழைய கருத்துக்களைவிட புரோட்டான் மாற்ற கொள்கையால் 
ஏற்படும் நன்மைகளை இவைகளெல்லாம் விளக்குகின்றன . இருப் 
பினும் இது முழுமையாக ஒத்துக்கொள்ளப்படவில்லை . இதற்கு 
மேலும் ஏற்படும் வளர்ச்சிக்கு தற்போதுள்ள எல்லா வேதி 
கருத்துக்களையும் திருத்தவேண்டியிருக்கும் . 


வினாக்களும் - கணக்குகளும் * 


1. CaCO3- இன் கரைதிறன் பெருக்கத்திற்கான சமன்பாட்டை தருக . 
CaCO3- இன் கரை திறன் 0.0069 கி / லிட்டர் இருக்குமானால் கரைதிறன் 
பெருக்கத்தின் மதிப்பை கணக்கிடு : 


விடை : 4-8x1079 . 
3. Fe( OH )3- இன் கரைதிறன் 2X10 8 கி / லிட்டர் . இதன் கரைதிறன் 
பெருக்கத்தை கணக்கிடு . 

விடை . 3-8x 10 38 
3 , Caso4- இன் கரைதிறன் 2 கி / லிட்டர் . இதன் கரைதிறன் பெருக் 
கத்தை கணக்கிடு . வினைத்திறன் குணகங்களையும் கணக்கிலெடுத்துக்கொள் . 

விடை . 6.5X10 5 
4 : கரைதிறன் பெருக்கங்களிலிருந்து PbSO4 , Pbla ஆகியவற்றின் கரை 
திறன் சளை மோல்கள் / லிட்டா , கிராம்கள்/ லிட்டர் - லும் கணக்கிடு . கரை 
திறன் பெருக்கம் குறைவாயுள்ள உப்பு அதிகமான கரை திறனை கொண் 
டுள்ளது ஏன் 
விடை . ( அ) PbSO4- இன் கரை திறன் : 1:5x10 4M ; 4-5x10 2 

கி / லிட்டர் ( ஆ ) Pble- இன் கரைதிறன் 1 •3x10 3M ; 
6.0x10 1 கி / லிட்டர் . 


எல்லா கணக்குகளிலும் கரைதிறனும் கரைதிறன் பெருக்கங்களும் 
20 ° வெப்ப நிலையில் தரப்பட்டுள்ளன . 


தொகுதி II எதிர் அயனிகள் 


205 


5. Pb3 (PO4 ) 2- இன்கரைதிறன் பெருக்கம் 15x10 32 இதன் கரைதிறனை 
கிராம்கள் / லிட்டர் - லும் பூரிதக் கரைசலில் Pb ++ , PO4 அயனிகளின் 
செறிவுகளையும் கணக்கிடு . 


விடை : 1 : 37x1074 கி / லிட்டர் ; [ Pb ++ ] = 5 •1x10 1 கி . அயனி / 
லிட்டர் ; [ PO4] = 3• 4x10 7 அயனி/ லிட்டர் . 


6. Ag BrO3- இன் கரை திறன் பெருக்கம் 5.77 : 10 5. இதன் கரை 

மோல்கள் / லிட்டர் - லும் , கிராம்கள் / லிட்டர் - லும் கண்டுபிடி . 
( வினைத்திறன் குணகங்களை கணக்கிலெடுத்துக்கொள் ) 


விடை . 81X10 3M ; 1.91 கி / லிட்டர் 


7. அபூரித Ag BrO3 கரைசலை அதே வெப்ப நிலையில் மேலும் அதே 
உப்பை சேர்க்காமல் எப்படி பூரிதகரைசலாகவும் மிகத்தெவிட்டிய கரை 
சலாகவும் மாற்றலாம் ? 


8. கரைசலுடன் பொது அயனியை சேர்ப்பதால் சுமாராக கரையும் . 
மின்பகுளியின் கரை திறன் எப்படி மாறுகிறது ? 


9. தூய்மையான நீரிலும் 001 M NaCl கரைசலிலும் AgC1 . இன் கரை 
திறன்களிடையே உள்ள விசிதத்தை கணக்கிடு . 

விடை . சுமாராக 800 : 1 


10. வினைத்திறன் குணகங்களை கணக்கிலெடுத்துக் கொண்டு கணக்கு . 
9 - ஐ தீர்க்க . 

விடை . சுமாராக 690 : 1 


11. உப்பு விளைவு என்றால் என்ன ? மிகு அளவு மின்பகுளி கொள்கை 
வால் இது எப்படி விளக்கப்படுகிறது ? 

12. 0.1 MKC1 கரைசல் Ca Ca 04-இன் கரைதிறனை எவ்வாறு மாற்று 
கிறது ? 

விடை . இது 2 • 17 : 1 என்ற விகிதத்தில் அதிகரிக்கிறது . 
13. தூய நீரிலும் 0 • 01M ( NH4 2C304 கரைசலிலும் CaCa04 இன் 
கரைதிறன்களிடையேயுள்ள விகிதத்தை கணக்கிடு . அ ) சுருக்கப்பட்ட 
சமன்பாட்டை SP- க்கு பயன்படுத்து . ஆ ) சரியான சமன்பாட்டை பயன் 
படுத்து . 

விடை : அ ) சுமார் 200 : 1 ; சுமார் 150 : 1 . 
14 : அ ) வீழ்படிவு தோன்றுதல் ஆ ) வீழ்படிவு கரை தல் ஆகியவற் 
றிற்கான நிபந்தனைகளை கரை திறன் பெருக்க விதியைக் கொண்டு கூறு . 


15. 0.05 N Pb ( NO3) 2 கரைசலுடன் சம கன அளவு 

அ) 0.05 N 
HCI- ஐ ஆ ) 0 • 5 N HCI- ஐ சேர்க்கும்போது PbC a வீழ்படிவடையுமா 
என்று கணக்கிட்டு கண்டுபிடி . 

விடை : அ ) இல்லை ஆ) ஆம் . 


206 


பண்பறி பகுப்பாய்வு 


16 . சம கன அளவில் 0001N SrCI- ஐயும் K2SO4- ஐயும் கலந்தால் 
* SrSO4 வீழ்படிவடையுமா என்று கணக்கீட்டினால் கண்டுபிடி . 

விடை : இல்லை . 
17. Caso4- இன் கரைதிறன் 2 கி / லிட்டர் . ஒரு லிட்டரில் 0.0248 கி 
( NF4 ) 2 C9O4- ஐ கரைசலுடன் சம கன அளவு பூரித கால்சியம் சல்பேட்டு 
கரைசலை சேர்த்தால் [ Ca ++ ] [ C204 ] அயனிப் பெருக்கம் எவ்வளவு 
இருக்கும் என்று கணக்கிடு . CaC2O4 வீழ்படிவடையுமா என்று கண்டுபிடி . 

விடை : 7.5X10 7 , வீழ்படிவு தோன்றுகிறது . 
18. 12S கரைந்த நீர்க்கரைசலில் -- அயனி செறிவு 1-2x 10-5கி * 
அயனி/ லிட்டர் உள்ளது . இம் மதிப்பிலிருந்தும் லெட் குளோரைடு , லெட் 
சல்பைடு ஆகியவற்றின் கரை திறன் பெருக்கங்களிலிருந்தும் HgS- ஐ பூரித 
PbClg கரைசல் மூலம் செலுத்தும்போது PbS வீழ்படிவடையுமா என்று 
கணக்கிடு . 


விடை : PbS வீழ்படிவடைகிறது . 
19. லெட் நைட்ரேட் Pb (NO3) 2 கரைசலை ( அ ) சமான அளவு HASO4 
டன் ( ஆ ) வீழ்படிவடைதலின் முடிவில் 0.01M செறிவை கொடுக்கும் வகை 
-யில் கணக்கிடப்பட்ட மிகையான H2SO4- டன் சேர்த்தால் 100 மி.லி . 
கரைசலில் எஞ்சியுள்ள Pb ++ - இன் எடையை ( கிராம்களில் ) கணக்கிடு . 


விடை : அ ) 3.1X 10-3 கி ; 


4.6x10-5 கி. 


20. வீழ்படிவடைதல் வினைகளில் வீழ்படிவடையச் செய்யும் வினைப் 
பொருள்களை ஏன் மிகையாகப் பயன்படுத்த வேண்டும் ? ஏன் மிகவும் அதிக 
மாகப் பயன்படுத்தக்கூடாது ? 

21 ; வீழ்படிவடைதலின் முழுமைத்தன்மை வீழ்படிவடையச்செய்யும் 
வினைப்பொருளின் பிரிகை வீதத்தால் எப்படி மாறுகிறது என்று உதாரணங் 
களால் விளக்கு . வீழ்படிவடைதல் எப்படி தடுக்கப்படுகிறது ? 


22. தொகுதி II எதிர் ) அயனிகள் வீழ்படிவடைதலின் முழுமைத் 
தன்மையில் ( NH4}aCO3- இன் நீராற் பகுப்பு ஏற்படுத்தும் விளைவுகளை 
விளக்கமாக விவரி . நீராற்பகுப்பின் விளைவை எவ்வாறு குறைப்பது ? 

23. AgNO ) கரைசல் CI- , I- அயனிகள் கொண்ட கரைசலுடன் 
சேர்க்கப்படுகிறது . இந்த இரண்டு அயனிகளின் செறிவுகளும் 0 0 1 கி . 
அயனி / லிட்டர் . Agal அல்ல து Agi- இல் எது முதலில் வீழ்படிவடையும் ? 
எந்த செறிவு விகிதத்தில் இரண்டு உப்புக்களும் ஒருங்கே வீழ்படிவடையும் ? 


விடை : Ag ! ; [ C ! ] : [ [ ] x1,000,000 


24. ( NH4 }2C904 கரைசல் 1 கி . அயனி Ba ++ , 0.01 கி . அயனி Ca ++ / 
லிட்டர் கொண்டுள்ள கரைசலுடன் சேர்க்கப்படுகிறது . முதலில் எந்த 


* இந்த அயனிகள் செறிவுகளை கணக்கிடும் முறை பகுதி 39 - இல் 
விவரிக்கப்பட்டுள்ளது . 


தொகுதி 11 எதிர் அயனிகள் 


207 


எதிர் அயனி வீழ்படிவடைகிறது ? அடுத்த எதிர் அயனி வீழ்படிவடையத் 
தொடங்கும்போது இது எத்தனை சதவீதம் வீழ்படிவடைந்திருக்கும் ? 

விடை : Ba ++ ; 38 % 
25. Ba ++ , Ca++ அயனிகளின் செறிவுகள் ஒத்துள்ள கரைசலுக்கு 
சம நார்மாலிட்டி கொண்ட சம கனவுள்ள. N.12504 , ( NH4 ) 2C304 கரைசல் 
களின் கலவையை சேர்த்தால் எச்சேர்மங்கள் வீழ்படிவடைகின்றன ? 

26 BaCrO4- ஐ NazCO3 கரைசலுடன் சேர்த்து BaCO3- ஆக மாற்றும் 
வினைக்கான நிபந்தனைகளைக் கூறு . சம நிலையில் CO3 CrO4T அயனி 
களின் செறிவுகள் எவ்விகிதத்திலுள்ளன ? 

27. வீழ்படிவைக் கரைக்க என்ன செய்ய வேண்டும் ? பின்வரும் நீரில் 
சுமாராகக் கரையும் பொருள்களை எவ்வாறு கரைப்பது ? 

Al ( OH) 3 , HeWOA , Fes , BaCrO4 
28. வீழ்படிவுகளை கரைப்பதற்குக் காரணமாகவுள்ள அயனிகளை 
பிணைக்கவைக்கும் செயல்முறைகளும் சான்றுகளும் தருக . 


-- 


. 


தொகுதி || எதிர் அயனிகளுக்கான பகுப்பாய்வு 

வினைகளின் செய்முறை 
32. தொகுதி II எதிர் அயனிகளின் பொதுவான 

சிறப்பியல்புகள் 
பகுப்பாய்வு தொகுதி 11 -இல் Ca ++ , Sr ++ , Ba ++ எதிர் அயனி 
கள் அடங்குகின்றன . தொகுதி 1 எதிர் அயனிகளுக்கு மாறாக 
இவைகள் பல நேர் அயனிகளுடன் சுமாராகக் கரையும் உப்புகளை 
கொடுக்கின்றன . சான்றாக தொகுதி II- இன் உலோகங்களுடைய 
சல்பேட்டுகள் , பாஸ்பேட்டுகள் , ஆக்சலேட்டுகள் , கார்பனேட் 
டுகள் சுமாராக கரைபவை . எவ்வுப்புக்களாக தொகுதி II அயனி 
களை தொகுதி 1 அயனிகளிலிருந்து பிரிக்க வேண்டும் ? இக்கேள் 
விக்கான விடையை பலவாறு ஆராய்ந்து நிர்ணயிக்க வேண்டி 
யுள்ளது . முதற்கண் இந்த உப்புகள் போதுமான அளவு குறை 
வான கரைதிறன் பெற்றிருக்க வேண்டும் . அதாவது அவைகளின் 
கரைதிறன் பெருக்கம் மிகக் 

குறைவாக இருக்க வேண்டும் . 
உதாரணமாக தொகுதி II எதிர் அயனிகளை நீர்க்கரைசலில் 
சல்பேட்டுகளாக வீழ்படிவடையச் செய்ய இயலாது , ஏனென்றால் 
இதில் ஒன்றினுடைய கரைதிறன் பெருக்கம் ( Giso , ) அதிகமா 
யுள்ளது . * (56x10-5 ) சல்பேட்டுகள் வீரியமிக்க அமிலத்தின் 


* 


எத்தில் ஆல்கஹாலைச் சேர்த்து CasO4- இன் கரைதிறனை மிகவும் 
குறைக்க இயலும் என்பது கவனிக்கத்தக்கது ; பகுப்பாய்வில் சில வேளை 
களில் இக்கருத்தை பயன்படுத்த வேண்டியுள்ளது . 


208 


பண்பறி பகுப்பாய்வு 


உப்புகளாயிருப்பதால் அமிலங்களில் கரைவதில்லை . எனவே , 
தொகுதி I- லிருந்து பிரித்து வீழ்படிவடையச் செய்தபின் கரைப் 
பது எளிதல்ல . எனவே , இது மற்றொரு குறைபாடாகும் . 

தொகுதி II எதிர் அயனிகளைப் பாஸ்பேட்டுகளாக அல்லது 
ஆக்சலேட்டுகளாகப் பிரிப்பதும் உசந்ததல்ல . ஏனென்றால் அடுத்து 
வரும் பகுப்பாய்வில் கரைசலிலுள்ள FO : --- . CO4-- அயனிகள் 
சிக்கலை உண்டாக்கிவிடும் . 


தொகுதி II எதிர் அயனிகளை தொகுதி I- லிருந்து பிரிக்க 
தகுந்த செய்முறை கார்பனேட்டுகளாக - C COS , SICO ) , BaCO3 
மாற்றுவதாகும் . இவ்வுப்புகளின் கரைதிறன் மிகக்குறைவாக 
( 10-9 அளவு ) இருப்பதால் தொகுதி 11 - இன் எதிர் அயனிகளைக் 
கிட்டத்தட்ட முழுமையாக வீழ்படிவடையச் செய்யலாம் . மேலும் 
இவ்வீழ்படிவுகளை மிக எளிதில் கரைத் துவிடலாம் . இக்கரைசலைக் 
கொண்டு மேற்பட்ட பகுப்பாய்வை நிகழ்த்தலாம் . கார்பனேட் 
டுகள் வீரியம் குறைந்த அமிலங்களின் உப்புகளாயிருப்பதால் 
சல்பேட்டுகளுக்கு மாறாக தொகுதி II- இன் கார்பனேட்டுகள் 
எளிதில் - அமிலங்களில் கரைகின்றன . மிகையாகவுள்ள வீழ்படி 
வடையச் செய்யும் வினைப் பொருள் கரைசலை அமிலத்தோடு 
வினைப்படுத்தினால் நீங்கி விடுகிறது . ஏனென்றால் அப்போது தோன் 
றும் கார்போனிக் அமிலம் சிதைந்து CO , - யும் , H , O- யும் கொடுக் 


கிறது . 


தொகுதி 11 எதிர் அயனிகளை தொகுதி 1 - லிருந்து பிரிக்க பயன் 
படும் மிக மிக்கியமான பண்பு CaCos , SrCO , , B.Co , ஆகிய 
வைகளின் கரையாத இயல்பாகும் இதிலிருந்து புலப்படுகிறது . 


தொகுதி II- இன் * எதிர் அயனிகளுடைய சல்பைடுகள் 
தொகுதி I- இன் சல்பைடுகளைப்போல் நீரில் கரைபவை ; இது 
தொகுதி II- ஐ தொகுதிகள் III , IV , V ஆகியவற்றிலிருந்து 
பிரித்துக் காட்டுகின்றன . 


* Cas மிகக் குறைவாக கரைகிறது . இதன் பூரிதக் கரைசல் ஒரு லிட் 
டரில் அறை வெப்ப நிலையில் 2 கிராம் உப்பு உள்ளது . இருப்பினும் 
தொகுதி II சல்பைடுகள் எல்லாவற்றையும் போல் இது கிட்டத்தட்ட 
முழுமையாக நீர்க்கரைசலில் நீராற்பகுப்படைகின்றன . தன் விளைவாக 
ஹைட்ரோ சல்பைடும் ஹைட்ராக்சைடும் உண்டாகின்றன . 

2 Cas + 2 H2O Ca ( HS) 2 + Ca ( O :12 
ஆகையால் நீர்க்கரைசலில் தொகுதி II , I- இன் மற்ற எல்லா சல்பைடுகளைப் 
போல் Ca ++ - மும் S அயனிகளால் வீழ்படிவடைவதில்லை . 


தொகுதி 11 எதிர் அயனிகள் 


209 


கரைசலின் [ Me ++ ] [ CO ; -- ] அயனிப்பெருக்கம் MECO : -இன் 
கரைதிறன் பெருக்கத்திற்கு மேம்பட்டால் தொகுதி II கார்ப 
னேட்டுகள் வீழ்படிவடைகின்றன . தொகுதி II- ன் தொகுதி வினைப் 
பொருளாக ( NHL) CO , அம்மோனியம் கார்பனேட்டைத்தான் 
பயன்படுத்தமுடியும் . ஏனென்றால் Na.CO ; - ஐ அல்லது K.CO:- ஐ 
பயன்படுத்தினால் Na + அல்லது K + அயனிகள் உட்புகுத்தப்படும் . 
ஆகையால் வீழ்படிவை நீக்கியபின் கிடைக்கும் கரைசல் Na + , 
K + அயனிகளுக்கு விடையளிக்கும் . அம்மோனியம் அயனி உட் 
புகுவதால் தவறு ஏதும் நிகழாது . ஏனென்றால் தொகுதி II வினைப் 
பொருளைச் சேர்க்குமுன்பு மூலக்கரைசலைக் கொண்டு அம்மோனி 
யத்தைக் கண்டறியலாம் . 


தொகு II- இன் உலோகங்கள் எல்லாம் தனிம வரிசை அட்ட 
வணையில் இரண்டாம் தொகுதியில் உள்ளன ; இவைகள் நீள் 
வரிசையின் முதல் பாதியில் உள்ளன . இவைகள் கார மண் உலோ 
கங்கள் ( alkaline earth metals ) எனப்படும் ; இவைகள் நீரை அறை 
வெப்ப நிலையில் சிதைக்கின்றன . 
Ca + 2Hz0 = C. ! ( OH ) 2 

C .! ( OH ) 2 + H, 


இவைகளின் வேதி வினைத்திறன் Ca- லிருந்து Ba- க்கு அதிகரிக் 
கிறது . இவைகளின் உப்புகளுடைய கரைதிறன் , ஹைட்ராக்சைடு 
களின் காரப் பண்பு போன்ற பல பண்புகளும் இதே திசையில் 
மாறுதலடைகின்றன . இவைகளின் காரப் பண்புகள் முனைப்பாக 
இருப்பதால் தொகுதி II உலோகங்களும் வீரியமிக்க அமிலங் 
களும் சேர்ந்து உண்டாகும் உப்புக்கள் குறிப்பிடத்தக்க அளவு 
நீராற்பகுப்பு அடைவதில்லை , இவைகளின் கரைசல்கள் கிட்டத் 
தட்ட நடுநிலையுள்ள ( PHs6 ) . 


தொகுதி 1 எதிர் அயனிகள் போன்று Ca ++ , Sr ++ , Ba ++ 
அயனிகள் கடைசி சுற்றுப்பாதையில் 8 எலக்ட்ரான்கள் கொண்ட 
முழுமையான எலக்ட்ரான் அமைப்பைக் கொண்டுள்ளன . நீர்க் 
கரைசல்களில் இந்த அயனிகள் நிறமற்றதாயுள்ளன . 


33 . 


தொகுதி வினைப்பொருளின் வினை 


மற்ற தொகுதிகளைப் பிரிப்பது போல் தொகுதி II- இன் எதிர் 
அயனிகளை தொகுதி வினைப்பொருள் ( NH4 ) , Co : - ஆல் தொகுதி 
I- இன் எதிர் அயனிகளிலிருந்து தகுந்த சூழ்நிலையில் முழுமையாகப் 
பிரிக்கவேண்டும் . தொகுதி II எதிர் அயனிகளை வீரியம் குறைந்த 

14 


210 


பண்பறி பகுப்பாய்வு 


அமிலத்தின் சுமாராகக் கரையும் உப்புக்களான கார்பனேட்டு 

வீழ்படிவடையச் செய்வதற்கான மிக முக்கியமான 
நிபந்தனை கரைசலின் தகுந்த pH . 


களாக 


மான 


இங்கு மிகையான ( NH4 ) , CO . பயன்படுவதால் pH கணிச 

அளவிற்கு முன்னரே நிர்ணயிக்கப்படுகிறது . 
கரைசலில் கிட்டத்தட்ட முழுமையாக நீராற்பகுப்பு அடைகிறது . 


( NH4 )2 CO + H2O - > NH4HCO3 + NH4OH 


NH + + CO32- + H2O > NH4OH + HCO3 


எனவே அம்மோனியம் கார்ப்பனேட்டு கரைசல் சமான 
அளவு NH OH , அம்மோனியம் பைகார்பனேட்டை NH HCO , 
கொண்ட கலவை , அதாவது pH : 9.2 கொண்ட அம்மோனியம் 
தாங்கல் கலவை . இந்த pH- இல் தொகுதி II- இன் மூன்று 
கார்பனேட்டுகளும் கிட்டத்தட்ட - முழுமையாக வீழ்படிவடை 
கின்றன . ஆனால் K + , Na + , NH , + ஆகியவற்றின் கார்ப 
னேட்டுகள் கரையக்கூடியவை ; ஆகையால் கரைசலிலுள்ளன . 


கார மக்னீசியம் கார்பனேட்டும் (MgOH ), CO , மக்னீசியம் 
ஹைட்ராக்சைடும் Mg ( OH ) , சுமாராகக் கரையக்கூடியவைகளா 
யிருந்தபோதிலும் அவைகள் pH * 9.2 உள்ளபோது வீழ்படி 
வடைவதில்லை. Mg ( OH ) : - இன் வீழ்படிவடைதல் pH > 9.3 உள்ள 
போது தொடங்குகிறது . pH = 11.3 உள்ளபோது முடிவடை 
கிறது . ( MgOH ) 2 

வீழ்படிவடைவதற்கும் இதே 
நிபந்தனைகள் தான் தேவைப்படுகின்றன . 


CO3 


தொகுதி II , I எதிர் அயனிகளை முழுமையாகப் பிரிக்க வீழ்படி 
வடைதலை pH : 9.2.இல் நிகழ்த்தவேண்டும் . pH < 9.2 இருந் 
தால் தொகுதி II எதிர் அயனிகளின் வீழ்படிவடைதல் முழுமை 
யாக இருக்காது . PH > 9.3 இருந்தால் Mg ++ அரைகுறையாக 
வீழ்படிவடைகிறது . மிகையான ( NH4 ) , CO , இருப்பதால் Mg ++ 
வீழ்படிவடைவதற்குக் குறிப்பிட்ட pH தேவைப்படுகிறது என்று 
நமக்கு எண்ணத் தோன்றும் . கரைசலில் தாங்கல் 

தாங்கல் திறன் 
போதுமான அளவு இருந்தால்தான் 

உண்மையாகும் . 
அதாவது கரைசல் தொடர்ந்து நிலையான pH- ஐ கொண் 
டிருந்தால் . 


தொகுதி 11 எதிர் அயனிகள் 


211 


கரைசலின் தாங்கல் திறனை கணக்கிலெடுத்துக் 
கொள்ளவேண்டும் என்பது பின்வரும் காரணங்களால் காட்டப் 
படுகின்றன. அம்மோனியம் கார்பனேட்டுக் கரைசல் NH4OH . ம் 
NH , HCO ; - ம் சமான அளவில் கலந்த கலவையாகும் . ஆகையால் 
தொகுதி II எதிர் அயனிகள் அம்மோனியம் கார்பனேட்டால் 
வீழ்படிவடைவதைப் பின்வரும் சமன்பாட்டால் குறிப்பிடலாம் . 


Me Cl , + NH4HCO : + NH4OH = + MeCO : + 2NH4CI + H , O 
அல்லது அயனிச் சமன்பாடு 
Me++ + HCO3- + NH , OH = 1 Me CO + NH ++ H2O 

இவ்வினையின்போது NH4 + OH கழிவடைகிறது , NH4 + 
அயனிகலன் செறிவு கரைசலில் அதிகரிக்கிறது என்பதை இச் 
சமன்பாடு காட்டுகிறது . அம்மோனியம் கார்பனேட்டு எந்த 
அமிலத்தோடு வினைப்பட்டாலும் முன்பு கண்டது போல் NH + 
அயனிகளின் செறிவு அதிகரிப்பும் , அம்மோனியா கழிவடைவதும் 
எதிர்பார்க்கப்படும் ஒன்றுதான் . 

2H + + HCO- + NH , OH = + CO + 2H2O + NH4+ , 


4 . 


அம்மோனியம் 

தாங்கல் 
வாய்பாடு கொடுக்கிறது . 


கலவையின் pH- ஐ பின்வரும் 


[ NH OH ] 
pH == 14 -- Pk NH4OH + log: 

[ NHrj 
9.25 + log : 

[ NH4OH ] 

[ NH + ] 


( 1 ) 


NH , OH பயன்படும்போது NH , + அயனிகள் கரைசலில் 
அதிகரிக்கின்றன , 

அவைகளின் செறிவுகள் குறைகிறது , 
ஒன்றைவிடக் குறைவாகிவிடுகிறது . எனவே 

கரைசலில் 
pH 9.25 க்குக் குறைவாக மாறிவிடும் . இந்த pH குறைவு கணிச 
மான அளவு இல்லாவிட்டால் , அதாவது தாங்கல் திறன் போது 

அளவு இல்லாவிட்டால் தொகுதி II எதிர் அயனிகள் 
முழுமையாக வீழ்படிவடைவதில்லை. இருப்பினும் தாங்கல் 
கலவையின் தாங்கல் திறன் அவைகளின் கூறுகளின் செறிவு 
அதிகரிக்கும் போது அதிகமாகிறது என்பது பகுதி 16 - இல் காட்டப் 
பட்டுள்ளது . சான்றாக 0.1N * தாங்கல் கலவையின் தாங்கல் 


மான 


* அட்டவணை 8 , பார்க்க . 


212 


பண்பறி பகுப்பாய்வு 


திறனைவிட IN தாங்கல் கலவையின் ( அம்மோனியம் தாங்கல் 
கலவை ) திறன் அதிகமாயுள்ளது . ஆனால் 0.01 கலவையின் 
திறன் 0.1 கலவையின் திறனைவிட குறைவாயுள்ளது . NH4OH , 
NH4 + அயனிகள் ஆகியவற்றின் செறிவுகளை மிக அதிகமாக மாற் 
றியபோதிலும் IN தாங்கல் கலவையின் pH அதிகமாக மாறுவ 
தில்லை , ஆனால் 0.1 அல்லது 0.01N தாங்கல் கலவைகளின் ph 
அதிகமாக மாறுகிறது . 


எனவே தேவைப்படும் pH உள்ள தாங்கல் கலவையை 
( உதாரணமாக அம்மோனியம் கார்பனேட்டு கரைசல் ) 
சேர்த்தால் மட்டும் போதாது ! அதன் தாங்கல் திறன் போது 
மான அளவு உள்ளதா என்று உறுதிசெய்து கொள்ளவேண்டும் . 
நடைமுறையில் தொகுதி II எதிர் அயனிகளை அம்மோனியம் 
கார்பனேட்டால் வீழ்படிவடையச் செய்யுமுன்பு கரைசலுடன் 
அம்மோனியாவையும் ( அல்லது கார வினையுள்ளதற்கு ) சிறிதளவு 
NH4 CI- ஐயும் அம்மோனியா மணம் வெளிப்படும் வரை சேர்க்க 
வேண்டும் . அம்மோனியா தனி அமிலங்களை நடுநிலைப்படுத்தி 
விடுகிறது . ஆனால் Mg ++ வீழ்படிவடையும் அளவிற்குக் கரைசல் 
காரத்தன்மை உடையதாயுள்ளது . NH4Cl- ஐ சேர்ப்பதால் 
PH தேவையான அளவிற்கு -99. ( இதை நிறங்காட்டி 
தாளினால் உறுதிப்படுத்த வேண்டும் ) குறைக்கப்படுகிறது . அதே 
வேளையில் NH , OH குறைப்பு NH , + அயனிகளின் அதிகரிப்பு 
ஆகியவற்றால் pH- இல் கணிசமான அளவு மாற்றம் ஏற்படாத 
வகையில் அம்மோனியா , அம்மோனியம் குளோரைடு ஆகிய 
வற்றைச் சேர்த்து கரைசலின் தாங்கல் திறனை உயர்த்தவேண்டும் . 


தொகுதி II எதிர் அயனிகளை முழுவையாக வீழ்படிவடையச் 
செய்யும் தன்மையை மாற்றும் மற்றொரு நிபந்தனை கரைசலின் 
வெப்பநிலையாகும் . இதற்குக் காரணம் திண்ம அம்மோனியம் 
சிதைவடைவது ஆகும் . 

சிதைவுற்று நீரையும் 
அம்மோனியம் கார்பமேட்டை ( கார்பமிக் அமிலத்தின் NH , COOH 
உப்பு )-யும் கொடுக்கிறது . இதற்கான சமன்பாடு 


( NH4) CO . , * NH, COONH + H2O 


ஆகையால் வாணிபத்தில் வழக்கமாகப் பயன்படும் அம்மோனியம் 
கார்பனேட் கார்பமேட்டைக் கொண்டுள்ளது . இது கரைசலி 
லுள்ள CO ; --- இன் செறிவை கணிசமாகக் குறைக்கிறது.கரைசலை 
சுமார் 80 °-க்கு சூடுபடுத்தி தொகுதி II எதிர் அயனிகளை வீழ்படி 


தொகுதி II எதிர் அயனிகள் 


. 


213 


வடையச் செய்தால் இவ்விளைவை எளிதில் நீக்கிவிடலாம் . அதிக 
வெப்ப நிலையில் மேற்காணும் சமநிலை இடது பக்கம் நகர்த்தப்படு 
கிறது . அதாவது அம்மோனியம் கார்பமேட் கார்பனேட்டாக 
மாறுகிறது . சூடுபடுத்துவது மற்றொரு வகையிலும் பயனுள்ளது . 
தூள் போன்ற கார்பனேட் வீழ்படிவு படிக நிலையை அடைகிறது , 
இவ்வீழ்படிவை எளிதில் வடிகட்டிவிடலாம் , 

மேலும் புற 
அயனிகள் பரப்புக் கவர்ச்சி அடைவதில்லை. 


தொகுதி II எதிர் அயனிகளை அம்மோனியா அம்மோனியம் 
குளோரைடு 

முன்னிலையில் ( pH = 9.2- இல் ) தொகுதி வினைப் 
பொருளால் வீழ்படிவடையச் செய்யவேண்டும் . அப்போது 
கரைசலின் வெப்பநிலை 80 ° இருக்கவேண்டும் . CaCO3 , SrCO3 , 
BaCO ; - கள் வீழ்படிவடைகின்றன. தொகுதி 1 எதிர் அயனிகளும் 
அம்மோனியம் உப்புகளும் கரைசலிலிருக்கின்றன. 


தொகுதி வினைப்பொருளின் வினையை சோதனை மூலம் 
ஆராய்க . 


1. அம்மோனியம் கார்பனேட்டை CaCl ) , SrC ! 2 , Baal , 
கரைசல்களுக்கு சேர்த்து உண்டாகும் வீழ்படிவுகளை ஆராய்க . 
எல்லா வீழ்படிவுகளும் வெண்மையாயுள்ளன . நிகழும் வினை 
( கால்சியம் உப்புக்களுடன் ) 


CaCl2 + (NH4 )2 CO , 


I CaCO3 + 2NH4Cl 


அயனிச் சமன்பாடு 


Ca ++ + CO ; -- = + Ca CO3 


2. அதே கரைசல்களுக்கு K , CO ; அல்லது NazCO ; 
கரைசலைச் சேர் . நிகழும் வினைகளுக்கான சமன்பாடுகளை எழுது . 


3. இரண்டு சோதனைகளிலும் கிடைத்த வீழ்படிவுகளை 
HCI ,, HNOS அல்லது CH ,COOH -L6T 

சேர் . நிகழும் 
வினைக்கான சமன்பாடு ( CaCos- க்கு ) 


Cados + 2 HCI = Ca Cle + H90 + CO2 t 


அல்லது 


Ca Cos + 2H + = Ca ++ + Hz0 + CO2 t 


214 


பண்பறி பகுப்பாய்வு 


CaCO : - ம் மற்ற கார்பனேட்டுகளும் அமிலங்களில் கரைவதற் 
கான காரணம் குறைவான பிரிகைவீதம் கொண்ட கார்போனிக் 
அமிலம் ( H , CO ; ) உண்டாவதுதான் . இது உண்டானவுடன் 
சிதைந்து CO , - ம் H , O- ம் கொடுக்கிறது . 


4. மிகையான NH4C1- இல் Cado , கணிசமான அளவு 
கரைகிறது என்பதை உறுதிசெய் . CaCl , கரைசல் 1-2 சொட்டு 
களுடன் சம அளவு ( NH4 ) , CO ; கரைசலைச் சேர் . இதைத் 
தொடர்ந்து மிகையான NH4Cl- ஐ சேர் . CaCO ; வீழ்படிவு 
கரைகிறது . * 


34. பிரிக்கும் வினைகளின் துறை நுணுக்கங்கள் 


தொகுதி II எதிர் அயனிகளை வீழ்படிவடையச் செய்வதில் 
முதன் முறையாக தொகுதி பிரிக்கும் செய்முறையை சந்திக்கி 
றோம் . முன்பே கூறியதுபோல் பகுப்பாய்வில் இச்செயல்முறை 
( தனிப்பட்ட அயனிகளைப் பிரிப்பதுபோல் ) மிகுந்த முக்கியத்துவம் 
பெற்றுள்ளது . 

இதற்கான துறை 

நுணுக்கங்களை 
முழுமையாக ஆராயவேண்டும் . 


எனவே 


முதலில் எந்த பிரிக்கும் செயல்முறையிலும் போதுமான 
அளவு வீழ்படிவடையச் செய்யும் வினைப்பொருளை- இங்கு 
( NH4 ) , CO3-2 எடுத்துக்கொள்ளவேண்டும் , இல்லையெனில் 
வீழ்படிவடைதல் முழுமையாக இருக்காது . இச் செயல்முறையின் 
நோக்கம் நிறைவேறாது . 


முழுமையான வீழ்படிவடைதலுக்கு எவ்வளவு வினைப் 
பொருள் தேவைப்படுகிறது என்பதை ஒரு சிறு சோதனை மூலம் 
எளிதில் கண்டுபிடிக்கலாம் . 


இச் சோதனையைச் செய்ய கரைசலுடன் குறிப்பிட்ட அளவு 
வினைப்பொருளைச் சேர் , வடிகட்டி கிடைக்கும் வடிநீரை எடுத்துக் 
கொள் . ஒன்றிரண்டு மி.லி. வடிநீருடன் அதே வினைப்பொருளை , 
( NH4 ) CO ; சிறிதளவு சேர் . பிரித்தல் முழுமையாயிருந்தால் 
வீழ்படிவு உண்டாகாது . கரைசல் தெளிவாயிருக்கும் . மாறாக 


* தொகுதி || கார்பனேட்டுகள் NH4CI- இல் கரைகின்றன , ஏனென்றால் 
அம்மோனியம் குளோரைடு நீராற்பகுப்பின் காரணமாக அமிலப்பண்பு 
பெற்றுள்ளது . இந்த கார்பனேட்டுகள் அமிலங்களில் கரைகின்றன என்று 
முன்பே காட்டப்பட்டுள்ளது . 


தொகுதி II எதிர் அயனிகள் 


215 


வீழ்படிவு உண்டானால் ( கலங்கலாயிருந்தால் ) போதுமான அளவு 
வினைப்பொருள் எடுத்துக்கொள்ளப்படவில்லை என்று பொருள் . 
அப்படியிருந்தால் கரைசல் 

முழுவதற்கும் மேலும் வினைப் 
பொருளைச் சேர்த்து விழ்படிவடைதல் முழுமையான தா என்பதற்கு 
மீண்டும் சோதனை செய் , வீழ்படிவு உண்டாகாதவரை 
சோதனையைத் தொடர்ந்து செய் சிலதறுவாய்களில் முழுமையான 
வீழ்படிவடைதலுக்கான சிறப்பு சோதனைகள் தேவையற்றதாக 
இருக்கும் . ஏனென்றால் மிகையான வினைப் பொருள் உள்ளதை 
கரைசலின் நிறமும் , அதன் வினையும் , மற்ற அறிகுறிகளும் வீழ்படி 
வடைதல் முழுமையானது என்பதைக் காட்டிவிடுகின்றன . 
சான்றாக Ba ++ - ஐ Ba : CrO4- ஆக பிரிப்பதில் ( பகுதி 38-7 ) வினைப் 
பொருளின் ( K ,CO . ) காரணமாக கரைசல் ஆரஞ்சு மஞ்சளாவ 
தைக்கொண்டு வீழ்படிவடைதல் முழுமையானது என்றறியலாம் . 


ஹைட்ராக்சைடுகளை வீழ்படிவடையச் செய்ய 

உப்புடன் 
காரத்தைச் சேர்க்கவேண்டும் . சான்றாக 


Feal + 3KOH = | Fe ( OH ) 3 + 3KCI 


கரைசல் காரத்தன்மை உள்ளதாக மாறினால் மிகையான 
KOH உள்ளதென்று பொருள் ; வீழ்படிவடைதல் முழுமை 
யடைந்தது என்று முடிவு செய்யலாம் . 


பொதுவாக எந்த பிரித்தலிலும் பிரித்தல் முழுமையாக 
நடைபெற்றதா என்று ஏதாவதொரு முறையில் உறுதிசெய்ய 
வேண்டும் . அப்போது தான் பகுப்பாய்வின் முடிவுகள் சரியாக 
இருக்கும் . 


பிரித்தல் வினைகளில் வீழ்படிவடைதலுக்கான நிபந்தனைகளும் 
மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்துள்ளன . வீழ்படிவை வடிகட்டி 
நீக்கவேண்டும் . ஆனால் சில வினைகளில் உண்டாகும் வீழ்படிவுகள் 
மிகவும் நுண்மையாக ( fil ! ne ) உள்ளன . எனவே அவைகள் வடி 
தாளிலுள்ள துவாரங்களின் மூலம் புகுந்து வடிநீருடன் கலந்து 
அதை கலங்கலாக்கிவிடுகின்றன. சில வேளைகளில் இந்த கலங்கலை 
நீக்க முடியாது போய்விடுகிறது . அதே வடிதாளின் மூலம் 
திரும்பத் திரும்ப வடிகட்டினாலும் கலங்கலை நீக்கமுடியாது . 
வடிநீர் தெளிவாக இருந்தாலும் நுண்படிக வீழ்படிவுகளை வடி 
கட்டுவது மிகவும் மெதுவாக நடைபெறுகிறது . ஏனென்றால் 
வடிதாளின் துவாரங்களை இத்துகள்கள் அடைத்து விடுகின்றன. 


216 


பண்பறி பகுப்பாய்வு 


எனவே பிரிக்கும் வினைகளில் வீழ்படிவுகளின் 

துகள்கள் 
போதுமான அளவு பெரிதாக இருக்கவேண்டும் என்பது புலப் 
படுகிறது . வலிவு குறைந்த மிகத்தெவிட்டிய கரைசலிலிருந்து 
இத்தகைய வீழ்படிவைப் பெறலாம் . இது பகுதி 3 - இல் குறிப்பிடப் 
பட்டுள்ளது . இத்தகைய சூழ்நிலையில் படிக கருக்கள் குறைவா 
யிருக்கும் . எனவே பெரிய படிகங்கள் தோன்றுகின்றன . வீழ்படி 
வடைய வேண்டிய சேர்மத்தால் கரைசல் இலேசான மிகத் 
தெவிட்டிய நிலையை அடைய பின்வரும் நிபந்தனைகள் பூர்த்தி 
செய்யப்படுதல் வேண்டும் . 


( அ ) நீர்த்த கரைசலுடன் வீழ்படிவடையச் செய்யும் வினைப் 
பொருளின் நீர்த்த கரைசலைச் சேர்த்து வீழ்படிவைப் பெற 
வேண்டும் . 


( ஆ ) 


வினைப்பொருளை மெதுவாகச் சேர்க்கவேண்டும் 
சொட்டு சொட்டாக அல்லது மெல்லிய நீர்த்தாரையாக - அதே 
சமயத்தில் கரைசலை கண்ணாடித் தண்டினால் தொடர்ந்து கலக்க 
வேண்டும் . 


( இ ) கரைசலை சூடுபடுத்தி அல்லது தகுந்த வினைப்பொருளை 
சேர்த்து ( BasO4 • வீழ்படிவடையச் செய்வதில் HCI சேர்க்க 
வேண்டும் ) தோன்றும் சேர்மத்தின் கரைதிறனை அதிகரிக்க 
வேண்டும் . பின்னர் மிகையான வினைப்பொருளைச் சேர்த்தோ 
அல்லது மற்ற வழிகளிலோ இதன் கரைதிறனைக் குறைக்க 
வேண்டும் ; 

இல்லையென்றால் வீழ்படிவடைதல் முழுமையாக 
இராது . 

சிலவேளைகளில் வீழ்படிவடைதல் முழுமையடைவதற்கு 
முன்பு சிறிது நேரம் ஆகிறது . படிக வீழ்படிவுகளை வடிகட்டு 
முன்பு சிறிது நேரம் வைத்திருக்கவேண்டும் . வைத்திருப்பதால் 
வீழ்படிவின் துகள்கள் பெரிதாகின்றன. இது ஒரு நன்மையாகும் . 


சிறு படிகங்கள் பெரிய படிகங்களைவிட எளிதில் கரைகின்றன. 
என்று ஆராய்ச்சி காட்டுகிறது . ஆகையால் சிறு படிகங்கள் 
சீராகக் கரைகின்றன . பெரிய படிகங்கள் பெரிதாகின்றன. இச் 
செயல் 

முறைகளுடன் படிகமாகும் பொருளின் விரவுதல் 
( diffusion ) தொடர்பு கொண்டுள்ளது . அதிக 

அதிக வெப்பநிலையில் 
விரவுதல் வேகம் அதிகமாயுள்ளது . அப்போது மூலக்கூறுகளின் 
வேகம் அதிகமாயுள்ளது . குறைந்த வெப்பநிலையைவிட அதிக 
வெப்ப நிலையில் சிறிய படிகங்கள் மறைவதால் பெரிய படிகங்கள் 
வளர்வதன் வேகம் அதிகமாயுள்ளது . எனவே வீழ்படிவை வெது 


தொகுதி 11 எதிர் அயனிகள் 


217 


வெதுப்பான இடத்தில் வைத்திருப்பது நல்லது ; உதாரணமாக 
வீழ்படிவு உள்ள முகவையை நீர்த்தொட்டி மீது வைத்திருக்க 
லாம் . 


\ 


சில தறுவாய்களில் மேற்கண்ட எல்லா நிபந்தனைகளும் 
முக்கியமானவையல்ல , சிலவற்றை 

சில வேளைகளில் ஒதுக்கி 
விடலாம் . தொகுதி || எதிர் அயனிகளை வீழ்படிவடையச் செய்ய 
( NH4 ) , CO : - ஐ சொட்டு சொட்டாக சேர்ப்பதைவிட ஒரே 
தடவையாக உடனே ஊற்றிவிடலாம் . இப்படிச் செய்யலாம் , 
ஏனென்றால் வீழ்படிவடைதலுக்குப் பின் அம்மோனியம் கார்ப 
மேட்டை நீக்க வீழ்படிவை சிறிது நேரம் சூடு செய்ய வேண்டி 
யுள்ளது . 

இதன் காரணமாக வீழ்படிவு பெரிய படிகங்களா 
கிறது , அது உண்டானபோது எவ்வளவு நுண்மையாக இருந்த 
போதிலும் பரவாயில்லை. மாறாக வடிதாளின் மூலம் எளிதில் 
புகுந்து சென்றுவிடும் வீழ்படிவுகளான BasO4 அல்லது BaCrO4- ஐ 
கொதிக்கும் கரைசலில் வீழ்படிவடையச் 

செய்யவேண்டும் , 
வினைப்பொருளை சொட்டு சொட்டாகச் சேர்க்கவேண்டும் . 

தூள் போன்ற வீழ்படிவாக இருந்தால் அவைகள் கூழ் 
உண்டாக்கும் நாட்டம் பெற்றுள்ளன . இக்கூழ் வடிதாளின் 
மூலம் செல்லக்கூடியது என்பதை மனதில் கொள்ளவேண்டும் . 
இதைத் தடுக்க திரிதல் மின்பகுளி ( coagulating electrolyte ) 
ஒன்று கரைசலில் இருக்கவேண்டும் . ( பகுதி 41 - இல் முழுவதும் 
விளக்கப்பட்டுள்ளது ) . 

சூடான கரைசலில் வீழ்படிவடைதலை 
நிகழ்த்தவேண்டும் . 


வீழ்படிவடைதல் முழுமையாக இருந்தால் வீழ்படிவை படிய 
வைத்து அடுத்தாற்போல் வடிகட்டவேண்டும் . இச்செயல் 
முறையை விரைவில் செய்ய பின்வருமாறு நிகழ்த்தவேண்டும் . 


முதலில் தகுந்த அளவுள்ள வடிதாளைப் புனலில் பொருத்து . 


பயன்படுத்த வேண்டிய 

வடிதாளின் அளவு அங்கு 
வடிகட்டப்படும் வீழ்படிவின் அளவைப் 

பொருத்துள்ளது . 
வடிகட்டப்படும் திரவத்தைப் பொருத்தல்ல . பெரிய வடிதாள் 
தகுந்ததல்ல , இதை மீண்டும் கழுவி பரப்புக்கவர்ச்சி அடைந்த 
பொருளை நீக்கவேண்டியிருக்கும் . எனவே பெரிய வடிதாளா 
யிருந்தால் கழுவுவதற்கு அதிக நேரமாகும் . மாறாக மிகச்சிறிய 
வடிதாளையும் பயன்படுத்தக்கூடாது , ஏனென்றால் வீழ்படிவை 
நன்கு கழுவ இயலாது (கீழே பார் ) . எச்சூழ்நிலையிலும் வடிதாளின் 
கன அளவில் பாதிக்குமேல் வீழ்படிவு இருக்கக்கூடாது . 


218 


பண்பறி பகுப்பாய்வு 


வடிகட்டுவதற்குப் பயன்படும் வடிதாள் சதுரமான காகிதத் 
துண்டிலிருந்து வெட்டப்பட்டதாகும் . 

வடிதாளை தயாரிக்க 


| 


| 


படம் 18. வடிதாளை தயாரித்தல் 


படம் 19. வடிகட்டுதல் 


Hum 


காகிதத்துண்டை இரண்டாக மடி . மறுபடியும் முதல் மடிப்பிற்கு 
செங்கோணத்தில் மற்றொரு தடவை மடி . இப்போது முதலில் 

எடுத்துக்கொண்ட தாளில் கால் 
பங்கு அளவில் மடிக்கப்பட்ட தாள் 
இருக்கும் . இதை வில் 

நெடுக 
கொண்டு வெட்டி வட்டக் கோணப் 
பகுதியைப் பெறலாம் . இதில் ஒரு 
மடிப்பை மற்ற மூன்று மடிப்புகளி 
லிருந்து பிரித்து கிடைக்கும் கூம்பு 
வடிவதாளை 

புனலில் பொருத்து . 
இந்தக் காகிதக் கூம்பு புனலின் 
பரப்பு முழுவதும் நன்கு பொருந்த 
வேண்டும் . பொருந்தவில்லையானால் 
காகித மடிப்புகளை நகர்த்தி கூம்பின் 
அடிப்பாகத்தைப் பெரியதாக்கி அல் 
லது சிறியதாக்கி நன்கு பொருத்த 
வேண்டும் . கூம்பு சரியாகப் பொருந் 
தினால் புனலினுள் வைத்து ஈரமாக்கி 

புனலின் கண்ணாடிப் பரப்பில் நன்கு 
படம் 20. கழுவு சீசா பதியுமாறு சுத்தமான விரலினால் 


தொகுதி II எதிர் அயனிகள் 


219 


அழுத்து . புனலுக்கும் காகிதத்திற்கும் இடையில் காற்றுக்குமிழி 
கள் இருக்கக்கூடாது . இப்படிச் செய்தால் புனலின் தண்டு முழுவ 
தும் வடி நீரால் நிரப்பப்படுகிறது . இது புனலிலுள்ள திரவத்தை 
அதன் எடையை கீழ்நோக்கி இழுக்கிறது . மாறாக வடிதாள் நன்கு 
பொருந்தவில்லையென்றால் புனலின் தண்டுக்குச் செல்லும் காற்றுக் 
குமிழி வடிநீர் கீழிறங்கும் வேகத்தைக் குறைக்கிறது . 

சிதறலை தடுக்க முகவையின் முனையைத் தொட்டுக் கொண்டு 
கீழ்நோக்கியுள்ள கண்ணாடித்தண்டின் மூலம் திரவத்தை ஊற்று , 
( படம் 19 ) . இதே காரணத்திற்காக புனல் தண்டின் சரிவானமுனை 
முகவையின் பக்கத்தைத் தொட்டுக்கொண்டிருக்கும்படி வைத்து 
வடிநீரை சேகரிக்க வேண்டும் . வடிகட்டுதல் துரிதமாக நடை 
பெற முதலில் தெளிவான திரவத்தை வடிதாளுக்கு ஊற்ற 
வேண்டும் , கடைசியில் தான் வீழ்படிவை மாற்றவேண்டும் . 

வடிகட்டலுக்குப்பின் வடிதாளில் உள்ள வீழ்படிவை கழுவ 
வேண்டும் . ஏனென்றால் எக்கரைசலில் வீழ்படிவு நிகழ்ந்ததோ 
அக்கரைசலும் வீழ்படிவுடன் இருக்கும் . இக்கரைசல் மற்ற எதிர் 
அயனிகளையும் கொண்டிருக்கும் . எனவே இதை வீழ்படிவிலிருந்து 
நீக்கிவிடவேண்டும் . இல்லையென்றால் பிரித்தல் முழுமையான 
தாகாது . மேலும் இக்கரைசல் மிகையான வீழ்படிவடையச் 
செய்யும் வினைப்பொருளைக் கொண்டிருக்கும் . பரப்புக்கவர்ச்சியால் 
சேர்ந்த மாசுகளை நீக்குவதும் கழுவுவதன் மற்றொரு நோக்க 
மாகும் . 

வழக்கமாக வாலைவடிநீரினால் வீழ்படிவைக் கழுவுகிறோம் . 
வெப்பநிலை அதிகரித்தால் திரவத்தின் பாகுத்தன்மை ( viscosity ) 
குறைகிறது . எனவே சூடான திரவம் துரிதமாக வடிகட்டப் 
படுகிறது . ஆகையால் பொதுவாக சூடான திரவம் ( வேறுமாதிரி 
சொல்லப்பட்டாலன்றி ) வடிகட்டுதலுக்கு பயன்படுகிறது . 
சான்றாக 20 ° வெப்பநிலையுள்ள நீரைப்போல் இரண்டு மடங்கு 
அதிகமான வேகத்துடன் 100 ” வெப்பநிலையுள்ள நீர் வடிகட்டப்படு 
கிறகு . 

0 ° வெப்பநிலையிலுள்ள நீரைப்போல் நான்கு மடங்கு 
வேகத்துடன் 100 % வெப்பநிலையிலுள்ள நீர் வடிகட்டப்படுகிறது . 
சிலவேளைகளில் தூய்மையான நீரை பயன்படுத்தினால் 

கூழ் 
உண்டாகி வடிதாளின் மூலம் கீழிறங்கிவிடுகிறது ( விவரங்களுக்கு 
பகுதி 41 -ஐ பார்க்க) . அத்தறுவாய்களில் தூயநீரினால் வீழ்படிவை 
கழுவக்கூடாது . மின்பகுளிக் கரைசலால் கழுவவேண்டும் . 
வழக்கமாக அம்மோனியம் உப்புக் கரைசலால் கழுவவேண்டும் , 
ஏனென்றால் மேற்பட்ட பகுப்பாய்வில் அம்மோனியம் அயனி 
குறுக்கிடுவதில்லை . 


220 


பண்பறி பகுப்பாய்வு 


மீது 


படம் 20 - இல் காட்டப்பட்டுள்ள கழுவு சீசாவில் வழக்கமாக 
கழுவும் திரவம் எடுத்துக்கொள்ளப்படுகிறது . கழுவு சீசாவின் 
குட்டையான குழாயின் மூலம் காற்றை வாயினால் ஊதி நீண்ட 
குழாயின் கூரானமுனை மூலம் மெல்லிய நீர்த்தாரை வேகமாக 
வெளிப்படுகிறது . இதை வடிதாளிலுள்ள வீழ்படிவின் 
செலுத்தவேண்டும் . 

வடிதாளை கழுவும் திரவத்தால் மீண்டும் நிரப்பும் முன்பு 
முதலில் சேர்த்த திரவம் முழுவதும் வடிந்துவிட்டிருக்க வேண்டும் . 
வடிதாளில் 

எஞ்சியுள்ள மாசுகள் வேகமாகக் குறைவதால் 
கழுவுதல் வேகம் கணிசமான அளவு அதிகரிக்கிறது . 


படிக வீழ்படிவுகளாயிருந்தால் வடிதாளை நான்கு அல்லது 
ஐந்து தடவை கழுவும் திரவத்தினால் நிரப்பினால் போதும் . 
தூள்போன்ற வீழ்படிவுகளை நீண்டநேரம் கழுவவேண்டியுள்ளது , 
ஏனென்றால் கரைசலிலுள்ள கரைந்த பொருள்கள் அதிகமாக 
பரப்புக்கவர்ச்சி அடைகின்றன . 


வடிதாளை 


வீழ்படிவுகளை மிகவும் அதிகமாகக் கழுவவேண்டிய அவசிய 
மில்லை . சான்றாக இங்கு தொகுதி I- இன் எதிர் அயனிகள் 
தொகுதி II எதிர் அயனிகளை கண்டறிவதில் குறுக்கிடுவதில்லை . 

ஒன்றிரண்டு தடவை கழுவினால் போதுமானது . 
மற்ற தறுவாய்களில் 

அடுத்தாற்போல் வரும் வினைகளில் 
குறுக்கிடும் அயனிகள் வடிநீரில் இல்லாதவரை கழுவுதலை தொடர 
வேண்டும் . வடி நீரை தூய்மையான சோதனைக்குழாயில் அடிக்கடி 
எடுத்துக்கொண்டு தகுந்த வினைப்பொருளுடன் வினைப்படுத்தி 
நீக்கவேண்டிய அயனி உள்ளதா என்றறிய வேண்டும் . எனவே 


* இது பின்வரும் எண்மான எடுத்துக்காட்டால் விளக்கலாம் . ஒவ் 
வொரு தடதையும் 10 மி.லி. நீரை வடிதாளின் மீது ஊற்றவேண்டும் . 
9 மி.லி வடிந்தபிறகு 1 மி.லி.வீழ்படிவுடனும் வடி தாளின் துவாரங்களிலும் 
தங்கிவிடும் . நீக்கவேண்டிய மாசுகள் தொடக்கத்தில் 0.1 கி . இருந்தால் 
அப்போது - 

நீங்கியது எஞ்சியுள்ளது 
முதல் கமுவுதலுக்குப் பின் 

109 கி 

001 - கி 
இரண்டாவது கழுவுதலுக்குப் பின் 0.009 கி . 

0001 கி 
மூன்றாவது கழுவுதலுக்குப் பின் 0.0005 கி 

0.00018 
நான்காவது கழுவுதலுக்குப் பின் 0.00009A 

0.00001 கி 
இம்முறையில் கழுவுவதன் நன்மைகள் தெளிவான விஷயமே . 

இதற்கு மாறாக திரவத்தில் பாதி வடிந்தபின் மறுபடியும் வடிதாளை 
நிரப்பினால் இவ்விகிதம் 1 / ! 0 க்குப் பதில் ,3 - ஆக அதிகரிக்கிறது . கழுவு 
தலுக்கு நீண்ட நேரம் ஆகிறது . 


தொகுதி II எதிர் அயனிகள் 


221 


வீழ்படிவை கழுவுதலை ஒதுக்கிவிட இயலாது . வடிகட்டுவதை 
விரைவில் முடிக்க கழுவாமல் விட்டுவிடக் கூடாது . ஆனால் 
உண்மையில் பகுப்பாய்வு தாமதமாகிறது . ஏனென்றால் 

புற 
அயனிகளை வீழ்படிவிலிருந்து முழுவதும் நீக்காமல் விட்டுவிடு 
வதால் பல சோதனைகள் தெளிவற்ற குழப்பமான முடிவுகளை 
தருகின்றன . இவ்விதம் பகுப்பாய்வு தவறாகி விடுவதால் மீண்டும் 
செய்யவேண்டியுள்ளது . 


எனவே வீழ்படிவை கழுவி கிடைக்கும் வடிநீரை ஒருதனி 
கலத்தில் சேகரித்து கடைசியில்தான் விலக்கவேண்டும் . 


கழுவப்பட்ட வீழ்படிவை தகுந்த வினைப்பொருளில் கரைக்க 
வேண்டும் . இது எளிதில் கரைந்தால் வடிதாளிலிருந்து வீழ்படிவை 
நீக்காமல் கரைக்கப்படுகிறது . இல்லையென்றால் வடிதாளிலிருந்து 
வீழ்படிவை கண்ணாடித்தண்டால் அல்லது துடுப்பினால் ( spatula ) 
வீழ்படிவை முதலில் நீக்கிவிடவேண்டும் . முடிவில் கழுவு சீசா 
விலிருந்து நீர்த்தாரையை வீழ்படிவுமீது செலுத்தி கழுவி கரைக்க 
வேண்டிய பாத்திரத்தில் சேகரித்துக்கொள்ளவேண்டும் . 


35. Ba ++ எதிர் அயனியின் வினைகள் 


1 , பொட்டாசியம் டைகுரோமேட் , K2Cr8O7 , மஞ்சள் நிற 
வீழ்படிவாக BaCrO4- ஐ Ba ++ - டன் கொடுக்கிறது . எதிர்பார்ப்பது 
போல் BaCrgOr- ஐ கொடுப்பதில்லை. பொட்டாசியம் டைகுரோ 
மேட் கரைசலில் Gr , O7-- அயனிகள் மட்டுமல்லாது Creo4- 
அயனிகளும் உள்ளதுதான் இதற்குக்காரணம் . CrzO --அயனிகள் 
நீருடன் வினைப்படுவதால் CrO -- அயனிகள் உண்டாகின்றன . 


Crgo / -- + H , O --- 2CrO4 -- + 2H + 
BaCr , O-இன் கரைதிறன் பெருக்கத்தை அடையுமுன்பு 
BaCrO4- இன் கரைதிறன் மேற்படும் அளவிற்கு CrO .- 
அயனியின் செறிவு அதிகமாயுள்ளது . எனவே BaCrO , வீழ்படி 
வடைகிறது . 

2CrO .-- + 2Ba = + 2BaCrO4 
இந்த இரண்டு சமன்பாடுகளையும் கூட்டி ( 2Cro , --- ஐ நீக்கி ) 
வினையின் மொத்த சமன்பாட்டை எழுதலாம் . 

Cr , 07 -- + 2Ba +++ H , 0--2BaCrO4 + 2H + 


222 


( 


பண்பறி பகுப்பாய்வு 


இச்சமன்பாட்டை மூலக்கூறு அளவு முறையில் எழுதினால் 


K , Crz0 / + 2BaCle + H , 0 - > 2BadrO4 + 2KCl + 2HCI 


BaCrO4 வீழ்படிவு வீரியமிக்க அமிலங்களில் கரைகின்றன . 
ஆனால் அசிட்டிக் அமிலத்தில் கரைவதில்லை ( சோதித்துப்பார் ) . 
வீரியமிக்க அமிலம் ( HCI ) உண்டாவதனால் இவ்வினை முழுமையாக 
நடைபெறுவதில்லை . இருப்பினும் இவ்வினை முழுமையாக நடை 
பெற , Ba ++ முழுவதையும் வீழ்படிவடையச்செய்ய K , CreO7- டன் 
CHSCOONa- ஐயும் சேர்க்கவேண்டும் . அப்போது வீரியமிக்க 
அமிலம் ( HCI ) அசிட்டிக் அமிலத்தால் பதிலீடு செய்யப்படுகிறது 
( பகுதி 30 ) . அசிட்டிக் அமிலத்தில் BACrO4 கரைவதில்லை. 


CH , COONa + HCI = CH3COOH + Naal 


மிகையான சோடியம் அசிட்டேட் எடுத்துக்கொண்டால் 
அதில் 

ஒரு பகுதி வினைப்படாமல் எஞ்சியிருக்கும் . அதாவது 
அசிட்டேட் தாங்கல் கலவை தோன்றும் . வினையினால் H + 
அயனிகள் தோன்றினாலும் pH நிலையாக உள்ளது . pH மாறாமல் 
5 உள்ளது . BaCrO4 வீழ்படிவடைய இந்த நிலையான pH தேவை . 


Sr++ , Ca ++ அயனிகள் K2Creo / - ஆல் வீழ்படிவடைவதில்லை, 
ஆகையால் Ba - ++ ஐ கண்டறிவதில் அவைகள் குறுக்கிடுவதில்லை . 
இவ்வினையால் Ba ++ கண்டறிவதுமட்டுமல்லாமல் Sr ++ , Ca - ++ 
லிருந்து பிரிக்கவும் பயன்படுகிறது . 


பேரியம் உப்புக்களின் கரைசல்களுடன் பொட்டாசியம் 
குரோமேட்டைச் சேர்த்தாலும் BaCrO4 வீழ்படிவடைகிறது . 
இருப்பினும் Sr++ - டனும் K.GO, மஞ்சள் நிற வீழ்படிவை 
கொடுக்கிறது . ஆனால் இது அசிட்டிக் அமிலத்தில் கரைவதால் 
Ea ) - னின்று மாறுபட்டுள்ளது . ஆகையால் SrCrO4 உண்டா 
வதைத் தடுக்க இவ்வினையை அசிட்டிக் அமிலத்தின் முன்னிலையில் 
நிகழ்த்தவேண்டும் , அசிட்டிக் அமிலத்தின் H + அயனிகள் CrO4- 
அயனிகளுடன் சேர்ந்து HCro : - நேர் அயனிகளைக் கொடுக் 
கின்றன . Cro : -- அயனிகளின் செறிவைக் குறைக்கின்றன . 
எனவே அயனிப் பெருக்கம் [ Sr ++ ] - [ CrO : -- ] SrCrO4- இன் கரை 
திறன் பெருக்கத்தை எட்டுவதில்லை , SrGro : - ம் வீழ்படிவடைவ 
தில்லை . மாறாக குறைவாகக் கரையும் பேரியம் குரோமேட்டின் 
கரைதிறன் பெருக்கம் அசிட்டிக் அமிலத்தின் முன்னிலையிலேயே 


தொகுதி II எதிர் அயனிகள் 


223 


மேலோங்கி விடுகிறது , எனவே அசிட்டிக் அமிலத்தால் வீழ்படி 
வடைதல் தடுக்கப்படுவதில்லை . 


2. சல்பூரிக் அமிலமும் கரையும் சல்பேட்டுகளும் ( SO ; -- 
அயனிகள் ) Ba ++ - டன் BasO : - ஐ வெண்ணிற வீழ்படிவாக 
கொடுக்கின்றன . 


Ba ++ + SO : -- 


- 


+ Bas04 


| 


IASO , வீரியங் குறைந்த அமிலத்தின் சுமாரான கரைதிறனுள்ள 
உப்பாக இருப்பதால் அமிலங்களில் கரையாமல் உள்ளது ( இதை 
சோதித்துப் பார் ) . BasO : - ஐ கரைக்க முதலில் இதை BaCO3- ஆக 
மாற்று ; பின்னர் Bados- ஐ ஒரு அமிலத்தில் கரை . 


Baso . + Nag CO : -- Bacos + NazSO4 


BaCO3 + 2 CH , COOH = ( CHgCOO ) , Ba + HqO + Cost 


இதை நடைமுறையில் நிகழ்த்த BaSO -ஐ பூரித சோடியம் 
கார்பனேட்டு 

கரைசலுடன் பகுதி 38-3 பார் ) சூடு செய் 
( ஈரச் சோதனை ). 


இருப்பினும் BaSO4 , BaCls- ஐ விட குறைவாக கரைவதால் 
இவ்வினை மீளும் தன்மை உடையதாயிருக்கிறது ( பகுதி 29 ) . 
வீழ்படிவை திரும்பத் திரும்ப NayCO , கரைசலுடன் வினைப் 
படுத்தித்தான் இவ்வினையை முழுமையாக நிகழ்த்தமுடியும் .. 
வீழ்படிவிலிருந்து திரவத்தை வடித்து நீக்கிவிட்டு ( வினையில் 
உண்டான சல்பேட்டு அயனிகளை SO -- கொண்ட கரைசலை ) 
வீழ்படிவுடன் மீண்டும் புதிதாக NazCO , கரைசலை சேர்க்க 
வேண்டும் . இதை சில தடவைகள் திரும்பத் திரும்ப செய்ய 
வேண்டும் . 


பேரியம் சல்பேட்டுடன் 5-6 மடங்கு 

Napcos , K, Co, 
கலவையை சேர்த்து ஒரு மூசையில் எடுத்துக்கொண்டு உருக்கி 
( உலர் முறை ) கார்பனேட்டாக மாற்றலாம் . கார்பனேட்டுகளின் 
கலவை தனி கார்பனேட்டுகளைவிட குறைவான வெப்பநிலையில் 
உருகுகிறது . மூசையிலுள்ள பொருள் உருகிய பிறகு குளிரவை . 
இதை நீருடன் சேர்த்து ஒரு தொட்டியில் வைத்து வீழ்படிவு 
தூளாகும் வரை 

செய் . வினையின்போது உண்டான 
NagsO4- ம் Kgso- ம் நீரில் கரைகின்றன ; BaCO ; கரையாமல் 


224 

பண்பறி பகுப்பாய்வு 
உள்ளது . கரையாததை கரைசலிலிருந்து பிரித்தெடுத்து நன்றாகக் 
கழுவி * அமிலத்தில் கரைக்க வேண்டும் . 
3. அம்மோனியம் ஆக்சலேட் ( NH4 ) , C , 04 , 

ஆக்சாலிக் 
அமிலத்தின் அம்மோனியம் உப்பு Ba ++ - டன் வெண்ணிற வீழ்படி 
BaC , O4- ஐ கொடுக்கிறது . 

ஆக்சாலிக் 

அமிலத்தின் 
உள்ளமைப்பு வாய்பாடு COOH | 


வாக 


boon 


COOH 


Ba ++ + C2O4- = * BaCh04 
இவ்வீழ்படிவு HCI HNO ;; ஆகியவற்றிலும் , CH3COOH- டன் 
கொதிக்கவைக்கும்போது கரைந்துவிடுகிறது . 

4. டைசோடியம் ஹைட்ரஜன் பாஸ்பேட் ,N3, HPO ,, B4 ++ - டன் 
வெண்ணிற வீழ்படிவாக HCI , HNO ;, CH , COOH- களில் 
கரையக்கூடிய BaHPO4- ஐ கொடுக்கிறது . 

Ba ++ + HPO4 + BaHPOAL 
எரிகாரங்கள் அல்லது அம்மோனியா முன்னிலையில் இவ் 
வினையை நிகழ்த்தினால் HPO4- அயனிகள் PO ; --- ஆக மாறி 
நடுநிலை உப்பு வீழ்படிவடைகிறது . 

HPO4 -- + OH- = PO4 --- Hz0 
3Ba ++ + 2PO4 --- = | Bag( PO4 ) 

இவ்வீழ்படிவும் BaHPOH 
போல் அமிலங்களுடன் வினைப் 
படுகிறது . 

5 நுண்படிக ஆய்வு முறை : 
ஒரு கண்ணாடித் தட்டில் இலே 
சான அமிலத்தன்மையுள்ள பேரி 
யம் உப்புக் 

கரைசலை 
+ 

சொட்டு எடுத்துக் கொண்டு 
படம் 21 . 

சிறிது 

சூடுசெய் . கண்ணாடித் 
Ba ( SiF6 ) -இன் படிகங்கள் 

தண்டின் முனையால் ( NH , ) [ SiF ;] 
அம்மோனியம் ஃபுளுவோசிலிகேட் ** படிகம் ஒன்றை உடே 


ன 


* இல்லையென்றால் வீழ்படிவை கரைக்கும்போது சில Ba ++ அயனிகள் 
கழுவுதலால் நீக்கப்படாத So; - 

அயனிகளுடன் சேர்ந்து மீண்டும் வீழ் 
படிவைக் கொடுக்கின்றன . 

ஃபுளுவோசிலிசிக் அமிலத்தின் உப்பு , Ha [ SiF6] . 


தொகுதி 11 எதிர் அயனிகள் 


225 


சேர் . அப்போது Ba [ SiFs ] படிகங்கள் தோன்றுகின்றன. இவை 
கள் ஊசி அல்லது லென்ஸ் வடிவத்தில் கொத்துக் கொத்தாக 
உள்ளன . ( படம் 21 ) 0.1 us அளவு Ba ++ வரை இம்முறையால் 
கண்டறியலாம் . இச்சோதனையின் விளாவுதல் எல்லை 1 : 10,000 . 


Ba++ - ஐ கண்டறிவதில் Sr ++ , Ca ++ அயனிகள் குறுக்கிடுவ 
தில்லை. ஆனால் மிகுந்த அளவில் இருக்கக்கூடாது . தனி Hal 
அல்லது HNO3 இருக்கக்கூடாது - 


6. சுடர் சோதனை : BaCle , Ba( NO ) போன்ற எளிதில் 
ஆவியாகும் பேரியம் உப்புக்கள் நிறமற்ற சுடருக்கு மஞ்சளோடிய 
பச்சை நிறத்தைக் கொடுக்கின்றன . 


36. Sr ++ எதிர் அயனியின் வினைகள் 


1. சல்பூரிக் அமிலமும் கரையும் சல்பேட்டுகளும் Sr ++ அயனி 
களுடன் அமிலங்களில் கரையாத ( ஏன் ) SrSO4 . ஐ வெண்ணிற 
வீழ்படிவாக கொடுக்கின்றன . BasO ; - ஐ கரைத்த முறையிலேயே 
இதையும் கரைக்கலாம் . SrSO4- ஐ விட SICO ,, - இன் கரைதிறன் 
குறைவாயிருப்பதால் சல்பேட்டை கார்பனேட்டாக மாற்றுவது 
மிகவும் எளிது , BasO4- ஐ 

மாற்றுவதைவிட 
( பகுதி 29 ) . 


எளிது 


2. ஜிப்சம் நீர் CasO , 2H2O -இன் பூரிதக் கரைசல் ( நீர்க் 
கரைசல் ) Sr ++ அயனியுடன் SrSO4- ஐ வீழ்படிவாக ( அல்லது 
கலங்கலாக ) கொடுக்கிறது . 


ஜிப்சம் நீரில் குறைவாக இலேசாக கரைந்த போதிலும் 
இதன் கரைதிறன் பெருக்கம் ( 6-1x10-5 ) கணிசமான அளவு 
SrSO4- இன் ( 2.8x 10-7 ) கரை திறன் பெருக்கக்தைவிட அதிகமா 
யுள்ளது . பூரித CasO , கரைசலிலுள்ள SO4-- அயனிச் செறிவே 
SrSO ; - இன் கரைதிறன் பெருக்கத்தைவிட மேலோங்குவதற்கு 
போதுமானதாயுள்ளது . இருப்பினும் SO ; -- செறிவு மிகக் 
குறைவாக உள்ளதால் வினையின் 

காரணமாக அதிகமான் 
வீழபடிவு உண்டாவதில்லை . SrSOA வழக்கமாக தாமதித்து 
உண்டாவதால் ( மிகத் தெவிட்டிய கரைசல் உண்டாவதால் ) 
இலேசான கலங்கல்தான் ஏற்படும் . கரைசலை சூடுபடுத்தினால் 
கலங்கல் விரைலில் தோன்றுகிறது . BasO4- இன் கரைதிறன் 
பெருக்கம் ( 1.1X10-10 ) SrSO4- னுடையதை விட குறைவாக 

15 


226 


பண்பறி பகுப்பாய்வு 


இருப்பதால் பேரியம் உப்புக்களும் ஜிப்சம் நீருடன் BasO4 கொடுக் 
கின்றன , கலங்கல் தோன்றுகிறது . ஆனால் இங்கு கலங்கல் உடனே 
தோன்றுகிறது . * ஆகையால் Ba ++ - ஐ நீக்கிய பிறகு Sr++ - க்கு 
மட்டுந்தான் Caso , பயன்படுத்தி சோதனை செய்யலாம் . 


3. டைசோடியம் ஹைட்ரஜன் பாஸ்பேட் ,, Nag HPO) , 
Sr ++ - டன் வெண்மையான வீழ்படிவாக ஸ்டிரான்ஷியம் 
ஹைட்ரஜன் பாஸ்பேட்டை கொடுக்கிறது . இது அமிலங்களில் 
கரையக் கூடியது ( அசிட்டிக் அமிலம் உட்பட ) . 


* 


Sr +++ HPO -- = | SrHPO , 


Sr ++ டன் 


4. அம்மோனியம் ஆக்சலேட் , ( NH ) CON, 
வெண்ணிற வீழ்படிவை கொடுக்கிறது . 


Sr ++ + C , 0 .-- = + SrC : 04 


5. Sr + , Ba ++ ஆகியவற்றைச் சோடியம் ரோடிசொனேட் 
Na2CO : சொட்டு சோதனையால் கண்டறிதல் , ** வடிதாளில் நடு 
நிலை ஸ்டிரான்ஷியம் உப்புக் கரைசல் ஒரு சொட்டை வைத்து 
அத்துடன் ஒரு சொட்டு சோடியம் ரோடிசொனேட் நீர்க் 
கரைசலை 

சேர் . தாளில் ஸ்டிரான்ஷியம் ரோடிசொனேட் 
வீழ்படிவு SrC : 0 ; உண்டாவதால் செம்பழுப்பு நிறபொட்டு 
உண்டாகிறது . ஒரு சொட்டு நீர்த்த HCI- இல் நனைத்தால் 
வீழ்படிவு கரைகிறது , பொட்டும் மறைகிறது . 


Ba ++ அயனியும் அதேபோல் செம்பழுப்பு நிற வீழ்படிவாக 
BaCkOs- ஐ ரோடிசொனேட்டுடன் கொடுக்கிறது . ஆனால் இதை 
ஸ்டிரான்ஷியம் ரோடிசொனேட்டிலிருந்து எளிதில் பிரித்தறி 
யலாம் . ஏனென்றால் HCL இதை ரோஜா சிவப்புநிற அமில 
பேரியம் ரோடிசொனேட்டாக மாற்றிவிடுகிறது . 


தொகுதி II , I- இன் மற்ற எல்லா எதிர் அயனிகளின் 
முன்னிலையில் ( மற்ற எந்த தொகுதியின் எதிர் அயனிகள் இருக்கக் 


* SrSO4 , BasO4 வீழ்படிவுகள் உண்டாவதன் வீதம் இவைகளின் கரை 
திறன் பெருக்கங்களை பட்டும் பொருத்தில்லாமல் Sr ++ , Ba ++ ஆகியவற் 
றின் செறிவுகளையும் சார்ந்துள்ளது . 
* இதன் உள்ளமைப்பு வாய்பாடு 

NaOC- CO-CO 


Nao - d - co - lo 


தொகுதி II எதிர் அயனிகள் 


227 


கூடாது ) Sr ++ , Ba ++ ஆகியவற்றை கண்டறிய இது தகுந்த 
சோதனையாகும் . 


சோதிக்கவேண்டிய நடுநிலைக் கரைசலை 

துண்டு 
காகிதத்தில் ஒரு சொட்டு ரோடிசொனேட் கரைசலைச் சேர் . 
அதன் அருகில் ஒரு சொட்டு ரோடிசொனேட் கரைசலை வைத்து 
நிறங்களை ஒப்பிடு . இரண்டும் ஒத்திருந்தால் Ba ++ , Sr ++ இரண்டும் 
இல்லையென்று பொருள் . செம்பழுப்பு நிற பொட்டு தோன்றினால் 
0.5 N HCI ஒருசொட்டை ( செறிவு மிகுந்ததல்ல ) * சேர்த்து 
ஈரமாக்கு . பொட்டின் நிறம் நீங்கினால் Ba + - இல்லை , Sr ++ உள்ளது 
என்று பொருள் . பொட்டு சிவப்பு நிறம் அடைந்தால் ( சரியாகச் 
சொன்னால் ஊதா நிறம் ) Ba ++ 

உள்ளது . 

அத்தறுவாயில் 
Sr ++ - க்கு பின்வருமாறு.சோதனை செய் . ஒரு துண்டுக் காகிதத்தை 
KgCrO ,- இல் நனை , தாளின் நடுவில் ஒரு சொட்டு அறியவேண்டிய 
கரைசலை வை . அப்போது Ba ++ ரோடிசொனேட்டுடன் வினைப் 
படாத BaCO/ - ஐ கொடுக்கிறது . வீழ்படிவடைதல் முழுமை 
யானது என்பதை உறுதி 
செய்ய மீண்டும் KgCrO4 
இல் நனை . 

பின்னர் ஒரு 
சொட்டு ரோடிசொ 
னேட்டை அத்துடன் சேர் . 
Sr ++ இருந்தால் , பொட்டு 
செம்பழும்பு நிறமும் இல்லை 
யென்றால் , ஆரஞ்சு நிறமும் 
தோன்றுகின்றன ( ஒரு 
சொட்டு வினைப்பொருளை 
தாளின் 

மீது வைத்தால் 
உண்டாகும் கட்டுப்படுத் 
தும் பொட்டின் நிறம்) . 
6. நுண்படிக ஆய்வு 

படம் 22. KaSr [ Cu ( NO2 ) 6) - இன் 
சோதனை :கண்ணாடித்தட்டில் 

படிகங்கள் 
ஒரு சொட்டு ஸ்டிரான்ஷியம் உப்புக் கரைசலை எடுத்துக் கொண்டு 
ஆவியாக்கு . உலர்ந்த திண்மத்தை ஒரு சொட்டு 2 % Cu ( NO :) 
கரைசலில் கரைத்து மீண்டும் ஆவியாக்கு . குளிர்ந்தபோது இரண்டு 


* Ba ++ - இன் அளவு குறைவாயிருந்தால் செறிவு மிகுந்த அல்லது 
அதிக அளவு HCI-ஐ சேர்க்கும்போது பொட்டின் நிறம் மறைகிறது . எனவே 
Ba ++ - ஐ தவற விட்டுவிட வேண்டியிருக்கும் என்பதை உணர வேண்டும் . 
ஐயம் ஏற்பட்டால் Ba ++ - க்கு K2CrO4-டன் தனியாக ஒரு சோதனை செய் 
வது நல்லது . 


228 


பண்பறி பகுப்பாய்வு 


கன 


சொட்டு 0.05N அசிட்டிக் அமிலத்தையும் ஒரு சில KNO , படிகங் 
களையும் தெளிவான கரைசலுடன் சேர் . சில நிமிடங்கள் கழித்து 
( இலேசாக சூடு செய்தால் விரைவில் ) மும்மை நைட்ரைட்டின் 
K_Sr [ Cu ( NO- ) ] சிறிய நீல - பச்சை சதுர படிகங்கள் 
தோன்றுகின்றன ( படம் 22 ) . விளாவுதல் எல்லை 1 : 10,000 . வேறு 
பட்ட வடிவமுள்ள படிகங்கள் ( பச்சை நிறம் ) Ba ++ . Ca ++ - க்கு 
கிடைக்கின்றன , 

7. சுடர் சோதனை . எளிதில் ஆவியாகும் ஸ்டிரான்ஷியம் 
உப்புக்கள் நிறமற்ற சுடருக்கு தனிச்சிறப்புடைய ஆழ்ந்த சிவப்பு 
நிறத்தை கொடுக்கின்றன . 


37. கால்சியம் எதிர் அயனியின் வினைகள் 


1. அம்மோனியம் ஆக்சலேட் , ( NH , ) , C , 04, Ca ++ - டன் 
CaC.O4- ஐ வெண்மையான வீழ்படிவாக கொடுக்கிறது . 
கனிம அமிலங்களில் கரைகிறது . ஆனால் அசிட்டிக் அமிலத்தில் 
கரைவதில்லை . 


Ca ++ + C2O ;-- 


CaC2O 


Ca ++ - இன் முக்கியமான பண்பறி பகுப்பாய்வு சோதனையான 
இவ்வினையில் Ba ++ , Sr++ அயனிகள் குறுக்கிடுகின்றன . முன்பே 
காட்டியது போல் Ba ++ , Sr ++ அயனிகளும் Ca ++ - ஐ போலவே 
( NH ) , Ca0 ; -டன் வீழ்படிவை கொடுக்கின்றன . கால்சியம் 
ஆக்சலேட் வீரியமிக்க அமிலங்களில் கரைகிறது , ஆனால் அசிட்டிக் 
அமிலத்தில் கரைவதில்லை . இதற்கு பின்வரும் காரணத்தை 
கூறலாம் . 


பகுதி 28 - இல் காட்டியதுபோல் வீழ்படிவு கரையவேண்டு 
மானால் , அது கொடுக்கும் ஒருவகை அயனிகள் கரைப்பதற்கு 
பயன்படும் வினைப்பொருள் கொடுக்கும் , மற்றொரு வகை அயனி 
களுடன் சேர்ந்து குறைவான 

பிரிகை வீதம் உள்ள ஒரு 
சேர்மத்தை கொடுக்கவேண்டும் . இத்தறுவாயில் அத்தகைய 
தன்மையுள்ள ஒரே சேர்மம் ( cxalic acid ) ஆக்சாலிக் அமிலம் 
H ,C, O4 ஆகும் . அது பின்வரும் சமன்பாட்டின்படி தோன்றுகிறது . 


CaCz0 , + 2 HCI = CaCl , + H , C , 04 


வினையினால் தோன்றும் மற்றொரு வினைபொருள் CaCl , முழுவதும் 
பிரிகையடைந்த உப்பு இருப்பினும் , ஆக்சாலிக் அமிலம் அவ்வளவு 


229 


தொகுதி II எதிர் அயனிகள் 


வீரியம் குறைந்தது அல்ல . சான்றாக 0.1N கரைசலில் இது 30 % 
பிரிகையடைந்துள்ளது . இப்படியிருந்தும் CaC , 0 , வீரியமிக்க 
அமிலங்களில் கரைகிறதென்றால் , அதற்குக் காரணம் இந்த 
அமிலங்களில் மிகுதியாக உள்ள H + அயனிகள்தான் . இவைகள் 
H,C , O ; - இன் பிரிகை வீதத்தை வெகுவாக குறைக்கின்றன . HCI 
போன்ற வீரியம் மிகுந்த அமிலங்களின் முன்னிலையில் H , C , 0 ; - இன் 
பிரிகை மிகக் குறைவாயுள்ளது . 

குறைவாக பிரிகையடையும் 
சேர்மம் ஒருவினையில் உண்டானால் வீழ்படிவு கரையவேண்டும் . 
அசிட்டிக் அமிலம் ஆக்சாலிக் அமிலத்தைவிட வீரியம் குறைந்ததா 
யிருப்பதால் ஆக்சாலிக் அமிலத்தின் பிரிகை வீதத்தை போது 

அவுை குறைக்காது . BaCrO4 , KHC4H4O8 போன்ற 
சுமாரான கரைதிறனுள்ள உப்புக்கள் HCI , CH , COOH ஆகியவற் 
றுடன் வினைப்படுவதில் உள்ள வேறுபாடுகளை இதே முறையில் 
விளக்கலாம் . 


மான 


நீரில் சுமாராகக் கரையும் ஒரு உப்பை கரைக்கவேண்டு 
மானால் , வினையின் காரணமாக தோன்றும் அமிலத்தைவிட , வீரியம் 
மிகுந்த அமிலத்தை அத்துடன் வினைப்படுத்த வேண்டும் . 


கரையும் சல்பேட்டுகள் ( SO , -- அயனிகள் ) செறிவு மிகுந்த 
கால்சியம் உப்புக்களின் கரைசல்களுடன் வெண்ணிற வீழ்படிவை 
கொடுக்கின்றன . 


Ca ++ + SO -- = + CasO4 


இவ் வீழ்படிவு அம்மோனியம் சல்பேட்டில் கரைந்து அணைவு 
உப்பை கொடுக்கிறது . Ba ++ , Sr ++ ஆகியவற்றிற்கு மாறாக 
கால்சியம் உப்புக்கள் ஜிப்சம் நீருடன் கலங்கலை உண்டாக்குவ 
தில்லை . 


பொட்டாசியம் பெரோசயனைடு , K , [ Fe ( CN ) ; ) - ஐ பயன் 
படுத்தி Ca ++ - ஐ SF ++ - இன் முன்னிலையில் கண்டறியலாம் , 
பிரிக்கலாம் . இவ்வினையை பின்வரும் சமன்பாட்டால் குறிப் 
பிடலாம் . 


Cacl , + 2 NH , Cl + K4 Fe ( CN ) ; 


Ca ( NH4 ) , Fe ( CN ) 6 + 4KCl 
இச்சோதனையை செய்ய கால்சியம் உப்புக் கரைசலுடன் 
NH , CI- ம் NH4OH- ம் சேர்த்து கொதிக்க வைத்து தோராயமாக 


230 


பண்பறி பகுப்பாய்வு 


சம கன அளவு பூரித K.[ Fe ( CN ) ] கரைசலை சேர் . அசிட்டிக் 
அமிலத்தில் கரையாத வெண்ணிற படிக வீழ்படிவு C ( NH , ) , 
Fe ( CN ) : உண்டாகிறது . பயன்படுத்திய அம்மோனியாவில் 


படம் 23. நீர்த்த கரைசல்களிலிருந்து தோன்றிய CasO : 2H90- இன் 

படிகங்கள் . 


மாசாக உள்ள ( NH4) , CO , - ஆல் தோன்றும் SrCo ; - லிருந்து இம் 
முறையில் இது வேறுபட்டுள்ளது . செறிவு அதிகமாயிருந்தால் 
Ba++ - ம் K , Fe ( CN) ; டன் வீழ்படிவை கொடுக்கிறது . எனவே 
Ba ++ - இன் முன்னிலையில் 

Ca ++ - ஐ 

கண்டறிய இவ்வினையை 
பயன்படுத்தக்கூடாது . 


4. ட்ைசோடியம் ஹைட்ரஜன் பாஸ்பேட் , Na , HPOA ; 
வெண்மையான வீழ்படிவாக CaHPO / - ஐ Ca ++ - டன் 
கொடுக்கிறது . 

Ca ++ + HPO ;-- = + CaHPOAL 
இவ்வீழ்படிவு அமிலங்களில் ( அசிட்டிக் அமிலம் உட்பட ) 
கரைகிறது . 


5. நுண்படிக ஆய்வு முறை சோதனை : கண்ணாடித் தட்டில் ஒரு 
கால்சியம் உப்புக் கரைசலுடன் ஒரு சொட்டு நீர்த்த H.SO. ஐ 


தொகுதி II எதிர் அயனிகள் 


231 


சேர்த்து சொட்டை சுற்றி கரை உண்டாகும் வரை இலேசாக சூடு 
செய் . ஜிப்சம் உப்பின் Ciso , 2H , 0 படிகங்களை நுண்நோக்கி 
யால் பார் . Ca ++ அயனியின் 
செறிவிற்கேற்ப படிகங்களின் 
உருவம் படம் 23 அல்லது 24 - இல் 
உள்ளது போல் இருக்கும் , 


இவ்வினையால் 0.4 + Ca ++ - ஐ 
கண்டறியலாம் . விளாவுதல் 
எல்லை 1 : 25.000 . இச்சோதனை 
யின் உதவியால் Ba ++ , Sr ++ 
முன்னிலையில் Ci ++ - ஐ கண்டறி 

படம் 24. செறிவுமிக்க கரைசல் 
பலாம் . ஏனென்றால் தனிச் சிறப் களிலிருந்துதோன்றிய CaSO4*2HqO 
புடைய பெரிய ஜிப்சம்படிகங் 

இன் படிகங்கள் . 
களை பேரியம் , ஸ்டிரான்ஷியம் 
சல்பேட்டுகளின் சிறிய படிகங்களிலிருந்து எளிதில் வேறுபடுத்திக் 
காண இயலுகிறது . 


6 . சுடர் சோதளை : எளிதில் ஆவியாகும் கால்சியம் 
உப்புக்கள் நிறமற்ற சுடரை செங்கற் சிவப்பு ஆக்குகின்றன . 


38. தொகுதி II எதிர் அயனிகள் கலவைகளின் 

பகுப்பாய்வு 


தொகுதி II எதிர் அயனிகள் மிகமுக்கியமான வினைப்பொருள் 
களால் அடையும் மாற்றங்கள் அட்டவணை 11 - இல் ஒப்பிடப் 
பட்டுள்ளன . 


தொகுதி II எதிர் அயனிகளின் 

கார்பனேட்டுகள் , 
பாஸ்பேட்டுகள் , ஆக்சலேட்டுகள் , சல்பேட்டுகள் நீரில் சுமாராக 
கரைபவை என்பதை அட்டவணை காட்டுகிறது . குரோமேட்டு 
களில் BaCrO ; - ம் SrCrO4- ம் சுமாராக கரைகின்றன . CaCrO4 
எளிதில் கரைகிறது . சல்பேட்டுகளின் கரைதிறன் Ba , Sr , Ca 
வரிசையில் அதிகரிக்கிறது . 


இவ் வினைகளின் உதவியால் தொகுதி 11 எதிர் அயனிகள் 
கலவைகளுக்கான பல பகுப்பாய்வு முறைகளை உருவாக்கலாம் .. 
ஆனால் மிக எளிய முறையே இங்கு ஆராய்வோம் . பின்வரும் 
விரிவுரையில் இது விளக்கப்பட்டுள்ளது . அட்டவணை 12 இவ்விவ 
ரங்களை கொடுக்கிறது . பல்வேறுபட்ட பகுப்பாய்வு செயல்முறை 


அட்டவணை 11. தொகுதி II எதிர் அயனிகளின் வினைகள் 
வினைப் 

எதிர் அயனிகள் 
பொருள்கள் 

Ba++ Sr ++ 

Ca ++ 


( NH4 ) , CO , 


Ba CO . 
வெண்ணிற 
வீழ்படிவு 


Sr CO2 
வெண்ணிற 
வீழ்படிவு 


Ca CO ,, 
வெண்ணிற 
வீழ்படிவு 


NagCO3, 


BaCO3 


SrCO3 


CaCOS 


k.co , 


: 


Nag HPOL 


H2SO4-10 
கரையும் 
சல்பேட்டு 
களும் 


CaSO4 


வெண்ணிற வெண்ணிற 

வெண்ணிற 
வீழ்படிவு வீழ்படிவு 

வீழ்படிவு 
Ba HPO4 Sr HPOAL Ca HPO4 
வெண்ணிற வெண்ணிற 

வெண்ணிற 
BaSO4 SrSO4 

CaSO4 
வீழ்படிவு வீழ்படிவு 

வீழ்படிவு 
அமிலங்களில் 

அமிலங்களில் 
கரைவதில்லை 

கரைவதில்லை 
வெண்ணிற 

வெண்ணிற 
BasO4 வீழ் SrSO4 வீழ்ப 

டிவு ( கலங்கல் ) 
கல் ) உடனே தாமதித்து 
தோன்றுகிறது தோன்றுகிறது 
வெண்ணிற வெண்ணிற 

வெண்ணிற 
Bac , O4 

SrC.OAL CaC2O4 
வீழ்படிவு 

வீழ்படிவு வீழ்படிவு 
மஞ்சள் நிற மஞ்சள் நிற 
BaCrO4 

SrCrO4 
வீழ்படிவு வீழ்படிவு 


/ 


படிவு ( கலங் 


( NH4 ) 2C1O4 


K Crow 


K.CrzO7 + 
CH.COONa 
அல்லது 
K , Cro4 + 
CH ,COOH 


மஞ்சள் நிற 
BaCrO4 
வீழ்படிவு 


K , [Fe ( CN ) ) + 
NH4OH + 
NH , Cl 


வெண்ணிற 
வீழ்படிவு 
Ca ( N14 ) 2 
[ Fe ( CN ) ] 


சுடர் நிறம் 


மஞ்சள் - 
பச்சை 


ஆழ்ந்த 
சிவப்பு 


செங்கல் 
சிவப்பு 


* 


கரைசல் மிகவும் நீர்த்ததாயில்லாதிருந்தால் தான் வீழ்படிவு உண் 
டாகும் : 

** Ba ++ செறிவு அதிகமாயிருந்தால் வீழ்படிவு தோன்றும் . 


233 


தொகுதி II எதிர் அயனிகள் 


களின்போது எப்படி பிரிக்கப்படுகிறது என்பது தெளிவாகக் 
காட்டப்பட்டுள்ளது . பகுப்பாய்வை முழுமையாக மாணவர்கள் 
அறிந்துகொள்ள இது உதவுகிறது . 


ஆனால் , மாணவர்கள் அட்டவணையை மட்டும் பின்பற்றினால் 
போதாது ; பகுப்பாய்வின் பல செயல்முறைகளின் விளக்கங் 
களையும் புரிந்துகொண்டு பகுப்பாய்வை செய்யவேண்டும் . தனிப் 
பட்ட வினைகளை நிகழ்த்துவதற்கான நிபந்தனைகளையும் நுட்பங் 
களையும் அட்டவணையிலிருந்து பெற 

முடியாது . 
அட்டவணையை மட்டும் கொண்டு பகுப்பாய்வு செய்தால் 
தவறுகள் ஏற்படலாம் . மேலும் தனிப்பட்ட செயல்முறைகள் 
விரிவுரையில் விளக்கப்பட்டுள்ளன . இவைகளை புரிந்துகொள்ளா 
விட்டால் பகுப்பாய்வு இயந்திரத்தின் வேலையை ஒத்ததாகிவிடும் . 


எனவே 


பகுப்பாய்வு செய்முறையின் விரிவுரையும் அட்டவணையும் 
தொகுதி II எதிர் அயனிகளுடன் தொகுதி 1 எதிர் அயனிகளும் 
அறியவேண்டிய கரைசலில் இருப்பதற்கு வாய்ப்பு உள்ளது 
என்பதை காட்டுகின்றன . அமிலங்களில் கரையக்கூடிய சேர்மங் 
களும் ( தொகுதி II கார்பனேட்டுகள் , ஆக்சலேட்டுகள் , 
பாஸ்பேட்டுகள் , மகனீசியம் ஹைட்ராக்சைடு போன்றவைகள் ) 
பேரியம் , ஸ்டிரான்ஷியம் , கால்சியம் ஆகியவற்றின் அமிலங்களில் 
கரையாத சல்பேட்டுகளும் உள்ள வீழ்படிவு 

கரைசலில் 
இருக்கலாம் . 


தொகுதிகள் I , II ஆகியவற்றின் பகுப்பாய்விற்கான இரண்டு 
வேறுபட்ட முறைகள் கீழே தரப்பட்டுள்ளன. 

( அ) Sr ++ 
முன்னிலையில் ( ஆ ) Sr ++ இல்லாத சூழ்நிலையில் . 


தொகுதி I , II எதிர் அயனிகள் கலவையின் பகுப்பாய்வு 


1. முன்னோடிச் சோதனைகள் : ஆய்வுக் கரைசலின் தனிப் 
பகுதிகளை கொண்டு முன்னோடிச் சோதனைகளை முதலில் தொடங் 
கலாம் . அவைகள் பின்வருமாறு ! 


* ( அ ) பல நிறங்காட்டிகளைக்கொண்டு அல்லது பொது மூல 
நிறங்காட்டியால் கரைசலின் pH- ஐ நிர்ணயித்தல் . 


( ஆ ) NH + ஐ கண்டறிதல் : காரங்கள் அல்லது நெஸ்லர் 
வினைப்பொருளுடன் சோதனை நிகழ்த்தி NH4 + - ஐ கண்டறியலாம் . 
( பகுதி 21 , 1 & 2 ) பின்னர் தொகுதி இரண்டில் NH + வினைப் 


234 


பண்பறி பகுப்பாய்வு 


பொருளாக கரைசலோடு சேர்க்கப்படுவதால் முன்னமேயே 
சிறிதளவு மூலக்கரைசலை எடுத்து சோதனை செய்து NH , + - ஐ 
கண்டறியவேண்டும் . 


குறிப்பு : Mg ++ இருந்தால் காரத்தோடு வினைப்பட்டு 
Mg ( OH ) , வீழ்படிவை கொடுக்கிறது . நெஸ்லர் வினைப்பொருளில் 
காரம் இருப்பதால் இதே விளைவு ஏற்படுகிறது . 


மேலும் NH , + -திற்கான இரு சோதனைகளிலும் தொகுதி II 
கார்பனேட்டுகள் வீழ்படிவடைகின்றன . ஏனென்றால் எரி 
காரங்கள் ( NaOH . KOH ) காற்றிலிருந்து CO2- ஐ உறிஞ்சிக் 
கொண்டு NagCO:, K2CO : - ஆக ஓரளவு மாறிவிடுகின்றன . 
NH4 + - ஐ கண்டறிவதில் 

கார்பனேட்டுகள் குறுக்கிடுவ 
தில்லை . 


( இ ) தொகுதி II எதிர் அயனிகளின் சல்பேட்டுகளுக்கான 
சோதனை ( வீழ்படிவு இருந்தால் மட்டும் நிகழ்த்தவேண்டும் ) * 
வீழ்படிவை குலுக்கி 1-2 மி லி , கலங்கல் திரவத்தை மற்றொரு 
சோதனைக் குழாயில் எடுத்துக்கொண்டு 2-3 மி.லி. 2N HCI ** . ஐ 
சேர் . வீழ்படிவு கரையாவிட்டால் தொகுதி II சல்பேட்டுகள் 
உள்ளன என்று பொருள் . 


2. வீழ்படிவைக் கரைத்தலும் தொகுதி II சல்பேட்டுகளைப் 
பிரித்தலும் : 


( அ ) சல்பேட்டுகள் இல்லையென்றால் அறியவேண்டிய கரைசலி 
லுள்ள வீழ்படிவைக் குறைந்தபட்ச அளவு 2N HC ) - இல் கரைத்து 
கரைசலை விவரித்துள்ளது போல் ஆராய்க . 


( ஆ ) சல்பேட்டுகள் இருந்தால் 2N HCI ஒரு சில மில்லி 
லிட்டர்களை சேர்த்து அமிலத்தன்மை அடையச்செய்து , வீழ்படிவி 
லுள்ள அமிலத்தில் கரையும் ( கார்பனேட்டுகள் , பாஸ்பேட்டுகள் 
போன்றவற்றை ) கூறுகளை கரைக்க வேண்டும் . திரவத்தை 
கொதிக்கும் வரை சூடு செய் , கரையாமலுள்ள BasO4 , SrSO , 


* வீழ்படிவு இல்லையென்றால் NH4 + - க்கு சோதனை செய்தபின் 
தொடரவும் . 

** BaCl , NaCl முதலிய குளோரைடுகள் வீழ்படிவடைவதால் அடர் 
HCI- ஐ இச்சோதனைக்கு பயன்படுத்த முடியாது . CI பொத அயனி மிக 
வும் அதிகமாக இருப்பதால் இந்த குளோரைடுகளின் கரைதிறன் குறை 


கிறது 


தொகுதி I [ எதிர் அயனிகள் 


235 


( மேனிம் Caso , ஐ ) வடிகட்டி நீக்கு . இதை பிரிவு 3 * -இல் விவரித் 
துள்ளதுபோல் ஆராய்க . வடிநீரை பின்வரும் பிரிவு 4 இல் 
காட்டியதுபோல் ஆராய்க . 


3. சல்பேட்டு வீழ்படிவை 

ஆராய்தல் : பேரியம் 
ஸ்டிரான்ஷியம் கால்சியம் சல்பேட்டுகளை கரைக்க அவைகளை 
Na.CO:- டன் வினைப்படுத்தி கார்பனேட்டுகளாக முதலில் மாற்ற 
வேண்டும் . ஆராயவேண்டிய கரைசலிலுள்ள வீழ்படிவை 
வடிகட்டு . அதை வடிதாளிலிருந்து துடுப்பினால் நீக்கு . ஒரு 
பீங்கான் கிண்ணத்திற்கு மாற்று . அத்துடன் 15-20 மி.லி. 
3N Na . CO , கரைசலை சேர்த்து 5-10 நிமிடங்கள் கொதிக்க வை . 
வீழ்படிவை படியவைத்து அதிலிருந்து திரவத்தை வடித்து நீக்கு . 
மீண்டும் Na ; CO , கரைசலை சேர்த்து கொதிக்க வை ( பகுதி 35-2 } 
வீழ்படிவை வடிகட்டி கரைசலிலுள்ள SO ; -- அயனிகளை நீக்க 
வாலை வடி நீரினால் நன்கு கழுவு . வடிதாளின் மீது சில மி . லி . 
2N அசிட்டிக் அமிலத்தை 

ஊற்று , 

தொகுதி II 
கார்பனேட்டுகளை கரைக்கிறது . Ba ++ , Sr ++ , Ca ++ அயனிகள் 
மிகையான அசிட்டிக் அமிலத்துடன் வடிநீருக்குள் செல்கிறது . 
இதைக்கொண்டு Ba++ , Sr ++ - க்கு 7-9 ** - இல் விவரித்துள்ளதுபே 

துபோல் 
சோதனை செய் , அல்லது 6 - இல் காட்டியதுபோல் அசிட்டிக் அமிலக் 
கரைசலுடன் சேர் . 


வீழ்படிவை நன்கு கழுவவேண்டும் , இல்லையென்றால் 
CH , COOH- டன் வினைப்படுத்தும்போது SO , -- அயனிகள் Ba ++ , 
Sr ++ அயனிகளுடன் கரைசலினுள் செல்கின்றன . பிந்தியவை 
சல்பேட்டுகளாக வீழ்படிவடைகின்றன . 

வழக்கமாக பேரியம் 
சல்பேட்டை இரண்டு தடவை Na.CO:- டன் வினைப்படுத்தினால் 
முழுவதும் கார்பனேட்டாக மாறிவிடுவதில்லை. ஆகையால் 
CH , COOH- டன் வினைப்படுத்தும்போது வீழ்படிவு முழுவதும் 
கரைந்து விடுவதில்லை . இருப்பிலும் 

பாதிப்பதில்லை , 
ஏனென்றால் அறியத்தக்க அளவிற்கு Ba ++ கரைந்துவிடுகிறது . 


* போதுமான அளவு SO - கரைசலில் இருந்தால் Ba ++ . Sr ++ 
அயனிகள் முழுமையாக வீழ்படிவடைகின்றன . ஆனால் Caso : - இன் 
கணிசமான கரைதிறன் காரணமாக எப்போதும் கரைசலில் Ca ++ 
அயனிகள் தங்கியுள்ளன . எனவே சல்பேட் வீழ்படிவை பகுப்பாயும் 
போது அதில் Ca ++ அயனியை கண்டறிய வேண்டிய அவசியமில்லை . 
கரைசலில் Ca ++ உள்ளதா 

சோதிக்க வேண்டிய 
தேவையில்லை . ஏனென்றால் கால்சியம் சல்பேட்டின் கரைதிறன் கணிசமா 
யுள்ளது . வீழ்படிவடைந்த சல்பேட்டுகளை நீக்கிய பிறகு கரைசலில் 
தங்கியுள்ள கால்சியம் கண்டறிவதற்கு போதுமானது . 


என்று 


236 


பண்பறி பகுப்பாய்வு 


இங்கு விவரிக்கப்பட்டுள்ளது போலுள்ள ஈரச் சோதனை 
முறைக்குப் பதில் சல்பேட்டுகளை கார்பனேட்டுகளாக மாற்ற 
உலர் சோதனை முறையையும் பயன்படுத்தலாம் . இதற்கு 
N , COy , K , CO : - டன் உருக்கவேண்டும் . 


4 : தொகு II எதிர் அயனிகளுக்கான சோதனைகள் ! கரைசலின் 
முறைப்படுத்திய பகுப்பாய்விற்கு முன்பு தொகுதி II எதிர் 
அயனிகள் உள்ளனவா என்று கண்டறிவது முக்கியம் . சிறிதளவு 
கரைசலுக்கு NHACI , NH , OH 

ஆகியவைகளை 

சேர்த்து 
( அம்மோனியா மணம் வரும் வரை ) பின்னர் ( NH4 ) , Cn , - ஐ சேர் . 
ஒரு வீழ்படிவு உண்டானால் தொகுதி II எதிர் அயனிகள் உள்ள 
தென்று பொருள். 


5. தொகுதி II , தொகுதி 1 எதிர் அயனிகளை பிரித்தல் : 
தொகுதி II எதிர் அயனிகள் இருந்தால் அவைகளை முதலில் 
தொகுதி 1 எதிர் அயனிகளிலிருந்து பிரிக்கவேண்டும் . ஏனென்றால் 
தொகுதி 1 பகுப்பாய்வில் பயன்படும் சில வினைப்பொருள்களுடன் 
Ca ++ , Sr ++ , Ba ++ அயனிகள் வீழ்படிவுகளை கொடுக்கின்றன . 
தொகுதி -இல் பயன்படும் வினைப்பொருள்களுக்கு உதாரணங்கள் 
Na , HPO4 , NaHC4H4O, முதலியன . 

கரைசல் முழுவதுக்கும் ( முகவை அல்லது குடுவையில் ) 
2N NH , OH கரைசலை அம்மோனியா மணம் வரும் வரை சேர் . 
சிறிது NH4CI* - ம் சேர் . கரைசலை கிட்டத்தட்ட கொதிக்கும் 
வரை சூடு செய்து தொகுதி II எதிர் அயனிகளை வீழ்படிவடையச் 


கும் 


* தொகுதி 11 எதிர் அயனிகளை வீழ்படிவடையச் செய்வதில் பின்பற்றப் 
படும் குணகங்களின் உட்பொருளை பகுதி 33 - லிருந்து தெரிந்து கொள்ளலாம் . 
மிகவும் அதிகமாக NH4C1- ஐ சேர்க்கக்கூடாது என்பதை நினைவு கூற 
வேண்டும் . ஏனென்றால் இது கார்பனேட்டுகளை ஓரளவு கரைத்துவிடும் . 
NH4 OH- டன் வினைப்பட்டு தோன்றும் Mg ( OH) 2 கரைப்பதற்கு போது 
மான அளவு சேர்த்தால் போதும் . அம்மோனியா கரைசல் காற்றிலிருந்து 
CO2 - ஐ உறிஞ்சிக் கொண்டு தோன்றும் ( NH4 ) 2 CO3- ம் கரைசலில் இருக் 

என்பதை மனதில் கொள் . அத்தகைய கரைசலை சேர்த்தால் 
Mg ( ON ) 2- டன் தொகுதி II கார்பனேட்டுகளும் வீழ்படிவடைகின்றன . 
இவைகள் முழுவதும் NH4 CI- இல் கரைவதில்லை . ஆகையால் அம்மோனியா 
தொகுதி 11 எதிர் அயனிகளுடன் வீழ்படிவை கொடுக்கவில்லை . என்பதை 
முன்னோடிச் சோதனையா முதலில் நிலைநிறுத்தவேண்டும் சான்றாக 
CaCI2- டன் NH4 OH- ஐ சேர்ப்பதால் தோன்றும் வீழ்படிவு மறையுமுன்பு 
போதுமான அளவு NH4CI சேர்க்கப்பட்டுள்ளது என்பதை காட்டுகிறது . 
சல்பேட்டுகளை பிரிப்பதில் முன்னமேயே கரைசலை அமிலத் தன்மை அடையச் 
செய்தால் NH4Cl- ஐ சோக்க வேண்டிய அவசியமில்லை . ஏனென்றால் 
NH4OH- ம் HCI- ம் வினைப்படுவதால் இது தோன்றுகிறது . 


தொகுதி II எதிர் அயனிகள் 


237 


செய்ய ( NH4 ) xCO , - ஐ சேர் . வடிகட்டி 1-2 மி.லி. வடிநீரை 
எடுத்து சிறிது ( NH4) CO ; - ஐ சேர்த்து இலேசாக சூடு 

செய் . 
வீழ்படிவு உண்டாகிறதா என்று பார் . வீழ்படிவு அல்லது 
கலங்கல் உண்டாகவில்லையென்றால் விழ் டிவடைதல் முழுமை 
யானது என்று பொருள் . இல்லையென்றால் கரைசல் முழுவதுக்கும் 
மேலும் ( NH4) CO ;- ஐ சேர்த்து சூடுசெய்து மீண்டும் சோதிக்க 
வேண்டும்.வீழ்படிவடைதல் முழுமையான தாயிருந்தால் கரைசலை 
சீராகச் சூடு செய்து ( கொதிக்கும் வரை அல்ல ) தூள்போன்ற 
வீழ்படிவை படிகத்தன்மை உடையதாக்கவேண்டும் . இது நெருக்க 
மானதாகவும் விரைவில் படியக்கூடியதாகவும் ஆகிவிடும் . இதை 
வடிகட்டி ஒரு தடவை நீரினால் கழுவு . 


வீழ்படிவு CaCO3,, SrCO3 , BaCO3 

ஆகியவற்றை 
கொண்டுள்ளது . பின்வரும் பிரிவு 6 - இல் உள்ளதுபோல் இதை 
ஆராய்ந்து பார் ; தொகுதி 1 எதிர் அயனிகளை கொண்ட வடிநீரை 
ஆராயப்படுகிறது . 


6. வீழ்படிவடைந்த தொகுதி II கார்பனேட்டுகளை கரைத்தல் : 
கழுவப்பட்ட வீழ்படிவை குறைந்தபட்ச அளவு 

அசிட்டிக் 
அமிலத்தில் கரை ( வீரியமிக்க அமிலம் மேற்கொண்டு Ba ++ , Ca ++ 
கண்டறிவதை தடுத்துவிடும் ) . புனலுக்கு அடியில் முகவை அல்லது 
குடுவையை வை . வடிதாளின் மீதுள்ள வீழ்படிவுடன் சிறிதளது 
நீர்த்த அசிட்டிக் அமிலத்தை ( 2V ) சேர் திரவம் வடிதாளின் 
மூலம் செல்லும் . இது மாதிரி இரண்டு அல்லது மூன்று தடவை 
செய் . இக்கரைசலை ( 3 - இல் விவரித்துள்ளது போல் சல்பேட்டுகளை 
வினைப்படுத்தி கிடைக்கும் அசிட்டிக் அமிலக் கரைசலையும் சேர் ) 
7-10 இல் காட்டியுள்ளது போல் ( Sr ++ இருக்கக்கூடிய வாய்ப்பு 
உள்ளபோது ) அல்லது Sr ++ இல்லாதபோது 11 - இன்படி ஆராய 
வேண்டும் . 


7. Ba ++ ஐக் கண்டறிதலும் பிரித்தலும் : அசிட்டிக் அமிலக் 
கரைசலின் ஒரு பகுதியுடன் K , Cr ( ) ; - ஐ ( அல்லது CIT COONa 
முன்னிலையில் K.C , Or- ஐ ) சேர்த்து Ba++ - ஐ கண்டறியலாம் . 
BaCrO4 * வீழ்படிவடைந்தால் கரைசல் முழுவதுக்கும் 
CH , COONa கரைசலை சேர்த்து கொதிக்கும் வரை சூடு செய் . 
மேலுள்ள தெளிவான கரைசல் ஆரஞ்சு மஞ்சளாகும் வரை 


சிறிது 


* BaCrO4 வீழ்படிவு தோன்றவில்லை யென்றால் கரைசலைக்கொண்டு 
Sr ++ , Ca ++ ஆகியவற்றிற்கு 8-10 - இல் உள்ளதுபோல் சோதனை செய்து 
உள்ளதா என்று தெரிந்து கொள்ளலாம் . 


238 


பண்பறி பகுப்பாய்வு 


சொட்டு சொட்டாக K , Cr , 0 , கரைசலை சேர்த்து Ba ++ - ஐ 
வீழ்படிவடையச் செய் . இது வினைப்பொருள் அதிகமாய் உள்ளதை 
காட்டுகிறது . 


வடிகட்டி வீழபடிவை நீக்கு . வடிநீரை 8 - இல் காட்டியது 


போல் ஆராய் . 


8. Sr ++ , Ca ++ - ஐ வீழ்படிவடையச் செய்தல் : முதலில் Ba++ 
வீழ்படிவடையச் செய்ய பயன்படுத்திய எஞ்சியுள்ள K , CrgOr- ஐ 
நீக்கவேண்டும் , ஏனென்றால் அதன் நிறம் Sr ++ - ஐ கண்டறிவதில் 
( அல்லது அது இல்லாதபோது Ca ++ - ஐ ) குறுக்கிடுகிறது . காரத் 
தன்மை வரும் வரை NazCO ; - ஐ சேர்த்து திரவத்தை சூடுசெய் . 
வீழ்படிவடைந்த Cacoy , SrCO , ஆகியவற்றை வடிகட்டி * 
வீழ்படிவை கழுவி நீர்த்த அசிட்டிக் அமிலத்தில் கழுவு . - முடிவில் 
கிடைக்கும் கரைசலை 9 - இன் படி ஆராய்க . 


9. Sr ++ - ஐக் கண்டறிதலும் பிரித்தலும் : 

1-2 மி.லி. கரைச 
லுக்கு சம கன அளவு ஜிப்சம் நீரை சேர்த்து சூடு செய் . சிறிது 
நேரம் கழித்து ** SrSO , வெண்ணிற கலங்கலாக கிடைக்கிறது . 
இது Sr++ உள்ளதை காட்டுகிறது . கலங்கல் தோன்றவில்லை 
யென்றால் திரவத்தை சுமார் 10 நிமிடங்கள் வைத்திருந்து பார் . 
வீழ்படிவு அல்லது கலங்கல் தோன்றவில்லையென்றால் Sr ++ 
இல்லையென்று பொருள் . 


Sr ++ இருந்தால் கரைசல் முழுவதிற்கும் 

மிகையான 
( NH4 ) SO4 கரைசலை சேர்த்து 10-15 *** நிமிடங்கள் சூடு செய்து 
Sr ++ - ஐ வீழ்படிவடையச் செய் . இது Sr ++ - ஐ S.SO , - ஆக வீழ்படி 
வடையச் செய்யும் . ஆனால் CaSO4 . ( NHA)SO -இல் கரைவதால் 
பெரும்பாலான Ca ++ கரைசலில் இருக்கும் . வீழ்படிவை வடிகட்டி 
கழுவியபின் உறுதிபடுத்தும் சோதனைகள் செய்து Sr ++ - ஐ கண்டறி 
யலாம் ( கீழே பார் ) . வடிநீர் Ca ++ - ஐ கண்டறிய 10 - இல் உள்ளபடி 
சோதிக்கப்படுகிறது . 


CrO4 --- ம் மிகையான NaaCO3- ம் உள்ள வடிநீரை ஆராய வேண்டிய 
தில்லை . 


* * CasO4- ஐ சேர்த்தவுடன் கலங்கல் தோன்றினால் Ba ++ முழுவதும் 
பிரிக்கப்படவில்லை என்று பொருள் , Sr ++ உள்ளதா இல்லையா என்று முடி 
வெடுக்க இயலாது . 

Ca ++ - ஐ கண்டறிய K4Fe ( CN )6- ஐ வினைப்படுத்தினால் Sr ++ - ஐ 
நீக்க வேண்டிய அவசியமில்லை . 


தொகுதி II எதிர் அயனிகள் 


239 


வீழ்படிவிலுள்ள Sr ++ - ஐ சுடர் சோதனையாலும் உறுதிப்படுத் 
தலாம் . வீழ்படிவிலுள்ள சிறிய அளவு CaSO ; - ஐ நீக்க இரண்டு 
தடவை ( NH ) SO , கரைசலால் கழுவவேண்டும் . பின்னர் இதை 
Na.CO , கரைசலுடன் சூடு செய்து SISO 4- ஐ SICO -ஆக மாற்ற 
வேண்டும் . இதை வடிகட்டி , கழுவி ஒருசில சொட்டுகள் HCI 
கரைசலில் கரைக்கவேண்டும் . முடிவில் 

கிடைக்கும் SrCl, 
கரைசலைக்கொண்டு சுடர்சோதனை செய் . ஆழ்ந்த சிவப்பு நிறம் 
Sr ++ உள்ளதை காட்டுகிறது . இதற்குப் பதில் SrCO , 
வீழ்படிவை CH , COOH- இல் கரைத்து நுண்படிக 

ஆய்வு 
முறையால் சோதிக்கலாம் . 

10. Ca ++ - ஐ கண்டறிதல் i 9 - இல் விவரித்துள்ளது போல் 
பெற்ற 

கரைசலுடன் ( NH , ) , C , O4- ஐ சேர் . CH , COOH- இல் 
கரையாத HCI- இல் கரையும் . CaC , 04 வெண்ணற வீழ்படிவாக 
கிடைக்கிறது , இது Ca ++ உள்ளதை காட்டுகிறது . இதை நிரூபிக்க 
வீழ்படிவின் ஒரு பகுதியை HCI- இல் கரைத்து சொட்டுக் கரைச 
லுடன் H.sor- ஐ சேர்த்து நுண்படிக ஆய்வு முறையில் சோதிக்க 
வேண்டும் . 


11. Sr ++ இல்லாதபோது பகுப்பாயும் முறை : Sr ++ இல்லாத 
போது சிறிதளவு கரைசலை K , CrO4 கரைசலுடன் ( அல்லது 
CH , COONa முன்னிலையில் K.C - 207- டன் வினைப்படுத்தி முதலில் 
Ba ++ உள்ளதா என்றறியவேண்டும் . மஞ்சள் நிற Bad O , வீழ்படிவு 
தோன்றினால் சூடான ( NH4 ) , SO , கரைசலை சொட்டு சொட்டாக 
கரைசல் முழுவதற்கும் ( முன்னரே கொதிக்கும் வரை சூடுபடுத்தப் 
பட்டுள்ள ) சேர்த்து Ba ++ - ஐ வீழ்படிவடையச் செய்யவேண்டும் . 
இதனால் Ba ++ , Ba SO4- ஆக வீழ்படிவடையும் . ஆனால் கால்சியம் 
சல்பேட்டு ( NH4) SO4- இல் நன்கு கரைவதால் பெரும்பான்மை 
Ca++ கரைசலிலேயே உள்ளது . 


வீழ்படிவடைதல் முழுமையாக நடைபெற்றதா 

என்று 
சோதித்து BasO4- ஐ வடிகட்டி நீக்கு . வடிநீரைக்கொண்டு 10- இல் 
விவரித்துள்ளது போல் சோதனை செய்யவும் . 

கரைசலின் தனிப்பங்குகளைக் கொண்டு தொகுதி II எதிர் 
அயனிகளைக் கண்டறிதல் : 

முறைப்படுத்திய பகுப்பாய்வில் கணிசமான அளவு தொகுதி 
II எதிர் அயனிகள் இழக்கப்படுகின்றன . எனவே இந்த எதிர் 
அயனிகளை தவறி விட்டுவிடவேண்டி இருக்கலாம் . இந்த இழப் 
பிற்கு பல காரணங்கள் உள்ளன . VH OH முன்னிலையில் ( NH ,) , S 
ஆல் தொகுதி III எதிர் அயனிகளை வீழ்படிவடையச் செய்யும் 


240 


பண்பறி பகுப்பாய்வு 


போது தொகுதி II எதிர் அயனிகளும் கார்பனேட்டுகளாக வீழ் 
படிவடையலாம் . ஏனென்றால் காற்றிலிருந்து CO , - ஐ உறிஞ்சிக் 
கொள்வதால் இவ்வினைப்பொருள்கள் வழக்கமாக ( NH4 ) CO ; - ஐ 
கொண்டுள்ளன . மேலும் S-- அயனிகள் வெளிமண்டல ஆக்சிஜனால் 
ஆக்சிஜனேற்றமடைந்து SO , -- , S2 0 , -- , SO4-- அயனிகளாக 
மாறுவதால் Ba ++ Sr ++ வீழ்படிவடையலாம் . முடிவில் தொகுதி 
III எதிர் அயனிகளின் - மூவினை திறன் ஹைட்ராக்சைடுகளுடன் 
தொகுதி II எதிர் அயனிகளும் சக வீழ்படிவடையலாம் . 

முறைப்படுத்திய பகுப்பாய்வில் ( NH4 ) , CO :- டன் வினைப் 
படுத்தும் போது தொகுதி II கார்பனேட்டுகள் வீழ்படிவடையா 
விட்டால் மூலக் கரைசலின் தனிப் பங்குகளைக்கொண்டு 
தொகுதி II எதிர் அயனிகளை கண்டறியலாம் . அதற்கு பின்வரும் 
செய்முறையை பயன்படுத்தலாம் . 

1. Ca ++ - ஐ கண்டறிதல் : வீழ்படிவு தொங்கும் நிலையி 
லுள்ள அறிய வேண்டிய கரைசலை 2 மி . லி . எடுத்துக்கொண்டு 
1 மி . லி . 4 NH , SO4 கரைசலையும் தொடர்ந்து 3 மி . லி . எத்தில் 
ஆல்கஹாலையும் ( அல்லது 6 மி . லி . மெத்தில் ஆல்கஹால் ) 
சோத்து CasO ; - இன் கரைதிறனை குறை . சோதனைக் குழாயின் 
பக்கங்களை கண்ணாடித் தண்டினால் சுரண்டி CasO4 வீழ்படிவடை 
வதை அதிகரிக்கச் செய் . 3-5 நிமிடங்களுக்குப் பிறகு வீழ்படிவை 
வடிகட்டி வீழ்படிவடைதல் முழுமையாயிற்றா என்று சோதித்துப் 
பார் . வீழ்படிவை 5-6 மி . லி . நீருடன் சேர்த்து சிறிது நேரம் 
குலுக்கு , கணிசமான அளவு CaSO ; கரைகிறது . கரையாத திண் 
மத்தை வடிகட்டிப் பிரி . ஒரு மி . லி . வடிநீரைக் கண்ணாடித் 
தட்டில் எடுத்துக்கொண்டு ஆவியாக்கு . ஓரங்களில் உண்டான 
படிகங்களை நுண்நோக்கியால் ஆராய் . கால்சியம் இருந்தால் 
கரையில் ஊசி வடிவமுள்ள CasO4 2H.O படிகங்கள் உள்ளன . 
வழக்கமாக இவைகள் கொத்துகளாயுள்ளன . ( படம் 23 பார் ) * 

2. Ba , Sr ஆகியவற்றை வேறுபட்ட முறைகளால் கண்டறிய 
லாம் . 

( அ ) 5-10 மி . லி . அறிய வேண்டிய கரைசலுக்கு HCI- ஐ 
சேர்த்து தொகுதி IV-இன் முதல் உபதொகுதி 

எதிர் 


* CaC904- இன் கரைதிறன் பெருக்கம் ( 16x1079 ) CasO4 . னுடையதை 
விட ( 6 1x10 5 ) குறைவாக இருப்பதால் எஞ்சியுள்ள கரைசலை ( NH4 } 2 
C204- டன் சோதிக்கலாம் . சிறிது நேரத்திற்குப்பின் (கண்ணாடித் தண்டி 
னால் சுரண்டினால் முன்னமேயே ) CaC204 வீழ்படிவடைவதல் கரைசல் 
கலங்கலாகிவிடுகிறது . ஒரு சொட்டு அடர் அசிட்டிக் அமிலத்தை சேர்த் 
தால் கலங்கல் கரையாது . ஆனால் HCI- இல் கரைகிறது . 


அட்டவணை 12 . 
தொகுதி I , II எதிர் அயனிகள் கலவைகளின் பகுப்பாய்வு * 
1. முன்னோடிச் சோதனைகள் : ( அ ) NH4 + -திற்கான சோதனை 

( ஆ ) தொகுதி [ ! சல்பேட்டுகளுக்கான சோதனை . 
2. வீழ்படிவை HCI- ஆல் கரைத்து தொகுதி || சல்பேட்டுகளை பிரி . 


வீழ்படிவு : கரைசல் : தொகுதி II , 1 எதிர் அயனிகள் ( HCI ) . 
BaSO4 

4. NH4OH , NH4CI முன்னிலையில் ( NH4 ) 2COS- ஆல் 
SrSO4 ( Caso , ) 

தொகுதி II- க்கு சோதனை செய் . 
3. NagCO ; -டன் 
வினைப்படுத்தி 5. தொகுதி II எதிர் அயனிகளை கரைசல் முழுவதிலு 
சல்பேட்டுகளை மிருந்து அதே வினைப் பொருள்களால் பிரி. 
கார்பனேட்டு 
களாக மாற்று , | வீழ்படிவு : BaCOs, SrCO ) , CaCO ; 
கழுவு , 

கரைசல் : 
6. அசிட்டிக் அமிலத்தில் கரை . 
CH , COOH 

Mg ++ , K + , 
- இல் கரை . 

Na + 
7. CH , COONa முன்னிலையில் 
6 - இல் கிடைத்த K.Cr Or- ஆல் Ba ++ - ஐ 

[ ( NH4 ) , COs . 
கரைசலுடன் கண்டறிந்து பிரி . 

NH4Cl 
இத்திரவத்தை 

முதலியன ) 
சேர் . அல்லது 

கரைசல் : Sr ++ , Ca ++ 

தொகுதி 
Ba ++ - ம் Sr ++ - ம் வீழ்படிவு: 

1 - க்கு 

( Cr2OT- ) 
7-9 - இல் உள்ளது BaCrO4 

ஆராய்ந்து 
போல் சோதனை | ஆராயப் 

8. மிகையான NagCO : - ஆல் பார். 
செய் . 

படாதது 

Ca ++ , Sr ++ ஆகிய 
வற்றை வீழ்படிவடை 
யச் செய் . 


வீழ்படிவு : 
SrCos, Cados K ,CrO4 

கரைசல் 
9. CH ,COOH 

Na , CO3 
-இல் கரை 

ஆராயப் 
CasO4- ஆல் 
Sr ++ - க்கு 

வில்லை. 
சோதனை செய் . 
மிகையான 
( NH4)2SO -ஆல் 
பிரி . 


கரைசல் : Ca ++ 
திண்மம் : 

[ ( NH4 ) 2SOI 
SrSOA 
Sr++- க்கு 10. ( NHS) C.O ,-டன் 
உறுதிச் 

Ca ++ - க்கு சோதனை 
சோதனை 

செய் , HCI- இல் கரை , 
செய் . 

Ca ++ - க்கு உறுதிச் 
சோதனை செய் . 


* பகுப்பாய்வு செய்முறை விரிவுரையுடன் ஒத்த செயல் முறைகளை அட்டவணையில் 
உள்ள எண்கள் குறிக்கின்றன . 

16 


242 


பண்பறி பகுப்பாய்வு 


அயனிகளை வீழ்படிவடையச் செய் . வடிகட்டி கிடைக்கும் வடி 
நீருடன் H2SO4- ஐ சேர்த்து BasO4 , SrSO4 , PbSO4 ( ஓரளவு ) 
Caso4 ஆகியவற்றை வீழ்படிவடையச் செய் . வீழ்படிவடைதல் 
முழுமையாயிற்றா என்று சோதித்து , வடிகட்டி , வீழ்படிவை கழுவி , 
5-10 மி.லி. 6N NaOH- டன் சேர்த்து சூடு செய் . இப்போது 
PbSO4 கரைந்து லெட் பிளம்பைட் NagPbO , உண்டாகிறது . 
வடிகட்டி திண்மத்தை கழுவி பேரியம் ஸ்டிரான்ஷியம் சல் 
பேட்டுகளை கார்பனேட்டுகளாக மாற்று . Bados , SrCO3 ,, 
CaCO3 

அடங்கிய திண்மத்தை 3-5 மி.லி. 2N அசிட்டிக் 
அமிலத்தில் கரை . கரைசலைக்கொண்டு வழக்கமான முறையில் 
Ba ++ , Sr ++ - க்கு சோதனை செய் . ( அட்டவணை 12 ) அல்லது 
சோடியம் ரோடிசொனேட்டுடன் சொட்டுச் சோதனை செய் . 


|| 


(( ஆ ) தொகுதி IV- இன் முதல் உபதொகுதி வீழ்படிவும் 
Ba ++ , Sr++ அயனிகளை * கொண்டிருக்கலாம் . அவைகளை இரு 
தடவை கண்டறிவதை தவிர்க்க தொகுதி IV- இன் முதல் உப 
தொகுதி அயனிகளை வீழ்படிவடையச் செய்யும்போது , போது 
மான அளவு H.SO4 அல்லது ( NH4 ) 2SO4- ஐ சேர்த்து Ba ++ , Sr ++ 
ஆகியவற்றை முழுமையாக வீழ்படிவடையச் செய்வது நல்லது . 
வீழ்படிவின் மற்ற எல்லா கூறுகளையும் நீக்கிய பிறகு இதற்கு 
சோதனை செய்யவேண்டும் . BasO ,, SISO4- களை கார்பனேட்டு 
களாக மாற்றி , CH , COOH- இல் கரைத்து , சோடியம் ரோடி 
சொனேட்டுடன் பொட்டுச் சோதனை செய்தும் Ba ++ , Sr ++ - ஐ 
கண்டறியலாம் . 


வினாக்களும் கணக்குகளும் 


1. ( அ ) தொகுதி I ( ஆ ) தொகுதிகள் III , IV , V ஆகியவற்றிலிருந்து 
பகுப்பாய்வு தொகுதி II எவ்வாறு வேறுபடுகிறது ? 


2. பகுப்பாய்வு தொகுதி 11 - இன் எதிர் அயனிகளை உண்டாக்கும் 
உலோகங்கள் தனிம வரிசை அட்டவணையில் எந்த இடத்தில் உள்ளன ? 


3. தொகுதி II- இன் தொகுதி வினைப்பொருளாக NagCO3 ; KgCO3 
தவிர்த்து ( NH4 ) 2CO3- ஐ ஏன் பயன்படுத்த வேண்டும் ? 


* அறிய வேண்டிய கரைசலில் SO4 அயனிகள் இருந்தால் தொகுதி 
IV- இன் முதல் உபதொகுதி அயனிகளின் வீழ்படிவு Ba ++ , Sr ++ ஆகிய 
வற்றைக் கொண்டிருக்கும் . இல்லையென்றால் Ba ++ , Sr ++ முழுமையாக 
வீழ்படிவடையச் செய்ய போதுமான அளவு SO4-- இல்லையென்றால் 
வீழ்படிவு , கரைசல் இரண்டிலும் Ba ++ , Sr ++ இருக்கும் . 


தொகுதி II எதிர் அயனிகள் 


243 


4. தொகுதி II எதிர் அயனிகளை வீழ்படிவடையச் செய்வதில் ( அ ) 
NH4OH ( ஆ ) NH4C1 ஆகியவற்றை சேர்ப்பதன் நோக்கம் என்ன ? ஏன் மிக 
அதிகமாக NH4CI-ஐ சேர்க்கக்கூடாது என்று விளக்கு . இந்த வீழ்படி 
வடைதலின் போது கரைசலை ஏன் சூடு செய்ய வேண்டும் ? 


5. பருவெட்டான வீழ்படிவுகள் தோன்றுவதற்குகந்த நிபந்தனை 


களைக் கூறு . 


6. ஏன் மிகப்பெரிய அல்லது மிகச் சிறிய வடிதாட்களை பயன்படுத்தக் 
கூடாது என்று விளக்கு . 

7. ஏன் வீழ்படிவுகளை வடிகட்ட வேண்டும் ? வடிகட்டுதல் விரைவாக 
நடைபெற என்ன செய்யவேண்டும் ? 


8. ( அ ) முழுமையான வீழ்படிவடைதல் ; ( ஆ ) முழுமையாக கழுவுதல் 
ஆகியவற்றிற்கான சோதனைகளை விளக்கு . 


9. பேரியம் உப்புடன் பொட்டாசியம் டைகுரோமேட்டை வினைப் 
படுத்தினால் பேரியம் டைகுரோமேட்டு உண்டாகாமல் பேரியம் குரோ 
மேட்டு ஏன் உண்டாகிறது ? இவ்வினையில் ஏன் சோடியம் அசிட்டேட்டை 
சேர்க்க வேண்டும் ? 


பேரியம் 


0. ஹைட்ரோகுளோரிக் , அசிட்டிக் அமிலங்களுடன் 
(குரோமேட் வினைப்படுவதில் உள்ள வேறுபாடுகளை விளக்கு . 


11 . உனக்குத் தெரிந்த சுமாரான கரைதிறனுள்ள பேரியம் உப்புக் 
களை வரிசைப்படுத்து . அமிலங்களுடன் வினைப்படுவதில் BaSO4 மற்ற 
பேரியம் உப்புக்களிலிருந்து ஏன் வேறுபடுகிறது ? 


12. ( அ ) உலர் முறை ; ( ஆ ) ஈர முறை ஆகியவற்றால் பேரியம் சல் 
பேட்டை எப்படி கார்பனேட்டாக மாற்றுவது ? வீழ்படிவை ஏற்ற வினைப் 
பொருளுடன் திரும்பத் திரும்ப வினைப்படுத்த வேண்டிய தேவை ஏன் 
இரண்டாவது முறையில் ஏற்படுகிறது ? 


13. BasO4- ஐ NaaCO3 கரைசலுடன் வினைப்படுத்தும்போது ஏற்படும் 
சமநிலையில் CO3 SO4 - அயனிகள் செறிவுகளின் விகிதத்தைக் 
கண்டுபிடி . 


விடை : [ CO ; ] : [SO4 ] = 73 


14. BasO4- ஐ சோடியம் , பொட்டாசியம் கார்பனேட்டுகளுடன் 
உருக்கி கிடைக்கும் பொருளை முன்னர் நீருடன் சேர்த்து கொதிக்க வைக் 
காமல் நேரடியாக CH3COOH- டன் வினைப்படுத்துவது ஏற்கக்கூடியதா ? 
உன் விடையை விளக்கு 


15. கால்சியத்தின் சுமாரான கரைதிறன் உள்ள உப்புக்களின் 
பட்டியலை எழுது . அவைகள் அமிலங்களால் அடையும் மாற்றங்களைக் 
கூறு . 


244 


பண்பறி பகுப்பாய்வு 


16. HCI- ஐ கொண்டுள்ள கால்சியம் உப்புக் கரைசலை நடுநிலைப்படுத் 
தாமல் கால்சியம் முழுவதையும் செய்முறை ரீதியாக ( NH4 12C204- ஆல் 
எவ்வாறு வீழ்படிவடையச் செய்வாய் ? 


17. நடுநிலையான கால்சியம் உப்புக் கரைசலுக்கு பொட்டாசியம் 
சல்பேட் சேர்க்கப்பட்டது . வீழ்படிவு வடிகட்டப்பட்டு , வீழ்படிவடைதல் 
முழுமையானது என்று நிரூபிக்கப்பட்டது . வடிநீருக்கு அம்மோனியம் 
ஆக்சலேட் சேர்க்கப்பட்டது . கால்சியம் சல்பேட் , ஆக்சலேட் ஆகியவற் 
றின் கரைதிறன் பெருக்கங்களைக் கொண்டு CaC204 வீழ்படிவடைந்ததா 
என்று கண்டுபிடி . 


18. K4Fe( ( CN ) 4- டன் Ca++ - க்கு சோதனை செய்யுமுன்பு ஏன் வீழ் 
படிவை CH3COOH- டன் சோதித்துப் பார்க்க வேண்டும் என்று விளக்கு 


19. ஒரு கரைசல் தொகுதி II , I எதிர் அயனிகளைக் கொண்டுள்ளது 
( அ ) NagHPO4 , NH4OH- டன் வினைப்படுத்தி Mg ++ - ஐ கண்டறிதல் 
( ஆ ) K2Cr2O7- டன் வினைப்படுத்தி Ba ++ - ஐ கண்டறிதல் ( இ ) { NH4 3: 
C904- டன் வினைப்படுத்தி Ca ++ - ஐ கண்டறிதல் ஆகியவற்றில் எதை 
முதலில் தொடங்குவது ? 

20. தொகுதி இரண்டு வினைப்பொருளால் கிடைத்த தொகுதி II 
வீழ்படிவை கரைப்பதற்கு HCI- ஐ பயன்படுத்தாது ஏன் அசிட்டிக் அமிலத் 
தைப் பயன்படுத்த வேண்டும் ? 


21. தொகுதி II பகுப்பாய்வில் CasO4 கரைசலை சேர்த்தவுடன் SrSO4. 
வீழ்படிவு அடையவில்லை . இதைக்கொண்டு Sr ++ இல்லையென முடிவு 
கட்டப்பட்டது . இது ஒன்று மட்டுந்தான் தவறா ? மேலும் தவறுகள் 
ஏற்படுமா ? 


கலவை 


22. தொகுதி II , 1 அயனிகள் கொண்ட 

கொடுக்கப்பட் 
டுள்ளது. மற்ற தொகுதியை பிரிக்காமல் எந்த தொகுதி அயனிகளைக் 
கண்டறிய முடியும் என்று கூறு . 


23. CaCls , BaCli , NagCO3 . K2SO4 உப்புக்கள் அடங்கிய திண்மக் 
கலவையை பகுப்பாய்வு செய்ய வேண்டும் . இக்கலவையை நீரில் கரைத் 
தால் என்ன வேதி வினைகள் நிகழ்கின்றன என்று கூறு . இதற்குப் பயன்படும் 
பகுப்பாய்வு செய்முறையை விளக்கு . 


4. தொகுதி III எதிர் அயனிகள் 


கொள்கைப் பகுதிகள் 


39. சல்பைடுகள் வீழ்படிவடைதல் 


தொகுதி III , IV , V எதிர் அயனிகளின் சல்பைடுகள் நீரில் 
கிட்டத்தட்ட கரையாமலுள்ளன . இவ்வகையில் இவைகள் 
தொகுதி 1 , 11 - லிருந்து வேறுபட்டுள்ளன என்பதை எதிர் 
அயனிகளின் வகையீடு அட்டவணை 2 காட்டுகிறது . இவ் வேறு 
பாட்டை முறைப்படுத்திய பகுப்பாய்வில் பயன்படுத்தி கடைசி 
மூன்று தொகுதிகளை பிரிக்கிறோம் . இவைகளை S-- அயனிகளுடன் 
வினைப்படுத்தி சல்பைடுகளாக மாற்றி கரைசலிலிருந்து பிரித் 
தெடுக்கிறோம் . மிகவும் வீரியமற்ற அமிலமான HIS- இன் நேர் 
அயனிதான் சல்பைடு அயனி . HAS பின் 

HaS பின் வருமாறு 

பிரிகை 
அடைகிறது . 


H2S 


H + + HS 


HS- -- H + + S- 


HS வீரியமற்ற அமிலமாயிருப்பதால் கரைசலுடன் சேர்க் 
கப்பட்ட S-- அயனிகள் அதிலுள்ள H + அயனிகளுடன் சேர்ந்து 
HS- அயனிகளையும் பிரிகை அடையாத H.S மூலக்கூறுகளையும் 
கொடுக்கின்றன. எனவே S-- அயனிச் செறிவு H + அயனிச் 
செறிவை மிகுந்த அளவிற்குச் சார்ந்துள்ளது . இந்த செறிவுகளி 
டையே உள்ள தொடர்பை HaS- இன் இரண்டு பிரிகை மாறிலி 
களின் சமன்பாடுகளால் எளிதில் குறிப்பிடலாம் . 


246 


பண்பறி பகுப்பாய்ஷ 


KK 


[ H + ] • [ HS ] 

[ H2S] 


= 5.7x10-8 


K , 


- 


[ H + ] [S-- ] 

[ HS- ] 


= 1.2X10-15 


இந்த இரண்டு சமன்பாடுகளையும் பெருக்கி தொகுதி பகுதி 
களிலுள்ள HS-- ஐ தள்ளுபடி செய்தால் 


[ H + ]2 • [S -- 1 

[H2S ] 


= 6 • 8X10-23 


மேலும் 


[ S-- ] 


6.8X10-23X [ H2S ] 

[ H + ] 


( 2 ) 


S-- அயனிச் செறிவு கரைசலிலுள்ள H + அயனிச்செறிவின் 
வர்க்கத்தினுடன் எதிர் விகிதத்திலுள்ளது என்பதை சமன்பாடு 
( 2 ) காட்டுகிறது . சான்றாக , pH- ஐ ஒரு அலகு குறைத்தால் , 
அதாவது [ H + 1- ஐ 10 மடங்கு அதிகரித்தால் S-- செறிவு 100 
மடங்கு குறைகிறது . எனவே [ H + ] = 10- அதாவது pH = 1 உள்ள 
கரைசலின் S-- செறிவு [ H + ] = 10-9 அல்லது pH = 9 உள்ள கரை 
சலினுடையதைவிட ( 108 ) ? மடங்கு குறைவாக இருக்கும் . 


எனவே , ஒரு குறிப்பிட்ட சல்பைடு வீழ்படிவு அடையுமா , 
எந்த அளவுக்கு வீழ்படிவடைகிறது என்பதை கரைசலின் pH 
பெருமளவிற்கு நிர்ணயிக்கிறது . 


எடுத்துக்காட்டாக , pH குறைவாயுள்ளபோது அதாவது 
அமிலக் கரைசல்களில் குறைவான கரைதிறன் பெருக்கம் உள்ள 
சல்பைடுகளைத்தான் வீழ்படிவடையச் செய்ய இயலும் . இந்த 
கரை திறன் பெருக்கத்தை விஞ்சுவதற்கு அமிலக் கரைசல்களில் 
உள்ள S-- செறிவு குறைவாயிருந்தாலும் போதுமானதா யுள்ளது . 
மறுதலையாக நடுநிலை அல்லது காரக் கரைசல்களில் கரைதிறன் 
பெருக்கம் அதிகமுள்ள சல்பைடுகளும் , மிகக் குறைவான கரை 
திறனுள்ள சல்பைடுகளும் வீழ்படிவடைகின்றன . 

S- 
அயனிகளால் வீழ்படிவடைதல் செய்யும்போது கரைசலின் pH 
தகுந்தவாறு சரிசெய்து எதிர் அயனிகளைப் பிரிக்கவேண்டும் 
என்பது புலப்படுகிறது . 


தொகுதி III எதிர் அயனிகளை வீழ்படிவடையச் செய்வதிலும் , 
III தொகுதியை IV , V தொகுதிகளிலிருந்து பிரிக்கவும் இக் 


தொகுதி III எதிர் அயனிகள் 


247 


கருத்து தான் பயன்படுகிறது . தொகுதியை தற்போது ஒதுக்கி 
விட்டு ( இத்தொகுதியை பிரிப்பது பகுதி 75 - இல் ஆராயப்படும் ) 
தொகுதி III , V எதிர் அயனிகளின் சல்பைடுகள் சிலவற்றின் 
கரைதிறன் பெருக்கங்களை ஒப்பிடலாம் . 

தொகுதி III தொகுதி IV 
மிக அதிகமாய் கரையும் 

சல்பைடுகள் SPMns = 1-4x10-15 SPcds = 36x10-29 
மிகக் குறைவாய் 
கரையும் சல்பைடுகள் SPzns == 1-2x 10-23 SPcus = 8 •5x10-45 


தொகுதி IV சல்பைடுகள் தொகுதி III சல்பைடுகளைவிட 
குறைவான கரைதிறனுள்ளவை என்பது இந்த புள்ளி விவரங்களி 
லிருந்து தெரிகிறது . ஆகையால் அவைகளை pH குறைவாயுள்ள 
போது , அதாவது அமிலத்தன்மை மிகுந்த கரைசலில் வீழ்படி 
வடையச் செய்யலாம் . 


பண்பறிரீதியான முடிவுகளிலிருந்து இத்தொகுதிகளைப் பிரிப்ப 
தற்கும் 11 , 1 தொகுதிகளிலிருந்து இவைகளைப் பிரிப்பதற்கும் 
தேவையான pH- ஐ பருமனறி முறையில் கணக்கிடுவதற்குச் 
செல்வோம் . 


முதலில் தொகுதி IV சல்பைடுகளை முழுவதும் வீழ்படிவடை 
யச்செய்யத் தேவைப்படும் pH- ஐ கணக்கிடலாம் . இதற்கு CdS- ஐ 
முழுவதும் வீழ்படிவடையச் செய்யத் தேவைப்படும் pH- ஐ கணக் 
கிட்டால் போதும் . ஏனென்றால் Cds முழுமையாக வீழ்படி 
வடையும்போது தொகுதி IV- இன் மற்ற சல்பைடுகள் இன்னும் 
முழுமையாக வீழ்படிவடைகின்றன . 

வீழ்படிவடைகின்றன . வீழ்படிவடையச் செய்ய 
HAS- ஐ கரைசலினுள் செலுத்தினால் HAS செறிவு அதன் கரைதிற 
னுக்குச் சமமாயிருக்கும் . சுமார் 1X10-1M அறை வெப்ப நிலையில் . 
ஆகையால் , சமன்பாடு ஒன்றிலிருந்து ( 1 ) 

[ H + ] x [ S-- ] = 6-8x 10-23 < [ HgS ] = 6-8x10-24 ( 3 ) 
என்று கண்டுபிடிக்கலாம் . 

சமன்பாடு ( 3 ) -ஐ தீர்த்தால் 


6.8 < 10-24 


[ H + ] = 


( 4 ) 


[ s-- ) 


248 


பண்பறி பகுப்பாய்வு 


வீழ்படிவடைந்த Cd ++ அயனிச் செறிவு 10-6கி . அயனி / 
லிட்டருக்கு குறையும்போது வீழ்படிவடைதல் முழுமையாயுள்ளது 
எனக் கொண்டால் 


S-- = 


SPads 
[ Cd ++ ] 


3.6x10-29 

10-8 


3-6x10-23 

கி . அயனி/ லிட்டர் 


[ 5--1 - க்கு கண்டுபிடித்த மதிப்பை சமன்பாடு ( 4 ) -இல் புகுத் 
தினால் 


[ H + ] 


6-8x10-24 
3-6x10-23 


= 0.44 கி . அயனி / லிட்டர் 


இந்த [ H + ] -இல் pH = -log 0-44 = -1-64 = ! - 0-64 = 0• 36 . 


எனவே pH > 0 • 36 உள்ளபோது Cd ++ - ம் தொகுதி IV- இன் 
மற்ற எதிர் அயனிகளும் முழுமையாக வீழ்படிவடைகின்றன . 
HgS- டன் நிகழும் வினைகாரணமாக H + அயனிகள் வெளிப்படு 
கின்றன . எனவே pH சீராக குறைகிறது . ஆகையால் நடை 
முறையில் pH அதிகமாயுள்ளபோது வீழ்படிவடைதல் தொடங்கப் 
படுகிறது . அதாவது pH சுமார் 0.5 அல்லது ( H + ] = 0.3 கி . அயனி/ 
லிட்டர் உள்ளபோது தொடங்கப்படுகிறது . 


இச்சூழ்நிலையில் தொகுதி II [ எதிர் அயனிகளெல்லாம் கரைச 
லிலுள்ளன . இதை பின்வரும் கணக்கீட்டிலிருந்து தெரிந்து 
கொள்ளலாம் . 


கரைசலில் Zn ++ அயனி செறிவு 1x10-1 கி . அயனி / லிட்டர் 
இருக்கட்டும் . [ H + ] = 0 • 3 கி . அயனி / லிட்டர் உள்ளபோது S- 
செறிவு 


[ S-- ] 


6-8x10-24 

= 8x10-23 கி . அயனி லிட்டர் 
0-32 


-- 


ஆகையால் அயனிப் பெருக்கம் 

[ Zn ++ ] • [ S-- ] = 10-1X8x10-23 = 8X10-24 
இது சிங்க் சல்பைடின் கரைதிறன் பெருக்கத்தை ( 1 • 2x10-23 ) 
விட குறைவாயுள்ளதால் சிங்க சல்பைடும் தொகுதி III- இன் மற்ற 


தொகுதி III எதிர் அயனிகள் 


249 


போது 


எல்லா சல்பைடுகளும் ( அதிகமாகக் கரையும் ) pH = 0.5 உள்ள 

HAS- ஆல் வீழ்படிவடைகின்றன . நீரில் கரையும் 
தொகுதி II , I எதிர் அயனிகளின் சல்பைடுகள் வீழ்படிவடைவ 
தில்லை . ஆகையால் pH = 0.5 உள்ளபோது தொகுதி IV எதிர் 
அயனிகளை HAS- டன் வினைப்படுத்தி தொகுதிகள் III , II , I 
லிருந்து பிரித்துவிடலாம் . 


தொகுதி IV எதிர் அயனிகளை பிரித்த பின்னர் கிடைக்கும் 
வடிநீரிலிருந்து தொகுதி III எதிர் அயனிகளின் சல்பைடுகளை 
வீழ்படிவடையச் செய்யலாம் . இதை நிகழ்த்த வேண்டிய PH- ஐ 
கணக்கிடலாம் . தொகுதி 111 எதிர் அயனிகளை HaS அல்லது 
( NH4) S- ஆல் வீழ்படிவடையச் செய்யலாம் . தொகுதி 1V 
சல்பைடுகள் வீழ்படிவடைவதற்கான கணக்கீடே முந்தியதற்குப் 
பொருந்தும் . ஆனால் இங்கு தொகுதி III- இன் மிக அதிகமாகக் 
கரையும் மாங்கனீஸ் சல்பைடிலிருந்து ( SP = 1 +4x 10-15) தொடங்க 
வேண்டி உள்ளது . Mn ++ செறிவு 10-6 கி . அயனி/ லிட்டருக்கு 
குறையும்போது தொகுதி 1 - எதிர் அயனிகள் முழுமையாக 
வீழ்படிவடைகின்றன என்று கொள்வோமானால் அப்போது S- 
அயனிச் செறிவு 


[ S-- ] 


SPMns 
[ Mn ++ ] 


1.4X10-15 

10-6 


- 


1.4X10-9 
கி . அயனி/ லிட்டர் 


- 


எனவே , சமன்பாடு ( 4) -ஐ பயன்படுத்தினால் 
[ H + ] = 

6-8x10-24 16-8x 10-24 
[ S-- ] 

1-4X10-9 
= 7x10-8 கி . அயனி / லிட்டர் 


ஆகையால் , 


pH = -log 7x 10-8 = - (0-8-8 ) = 7-2 


ஆகவே , கிட்டத்தட்ட நடுநிலைக் கரைசலில் கூட ( pH = 72 ) 
ஹைட்ரஜன் சல்பைடால் தொகுதி /// எதிர் அயனிகளை முழுமை 
யாக வீழ்படிவடையச் செய்யலாம் என்பது புலப்படுகிறது . இருப் 
பினும் அமிலம் இல்லாத கரைசல் மூலம் H.S- ஐ செலுத்தி 
தொகுதி III எதிர் அயனிகளை வீழ்படிவடையச் செய்யலாம் 
என்பது பொருளல்ல . அமிலத்தை சேர்க்காவிட்டாலும் 
தொகுதி III உப்புக்கள் நீராற்பகுப்பின் காரணமாக அமிலத் 
தன்மை உள்ளவைகளாயுள்ளன என்பதை நினைவு கூறவேண்டும் . 


250 


பண்பறி பகுப்பாய்வு 


மேலும் அமிலத்தன்மை உள்ளதாகவும் , நீரில் கரைந்து 
அதன் pH- ஐ 4 - க்கு தாழ்த்தக்கூடியதாகவும் உள்ளது . ஆகையால் 
தொகுதி IV- க்கு மாறாக தொகுதி III சல்பைடுகள் அறிய 
வேண்டிய கரைசலின் மூலம் Hqs- ஐ செலுத்தும்போது வீழ்படி 
வடைவதில்லை . அப்படி வீழ்படிவு உண்டானால் ( ZnS ) கரைசலில் 
H + அயனிகள் உண்டாவதால் வீழ்படிவடைதல் முழுமையானதா 


யிராது . 


Zn ++ + H2S 


| ZnS + 2H + 


ஆகையால் தொகுதி III எதிர் அயனிகள் எல்லாவற்றையும் 
HAS- ஆல் முழுமையாக வீழ்படிவடையச் செய்ய நாம் முதலில் 
PH- ஐ 7-2 - இல் அதற்கு மேல் நிலைநிறுத்தக்கூடிய தாங்கல் கலவை 
ஒன்றை சேர்க்க வேண்டும் . வழக்கமாக பயன்படும் தாங்கல் 
கலவைகளில் pHx8-9 உள்ள அம்மோனியம் தாங்கல் 
கலவைதான் இங்கு ஏற்றதாகும் . 


HgS- க்குப் பதில் தொகுதி III எதிர் அயனிகளை வீழ்படி 
வடையச் செய்ய (NH4 ) , S- தான் உகந்தது . இதுதான் தொகுதி 
III- இன் தொகுதி வினைப்பொருளாகும் . 


தொகுதி II எதிர் அயனிகளை வீழ்படிவடையச் செய்வதி 
லுள்ளதுபோல் தொகுதி III எதிர் அயனிகளை ( NH4 ) 2S- ஆல் வீழ் 
படிவடையச் செய்வதிலும் அதற்குத் தேவைப்படும் pH ( NHAI2S 
கிட்டத்தட்ட முழுவதும் கரைசலில் நீராற்பகுப்பு அடைவதால் 
பெரும்பாலும் நிர்ணயிக்கப்படுகிறது . 


( NH4 ) 2S + H2O + NH4HS + NHOH 


ஆகையால் , ( NH4 ) , S கரைசல் உண்மையில் அம்மோனியா 
வையும் அம்மோனியம் உப்பையும் NH , HS சமான அளவில் 
கொண்ட கலவையாகும் . அதாவது அம்மோனியம் கார்பனேட்டு 
கரைசல்போல் இதுவும் pH = 9-25 கொண்ட அம்மோனியம் 
தாங்கல் கலவையாகும் . இந்த pH- இல் தொகுதி III எதிர் அயனி 
கள் எந்த அளவிற்கு முழுமையாக வீழ்படிவடைகின்றன என்று 
கண்டுபிடிக்கலாம் . அப்போதுள்ள H + செறிவு 5-6x10-10 கி . 
அயனி / லிட்டர் . கரைசலிலுள்ள மிகையான ( NH4 ) , S- இன் 
செறிவு 0.1M எனக் கொள்வோம் . இது கிட்டத்தட்ட முழுவதும் 


தொகுதி III எதிர் அயனிகள் 


251 . 


நீராற்பகுப்பு அடைந்து NH4HS- ஐ கொடுப்பதால் [ HS - ] = 0 • 1 கி . 
அயனி / லிட்டர் எனலாம் . [ H + ] , [ HS - ) - ஆகியவற்றின் மதிப்பு 
களை ஹைட்ரஜன் சல்பைடின் K , -விற்கான சமன்பாட்டில் 
புகுத்தினால் , 


[ H + ] [ S-- ] 5.6x10-10X [S-- ] 
K2 = 
[ HS- ) 

110-1 


= 1-2 x 10 


10-15 


- 


ஆகையால் , [S-- = 2.2X10-1 கி . அயனி / லிட்டர் . 


வீழ்படிவடைதலுக்குப் பின் கரைசலில் எஞ்சியிருக்கும் 
Mn ++ அயனிகளின் செறிவைக் கண்டுபிடிக்கலாம் . 


[ Mn ++ ) 


SPMns 

1.4Y 10-15 
[ s-- = 22x10-1 - = 1-2x 10- கி.அயனி 

லிட்டர் 


ஆகையால் , Mn ++ வீழ்படிவடைதல் கிட்டத்தட்ட முழுமை 
யடைகிறது . தொகுதி III- இன் மற்ற சல்பைடுகளின் கரைதிறன் 
பெருக்கம் இன்னும் குறைவாக இருப்பதால் (MS- னுடையதை 
விட ) இந்த சல்பைடுகள் இந்த * pFI- இல் இன்னும் முழுமையாக 
வீழ்படிவடைய வேண்டும் . 

ஆகையால் தொகுதி 111 , IV- களைப் 
பிரிப்பதற்கும் தொகுதி III- ஐ தொகுதிகள் 1 , 11 - களிலிருந்து பிரிப் 
பதற்கும் இத்தொகுதிகளின் எதிர் அயனிகள் உண்டாக்கும் 
சல்பைடுகளின் கரைதிறன் பெருக்கங்களிடையேயுள்ள வேறு 
பாடுதான் காரணமாகும் . இவைகளைப் பிரிக்க தகுந்த முறையில் 
pH- ஐ சீர்செய்ய வேண்டியுள்ளது . 


40. சல்பைடுகள் அமிலங்களுடன் வினைப்படுதல் 


தொகுதி III , IV சல்பைடுகள் அமிலங்களுடன் வினைப்படுவதி 
லுள்ள வேறுபாடுகள் பகுப்பாய்வில் மிகுந்த முக்கியத்துவம் 
பெற்றுள்ளன . இவைகளின் கரைதிறன் பெருக்கங்களிடையே 
உள்ள வேறுபாடுகளும் இதைப் பொருத்துள்ளன . 


ஒரு வீழ்படிவைக் கரைப்பதற்கு அதனுடைய ஒருவகை 
அயனிகளை பிணைத்துவிட வேண்டும் . வீழ்படிவடைந்த உப்புக்களை 


* தொகுதி III எதிர் அயனிகளை வினைப்பொருளால் வீழ்படிவடையச் 
செய்ய ஏற்ற நிபந்தனைகள் பகுதி 52- இல் மிகவும் விரிவாக ஆராயப் 
பட்டுள்ளன . 


252 


பண்பறி பகுப்பாய்வு 


கரைக்க அமிலங்களை சேர்க்கவேண்டும் . , அமிலங்கள் கொடுக்கும் 
H + அயனிகள் உப்பின் நேர் அயனிகளுடன் சேர்ந்து வீரியமற்ற 
அமிலத்தை ( குறைவாக பிரிகை அடைந்த ) கொடுக்கின்றன . 


வீரியமற்ற அமிலத்தின் உப்பின் வாய்பாடு MeA எனவும் 
அதைக் கரைக்கும் அமிலம் HX எனக் கொள்வோமானால் வீழ்படி 
வடைந்த உப்பை கரைக்கும் செயல்முறையை பின்வருமாறு 
-விளக்கலாம் . 


கரைசல் 


வீழ்படிவு 

MeA 


Me + + A 


HX 


X 


+ H + 


11 


HA 


இவ்வினையில் தோன்றும் வீரியமற்ற அமிலம் HA இலேசாக 
பிரிகை அடைந்தாலும் வீழ்படிவு உண்டாகும்போது உண்டாகும் 
அதே அயனிகளை A- இதுவும் கொடுக்கிறது . ஆகையால் இச் 
செயல்முறை மீளும் தன்மையுடையது . முடிவில் சமநிலையை 
அடைகிறது . நேர் அயனியின் [ A- ) செறிவு பின்வரும் இரு 
சமன்பாடுகளை ஒரே சமயத்தில் பூர்த்தி செய்யும்போது சமநிலை 
ஏற்படுகிறது என்பது தெளிவான கருத்து . 


- . 


[ Me + ] • [ A- ]] SPMA 

( 1 ) 
[ H + ] • [ A- ] 
== KHA 

( 2 ) 
[ HA ] 
சமன்பாடு ( 1 ) -ஐ தீர்த்து [ A - 1- இன் மதிப்பை சமன்பாடு 
( 2 ) -இல் புகுத்தினால் 


[ Me + ] [ HA ] 


[ H + ]SPMeA 

KHAL 


( 3 ) 


இவ்வினையின் அயனிச் சமன்பாடு 


MCA + H + - Me + + HA 


ஒரு மோல் MeA விழ்படிவு கரையும் போது ஒரு கிராம் அயனி 
--Me + - ம் ஒரு மோல் HA- ம் கரைசலில் தோன்றுகின்றன என்பதை 


தொகுதி III எதிர் அயனிகள் 


253 


இச் சமன்பாடு காட்டுகிறது . ஆகையால் அமிலத்தில் வீழ்படிவின் 
கரைதிறனை Pr ( மோல்கள் / லிட்டரில் )) என்று குறிப்பிட்டால் 
பின்வருமாறு எழுதலாம் . 


P 


- 


[ Me + ] | 


[ HA ] 


சமன்பாடு ( 3 ) -இன் படி , 


P 


[ H + ] • SPMeA 

KHA 


( 4 ) 


அமிலங்களில் சுமாராகக் கரையும் உப்புக்களின் கரைதிறன் 
( அ ) உப்பின் கரைதிறன் பெருக்கம் அதிகரித்தால் ( ஆ ) தோன்றும் 
வீரியமற்ற அமிலத்தின் பிரிகை மாறிலி குறைவாயிருந்தால் ( இ ) 
கரைசலின் H + அயனிச் செறிவு அதிகரிக்கும்போது ( அதாவது 
pH குறைந்தால் ) அதிகரிக்கிறது . 


சல்பைடுகள் உட்பட சுமாராகக் கரையும் எல்லா உப்புக் 
களுக்கும் இத் தொடர்புகள் பொருந்தும் . தொகுதி III , IV எதிர் 
அயனிகளின் சல்பைடுகளை அதே செறிவுள்ள அமிலத்துடன் 
சேர்த்தால் ஒவ்வொரு தறுவாயிலும் குறைவான பிரிகை வீதம் 
உள்ள அதே சேர்மம் ( HS ) 

சேர்மம் (HS ) உண்டாகிறது . சல்பைடுகளின் 
பண்புகளில் உள்ள வேறுபாடுகள் அவைகளின் கரைதிறன் பெருக் 
கங்களில் உள்ள வேறுபாடுகளால் ஏற்படுவதாகும் . தொகுதி IV 
சல்பைடுகளின் ( பகுதி 39 ) கரைதிறன் பெருக்கங்கள் தொகுதி III 
சல்பைடுகளின் கரைதிறன் பெருக்கங்களைவிட மிகவும் குறைவாக 
இருப்பதால் முந்தியவைகள் அமிலங்களில் மிகவும் எளிதாக கரை 
யும் என்று எதிர்பார்க்கலாம் . ஆனால் உண்மையில் தொகுதி III 
சல்பைடுகள் நீர்த்த அமிலங்களில் ( HCI , H2SO4 ) எளிதில் கரை 
கின்றன . தொகுதி IV சல்பைடுகள் கிட்டத்தட்ட அமிலங்களில் 
கரைவதில்லை எனலாம் . எனவே , தொகுதி IV சல்பைடுகள் மிகச் 
- சிறிய அளவு S-- அயனிகளை கரைசலுக்கு கொடுக்கின்றன . மிகச் 
சிறிய அளவு H.S தோன்றும்போது சமநிலை ஏற்படுகிறது . 

அதா 
வது ஒதுக்கத்தக்க அளவு சல்பைடு கரைந்துள்ளபோது , ஆனால் 
தொகுதி III சல்பைடுகளின் கரைதிறன் பெருக்கங்கள் மிகவும் 
அதிகமாக உள்ளன . எனவே இத்தறுவாயில் அதிகமான His 
தோன்றுகிறது . போதுமான அளவு அமிலம் இருந்தால் வீழ்படிவு 
முழுவதும் கரைகிறது . Has வாயுவாக நீக்கப்படுவதால் இது 
மேலும் தீவிரமாகிறது . இவ்விளக்கம் முழுவதும் கணக்கீட்டால் 
நிரூபிக்கப்பட்டுள்ளது . 


254 


பண்பறி பகுப்பாய்வு 





ஹைட்ரஜன் சல்பைடு சில படிகளில் பிரிகையடைவதால் 
அமிலங்களில் சல்பைடுகளின் கரைதிறன் பற்றிய கணக்கீடுகள் 
சிக்கலாயுள்ளன . அமிலங்களில் சல்பைடுகள் கரையும்போது S- 
அயனிகள் H + அயனிகளுடன் சேரும் பின்னோக்கிய வினையும் 
படிப்படியாக நடக்கும் இயல்புடையது . முதலில் HS- அயனிகள் 
தோன்றுகின்றன. இவைகள் H + அயனிகளுடன் சேர்ந்து பிரிகை 
யடையாத HIS மூலக்கூறுகள் ஓரளவு உண்டாகின்றன . இந்த 
இரண்டு வினைகளின் விளைபொருள்கள் தோன்றுவதை கணக்கி 
லெடுத்துக்கொண்டால் நான்கு அடுக்கு சமன்பாடு ஒன்று அமிலங் 
களில் சல்பைடுகள் கரைவது பற்றிய கணக்கீட்டில் கிடைக்கிறது . 
இச்சமன்பாட்டை தீர்ப்பது எளிது அல்ல . இருப்பினும் வீழ்படி 
வின் கரைதிறன் பெருக்கம் குறைவாயிருந்தால் அதையொத்த 
வீரியமற்ற அமிலத்தின் K1 , K2- ஐ விட மிகவும் அதிகமாயிருந்தால் 
( இந்த எடுத்துக் காட்டிலுள்ளது போல் ) எல்லா HS- அயனிகளும் 
கிட்டத்தட்ட முழுவதும் H.S- ஆக மாறி விடுகின்றன என்றெண் 
ணிக்கொள்வதில் மிகுந்த பிழை ஏற்படாது என்று கணக்கீடுகள் 
காட்டுகின்றன. அதாவது இந்த வினை 


MeS + 2H + 


> Me ++ + HaS 


இந்தக் கருத்துடன் பின்வரும் சமன்பாட்டால் சல்பைடின் 
கரைதிறனை கணக்கிடலாம் . 


( H + ] • [ S-- ] 

= KHAS 
[ HgS ] 


அல்லது 


[ HzS ] 


- 


[ H + ] • [S-- ] 

KH2S 


( 5 ) 


இங்கு 


KHAS = KXK , = 68x10-23 ( பகுதி 39 - ஐ பார் ) 


S-- நேர் அயனிகள் Me ++ எதிர் அயனிகள் ஆகியவற்றின் 
செறிவுகள் சமன்பாட்டால் தொடர்பு கொண்டுள்ளன . 


[ Me ++ ] • S-- ] = 

SPMes 
[ s -- ] - க்கு இச்சமன்பாட்டை தீர்த்து அம்மதிப்பை சமன்பாடு 
( 5 )-இல் புகுத்தினால் 


1 


தொகுதி III எதிர் அயனிகள் 


255 


[ H + ] • SPMes 
[ Me ++ ] • [ HzS ] = 


( 6 ) 


KHZS 


இவ் வினையின் சமன்பாடு 


3 


Mes + 2H + Me ++ + HAS 
ஒரு மோல் Mes - வீழ்படிவை கரைக்க இரண்டு கிராம் 
அயனிகள் H + தேவைப்படுகின்றன என்பதை ( அதாவது HCI 
போன்ற வீரிய அமிலம் இரண்டு மோல்கள் ) காட்டுகிறது . 
இதனால் ஒரு கிராம் அயனி Me ++ - ம் ஒரு மோல் H.S- ம் உண்டா 
கின்றன . ஆகையால் கரைப்பான் அமிலத்தின் ஆரம்பச் செறிவை 
C என்று குறிப்பிட்டால் பின்வரும் சமன்பாட்டை எழுதலாம் . * 


P = [ Me++] = [ HzS ] மேலும் [ H + ] = C - 2P 
[ Me ++ ] , [ HzS ] , [ H + ] ஆகியவற்றின் மதிப்புகளை 
( 6 ) -இல் புகுத்தினால் 


சமன்பாடு 


pa = ( C - 2P ) 


SPMes 
KHAS 


சமன்பாட்டின் இரு பக்கங்களுக்கும் வர்க்கமூலம் எடுத்து P- ஐ 
பெற தீர்த்தால் 


C 


SP Mes 
KHOS 


P = 


2 

SPMes 
V KH2S 


+ 1 


பின்னர் சமன்பாட்டின் வலது பக்கத்தின் பகுதியையும் 


விகுதியையும் 


SPMes 
KHES 


-ஆல் வகுத்தால் 


C 


P 


* 


( 7 ) 


2+ 


KHS 
SPMes 


* HgS ஆவியாவது இங்கு ஒதுக்கப்பட்டுள்ளது . சமநிலையில் கரைசல் 
HAS- ஆல் பூரித நிலை அடையாதிருக்கும் அளவுக்கு அமிலம் இருந்தால் இது 
ஏற்றுக்கொள்ளத்தக்கது (அதாவது HAS 0 1 மோல்/ லிட்டர் -க்கு குறை 
வாய் தோன்றினால் ) 


256 


பண்பறி பகுப்பாய்வு 


சமன்பாடு ( 7 ) - லிருந்து பின்வரும் முடிவுகளைப் பெறலாம் : 


1. -Mes- இன் கரைதிறன் பெருக்கம் K H2S- ஐ விட அதிகமா 
யிருந்தால் ( பெரும்பாலான தொகுதி III சல்பைடுகளுக்கு இது 
பொருந்தும் ) வர்க்கமூலத்தின் குறியில் உள்ளதன் அளவு சிறியதா 
யிருக்கும் . அத்தறுவாயில் சல்பைடின் கரைதிறன் வினையின் சமன் 
பாடுடன் ஒத்த அதிகப்பட்ட மதிப்பான c | 2- ஐ நெருங்கும் . * 

2. மறுதலையாக Mes- இன் கரைதிறன் பெருக்கம் KHES- ஐ 
விட குறைவாயிருந்தால் ( தொகுதி IV சல்பைடுகளுக்குள்ளது 
போல் ) இப்பின்னத்தின் பகுதி ( சமன்பாட்டின் வலது பக்கம் ) 
அதிகமாயிருந்தால் P மிகவும் குறைவாயுள்ளது . 


இது அட்டவணை 13 - ஆல் விளக்கப்படுகிறது . சமன்பாடு 7 - ஐக் 
கொண்டு கணக்கிடப்பட்ட முடிவுகளை இது கொடுக்கிறது . 


- 


சமன்பாடு 7 தோராயமானதாயிருந்தபோதிலும் கணக்கிடப் 
பட்ட முடிவுகளும் சோதனை மூலம் பெறப்பட்ட முடிவுகளும் 
முழுமையாக ஒத்துள்ளன என்பதை அட்டவணை 13 காட்டுகிறது . 
சல்பைடுகளின் கரைதிறன் ( HCI- இல் ) அவைகளின் கரை திறன் 
பெருக்கங்களால் 

எப்படி மாற்றமடைகின்றன என்பதை 
அட்டவணை 13 விளக்குகிறது . 


அமிலத்தில் சல்பைடின் கரை திறன் பற்றிய கணக்கீடு 
அமிலத்தின் தொடக்க செறிவைவிட சமநிலையில் உள்ள H + 
அயனிச் செறிவை அடிப்படையாகக் கொண்டுள்ளது . இக்கணக் 
கீட்டால் பெறப்படும் சமன்பாடு பின்வருமாறு : 


P = 


SPMA 


( 


[ H + ] [ H + ] ? 

+1+ 
K 

K.K , 


( 8 ) 


S-- அயனிகள் H + அயனிகளால் படிப்படியாக பிணைக்கப் 
படுவது இதை தருவிப்பதில் கணக்கிலெடுத்துக் கொள்ளப்பட் 
டுள்ளது . இருப்பினும் வினைத்திறன் 

குணகங்களை 

சேர்த்துக் 
கொள்ளாததால் இந்த சமன்பாடு சரியானதல்ல . மேலும் 
தேவைப்படும் சல்பைடின் கரைதிறன் போல் சமநிலையிலுள்ள H + 


ஒரு மோல் MeS- ஐ கரைக்க 2 மோல்கள் HCI தேவைப்படுகின்றன . 
ஆகையால் C மோல்கள் அமிலம் முழுவதும் பயன்பட்டால் c / 2 மோல்கள் 
சல்பைடு கரையும் . 


தொகுதி III எதிர் அயனிகள் 


257 


அயனிச் செறிவு தெரிவதில்லை - எனவே , இச்சமன்பாட்டை பயன் 
படுத்துவது எளிதல்ல . 

மேலே ஆராயப்பட்ட தொடர்புகள் சல்பைடுகளுக்கு மட்டு 
மல்லாமல் மற்ற சுமாராகக் கரையும் மின்பகுளிகளுக்கும் 
பொருந்தும் , சான்றாக மக்னீசியம் ( SP = 5X10-13 ) , மாங்கனீஸ் 
( SP = 4X10-14 ), ஃபெரஸ் இரும்பு ( SP = 4-8x 10-16 ) ஆகியவற் 
றின் ஹைட்ராக்சைடுகள் வீரியமற்ற காரம் NH , OH உண்டா 
வதன் காரணமாக அம்மோனியம் உப்புக்களில் எளிதில் கரை 
கின்றன என்று பகுதி 28 - இல் கூறப்பட்டுள்ளது . இருப்பினும் 
Fe ( OH ) , ( SP == 3 • 8 X 10-38 ) அலுமினியம் , குரோமியம் ஆகியவற் 
றின் ஹைட்ராக்சைடுகள் மிகக் குறைவான கரைதிறன் பெருக்கங் 
களைக் கொண்டுள்ளதால் அம்மோனியம் உப்புக்களில் 
கரைவதில்லை . தொகுதி III எதிர் அயனிகளை உப தொகுதிகளாகப் 
பிரிப்பதில் இக்கருத்து பயன்படுகிறது . 


அட்டவணை 13 . 


0.1 N HCI- இல் சில சல்பைடுகளின் கரைதிறன்கள் 

( சமன்பாடு 7.ஆல் கணக்கிடப்பட்டவை ) 


சல்பைடின் 
வாய்பாடு 


கரைதிறன் 
பெருக்கம் * 


சல்பைடின் கரைதிறன் P 

அதிகபட்ச 
மோல்கள் 

கரைதிறன் 
லிட்டர் 

% ( c / 2 ) 


100 


Mns 
Fes 
Zns 


NiSa 


NiSv 
Cosa 
CoSp 
CdS 
Pbs 
Gus 


1.4 x 10-15 
3.7 x 10-19 
1-2x 10-23 

3x 10-21 
2x10-28 
7x 10-23 

2x 10-27 
3-6 10-29 
1-1 x 10-29 
8.5x10-45 


5 x 10 
4.97 x 10-3 
2.28 X 10-2 
4-65 x 10 

7 x 10-4 
3.3x 10-2 
5.4 x 10-4 
7-2x 10-5 
4-0 x 10-5 
1.1x19-1 : 


99.4 
45.6 
93.0 

1.4 
66.0 

1.1 
0.14 
0.08 
2.10 


நிக்கல் , கோபால்ட சல்பைடுகளின் P , SP மதிப்புகள் அதிக 
மாகக் கரையும் படிவங்களுக்கிற்கும் ( Nisa , COSa ) குறைவாகக் 


17 


258 


பண்பறி பகுப்பாய்வு 


கரையும் படிவங்களுக்கும் ( NiSv , CoSP ) கொடுக்கப்பட்டுள்ளன . 
பிற்சேர்க்கை IV பார் . 


இருப்பினும் , ஹைட்ராக்சைடை அம்மோனியம் உப்பிற்குப் 
பதில் அமிலத்துடன் சேர்த்தால் எளிதில் கரைகிறது . ஏனென்றால் 
வினையின் காரணமாக நீர் உண்டாகிறது . நீர் NH OH- ஐவிட 
மிகக் குறைவாக பிரிகை அடைகிறது . 


சல்பைடுகள் வெவ்வேறு 

கரைப்பான்களில் வேறுபட்ட 
முறையில் வினைப்படுகின்றன . சான்றாக தொகுதி IV சல்பைடுகள் 
HCI . இல் கரைவதில்லை. ஆனால் HNO -டன் சூடு செய்யும்போது 
எளிதில் கரைகின்றன . 

S-- அயனிகளை பின்வருமாறு 
ஆக்சிஜனேற்றம் செய்கிறது : 


3S -- + 2 NO , - + 3 H + - > 3 S + 2 NO + 4 H , O 


இவ் வினையின் சமநிலை மாறிலி மிகக் குறைவாயுள்ளது . 
ஆகையால் H + அயனிகளுடன் சேர்ந்து நீக்கப்படாத அளவுக்கு 
S-- அயனிகளின் செறிவு இருந்தபோதிலும் அவைகள் ஆக்சிஜ 
னேற்றமடைகின்றன . எனவே , தொகுதி IV சல்பைடுகள் HCI , 
HNOX- களால் அடையும் விளைவுகள் வேறுபட்டுள்ளன . ஏனென் 
றால் S-- அயனிகளை நீக்கும் வினைகளின் சமநிலை மாறிலிகளுள் 
மாறுபட்டுள்ளன . 


அமிலங்களில் வீழ்படிவுகளின் கரைதிறன் H + அயனிச் செறி 
வால் எப்படி மாறுபடுகின்றன என்று முன்பே ஒரு தடவைக்கு 
மேல் கண்டோம் . சான்றாக KHC , HAOS , Ba BrOy , CaC , 0 , 
ஆகியவை வீரிய அமிலங்களில் ( கனிம ) கரைகின்றன . ஆனால் 
வீரியமற்ற அமிலங்களில் ( அசிட்டிக் ) கிட்டத்தட்ட கரைவதில்லை . 
வீரியமற்ற அமிலங்கள் குறைவான H + அயனிச் செறிவை கொண் 
டுள்ளன என்பது நோக்கத்தக்கது . இத்தகைய விளைவுகளை பின்னர் 
காண்போம் . 


வீழ்படிவின் கரைதிறன் பெருக்கம் குறைவாயுள்ளபோது 
அல்லது KHA அதிகமாயுள்ள போது தான் நடைமுறையில் இக் 
குணகம் விளைவு ஏற்படுத்தக்கூடியதாயுள்ளது என்பதை குறிப்பிட 
வேண்டும் . சான்றாக Ba CrO , போலல்லாது ( SP = 2 • 4x 10-10 ) , 
Sr CrO , ( SP = 3 •6x10-5 ) அசிட்டிக் அமிலத்திலும் வீரிய அமிலங் 
களிலும் கரைகிறது . அதேபோன்று கரைதிறன் பெருக்கங்கள் 
ஒத்திருந்த போதிலும் கால்சியம் ஆக்சலேட் ( dad , 04 ) அசிட்டிக் 


தொகுதி II1 எதிர் அயனிகள் 


259 


அமிலத்தில் கரைவதில்லை . ஆனால் கால்சியம் கார்பனேட் எளிதில் 
கரைகிறது . ஏனென்றால் கார்போனிக் அமிலத்தின் பிரிகை 
மாறிலிகள் ஆக்சாலிக் அமிலத்தினுடையவைகளைவிட மிகக் குறை 
வாக உள்ளன . 


41. கூழ் அமைப்புகள் 


வீழ்படிவடைதல் செயல்முறையை ஆராய்வது முழுமை 
யடைய வேண்டுமானால் கூழ் அமைப்புகள் தோன்றுவதையும் நாம் 
சிந்திக்க வேண்டும் . அத்தகைய கரைசல்கள் உண்டாவதால் 
சில சுமாரான கரைதிறன் உடைய பொருள்களை ( 2 - ம் தொகுதி 
III சல்பைடுகள் ) கரைசலிலிருந்து வடிகட்டி பிரிக்க முடியாது . 
எனவே இந்த செயல்முறை முழுவதினுடைய நோக்கம் - அயனி 
யைப் பிரித்தல் - நிறைவேறாது போய்விடும் . 


இதைத் தவிர்க்க கூழ்க் கரைசல் உண்டாவதைத் தடுக்கவும் , 
உண்டானால் கரைசலாக மாற்றவும் சில ஏற்பாடுகள் செய்ய 
வேண்டியுள்ளது . இந்த நடவடிக்கைகளை விளக்க கூழ்க் கரைசல் 
களின் இயல்புகளையும் , அவைகளின் மிக முக்கியமான பண்பு 
களையும் ( பகுப்பாய்வு வேதியியல் தொடர்புள்ள ) மறு ஆய்வு 
செய்வோம் . 


ஒரு பொருளின் நுண்ணிய துகள்கள் மற்றொரு பொருளில் 
சீராக பரவியிருந்தால் அதை பிரிகை அமைப்பு ( disperse system ) 
என்கிறோம் . இந்த அமைப்பில் பரவியுள்ள நுண்ணிய துகள் 
களுக்கு பொதுவாக பிரிகை நிலைப்பொருள் ( disperse phase ) என்று 
பெயர் . எந்த பொருளில் இவைகள் பரவியுள்ளனவோ அதைப் 
பிரிகை ஊடகம் ( disperse medium ) என்கிறோம் . பிரிகை அமைப் 
புகள் முதன்மையாக அவைகளின் பிரிகை வீதத்திலும் துகள்களின் 
பருமனிலும் வேறுபட்டுள்ளன . துகள்கள் சிறியவைகளாயிருந் 
தால் பிரிகை வீதம் அதிகமாயிருக்கும் . அல்லது எதிர்மாறாக பிரிகை 
நிலைப்பொருளின் துகள்கள் 100 m / u * - னை விட பெரிதாயிருந்தால் 
பிரிகை அமைப்பை தொங்கல் ( suspension ! ) என்கிறோம் ( துகள்கள் 
திண்மமாயிருந்தால் ) . துகள்கள் திரவமாயிருந்தால் அது பால்மம் 
( cmulsion ) எனப்படும் , நீரில் தொங்கிக் கொண்டிருக்கும் 
களிமண் துகள்கள் அடங்கிய கரைசல் தொங்கலுக்கு ஒரு உதா 
ரணமாகும் ; கொழுப்பின் நுண்ணிய துகள்கள் தொங்கிக்கொண் 


* 


mu என்பது 

மில்லி மைக்ரானின் ( millimicron ) குறியீடாகும் . 
அல்லது 0.000001 மி . மீ . ஆகையால் 100ml = 0.0001 மி.மீ. 


260 


பண்பறி பகுப்பாய்வு 


டிருக்கும் அமைப்பான பாலை பால்மத்திற்கு எடுத்துக்காட்டாகக் 
கொள்ளலாம் . 


பிரிகை அமைப்புகளிலுள்ள துகள்களின் பருமன் 100my-க்கும் 
Im-க்கும் இடைப்பட்டிருந்தால் அவைகள் கூழ்க் கரைசல்கள் 
( colloidal solutions ) அல்லது கரைசால்கள் ( sols ) * எனப்படும் . 
துகள்களின் பருமன் 1m- க்கு குறைவாயிருந்தால் அவைகள் 
உண்மைக் கரைசல்கள் அல்லது கரைசல்கள் எனப்படும் . 


காண 


உண்மைக் கரைசல்களில் பிரிகையடைந்த துகள்கள் கரைந்த 
பொருள்களின் தனி மூலக்கூறுகளாகவோ அல்லது - அயனிகளா 
கவோ இருக்கும் . எந்த அளவுக்கு அவைகள் உருப்பெருக்கம் 
அடைந்தாலும் அவைகளைக் 

இயலாது . ஆகையால் 
அத்தகைய கரைசல்கள் முழுமையாக ஒரு படித்தானவை . மாறாக 
தொங்கல்களும் , பால்மங்களும் , கூழ்க் கரைசல்களும் ( இவைகளி 
லுள்ள பிரிகையடைந்த துகள்கள் பல மூலக்கூறுகளைக் கொண் 
டுள்ளன ) ** தனிப்பட்ட பல்லின இயல்புடையவை . சான்றாக 
தொங்கல்கள் அல்லது பால்மங்களின் பல்லினத் தன்மையின்" 
முதல் அடையாளம் அவைகளின் ஒளியைப் புகவிடாத அல்லது 
கலங்கல் தன்மையாகும் . இந்த பல்லினத் தன்மை தொங்கல்களை 
யும் பால்மங்களையும் நுண்நோக்கியால் ஆராயும்போது இன்னும் 
தெளிவாகிறது . அப்போது பிரிகையடைந்த தனித்துகள்களை 
காண இயலும் . 

கூழ்மக் கரைசல்களின் துகள்களை ( தொங்கல்கள் , பால்மங்கள் 
ஆகியவற்றின் துகள்களைவிட சிறியவை ) சாதாரண நுண்நோக்கி 
யால் காண இயலாது . இருப்பினும் பல தறுவாய்களில் இவைகளை 
மேனிலை நுண்நோக்கியால் ( ultramicroscope ) காண இயலுகிறது . 
மேனிலை நுண்நோக்கியில் பொருள் பக்கத்திலிருந்து ஒளிபெறச் 


* சரியாகச் சொல்லப்போனால் இந்த பிரிகை அமைப்புகளை கூழ்மக் 
கரைசல்கள் என்பது 

சரியாகாது . 

காரணம் என்னவென்றால் தற்கால 
கொள்கைப்படி ஆற்றலியல் ரீதியாக நிலைத் தன்மை பெற்ற பிரிகை 
அமைப்புகள்தான் கரைசல்கள் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளன . 
பின்னர் காட்டப்படுவதுபோல் கரைசால்கள் கிட்டத்தட்ட நிலையற்ற 
அமப்புகள் தான் . இருப்பினும் இச்சொல் வழக்கமாக பயன்படுவதால் 
நாம் இதை கரைசால்கள் என்பதுடன் சேர்த்து பயன்படுத்தலாம் . 

** புரொட்டீன் , ஸ்டார்ச் முதலிய பலபடிப்பொருள்களின் 
( polymeric substances ) மூலக்கூறுகள் மிகப் பெரிதாயிருப்பதால் இவை 
களின் கரைசல்கள் கூழ்ம அமைப்புகளின் எல்லாப் பண்புகளையும் பெற் 
றுள்ளன . ஆகையால் இத்தகைய கரைசல்களின் கூழ்மத் துகள்கள் தனிப் 
பட்ட பலபடி மூலக்கூறுகளாகும் . 


தொகுதி III எதிர் அயனிகள் 

261 
செய்யப்படுகிறது ( illuminated ) , ஆனால் சாதாரண நுண்நோக்கி 
யில் ஒளி கீழுருந்து வருகிறது . ஆகையால் ஒளி பார்ப்பவரின் 
கண்ணை நேரடியாக வந்தடைவதில்லை , புலம் இருட்டாக தோற்ற 
மளிக்கிறது . கூழ்மக் கரைசலை மேனிலை நுண்நோக்கியால் பார்க் 
கும்போது பிரிகையடைந்த துகள்கள் படுகதிரை சிதரச் செய்து 
கண்ணுக்குத் தெரியும்படிச் செய்கிறது . அவைகள் கண்டபடி 
தொடர்ந்து திரிகின்ற ( பிரிவுனியன் இயக்கம் Brownian move 
ment ) பிரகாசமான புள்ளிகளாகத் தோன்றுகின்றன . 


கூழ்மத் துகள்கள் சாதாரணத் தாள் அல்லது களிமண் வடி 
கட்டிகளிலுள்ள துவாரங்களின் மூலம் எளிதில் சென்றுவிடு 
கின்றன . 

( தொங்கல்களிலும் பால்மங்களிலும் உள்ள பெரிய 
துகள்கள் இவைகள் மூலம் செல்ல மாட்டா ) . ஆகையால் கூழ்மக் 
கரைசலின் பிரிகை நிலைப் பொருளை பிரிகை ஊடகத்திலிருந்து 
இந்த வடிகட்டிகளால் பிரிக்க இயலாது . இருப்பினும் கூழ்மக் 
கரைசலின் பிரிகை நிலைப்பொருளின் துகள்கள் புகுந்து செல்ல 
முடியாத அளவு சிறிய துவாரங்கள் உள்ள சவ்வுகள் ( membranes ) 
உள்ளன . கொல்லாய்டன் ( Colloidon ) , வரைதோல் ( parchment ) 
அல்லது செல்லுலாய்டு போன்றவைகள் உதாரணங்கள் . உண் 
மைக் கரைசல்களிலுள்ள கரைபொருளின் துகள்கள் ( மூலக்கூறுகள் 
அல்லது அயனிகள் ) இந்த சவ்வுகளின் மூலமும் புகுந்து செல்லும் . 

கூழ்மக்கரைசல்களை தயாரிக்க பெரிய துகள்களை கூழ்மத்துகள் 
களின் பருமனுக்கு ( கூழ்ம எந்திரம் ( Colloid mill ) எனப்படும் 
கருவியைக் கொண்டு ) பகுக்கவேண்டும் . 


கூழ்மக் கரைசல்களை தயாரிக்க இந்த பிரிகை முறைகளுக்குப் 
பதில் சுருங்கல் முறைகளையும் ( condensation) பயன்படுத்தலாம் . 
இதில் பொருளின் மூலக்கூறுகள் அல்லது அயனிகள் கவர்ச்சியால் 
ஒன்று கூடி கூழ்மத் துகள்கள் உண்டாகின்றன . சுமாரான கரை 
திறன் உள்ள பொருள்கள் தோன்றக்கூடிய வினைகளில் இது நிகழ் 
கிறது . துகளின் பருமன் மேலே குறிப்பிட்ட அளவை (1-100mu ) 
அடைந்தவுடன் துகளின் வளர்ச்சி நின்றுவிடும் வகையில் 
சோதனையின் நிபந்தனைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தால் வீழ் 
படிவிற்குப்பதில் கூழ்மம் கிடைக்கிறது . * 


கூழ்மங்கள் ( colloids) எனப்படும் ஒருவகை பொருட்களால் 
தான் கூழ்மக் கரைசல்கள் தரப்படுகின்றன . இவைகள் அத்தகைய 


கரைசலில் வினைப்படும் பொருள்களின் செறிவு போதுமான அள 
விற்கு குறைவாயிருப்பது அதுபோன்ற ஒரு நிபந்தனைக்கான எடுத்துக் 
காட்டாகும் , 


262 


பண்பறி பகுப்பாய்வு 


கரைசல்களை கொடுக்க இயலாத படிகப் பொருள்களிலிருந்து 
( crystalloid ) வேறுபட்டவை என்று முன்பெல்லாம் எண்ணப் 
பட்டது . இருப்பினும் மாதிரிப் படிகப் பொருள்களான NaCl 
போன்றவைகளின் கூழ்க் கரைசல்களையும் தகுந்த சூழ்நிலையில் 
பெறமுடியும் என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது . ஆகையால் கூழ்மங்கள் 
படிகப்பொருள்கள் வேறுபட்ட வகைப் பொருள்கள் என்பதை 
விட கூழ்மங்கள் படிகப்பொருள்கள் ஆகிய நிலைகளில் பொருள்கள் 
உள்ளன என்று நாம் கூறுவது பொருத்தமானதாகும் . 


பிரிகையடைந்த துகள்கள் சேர்ந்து திரளுவதால் பெரிய 
துகள்கள் உண்டாகி புவியீர்ப்பின் காரணமாக படியாமலிருந்தால் 
தான் கூழ்மக் கரைசல் நிலைத்தன்மை உள்ளதாயிருக்கும் . இருப் 
பினும் கூழ்மக் கரைசல்களில் அத்தகைய வளர்ச்சி ஏற்படக் 
காரணமான விசைகளும் உள்ளன , துகள்கள் மோதும்போது 
ஒன்று சேருவதற்கு மூலக்கூறுகளிடைப்பட்ட அந்த விசைகள் 
காரணமாயுள்ளன . திரவத்திற்கும் துகள்களுக்கும் இடையே 
தொடர்பு கொள்ளும் பரப்பை குறைக்கக்கூடிய திரவத்தின் புறப் 
பரப்பு விசையும் அதே முறையில் செயல்படுகிறது . ஒரு குறிப் 
பிட்ட மொத்த கன அளவு கொண்ட துகள்களின் மொத்த பரப்பு 
துகள்களின் பருமன் அதிகரிக்கும்போது குறைகிறது . 


இதை ஒரு எளிய கணக்கீட்டால் எளிதில் காட்டலாம் . 
1 செ.மீ. விளிம்புள்ள ஒரு கன சதுரத்தின் புறப்பரப்பு 6. செ . மீ .2 
இதை 0 1 செ.மீ. விளிம்புள்ள கன சதுரங்களாக பகுத்தால் அவை 
களின் மொத்த புறப்பரப்பு ( 103 கன சதுரங்கள் ) 6x0-12 X 103 = 
60 செ.மீ .2 அல்லது முந்தியதைப் போன்று 10 மடங்கு அதிகமா 
யுள்ளது . கூழ்மத் துகள்களின் பருமனளவிற்கு பகுக்கப்பட்ட 
கன சதுரங்களின் ஓரம் 0-0001 மி.மீ. அல்லது 0-00001 செ.மீ. 
இருக்கும் . இவைகளின் மொத்த புறப்பரப்பு 600000 செ.மீ .2 


இப்படியெல்லாம் இருந்த போதிலும் மாதிரி கூழ்மக் கரை 
சல்கள் வீழ்படிவை உண்டாக்காமல் நெடுநேரம் இருக்க முடியும் . 
எனவே கூழ்மத் துகள்கள் பிணைவு அடைவதை தடுக்கும் சில குண 
கங்கள் உள்ளன என்பதை இது தெளிவாகக் காட்டுகிறது . 


கூழ்மத் துகள்களின் ஒத்த மின்னேற்றத் தன்மை அத்தகைய 
ஒரு குணகமாகும் . இதனால் துகள்கள் ஒன்றையொன்று விலக்கு, 
கின்றன . இவைகள் ஒன்று சேர்ந்து திரள்வது தடுக்கப்படுகிறது . 


தொகுதி III எதிர் அயனிகள் 


263 


கூழ்மக் கரைசல்களின் மூலம் மின்சாரத்தை செலுத்தும் 
போது ஏற்படும் விளைவு துகள்களுக்கு மின்னேற்றம் இருப்பதை 
நிரூபிக்கிறது . உலோகங்கள் , உலோக சல்பைடுகள் போன்ற 
கூழ்மக் கரைசல்களின் துகள்கள் நேர்மின்முனை நோக்கி நகர் 
கின்றன . அதாவது அவைகள் எதிர் மின்னேற்றம் பெற்றவை . 
உலோக ஹைட்ராக்சைடுகள் போன்ற மற்ற கூழ்மக் கரைசல்கள் 
எதிர்மின் முனை நோக்கி நகர்வதால் அவைகள் நேர்மின்னேற்றம் 
பெற்றவை என்பது தெளிவாகிறது . 


- 


+ ) 


2 


+ 


பெரும்பாலான கூழ்மத்துகள்கள் கரைசலிலிருந்து அயனிகளை 
பரப்புக் கவர்ச்சியால் பெறுவதால் அவைகளுக்கு மின்னேற்றம் 
உண்டாகிறது . 

துகள்களில் 
உள்ள ஒரு தனிமத்தின் அயனி 

+ 
களே வழக்கமாக அப்படி பரப் 
புக் கவர்ச்சி அடைகின்றன . 
சான்றாக HIS ஆர்சனைட் கரை 
சலுடன் ( ஆர்சினியஸ் அமி 
லத்தின் உப்பு ) வினைப்படுவ 

( + ) 
தால் தோன்றும் AS , S ; -இன் 

( As ,S.) m 

+ 
கரைசால் துகள்கள் ஒவ் 

+ ) 
வொன்றும் மிகுந்த எண்ணிக் 
கையில் AS.S , மூலக் கூறுகளைக் 

+ 
கொண்டிருக்கும் . இத்துகள் 
கள் கரைசலிலிருந்து 

+ 
குறிப்பிட்ட ( n ) எண்ணிக்கை 
யுள்ள HS- அயனிகளை பரப் படம் 25. AS2S3 மைசெல் 
புக் கவர்ச்சி செய்வதால் எதிர் 

1. HS அயனி 2. H + அயனி 

3. துகளுக்கும் ஜிகினயனிகளின் விரவு 
மின்னேற்றத்தை பெறுகின் 

தல் ஏட்டிற்கும் இடையேயுள்ள 
றன . இந்த எதிர் மின்னேற்றத் எல்லை . 
துகள்கள் கரைசலிலிருந்து 
ஒத்த ( n ) அளவு நேர் மின்னேற்றம் பெற்ற H + அயனிகளை கவர் 

இவைகளில் சில ( x ) துகளுக்கு அருகில் திரவ நிலைமை 
யில் விரவல் ஏட்டில் உள்ளன ; எஞ்சியவை துகளின் பரப்பில் 
{ n - x ) கவர்ச்சி அடைந்து துகளோடு நகர்கின்றன . 

எனவே , 
ஆர்சினியஸ் சல்பைடு கூழ்ம மை செல்களின் அமைப்பை ( விரவல் 
அடுக்கின் H + ஜிகினயனிகளால் ( gegenions ) நடுநிலைப்படுத்தப் 
படும் மின்னேற்றம் பெற்ற கூழ்மத்துகள்கள் ) பின்வருமாறு 
விளக்கலாம் . 


கின் றன ; 


264 


பண்பறி பகுப்பாய்வு 


துகள் 


1 


{( AS , S3 ) mnHS , ( n - x ) H + } xH + 


கரு 


மைசெல் 


படம் 25 - இல் AS , S , மைசெல் அமைப்பு காட்டப்பட்டுள்ளது . 
அதே மாதிரி சிறிது மிகையாக KI கொண்டுள்ள கரைசலிலுள்ள 
AgI மைசெல்கள் பின்வரும் அமைப்பை கொண்டுள்ளது . 


( ( Ag in ni- , ( n -- x ) K + } xK + 


அதே கரைசாலை மிகையான AgNO ; - இல் தயாரித்தால் 
மைசெல்களை பின்வரும் வாய்பாட்டால் குறிப்பிடலாம் . 


( Ag I ) m nAg + ( n - x ) NO : - } xNO , 


இந்த இரு கரைசால்களிலும் ( AgI )m மைசெல்லியின் கரு 
ஒத்தவேதி இயைபையும் அமைப்பையும் கொண்டுள்ளன . ஆனால் 
துகள்களின் மின்னேற்றம் மாறுபட்டுள்ளது . ஏனென்றால் முதல் 
கரைசாலில் 1- அயனிகளும் இரண்டாவது கரைசாலில் Ag + 
அயனிகளும் பரப்புக் கவர்ச்சி அடைகின்றன . சில பொருள்களின் 
அயனிகளை கூழ்மத்துகள்கள் பரப்புக் கவர்ச்சியால் கவர்வதால் 
கூழ்க் கரைசலுக்கு நிலைத்தன்மை ஏற்படுகிறது . அத்தகைய 
பொருள்கள் நிலைப்படுத்திகள் எனப்படும் . மேலாராய்ந்தவை 
களில் HS , KI , AgNO , ஆகியவைகள் நிலைப்படுத்திகள் ஆகும் . 


1. 


நிலைத்தன்மையுள்ள கூழ்மக் கரைசல் உண்டாக தகுந்த வீதத் 
தில் துகள்கள் பிரிகை அடைவது மட்டுமல்லாமல் கூழ்மத் துகள்கள் 
ஒன்றுசேர்ந்து திரள்வதை தடுக்க நிலைப்படுத்திகளும் ( stabilizers ) 
இருக்க வேண்டும் என்பது இவைகளிலிருந்து தெரிகிறது . 


துகள்களின் 

மின்னேற்றமட்டுமல்லாமல் , கூழ்மக் கரைசல் 
களின் நிலைத்தன்மைக்கு காரணமாயுள்ள மற்றொரு நிலைப்படுத்தும் 
குணகம் , கூழ்மத் துகள்கள் கரைப்பானேற்றம் ( நீரேற்றம் ) பெறு 
வதாகும் .. அதாவது கரைப்பான் மூலக்கூறுகள் துகள்களின்மேல் 
பரப்புக் கவர்ச்சி அடைகின்றன . இதன் விளைவாக கூழ்மத் 
துகள்கள் கரைப்பான் அடுக்கினால் சூழப்பட்டுள்ளன . 

எனவே 
துகள்கள் ஒன்றையொன்று நெருங்குவதில்லை , திரள்வதில்லை. 


265 


தொகுதி III எதிர் அயனிகள் 


வெவ்வேறு கூழ்மத் துகள்களின் கரைப்பானேற்றமடையும் நாட் 
டம் வேறுபட்டுள்ளது . எனவே கரைப்பான் விரும்பும் ( iyophilic ) 
கரைப்பான் வெறுக்கும் ( tyophobic ) கூழ்மங்களிடையே வேறு 
பாடுகள் ஏற்படுகின்றன ( குறிப்பாக நீர் கரைப்பானாக இருந்தால் 
அவைகள் முறையே நீர் விரும்பும் ( hydrophilic ) நீர் வெறுக்கும் 
( hydrophobic ) கூழ்மங்கள் ஆகும் . ) * 


கரைப்பான் கவர் கூழ்மங்கள் கரைப்பானை கவர்கின்றன. 
மிகுதியாக கரைப்பானேற்றம் அடைகின்றன . கரைப்பான் 
வெறுக்கும் கூழ்மங்கள் கணிசமான அளவு கரைப்பானை கவர்வ 
தில்லை . இருப்பினும் குறைவாயிருந்தாலும் கரைப்பானேற்றம் 
இங்கும் ஓரளவு நடைபெறுகிறது . இதற்குக் காரணம் பரப்புக் 
கவர்ச்சி அடைந்த அயனிகள் கரைப்பான் அடுக்கால் சூழப்படுவ 
தாகும் . துகளின் மின்னேற்றத்தோடு இதுவும் கரைப்பான் 
வெறுக்கும் கரைசால்களின் நிலைத்தன்மைக்கு காரணமாயுள்ள 
ஓரு நிலைப்படுத்தும் குணகமாகும் . 


புரொட்டீன் , பிசின் , ஸ்டார்ச் ஆகியவற்றின் கரைசல்கள் 
நீர்கவர் கூழ்மங்கள் . உலோகங்கள் , சல்பைடுகள் , பல உப்புக்கள் 
ஆகியவற்றின் கரைசால்கள் நீர்வெறுக்கும் கூழ்மங்கள் . உலோக 
ஹைட்ராக்சைடுகளின் கரைசால்கள் இவ்விரண்டு வகைக்கும் 
இடைப்பட்டதாக உள்ளன . 


ஓர் நீர்வெறுக்கும் கூழ்மக் கரைசாலுக்கு சிறிதளவு மின் 
பகுளியைச் சேர்த்தால் , கூழ்மத் துகள்கள் ஒன்று சேர்ந்து திரள் 
கின்றன , கூழ்மத்தின் பிரிதல் வீதம் குறைகிறது . தோய்தல் 
{ coagulation ) எனப்படும் இச்செயல்முறை மிக அதிகமாகிவிட் 
டால் படிதலும் ( sedimentation ) நிகழ்கிறது . திரட்சி அடைந் 
தவை புவியீர்ப்பின் காரணமாக கலத்தின் அடியில் படிகிறது . 
தோய்தல் விளைவை எளிதில் பின்வருமாறு விளக்கலாம் . அப்போது 
தோய வைக்கும் மின்பகுளியின் மாறுபட்ட மின்னேற்றமுள்ள 


* 


இவ்வார்த்தைகள் முறையே கரைப்பான் கவரும் ( solvent loving ) 
கரைப்பான் வெறுக்கும் ( solvent hating ) என்பவைகளை குறிக்கின்றன . 
கரைப்பான் கவர் , கரைப்பான் வெறுக்கும் என்ற சொற்கள் அவ்வளவு 
சரியானவையல்ல என்பது குறிப்பிடத்தக்கது . ஏனென்றால் கரைப்பான் 
வெறுக்கும் கூழ்மங்களும் ஓரளவிற்கு ( குறைந்த வீதத்திலிருந்தாலும் ) 
கரைப்பான் கவரும் பண்பை பெற்றுள்ளன -பிரிகையடைந்த துகள்கள் 
கரைப்பானேற்றம் அடைகின்றன . இங்கு கரைப்பான் அடுக்கு உண்டாவது 
துகள்களாலல்ல . அவற்றின் மேல் பரப்புக் கவர்ச்சி 

அடைந்துள்ள 
பொருள்களால் ( அயனிகளால் ) என்பது உணரவேண்டிய கருத்து . 


266 


பண்பறி பகுப்பாய்வு: 


அயனிகள் கூழ்மத்துகள்களின் மேல் பரப்புக் கவர்ச்சி அடைவதால் 
அவைகளின் மின்னேற்றம் வேண்டிய அளவு குறைக்கப்படுகிறது . 
எனவே அவைகள் ஒன்று சேர்ந்து திரள்கின்றன . (உடனிகழும் 
கரைப்பான் அடுக்குகள் உடைவதும் இதற்கு உதவுகிறது ) . இருப் 
பினும் தோய்தல் ஒரு சிக்கலான இயற்பாடாகும் , இந்த பரப்புக் 
கவர்ச்சிக் கொள்கை சோதனைகளால் அறியப்படும் எல்லாவற்றை 
யும் விளக்கக்கூடியதாக இல்லை . மேலும் பல சிக்கலான கொள் 
கைகள் தரப்பட்டன. அவைகள் பாடப் புத்தகங்களில் கூழ்ம 
வேதியியல் பகுதியில் விரிவாக ஆராயப்பட்டிருக்கின்றன . இருப் 
பினும் எந்த கொள்கையும் எல்லாவற்றையும் விளக்கக்கூடியதாக 
இல்லை . இதன் காரணமாகவும் , கொடுக்கப்பட்ட பல கொள்கை 
கள் சிக்கலாக இருப்பதாலும் , கூழ்மக் கரைசல்களை முதலில் 
ஆராய ( தெளிவாக புரிந்துகொள்ள ) தோய்தலின் புறப் பரப்பு 
கவர்ச்சி கொள்கையை பயன்படுத்தலாம் . இக்கொள்கையோடு 
ஒத்தாற்போல் மின்பகுளிகளின் தோயவைக்கும் விளைவுகள் 
உள்ளன . கூழ்மத் துகளுக்கு எதிர்மாறான மின்னேற்றம் பெற்ற 
மின்பகுளிகளின் அயனிகளுடைய இணைதிறன் அதிகரித்தால் 
தோய்தல் விளைவும் துரிதமாக மாறுகிறது . 


எடுத்துக்காட்டாக , ASgs , கரைசாலை தோயவைப்பதற்குத் 
தேவைப்படும் Al +++ , Ba ++ , K + அயனிகளின் செறிவுகள் 
முறையே 1 : 20 : 1000 என்ற விகிதத்தில் உள்ளன ( தோய்தலை 
உண்டாக்க தேவைப்படும் குறைந்தபட்ச செறிவு ) . நேர்மின் 
னேற்றம் பெற்ற துகள்களைக் கொண்ட Fe ( OH ) ; கரைசாலை 
தோய வைக்கும் மின்பகுளியின் எதிர்மின்னேற்ற அயனிகளுடைய 
இணைதிறன் முக்கியத்துவம் பெற்றதாகும் . சான்றாக தோயவைக் 
கும் திறன் Cl-- , SO4-- , [ Fe ( CN ) ] -- வரிசையில் அதிகரிக் 


கிறது . 


எதிர்மாறான மின்னேற்றமுள்ள கூழ்மத் துகள்கள் கரைசலி 
லிருந்தால் அப்போதும் தோய்தல் நிகழ்கிறது . உதாரணமாக 
Fe ( OH ) , கரைசாலை AS.S , கரைசாலுடன் கலந்தால் தோய்தல் 
நிகழ்கிறது . 


கரைப்பான் கவர் கூழ்மத்தை நிலைப்படுத்தும் முக்கியமான 
குணகம் துகள்களை சூழ்ந்துள்ள கரைப்பான் அடுக்காகும் . எனவே 
கரைப்பான் கவர் கூழ்ம கரைசால் தோய்வதை தூண்ட முதலில் 
இந்த அடுக்கை அழிக்க வேண்டும் . இதை அழிக்க மின்பகுளியை 
சேர்க்கலாம் . ஆனால் கரைப்பான் வெறுக்கும் கூழ்மங்களுக்குத் 
தேவைப்படுவதைவிட இதற்குப் பயன்படும் மின்பகுளியின் 


தொகுதி III எதிர் அயனிகள் 


267 


செறிவு அதிகமாயுள்ளது . செறிவு அதிகமாயுள்ளபோது மின் 
பகுளியின் அயனிகள் கூழ்மத் துகள்களிலிருந்து கரைப்பான் மூலக் 
கூறுகளை எடுத்துக்கொண்டு கரைப்பானேற்றம் அடைகின்றன . 
இவ்விதம் கரைப்பான் வெறுக்கும் கூழ்மத் துகள்களின் தன்மையை 
இவைகள் அடைகின்றன . மின் பகுளியின் அயனிகள் கூழ்மத் 
துகள்களின் மின்னேற்றத்தை நீக்குவதால் அவைகள் தோய்தல் 
அடைகின்றன . இவ்விளைவு உப்பிட்டுப் பிரித்தல் ( salting out ) 
எனப்படும் . 


கரைப்பான் கவர் கூழ்மத்தை கரைப்பான் வெறுக்கும் கூழ்மத் 
திற்குச் சேர்த்தால் பிந்தியதனுடைய நிலைத்தன்மை அதிகரிக் 
கிறது . அதாவது மின்பகுளியை சேர்த்தாலும் நிலைத்தன்மை 
உள்ளதாயிருக்கும் . இவ்விளைவு கூழ்காப்பு ( colloidal protection ) 
எனப்படும் ; இது கரைப்பான் கவர் கூழ்மம் கரைப்பான் வெறுக் 
கும் கூழ்மத்தின் துகள்களால் பரப்புக் கவர்ச்சி அடைந்து கரைப் 
பான் அடுக்குகளைப் பெறுவதை பொருத்துள்ளது . 


பின்வரும் எடுத்துக்காட்டு கூழ்காப்புத் தன்மையை விளக்கு 
கிறது . காப்பு கூழ்மம் ஒன்றை AgNO ; கரைசலுடன் சேர்த்து 
( ஜெலாட்டின் ) தொடர்ந்து HCI- ஐ சேர்த்தால் வழக்கமாக 
உண்டாகும் தயிர் போன்ற Agal வீழ்படிவு உண்டாவதில்லை. 
அதற்குப் பதிலாக தெளிவற்ற கலங்கல் திரவமாக AgCl கரைசால் 
கிடைக்கிறது . மிகையான HCI- ஐ சேர்த்தாலும் இக்கரைசால் 
தோய்வதில்லை. 


வெப்பநிலையை அதிகரித்தால் கூழ்மக் கரைசல்கள் தோய் 
வதும் அதிகரிக்கிறது . அயனிகள் பரப்புக் கவர்ச்சி அடைவதால் 
துகளுக்கு மின்னேற்றம் ஏற்படுவது குறைக்கப்படுகிறது . கரைப் 
பான் அடுக்குகளும் அழிக்கப்படுகின்றன . 


தோய்தலினால் உண்டாகும் வீழ்படிவிற்கு கட்டிக்கூழ் ( gel ) 
என்று பெயர் . கொழ கொழப்பான கரைப்பான் கவர் கட்டிக் 
கூழிற்கு சான்றாக ஜெலாட்டினால் கொடுக்கப்படும் நன்கு தெரிந்த 
பாகைக் கொள்ளலாம் . அதே போன்ற கட்டிக்கூழை சிலிசிக் 
அமிலமும் கொடுக்கிறது . இதைப்பற்றி நேர் அயனிகளின் வினை 
களில் காண்போம் . 


கூழ்மக் கரைசல்கள் உண்டாவதால் பகுப்பாய்வில் சிக்கல் 
ஏற்பட்டுவிடுகிறது என்று முன்பே கண்டோம் . ஏனென்றால் 
கூழ்மத் துகள்கள் வடிதாளிலுள்ள துவாரங்களின் மூலம் எளிதில் 
சென்று விடுவதால் பிரித்தலை செய்ய இயலாது . எனவே கூழ்ம 


268 


பண்பறி பகுப்பாய்வு 


திலையிலுள்ள பொருளை பிரிக்க கூழ்ம கரைசலை தோய்தலுக்கு 
உட்படுத்த வேண்டும் . வீழ்படிவடையச் செய்யும் வினைப்பொருள் 
மிகுதியாக * இருந்தாலே போதும் . அதுவே தோயவைக்கும் மின் 
பகுளியாக செயல்படுகிறது . மேலும் அதே காரணத்திற்காக ஒரு 
மின்பகுளியையும் ( வழக்கமாக அம்மோனியம் உப்பை ) சேர்த்து 
கரைசலை கொதிக்க வைக்க வேண்டும் . தோய்தல் நிகழ வேண்டு 
மானால் கரைசலில் காப்புக் கூழ் ஏதும் இருக்கக்கூடாது . ஆகை 
யால் பகுப்பாய்விற்கு முன்பு கரிமப் பொருள்களை நீக்கிவிட 
வேண்டும் . இதற்கு அரிய வேண்டிய பொருளை அடர் HNO ; , 
H , SO , L.68 கொதிக்க வைக்க வேண்டும் . இதனால் கரிமப் 
பொருள்கள் ஆக்சிஜன் ஏற்றமடைகின்றன . 


வீழ்படிவுகளைக் கழுவும்போதும் கூழ்மக் கரைசல் உண்டாக 
லாம் . ஏனென்றால் வீழ்படிவடைதலின்போது சேர்க்கப்பட்ட 
தோயவைக்கும் மின்பகுளி கழுவும்போது வீழ்படிவிலிருந்து நீக்கப் 
படுகிறது . எனவே வீழ்படிவின் துகள்கள் மீண்டும் மின்னேற்றம் 
பெற்று கூழ்மக் கரைசல் உண்டாகிறது . ( கூழ்க் கரைசலாக்கும் 
விளைவு peptisation effect ) இது வடிதாளின் மூலம் எளிதில் 
செல்லுகிறது.இவ்வேண்டாத விளைவை தவிர்க்க சில வீழ்படிவுகளை 
நீருக்குப்பதில் விளாவிய மின்பகுளிக் கரைசலால் கழுவவேண்டும் . 
வழக்கமாக அம்மோனியம் உப்புக் கரைசல் பயன்படுகிறது . இந்த 
மின் பகுளியின் அயனிகள் வீழ்படிவால் பரப்புக் கவர்ச்சி அடை 
கின்றன . இவைகள் கழுவுவதால் நீக்கப்படும் அயனிகளை பதிலீடு 
செய்கின்றன . இதனால் கூழ்க் கரைசலாக்கும் விளைவு தடுக்கப் 
படுகிறது . 


42. சகவீழ்படிவடைதல் 


ஒரு வீழ்படிவு உண்டாகும் போது அதன் பரப்பின் அதனு 
டைய அயனிகளும் புற அயனிகளும் பரப்புக்கவர்ச்சி அடை 
கின்றன . இப்பரப்புக் கவர்ச்சி கூழ்மத் துகள்களில் மிகுதியாக 
நடைபெறுகிறது . ஏனென்றால் அவைகளின் பரப்பு அதிகமா 
புள்ளது . குறைவாய் காணப்படும் ( சிறிதளவு ) பல்வேறு மாசுகளை 
கண்டறிவதில் பகுப்பாய்வாளர் பரப்புக் கவர்ச்சியையும் கணக்கி 
லெடுத்துக் கொள்ளவேண்டும் . 


வீழ்படிவடையச் செய்யும் வினைப்பொருளை மிக அதிகமாக சேர்த் 
தால் ஊறு விளைவிக்கும் . ஏனென்றால் துகள்களின் மின்னேற்றம் மாறி 
கூழ்மக் கரைசல் உண்டாகும் . 


269 


தொகுதி III எதிர் அயனிகள் 


பிரித்தல் வினைகளில் இச்சிறிதளவு மாசுகள் முழுவதும் வீழ் 
படிவால் பரப்புக் கவர்ச்சி அடைவதால் அவைகளை கரைசலைக் 
கொண்டு கண்டறிய இயலாது . 


ஒரு குறிப்பிட்ட வினையில் எந்த புற அயனிகள் வீழ்படிவில் 
பரப்புக் கவர்ச்சி , அடைகின்றன என்பதை வீழ்படிவடைதலுக் 
கான நிபந்தனைகள் நிர்ணயிக்கப்படுகின்றன . 


கூழ்மத் துகள்களின் கூடுதலாகவுள்ள அயனிகள் முதலில் 
பரப்புக் கவர்ச்சி அடைகின்றன என்று சோதனைகளின் மூலம் 
கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது . பிறகு துகள்கள் அவற்றையொத்த 
மின்னேற்றம் அடைகின்றன . தோய்தலடையும்போது மின்னேற் 
றம் பெற்ற இத் துகள்கள் எதிர் மாறான மின்னேற்றமுள்ள புற 
அயனிகளை வீழ்படிவுடன் சேர்த்துக்கொள்கின்றன. 

சான்றாக 
அம்மோனியா கரைசலில் Fe ( OH ) ; வீழ்படிவடையும்போது 
அதன் துகள்கள் மீது OH- அயனிகள் பரப்புக் கவர்ச்சி அடை 
கின்றன . எதிர் மின்னேற்றத்தைப் பெறுகின்றன . ஆகையால் 
Mg ++ , Ca ++ சிறப்பாக CO ++ , Mn ++ , Ni++ போன்ற எதிர் 
அயனிகள் தோய்தலின்போது வீழ்படிவுடன் சேர்ந்து கொள் 
கின்றன . தொகுதி III பகுப்பாய்வின்போது இதையும் மனதில் 
கொள்ளவேண்டும் . 


+ 


மாறாக இலேசான அமிலக் கரைசலில் 

கரைசலில் ஃபெரிக் ஹைட் 
ராக்சைடை வீழ்படிவடையச் செய்தால் Fe ( OH ) ; துகள்கள் மீது 
Fe +++ அயனிகள் பரப்புக் கவர்ச்சி அடைவதால் நேர்மின் 
னேற்றம் பெறுகின்றன. ஆகையால் கரைசலிலிருந்து நேர் 
அயனிகள் ( CI ) , SO -- முதலியன ) வீழ்படிவின் மீது பரப்புக் 
கவர்ச்சி அடைகின்றன . குறிப்பிட்ட சூழ்நிலையில் கொடுக்கப் 
பட்ட வினைப்பொருளால் புறபொருள்கள் வீழ்படிவடையா 
விட்டாலும் வீழ்படிவுடன் சேர்ந்துவிடும் . இவ்விளைவிற்கு சகவீழ் 
படிவடைதல் ( coprecipitation ) என்று பெயர் . 


உண்மையான படிகங்களிலுள்ள பிளவுகளிலும் நுண் தந்துகி 
களிலும் ( microcapillaries ) சகவீழ்படிவடைதல் நடைபெறுகிறது 
(( உள்பரப்புக்கவர்ச்சி ). வீழ்படிவடைந்த துகள்களின் பரப்பில் 
புறபொருள்கள் பரப்புக்கவர்ச்சி அடைவதாலும் இது நிகழ்கிறது . 
உள் பரப்புக்கவர்ச்சியின் வழிமுறையை ( mechanism ) எளிதில் 
புரிந்து கொள்ளலாம் . வீழ்படிவின் வளரும் படிகங்களுடைய 
பரப்பில் பரப்புக்கவர்ச்சி அடையும் அயனிகளை உரிய நேரத்தில் 


270 


பண்பறி பகுப்பாய்வு 


பரப்பை விட்டு நீங்காவிட்டால் பொருளின் புதிய ஏடுகள் 
படிவதால் அவைகள் கரைசலிலிருந்து தனிப்பட்டுவிடுகின்றன. 


கலவை 


சகவீழ்படிவடைதலுக்கு வழக்கமான 

காரணம் 
படிகங்கள் வீழ்படிவடைவதா கும் . அதாவது அதே படிக உருவம் 
கொண்ட இரண்டு அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட பொருள்கள் 
படிகங்களாதல் . கலவை படிகங்களை தரவல்ல பொருள்கள் ஒத்த 
வடிவுடையவை ( isomorphous ) எனப்படும் . இவ்வகை சகவீழ் 
படிவடைதலுக்கு ஒத்த வடிவுடைமை சகவீழ்படிவடைதல் 
( isomorphous coprecipitation ) என்று பெயர் . 


வீழ்படிவும் சகவீழ்படிவடையும் மாசுக்களும் சேர்ந்து 
உண்மையான வேதிச் சேர்மங்கள் உண்டாவது சிலசமயங்களில் 
சகவீழ்படிவடைதலுக்கு காரணமாயிருக்கிறது . மாங்கனீஸ் * H , 
MnO , - ஆக வீழ்படிவடையும்போது சிங்க் இதனுடன் சேர்ந்து Zn 
MnO , உப்பு உண்டவதால் Zn ++ மாங்கனீசுடன் சகவீழ்படி 
வடைகிறது . இருப்பினும் இத்தகைய சகவீழ்படிவடைதல் பெரும் 
பான்மையாக நடைபெறுகின்றன . 


இவ்விதம் இருவகை சகவீழ்படிவடைதல்கள் சிறப்பு வாய்ந் 
துள்ளன . 


( அ ) சகவீழ்படிவடைந்த மாசு வீழ்படிவின் துகள்களுடைய 
பரப்பில் கவர்ச்சி அடைகின்றன ( பரப்புக் கவர்ச்சி ) . 


( ஆ ) சகவீழ்படிவடைந்த மாசு துகள்களால் உட்கவரப் 
படுகிறது ( occluded ) (உள்பரப்புக்கவர்ச்சி , கலவை படிகங்கள் 
அல்லது வேதிச்சேர்மங்கள் உண்டாதல் ) . 


முந்தியதில் பரப்புக்கவர்ச்சி அடைந்த அயனிகள் கரைசலி 
லுள்ள அதையொத்த அயனிகளுடன் சமநிலையிலுள்ளன ( பரப்புக் 
கவர்ச்சி சமநிலை ) வீழ்படிவை கழுவும்போது இச்சமநிலை 
தொடர்ந்தாற்போல் கலைக்கப்படுவதால் பரப்புக்கவர்ச்சி அடைந்த 
அயனிகள் வீழ்படிவின் பரப்பிலிருந்து கரைசலுக்கு செல்லு 
கின்றன. எனவே பரப்புக்கவர்ச்சி அடைந்த மாசுகளை வீழ்படிவை 
--கழுவி நீக்கிவிடலாம் . ஆனால் உட்கவர்தல் அடைந்த மாசுக்களை 
கழுவி நீக்கமுடியாது . உட்கவர்தல் அடைந்த மாசுக்களை கரைக்க 
வீழ்படிவு முழுவதையும் கரைக்க வேண்டும் . 


** 


இதன் வாய்பாடு வழக்கமாக MaO ( OH ) என்று எழுதப்படுகிறது . 


271 


தொகுதி III எதிர் அயனிகள் 


பிரிதல் வினையில் எந்த குறிப்பிட்ட அயனி கணிசமான 
அளவு சகவீழ்படிவடைந்தாலும் அதைப் பிரிப்பதற்கு முன்பு 
பின்ன முறையில் கண்டறிய வேண்டும் . சில அயனிகளை மற்றவை 
களால் பதிலீடு செய்து சில வேளைகளில் சகவீழ்படிவடைதலை 
கணிசமான அளவு குறைக்கலாம் . சான்றாக நாம் Ba ++ - ஐ SO ; -- 
அயனிகளால் Fe +++ அயனிகள் முன்னிலையில் வீழ்படிவடையச் 
செய்தால் Fe +++ அயனிகள் பெரும்பான்மையாக Baso , டன் - 
சகவீழ்படிவடைகின்றன . எனவே Fe +++ - ஐ Fe ++ . ஆக ஒடுக்கம் 
செய்யவேண்டும் . Fe ++ குறைவாகத்தான் சகவீழ்படிவடைகிறது . 


சகவீழ்படிவடைதலை மறுவீழ்படிவடைதலால் ( reprecipita 
tion ) தடுக்கலாம் . இக்கருத்து அடிக்கடி பயன்படுகிறது ( குறிப் 
பாக பருமனறி பகுப்பில் ) . Mg ++ முன்னிலையில் Ca ++ - ஐ CaC , 0 , 
- ஆக வீழ்படிவடையச் செய்தால் சிறிதளவு MgC.O4 சகவீழ்படி 
வடைகிறது . MgC , 0 ; - ஐ நீக்க வீழ்படிவை வடிகட்டி , கழுவி 
HCI . இல் கரைக்கவேண்டும் . கிடைக்கும் கரைசலில் மூலக்கரை 
சலிலிருந்த Ca ++ முழுவதும் சிறிதளவு Mg ++ - ம் உள்ளன . 
அமிலத்தை நடுநிலைச்செய்து CaCzO4- ஐ மறுவீழ்படிவடையச் 
செய்தால் இரண்டாவது வீழ்படிவடைதலில் சேர்ந்த Mg++ 
செறிவு முதல் வீழ்படிவடைதலினுடையதை விட மிக குறைவா 
யிருக்கும் . ஆகையால் உண்டான CaC20 / வீழ்படிவு கிட்டத் 
தட்ட Mgc.0 , இல்லாமல் இருக்கும் . 


சகவீழ்படிவடைதல் மட்டுமல்லாமல் வீழ்படிவடைதல் தாம 
தித்து நடைபெறும் விளைவையும் பகுப்பாய்வாளர் 

பகுப்பாய்வாளர் சந்திக்க 
வேண்டியுள்ளது . வைத்திருக்கும்போது மாசுகள் சீராக வீழ்படி 
வடைகின்றன . சான்றாக அமிலக்கரைசலில் HS- ஐக் கொண்டு 
தொகுதி IV- ஐ தொகுதி III- லிருந்து பிரிக்கும்போது தொடக் 
கத்தில் உண்டாகும் வீழ்படிவில் Zns இருக்காது . இருப்பினும் 
வீழ்படிவடைந்து சிறிது நேரத்திற்குப் பின் வடிகட்டினால் வீழ் 
படிவில் ZnS மாசாக உள்ளது . இதற்குக் காரணம் வைத் 
துள்ளபோது இது தாமதித்து வீழ்வடைவதாகும் . 


கரைசலிலுள்ள S-- அயனிகள் தொகுதி IV சல்பைடுகளின் 
துகள்களில் பரப்புக்கவர்ச்சி அடைவதுதான் சிங்க் சல்பைடு 
தாமதித்து வீழ்படிவடைவதற்குக் காரணம் , எனவே துகள்களின் 
பரப்பிலுள்ள S-- அயனி செறிவு கரைசலிலுள்ளதைவிட அதிக 
மாயுள்ளது . ஆகையால் ZnS மற்ற சல்பைடுகள் இல்லாதபோதுள் 
ளதைவிட அவைகளின் பரப்பில் எளிதில் வீழ்படிவடைகின்றன . 


272 


பண்பறி பகுப்பாய்வு 


சகவீழ்படிவடைதலும் தாமதித்த வீழ்படிவடைதலும் பகுப் 
பாய்வின் பிரித்தல் வினைகளில் பெருந் தடைகளாக உள்ளன . 
இருப்பினும் சகவீழ்படிவடைதல் சாதகமான வினைவுகளையும் 
பெற்றுள்ளது . மிகக்குறைந்த அளவு காணப்படும் சில 
அயனிகளின் செறிவை உயர்த்துவதற்கு இது பயனாகிறது . இக் 
கருத்து பகுப்பாய்வில் அடிக்கடி பயன்படுகிறது . 

சான்றாக ஒரு கரைசல் சிறிதளவு Cu ++ அயனிகளை கொண் 
டிருந்தால் அவைகளை H.S- ஆல் வீழ்படிவடையச் செய்யலாம் . 
இருப்பினும் சிறிதளவு மெர்க்குரி உப்பை சேர்த்தால் 
ஹைட்ரஜன் சல்பைடு வினைப்படுவதால் தோன்றும் HgS- இல் 
Cu ++ அயனிகள் சிக்கிக்கொள்கின்றன . முடிவில் கிடைக்கும் - 
Hgs + Cus வீழ்படிவை நன்கு சூடுசெய்தால் மெர்க்குரி நீக்கப் 
படுகிறது ( ஏனென்றால் தோன்றுகின்ற Hgo சிதைந்து Hg- ம் 
09 - ம் உண்டாகின்றன , அவைகள் ஆவியாகிவிடுகின்றன ); Cus , 
CuO- ஆக மாற்றப்படுகிறது . இந்த காப்பர் ஆக்சைடை ஓரிரண்டு 
சொட்டு HCI- இல் கரைத்து பெறப்படும் கரைசலைக்கொண்டு 
Cu ++ - ஐ எளிதில் கண்டறியலாம் . 

இச்செயல்முறை கடத்தியுடன் வீழ்படிவடைதல் ( precipita 
tion with a collector ) எனப்படும் . மேற்கண்ட எடுத்துக்காட்டில் 
Hgs கடத்தியாக செயல்படுகிறது . இது Cu ++ அயனிகளை 
அடர்ப்பிப்பதால் சிறிதளவு காப்பரையும் கண்டறிய இயலுகிற 
கடத்திகளுடன் வீழ்படிவடைதல் என்பது பண்பறிபகுப்பிலும் 
பருமனறி பகுப்பிலும் சிறிய அளவிலுள்ள பல்வேறு மாசுகளை 
கண்டறியவும் நிர்ணயிக்கவும் விரிவாக பயன்படுகிறது . இது பல 
தொழில் துறைகளிலும் அறிவியலிலும் மிகுந்த முக்கியத்துவம் 
பெற்றுள்ளது . தற்போது கடத்திகள் எண்ணிக்கையில் மிகுந் 
துள்ளன ; மாங்கனீஸ் டைஆக்சைடு , கலோமல் ( Hgz Clg ) சல்பர் , 
மற்றும் சில உப்புக்கள் முதலியவை கடத்திகளாகும் . 


கிறது . 


வினாக்களும் கணக்குகளும் 
1. தொகுதி III , IV எதிர் அயனிகள் ( NH4 ] 2S , HgS- ஆல் அடையும் 
விளைவுகள் யாவை ? இவ்வினைப்பொருள்களுடன் அவைகள் வினைப்படுவ 
தில் உள்ள வேறுபாடுகளை விளக்கு . 

2. தொகுதிகள் III , IV ஆகியவற்றை பிரிக்கும்போது கரைசலை 
HCI- டன் சேர்த்து ஏன் அமிலப்படுத்த வேண்டும் ? 

3. 0001 M CdCle கரைசலை HCI- டன் சேர்த்து 0.5N செறிவிற்கு அமி 
லப்படுத்தி HAS- ஐ செலுத்தினால் Cds வீழ்படிவடை... யுமா என்று கணக்கீடு 
மூலம் கண்டுபிடி , 

விடை : து வீழ்படிவடைகிறது . 


தொகுதி III எதிர் அயனிகள் 


273 


4 . 01M ( அ ) FeSO4 (ஆ) ZnSO4 கரைசல்கள் மூலம் HAS- ஐ செலுத் 
தும்போது அவைகளின் சல்பைடுகள் தோன்றுவதைத் தடுக்க தேவைப் 
படும் H + அயனி செறிவுகளை கண்டுபிடி . 
விடை : ( அ) 0.0014 கி . அயனி / லிட்டர் 

( ஆ ) 024 கி . அயனி/ லிட்டர் அல்லது அதிகமாக 


5 . பின்வரும் கரைசல்கள் அறை வெப்பநிலையில் ஹைட்ரஜன் சல்பை 
டால் பூரித நிலை அடைகின்றன . ( அ ) 0.1M Cus04 ( ஆ ) 0.1 M CusO4 
IN செறிவு HCI- ஐ கொண்டுள்ளது . பூரிதக் கரைசலில் HgS- இன் செறிவு 
0 1M என்றால் இரண்டு கரைசல்களிலும் வீழ்படிவடையாமல் எஞ்சியுள்ள 
Cu ++ அயனிகள் செறிவை கணக்கிடு . 
விடை : ( அ ) 5X10 23 கி . அயனி / லிட்டர் 

( ஆ ) 1-8x10 21 கி . அயனி / லிட்டர் 


6. H + அயனி செறிவு 001 கி . அயனி / லிட்டர் உள்ள 1M ZnCls 
கரைசல் மூலம் HAS- ஐ செலுத்தி வீழ்படிவடைதலை நிகழ்த்தும் போது 
மொத்தம் உள்ள சிங்கில் எத்தனை சதவீதம் ZnS-ஆக வீழ்படிவடைகிறது 
என்று கணக்கீடு . 


விடை : 99.98 % 


7 . வெப்பநிலை 20 உள்ளபோது ( அ ) தூய நீர் ( ஆ ) 0 1N HCI கரைசல் 
ஆகியவற்றை CO2- ஆல் பூரிதப்படுத்தப்பட்டுள்ளன . இவ்வெப்ப நிலையில் 
CO2 பூரிதக் கரைசலின் செறிவு 381 10 2M எனக் கொள்வோமானால் 
இந்த இரு கரைசல்களிள் CO3 அயனி செறிவுகளை கண்டுபிடி . HCI இருப் 
பதால் CO3 அயனியின் செறிவில் ஏற்படும் விளைவு யாது ? 
விடை : ( அ ) 5.6x10 11 கி . அயனி/ லிட்டர் ; 

( ஆ ) 9 • 2x 10 17 கி . அயனி/ லிட்டர் ; செறிவு 600,000 : 1 

என்ற விகிதத்தில் குறைவதுதான் விளைவு . 


8 . கால்சியம் , லெட் உலோகங்களின் அசிட்டேட்டுகளுடைய 02 N 
கரைசல் மூலம் CO2-ஐ செலுத்தினால் CaCO3 , PbCO3 வீழ்படிவடையுமா 
என்று கணக்கீடு மூலம் கண்டுபிடி . (மேலுள்ள கணக்கை பார் ) 
விடை : CaCO3 வீழ்படிவடையாது ; PbCO3 அரைகுறையாக 

வீழ்படிவடைகிறது . 


1. அமிலங்கள் , அம்மோனியம் உப்புக்கள் போன்ற வினைப்பொருள் 
களில் சுமாரான கரைதிறனுள்ள சேர்மங்களின் கரைதிறன் எக்குணகங் 
களால் மாற்றமடைகின்றன ? 


10. ஏன் என்று விளக்கு ( அ ) H2SO4-இல் சிங்க் சல்பைடு கரைகிறது . 
ஆனால் CH3COOH- இல் கரைவதில்லை ; ( ஆ ) ZnS- க்கு மாறாக மாங்கனீஸ் 
ஃபெரஸ் இரும்பு ஆகியவற்றின் சல்பைடுகள் இந்த இரு அமிலங்களிலும் 
கரைகின்றன , ( இ ) அசிட்டிக் அமிலத்தில் மட்டுமல்லாமல் நீர்த்த சல்பூரிக் 

18 


274 


பண்பறி பகுப்பாய்வு 


ஹைட்ரோகுளோரிக் அமிலங்களிலும் பிஸ்மத் சல்பைடு கரைவதில்லை ; 
( ஈ ) மேல் குறிப்பிடப்பட்ட அமிலங்களில் கரையாத பிஸ்மத் சல்பைடு 
HNO3- டன் சூடு செய்யும்போது கரைகிறது ; ( உ ) நைட்ரிக் அமிலத்தில் 
Hgs கரைவதில்லை . 

| 
11. ஏன் என்று விளக்கு : ( அ ) SrCrO4 , CHSCOOH- இல் கரைகிறது . 
ஆனால் BaCrO4 கரைவதில்லை . ( ஆ ) அலுமினியம் , ஃபெரிக் இரும்பின் 
பாஸ்பேட்டுகள் CH3COOH- இல் கரைவதில்லை . பெரும்பாலான நீரில் 
கரையும் பாஸ்பேட்டுகள் அசிட்டிக் அமிலத்தில் கரைகின்றன . 
ஃபெரஸ் ஹைட்ராக்சைடு அமிலங்களிலும் அம்மோனியம் உப்புகளிலும் 
கரைகிறது . ஆனால் ஃபெரிக் ஹைட்ராக்சைடு அமிலங்களில் கரைகிறது . 
அம்மோனியம் உப்புகளில் கரைவதில்லை . 


12. பிரிகை அமைப்புகள் என்றால் என்ன ? பிரிகை நிலைப் பொருள் 
களின் பருமனை குறிப்பிட்டு உனக்குத் தெரிந்த பிரிகை அமைப்பு வகைகளை 
அட்டவணைப்படுத்து . 

13. கூழ்மக் கரைசல்களை தொங்கல் பால்மங்கள் ஆகியவற்றிலிருந்தும் 
உண்மை கரைசல்களிலிருந்தும் பிரித்துக் காட்டும் பண்புகளின் பட்டியலை 
கொடு . 


14 , கூழ்மத் துகள்களை கரைந்துள்ள பொருள்களின் மூலக்கூறுகள் 
அல்லது அயனிகளிலிருந்து எவ்வாறு பிரிக்கப்படுகின்றன ? 


15. பிரிகைநிலைப் பொருளின் துகள்கள் கூழ்மக்கரைசலில் - ஏன் ஒன்று 
சேர்ந்து திரள்வதில்லை என்று விளக்கு . அவைகள் திரள்வதால் என்ன 
நிகழும் ? 

16. கூழ்மத் துகள்களில் மின்னேற்றம் எவ்வாறு தோன்றுகிறது 
என்று விளக்கு . 


17. கரைப்பான் வெறுக்கும் கரைப்பான் கவரும் கூழ்மங்களிடையே 
யுள்ள வேறுபாடுகள் யாவை ? 

18. கூழ்மக் கரைசல்கள் தோய்தல் என்றால் என்ன ? கரைப்பான் 
வெறுக்கும் , கரைப்பான் கவர் கூழ்மங்கள் தோய்வதற்கான காரணங்கள் 
யாவை ? 


19. வீழ்படிவடைதலின் போது கூழ்மக் கரைசல்கள் உண்டாவது 
எவ்வாறு தடுக்கப்படுகிறது ? 

20. கூழ் கரைசலாக்கல் என்றால் என்ன ? கழுவும்போது வீழ்படிவுகள் 
எவ்வாறு தடுக்கப்படுகிறது ? 

21 , சகவீழ்படிவடைதல் என்றால் என்ன ? அது ஏன் நிகழ்கிறது ? 


28. Fe+++ அயனிகளுடன் Al +++ அயனிகளும் உள்ள கரைசலுக்கு 
NH4OH- ஐ சேர்த்து Fe ( OH ) 3 வீழ்படிவடையச் செய்யப்படுகிறது . அலு 
மினியம் அயனிகள் Al ( OH )3- ஆக வீழ்படிவடைவதை சகவீழ்படிவடைதல் 
என்று கூறலாமா ? 


275 ) 


தொகுதி III எதிர் அயனிகள் 


23. கடத்தியுடன் சகவீழ்படிவடைதல் என்றால் என்ன ? எடுத்துக் 
காட்டு ஒன்று தருக . 

24 , தாமதித்து வீழ்படிவடைதல் என்றால் என்ன ? 


43. உப்புகளின் நீராற்பகுப்பு 

உப்புகளின் நீராற்பகுப்பு பகுப்பாய்வில் முக்கியமான பங்கு 
வகிக்கிறது . சான்றாக பல உப்புகளின் கரைசல்களுடைய pH 
அவைகளின் நீராற்பகுப்பால் நிர்ணயிக்கப்படுகிறது . அத்தகைய 
உப்புகள் வீழ்படிவடையச் செய்யும் வினைப்பொருள்களாக 
பயன்படுத்தப்பட்டால் மிகையாக சேர்க்கப்பட்ட அவ்வினைப் 
பொருள் கரைசலின் pH- ஐயும் அதன் காரணமாக வீழ்படி 
வடைதலின் முழுமைத்தன்மையையும் கணிசமான அளவு தீர்மா 
னிக்கின்றன. தொகுதி II , III எதிர் அயனிகள் அத்தொகுதி 
வினைப்பொருள்களால் வீழ்படிவடைவது பற்றிய ஆய்வில் இந்த 
கருத்துக்களை முன்பே கண்டோம் . ( பகுதிகள் 33 , 39 ) . வினைப் 
பொருள்களின் நீராற்பகுப்பின் காரணமாக அவைகளையொத்த 
சுமாரான கரைதிறன் உள்ள உப்புகள் வீழ்படிவடைவதற்குப் 
பதில் [ Alts , Crg ( CO , ) , போன்ற ] ஹைட்ராக்சைடுகள் [ Al ( OH ) }, 
Cr ( OH ) , முதலியன ) வீழ்படிவடைகின்றன. இது அடிக்கடி 
நிகழ்வதாகும் . பகுப்பாய்வு 

பகுப்பாய்வு வேதியியலை அறிவதில் நீராற் 
பகுப்பிற்கு அதிக கவனம் செலுத்தவேண்டும் என்பதை இது 
காட்டுகிறது . 

கரைந்த உப்பின் அயனிகள் நீரினுடைய H + , OH- அயனி 
களுடன் வினைப்படுவதே நீராற்பகுப்பு என்பதாகும் . பின்வரும் 
மூவகை நீராற்பகுப்பு சிறப்பு வாய்ந்தவை . 


1 , வீரிய காரங்கள் வீரியமற்ற அமிலங்களிலிருந்து தோன்றிய 
உப்புகளின் நீராற்பகுப்பு . KCN போன்ற உப்பு : நீரில் கரையும் 
போது K + , CN- அயனிகள் நீரினுடைய H + , OH- அயனிகளை 
சந்திக்கின்றன . H + அயனிகள் CN- அயனிகளுடன் கூடி வீரிய 
மற்ற அமிலமான ( குறைவாக பிரிகை அடையும் ) HCN- ஐ 
( K = 7.2x 10-10 ) கொடுக்கின்றன . இதை பின்வருமாறு விளக்க 
மாகக் குறிப்பிடலாம் . 
KCN --> K ++ CN 

+ 
H ,0ZOH- + H + 


HCN 


276 


பண்பறி பகுப்பாய்வு 


நீரினுடைய OH- அயனிகள் :உப்பினுடைய எதிர் அயனி 
களுடன் சேருவதில்லை . ஏனென்றால் இதன் விளைவாக உண்டாகும் 
சேர்மம் ( KOH ) வீரிய காரமாயிருப்பதால் நீர்த்தகரைசலில் 
கிட்டத்தட்ட முழுவதும் பிரிகை அடைந்துவிடுகின்றன . 

H + அயனிகள் நீக்கப்படும்போது நீரின் பிரிகை சமநிலை 
தொடர்ந்து கலைக்கப்படுவதால் புதிய H + , OH- அயனிகள் 
கரைசலில் எப்போதும் தோன்றிக் கொண்டேயிருக்கும் . இருப் 
பினும் H- அயனிகள் CN அயனிகளுடன் சேர்வதால் ( OH 
அயனிகளின் அளவு கரைசலில் அதிகரித்துக்கொண்டேயிருக்கும் . 
இவ்விதம் OH- அயனிகள் குவிவது நீரின் பிரிகையை குறைத்து 
H + அயனியின் செறிவையும் தாழ்த்துகிறது . 

மாறாக இவ்வினையில் தோன்றும் HCN வீரியமற்ற காரம் 
முழுவதும் பிரிகை அடைவதில்லை . இது பிரிகை அடைவதால் 
ஓரளவு H + , CN- அயனிகளை கரைசலுக்கு கொடுக்கிறது . எனவே 
HCN செறிவு அதிகரித்தால் இந்த அயனிகளின் செறிவும் 
கரைசலில் அதிகரிக்கிறது . 


முடிவில் சமநிலை ஏற்படும்போது HCN கொடுக்க , ஒரு அலகு. 
நேரத்தில் சேரும் H + அயனிகளின் அளவும் HCN மூலக்கூறுகள் 
பிரிகை அடைவதால் H + அயனிகள் தோன்றும் அளவும் சமமா 
யிருக்கும் என்பது தெளிவான கருத்து . இந்த சமநிலையில் OH 
அயனிச் செறிவு H + அயனிச் செறிவைவிட கணிசமான அளவு 
அதிகமாயிருக்கும் . எனவே KCN கரைசல் காரத்தன்மை உள்ள 
தாயிருக்கும் . உண்மையில் 1 N KCN கரைசலின் pH 11.6 
உள்ளது . 


KCN நீராற்பகுக்கப்படுவதால் அதன் கரைசல் காரத் 
தன்மையை அடைகிறது என்பதை அதன் அயனிச் சமன்பாட்டை 
எழுதும்போது தெளிவாகப் புரிகிறது . முதலில் இவ்வினைக்கு 
மூலக்கூறு சமன்பாட்டை எழுதுவோம் . H , 0 , HCN ஆகியவை 
வீரியமற்ற மின்பகுளிகளாயிருப்பதால் மூலக்கூறுகளாகவும் ; 
KOH- ஐயும் KCN- ஐயும் அயனிகளாகவும் எழுதவேண்டும் 
என்பதை மனதில் கொண்டு பின்னர் அயனிச் சமன்பாட்டை 
எழுதலாம் . 


ஆகையால் , 


KCN + HẠO 4 + KOH + HCN 
K ++ CN- + H , O - K ++ OH- + HCN 


தொகுதி III எதிர் அயனிகள் 


277 


முடிவாக 


CN- + H , O -- OH- + HCN 


இந்த நீராற்பகுப்பின் போது கரைசலில் OH- அயனி செறிவு 
அதிகரிக்கிறது என்பதை இச்சமன்பாடு காட்டுகிறது . 


KCN Cur @ G CH3COONa ATF JLD காரத்தன்மை 
பெற்றுள்ளது . இந்த உப்பு நீராற்பகுப்பு அடைவதை காட்டும் 
பின்வரும் சமன்பாட்டிலிருந்து நன்கு புரிந்து கொள்ளலாம் . 


GH , COO- + H20 - CHSCOOH + OH 


இந்த இரண்டு நீராற்பகுப்புகளும் ஒத்திருந்தபோதிலும் 
இவைகளிடையே கணிசமான அளவு வேறுபாடு உள்ளது . ஏனென் 
றால் : CH COOH-இன் பிரிகை மாறிலி ( K = 1 + 86x10-5 ) HCN 
னுடையதைவிட ( K = 7-2x 10-10 ) மிகவும் அதிகமாயுள்ளது . 
இதன் காரணமாக KCN-இல் உள்ளதுபோல் H + அயனிகள் நீக்கப் 
படுவது அவ்வளவு அதிகமாயிராது . ஆகையால் குறைவான அளவு 
உப்பு சமநிலையில் அதையொத்த அமிலமாகவும் காரமாகவும் 
மாற்றப்படுகிறது . அதாவது நீராற்பகுப்பு வீதம் * இவ்வுப்பிற்கு 
குறைவாயுள்ளது . எனவே , CHgCOONa- க்கு நீராற்பகுப்பு வீதம் 
குறைவாயிருப்பதால் இவ்வுப்பின் 1N கரைசலின் காரத்தன்மை 
{ pH = 9 • 4 ) அதே செறிவுள்ள KCN கரைசலின் காரத்தன்மையை 
விட ( pH = 11-6 ) குறைவாயுள்ளது . 


2 , வீரியமற்ற காரங்கள் வீரியமுள்ள அமிலங்கள் கொடுக்கும் 
உப்புகளின் நீராற்பகுப்பு : இத்தகைய உப்புகளின் நீர்க்கரைசல் 
களில் நீரின் OH- அயனிகள் நீக்கப்படுவதால் H + அயனிகள் 
குவிகின்றன; சான்றாக 


NH4CI + H20 - NH , OH + HCI 


NH4++ H2O + NH4OH + H + 


நீராற்பகுப்பின் 

காரணமாக NH4Cl கரைசல் அமிலத் 
தன்மையை அடைகிறது என்பதை இது காட்டுகிறது . உண்மை 
யிலேயே IN NH , CI கரைசலின் pH 4-6 உள்ளது . 


நிறைதாக்க விதியின் அடிப்படையில் அமைந்த நீராற்பகுப்பு 
வீதத்தைக் கணக்கிடும் முறை பகுதி 44 - இல் கொடுக்கப்பட்டுள்ளது . 


278 


பண்பறி பகுப்பாய்வு 


தொகுதி III எதிர் அயனிகளின் வினைகளை அறியும்போது 
இத்தகைய நீராற்பகுப்பை சந்திக்க வேண்டியுள்ளது . ஏனென்றால் 
இத்தொகுதி ஹைட்ராக்சைடுகள் மிகவும் வீரியமற்ற காரங்கள் - 
ஆகையால் தொகுதி III எதிர் அயனிகள் , வீரியமிக்க அமிலங்களி 
லிருந்து , தோன்றிய உப்புகளின் கரைசல்கள் நீராற்பகுப்பின் 
காரணமாக அமிலத்தன்மை பெற்றுள்ளன . 


3. வீரியமற்ற காரங்கள் , வீரியமற்ற காரங்களிலிருந்து தோன் 
றிய உப்புகளின் நீராற்பகுப்பு : இத்தகைய உப்புகளின் நீராற் 
பகுப்பின்போது H + , OH- அயனிகள் ( நீரினுடையவை ) இரண்டும் 
நீக்கப்படுகின்றன. சான்றாக 


CHgCOONH4- > NH4++ CH , COO 

+ + 
H , O - OH- + H + 

1 . 
NH OH CH , COOH 


NH4OH ( 179X10-5 ) CH , COOH ( 1 • 86x10-5 ) ஆகியவற் 
றின் பிரிகை மாறிலிகள் கிட்டத்தட்ட சமமாயிருப்பதால் H + , 
OH- அயனிகள் அதே அளவிற்கு நீக்கப்படுகின்றன . ஆகையால் 
கரைசல் ஏறத்தாழ நடுநிலையாக ( pH87 ) உள்ளது . இருப்பினும் 
நீராற்பகுப்பு கணிசமான அளவிற்கு நடைபெறுகிறது என்பதை 
எளிதில் காட்டலாம் ( ஏனென்றால் இந்த இரு செயல் முறைகளும் 
நீரின் பிரிகை சமநிலையை உடனே கலைக்கின்றன ) CH , COONH , 
கரைசலை முகர்ந்தால் அசிட்டிக் அமிலம் அம்மோனியா ஆகியவற் 
றின் மணத்தை ஒரே சமயத்தில் உணரலாம் . 


இத்தகைய உப்புகள் நீராற்பகுப்பு அடைவதால் தோன்றும் 
அமிலமும் காரமும் ஒத்த பிரிகை மாறிலிகளை கொண்டிருந்தால் 
தான் கரைசல் நடுநிலையாக இருக்கும் . அதாவது இரண்டினு 
டைய திறன்கள் சமமாயிருக்க வேண்டும் . ஆகையால் ( NH4 ) gs 
அல்லது ( NH4 ) 2CO , போன்ற உப்புகளின் கரைசல்கள் இலே 
சான காரத்தன்மை பெற்றுள்ளன . ஏனென்றால் அவ்வுப்புகள் 
தோன்றுவதற்கு காரணமாயிருந்த காரங்கள் அதற்குரிய அமிலங் 
களைவிட திறன் மிகுந்தவைகளா யிருக்கின்றன . 


வீரியமிக்க அமிலங்கள் , வீரியமிக்க காரங்களிலிருந்து தோன் 
றும் உப்புகளை ( NaCl , KNO , போன்றவை ) நீரில் கரைத்தால் 


தொகுதி III எதிர் அயனிகள் 


279 


நீரினுடைய H + , OH- அயனிகள் நீக்கப்படுவதில்லை. ஏனென்றால் 
இதன் விளைவாக வீரியமிக்க அமிலங்களும் காரங்களும் ( முழுதும் 
பிரிகையடைந்த ) உண்டாகின்றன . எனவே அத்தகைய உப்புகள் 
நீராற் பகுப்பு அடைவதில்லை ; அவைகளின் கரைசல்கள் தூய்மை 
யான நீரைப்போன்ற ( pH = 7 ) இயல்பை பெற்றுள்ளன . 


குறைவான பிரிகை வீதம் உள்ள சேர்மங்கள் உண்டாவதால் 
நீரின் பிரிகை சமநிலை பாதிக்கப்படுவது தான் நீராற்பகுப்பிற்கு 
காரணம் என்பது மேற்கண்டவைகளிலிருந்து புலப்படுகிறது . 
அத்தகைய சேர்மங்களை தயாரிக்க முடியவில்லையென்றால் , அதா 
வது வீரியமுள்ள அமிலம் வீரியமுள்ள காரத்திலிருந்து ஒரு உப்பு 
உண்டானால் நீராற்பகுப்பு நடைபெறாது . மறுதலையாக காரம் 
அல்லது அமிலம் வீரியமற்றிருந்தால் நீர்மூலக்கூறுகளுக்கும் அதன் 
அயனிகளுக்குமிடையே உள்ள சமநிலை மிகவும் அதிகமாக பாதிக் 
கப்படும் . உப்பின் நீராற்பகுப்பு வீதமும் அதிகமாயிருக்கும் . இவை 
யெல்லாம் அட்டவணை 14 - இல் சுருக்கி தரப்பட்டுள்ளன . 


இதுவரை ஒரு காரத்துவ அமிலங்களின் உப்புகளுடைய 
நீராற்பகுப்பை கண்டோம் . இவைகளில் தனி காரங்கள் அல்லது 
அமிலங்கள் விளைபொருள்களாக கிடைத்தன . 


இரு அல்லது பலகாரத்துவ அமிலங்களின் உப்புகளின் 
நீராற்பகுப்பு இந்த அமிலங்கள் படிப்படியாக பிரிகை அடைவது 
போல் படிப்படியாக நடைபெறுவதனால் சிக்கலானதாயுள்ளது . 
சான்றாக Na.CO ; நீராற்பகுப்பு அடைவதை பின்வரும் சமன் 
பாடுகளால் குறிப்பிடலாம் . 


முதல்படி 

NazCO : + H ? O = > NaHCO : + NaOH 


அல்லது 


CO -- + HAO , > HCO3- + OH 


இரண்டாவது படி 


NaHCO3 + H20_H2CO3 + NaOH 


அல்லது 

HCO3 + HAO , + H2CO3 + OH 


280 


பண்பறி பகுப்பாய்வு 


HCO , - நேர் அயனிகள் ( K , = 5-61x10-1) H , CO ; மூலக்கூறு 
களைவிட ( K = 4 • 31x10-1 ) மிகக் குறைவாக பிரிகை அடைவதால் 
நீராற்பகுப்பின் முதல்படி இரண்டாவது படியைவிட அதிகமாக 
நடைபெறுகிறது . அதேபோன்று NagPO4- இன் நீராற்பகுப்பு 
மூன்று படிகளில் நிகழ்கிறது . அவைகளில் பெரும்பான்மையானது 
முதல் படி . அதன் சமன்பாடு 


NagPO4 + H ,O- NagHPO , + NaOH 


அட்டவணை 14 


உப்புகளின் நிராற்பகுப்பு 


உப்பு எவைகளிலிருந்து 

நீராற்பகுப்பு 
காரம் அமிலம் 


கரைசலின் வினை 


காரத்தன்மை ( pH > 7 ) 


வீரியமிக்க வீரியமற்ற நிகழ்கிறது 
வீரியமற்ற வீரியமிக்க நிகழ்கிறது 


அமிலத்தன்மை ( pH < 7 ) 


வீரியமற்ற வீரியமற்ற பரவலாக 


கிட்டத்தட்ட நடுநிலை 
யாக உள்ளது ( pH : 7 ) 
அமிலம் , காரம் ஆகிய 
வற்றின் திறன்களை 
சார்ந்துள்ளது . 


வீரியமிக்க வீரியமிக்க நிகழ்வதில்லை நடுநிலை ( pHx7 ) * 


* கரைசலின் தன்மை பயன்படுத்திய நீரின் pH- ஐ பொருத்துள்ளது . 


படிப்படியாக நடைபெறும் உப்பின் நீராற்பகுப்பை மொத்த 
சமன்பாட்டினால் காட்ட இயலாது என்பதை தெரிந்து கொள்ள 
வேண்டும் . ( உ- ம் NazCO3 ) 


NagCo3 + 2 H , O -- H , CO : +2 NaOH 


நீராற்பகுப்பின் இரண்டு படிகளினுடைய சமன்பாடுகளைக் 
கூட்டி கிடைப்பது தான் மேற்காணும் சமன்பாடு . சமன்பாடுகளை 
கூட்டும்போது ஒத்த கூறுகளை NaHCO ; தள்ளுபடி செய்துவிட 


தொகுதி III எதிர் அயனிகள் 


281 


வேண்டும் . முதல் படியில் தோன்றிய NaHCO , முழுவதும் இரண் 
டாவது படியில் H , CO : - ஆக மாறினால் தான் இப்படி தள்ளுபடி 
செய்வது பொருந்தும் . உண்மையில் மிகச் சிறிய அளவு NaHCO3 
தான் H , CO -ஆக மாறுகிறது . பெரும்பாலானவை கரைசலில் 
முக்கிய விளைபொருளாக உள்ளது . இருப்பினும் மொத்த சமன் 
பாட்டில் இது காணப்படவில்லை . NagCO : - இன் நீராற்பகுப்பை 
முழுமையாக குறிப்பிட பின்வருமாறு எழுதவேண்டும் . 


xNaaCO3 + xH? O = xNaHCO3 + xNaOH 

yNaHCO3 + yH , O = yH,CO : +yNaOH 
xNaHaCO3 + ( x + y ) H , O = ( x - y ) NaHCO3 + yH2CO : + ( x +y ) 

NaOH 


x > y உள்ளது . 


இரு அல்லது பல காரத்துவ அமிலங்களின் உப்புகள் நீராற் 
பகுப்பின் காரணமாக் அமில உப்புகள் உண்டாகின்றன என்று 
கண்டோம் . அதேபோன்று இரு அல்லது பல இணைதிறனுள்ள 
உலோகங்களின் உப்புகளின் நீராற்பகுப்பால் கார உப்புகள் 
தோன்றுகின்றன. சான்றாக MgCle கரைசலை ஆவியாக்கும் 
போது உப்பு மூலக்கூறின் ஒரு குளோரைடு CI- அயனி நீரினுடைய 
OH- அயனி ஒன்றால் பதிலீடு செய்யப்படுகிறது , Mg OH CI 
என்ற கார உப்பு உண்டாகிறது . 


Mgal2-FH2O - > MgOHCI + HCI 


அதேபோல் ( CH , COO) Fe- இன் நீராற்பகுப்பை பின்வரும் 
சமன்பாடுகளால் குறிப்பிடலாம் . 


முதல்படி 


( CHgCOO) Fe + H ,O- ( CH ,COO) 2OH Fe + CH , COOH 


இரண்டாம்படி 
( CH3COO )20HFe + H20CH , COO ( OH )2Fe + CH ,COOH 


மூன்றாம்படி 

CH3COO ( OH ) 2Fe + H20 Fe( OH )3 + CH COOH 


282 


பண்பறி பகுப்பாய்வு 


பகுதி 31 - இல் குறிப்பிட்டுள்ளது போல் அமிலம் காரம் பற்றிய 
புரொட்டான் மாற்ற கொள்கைப்படி நீராற்பகுப்பு ஒரு மாதிரி 
புரொட்டான் மாற்ற வினையாகும் . CH ; COONa- ஐ கவனிப் 
போம் . 


CH3COO- + H ,0 = CH2COOH + OH 
காரம் , அமிலம் , அமிலம் , காரம் , 


அதேமாதிரி NH4Cl- $ 5 

NH4++ H2O NH3+ H , O + 
அமிலம் , காரம் , காரம் , அமிலம் ., 


பின்வரும் 


அலுமினியம் 

உப்புகளின் நீராற்பகுப்பின் போது 
வினைகள் நிகழ்கின்றன . 


Al ( OHz) 6++++ H ? O == Al ( OH ) ) ; OH +++ HgO + படி 1 


Al ( OHA) 5OH +++ H , O > Al ( OH , )4 ( OH ) ++ HgO + படி II 


படி III 


Al ( OHA) ( OH ),+ H , O – AI( OHy),( OH ) ; + HgO + 
அமிலம் காரம் , காரம் , அமிலம் , 


நீராற்பகுப்பு என்பது சமநிலையை அடையக்கூடிய மீளும் 
வினை என்பது மேற்கண்டவைகளிலிருந்து தெரிகிறது . பெரும் 
பாலான தறுவாய்களின் சமநிலையில் சிறிதளவு உப்புதான் மற்ற 
பொருள்களாக மாறியுள்ளது . இருப்பினும் வீழ்படிவடையும் 
அல்லது வாயுவாக ஆவியாகும் அளவிற்கு நீராற்பகுப்பின் 
விளைபொருள் அதிகமாக இருந்தால் நீராற்பகுப்பு மீளாவினை 
யாகவும் உப்பு நீரினால் முழுமையாகவும் பகுக்கப்படுகிறது . Alzss 
நீராற்பகுப்பு அடைவது இதற்கு உதாரணமாகும் . 


AlS3 + 6H80- > | 2Al ( OH ) 3 + 3HAS 


இத்தகைய உப்புகள் நீரற்ற நிலையில் தான் இருக்கமுடியும் 
என்பது தெளிவாகிறது . பல பகுப்பாய்வு வினைகளில் வினைப் 
பொருளாக பயன்படுபவைகளின் நீராற்பகுப்பையும் கணக்கி 
லெடுத்துக் கொள்ளவேண்டும் . பெரும்பாலான வினைகளில் 
உப்பின் அயனிகள் வினைப்படாமல் அதன் நீராற்பகுப்பு விளை 


தொகுதி III எதிர் அயனிகள் 


283 . 


பொருள்கள் வினைப்படுகின்றன . இது பின் வரும் உதாரணத்தால் 
விளக்கப்பட்டுள்ளது . 


. 


தொகுதி III- இன் பெரும்பாலான எதிர் அயனிகள் தொகுதி 
வினைப்பொருள் ( NH4 ) , S- ஆல் சல்பைடுகளாக வீழ்படிவடை 
கின்றன . Fes , Mns , Zns முதலியன . இருப்பினும் A1 +++ , Cr +++ 
ஆகியவை சல்பைடுகளை கொடுப்பதில்லை . Al ( OH ) 3 , Cr ( OH ) 3 
ஹைட்ராக்சைடுகளை தருகின்றன. இதற்கான காரணத்தை 
எளிதில் புரிந்து கொள்ளலாம் . ( NH4 ) , S நீராற்பகுப்பின் காரண 
மாக கணிசமான அளவு HS- , OH- அயனிகளைக் கொண்டுள்ளது . 
இதனால் தான் ஹைட்ராக்சைடுகள் வீழ்படிவடைகின்றன . இது 
பகுதி 27 - இல் விளக்கப்பட்டுள்ளது . மாறுபட்ட மின் னேற்றம் 
கொண்ட அயனியால் வீழ்படிவடையத்தக்க பல அயனிகளை ஒரு 
கரைசல் கொண்டிருந்தால் எந்த சேர்மத்தின் கரை திறன் 
பெருக்கத்தை முதலில் அடையமுடிகிறதோ அது முதலில் வீழ் 
படிவடையும் . Fe ++ , Mn ++ , Zn ++ முதலியவைகளின் சல்பைடு 
களுடைய கரைதிறன் பெருக்கத்தை முதலில் அடைய முடிகிறது . 
எனவே ( NH4 ) 2S- டன் சல்பைடுகள் வீழ்படிவடைகின்றன . 
ஹைட்ராக்சைடுகள் வீழ்படிவடைவதில்லை . மாறாக AI +++ , Cr +++ 
ஆகியவைகளின் ஹைட்ராக்சைடுகளுடைய கரைதிறன் பெருக் 
கத்தை முதலில் அடையமுடிகிறது . * 


V 


எனவே ( NH4 ) , S , Alz (SO4 ) ; இடையே நிகழும் வினையை 
பின்வரும் சமன்பாடுகளால் குறிப்பிடலாம் . 


3 ( NH4 )2S + 3H20 3NH4HS + 3NH4OH 





3NH4HS + 3H2O- > 3HgS + 3NH4OH 


Alz (SOA) + 6NH4OH = | 2Al( OH ) +3( NH4 )2SO4 


Al2 (SO ) +3( NH4 ) S + 6H2O = 1 2Al ( OH ) 3 + 3 ( NH4) SO + 


3H2S 1 


* வீழ்படிவடைதலின் பொது விதிகள் அடிப்படையில் அமைந்த இவ் 
விளக்க சல்பைடுகளாக வீழ்படிவடையும் அயனிகளுக்கு மட்டும் கரை 
திறன் பெருக்கத்தைப் பயன்படுத்தி செய்யும் கணக்கீட்டால் உறுதிப் 
படுத்தலாம் . Al - ++ ; C +++ சல்பைடுகள் முழுமையாக நீரினால் 
( மேலே பார் ) சிதைவடைகின்றன . இவைகளை நீரில்லாதபோதுதான் 
பெறமுடியும் . இவைகளுடைய கரைதிறன் பெருக்கமும் தெரியாது . 
கணக்கீடும் செய்ய இயலாது . இத்தறுவாயில் ( NH4) 2S- டன் நிகழும் வினை 
யின் வினைவழியை மற்றொரு முறையிலும் பொருள் படுத்தலாம் . 


284 


பண்பறி பகுப்பாய்வு 


( NH4JS- இன் நிராற்பகுப்பினுடைய மொத்த சமன்பாட்டைக் 
கொண்டும் இதே சமன்பாட்டை பெறலாம் என்பது குறிப்பிடத் 
தக்கது . 


( NH4 ) S + 2H ? O = HzS + 2NH4OH 


நீராற்பகுப்பின் தனிப்பட்ட படிவினைகள் முழுமையாக 
நிகழ்ந்தால் தான் இத்தகைய எளிமையாக்குதல் அனுமதிக்கத் 
தக்கது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளவேண்டும் . சான்றாக 
நீராற்பகுப்பின் விளைபொருள்களில் ஒன்று அடுத்த வினையில் 
ஈடுபடும்போது இது நிகழ்கிறது . 


. 


இத்தறுவாயில் ( NH4 ) , S பின்வரும் சமன்பாட்டின்படி 
பெரும்பான்மையாக நீராற்பகுப்பு அடைகிறது . 


( NH4 )2S + H2O , NH4HS + NH, OH 


நீராற்பகுப்பின் மிகுதியாகக் கிடைக்கும் விளைபொருள் அமில 
உப்பு ; அம்மோனியம் சல்பைடின் நீராற்பகுப்பினுடைய மொத்த 
சமன்பாட்டில் இந்த உப்பு உண்டாவது பற்றி ஏதும் குறிப்பிடப் 
படவில்லை. இப்படி இருப்பினும் இதைப் பயன்படுத்தி அலுமினியம் 
உப்புடன் நிகழும் வினைக்கான சமன்பாட்டை பெறலாம் . 
ஏனென்றால் Al +++ வீழ்படிவடைவதற்கு NH4OH செலவழிவதால் 
NH , HS- இன் நீராற்பகுப்பு சமநிலை கலைக்கப்பட்டு , 


NH4HS + H ? O = > NH , OH + Hgs 


முடிவில் அமில உப்பு முழுவதும் HAS- ஆக மாற்றப்படுகிறது . 
இதனால் தான் ( NH ; ) S- இன் நீராற்பகுப்பினுடைய மொத்த 
சமன்பாட்டை இங்கு பயன்படுத்த முடிகிறது . 


நீராற்பகுப்பின் விளைபொருள்களில் ஒன்று ஒரு வினையில் 
செலவழிவதால் நீராற்பகுப்பு சமநிலை நகர்த்தப்படுவதை 
கணக்கிலெடுத்துக் கொள்ளும் சில எடுத்துக் காட்டுகள் 
உள்ளன . சான்றாக ஒரு காரத்தை AICI , கரைசலுடன் சேர்த்தால் 
நீராற்பகுப்பால் உண்டாகும் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் 
நடுநிலைப்படுத்தப்படுவதால் புதிதாக அமிலமும் அலுமினியம் 
ஹைராக்சைடும் தோன்றுகின்றன . முடிவில் அலுமினியம் ஹைட் 
ராக்சைடு வீழ்படிவடைகிறது . 


தொகுதி III எதிர் அயனிகள் 


285 . 


AlCld + 3H , O- > Al ( OH ) 3 + 3HCI 


3HCI + 3NaOH - > 3NaCl + 3H2O 


இருப்பினும் கரைசல் AiCls- ஐ கொண்டிருக்கும் வரை நீராற் 
பகுப்பின் காரணமாக அமிலத்தன்மையுடன் இருக்கும் என்பது 
தெளிவாகிறது . தொகுதி III எதிர் அயனிகளின் உப்புகளுடைய 
கரைசல்களுக்கு நீராற்பகுப்பின் காரணமாக ஏற்படும் அமிலத் 
தன்மையை நடுநிலைப்படுத்தலால் நீக்கமுடியாது . சிலவேளைகளில் 
அத்தகைய கரைசல்களின் நடுநிலைப்படுத்தலைப் பற்றி கூறுகிறோ 
மென்றால் அதனுடன் சேர்க்கப்பட்ட அமிலத்தைப் பற்றி 
குறிப்பிடுகிறோமேயன்றி நீராற்பகுப்பால் உண்டான அமிலத்தை 
யல்ல . சேர்க்கப்பட்ட அமிலத்தை பின்வருமாறு நடுநிலைப் 
படுத்தலாம் . கரைசலுடன் ஒரு காரத்தை சொட்டு சொட்டாக 
சேர்த்து கலக்க வேண்டும் . ஹைட்ராக்சைடு உண்டாவதால் 
நலங்கல் தோன்றும் வரை இப்படி சேர்க்கவேண்டும் . இக்கலங்கலை 
ஒன்றிரண்டு சொட்டு அமிலத்தில் கரைக்க வேண்டும் . இப்போது 
நடுநிலைப்படுத்தல் முடிவடைந்தது எனலாம் . இக்கரைசல் லிட்மஸ் 
அமிலத்தன்மையை காட்டுகிறது . 

நீராற் 
பகுப்பினால் உண்டாகும் அமிலத்தன்மையாகும் . 


தாளுடன் 


அலுமினியம் குரோமியம் உப்புக் கரைசல்களுக்கு ( NH4 ) 2S- ஐ 
சேர்த்தால் அலுமினியம் , குரோமியம் ஹைராக்சைடுகள் உண்டா 
வதற்கு நீராற்பகுப்பு சமநிலை பாதிக்கப்படுவதும் காரணம் 
எனலாம் . சான்றாக , 


2AlCl : + 3 ( NH4 )gs + 6H ? O = 12A1 ( OH ) s + 6NH4CI -F3H2S + 


பகுப்பாய்வில் நீராற்பகுப்பு அடிக்கடி குறுக்கிடுவதால் அதை 
தாழ்த்துவது அவசியமாகிறது என்பதை நினைவு கூறவேண்டும் . 


நீராற்பகுப்பின் விளைபொருள்களில் ஒன்றினை நீக்குவதால் 
நீராற்பகுப்பு அதிகரிக்கிறது . மாறாக அவ்விளைபொருளை சேர்த் 
தால் நீராற்பகுப்பு குறைகிறது . சான்றாக Fez (SO4 ) ; போன்ற 
இரும்பு உப்பின் நீர்க் கரைசல் நீராற்பகுப்பின் காரணமாக 
கார 

உப்பை வீழ்படிவாக கொடுக்கிறது . கரைசலை அமில 
மாக்கினால் நீராற்பகுப்பின் விளைபொருள்களில் ஒன்றான H + 
அயனிகள் சேர்க்கப்படுகின்றன . நீராற்பகுப்பிறகு எதிரானவினை 
மேலோங்கியுள்ளது . கரைசலை வைத்திருக்கும் போது நிலையா 
யுள்ளது . 


286 


பண்பறி பகுப்பாய்வு 


அதேபோன்று வீரியமற்ற அமிலங்களின் உப்புகள் நீராற் 
பகுப்பு OH- அயனிகளை சேர்ப்பதால் குறைக்கப்படுகிறது . OH 
அயனிகள் நீராற்பகுப்பின் விளைபொருள்களில் ஒன்றாகும் . 
உப்பின் நேர் அயனிகளுடைய செறிவு ( CN- , CH ; COO- ) 
கரைசலில் இதனால் அதிகரிக்கிறது . 


முன்பு கூறியது போல் தொகுதி III- இன் வினைப்பொருளின் 
நீராற்பகுப்பு முதல்படியில் பெரும்பான்மையாக நடைபெறு 
கிறது . 


( NHL ) S + H2O_NH4OH + NH HS 


அல்லது 


NH4++ S - INH , OH + HS 


என்று 


நீராற்பகுப் பின் இரண்டு விளைபொருள்களான NH , OH- ம் 
HS- அயனியும் இலேசாக பிரிகையடைவதால் ( NHA) S- இன் 
நீராற்பகுப்பு வீதம் அதிகமாயுள்ளது ; இது 99.9 % என்று 
கணக்கீடு ( பகுதி 14 - ஐ பார் ) காட்டுகிறது . இங்கு S-- அயனி 
செறிவு நீராற்பகுப்பால் மிகவும் குறைகிறது என்பது தெரிகிறது . 
இருப்பினும் வீழ்படிவடையச் செய்யும் வினைப்பொருளின் 
அயனிச் செறிவு குறைவாயிருந்தால் வீழ்படிவடைதல் குறைவான 
முழுமை நிலையை அடைகிறது 

அறியப்பட்டுள்ளது 
( பகுதி 26 ) . ஆகையால் தொகுதி III எதிர் அயனிகளை போதுமான 
அளவு வீழ்படிவடையச் செய்ய 

( NH4) S- இன் நீராற்பகுப்பு 
வீதத்தை குறைக்கவேண்டும் . இதை செயல் படுத்த NH4OH- ஐ 
( NH ; ) S கரைசலுக்கு சேர்க்கவேண்டும் . இது நீராற்பகுப்பு 
சமநிலையை இடதுபக்கம் நகர்த்தி S-- அயனி செறிவை அதிகரிக் 
கிறது . தொகுதி II எதிர் அயனிகள் வீழ்ப்படிவடையும் போது 
அம்மோனியம் கார்பனேட்டின் நீராற்பகுப்பு இதே முறையில் 
குறைக்கப்படுகிறது . 


ஆகையால் கரைசலின் pH- ஐ தகுந்த முறையில் சீர்படுத்தி 
உப்புகளின் நீராற்பகுப்பை குறைக்கலாம் . 


மேலும் வெப்பநிலையும் உப்புக் கரைசலின் செறிவும் நீராற் 
பகுப்பு சமநிலையில் மிகுந்தவிளைவை ஏற்படுத்துகின்றன . அடுத்த 
பகுதியில் இது மேலும் முழுமையாக ஆராயப்பட்டுள்ளது . 


| 


தொகுதி III எதிர் அயனிகள் 


287 


இவ்விதம் நீராற்பகுப்பு விளைபொருள்களில் ஒன்றை 
சேர்த்தால் நீராற்பகுப்பு வீதம் குறைகிறது . மறுதலையாக 
அத்தகைய விளைபொருள் ஒன்றை நீக்கினால் நீராற்பகுப்பு 
அதிகரிக்கிறது . 


/ 


44. நீராற்பகுப்பு வீதமும் உப்புக் கரைசல்களின் pH- ம் . 

மொத்தம் உள்ள உப்பில் நீராற்பகுப்பு அடையும் பகுதிக்கு 
நீராற்பகுப்பு வீதம் என்று பெயர் . அதாவது . H, O- டன் வினைப் 
பட்டு அமிலமாகவும் காரமாகவும் ( அல்லது அமிலமாகவும் கார 
உப்பாகவும் ) மாறும் பகுதி . வீரியமற்ற அமிலத்தின் ( அல்லது 
காரம் ) பிரிகை மாறிலி சமன்பாடு , நீரின் அயனிப் பெருக்கம் 
ஆகியவற்றிலிருந்து நீராற்பகுப்பு வீதத்தை கணக்கிடுவது எளிது . 
பின்வரும் எடுத்துக்காட்டில் KCN- ஐ கொண்டு இக்கணக்கீடு 
விளக்கப்பட்டுள்ளது . இதன் நீராற்பகுப்பை பின்வரும் அயனிச் 
சமன்பாட்டால் குறிப்பிடலாம் . 


GN- + Hz0 - HCN + OH 


முதலில் இவ்வினையின் சமநிலை மாறிலிக்கான சமன்பாட்டை 
எழுதுவோம் . 


( OH- ) . ( HCN ) 
( CN- ) ( H2O ) 


K 


நீர்த்த கரைசல்களில் கரைப்பானாக உள்ள நீரின் அளவு 
மிகவும் அதிகமாக இருப்பதால் , நீராற்பகுப்பின் சமநிலை எப்பக்கம் 
நகர்த்தப்பட்டாலும் நீரின் செறிவு கிட்டத்தட்ட மாறாமலுள்ளது 
எனலாம் . ஆகையால் [ H , 0 ] - ஐ மாறிலி எனக்கொண்டு சமன் 
பாட்டின் வலது பக்கத்திற்கு மாற்று . 


[ OH- ] . [ HCN ] 

= K. [ H , O ] = Kh 
[ CN- ] 


( 1 ) 


இந்த இரண்டு மாறிலிகள் K. [ H90 ] பெருக்கல் தொகை 
மற்றொரு மாறிலியாக இருக்கும் ; இதை நீராற்பகுப்பு என்று 
Kh-ஆல் குறிப்பிடுகிறோம் . இதனுடைய Kh எண் மதிப்பை KH2O , 
KHCN ஆகியவற்றிலிருந்து எளிதில் கணக்கிடலாம் . நீரின் அயனிப் 
பெருக்கத்திற்குரிய சமன்பாடு , 


288 


பண்பறி பகுப்பாய்வு 


[ H + ] . [ 0H - ] = KHẠO 
கொடுக்கிறது 

KH2O 
[ OH - ] = 

[ H + ] 


[ OH - 1- இன் மதிப்பை சமன்பாடு ( 1 ) -இல் புகுத்தினால் 


KHO . [ HCN ] 
[ H + ] . [ CN- ] 


K 


அல்லது 


KH2O 
KHCN 


K1 


ஆகையால் * 


[ OH- ] . [HCN ] 

KHO 
[ CN-] K அமிலம் 


( 2 ) 


சமன்பாடு ( 2 )-லிருந்து தேவைப்படுகின்ற நீராற்பகுப்பு 
வீதத்தை கண்டுபிடிக்கலாம் . உப்பின் செறிவு C மோல் / லிட்டர் 
என்றிருக்கட்டும் , நீராற்பகுப்பு வீதம் h இருந்தால் Ch மோல்கள் 
HCN- ம் Ch கி . அயனிகள் OH-- ம் உண்டாக Ch மோல்கள் 
உப்பு நீராற்பகுப்பு அடையவேண்டும் . ஆகையால் 


Cha 

KH2O 
C - Ch K அமிலம் 


எனவே 


ch2 
1 - h 


KHAO 
K அமிலம் 


( 2a ) 


பொதுவாக h என்பது 1 - ஐ விட மிகக் குறைவாக உள்ளது . 


ஆகையால் 


KHgo 


ch2 ~ K அமிலம் 


* 


நீராற்பகுப்பால் தோன்றும் வீரியமற்ற அமிலத்தின் பிரிகை மாறிலி 
தான் K அமிலம் ; இந்த எடுத்துக்காட்டில் KHCN . 


தொகுதி 11 எதிர் அயனிகள் 


289 


மேலும் 


hə 


VKB 


KHO 
c.K அமிலம் 


( 3 ) 


( அ ) KH2O அதிகரித்தால் அதாவது வெப்பநிலை உயர்ந்தால் 


( ஆ ) K அமிலம் குறைந்தால் அதாவது நீராற் பகுப்படையும் 
உப்பு தோன்ற காரணமாயிருந்த அமிலத்தின் வீரியமற்ற தன்மை 
அதிகரித்தால் 


( இ ) 

C குறையும்போது அதாவது விளாவுதல் அதிகரிக்கும் 
போது நீராற்பகுப்பு வீதமும் அதிகரிக்கிறது என்று சமன்பாடு ( 3 ) 
காட்டுகிறது . 


சான்றாக 1 M KCN கரைசலுக்கு ( KHCN = 7-2x 10-10 ) சமன் 
பாடு மூன்றில் எண் மதிப்புகளை பதிலீடு செய்தால் hx1-2x 10-2 
அல்லது 1-2 % 1M CH , COONa கரைசலின் நீராற்பகுப்பு வீதம் 
0-007 % உள்ளது . ( KCH3COOH = 1-86x 10-5 ) 


இதே முறையில் வீரியமிக்க அமிலம் வீரியமற்ற காரத்தின் 
உப்பின் நீராற்பகுப்பு வீதத்தைக் கணக்கிடும் சமன்பாட்டையும் 
எளிதில் பெறலாம் . NH CI- க்கு 

[ H + ] [ NHqOH ]_KHgO 
Kh = 

[ NH + ] K காரம் 
எனவே 


h = 

KH ,0 
Vc- K காரம் 


( 4 ) 


எனவே , பகுதியில் K அமிலத்திற்குப் பதில் K காரம் என்ப 
தைத் தவிர மேற்கண்ட மற்ற எல்லா தொடர்புகளும் இங்கு 
பொருந்தும் . 


1 M NH Cl கரைசலின் நீராற்பகுப்பு வீதம் சுமார் 0.007 % 
என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது . 


நீராற்பகுப்பு வீதம் குறைவாயிருந்தால்தான் சமன்பாடுகள் 
3 - ம் 4 - ம் பொருந்தும் என்பதை நினைவு கூறவேண்டும் . N- , 3 , 

19 


290 


பண்பறி பகுப்பாய்வு 


Na , PO4- லுள்ளதைப் போல் அதிகமாயிருந்தால் சமன்பாடு ( 2a ) ஐ 
பயன்படுத்த வேண்டும் . இதை முழு இருவிசைப்படி சமன்பாட் 
டைப்போல் தீர்க்கவேண்டும் . 


வீரியமற்ற காரம் வீரியமற்ற அமிலம் ஆகியவற்றிலிருந்து 
தோன்றும் உப்பின் நீராற்பகுப்பு வீதத்தை கணக்கிடுவது பற்றி 
சிந்திக்கலாம் . அம்மோனியம் அசிட்டேட்டின் நீராற்பகுப்பிற் 
கான அயனிச் சமன்பாடு . 


NH4 ++ CH , COO- + HgO -- > NH4OH + CHSCOOH 


கொடுக்கிறது 


Ka = [ NH , OH ] : [ CH - COOH ] 

[ NH4+ ] • [ CH.COo-] 


( 5 ) 


பின்வரும் சமன்பாடுகள் CH , COOH , NH4OH ஆகியவற் 
றின் பிரிகை மாறிலிகளைக் கொடுக்கின்றன ! 


CH , COOH 


[ H + ] • [ CH COO - 1 

மேலும் [ NH , OH ] = 
K அமிலம் 

[ NH , + ] • [ OH- ] 

K காரம் 


! 


இம்மதிப்புகளை சமன்பாடு ( 5 ) - இல் புகுத்தி [ H + ] • [ OH - ) - ஐ 
KH2O- ஆல் பதிலீடு செய்தால் 


KHgO 
Kh = K அமிலம் - K காரம் 


( 6 ) 


முன்புபோல் உப்பின் மொத்த செறிவை c என்றும் நீராற் 
பகுப்பு வீதத்தை h என்றும் கொண்டால் நீராற்பகுப்பு அடைந்த 
உப்பின் மோல்கள் ch . ஒரு மோல் உப்பு நீராற்பகுப்பின் போது 
ஒரு மோல் CH COOH-ம் ஒரு மோல் NH4OH- ம் உண்டாவதால் 


[ CH.COOH ] = [ NH4OH ] = ch மோல்கள் / லிட்டர் 


நீராற்பகுப்பு அடையாத உப்பின் செறிவு ( -ch = c ( 1 - h ) 
மோல்கள் / லிட்டர்- உப்பு முழுவதும் பிரிகையடைகிறது எனக் 


தொகுதி II1 எதிர் அயனிகள் 


291 


கொள்வோமானால் [ CHSCoo - ] = [ NH ,+ ] = c( I - h ) கி.அயனி 
கள் / லிட்டர் . 


கண்டுபிடிக்கப்பட்ட செறிவின் மதிப்புகளை சமன்பாடு ( 5 ) 
இல் புகுத்தி ( 6 ) -டன் சமன்படுத்தினால் 


ch.ch 

KHAO 
( ( 1 - h ) . (( 1 - h ) K காரம் K அமிலம் 


அல்லது 


h2 
( I -h ) 


= 


KHgo 
K காரம் K அமிலம் 


சமன்பாட்டின் இரு பக்கத்திற்கும் வர்க்க மூலம் 


h 
1 


- 


KHgO 
K காரம் Kஅமிலம் 


( 7 ) 


இத்தறுவாயில் நீராற்பகுப்பு மாறிலிக்கான சமன்பாட்டின் 
பகுதி இரண்டு மதிப்புகளின் பெருக்குத் தொகையாக இருப்ப 
தால் இம்மாறிலிகளின் மதிப்பு மிகவும் அதிகமாயுள்ளது . அதா 
வது இங்கு நீராற்பகுப்பு அதிகமாயுள்ளது என்று பொருள் . இதை 
சமன்பாடு ( 7 ) -ஐக் கொண்டு செய்யும் கணக்கீட்டால் உறுதிப் 
படுத்தலாம் . . சான்றாக தொகுதி III வினைப்பொருளான அம்மோ 
னியம் சல்பைடின் முதல்படி நீராற்பகுப்பு வீதத்தை நாம் கணக் 
கிடலாம் . 


( NH4 )2S + H2O7NH HS + NH , OH 


அயனிச் சமன்பாடு 


NH ,++ S HAOHS- + NH4OH 


சமன்பாடு ( 7 ) -இல் K காரம் = KNH ; OH = 1-79X10-5, K அமிலம் 
என்பது HS-- அயனி H + , S-- அயனிகளாக பிரிவதற்கான 
பிரிகை மாறிலி , அதாவது H.S- இன் இரண்டாவது பிரிகை மாறிலி 
( K , = 1 •2x10-15 ) 


292 


பண்பறி பகுப்பாய்வு 


ஆகையால் 


hi 
1 - h ) 


- 


1x10-14 
1-79x10-5x1-2x10-15 = 682 • 2 


) 


ஆகையால் 


682.2 
h = = 0.9986 

683-2 


எனவே அம்மோனியம் சல்பைடு நீர்க் கரைசலில் கிட்டத் 
தட்ட முழுமையாக ( 99.86 % ) நீராற்பகுப்பு அடைகிறது ; அதா 
வது இது அதையொத்த அமில உப்பாக மாறிவிடுகிறது . * 


( NH ; ) S-இன் இரண்டாவது படி நீராற்பகுப்பின் வீதத்தைக் 
கணக்கிடலாம் . 


NH4HS + Hz0- > Hgs + NH4OH 


இது HIS- இன் முதல் பிரிகை மாறிலியை சார்ந்துள்ளது .. 
Ki = 5-7x10-8. எனவே இத்தறுவாயில் 


h 
1 - h 


1X10-14 
1-79X10-5x5-7x10-8 = 0-099 


மேலும் h = 0-09 அதாவது அமில மூலக்கூறுகள் 9 % அளவிற்கு. 
நீராற்பகுப்படைகின்றன . 


சமன்பாடு ( 7 ) செறிவு C- ஐ கொண்டிருக்கவில்லை என்பதைக் 
கவனிக்க வேண்டும் . முன்பு ஆராயப்பட்டவைகளுக்கு மாறாக 
வீரியமற்ற அமிலம் வீரியமற்ற காரத்தின் உப்பினுடைய நீராற் 
பகுப்பு வீதம் செறிவைச் சார்ந்தில்லை என்பது தெரிகிறது . 


நீராற்பகுப்படைந்த உப்புக் கரைசல்களின் pH- ஐக் கணக் 
கிடுதல் : இத்தகைய கணக்கீட்டிற்கு Ki சமன்பாடு பயன்படுகிறது . 
உதாரணமாக KCN-இன் நீராற்பகுப்பிற்கு பின்வரும் சமன்பாடு 
பெறப்பட்டுள்ளது . 


* 


பகுதி 33 -இல் குறிப்பிட்டுள்ளபடி .S - அயனிச் செறிவு மிகுதியாகக் 
குறைவதைத் தடுக்க அம்மோனியாவை சேர்த்து அம்மோனியம் 
சல்பைடின் நீராற்பகுப்பு குறைக்கப்படுகிறது . 


| 


தொகுதி III எதிர் அயனிகள் 


293 


[ OH-] . [ HCN ] 

[ CN- ] 


- 


KHgo 
K அமிலம் 


. 


நீராற்பகுப்பு வினைக்கான சமன்பாடு 


CN- + H , O-- HCN + OH 


OH- அயனிகளும் HCN மூலக்கூறுகளும் சமஅளவில் உள்ளன 
என்பதை இது காட்டுகிறது . ஆகையால் [ OH - ] = [ HCN ] . மேலும் 
நீராற்பகுப்பு அடையும் CN- அயனிகளின் அளவு மிகக் குறை 
வாக இருப்பதால் [ CN - ] = c உப்பு என்று நாம் எண்ணிக்கொண்டு 
பின்வருமாறு எழுதலாம் . 


[ OH-] 
உப்பு 


K நீர் 
K அமிலம் 


எனவே 


[ OH- ] 


KHgO C உப்பு : 

K அமிலம் 


மேலும் 


POH = 7-1/ 2pK அமிலம் - 1/2 log c உப்பு . 


து கொடுக்கிறது 


PH = 14 - pOH = 7 + 1/ 2pK அமிலம் + 1/2 log C உப்பு 


( 8 ) 


இதைப் போலவே வீரியமிக்க அமிலங்கள் வீரியமற்ற காரங் 
களின் உப்புகளுக்கு பின்வரும் சமன்பாட்டைப் பெறலாம் : 


PH = 7 - 1 / 2pK காரம் - log ( உப்பு 


( 9 ) 


வீரியமற்ற ஒரு காரத்துவ அமிலம் வீரியமற்ற காரத்தின் 
உப்பு நீராற்பகுப்பிற்கு ( CH , COONH4 ) சமன்பாட்டை தருவிக் 

எம் . 


K 


[ CH ; COOH ] - [NH4OH ] 

[ CH , COO- ] . [ NH4 + ] 


KHO 
K அமிலம் காரம் 


294 


பண்பறி பகுப்பாய்வு 


[ CH . COOH ] = [ NH4OH ] மேலும் [ CH3COO ] = 

[ NH4 + ] = Cஉப்பு 
இதிலிருந்து 


[ CH3COOH ] 
உப்பு 


KH20 
K அமிலம் - காரம் 


ஆனால் 


[ H + ] [ CHgCoo - 1 [ H + ] Cஉப்பு 
[ CHgCOOH ] = 

K அமிலம் 

K அமிலம் 


மேற்கண்ட சமன்பாட்டை பின்வருமாறு எழுதலாம் : 


[ H + 13 • உப்பு 
K ? அமிலம் •C2உப்பு 


KHAO 
K அமிலம் K காரம் 


ஆகையால் 


[ H + I = 


KHgo • K அமிலம் 

K காரம் 


கடைசியில் கிடைத்த சமன்பாட்டிற்கு மடக்கை எடுத்து 
எதிர்க்குறி கொடுத்தால் pH = 7 + 1 /2pK அமிலம் - 1 /2pK காரம் ( 10 ) 


வீரியமற்ற அமிலங்கள் வீரியமற்ற காரங்களின் உப்புக் கரை 
சல்களுடைய pH- ஐ கணக்கிட சமன்பாடு ( 10 ) பயனாகிறது . 


CH , COONH , கரைசலின் .pH- ஐ நாம் கணக்கிடுவோம் . இங்கு 
pK அமிலம் = -log 1.86x10-5 = 4.73 மேலும் pK காரம் = -log 
1.79x10-5 = 4.75 . ஆகையால் pH = 7 + 4-73-4-75 = 6-98 . 


வீரியமற்ற அமிலங்கள் வீரியமற்ற காரங்களிலிருந்து தோன்றும் 
உப்புகரைசல்களின் pH- ஐயும் நீராற்பகுப்பு வீதத்தையும் 
கண்டுபிடிப்பதற்காக தருவிக்கப்பட்ட சமன்பாடுகள் ( 7 ) -ஐயும் 
( 10 ) -ஐயும் நேர் அயனிகள் எதிர் அயனிகளுடைய மின்னேற்றம் 
சமமாயுள்ள CHgCOONH4 , NH , CN போன்ற உப்புகளுக்குத் 
தான் பயன்படுத்த முடியும். அப்போது தான் எதிர் அயனி = 
நேர் அயனி == c - ch = c ( l - h ) என்று நாம் கருத முடியும் ; ஆனால் 
இக்கருத்தை ( NH4 ) 2CO : , ( NH4 ) } S முதலியவைகளுக்கு பயன் 
படுத்த முடியாது . இவைகள் பிரிகையின்போது இரண்டு எதிர் 
அயனிகளையும் ஒரு நேர் அயனியையும் கொடுக்கின்றன . 


தொகுதி III எதிர் அயனிகள் 


295 


இத்தறுவாய்களில் பயன்படும் கணக்கீடுகள் 
எடுத்துக்காட்டுகளால் விளக்கப்பட்டுள்ளன. 


பின்வரும் 


எடுத்துக்காட்டு 1. 0-1M ( NH ,) S கரைசல் நீராற்பகுப்பு 
அடைவதால் தோன்றும் அயனிகளின் சமநிலை செறிவுகளையும் 
கரைசலின் pH-ஐயும் கணக்கிடு . 


விடை . 
பாடு 


( NH4 ) gS- இன் நீராற்பகுப்பிற்குரிய முக்கிய சமன் 


( NH4 ) 2S + H2O7NH_HS + NH , OH 
NH4 ++ S -- + HO HS + NH , OH 


( a ; 


இச்சமன்பாட்டிற்குரிய நீராற்பகுப்பு மாறிலி 


Kh 


[ HS- ] : [ NH4OH ] 
[ S -- 1 [ NH , + ] 


= 


KHso 
KHS " KNHqOH 


10-14 


= 


4-6 < 105 


- 


( b ) 


1-2x 10-15 < 1.8X10-5 


அம்மோனியம் சல்பைடின் நிராற்பகுப்பினுடைய இரண்டா 
வது படி 


HS- + NH ++ HgO + H2S + NH OH 


இதன் மாறிலி 


K 


[ H.S ] : { NHOH ] 
[ HS - ] : [ NH ] 


KHRO 
KHIS KNH4OH 


10-14 
5.7 

7x 10-8x1-8 < 10-5 = 1x10-4 


முதல் நீராற்பகுப்பு மாறிலி இரண்டாவதைப்போல் 46 மில் 
லியன் மடங்கு அதிகமாயுள்ளது என்று தெரிகிறது . ஆகையால் , 
கணக்கை தீர்ப்பதிலும் சமன்பாடு ( a ) ஐப் பயன்படுத்திக் கணக் 
கீடு செய்வதிலும் நீராற்பகுப்பின் இரண்டாவது படியை ஒதுக்கி 
விடலாம் . ( NH , ) , S மிகு அளவு மின்பகுளியாக இருப்பதால் கரை 
சலில் இது முழுமையாக பிரிகையடைகிறது . 1 மோல் ( NH , ) S 


296 


பண்பறி பகுப்பாய்வு 


0.1 கி . அயனி S --- ம் 0.2 கி . அயனி NH4 + - ம் கொடுக்கிறது . சம 
நிலையில் S-- அயனிகளின் செறிவை * x என்று குறிப்பிடுவோம் . 
S-- அயனியின் தொடக்க செறிவு () .1 கி . அயனி / லிட்டர் இருந் 
தது . நீராற்பகுப்பு வினையினால் நீக்கப்பட்ட S-- அயனியின் 
செறிவு ( 0-1 - x ) கி . அயனி , லிட்டர் 1 கி . அயனி S-- நீக்கப்பட் 
டால் 1 கி . அயனி NH4 + செலவழிந்து ஒரு கி . அயனி HS-- ம் ஒரு 
மோல் NH4OH- ம் உண்டாகின்றன என்று வினையின் சமன்பாடு 
( a ) காட்டுகிறது . 

எனவே வினையில் ஈடுபடும் எல்லா பொருள் 
களின் சமநிலை செறிவுகளை x அடிப்படையில் நாம் குறிப்பிட 
லாம் . 


[ S-- ] = x , [ NH + ] = 0-2 - ( 0. ! - x ) = 0.1 + x 

[ HS ] = [ NH4OH ] = 0.1 - x . 


இம்முடிவுகளை நீராற்பகுப்பு மாறிலிக்கான சமன்பாடு ( b ) - இல் 
பதிலீடு செய்தால் 


( 01 - x } 2 
x ( 0.1 + x ) 


4-6x105 


Kh- இன் அதிகமான மதிப்பு ( NH ,) S- இன் நீராற்பகுப்பு 
மிகுதியாக நடைபெறுகிறது என்பதை காட்டுகிறது ; ஆகையால் 
x- ஐ 0-1 - டன் ஒப்பிடும்போது மிக மிக குறைவாக இருப்பதால் 
நீக்கிவிடலாம் . அப்போது , 


( 01 ) 
0.1x| 


4.6x 105 


ஆகையால் 


x = 2-2x 10-7 


* 


நிறை தாக்க விதி சமன்பாட்டைக் கொண்டு சமநிலை செறிவுகளை 
கணக்கிடும்போது மிகக் குறைந்த செறிவாக x- ஐ கொள்ள வேண்டும் 
சமநிலை மாறிலியிலிருந்து எச்செறிவு மிகக் குறைவாக உள்ளது என்று 
எளிதில் நிர்ணயிக்கலாம் . இத்தறுவாயில் Kh = 4 *6x 105 மிக அதிகமாக 
மதிப்பைப் பெற்றிருப்பதால் நீராற்பகுப்பின் முதல்படி கிட்டத்தட்ட 
முழுமையாக நடைபெறுகிறது எனலாம் . எனவே வினையின் விளைபொருள் 
களான HS அயனிகள் NH4OH மூலக்கூறுகள் ஆகியவற்றின் சமநிலை 
செறிவுகள் அதிகமாகவும் எஞ்சியுள்ள S --- இன் செறிவு குறைவாகவும் 
இருக்கும் . இந்தக் கடைசி செறிவை X என்று கொள்ள வேண்டும் . சம 
நிலை செறிவுகளில் மிகக் குறைந்ததை தெரியாதது எனக் கொள்ளும் இக் 
கணக்கீட்டின் விதி செல்லத்தக்கதா என்பதை உறுதிப்படுத்த HS 
அயனிச் செறிவு X எனக் கொண்டு அதே கணக்கை தீர்க்க முயலவேண்டும் . 


தொகுதி III எதிர் அயனிகள் 


297 


தென் விளைவாக 


[ S -- ] = x = 2-2x 10-7 கி . அயனி / லிட்டர் 


[ HS- ] = [ NH4OH ] = 0 } - x = 01 - 2.2X10-7 = 0-1 

கி.அயனி/ லிட்டர் 
[ NH4+ ] =: 0 • 1 + x = 0-1 + 2 •2x 10-730-1 கி.அயனி / லிட்டர் 


மேலும் அம்மோனியம் ஹைட்ராக்சைடின் பிரிகை மாறிலி 
சமன்பாட்டில் NFI , OH , NH4 + செறிவுகளை பதிலீடு செய்தால் 


[ H +] :[ CH - ] _ 0.1-[ OH 
[ NH4Oii ] 

0.1 


1.8X 10-5 


ஆகையால் 


[ OH - ] = 1-8x 10-1 கி . அயனி / லிட்டர் ; 

pOH = -log 1-8X10-5 = 41 


மேலும் 


| H -- 14 --4-75 = 9.25 


எடுத்துக்காட்டு 2 . 01M ( NH4 ) , CO , கரைசலின் நீராற் 
பகுப்பால் தோன்றும் அயனிகளின் செறிவுகளையும் கரைசலின் 
pH-ஐயும் கணக்கிடு . 


நீராற்பகுப்பு 


விடை . அம்மோனியம் கார்பனேட்டின் 
இரண்டு படிகளில் நடைபெறுகிறது . 


NH ++ CO --- HO - HCO- + NH OH 

( நீராற்பகுப்பின் முதல் படி ) 


NH, ++ HCO - HẠO- > H CO + NH OH 

( நீராற்பகுப்பின் இரண்டாம் படி ) 


x- இன் மதிப்பை ( 2 • 2X107) 01 - டன் ஒப்பிடும்போது அதை 
விலக்குவது அனுமதிக்கத்தக்கதே என்பது தெரிகிறது . 


298 


பண்பறி பகுப்பாய்வு 


நீராற்பகுப்பின் முதல் படி மாறிலி - 


[ HCO - ] : [ NH4OH ] 
[ NH4 + ] - [ Co ; -- 


10-14 
1-8x 10-535.6x 10-11 = 10 


நீராற்பகுப்பின் இரண்டாம் படி மாறிலி: 


[ HaCO3 ] . [ NH4OH ] 
[ NH4 + ] [HCO3 ] 


10-14 
1.8X10-534-3X10-7 


1.3x10-3 


( NH4 ) 2S எடுத்துக்காட்டைப்போல் இங்கு மீண்டும் முதல் 
மாறிலி இரண்டாவது மாறிலியைவிட மிக அதிகமாயுள்ளது . 
எனவே இரண்டாவது படி நீராற்பகுப்பை நீக்கிவிடலாம் . 


சமநிலையில் Co ; -- அயனி செறிவை x என்று குறிப்பிட்டால் 


[ CO3-7 ] = x ; [ HCO3-1 = [ NH, OH] = 0-1 - x 


[ NH , + ] = 0 • 2- ( 0-1 - x ) = 0 • 1 + x 


ஆகையால் 


( 0.1 - x ) 
( 0.1 + x ) .x 


= 10 


இங்கு 01 - டன் ஒப்பிடும்போது x ஒதுக்கிவிடத் தக்கது அல்ல . 
ஆகையால் மேற்காணும் சமன்பாட்டை இருபடிச் சமன்பாடாக 
மாற்றலாம் . 


9x3 + 1-2x - 0-01 = 0 


இதை தீர்த்தால் 


-0.6 + 0.36 + 0.36 

2x9 


= 0-014 = 1-4x10-2 


ஆகையால் 


[ Cos -- ] = 1 + 4x 10-2 கி . அயனி / லிட்டர் 


[ HCO3- ] = [ NH4OH ] = 0.1-0.014 = 0.086 

கி . அயனி / லிட்டர் 


[ NH , + ] = 0-1 + 0.014 = 0-114 கி.அயனி / லிட்டர் 


தொகுதி III எதிர் அயனிகள் 


299 : 


சமன்பாட்டில் [ NH4OH ] , [ NH4 + ] மதிப்புகளை பதிலீடு செய் . 


தால் 


{ NH4OH ] 
pH = 14-4-75 + log 

[ NH + ] 


எனவே 


pH = 9-25-0-12 = 9.13 


எடுத்துக்காட்டுகள் 1 , 2 ஆகியவற்றின் கணக்கீடுகளுடைய 
முடிவுகள் மிகவும் பொருளுடையவைகளாகும் . சமநிலை HS 
அயனி செறிவை ( எடுத்துக்காட்டு 1 ) தொடக்க S-- அயனி செறி 
வுடன் ஒப்பிட்டால் ( 0.1 கி.அயனி/ லிட்டர் ) S-- அயனிகள் 
கிட்டத்தட்ட முழுவதும் நீராற்பகுப்பால் HS- அயனிகளாக 
மாற்றப்பட்டுள்ளன என்பது தெரிகிறது . ( NH4 ) | S- இன் முதல்படி 
நீராற்பகுப்பு வீதம் கிட்டத்தட்ட 100% எனலாம் . 


0.1M ( NH , ) S கரைசலில் NF ; OH , NH , + அயனிகள் செறிவு 
கிட்டத்தட்ட 0.1 M உள்ளது என்றும் கணக்கீடுகள் காட்டு 
கின்றன . அப்படியென்றால் 0-1M அம்மோனியம் சல்பைடு கரைசல் 
உண்மையில் 0.1N தாங்கல் கலவையாகும் ; இது இதனுடைய H 
மதிப்பினால் 9.25 உறுதிப்படுத்தப்படுகிறது . 


அம்மோனியம் கார்பனேட்டை ஆராய்வோமானால் ( எடுத்துக் 
காட்டு 2 ) கார்போனிக் அமிலத்தின் பிரிகை மாறிலிகள் ஹைட் 
ரஜன் சல்பைடினுடையதைவிட குறைவாக இல்லாதிருப்பதால் 
முதற்படி நீராற்பகுப்பின் வீதம் ஓரளவு குறைவாக உள்ளது , 
86 % தான் உள்ளது 100 % அல்ல . அம்மோனியம் கார்பனேட் 
கரைசலும் தாங்கல் கலவைதான் . ஆனால் pH குறைவாக 
( சுமார் 9 • 13 ) உள்ளது . ஏனென்றால் இங்கு NH ; + அயனி செறிவு 
NH OH-இன் செறிவைவிட அதிகமாயுள்ளது . 


பகுப்பாய்வில் இப்புள்ளி விவரங்கள் மிகவும் கவனத்தை 
கவர்கின்றன . தொகுதி 11 , 111 எதிர் அயனிகளை தொகுதி வினைப் 
பொருள்களால் வீழ்படிவடையச் செய்வதற்கான நிபந்தனை 
ஆராய்வதில் இவைகளை முன்பே பயன்படுத்தினோம் . 


சில உப்புகள் 0 • 1M கரைசல்களின் கணக்கிடப்பட்ட நீராற் 
பகுப்பு வீதமும் pH மதிப்புகளும் அட்டவணை 15 - இல் கொடுக்கப் 
பட்டுள்ளன . 


300 


பண்பறி பகுப்பாய்வு 


அட்டவணை 15 
சில 0.1M உப்பு கரைசல்களின் நீராற்பகுப்பு வீதமும் pH- ம் 
நீராற்பகுப்பால் தோன்றிய நீராற் 

கரை 
குறையளவு மின் பகுளிகள் 

பகுப்பு 
உப்பு 

பிரிகை 

வீதம் 
வாய்பாடு 

pH 
மாறிலி 


சலின் 


(CHSCOONa CH , COOH 

1.X10-5 
NH , Gl NH OH 

1.8X10-5 
KCN HCN 

7 / 1t ) -10 
NHAN 

HCN , NH4OH மேலே பார் 
NagsO : HSO , 

5X10-6 
VazHSOS H.SO | 

1.3X10-2 
Na2SO : HCO 

5.6X10-11 
NaHCOS H2CO : 

4.3X10-7 
( NH4) 2CO 

HCO , , NH4OH ) மேலே பார் 
CH ,COONH CH , COOH , 

NH OH 
NagPO4 HPO : -- 

2.2x 10-13 
Na2HPO4 HAPO 

6.2 < 10-8 
NaH , PO4 H2PO4 

7 5X10-3 
Nass HS 

12X10-15 
NaHS H.S 

57x10-8 
( NH4 ) 2S HS- , NH4OH மேலே பார் 
NH , HS 

H2S , NH OH 
Naulo HCIO 

3 


(0.007 
0.007 

1.2 
468 
(0.014 
0.0103 
4.2 

0.05 
85 

(0.6 


8.8 
5.2 
11.1 
9.2 
9.2 
3.6 
11.6 
8.3 
9.13 
7.0 


22 


48.4 
3.13 
0.0004 
98 

0.13 
100 

9.9 
0.18 


12.8 
9.9 
4.6 
13 
11 
9.25 
8.3 
10.3 


பட்டது . 


* சில பிரிகை மாறிலிகள் முழுதாக்கப்பட்டுள்ளன . ஒரு அமில உப்பின் 
pH அதையொத்த அமிலத்தின் pK மதிப்புகளின் சராசரி என்று எடுத்துக்கொள்ளப் 

உதாரணமாக NaHCO3- ஐ எடுத்துக்கொண்டால் 
pH = (pki+ pKg )= } (637 + 10 25 ) = 8 : 3 


45 ஈரியல்பு சேர்மங்கள் 

மாதிரி உலோகங்களின் ஹைட்ராக்சைடுகள் கார இயல் 
புள்ளவை என்று கனிம வேதியியலிலிருந்து அறிகிறோம் . மறுதலை 
யாக அதிகமான ஆக்சிஜனேற்ற நிலையிலுள்ள குறைந்த உலோகத் 
தன்மையுள்ளவைகள் , அலோகங்கள் ஆகியவற்றின் ஹைட்ராக் 
சைடுகள் அமிலத் தன்மையுள்ளவை . சில ஹைட்ராக்சைடுகளுக்கு 
அமில , கார இயல்புகள் இரண்டும் உள்ளன . அத்தகைய சேர் 


தொகுதி III எதிர் அயனிகள் 


301 


மங்கள் ஈரியல்புள்ளவை ( amphoteric) , அந்த விளைவு ஈரியல்புநிலை 
( amphoterism ) என்றழைக்கப்படுகின்றன . 


தொகுதி III - IV எதிர் அயனிகளை ஆராயும்போது அடிக்கடி 
ஈரியல்பு தன்மையை நாம் சந்திக்க வேண்டியிருக்கும் . இது பகுப் 
பாய்வில் முக்கியமானதாயுள்ளது . 


ஈரியல்பு ஹைராக்சைடு உதாரணம் சிங்க் ஹைட்ராக்சைடு . 


இந்த ஹைட்ராக்சைடு காரப்பண்பை பெற்றுள்ளது . மற்ற 
காரங்களைப் போல் இதுவும் அமிலங்களில் கரைந்து உப்புகளை 
கொடுக்கிறது . சான்றாக , 


Zn ( OH ) + H.SO4 = ZnSO4 + 2H.0 


அல்லது 


Zn ( OH ) + 2H + = Zn +++ 2H , O 


இருப்பினும் Zn ( OH ) , காரங்களிலும் கரைகிறது , சிங்கேட் 
டைக் கொடுக்கிறது . 

Zn ( OH )a + 2NaOH = NazZnO + 2HqO 


அல்லது 


Zn ( OH ) + 20H- = ZnO , -- + 2H2O 


இந்த வினையில் சிங்க் ஹைட்ராக்சைடு அமிலமாக செயல் 
படுகிறது ; இதன் வாய்பாட்டை அமிலத்தின் வாய்பாடுபோல் 
எழுதினால் இது நன்கு புரியும் . 


HzZnO + 2NaOH = NazZnO2 + 2HAO 


இவ்விதம் Zn ( OH ) , அமில , கார பண்புகள் இரண்டையும் 
ஒருங்கே பெற்றுள்ளது . அதாவது இது ஒரு ஈரியல்பு ஆக்சைடு . 
Zn ( OH ) , போல் Ai ( OH ) 3 , Cr ( OH ) ; , Pb ( OH ) , , Sn ( OH ) 2 , 
As ( OH ) , முதலிய ஈரியல்பு தன்மை பெற்றுள்ளன . 


. 


காரங்களுடன் Al ( OH ) ; , C ( OH ) ; வினைப்படுவதால் உண் 
டாகும் உப்புகளின் இயைபு மூல ஹைட்ராக்சைடிலிருந்து 
அல்லது ஹைட்ராக்சைடு மூலக்கூறு ஒரு நீர் மூலக்கூறை இழப்ப 


302 


பண்பறி பகுப்பாய்வு 


தால் தோன்றும் FAIO , , HCrO4 சேர்மங்களின் இயைபுடன் 
ஒத்துள்ளன . Al ( OH ) : - இன் வினைக்குரிய சமன்பாடு . 


HAlO , + NaOH = NaAlO2 + 2H , O 


அல்லது 


HeAlO : + OH- = AlOg- + 2H , O 


OH- , H + அயனிகளால் உண்டாகும் கார , அமில பண்புகள் 
ஈரியல்பு சேர்மங்களுக்கு இருப்பதால் ஈரியல்பு , ஹைட்ராக் 
சைடுகள் பிரிகையடைந்து இரு வகையான அயனிகளையும் ஒரே 
சமயத்தில் கொடுக்கின்றன என்றெண்ணுவது ஒத்துக்கொள்ளத் 
தக்கதே . சான்றாக Zn( OH ) ,-இன் சில மூலக்கூறுகள் பின்வரும் 
சமன்பாட்டின்படி பிரிகை அடைகின்றன . 


Zn ( OH ) : _ Zn+++ 2OH 


சில பின்வரும் சமன்பாட்டின்படி பிரிகை அடைகின்றன . 


Zn ( OH ) - > 2H ++ Zno; -- 


அல்லது 


HgZnO ; - > 2H- + ZnO , -- 


கீழ்க்காணும் ஒன்றோடொன்று இணைந்த சமநிலையில் உள்ளன . 


1 
2H ++ ZnO 


II 
Zn ( OH ) = Zn+++ 20H 


Zn ( OH ) , ஏன் அமிலங்களிலும் காரங்களிலும் கரைகின்றன 
என்பதை இக்கருத்தால் எளிதில் விளக்கிடலாம் . 

ஒரு காரத்தை 
சேர்த்து OH- அயனிகளை புகுத்தினால் Zn ( OH ) -லிருந்து H + 
அயனிகள் நீக்கப்படுகின்றன . கரைசல் Zn ( OH ) டன் பூரிதநிலை 
அடைவதால் வீழ்படிவு கரைந்து Zno , -- அயனிகள் உண்டா 
கின்றன . அதாவது சிங்கேட் தோன்றுகிறது . 


* 


எளிதாயிருக்கும் பொருட்டு Zn ( OH ) - இன் படிப்படியான பிரிகை 
களுக்கான சமன்பாடுகள் இங்கு எழுதப்படவில்லை . இதை விரிவாக 
ஆராயும்போது அதை அறியலாம் . 


தொகுதி III எதிர் அயனிகள் 


303 


மாறாக அமிலத்தைச் சேர்த்தால் OH- அயனிகள் நீக்கப் 
பட்டு வீழ்படிவு கரைந்து Zn ++ எதிர் அயனிகள் கிடைக்கின்றன . 
அதாவது சேர்க்கப்பட்ட அமிலத்தின் சிங்க் உப்பு கிடைக்கிறது . * 


எனவே , அமிலக் கரைசல்களில் சிங்க் Zn ++ எதிர் அயனிகளா 
கவும் , காரக் கரைசல்களில் ZnO -- நேர் அயனிகளாகவும் 
உள்ளன என்பது இதிலிருந்து தெரிகிறது . ஆகையால் Zno , -- 
நேர் அயனிகளை Zn + - எதிர் அயனிகளாக மாற்றவேண்டுமென்றால் 
நாம் கரைசலை அமிலப்படுத்த வேண்டும் . முதலில் Zn ( OH ) , வீழ் 
படிவு தோன்றி மிகையான அமிலத்தில் கரைகிறது : 

ZnOs -- + 2H + = | Zn ( OH ) 2 
Zn ( OH ) + 2H + = Zn +++ 2H2O 


இந்த இரு சமன்பாடுகளையும் கூட்டினால் இவ்வினையின் 
மொத்த சமன்பாடு கிடைக்கிறது . 


ZnO --- + 4H + - > Zn +++ 2H2O 


( 1 ) 


H + அயனிகளை நீக்கக்கூடிய காரங்களை Zn ( OH ) -டன் சேர்த் 
தால் ZnO , -- அயனிகள் உண்டாகின்றன ( மிகையான காரத் 
துடன் ) என்று இப்போது பார்த்தோம் . எனவே வினை ( 1 ) மீளும் 
தன்மை உடையது , சமநிலையை அடையக்கூடியது . சிங்க் உப்பு 
கரைசல்கள் எந்த சூழ்நிலையிலும் Zn ++ எதிர் அயனிகளையும் 
Zno , -- நேர் அயனிகளையும் கொண்டுள்ளன . இவைகளின் செறிவு 
களின் விகிதம் ஹைட்ரஜன் அயனிச் செறிவை சார்ந்துள்ளன 
என்பது இதிலிருந்து தெரிகிறது . 


இச்சமநிலைக்கு நிறை தாக்க விதியை பயன்படுத்தலாம் . 


Ki = 


[ Zn ++ ] • [ H ? O ] 
[ ZnO ) -- ] [ H + ] 


[ H ? 0 ] கிட்டத்தட்ட மாறிலியாயுள்ளதால் நாம் இதை சமன் 
பாட்டின் வலது பக்கத்திற்கு எடுத்துச் செல்லலாம் : 


[ Zn ++ ) 
[ Zno , -- ] 


K 
( H2O ] 


( H + ] 4 


* H + அயனிகளை சேர்க்கும்போது முதல் சமநிலை வலது பக்கத்திற்கும் 
OH அயனிகளை சேர்க்கும்போது இரண்டாவது சமநிலை இடது பக்கத் 
திற்கும் நகர்த்தப்படுகின்றன . 


பண்பறி பகுப்பாய்வு 


304 


K1 

= K எனக்கொண்டால் 
[ Hz0 ] 


முடிவாக 


Zn ++ 
[ ZnOz-- ] 


= K [ H + ] + 


( 2 ) 


H + அயனி செறிவு அதிகரிக்கும் போது Zn ++ அயனி செறிவு 
வெகு வேகமாக அதிகரிக்க வேண்டும் . அதையொத்த அளவு 
ZnO ,-- செறிவு குறைய வேண்டும் என்பதை சமன்பாடு ( 2 ) 
காட்டுகிறது . காரத்தை சேர்த்தால் இதற்கு மாறான மாற்றங்கள் 
நிகழ்கின்றன . 


சிங்க் ஹைட்ராக்சைடுக்கு மேலே சொல்லப்பட்டவைகள் 
அனைத்தும் மற்ற எல்வா ஈரியல்பு ஹைட்ராக்சைடுகளுக்கும் 
பொருந்தும் . 


இக் கொள்கைப்படி ஒவ்வொரு ஈரியல்பு ஹைட்ராக்சைடும் 
இரண்டு வகையான பிரிகைகளைக் கொண்டுள்ளன ; ஆகையால் 
அவைகளின் அமில ( K அமிலம் ) கார ( K காரம் ) பிரிகை மாறிலி 
களை தனிப்படுத்தி அறிய தெரிந்திருக்க வேண்டும் . இந்த இரண்டு 
மாறிலிகளை ஒப்பிட்டால் ஒரு குறிப்பிட்ட ஹைட்ராக்சைடுக்கு 
அமில , காரத் தன்மைகளில் எது மேலோங்கியுள்ளது என்றறிய 
லாம் . சான்றாக லெட் ஹைட்ராக்சைடின் முதல்படி பிரிகையில் 
K அமிலம் K காரம் இரண்டையும் ஒப்பிட்டால் 


[ Pb ( OH ) + ] • [ OH- ] 
K காரம் = 

= 1x10-3 
Pb ( OH ) 2 


( HPbOs ] [ H + 1 = 1x10-11 
K அமிலம் = 

[ HzPbO2 ] 


Pb ( OH ) -இன் காரப்பண்புகள் அமிலப் பண்புகளைவிட 
மேலோங்கியுள்ளன என்று 

நாம் அறிகிறோம் As ( OH ) - க்கு 
K அமிலம் = 6x10-10 K காரம் = 1X10-14 , 

அதாவது அமிலப் 
பண்புகள் மேலோங்கியுள்ளன . 


சமமான அமில கார பண்புள்ள ஈரியல்பு மின்பகுளிகளுக்கு 
( amphoteric electrolytes ) உதாரணங்கள் நீர் , கேலியம் ஹைட் 
ராக்சைடு Ga ( O11 ) ;. கேலியம் ஹைட்ராக்சைடின் K அமிலமும் 
K காரமும் கிட்டத்தட்ட சமமாயுள்ளன ( 5X10-11 , 2010-11 ) 


தொகுதி III எதிர் அயனிகள் 


305 


சுமாராகக் கரையும் ஹைட்ராக்சைடுகள் குறிப்பிட்ட OH 
அயனி செறிவுகளில் வீழ்படிவடைகின்றன. அதாவது குறிப்பிட்ட 
pH- ல் , இது ஹைட்ராக்சைடின் கரை திறன் பெருக்கத்தையும் 
உலோக அயனிகளின் செறிவையும் சார்ந்துள்ளது . சான்றாக , 
Mg ++ செறிவு 1x10-2 கி.அயனி / லிட்டர் உள்ளபோது Mg ( OH ) , 
pH = 9 • 3- ல் வீழ்படிவடையத் தொடங்கி pH = 11-3- ல் கிட்டத் 
தட்ட முழுமை அடைகிறது . Mg ++ அதிகமான pH மதிப்பு 
உள்ளபோது இன்னும் முழுமையாக வீழ்படிவடைகிறது . மிகை 
யான காரத்தைச் சேர்ப்பதால் வேண்டத்தகாத .விளைவு ( உப்பு 
விளைவு அதிகரிப்பதைத் தவிர ) ஏதும் நிகழ்வதில்லை . மேலும் , 
மிகையான காரம் சேர்த்தால் ஈரியல்பு ஹைட்ராக்சைடுகளாக 
இருந்தால் வீழ்படிவு கரைந்துவிடும் என்று இப்போது தான் 
பார்த்தோம் . எனவே , ஒரு குறிப்பிட்ட pH எல்லையில் ஈரியல்பு 
ஹைட்ராக்சைடை வீழ்படிவடையச் செய்ய வேண்டும் . சான்றாக 
pHx5 உள்ளபோது Al ( OH ) ; வீழ்படிவடைதல் கிட்டத்தட்ட 
முழுமையடைகிறது . pHs 10 - ல் வீழ்படிவு கரைந்து AlO , 
உண்டாகிறது . அப்படியென்றால் Al +++ - ஐ ஹைட்ராக்சைடாக 
பிரிக்க கரைசலின் pH 5-10 என்ற எல்லைக்குள் இருக்க வேண்டும் 
என்பது பொருள் . இந்த எல்லைக்குள் pH- ஐ தரக்கூடிய எந்த 
வினைப் பொருளும் அலுமினியம் ஹைட்ராக்சைடை வீழ்படி 
வடையச் செய்யும் . அமிலக் கரைசலில் ( NH4 ) 2S உடன் நிகழும் 
வினையால் Al ( OH ) 3- ஐ வீழ்படிவடையச் செய்யலாம் . இங்கு S- 
அயனிகள் H + அயனிகளால் பிணைக்கப்படுகின்றன. 

கரைசலின் 
pH தேவைப்படும் அளவை ( 19 • 2 ) அடைகிறது . NazCO ; , 
NagsO3 , NazS2O3 , KCN முதலிய வீரியமற்ற அமிலங்களின் 
உப்புகள் வீழ்படிவடைதலுக்கும் இது பொருந்தும் . 


மாறாகக் காரத் திறன் மிகுந்த கரைசலிலிருந்து ( pH > 10 ) 
அலுமினியம் ஹைட்ராக்சைடைப் பெற OH- அயனிகளை நீக்கி 
pH- ஐக் குறைக்க வேண்டும் . OH- அயனிகளை நீக்க NH4 + , H + 
அயனிகள் பயன்படுகின்றன . ஆகையால் அம்மோனியம் தாங்கல் 
கலவையைக் கொடுக்கும் ( pHs9 ) NH4CI- ஐயும் காரத்தையும் 
அலுமினேட் கரைசலுக்குச் சேர்த்தால் Al ( OH ) 3 வீழ்படிவடை 
கிறது . இவ் வினையைப் பின்வரும் சமன்பாடுகளால் குறிப்பிடலாம் : 


AlO , + 2H2O_Al( OH ) s + OH 

OH- + NH4 + = NH4OH 
Al0 , + NH4 ++ 2Hz0 = | Al ( OH ) ; + NH ; OH 


20 


306 


பண்பறி பகுப்பாய்வு 


NH4 + அயனிகளால் OH- அயனிகள் நீக்கப்படுவதன் விளை 
வாக , அலுமினேட்டின் நீராற்பகுப்பு சமநிலை நகர்த்தப்படுவது 
தான் இவ் வினையின் முக்கிய கருத்து என்பது இச் சமன்பாடுகளி 
லிருந்து தெரிகிறது . 


ஹைட்ராக்சைடுகளின் அமில , கார , ஈரியல்பு இயல்புகள் 
அவைகளின் பிரிகை வகையால் நிர்ணயிக்கப்படுகிறது என்று 

முன்பே பார்த்தோம் . சான்றாக , ஒரு 
+ 

ஹைட்ராக்சைடு பிரிகை அடைந்து OH 

அயனிகளைக் கொடுத்தால் அது காரம் ; 
72 

பிரிகையினால் H + அயனிகள் தோன்றி 
னால் அது அமிலம் . இரு வகையான 
அயனிகளையும் கொடுத்தால் அந்த 

ஹைட்ராக்சைடு ஈரியல்புள்ளது . பல் 
படம் 26 . இரண்டு வேறு ஹைட்ராக்சைடுகளின் மாறுபட்ட 
அயனிகள் சேர்வதால் 

பிரிகை வகைகளை நாம் 

எவ்வாறு 
தோன்றும் மூலக்கூறின் விளக்குவது ? 
அமைப்பு . 


மே 


2 


இக் கேள்விக்கான விடையைக் கோசல் கொள்கை ( Kossel s 
thicory ) கொடுக்கிறது . இக் கொள்கைப்படி ஹைட்ராக்சைடு 
மூலக்கூறுகள் கூலும் விதிக்கு ஒப்ப ஒன்றுக்கொன்று கவர்ந்து 
கொள்ளும் அயனிகளைக் கொண்டுள்ளன என்று கருதப்படுகிறது . 
இந்த அயனிகளின் மின்னேற்றங்கள் 21 , 2 , ஆரங்கள் 1 , 72 
இருந்தால் ( படம் 26 ) அவைகளிடையேயுள்ள கவர்ச்சி விசை 
( வெற்றிடத்தில் ) 


f 


e12 
( ri + r2 ) 


இதன் மதிப்பு குறைவாயிருந்தால் அயனிகளிடையே உள்ள 
பிணைப்பு வலு குறைந்திருக்கும் . அப் பொருளை நீரில் கரைக்கும் 
போது பிணைப்பு எளிதில் முறிகிறது . 


NaOH மூலக்கூறில் ( படம் 27 - ல் கோசல் கொள்கைக் 
கிணங்க விளக்கமாகத் தரப்பட்டுள்ளது ) Na + அயனியின் ஆரம் 
H + அயனியின் ஆரத்தைவிட அதிகமாயிருப்பதால் Na + , 0- 
அயனிகளுக்கிடையே உள்ள , பிணைப்பின் நிலைத்தன்மை குறை 
வாக உள்ளது . ஆகையால் , NaOH- ஐ நீரில் கரைக்கும்போது 
NaOH- ல் இந்த வலிமை குறைந்த பிணைப்பில் முறிவு ஏற்பட்டு 


தொகுதி III எதிர் அயனிகள் 


307 


பிரிகை நிகழ்கிறது ( அதாவது , Na + , OH- அயனிகள் உண்டா 


கின்றன ) . 


மக்னீசியம் ஹைட்ராக்சைடை ஆராய்ந்தால் Mg ++ அயனி 
யில் இரண்டு நேர் மின்னேற்றங்கள் உள்ளன என்று தெரிகிறது . 
மேலும் Mg ++ அயனியின் ஆரம் ( 0.78x10-8 cm . ) Na + அயனி 
யினுடையதைவிட 

( 0.98x10-8 cm . ) குறைவாக உள்ளது . 
இவைகளின் காரணமாக NaOH- ல் உள்ளதைவிட Mg ( OH ) 2- ல் 
உலோக அயனிகளுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையில் 

உள்ள 
பிணைப்பு வலுவுள்ளதாயிருக்கிறது . அதே சமயத்தில் NaOH- ல் 
உள்ளதைவிட மக்னீசியம் ஹைட்ராக்சைடு மூலக்கூறில் H + , O 
அயனிகளிடையே உள்ள 

பிணைப்பு 

வலு குறைந்ததாயிருக்க 
வேண்டும் . H + அயனிகள் 0-- அயனிகளால் கவரப்படுவது மட்டு 
மல்ல , ஒத்த மின்னேற்றமுள்ள உலோக அயனிகளிடையே விலகல் 
விசையும் உள்ளது . இந்த இரண்டு சேர்மங்களிலும் H + , 0- 


- 


CO0 


|| 


- 


NaOH Mg ( OH )2 


Al ( OH ) 3 


H.SiO4 


- 


- 


H, PO, HgSO , 

HCIOA 
படம் 27. ஹைட்ராக்சைடு மூலக்கூறுகளின் அமைப்பும் அவை 

பிரினக அடையும் வகைகளும் . 


அயனிகளிடையே உள்ள கவர்ச்சி விசை ஒத்துள்ளது . ஆனால் , 
Mg ++ , Na + - ஐவிட அதிகமான மின்னேற்றத்தையும் குறைந்த 
ஆரத்தையும் கொண்டிருப்பதால் Mg ( OH ) )- ல் விலகல் விசை 


308 


பண்பறி பகுப்பாய்வு 


அதிகமாயிருக்க வேண்டும் . இருப்பினும் , Mg ( OH ) 2- லிருந்து H + 
அயனியை நீக்குவதைவிட OH- அயனியை நீக்குவது இன்னும் 
எளிதாகவே உள்ளது . ஆகையால் இச் சேர்மம் காரத் தன்மை 
பெற்றுள்ளது ; ஆனால் NaOH- ஐவிட வீரியம் குறைந்ததா 
யுள்ளது . 

தனிம வரிசை அட்டவணையில் கிடைநிலை வரிசையிலுள்ள 
- தனிமங்களின் நேர் அயனிகளுடைய மின்னேற்றம் சீராக அதிகரிக் 
கிறது 

( அலுமினியத்திற்கு + 3 - லிருந்து குளோரினுக்கு +7 
வரை ) . இப் போக்கு மற்ற வழிகளிலும் நிலைத்துள்ளது . எனவே , 
ஒரு வரிசையில் OH- அயனிகளை நீக்கும் - எளிமை குறைந்து 
கொண்டே செல்லும் ; H + அயனிகளை நீக்கும் எளிமை அதிகரித்துக் 
கொண்டே செல்லும் . NaOH , Mg ( OH ) 2 மூலக்கூறுகளிலிருந்து 
H + அயனியை நீக்குவதைவிட OH- அயனியை நீக்குவது எளிது . 
Al ( OH ) ; மூலக்கூறிலிருந்து இந்த இரு அயனிகளையும் நீக்க 
தோராயமாக ஒத்த அளவு வேலை செய்ய வேண்டியிருக்கிறது . 
இது Al( OH ) -ன் ஈரியல்பு பண்புகளுக்கு விளக்கம் கொடுக் 


கிறது . 


si ( OH ) 4- லிருந்து OH- அயனியை நீக்குவதைவிட H + - ஐ 
நீக்குவது எளிது ; ஆகையால் இச்சேர்மம் ஓர் அமிலம் . ஆனால் , 
இது மிகவும் வீரியமற்றதாயுள்ளது . இவ் வரிசையில் சிலிக்கனுக்கு 
அப்பாலுள்ள தனிமங்களின் ஹைட்ராக்சைடுகளிலிருந்து H + 
அயனிகளை நீக்குவது இன்னும் எளிதாயிருக்கிறது . அவைகளின் 
அமில முறை பிரிகை அதிகரிக்கிறது . அணைவு சேர்மங்கள் உண்டா 
வதுடன் தொடர்புபடுத்தி ஈரியல்பு சேர்மங்களை ஆராயலாம் . 
சரியல்பு ஹைட்ராக்சைடுகள் காரங்களில் கரையும்போது அதன் 
மூலக்கூறுகள் காரங்களின் OH- அயனிகளுடன் சேர்ந்து அணைவு 
அயனிகள் உண்டாகின்றன என்றெண்ணலாம் . சான்றாக : 


Zn ( OH ) + 2NaOH_Naz[ Zn ( OH )4] 
அல்லது 

Zn ( OH ) 2 + 2OH- __ [ Zn ( OH )4 ] -- 
இதேபோன்று Al ( OH ) , காரங்களில் கரையும் போது அணைவு 
அயனி [ Al ( OH ) 4 ] - உண்டாகிறது : 

Al ( OH ) 3 + OH-_[ Al( OH ) ] - 


[ Zn ( OH ) . ] -- , [ Al ( OH ) 4 ] - போன்ற அயனிகள் Zno , -- , 
AlO , - போன்றவைகளிலிருந்து நீர் உள்ளடக்கத்தில்தான் வேறு 


தொகுதி III எதிர் அயனிகள் 


309 


பட்டுள்ளன . இவைகள் உண்மையில் நீரேற்றமடைந்த ZnO : -- , 
AlO3- எனலாம் . இவ்விதம் 


ZnO.-- + 2H2O = [ Zn ( OH ) .] -- 
Alo , + 2H ? O = [ Al ( OH ) ,]- முதலியன . 


இந் நூலில் , வாய்பாடுகளில் அயனி நீரேற்றம் கணக்கிலெடுக் , 
கப்படாமலிருப்பதால் இந்த அயனிகளை AlO , - , ZnO .-- என்று 
குறிப்பிடலாம் . 


வினாக்களும் கணக்குகளும் 
1. 0 ° வெப்ப நிலையில் H + , OH அயனிகளின் செறிவுகள் 3.6x1073 
கி . அயனி / லிட்டர் . ஒரு லிட்டர் நீரின் எடை 999.9 கி . ( அ ) நீரின் பிரிகை 
மாறிலியையும் ; ( ஆ ) நீரின் அயனிப் பெருக்கத்தையும் . அதே 
நிலையில் கணக்கிடு . 

விடை : K = 2 • 3x10 17 ; KH ? O = 18X10 15 , 


B. ( அ ) 2x 1074 கி . அயனி H + / லிட்டர் ; ( ஆ ) 0 • 008 கி , அயனி OH | 
லிட்டர் உள்ள கரைசல்களின் pH-ஐக் கணக்கிடு . 


விடை : ( அ ) 3.70 ; ( ஆ) 11.90 . 


3 .. இரண்டு கரைசல்களில் pH ( அ ) 2.63 ; . ( ஆ ) 12:45 . இக் கரைசல் 
களின் H + , OH அயனிச் செறிவுகளைக் கண்டுபிடி . 

விடை : ( அ ) [ H + ] = 2 • 34x10 3 ; [ OH ] = 417x10 12 


( ஆ ) [ H + ] = 3.54x 10 13 | [ OH ] = 2 • 82x 1072 


4. ( அ ) 0.005N HCI ; ( ஆ ) 0.015N KOH கரைசல்களின் pH- ஐக் 
கண்டுபிடி , 


விடை : ( அ ) 2.30 ; ( ஆ ) 12:18 . 


0 : 05N NH4OH 


5. ( அ ) 0.02N CH3COOH ( K = 1 • 8x1075 ) ; 
( k = 183105) கரைசல்களின் pH-ஐ கணக்கிடு . 


விடை : ( அ ) 3-22 ; ( ஆ ) 10.98 


6. O IN HCI , KOH கரைசல்களை 100 மடங்கு விளாவும்போது 
pH மாற்றத்தைக் கண்டுபிடி . 


7. தாங்கல் கரைசல்கள் என்றால் என்ன ? உனக்குத் தெரிந்த தாங்கல் 
கரைசல்களின் வகைகளைப் பட்டியல்படுத்து . 


\ 


310 


பண்பறி பகுப்பாய்வு 


8. ஒரு லிட்டர் கரைசலில் 1x105M NaOH உள்ளதற்கு 0.001 
மோல் ( அ ) NaOH ; ( ஆ ) HCL சேர்த்தால் ஏற்படும் pH மாற்றத்தைக் 
கண்டுபிடி . 


விடை : ( அ ) தோராயமாக 2 அலகு அதிகரிக்கிறது ; 

( ஆ ) 6 அலகு குறைகிறது . 


9. ஒரு லிட்டர் கரைசலில் 0.056 மோல் NH4OH- ம் ; 01 மோல் 
NHCI- ம் உள்ளன . இக் கரைசல்களின் pH- ஐக் கண்டுபிடி : ( அ ) 0.001 
மோல் NaOH ; (ஆ) 0 001 மோல் HCI- ஐ ஒரு லிட்டர் கரைசலுக்குச் 
சேர்த்தால் pH எவ்வளவு மாறும் ? ( முந்திய கணக்கின் முடிவுடன் உன் 
விடையை ஒப்பிடு . ) . 


விடை | pH = 9 • 00 ; ( அ ) 001 அலகு அதிகரிக்கிறது ; 

(ஆ ) 0.01 அலகு குறைகிறது . 


10. பின்வரும் தாங்கல் கரைசல்களின் pH- ஐக் கணக்கிடு : ( அ ) 0.01M 
CHSCOOH , 0 • 01M CH3COOK ; ( ஆ ) 0 OIM CH3COOH , 0 5M CHgCOOK ; 
( இ ) 0.5M CHgCOOH , 0 • 01M CH3COOK . 


விடை : ( அ ) 4-73 ; ( ஆ ) 6.43 ; ( இ ) 3.03 . 


11. 100 மி.லி. 23N ஃபார்மிக் அமிலம் , HCOOH , 3 மி.லி. 15N 
NH4OH கரைசல்களைக் கொண்டு தாங்கல் கலவை தயாரிக்கப்பட்டுள்ளது . 
இக் கலவையின் pH- ஐக் கணக்கிடு . 


விடை : PH = 2 • 05 . 


12. நீராற்பகுப்பு என்றால் என்ன ? எப்போது ஏன் உப்புக் கரைசல் :: 
( அ ) நடு நிலையாக ; ( ஆ ) அமிலமாக ; ( இ ) காரமாகச் செயல்படுகிறது ? 


13. ( அ ) பல காரத்துவ அமிலங்கள் ; ( ஆ ) பல்லிணைதிறன் உள்ள 
உலோகங்களின் உப்புகளுடைய நீராற்பகுப்பு ஒரு காரத்துவ அமிலங்கள் , 
ஓரிணைதிறன் உலோகங்கள் ஆகியவற்றின் உப்புகளுடைய நீராற்பகுப்பி 
லிருந்து எவ்வாறு மாறுபட்டுள்ளது ? 


14. உப்புகளின் நீராற்பகுப்பு விளைபொருள்களுக்கும் கூறுகளாக 
வுள்ள எதிர் அயனி நேர் அயனிகளின் இணைதிறன்களுக்கும் இடையேயுள்ள 
தொடர்புகளின் பட்டியலைக் கொடு . பின்வரும் வகை உப்புகளின் நீராற் 
பகுப்புகளைக் குறிப்பாக ஆராய்க : Me + A , P 1e2 + A-- , Mes + A 
Me++ A. Me+++ A3 . உன் டையை நீராற்பகுப்பு சமன்பாடு 
களால் விளக்கு . 


* 


தொகுதி III எதிர் அயனிகள் 


311 


15. NazCO3- ன் 
குறிப்பிடக்கூடாது ? 


நீராற்பகுப்பை ஏன் மொத்தச் சமன்பாட்டால் 


NaaCO3 + 2HAO / 2NaOH + H2COS ? 


நீராற்பகுப்பின் படிகளுக்கான சமன்பாட்டைக் 
தறுவாய்களில் அனுமதிக்கத்தக்கது ?! 


கூட வது எத் 


16. Na2CO3 மாங்கனீஸ் உப்புக் கரைசல்களிலிருந்து மாங்கனீஸ் 
கார்பனேட்டையும் அலுமினியம் உப்புக் கரைசல்களிலிருந்து அலுமினியம் 
ஹைட்ராக்சைடையும் ஏன் வீழ்படிவடையச் செய்கிறது என்று விளக்கு . 
இவ் வினைகளுக்கான சமன்பாடுகளையும் எழுது . 


17. எம்முறைகளால் நீராற்பகுப்பை : ( அ ) அதிகரிக்கலாம் ; ( ஆ ) குறைக் 
கலாம் ? தொகுதி II , III வினைப்பொருள்கள் நீராற்பகுப்பு அடைவதைக் 
குறைப்பதன் நோக்கம் என்ன ? இதை எப்படிச் செயல்படுத்துவது ? 


18. பின்வரும் உப்புகளின் நீராற்பகுப்பு மாறிலிகளைக் ( எல்லா படி 
களுக்கும் ) கணக்கிடு : ( அ ) NH4C1 ; ( ஆ ) NH4CN ; ( இ ) ( NH4 }aCO3 ; 
( ஈ ) NayP04 . 


விடை : ( அ ) 5.6x10 10 ; 


( ஆ ) 0-78 ; ( இ ) 10 ; 1 : 3X10731 


( ஈ ) 4 5X1072 ; 1 6x107 ; 1 • 3X10 12 


19. மேற்கண்ட எடுத்துக்காட்டிலுள்ள உப்புகள் ஒவ்வொன்றிற்கும்: 
நீராற்பகுப்பு வீதத்தைக் கணக்கிடு . உப்பின் செறிவு (தேவைப்படும் இடங் 
களில் ) 0 IM என்று எடுத்துக்கொள்ளலாம் . 


விடை : ( அ ) 0.0074 % ; ( ஆ ) 468 % ( இ ) 76.0 % ; 3 : 5 % ; 


( ஈ ) 67.4% ; 0.1 % ; 0.0004 % . 


20. ஈரியல்புச் சேர்மம் என்றால் என்ன ? ஈரியல்பு ஹைட்ராக்சைடு 
Pb ( OH ) 2 எப்படி பிரிகை அடைகிறது ? அமிலங்கள் , காரங்களுடன் இது 
எப்படி வினைப்படுகிறது . இவ் வினைகளுக்கான சமன்பாடுகளை எழுது . 


21. AlO2 நேர் அயனிகளை Al +++ 
மாற்றுவது ? 


எதிர் 


அயனிகளாக எப்படி 


22. கோசல் கொள்கை உதவியால் ஹைட்ராக்சைடுகளின் கார . 
ஈரியல்பு , அமிலப் பண்புகளை விளக்கு . 


312 


பண்பறி பகுப்பாய்வு 


46. இரட்டை உப்புகளும் அணைவு உப்புகளும் 


தொகுதி ) III , மேலும் அடுத்தபடியான தொகுதி எதிர் 
அயனிகளின் வினைகளை ஆராயும்போது Alg ( SO ) 3 , FesO4 , 
Fe( CN ) முதலிய வழக்கமான உப்புகள் தவிர சிக்கலான இயைபு 
உடைய சேர்மங்களையும் சந்திக்க வேண்டியுள்ளது . இவைகள் 
சாதாரண படிகாரம் ( ordinary alum ) KAI ( SO4 ) 2 . 12H2O , 
குரோம் படிகாரம் KCr ( SO4 ) 2 . 12H2O , மோர் உப்பு ( Mohr s salt ) 
( NH4 ), Fe ( SO4 ) . 6H , O , பொட்டாசியம் ஃபெரோசயனைடு 
K4[ Fe( GN ) ] . 3H , O முதலியன . 


எளிமையான உப்புகளின் மூலக்கூறுகள் சேர்வதால் இப் 
பொருள்களின் மூலக்கூறுகள் தோன்றுகின்றன. சான்றாக 


K.SO4 + Al ( SO4 ) 3 = 2KAl ( SO4 ) , 


( NH4)2SO4 + FesO4 = ( NH4) Fe( SOA)2 

Fe ( CN ) 2 + 4KCN = K4 [ Fe ( CN ) ] 
ஆகையால் , இவைகளை மேல்நிலை ( higher order ) சேர்மங்கள் 
எனலாம் . இத்தகைய சேர்மங்களின் மின்பிரிகை பகுப்பாய்வில் 
கணிசமான முக்கியத்துவம் பெற்றுள்ளது . 


சில உதாரணங்களை ஆராயலாம் . சிறிதளவு மோர் உப்பை 
( NH , ) , Fe (SO4 ) , . 6H , O நீரில் கரைத்து கிடைக்கும் கரைசலுடன் 
( NH4 ) 2S- ஐ சேர்த்து Fe ++ உள்ளதா என்று கண்டுபிடி . 


FesO4 + ( NH4 ) 2S = | Fes + ( NH4 ) , SO , 


அல்லது 


Fe +++ S -- = | Fes 


கருநிற Fes வீழ்படிவு Fe++ அயனி உள்ளதைக் குறிக்கிறது . 
இச் சோதனை மோர் உப்புக் கரைசலில் Fe ++ அயனிகள் 
உள்ளதைக் காட்டுகிறது . இதேபோல் மோர் உப்புக் கரைசலை 
எரிசோடாவுடன் வினைப்படுத்தினால் ( சூடுபடுத்தும்போது NH ; 
வெளிப்படுகிறது ) NH4 + உள்ளதென்பதையும் , பேரியம் குளோரை 

சேர்க்கும் போது ( BasO4 வீழ்படிவடைகிறது ) SO4- 
இருப்பதையும் தெரிந்து கொள்கிறோம் . 


டுடன் 


313 


தொகுதி III எதிர் அயனிகள் 


இவைகளிலிருந்து மோர் உப்பு பின்வரும் சமன்பாட்டின்படி 
பிரிகை அடைகிறது என்பது தெரிகிறது . 


-- 


( NH4 ) , Fe( SO4 ) 2 = 2NH4++ Fe +++ 2SO4 


படிகாரம் இதே முறையில் பிரிகை அடைகிறது . 


KAI ( SO4 ) 2 = K ++ Al ++++ 2SO ;-- 


இந்த உப்புகள் பிரிகையின் போது அவைகள் எந்த எளிய 
உப்புகளிலிருந்து தோன்றினவோ அவ்வுப்புகளுடைய அயனி 
களைக் கொடுக்கின்றன , அதாவது அவைகள் எளிய உப்புகளின் 
கலவையைப் போல் செயல்படுகின்றன . அத்தகைய சேர்மங்கள் 
இரட்டை உப்புகள் எனப்படும் . 


இருப்பினும் , மேல்நிலைச் சேர்மங்களெல்லாம் மேற்கண்ட 
எடுத்துக்காட்டுகளில் உள்ளதைப்போல் பிரிகை அடைவதில்லை . 
சான்றாக , பொட்டாசியம் ஃபெரோசயனைடை ஆராயலாம் . 
இவ்வுப்பின் கரைசலுக்கு NaHC , H , O6 கரைசலைச் சேர்த்தால் 
தனிச் சிறப்புடைய வெண்ணிற படிக வீழ்படிவாக KHCH , 06 
தோன்றுகிறது . இது கரைசலில் K + இருப்பதைக் காட்டுகிறது . 
இருப்பினும் கரைசலின் மற்றொரு பகுதிக்கு ( NH4 ) 2S- ஐச் சேர்க் 
கும்போது Fes வீழ்படிவடைவதில்லை . CN-- க்கான சோதனையும் 
பயனில்லை ; Fe ++ அல்லது CN- தனியாகக் கொடுக்காத பல 
வினைகளை K4[Fe ( CN ) ] கொடுக்கிறது . சான்றாக , FeCls- ஐச் 
சேர்த்தால் ஆழ்ந்த நீல நிற வீழ்படிவாக * பிரஷ்யன் நீலம் 
( Prussian blue ) Fe4 [ Fe ( CN ) ]3 உண்டாகிறது . இவ் வினைக்கான 
சமன்பாடு 


4FeCiz + 3K4[ Fe( CN ) ] = + Fe [ Fe( CN ) 6 ] 3 + 12KGl 


K4 [ Fe ( CN ) ; ] கரைசலில் Fe ++ அல்லது CN- அயனிகள் 
இல்லை ,** [ Fe ( CN ) ] == அணைவு அயனிகள் தான் உள்ளன என்பதை 
இவைகள் காட்டுகின்றன ; இவைகள் இவைகளுக்கே உரிய தனிச் 
சிறப்பான வினைகளைக் கொண்டுள்ளன . Fe ++ , CN- வினைகளி 


* நீல நீர்வண்ணமாகப் (water - colour) பயன்படுகிறது . 
** சரியாகச் சொல்வதென்றால் . இது மிகக் குறைவாக Fe ++ , அல்லது 
CN அயனிகளைக் கொண்டுள்ளது . அணைவு அயனிகளும் அதன் கூறுகளான 
எளிய அயனிகளாகப் பிரிகை அடையும் என்பது பின்னர் . காட்டப்படும் . 
ஆனால் , இப் பிரிகை வீதம் மிகமிகக் குறைவு . 


314 


பண்பறி பகுப்பாய்வு 


லிருந்து இவைகளின் வினைகள் மாறுபட்டுள்ளன . ஆகையால் , 
K4 [ Fe ( CN ) ] - ன் பிரிகையைப் பின்வருமாறு சமன்பாட்டால் 
குறிப்பிடலாம் . 


K4[ Fe ( CN ) ; ] = 4K ++ [ Fe ( CN ) ] == 


இவ்வுப்பின் நீராற்பகுப்பினால் 

உறுதிப்படுத்தப் 
பட்டுள்ளது ; இரும்பு அணைவு அயனி வடிவில் [ Fe ( CN ) ] == 
நேர்மின்முனைக்கு நகர்கிறது ; எதிர்மின்முனைக்குச் செல்வதில்லை . 

இந்தப் பண்புகளை உப்பின் வாய்பாட்டில் குறிப்பிடுவதற்கு 
இதை 

K4[ Fe ( CN ) ] என்று அணைவை உண்டாக்கக்கூடிய 
அணுக்களின் தொகுப்பைச் சதுர அடைப்புக் குறியில் எழுத 
வேண்டும் . 


K , [ Fe ( CN ) ] போன்ற உப்புகள் உண்டாகும்போது 
அணைவுகள் தோன்றுகின்றன. இவைகள் எளிய கூறு அயனிகளின் 
தனிச் சிறப்பான பண்புகளைக் காட்டுவதில்லை . இச் சேர்மங்கள் 
அணைவுச் சேர்மங்கள் எனப்படும் (complex compounds ) 
வகையைச் சார்ந்தவை . அணைவு உப்புகள் தவிர அணைவு 
அமிலங்கள் , காரங்கள் ,சில மின்பகாப்பொருள்களும் ( non - electro 
] ytes ) இவ்வகையைச் சேர்ந்தவைகள் தான் . 


[Fe ( CN ) ]== அணைவு அயனியில் ஒரு நேர் Fe ++ அயனியும் 
ஆறு எதிர் CN- அயனிகளும் சேர்ந்துள்ளன . மற்ற அணைவுகளில் 
NH , , H2O போன்ற நடுநிலை மூலக்கூறுகளும் , மற்ற 

, சில 
பொருள்களும் எதிர் அயனிகளுக்குப் பதில் உள்ளன . 


உதாரணமாக , NH3- ஐ AgNO , கரைசலுக்குச் சேர்த்தால் , 
பின்வரும் வினை நிகழ்கிறது . 

AgNO3 + 2NH4OH = [ Ag ( NHg) 2 ] NO : + 2HAO 
அல்லது 

Ag++ 2NH , OH = [ Ag( NHy)a ]++ 2HqO 
[ Ag ( NHg). ] + அணைவு உண்டாவதால் Ag + அயனிக்கான சில 
வினைகள் நடைபெறுவதில்லை . [ Ag( NHg)3] NO: கரைசலுக்குக் 
குளோரைடைச் சேர்த்தால் AgCI வீழ்படிவடைவதில்லை. அதே 
போன்று AgePO4 , AgBrO : வீழ்படிவுகள் NazHPO4 , KBrOs 
ஆகியவற்றைச் சேர்க்கும்போது உண்டாவதில்லை . 


தொகுதி III எதிர் அயனிகள் 


315 . 


பகுப்பாய்வில் அணைவு உப்புகள் மிகுந்த முக்கியத்துவம் பெற் 
றுள்ளன . ஆகையால் அவைகளைப்பற்றி விரிவாக ஆராயலாம் . 


47. அணைவுச் சேர்மங்களின் அமைப்பு 

வெர்னருடைய ஈதல் கொள்கைப்படி ( Werner s coordination 
theory , 1893 ) ஒரு நேர் மின்னேற்ற அயனி அணைவுச் சேர்மத்தின் 
மூலக்கூறுடைய மையத்தில் உள்ளது . இதற்கு மைய 

அயனி 
என்று பெயர் . இதனருகிலுள்ள எதிர்மின்னேற்ற அயனிகள் 
அல்லது நடுநிலை மூலக்கூறுகளான லிகாண்டுகளும் பிணைக்கப் 
பட்டுள்ளன் , அல்லது ஒருங்கிணைகின்றன . மைய அயனியும் அதைச் 
சூழ்ந்துள்ள லிகாண்டுகளும் சேர்ந்த தொகுப்பிற்கு உள் ஈதல் 
கோளம் ( inner co - ordination sphere ) எனப்படும் . பெரும்பாலான 
சேர்மங்களில் எதிர் அல்லது நேர் அயனிகளடங்கிய வெளி ஈதல் 
கோளமும் உள்ளது . 


மைய 


வெளிக் கோளத்திலுள்ள அயனிகள் மைய அயனியுடன் 
அயனிப் பிணைப்பால் பிணைந்துள்ளன ; அதாவது அப்பொருளை 
நீரில் கரைக்கும்போது 

அவைகள் 

அயனிகளாகப் பிரிந்து 
செல்கின்றன . மாறாக 

அயனிக்கும் லிகாண்டுகளுக்கும் 
இடையிலுள்ள பிணைப்பு அயனிப் பிணைப்பு அன்று . ஆகையால் , 
இச் சேர்மத்தை நீரில் கரைக்கும்போது உள் ஈதல் 

கோளம் 
பிரிகை அடைவதில்லை . சான்றாக , K4 [ Fe ( CN ) 6 ] - ல் மைய அயனி 
Fe ++ , லிகாண்டுகள் CN- அயனிகள் . வெளி ஈதல் கோளத்தில் 
K + அயனிகள் உள்ளன . சதுர அடைப்புக் குறியினுள் உள்ள 
[Fe( CN ) ] தொகுதி உள் ஈதல் கோளம் . இதுதான் இச் 
சேர்மத்தை நீரில் கரைக்கும்போது [ Fe ( CN ) ]== அணைவு. 
அயனியை கொடுக்கிறது . 


மைய அயனி , லிகாண்டுகள் ஆகியவற்றின் மின்னேற்றங் 
களுடைய குறிக்கணக்குக் கூட்டுத்தொகையே ( algebraic sum ) 
அணைவு அயனியின் மின்னேற்றமாகும் . சான்றாக , [Fe ( CN ) ]== 
அயனியின் மின்னேற்றம் = ( +2 ) + ( -- 6 ) = -4 . 


லிகாண்டுகள் நடுநிலை மூலக்கூறுகளாயிருந்தால் அணைவின் 
மின்னேற்றமும் மைய அயனியின் மின்னேற்றமும் சமமாயிருக்கும் ; 
சான்றாக , [ Ag ( NHS ) a ] + அயனியின் மின்னேற்றமும் Ag + அயனியின் 
மின்னேற்றமும் ஒத்துள்ளன. 

வெளி ஈதல் கோளத்தின் இயைபைக் கொண்டும் அணைவின் 
மின்னேற்றத்தைத் தெரிந்துகொள்ளலாம் . அணைவின் மின்னேற் 


- 


316 

பண்பறி பகுப்பாய்வு 
றத்தைக் கண்டுபிடித்துவிட்டால் மைய அயனியின் மின்னேற்றம் 
தெரியாதிருந்தால் அதையும் கணக்கிடலாம் . 

சான்றாக , 
Nas [ Co ( NO2 ) ] அணைவுச் சேர்மத்தில் 3Na + அயனிகள் ( ஓரலகு 
மின்னேற்றமுள்ள) வெளிக் கோளத்தில் உள்ளன . எல்லா மூலக் 
கூறுகளும் நடுநிலையாக இருப்பதால் [ Co ( NO2) ] --- அணைவின் 
மின்னேற்றம் -3 ஆக இருக்கவேண்டும் . இருப்பினும் NO 1 அயனி , 
லிகாண்டுகளின் மொத்த மின்னேற்றம் -6 ஆக இருப்பதால் மைய 
அயனியின் மின்னேற்றம் +3 . 


ஒரு மைய அயனியில் அணைப்பு அடைந்துள்ள லிகாண்டுகளின் 
மொத்த எண்ணிக்கை அந்த மைய அயனியின் ஈதல் எண்ணாகும் 
( coordination number ) . பெரும்பாலான மைய அயனிகளின் 

Co +++ , Fe++ , Fe +++ , Zn ++ , Ni ++ , Pt ++++ முதலியன ) 
ஈதல் எண் 6. Cd ++ , Cu ++ , Hg ++ , Pt ++ முதலிய அயனிகளின் 
ஈதல் எண் 4. மற்ற ஈதல் எண்களையும் சில சேர்மங்களில் பார்க் 
கிறோம் . உதாரணமாக 2 , 3 , 8 முதலியன . 


அணைவுச் சேர்மங்களின் வேதியியலில் அணுக்கள் , அயனிகள் 
ஆகியவற்றின் இணைதிறனைப் போலவே ஈதல் எண்ணும் 
முக்கியத்துவம் பெற்றுள்ளது . இணை திறனைப் போலவே ஈதல் 
எண்ணும் செய்முறை முக்கியத்துவம் பெற்றது . ஏனென்றால் , 
ஈதல் எண் தெரிந்தால் பல்வேறு அணைவுச் சேர்மங்களின் 
வாய்பாடுகளை எழுத இயலுகிறது . 


சான்றாக , Cd ++ அயனியின் ஈதல் எண் 4 என்று நாம் அறிந்து 
கொண்டால் இந்த அயனி உண்டாக்கும் அணைவு அமைன்களின் 
வாய்பாடுகள் பின்வருமாறு இருக்கவேண்டும் என்று முடிவு 
செய்யலாம் . 


[ Cd ( NHS ) 4] Cle , [ Cd ( NHS) 4 ]SO4 , [ Cd ( NH3)4 ] ( OH ) 
முதலியன . 

இதேபோல் கேட்மியத்தின் அணைவு சயனோ சேர்மங்கள் 
பின்வரும் வாய்பாடுகளைப் பெற்றிருக்க வேண்டும் . 


K2 [ Cd ( CN ) 4] , Naz [Cd ( CN ) 4] 


இவைகளிலுள்ள அணைவு அயனியில் ஈரிணை திறன் Cd ++ 
அயனியும் , நான்கு ஓரிணை திறன் CN- அயனிகளும் இருப்பதால் , 
அணைவு அயனி இரண்டு அலகு எதிர் மின்னேற்றமுடைய நேர் 
அயனியாக இருக்கவேண்டும் . 


தொகுதி III எதிர் அயனிகள் 


317 


சில சூழ்நிலைகளின் ஒரு மைய அயனி அதன் அதிகபட்ச ஈதல் 
எண்ணை அடையாதிருக்கலாம் . அத்தகைய சேர்மங்கள் அபூரித 
ஈதல் ( co - ordination unsaturated ) சேர்மங்கள் எனப்படும் . 


இதற்கான முக்கியமான ஒரு நிபந்தனை 

வினைப்படும் 
பொருள்களின் செறிவு என்று A. K. பாப்கோ ( A. K. Babko ) 
காட்டினார் . சான்றாக , ஃபெரிக் உப்புகளும் தயோசயனேட்டுகளும் 
( HCNS- GOT உப்புகள் ) மிகையான CNS அயனிகளின் 
முன்னிலையில் ( Fe ( CNS ) 6 ) -- அணைவு உண்டாகிறது . இதில் 
Fe +++ அயனியின் ஈதல் எண் 6. இதுவே இதன் அதிகபட்ச ஈதல் 
எண்ணாகும் . CNS- செறிவைக் குறைத்துக்கொண்டே சென்றால் 
பல அபூரித ஈதல் சேர்மங்கள் உண்டாகின்றன . [Fe( CNS )] ++ 
அணைவில் மிகவும் குறைந்தபட்ச ஈதல் எண் 1 உள்ளது . 


ஓரிணை திறன் அயனிகளும் NH ) , H2U , CAH , OH ( எத்தில் 
ஆல்கஹால் ) C , H ; N ( பிரிடின் ) போன்றவைகள் அணைவில் ஓர் 
ஈதல் நிலையை மட்டும் கைப்பற்றுகின்றன . இருப்பினும் சில 
லிகாண்டுகள் இரண்டு ஈதல் நிலைகளைக் கைப்பற்றுகின்றன. 
இவைகளில் H , N - NH , ஹைட்ரஜீன் , H ,N- CH ) - CH ? - NH , 
எத்திலீன் டைஅமைன் போன்ற மூலக்கூறுகள் C , O4-- , CO ; 
SO4 | 

முதலிய ஈரிணைதிறன் அயனிகள் அடங்கும் . இத்தகைய 
இருநிலை லிகாண்டுகள் அணைவை உண்டாக்கும் அயனியுடன் 
இரண்டு இடங்களில் பிணைந்துள்ளன ; சான்றாக , ஹைட்ரஜீன் 
மூலக்கூறின் இரண்டு நைட்ரஜன் அணுக்களும் பிணைந்துள்ளன . 


> 


மெண்டலீஃபின் தனிம வரிசை அட்டவணையில் உள்ள நீள் 
வரிசைகளின் நடுவிலுள்ள தனிமங்களுக்கும் தொகுதி VIII 
தனிமங்களுக்கும் அணைவுகளை உண்டாக்கும் நாட்டம் மிகுதியா 
யுள்ளது . இவ் வுலோகங்களின் எதிர் அயனிகள் பெரும்பாலும் 
மைய அயனியாகச் செயல்பட்டுப் பலவகையான அணைவுச் 
சேர்மங்களைக் கொடுக்கின்றன . 


வழக்கமான இணைதிறன் பற்றிய கருத்துகள் அணைவுச் சேர் 
மங்கள் தோன்றுவதற்குப் பொருந்தவில்லை , பொருள்களின் 
எலக்ட்ரான் அமைப்புக் கொள்கையின் அடிப்படையில் இதைப் 
பலவிதங்களில் பொருள்படுத்தலாம் . 


அணைவை உண்டாக்கும் அயனிக்கும் லிகாண்டுகளுக்கும் 
இடையில் ஏற்படும் நிலைமின் விசை இதற்குக் காரணம் என்று 
கருதலாம் . மாறுபட்ட மின்னேற்றங்கள் சமமாக இருந்தாலும் 


318 


பண்பறி பகுப்பாய்வு 


இல்லையென்றாலும் அவைகளிடையே நிலைமின் விசைகள் ஏற்படு 
கின்றன . சான்றாக , Fe ++ , அயனி இரண்டு CN- அயனிகளைக் 
கவர்ந்து நடுநிலை மின் இயல்புடைய Fe ( CN ) மூலக்கூறைக் கொடுக் 
கலாம் ; ஆனால் இது தோன்றிய பின்னரும் Fe ++ அயனிக்கு மாறு 
பட்ட மின்னேற்றமுடைய அயனிகளைக் ( எதிர் மின்னேற்ற ) கவரும் 
இயல்பைக் கொண்டுள்ளது . ஆகையால் Fe ++ அயனி கரைசலில் 
மிகையான CN- அயனிகளைச் சந்திக்கும் போது இரண்டு CN 
அயனிகளோடு மட்டும் சேராது . அதைச் சுற்றியுள்ள எல்லா CN 
அயனிகளையும் கவர்கிறது . இருப்பினும் , ஒரு குறிப்பிட்ட எண் 
ணிக்கையுள்ள CN- அயனிகளுடன் தான் உரிமை கொள்ளும் ; 
ஏனென்றால் , CN- அயனிகள் Fe ++ அயனியின் மிக அருகில் 
நெருங்கிக் கைப்பற்றக்கூடிய நிலைகள் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன . 


அதே வேளையில் Fe ++ கவரும் CN- அயனிகள் ஒன்றிற் 
கொன்று ஒத்த மின்னேற்றத்தின் காரணமாக விலக்கிக் கொள் 
கின்றன . Fe++ அயனி கவரும் CN- அயனிகளின் எண்ணிக்கை 
அதிகமாயிருந்தால் அவைகளிடையே எழும் விலகல் விசைகளும் 
அதிகரிக்கும் . இந்த விலகல் விசை Fe ++ , CN- அயனிகளிடை 
யேயுள்ள கவர்ச்சி விசைகளைவிட அதிகமாயிருந்தால் அவைகள் 
பிணைப்படைய வாய்ப்பே 

இராது . ஆனால் , இத்தறுவாயில் 
Fe ++ அயனியுடன் ஆறு CN- அயனிகள் பிணைகின்றன . அதாவது 
[ Fe ( CN ) . ] - = அணைவு உண்டாகிறது . 


அவைகள் 


NHy , H , 0 போன்ற பொருள்களின் நடுநிலை மூலக்கூறுகள் 
லிகாண்டுகளாயிருந்தால் 

இருமுனைகளாயிருப்பதன் 
காரணமாக அயனியுடன் 

ஆகையால் , 
மைய அயனியுடன் இவைகள் ஒரு குறிப்பிட்ட முறையில் நெறிப் 
படுகின்றன ( orient ) , கவரப்படுகின்றன . * 


மைய 


பிணைகிறது ; 


மைய அயனிக்கும் லிகாண்டுகளுக்கும் இடையே ஒரு சிறப்பு 
வகையான சகபிணைப்பு உண்டாவதால் அணைவுச் சேர்மங்கள் 
தோன்றுவதற்கான வாய்ப்பு அதிகமாயுள்ளது . 


அணுக்கள் எலக்ட்ரான் ஜோடிகளைப் பகிர்ந்து கொள்வதால் 
சகபிணைப்பு உண்டாகிறது என்று பொது வேதியியலில் படித் 
துள்ளோம் . சான்றாக , கீழ்க்காணும் மூலக்கூறுகளில் எலக்ட்ரான் 
அமைப்புகள் தரப்பட்டுள்ளன . ஹைட்ரஜன் அணுக்களால் தரப் 


* பகுதி 11 - ல் கரைப்பானேற்றி , நீரேற்றி பற்றிய விளக்கங்களைப் 
பார்க்க . 


தொகுதி III எதிர் அயனிகள் 


319 


பட்ட எலட்ரான்கள் பெருக்கல் குறிகளாகவும் மற்ற அணுக்களின் 
எலக்ட்ரான்கள் புள்ளிகளாகவும் காட்டப்பட்டுள்ளன . பகிர்ந்து 


H 


H 

H 
• x 

• X 
Hx CxH HXN : 
HT 

H 


: 0 : 


H 


கொள்ளப்பட்ட ஜோடி எலக்ட்ரான்களில் ஒவ்வொன்றும் ஒரு 
அணுவால் தரப்பட்டுள்ளது . 


பகிர்ந்து கொள்ளப்பட்டுள்ள எலக்ட்ரான் ஜோடிகள் ஒரே 
அணுவால் கொடுக்கப்படும் மற்றொரு வாய்ப்பும் உள்ளது . 
அம்மோனியா மூலக்கூறில் பகிர்தலில் ஈடுபடாதிருக்கும் எலக்ட் 
ரான் ஜோடி (lone pair ) ஒன்று நைட்ரஜனில் ( நைட்ரஜன் அணு 
விற்கு மட்டும் சொந்தமான ) உள்ளது . இது H + அயனியுடன் 
இந்த எலக்ட்ரான்களைப் பகிர்ந்து கொள்கின்றன. 


அப்போது அம்மோனியம் அயனி உண்டாகிறது ; இதையும் 
அமைன்களைப் போன்று ஓர் அணைவுச் சேர்மம் என்று கருதலாம் . 
அம்மோனியம் அயனி உண்டாவதைப் பின்வருமாறு விளக்கமாகக் 
குறிப்பிடலாம் . 


H 


H 


+ 


HN: + H + = H.N : H 
H 

H 


• X 


ஓர் அணுவால் மட்டும் வழங்கப்பட்ட ஒரு ஜோடி எலக்ட் 
ரான்களை இரண்டு அணுக்கள் பகிர்ந்து கொள்வதால் உண்டாகும் 
பிணைப்பிற்கு ஈதல் பிணைப்பு ( co - ordinate bond ) அல்லது வழங்கி 
வாங்கி ( donor acceptor ) பிணைப்பு என்று பெயர் . எலக்ட்ரான் 
ஜோடியை வழங்கும் அணு , வழங்கி அணு எனவும் மற்றோர் அணு 
வாங்கி அணு எனவும் அழைக்கப்படுகின்றன . ஈதல் பிணைப்பை 
ஓர் அம்புக்குறியால் குறிப்பிடுகிறோம் . வழங்கி அணுவிலிருந்து , 
வாங்கி அணுவிற்கு 

அம்புக்குறி நீட்டப்படுகிறது . இந்த 
குறியீட்டு முறையால் மேற்காணும் அமைப்பைப் பின்வருமாறு 
எழுதலாம் : 


320 


பண்பறி பகுப்பாய்வு 


H 

| 
H - N + H 


H - N + H + = 


அணுக்களிடையே ஈதல் பிணைப்பு ஏற்படுவதால் மற்ற பல 
அணைவுகளும் உண்டாகின்றன ; சான்றாக , 


++ 


NH,, 

+ 
4NH , + Cd ++ = / HgN + Cd 4- NH , 

t 
NH , 


பல நீரேற்றி படிகப் பொருள்கள் அவைகளின் பண்புகளின் 
காரணமாக அணைவுச் சேர்ம வகையைச் சார்ந்தவை என்று 
கருதப்படுகின்றன . இதையும் முன்காட்டியவாறே விளக்கலாம் . 
இவைகளுக்கான மாதிரி எடுத்துக்காட்டுகள் * பின்வருவன 
வாகும் : 


[ Cr ( OHA ) 6 ]Cls . [ Co( OH ) I(NO )2 , [Gu ( OH ).]SO OHE 

பல அணைவுச் சேர்மங்கள் உள்ளன . மெண்டலீஃப் அவர் 
காலத்தில் குறிப்பிட்டதுபோல் .இச் சேர்மங்களின் ஆராய்ச்சி 
அறிவியல் , செய்முறை முக்கியத்துவம் வாய்ந்தது . இம் முதுபெரும் 
சிந்தனையாளர் , அறிவியலாளர் கூறியதைப் பின்பற்றி L. A. சுகேவ் 
( L. A. Chugaev ), N. S. Gior ( N. S. Kurnakov ) CUITGT 
பெருமதிப்பிற்குரிய வேதியியலாளர்கள் இப் பிரச்சினையை ஆராய் 
வதில் மிகுந்த கவனம் செலுத்தினார்கள் . 


48. அணைவுகளின் நிலைத்தன்மை 


பிரிகை இயல்பு , பகுப்பாய்வு வினைகளில் செயல்படும் முறை 
ஆகியவற்றை அடிப்படையாகக்கொண்டு மேல் நிலைச் சேர்மங்களை 
இரண்டு வகைகளாகப் பிரிக்கிறோம் . அவைகள் இரட்டை உப்புகள் , 
அணைவுச் சேர்மங்கள் என்பனவாகும் . இருப்பினும் , இதைக் கூர்ந்து 
ஆராயும்போது இரட்டை உப்புகளுக்கும் , அணைவுச் சேர்மங் 


நீரேற்றிப் படிகப்பொருள்களில் மைய அயனிக்கும் நீர் மூலக் கூறு 
களுக்கும் இடையேயுள்ள பிணைப்பு ஆக்சிஜன் அணுமூலம் ஏற்படுகிறது ; 
எனவே , இத்தறுவாய்களில் நீர் OH ) என்று குறிப்பிடப்படுகிறது . 


தொகுதி /// எதிர் அயனிகள் 


321 


களுக்கும் இடையிலுள்ள எல்லைக்கோடு தெளிவானதல்ல என்பது 
தெரிகிறது . 


சான்றாக இரட்டை உப்புகளின் செறிவு மிகுந்த கரைசல் 
களில் அணைவு அயனிகளும் எளிய அயனிகளும் உள்ளன என்பது 
சோதனை மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது . உதாரணமாக மோர் 
உப்புக் கரைசல் [ Fe ( 30 ; ) a ] -- அயனிகளை கொண்டுள்ளது . மாறாக 
அணைவு அயனிகளும் சிதைந்து எளிய அயனிகளைக் கொடுக் 

இதை பின்வரும் சோதனையிலிருந்து தெரிந்து 
கொள்ளலாம் . 


கின்றன . 


Ag NO , கரைசலுக்கு NH , OH கரைசலை அம்மோனியா 
மணம் வரும்வரை சேர் . முன்பு கூறியதுபோல் [ Ag ( NHl ; ) ] NO ; 
அணைவு உப்பு தோன்றுகிறது . ஆகையால் KBrOs , KCI ஆகிய 
வற்றை கரைசலுக்குச் சேர்த்தால் AgB : 03 . AgC ) வீழ்படிவடைவ 
தில்லை . [ Ag ( NHg) ] NO , கரைசலை தனித்தனியாக KBr , KI , His 
ஆகியவற்றுடன் வினைப்படுத்து . Ag + அயனிக்கான இந்த வினைப் 
பொருள்கள் Ag + அயனியுடன் AgBr ( மஞ்சள் ) , Ag ! (மஞ்சள் ) , 
Ages ( கருப்பு ) வீழ்படிவுகளைக் கொடுக்கும் . [ Ag ( NHg } 2 ] NO ; 
கரைசலும் இந்த வினைகளின்போது வீழ்படிவுகளைக் கொடுக்கிறது . 


முதல் இரண்டு வினைகளிலும் [ Ag ( N119)a ]NO; அணைவு 
உப்பின் மாதிரிப் பண்புகளை காட்டுகின்றன . கடைசி மூன்றிலும் 
இரட்டை உப்பு போல் செயல்படுகிறது . 


எனவே [ Ag ( NH , ) ] NO : கரைசலில் Ag ++ அயனிகளும் 
[ Ag ( NH ,). ]+ அணைவு அயனிகளுடன் உள்ளன என்பது இவைகளி 
லிருந்து தெரிகிறது . இருப்பினும் Ag Br , Ag I , Ages போன்ற 
உப்புகளின் கரைதிறன் பெருக்கத்தை எட்டும் அளவிற்கு Ag + 
அயனி குறைவாக உள்ளது . ஆனால் அதிகமாகக் கரையும் Ag BrO , , 
AgCI போன்றவற்றின் கரைதிறன் பெருக்கத்தை அடைய முடிய 
வில்லை . அணைவு உப்புகள் பல படிகளில் பிரிகை அடைகின்றன 
என்பது இதிலிருந்து தெரிகிறது . 


( 1 ) 


முதல்படி 

[ Ag (NH3 )]NO : - > [ Ag ( NH3) ] + NO 3 
இரண்டாம் படி 

[ Ag ( NH ; ) ] + - > Ag + + 2 NH ; 


( 2 ) 


211 


322 


பண்பறி பகுப்பாய்வு 


முதல்படி பிரிகை ஒரு மிகு அளவு மின்பகுளியினுடையதைப் 
போலுள்ளது . அதாவது முழுமையாக நடைபெறுகிறது . ஆனால் 
இரண்டாவது படி பிரிகை இலேசாகவுள்ளது . அதை ஒரு மாறிலி 
யால் * குறிப்பிடலாம் . 


[ Ag+ ] [ NH ] 
[ Ag( NHg) 3] + 


= K = 


6-8X10-8 
நிலையில்லாமை 


இம்மாறிலியின் மதிப்பு அதிகமாயிருந்தால் அணைவுச் சேர்மம் 
அதிகமாக பிரிகை அடையும் . நிலைத்தன்மை குறைவாக இருக்கும் . 
இது நிலையில்லாமை மாறிலி ( instability constant ) எனப்படும் .. 
பெரும்பாலான முக்கியமான அணைவுச் சேர்மங்களின் நிலையில் 
லாமை மாறிலிகள் அட்டவணை V- இல் ( பிற்சேர்க்கையைப் பார் ) 
கொடுக்கப்பட்டுள்ளன . 


வெவ்வேறு அணைவுகளின் நிலையில்லாமை மாறிலிகள் பெரி 
தும் வேறுபட்டுள்ளன என்பதை அட்டவணை V காட்டுகிறது . 


சான்றாக [ Ag ( s , 03)] - அணைவின் நிலையில்லாமை மாறிலி 
1x10-13 [ Ag ( CN ) , ] --இன் மாறிலி 1x10-21 . ஆகையால் பட்டி 
யலில் குறிப்பிட்டுள்ள மூன்று அணைவுகளில் [ Ag ( NHg)2 ] + 
குறைந்தபட்ச நிலைத்தன்மை பெற்றது . [ Ag ( CN ) 2 ] - அதிகமான 
நிலைத்தன்மை உடையது . 


ஒரு அணைவின் நிலையில்லாமை மாறிலியின் மதிப்பு தெரிந்தால் 
அந்த அணைவு உப்பின் கரைசலில் உள்ள எளிய அயனிகளின் 
செறிவை கொள்கையளவில் கணக்கிடலாம் . இது பின்வரும் 
எண்மான எடுத்துக்காட்டுகளால் விளக்கப்பட்டுள்ளன . 


எடுத்துக்காட்டு 1. 0-01M ( அ ) [ Ag ( NH3 ) 2] NO3 

( ஆ ) K [ Ag ( CN) .] 
கரைசல்களிலுள்ள Ag + அயனியின் செறிவை கணக்கிடு . 


ஆகையால் 


-10 ) 
x = [Ag+ ] = 968x 10 = 5-5x10-4 கி , அயனி / லிட்டர் 
[ Ag ( CN ) , ] அணைவிற்கான கணக்கீடும் இதை ஒத்துள்ளது . 


4 


* அணைவு அயனியின் மோலார் செறிவு அதன் வாய்பாட்டை சதுர . 
அடைப்புக்கு றியில் எழுதி குறிப்பிடப்படுகிறது . 


தொகுதி III எதிர் அயனிகள் 


3231 


K 
நிலையில்லாமை 


x ( 2x ) 


- = 1x10-21 


0.01 


மேலும் x = [ Ag + ] = 1/ 1x10-23 

= 1 + 4x10-8 கி.அயனி / 

லிட்டர் . 


4 


அணைவின் நிலையில்லாமை மாறிலியின் மதிப்பு அதிகமாயிருந் 
தால் அணைவுச் சேர்மத்தின் செறிவு குறிப்பிட்ட அளவு உள்ள 
போது அதையொத்த எளிய அயனிகளின் செறிவும் அதிகமா 
யிருக்கும் . சான்றாக அதிகமான நிலையில்லாமை மாறிலியை 
(68x 10-8 ) உடைய [ Ag( NHg) ] NO ; அணைவை ஆராயலாம் . 
K [ Ag ( CN ) 2 ] அணைவின் நிலையில்லாமை மாறிலி குறைவாக 
( 1x10-21 ) உள்ளது . 0.01 கரைசல்கள் இவையிரண்டின் Ag + 
அயனிகள் செறிவை ஒப்பிட்டால் முதல் அணைவிலுள்ளதன் 
செறிவு இரண்டாவதிலுள்ள தன் செறிவைப்போல் 40,000 மடங்கு 
அதிகமாயுள்ளது . Ag + அயனிகளின் செறிவுகளிலுள்ள இந்த 
வேறுபாடுகள் பகுப்பாய்வு வினைகளில் மாற்றத்தை ஏற்படுத்து 
கிறது . Ag + அயனியின் பல்வேறு வீழ்படிவடைதல் வினைகளின் 
எண்ணிக்கை Ag + அயனியின் செறிவு குறையும்போது குறை 
கிறது . ஏனென்றால் கரைதிறன் பெருக்கத்தை எட்ட இயலாத 
சுமாராகக் கரையும் வெள்ளி உப்புகளின் எண்ணிக்கை அதிகரிக் 


கிறது . 


இப்படிக் கொள்கை அளவில் ஆராயப்பட்டவைகள் சோதனை 
மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளன . இது அட்டவணை 16 - இல் காட்டப் 
பட்டுள்ளது . இதில் Ag + 

அயனிக்கான வினைபொருள்கள் 
வெள்ளியின் அணைவுச் சேர்மங்களின்மீது ஏற்படுத்தும் விளைவுகள் 
ஒப்பிடப்பட்டுள்ளன . 


வீழ்படிவடைதல் வினைகளில் ஒரு அணைவு உப்பின் பண்பு , 
அந்த அணைவின் நிலையில்லாமை மாறிலிக்கும் , வீழ்படிவடையும் 
சேர்மத்தின் கரைதிறன் பெருக்கத்திற்கும் இடையிலே உள்ள 
விகிதத்தைச் சார்ந்துள்ளது என்பது இதிலிருத்து தெரிகிறது . 
K நிலையில்லாமை அதிகரித்தாலும் , கரைதிறன் பெருக்கம் குறைந் 
தாலும் வீழ்படிவடைதலின் நிகழ்ச்சித் தகவு அதிகரிக்கிறது . 


அணைவில் ஈதல் தொகுதிகளாக இருக்கும் அயனிகளின் 
செறிவு , கரைசலில் மிகையாக இருந்தால் வீழ்படிவடைதல் வினை 
யின் போக்கு பெருத்த மாற்றம் அடைகிறது . 


324 


பண்பறி பகுப்பாய்வு 


சான்றாக NagS , O3- ஐ Na [Ag S, O . ] அணைவு உப்புக் கரைச 
லுக்குச் சேர்த்தால் S80 ; -- பொது அயனிகள் அணைவின் பிரிகை 
வீதத்தைக் குறைக்கிறது . ஆகையால் Ag + செறிவும் குறைகிறது . 
Nags , 0 , சிறிது மிகையாக 

இருந்தால் 

KBr- டன் வீழ்படிவு 


அட்டவணை 16 

Ag + அயனிகளுக்கான வினைபொருள்கள் எளிய அணைவு 
வெள்ளி உப்புக் கரைசலுடன் வினைப்படுதல் 


Ag- ஐ கரைசலில் கொண்டுள்ள அயனிகள் 


Ag + 
அயனிக் 
கான 
வினை 
பொருள் 
கள் 


Ag + 


LAg ( NHg)a]+ [ AgSg03 ] - | [ Ag( CN ). ] - 
| K K 

| K 
நிலையில்லாமை நிலையில்லாமை நிலையில்லாமை 
= 6 •8x10-8 

= 1X 10-13 = 1x10 


- 


- 


- 


KBrOy 


: 


வெண்ணிற வீழ்படிவு 

AgBrOs 
SP = 5-8x10-5 


KOIL 


வெண்ணிற வீழ்படிவு 

AgCI 
SP = 1.5x 10-10 


K Br 


AgBr 


- 


மஞ்சளான வீழ்படிவு 

AgBr 
SP = 7 •6x10-13 


KI 


AgI 


AgI 


மஞ்சள் வீழ்படிவு 

Agi 
SP = 1.5x10-16 


HS 


Agas 


Agas 


Aggs 


கருப்பு வீழ்படிவு 

Ag2S 
SP = 16x10-49 


* பின் வரும் வினை பால் Na[ AgSgog ] உண்டாகும் போது மிகையான 
NagSeO3 இருக்கிறது . AgNO3 + NagS2O3 = Na[ AgS20 : / + NaNO3 

** கோடு குறி வீழ்படிவு இல்லை என்பதைக் குறிக்கிறது . 


தொகுதி III எதிர் அயனிகள் 


325 


தோன்றவில்லையென்று தெளிவாகக் கணக்கீடு காட்டுகிறது . இது 
இல்லையென்றால் மிகையாக AgBr வீழ்படிவடைகிறது . இது 
எடுத்துக்காட்டு இரண்டால் விளக்கப்படுகிறது . 


எடுத்துக்காட்டு 2. Na[ Ags , 0 ,] , KBr ஆகியவற்றின் 0.02M 
கரைசல்களை சம கன அளவில் கலந்தால் AgBr வீழ்படிவடைகிறதா 
என்று கணக்கீடு மூலம் கண்டுபிடி . ( அ) Nazs , 0 , இல்லாதபோது 
( ஆ ) மிகையான Nags20 , முன்னிலையில் . 


விடை : Na [ Ag S.03 ] , KBr ஆகியவற்றின் 0.02M கரைசல் 
களை சம கன அளவில் கலக்கும்போது ஒவ்வொரு பொருளின் 
செறிவும் பாதியாகக் குறைக்கப்படுகிறது . அதாவது , 10 - IM 
ஆகிறது . 

இதை கணக்கிலெடுத்துக் கொண்டு | Ag + l + 
[ S.0 - gi = x என்பதையும் மனத்தில் கொண்டால் , 


* 


K.நிலையில்லாமை 


FAg + ] • [ S20 : -- ] ] 

(Ag 9,03/ 


10-13 


- 


10-3 


எனவே .x = 3 • 3x10-8 கி . அயனி / லிட்டர் . 


ஆகையால் 


[ Ag + ] • [ Br - ] = 3 •3x10-8. 10-9 = 3-3x10-10 


இருப் 


கிறது. 


இது Ag Br- இன் கரைதிறன் பெருக்கத்தைவிட ( 7.7x 10-3 ) 
அதிகமாயிருப்பதால் Ag Br வீழ்படிவடைய வேண்டும் . 
பினும் சோதனை மூலம் வீழ்படிவு உண்டாகவில்லை என்பது தெரி 

கொள்கை அடிப்படையில் செய்யப்பட்ட கணக்கீடும் 
சோதனையின் முடிவும் ஒத்திருக்காததற்கான காரணத்தை Ag + 
அயனி செறிவை பெரிதும் குறைக்கக்கூடிய மிகையான Nags , 0 , 
எப்போதும் Na [ Ag S , 03 ) கரைசலில் உள்ளது என்பதை கணக்கி 
லெடுத்துக்கொண்டால் விளக்கலாம் . இவ்விளக்கத்தை சரிபார்க்க 
தரப்பட்ட சூழ்நிலையில் Ag Br வீழ்படிவடைவதை இயலாத 
தாக்கும் கரைசலிலுள்ள Seo , -- அயனிகளின் செறிவை கணக் 
கிடலாம் . எந்த உயர்ந்த பட்ச Ag + அயனி செறிவில் Ag Br 
வீழ்படிவடையாமல் உள்ளது என்பதை Ag Br- இன் கரைதிறன் 
பெருக்கத்திலிருந்து முதலில் கண்டுபிடிப்போம் . 


[ Ag + ];[ Br ] = 7.7 x 10-13 மேலும் [ Ag + ] = 7.7 x 10-13 : 0.01 

இவ்விதம் = 7.7 x 10-11 கி . அயனி/ லிட்டர் . 


326 


பண்பறி பகுப்பாய்வு 


அணைவின் நிலையில்லாமை மாறிலி சமன்பாட்டிலிருந்து 
S20 ; -- அயனியின் செறிவு எவ்வளவு உள்ளபோது Ag + அயனி 
செறிவு 7.7 x 10-11 கி . அயனி / லிட்டர் உள்ளது என்று கண்டு 
பிடிக்கலாம் . 


[ Ag + ] - [S2Os - ] - 7.7 x 10-11 x [S , 0 ; -- = 1x1 

1x10-13 
[ Ag.S203 ] 

10-2 
மேலும் 


1x10-15 
[ S20 .-- ] = 

7.7x 10-11 = 1-3x 10-5 கி . அயனி / லிட்டர் 


Ag Br வீழ்படிவடைவதைத் தடுக்க Nags20 , சிறிது மிகையாக 
இருந்தாலே போதும் என்பதை கணக்கீடு காட்டுகிறது . அத் 
தகைய அளவு மிகையான Nags , 0 , எப்போதும் அணைவு உப்புக் 
கரைசல்களில் உள்ளது . Ag Br- க்கு மாறாக அணைவு அயனியின் 
செறிவைப்போல் ( 10-2 கி . அயனி / லிட்டர் ) NaaS , O3- இன் செறிவு 
ஏழு மடங்கு மிகையாக இருந்தால்தான் Agi வீழ்படிவடைவதை 
தடுக்க இயலும் . - Aggs வீழ்படிவடைவதைத் தடுக்கத் தேவைப் 
படும் மிகையான செறிவு 9000 மடங்கு இருக்க வேண்டும் . 


எனவே அணைவு உப்புக் கரைசலுக்கு KBr- ஐ சேர்த்தால் 
Ag Br வீழ்படிவடையாது . ஆனால் KI , HAS ஆகியவை முறையே 
AgI , Ag2S ஆகியவை வீழ்படிவடையச் செய்கின்றன . 


அணைவை உண்டாக்கும் அயனி சுமாரான கரைதிறனுள்ள 
உப்பாக மாறுவதால் மேற்காணும் வினைகளில் அணைவுகள் சிதை 

நிலைத்தன்மை அதிகமுள்ள அணைவுகள் உண்டாவ 
தாலும் அணைவுகள் சிதைகின்றன . சான்றாக [ Ag ( NHS ) 2 ] Cl கரை 
சலுடன் KCN பின்வருமாறு வினைபடுகிறது . 


கின்றன . 


[ Ag( NHg)a] Cl + 2KCN = K [ Ag( CN )a] + KCI + 2NHS 
அல்லது 

{ Ag( NH ;}z ]++ 2CN - = [ Ag ( CN ) ] + 2NH , 


ஈதல் தொகுதிகளை பிணைத்தும் அணைவுகளை சிதைக்கலாம் . 
ஆழ்ந்த நீலநிற காப்பர் அணைவு உப்பு [ Cu(NH3 ) 4 ]SO4 கரைச 
லுக்கு H.SO4 போன்ற அமிலத்தைச் சேர்த்தால் வெளிர் நீல நிற 
மாகிறது . அம்மோனியா மூலக்கூறுகள் H + அயனியுடன் வினைப் 


தொகுதி III எதிர் அயனிகள் 


327 


பட்டு நிலைத்தன்மை மிக்க NH , + அயனிகள் உண்டாவதால் 
ஆழ்ந்த நீல நிறத்திற்குக் காரணமான [ Cu ( NHg )4 / ++ அயனிகள் 
கிதைகின்றன ; முடிவில் கிடைக்கும் வெளிர் நீலநிற கரைசலுக்குக் 
காரணம் Cu அயனிகள் தான் . 


நிகழும் வினை[ Cu ( NHg)4 ]SO4 + 2H SO4 = CusO4 + 

2 ( NH4) SOA 
அல்லது [ Cu ( NHS ) 4 ] +++ 4H + = Cu +++ 4NH , + 


மிகவும் வீரியமற்ற அமிலங்களின் நேர் அயனிகள் ஈதல் 
தொகுதிகளாயுள்ள அணைவுகளை அமிலமாக்கும் போது அணைவுகள் 
சிதைவடைகின்றன . ஏனென்றால் இந்த அமிலங்களின் பிரிகை 
யடையாத மூலக்கூறுகள் தோன்றுகின்றன. கன உலோக எதிர் 
அயனிகள் அமிலத் தன்மையுடைய சில கரிமச் சேர்மங்களுடன் 
( பீனால்கள் , டைமெத்தில் கிளையாக்சைம் , 

அலிசரின் வகை 
சாயங்கள் முதலியன)உண்டாக்கும் அணைவுகளில் இது நிகழ்கிறது . 


அணைவு உப்புகளுக்கும் , இரட்டை உப்புகளுக்கும் இடையில் 
கொள்கை அளவில் வேறுபாடு ஏதும் இல்லையென்று இதிலிருந்து 
புலப்படுகிறது . இந்த இரு வகை சேர்மங்களும் மேல் நிலை சேர்மங் 
களின் இறுதி நிலைகளாகும் . முழுமையாக பிரிகையடையும் 
அணைவுகளான இரட்டை உப்புகளிலிருந்து கிட்டத்தட்ட பிரிகை 
அடையாத மாதிரி அணைவு உப்புகள்வரை அணைவுகள் வரிசையா 
யுள்ளன . 


49. பகுப்பாய்வில் அணைவுச் சேர்மங்களின் 

முக்கியத்துவம் 
அணைவுச் சேர்மங்கள் உண்டாவதால் பல அயனிகள் அவை 
சுளுக்குரிய தனிச்சிறப்பு வினைகளைக் காட்டுவதில்லை என்று முன்பே 
கூறப்பட்டுள்ளது . இதை பகுப்பாய்வில் கவனித்துக் கொள்ள 
வேண்டும் . இல்லையென்றால் தவறான முடிவுகளை அடைய வேண்டி 
வரும் . 


சான்றாக சர்க்கரைகள் , டார்ட்டாரிக் , சிட்ரிக் அமிலங்கள் , 
கிளிசரால் போன்றவைகளைக் ஒத்த > CHOH தொகுதிகளை மூலக் 
கூறில் கொண்டுள்ள கரிமச் சேர்மங்கள் பல எதிர் அயனிகளுடன் 
அணைவுச் சேர்மங்களை கொடுக்கின்றன . இதன் விளைவாக இந்த 
எதிர் அயனிகள் OH- அயனிகளால் அல்லது பகுப்பாய்வில் பயன் 


328 

பண்பறி பகுப்பாய்வு 
படும் வினைப்பொருள்களால் வீழ்படிவடைவதில்லை . ஆகையால் 
பகுப்பாய்விற்கு முன்பு ஆராய வேண்டிய கரைசலிலிருந்து கரிமச் 
சேர்மங்களை நீக்கவேண்டும் . ஏனென்றால் இவைகள் காப்புக் 
கூழ்மமாக செயல்பட்டு , சில வீழ்படிவுகள் தோய்தல் அடைவதைத் 
தடுத்துவிடும் . 


முன்பே குறிப்பிட்டதுபோல் கரிமச் சேர்மங்களை ஆக்சிஜ 
னேற்றத்தால் நீக்கலாம் . இதற்கு அறியப்படவேண்டிய பொருளை 
அடர் நைட்ரிக் சல்பூரிக் அமிலங்களின் கலவையுடன் சேர்த்து சூடு 
செய்யவேண்டும் . இருப்பினும் அணைவுச் சேர்மங்கள் உண்டாவ 
தால் குறுக்கீட்டிற்குப் பதில் பகுப்பாய்வு எளிதாகவும் முடிவ , 
துண்டு . பின்வரும் எடுத்துக்காட்டுகள் இதை விளக்குகின்றன . 


1. Co ++ , Ti ++++ முதலிய அயனிகளை கண்டறிவதில் 
Fe +++ அயனிகள் அடிக்கடி குறுக்கிடுகின்றன. அத்தகைய தறு 
வாய்களில் Fe+++ அயனியை Fe ( OH ) , போன்ற கரையாத 
பொருளாக நீக்குவதற்குப் பதில் டார்ட்டாரிக் அல்லது சிட்ரிக் 
அமிலத்தை சேர்த்து நிலைத்தன்மையுள்ள அணைவுச் சேர்மமாக 
மாற்றி Fe +++ . அயனியை பிணைத்திடுவது எளிது. Fe +++ 
அயனியை வீழ்படிவடையச் செய்வதால் ஏற்படும் விளைவே இதனா 
லும் ஏற்படுகிறது . கரைசலில் Fe +++ செறிவு மிக மிகக் குறை 
வாகி விடுவதால் இது மேலும் அறிய வேண்டிய அயனியின் பகுப் 
பாய்வில் குறிக்கிடுவதில்லை. 


டார்ட்டாரிக் அல்லது சிட்ரிக் அமிலத்திற்குப் பதில் பாஸ் 
பாரிக் அமிலம் அல்லது அம்மோனியம் ஃபுளூரைடை சேர்க்கலாம் . 
இவைகளுடன் Fe +++ அயனி [ Fe ( PO ) ] -- , [Fe Fa]--- போன்ற 
அணைவுகளை கொடுக்கிறது . 


2. தொகுதி IV எதிர் அயனிகளின் முறைப்படுத்திய பகுப் 
பாய்வில் மற்ற எதிர் அயனிகளை பிரித்தபின் கிடைக்கும் கரைச 
வில் Cu++ , Cd ++ இரண்டும் ஒன்றாக இருக்கும் . இருப்பினும் 
Cd ++ அயனியின் பெரும்பாலான தனிச்சிறப்பு வினைகளில் Cu++ 
அயனி குறுக்கிடும் . சான்றாக HyS- ஐ செலுத்தும்போது Cd ++ 
ஆழ்ந்த மஞ்சள் நிற CdS- ஐ வீழ்படிவாகவும் Cu ++ கருப்புநிற 
Cus- ஐ வீழ்படிவாகவும் கொடுக்கின்றன . ஆகையால் Cu ++ - ஐ 
கரைசலிலிருந்து ஏதோ ஒரு முறையில் நீக்கிவிட வேண்டும் . 
சான்றாக Cu ++ - ஐ AI , Zn அல்லது Fe போன்ற உலோகத்தால் 
உலோக காப்பராக ஒடுக்கிவிடலாம் . ஆனால் இவ்வுலோகங்கள் 
அமிலக் கரைசலில் Cd ++ - ஐ ஒடுக்குவதில்லை . 


தொகுதி III எதிர் அயனிகள் 


329 


. 


இருப்பினும் KCN- ஐ கரைசலுக்குச் * சேர்த்து Cu ++ , Cd ++ 
அயனிகளை கரையும் அணைவு சயனைடுகளாக [ Cu ( CN ) 4 ] --- 
[ Cd ( CN ).] -- மாற்றுவது மிகவும் எளிது . அப்போது காப்பர் 
சல்பைடின் கரைதிறன் பெருக்கத்தை எட்ட முடியாத அளவிற்கு 
காப்பர் அயனி செறிவு குறைந்துவிடுகிறது . ஆனால் நிலத்தன்மை 
குறைவாகவுள்ள [ Cd ( CN ) ; ] -- அயனி Cd ++ அயனிகளை கொடுக் 
கிறது . இந்த Cd ++ அயனிகள் HgS- டன் Cds- ஐ வீழ்படிவாக 
கொடுக்கின்றன . HES- டன் வினைப்படுத்தும் சோதனை Cd ++ - க்கு 
சிறப்பான சோதனையில்லாவிடினும் KCN முன்னிலையில் சிறப்புச் 
சோதனையாகி விடுகிறது . 


3. Cu ++ , Cd ++ , Bi +++ , Pb ++ எதிர் அயனிகளைக் கொண்ட 
கரைசலுக்கு கிளிசராலைச் சேர்ப்பதால் தொகுதி IV எதிர் அயனி 
களின் பகுப்பாய்வு எளிமையாகி விடுகிறது ; Cd ++ தவிர மற்ற 
எல்லா எதிர் அயனிகளும் கிளிசராலுடன் காரங்களால் வீழ்படி 
வடையாத அணைவு அயனிகளைக் கொடுக்கின்றன . கிளிசரால் 
உள்ள கரைசலுக்கு எரி சோடாவைச் சேர்த்தால் Cd ++ , Cd ( OH ) ) 
ஆக பிரிகிறது ; எஞ்சியுள்ள எதிர் அயனிகளை அவைகளின் தனிச் 
சிறப்பு வினைகளால் தனித்தனியாகக் கண்டறியலாம் . ஏனென்றால் 
கரைசலிலுள்ள அணைவுகள் இவ்வினைகளும் தேவைப்படும் எளிய 
அயனிகளை போதுமான அளவு செறிவில் கொடுக்கின்றன ( அல்லது 
அமிலத்தைச் சேர்த்து அவைகளைச் சிதைத்து விடலாம் ). 


அயனிகளை 


மறைக்கும் வினைபொருள்களால் 

குறுக்கிடும் 
( Fe +++ , Cu ++ முதலியன ) நிலைத்தன்மையுள்ள அயனிகளாக 
மாற்றி , வேண்டாத வினைகளை அடக்கிவிடும் இச்செய்முறை பகுப் 
பாய்வில் பெரும்பான்மையாகப் பயன்படுகிறது . மிகுந்த 
செய்முறை முக்கியத்துவம் பெற்றுள்ளது . பல பயனிகளை பின்ன 
முறையால் கண்டறிவதற்கு இது வழிவகுக்கிறது . 

வேறு 
முறையால் இது இயலாததாகும் . 


பகுப்பாய்வில் அணைவுச் சேர்மங்களின் முக்கியத்துவம் அணைவு 
உண்டாகும் வினைகள் மிகுந்த நுட்பத்தன்மை பெற்றவைகளா 
கவும் , தனிப்பட்ட அயனிகளுக்குச் சிறப்புச் சோதனைகளாகவும் 
உள்ளன என்ற கருத்தை சார்ந்துள்ளது . சான்றாக K , [ Fe ( CN ) ] 
- டன் கரைசலை வினைப்படுத்தி Fe +++ அயனி வழக்கமாக கண்டறி 
யப்படுகிறது . அப்போது பிரெஷ்யன் நீலம் Fe [ Fe( CN) . ] தோன்று 


அணைவை கொடுக்கும் போது Cu + 


Cu ++ அயனி [ Cu ( CN ) ] 
அயனியாக ஒடுக்கமடைகிறது . 


330 


பண்பறி பகுப்பாய்வு 


கிறது . Gug[ Fe ( CN ) ) அல்லது ( Cu ( NHS) ]SO4 அணைவாக Cu + 
கண்டறியப்படுகிறது ; ( NH4 ) 2 [ CO ( CNS ) 4 ] அல்லது CO 
[ Hg ( CNS ) 4 ] அணைவுகள் உண்டாவதைக்கொண்டு CO ++- ஐ கண்டு 
பிடிக்கலாம் ; Ni ++ டைமெத்தில் கிளையாக்சைம் எனப்படும் கரிம 
வினைப்பொருளுடன் அணைவு உப்பை கொடுக்கிறது . 


கரிம வினைப்பொருள்களுடன் பல எதிர் அயனிகள் கொடுக்கும் 
அணைவுச் சேர்மங்கள் , உள் அணைவு உப்புகள் எனப்படும் வகை 
யைச் சேர்ந்தவை . பகுப்பாய்வு வேதியியலில் இது மிகுந்த முக்கி 
யத்துவம் பெற்றுள்ளது . 


கரிமச் சேர்மங்களுடன் உப்பு உண்டாவது அமிலப் பண்புகள் 
உள்ள அணுத்தொகுதிகள் , அவைகளின் மூலக்கூறுகளில் இருப் 
பதைப் பொருத்துள்ளது . அவைகள் - COOH , - OH , = NOH, 
= NH , -NH2 , - SO , H முதலியனவாகும் . சில குறிப்பிட்ட சூழ் 
நிலைகளில் இந்த தொகுதிகளிலுள்ள ஹைட்ரஜன் அணுக்களை 
உலோக அணுக்களால் பதிலீடு செய்யலாம் . கொடுக்கப்பட்ட எதிர் 
அயனிக்கு ஈதல் தொகுதியாக செயல்படும் தொகுதியை ஒரு 
கரிமச் சேர்ம மூலக்கூறு கொண்டிருந்தால் அந்த அமிலத் தொகு 
தியிலுள்ள ஹைட்ரஜனை எதிர் அயனி பதிலீடு செய்கிறது . ஈதல் 
தொகுதியுடன் ஈதல் பிணைப்பை ஏற்படுத்துகிறது . அப்போது 
உள் அணைவு உப்பு உண்டாகிறது . 


O 


HAN - CH , - 


OH 


உள்ளணைவு உப்பிற்கு எளிய உதாரணம் கிளைக்கோஹா 
லுடன் 

( அமினோ அசிட்டிக் அமிலம் ) காப்பர் கொடுக்கும் 
உப்பாகும் . 


CODE 


OR 


அமிலத் தொகுதியுடன் அமினோ தொகுதியும் உள்ளது . 
Gu ++ அயனியுடன் ஈதல் பிணைப்பை ஏற்படுத்துகிறது . 


காப்பர் அமினோ அசிட்டேட் பின் வரும் வாய் 
பாட்டை கொண்டுள்ளது . 


எனவே 


தொகுதி III எதிர் அயனிகள் 


331 


இச் சேர்மத்தின் Cu ++ அயனி எல்லா ஈதல் இடங்களும் 
நிரப்பப்பட்ட அயனியுடைய எல்லா பண்புகளையும் பெற்றுள்ளது . 


// 
H, C - C - 0 . 


0 - C - CHI , 


Cur 


H2N 


NH , 


இதேபோன்று Ni ++ அயனி டைமெத்தில் கிளையாக்சைமுடன் 
நிக்கல் டைமெத்தில் கிளையாக்சிமேட் எனப்படும் உள்ளணைவு 
உப்பைக் கொடுக்கிறது ; இது உண்டாக்கும் வினையை பின்வரு 
மாறு விளக்கமாக குறிப்பிடலாம் . 


CH3 - C = NOH 
2 

+ Ni ++ = 
CH3 - C = NOH 


CH ; -C = NO 


ON = C - CHI 


Ni 


+ 2H + 


CH3 - CENOH HON = C - CH2 


நிக்கல் டைமெத்தில் கிளையாக்சிமேட் 


Ni ++ அயனி இரண்டு டைமெத்தில் கிளையாக்சைம் மூலக் 
கூறுகளிலுள்ள அமிலத் தன்மையுடைய = NOH தொகுதிகளி 
லிருந்து இரண்டு ஹைட்ரஜன் அணுக்களை பதிலீடு செய்வதுடன் , 
அதே இரண்டு டைமெத்தில் கிளையாக்சைம் மூலக்கூறுகளிலுள்ள 
இரண்டு நைட்ரஜன் அணுக்களுடன் ஈதல் பிணைப்புகளையும் 
ஏற்படுத்துகிறது . 


உள்ளணைவு உப்புகளின் மூலக்கூறுகள் வளைய அமைப்பை 
கொண்டுள்ளன என்பது இந்த எடுத்துக்காட்டுகளிலிருந்து தெரி 
கிறது . பகுப்பாய்வு வேதியியலில் இவைகள் மிகுந்த முக்கியத் 
துவம் பெற்றுள்ளன . ஏனென்றால் இவைகள் வழக்கமாக நீரில் 


வளைய அணைவுச் சேர்மங்கள் கொடுக்கிணைப்பு சேர்மங்கள் ( chelate 
compounds ) எனப்படும் . உள்ளணைவுச் சேர்மங்கள் வ்வகையைச் 
சேர்ந்தவை . 


332 


பண்பறி பகுப்பாய்வு 


சுமாராக கரைபவை , ஆழ்ந்த நிறமுடையவை , மிகச் சிறிய 
அளவில் அயனிகளாக பிரிகை அடைகின்றன . 


உள்ளணைவு உப்புகள் உண்டாகும் வாய்ப்பு எதிர் அயனி 
களின் சிறப்பும் தனித் தன்மையுமுள்ள பண்புகளுடன் மிகுந்த 
தொடர்பு கொண்டுள்ளன என்பது முக்கியமான கருத்து . ஆனால் 
எளிய உப்புகள் தோன்றுவதில் இந்நிலைமை இல்லை . 


Ni ++ அயனி டைமெத்தில் கிளையாக்சைமுடன் சிவப்பு நிற 
வீழ்படிவை கொடுப்பதுடன் , 


-C = NOH 


-d = NOH 


அணுத்தொகுதியை மூலக்கூறில் கொண்டுள்ள பல்வேறு கரிமச் 
சேர்மங்களுடனும் ( டைஆக்சைம்கள் ) தனிச் சிறப்புடைய வீழ் 
படிவுகளை கொடுக்கிறது . ஆகையால் இத்தொகுதி Ni ++ அயனிக் 
கான சிறப்புத் தொகுதியாகும் . இதே போன்று மற்ற பல அயனி 
களுக்கும் சிறப்புத் தொகுதிகள் உள்ளன . ஒரு குறிப்பிட்ட சிறப் 
புத்தன்மையுள்ள தொகுதியைக் கொண்ட வினைப்பொருளின் 
பகுப்பாய்வு பண்புகள் , இத்துடன் பிணைந்துள்ள தொகுதிகளால் 
சூறிப்பிட்ட அளவிற்கு மாற்றமடைகின்றன என்று சோதனை 
காட்டுகிறது . ஆகையால் இந்த உறுப்புகளை ( radicals ) மாற்றுவ 
தால் சில வேளைகளில் வினைப்பொருளின் பண்புகளை கணிசமான 
அளவு . உயர்த்தவும் நுட்பத்தன்மை அல்லது சிறப்புத் தன்மையை 
அதிகரிக்கவும் இயலுகிறது . 


கரிமச் சேர்மங்கள் எண்ணிக்கையில் மிகுந்துள்ளன . அவை 
களின் மூலக்கூறுகளுடைய அமைப்பையும் இயைபையும் பல்வேறு 
முறைகளால் வெவ்வேறு தொகுதிகளை உட்புகுத்தி மாற்ற இயலு 
கிறது . ஆகையால் பல்வேறு அயனிகளுக்கும் புதிய , சிறப்புள்ள , 
மிகுந்த நுட்பத் தன்மை வாய்ந்த பகுப்பாய்வில் பயன்படும் 
வினைப்பொருள்களை கொடுக்கும் உள்ளார்ந்த இயல்பை கனிம 
வேதியியல் கொண்டுள்ளது . 


V. I. குஷ்னசோவ் ( V , I. Kuznetsov ) ; I. P. அலிமரின் 
{ I. P. Alimarin ) ஆகியோரின் ஆராய்ச்சிகளிலிருந்து ஒன்றை 
எடுத்துக்காட்டாகக் கொண்டு இதை விளக்கலாம் . அமிலக் கரை 
சலில் பெரும்பாலான மூன்றிணை திறன் நான்கிணைதிறன் எதிர் 


333 


தொகுதி III எதிர் அயனிகள் 


அயனிகள் ஆர்சனிக் அமிலத்தால் வீழ்படிவடைகின்றன . இதனு 
டைய ஹைட்ராக்சைடு தொகுதியை பென்ஜீனால் ( அதாவது 
பெனில் உறுப்பால் - C , H5 ) பதிலீடு செய்தால் பெனில் ஆர் 
சொனிக் அமிலம் கிடைக்கிறது . இது மிகவும் தேர்ந்தெடுக்கும் 
இயல்புடைய வினைப் பொருளாகும் . கனிம அமிலங்களின் முன் 
னிலையில் ஜிர்க்கோனியம் , ஹாப்மியம் , டின் IV , நியோபியம் , 
டேண்டலம் , டைட்டேனியம் ( அரைகுறையாக ) ஆகியவற்றின் 
அயனிகளை மட்டுந்தான் வீழ்படிவடையச் செய்யும் . பெனில் 
ஆர்சொனிக் அமிலத்தின் மூலக்கூறிலுள்ள பென்ஜீன் கருவில் * 
ஆர்த்தோ இடத்திலுள்ள ஹைட்ரஜன் அணுவை நைட்ரோ 
தொகுதியால் ( -NO , ) பதிலீடு செய்தால் ஆர்த்தோ நைட்ரோ 
பெனில் ஆர்சொனிக் அமிலம் கிடைக்கிறது . இவ்வினைப்பொருள் 
Sn ++++ - க்கு மிகவும் சிறப்பானதாகும் . 

ஹைட்ரோகுளோரிக் 
டார்டாரிக் அமிலங்களின் முன்னிலையில் இந்த ஒரு எதிர் அயனி 
மட்டுந்தான் இதனால் வீழ்படிவடைகிறது ): 


OH 


OH 


OH 


As 


HO -- As = 


0 


HO - As = 0 


HO- As = 0 


OH 


C NO , 


HC 


CH 


HC 


ஆர்சொனிக் 
அமிலம் 


CH 


HU CH 


HC 


CH 


CH 


CH 


பெனில் ஆர்சொனிக் 

அமிலம் 


0- நைட்ரோபெனில் 
ஆர்சொனிக் அமிலம் 


பகுதி 8- ல் குறிப்பிட்டுள்ளது போல் கரிம பகுப்பாய்வில் கரிம 
வினைப்பொருள்கள் முதலில் M. A. இலின்ஸ்கி ( M. A. ] ] insky ) 
என்பவரால் பயன்படுத்தப்பட்டது . இவர் 1884 - இல் CO ++ 
அயனிக்கு a- நைட்ரசோ -- B- நாப்தாலை வினைப்பொருளாகப் 
பயன்படுத்தலாம் என்ற கருத்தை வெளியிட்டார் ; இருப்பி 
னும் L. A. சுகேவின் ஆராய்ச்சிகளுக்குப் பின்னர்தான் கரிம வினைப் 
பொருள்கள் பரவலாக பயன்படுத்தப்பட்டன. இவர் உள்ளணைவு 
உப்புகளின் பகுப்பாய்வு பண்புகளை ஆராய்வதற்கு அதிக முக்கியத் 
துவம் கொடுத்தார் . Ni ++ எதிர் அயனிக்கான டைமெத்தில் 


கூறினுடனுள்ள கார்பனுக்கு அடுத்துள்ள 


* ஆர்செனிக் அமிலக் 
கார்பனில் , 


334 


பண்பறி பகுப்பாய்வு 


கிளையாக்சைமுடன் செய்யும் புகழார்ந்த வினை இவரால் தோற்று 
விக்கப்பட்டதாகும் . Ni எதிர் அயனிக்கு இன்னும் இது சிறந்த 
வினையாக உள்ளது . L. A. சுகேவின் ஆராய்ச்சி பகுப்பாய்வு 
வேதியியலின் வளர்ச்சியில் ஒரு புதிய சகாப்தத்தைத் துவக்கியது . 
இதனால் பல கரிமச் சேர்மங்கள் வினைப்பொருள்களாக பெரும் 
பான்மையாக பயன்பட்டன . 


அக்காலந்தொட்டு பல்வேறு அயனிகளுக்கான பயன்மிக்க 
கரிம வினைப்பொருள்கள் மிகுந்த எண்ணிக்கையில் கண்டுபிடிக்கப் 
பட்டன . இவைகளை மறைக்கும் வினைப்பொருள்களுடன் இணைத்து 
சொட்டு பகுப்பாய்வில் மிகப் பரவலாக பயனாகின்றன . தற்காலத் 
தில் கரிம வினைப்பொருள்களைத் தேடுவது பண்பறி பகுப்பாய்வு 
துறையில் உள்ள முக்கியமான பயனுள்ள ஆராய்ச்சி . பருமனறி 
பகுப்பாய்விலும் கரிம வினைப்பொருள்கள் முக்கியத்துவம் பெற் 
றுள்ளன . பகுப்பாய்வில் கரிம வினை பொருள்களின் வினைகள் , 
அவைகளை செய்முறையில் பயன்படுத்துதல் பற்றிய கொள்கையை 
பல விஞ்ஞானிகள் ஆராய்ந்துகொண்டிருக்கிறார்கள் . 


பகுப்பாய்வில் அணைவுச் சேர்மங்களின் முக்கியத்துவத்தை 
ஆராயும்போது , அணைவுகளை உண்டாக்கும் பொருள்களின் அமில , 
கார , ஆக்சிஜன் ஏற்ற , ஒடுக்க பண்புகள் அணைவு உண்டாவதால் 
அடையும் மாற்றத்தை குறிப்பிட வேண்டிய தேவை ஏற்படு 


கிறது . 


ஒரு வீரியமற்ற அமிலத்தின் நேர் அயனி அணைவில் பிணைந் 
திருந்தால் H + அயனியுடன் இது கொண்டுள்ள பிணைப்பின் வலு 
குறைகிறது . எனவே இதன் விளைவாக அமிலம் மூல அமிலத்தை 
விட வீரியமுள்ளதாக மாறுகிறது . சான்றாக C , 04-- நேர் அயனி 
களுடன் அணைவை கொடுக்கும் Mg ++ அயனிகளின் முன்னிலையில் 
ஆக்சாலிக் அமிலம் H2C2O4 கணிசமான அளவு வீரியமுள்ளதா 
கிறது . கிளிசரால் , குளுக்கோஸ் முதலியவற்றின் முன்னிலையில் 
போரிக் அமிலத்தின் H ,BO , அமிலப் பண்புகள் அதிகரிக்கின்றன . 


அலுமினியம் உப்புக் கரைசலுக்கு ஒரு ஃபுளூரைடைச் சேர்த் 
தால் நிலைத்தன்மையுள்ள [ Al F ] --- அணைவு உண்டாகிறது .. 
OH- அயனிகளுடன் Al +++ எதிர் அயனிகள் சேரும் நாட்டம் 
குறைந்து விடுகிறது . எனவே அலுமினியம் உப்பின் நீராற்பகுப்பு 
வீதம் குறைந்துவிடுகிறது . இதுபோன்ற பல சான்றுகளை தர 
முடியும் : 


தொகுதி III எதிர் அயனிகள் 


335 


அணைவு உண்டாவதால் சேர்மங்களின் ஆக்சிஜனேற்ற - 
ஒடுக்க பண்புகளும் மாறுதல் அடையலாம் . கரைசலில் ஒரு 
பொருளின் செறிவு குறைவதால் அப்பொருளின் வேதி வினைத் 
திறன் ( ஆக்சிஜனேற்ற அல்லது ஆக்சிஜன் ஒடுக்க ) வழக்கமாகக் 
குறைகிறது . ஒரு ஃபுளூரைடை சேர்த்தால் Fe +++ அயனி 1 
அயனிகளை 19 - ஆக ஆக்சிஜனேற்றம் செய்ய இயலாததாகி 
விடுகிறது . ஏனென்றால் Fe +++ அயனிகள் [ Fe Fs ] --- அணைவாக 
பிணைக்கப்பட்டுள்ளன . இதேபோன்று மிகையான மாலிப்டிக் 
அமிலத்தின் HaMoO , முன்னிலையில் ஆக்சாலிக் அமிலத்தின் 
ஆக்சிஜன் ஒடுக்கப்பண்பு மிகவும் குறைக்கப்படுகிறது . இவைகள் 
( H2C2O4 • Moo ; ] அணைவை உண்டாக்குவது தான் இதற்குக் 
காரணம் . இதன் விளைவாக H , C, 04 மேலும் பெர்மாங்கனேட் 
டால் ஆக்சிஜனேற்றமடைவதில்லை . 


சில தறுவாய்களில் சேர்மங்களின் ஆக்சிஜனேற்ற வினைத் 
திறன் அணைவு உண்டாவதால் அதிகரிக்கிறது ; இதை சிலவேளை 
களில் பகுப்பாய்வு நோக்கங்களுக்கு பயன்படுத்தலாம் . 


சான்றாக , 

மாலிப்டிக் அமிலம் , இயல்பான மாலிப் 
டேட்டுகளிலுள்ள - Movi பென்சிடின் என்னும் கரிம வினைப் 
பொருளை ஆக்சிஜனேற்றம் செய்யாது . பென்சிடின் வாய்பாடு 
HN -C6H4 - CHE - NHg. ஆனால் Movi பாஸ்போமாலிப்டிக் 
அமிலம் எனும் அணைவிலுள்ளபோது இந்த ஆக்சிஜனேற்றம் 
எளிதில் நடைபெறுகிறது . இவ்வினையைக்கொண்டு பாஸ்பேட் 
அயனியை ( PO ---- ) கண்டறியலாம் . 


முடிவாக சுமாராகக் கரையும் சேர்மங்களை கரைக்கவும் ,, 
அணைவு உண்டாவதை பயன்படுத்தலாம் என்பதை நினைவில் 
கொள்ளவேண்டும் . 


50. ஆக்சிஜனேற்ற - ஒடுக்க வினைகள் 


ஒரு பொருளுடன் ஆக்சிஜன் சேர்வதும் , ஹைட்ரஜன் நீக்கப் 
படுவதும் , ஆக்சிஜனேற்றம் இவற்றிற்கு எதிர்மாறான செயல் 
முறைகள் ஆக்சிஜன் ஒடுக்கம் எனவும் முன்பெல்லாம் கருதப் 
பட்டது . 

இருப்பினும் மேலும் ஆராய்ந்தபோது ஆக்சிஜன் 
ஹைட்ரஜன் தொடர்பில்லாத பல ஆக்சிஜனேற்ற ஒடுக்க 
வினைகள் உள்ளன என்பது தெரியவந்தது . ஆகையால் ஆக்சிஜ 
னேற்றம் - ஒடுக்கம் பற்றிய கருத்துகள் குழப்பமானதாகவும் 
தெளிவற்றதாகவும் ஆயின் . பொருள்களின் தற்கால எலக்ட்ரான் 


336 


பண்பறி பகுப்பாய்வு 


அமைப்பு கொள்கை உதவியால் இவைகளை திட்டமான தெளி 
வான முறையில் விளக்கலாம் ; வேதியியல் இயற்பாடுகளுக்கு 
எலக்ட்ரான் கொள்கையை முதலில் பயன்படுத்தியவர் முது 
பெரும் விஞ்ஞானி L. V. பைசார் ஷெவ்ஸ்கி ( L. V. Pisarzhevsky ) 
ஆவார் . இவர் 1913 - இல் ஆக்சிஜன் ஏற்றம் ஒடுக்கம் பற்றிய 
தற்கால கருத்துக்களை வரையறுத்தார் . 


எலக்ட்ரான் கொள்கைப்படி அணுக்கள் அல்லது அயனிகள் 
இடையே நிகழும் எலக்ட்ரான் இடப்பெயர்ச்சி செயல்முறைக 
ளெல்லாம் ஆக்சிஜனேற்ற 

ஒடுக்க 

வினைகள் தான் . சான்றாக 
ஒருவினை , 


Sn ++ + 2 Fe +++ = Sn ++++ + 2 Fe ++ 


இவ்வினையின் முக்கியமான மாற்றங்கள் Sn ++ அயனி 
இரண்டு எலக்ட்ரான்களை இழப்பதும் , Sn ++++ அயனியாக மாறுவ 
துந்தான் ; இதை சமன்பாட்டால் விளக்கமாகக் குறிப்பிடலாம் . 


Sn ++ 


- 


2e = Sn ++++ 


( 1 ) 


Sn ++ அயனி இழந்த எலக்ட்ரான்கள் இரண்டு Fe+++ அயனி 
களுக்கு மாற்றப்படுகின்றன . இதனால் Fc +++ - இன் மின்னேற்றம் 
குறைகிறது . 


2 Fe +++ + 2e 


2 Fe ++ 


{ 


இவ்வினையில் எலக்ட்ரான் இடமாற்றம் , நடைபெறுகிறது 
என்பதை சோதனை மூலம் நிரூபிக்கலாம் . இரண்டு முகவைகளில் 
தனித்தனியாக 0-1 M FeCly, SnCl , கரைசல்களை ( 1 , 2 படம் 
28 - இல் ) எடுத்துக்கொள் . இவைகளை HCI- டன் அமிலப்படுத்தி 
கடத்துத்திறனை உயர்த்து . இவைகளை மின் பகுளி பாலத்தால் 
( bridge ) இணை . அதாவது KCI கரைசலால் நிரப்பப்பட்டுள்ள 
U வடிவ குழாய் ( 3 ) . இதன் மூலம் ஒரு முகவையிலிருந்து மற்றொரு 
முகவைக்கு அயனிகள் விரவு தல் அடைகின்றன. ஒவ்வொரு 
கரைசலிலும் ஒரு பிளாட்டின மின்முனையை அமிழ்த்தி , அவைகளை 
கடத்தியினால் வோல்ட் மீட்டருடன் ( 4 ) மின் சுற்றில் இணைக்க 
வேண்டும் . வோல்ட் மீட்டரின் முள் சாய்வது கேல்வனிக் கலத்தின் 
வெளி சுற்றில் மின்சாரம் பாய்வதையும் , பாயும் திசையையும் 
காட்டுகின்றன . இத்தருவாயில் முகவை 2 - லுள்ள SnG !, கரைசலி 
லிருந்து முகவை 1 - லுள்ள FeCl , கரைசலுக்கு எலக்ட்ரான்கள் 


தொகுதி III எதிர் அயனிகள் 


337 . 


செல்லுகின்றன . சிறிது நேரம் கழித்து இக்கரைசல்களை ஏற்ற 
வினைப்பொருள்களுடன் சோதித்தால் Snal , கரைசலில் Sn ++++ 


G 


2 


FeCl3 |SnCla 


W 


படம் 28. கேல்வனிக் மின்கலம் 
1 , 3- முகவைகள் 3- மின் பாலம் 4- வோல்ட் மீட்டர் 


அயனிகளும் Fedi , கரைசலில் 

Fedi , கரைசலில் Fe ++ அயனிகளும் தோன்றி 
யுள்ளதையும் காணலாம் . 


முகவைகள் 2 , 1 ஆகியவற்றில் நிகழும் செயல்முறைகள் 
சமன்பாடுகள் ( 1 ) , ( 2 ) -ஆல் குறிப்பிடப்பட்டுள்ளன . இதன்படி 
Sn ++ அயனிகளிலிருந்து Fe+++ அயனிகளுக்கு மாற்றப்படுகின்றன. 
இந்த இரண்டு சமன்பாடுகளை கூட்டினால் மின்கலத்தில் நிகழும் 
வினைக்கான மொத்த சமன்பாட்டைப் பெறலாம் . 


Sn ++ + 2 Fe +++ 


Sn ++++ + 2 Fe ++ 


மின்கலத்தின் வினையின்போது Cl- அயனிகள் மாற்றமடை 
யாமல் உள்ளன . ஆனால் முகவை )-லிருந்து முகவை 2 - க்கு குழாய் 
3 - இன் மூலம் இடப்பெயர்ச்சி அடைகின்றன. இதனால் உள் மின் 
சுற்றில் மின் இயக்கம் ஏற்படுகிறது . 

கேல்வனிக் மின்கலங்களில் மற்ற ஆக்சிஜனேற்ற ஒடுக்க 
வினைகளை நிகழுமாறு செய்தாலும் மின்சாரம் உண்டாகிறது . 


இத்தகைய ஒவ்வொரு மின்கலமும் ஒரு குறிப்பிட்ட மின் 
உந்து விசையை ( electro motive force ) emf கொண்டுள்ளது , இது 
வினைப்படும் பொருள்கள் எலக்ட்ரான்களை மாற்றிப்பங்கிடும் 
நாட்டத்தை அளவிடும் கருவியாயுள்ளது . ஆகையால் வேதியி 


22 


338 


பண்பறி பகுப்பாய்வு 


யலில் இது மிகுந்த முக்கியத்துவம் பெற்றுள்ளது . emf- ஐ பற்றி 
பின்னர் மீண்டும் ஆராயலாம் . ( பகுதி 61 ) . 


ஆக்சிஜன் ஒரு மாதிரி அலோகமாயிருப்பதால் இதன் 
அணுக்கள் 

எலக்ட்ரான்களை அடைவதற்கான நாட்டம் 
கொண்டுள்ளன . 

ஆகையால் 

ஆக்சிஜனுடன் சேரும் பொருள் 
( அதாவது ஆக்சிஜனேற்றம் அடைவது ) அதற்கு எலக்ட்ரான்களை 
கொடுக்கின்றன . 

எனவே அணுக்கள் 

அல்லது அயனிகள் 
எலக்ட்ரான்களை இழக்கும் எந்த வேதிச் செயல்முறையும் 
ஆக்சிஜனேற்றம் ஆகும் . மறுதலையாக ஒடுக்கவினை ஆக்சிஜனேற் 
றத்திற்கு எதிர்மாறானது , இங்கு எலக்ட்ரான்கள் சேர்கின்றன . 


சான்றாக மேலே ஆராயப்பட்ட வினையில் Sn ++ அயனிகள் 
Sn ++++ அயனிகளாக ஆக்சிஜன் ஏற்றமடைகின்றன . அதே 
சமயத்தில் Fe +++ அயனிகள் Fe ++ அயனிகளாக ஒடுக்கமடை 
கின் றன . 


எடுத்துக் 


ஆக்சிஜனேற்ற ஒடுக்க 

செயல்முறைகளுக்கான 
காட்டுகள் மேலும் சில கீழே தரப்பட்டுள்ளன . * 


4e 


2e 


- 
2 Cu + O , 


- 
Cu + Cl2 = CuClg - 


- 


2 Cuo 

2e 


+ 
21- + Cle = 1 , + 2 Cl 


ஆக்சிஜனேற்றமடையும் அணு அல்லது அயனி எலக்ட்ரான் 
களை இழப்பதால் நேர்மின்னேற்றம் அதிகரிக்கிறது . அல்லது 
** எதிர் மின்னேற்றம் குறைகிறது . மேற்காணும் எடுத்துக் 


வினைகளில் நிகழும் எலக்ட்ரான் இடப்பெயர்ச்சியை அம்புக்குறிகள் 
காட்டுகின்றன . 

வினைப்படும் பொருள்களின் எளிய ( தனிம ) அயனிகள் மின்னேற் 
றத்தை இவைகள் குறிப்பிடுகின்றன என்பதை புரிந்துகொள்ள வேண்டும் . 
இந்தவகை தவிர மற்ற அயனிகளின் மின்னேற்றத்தில் மாற்றம் ஆக்சிஜ 
னேற்றத்தின்போது ஏற்படாமல் இருக்கலாம் . சான்றாக SO : * அயனி 
SO4 அயனியாக ஆக்சிஜனேற்றம் அடையும் போது மின்னேற்றம் மாற 
வில்லை . SO3 SOA அயனிகளில் சல்பரின் மின்னேற்றம் முறையே 
+4 , +6 உள்ளன . எனவே இங்கும் , ஆக்சிஜனேற்றத்தின்போது மின் 
னேற்றம் அதிகரிக்கிறது. 


. 


தொகுதி II எதிர் அயனிகள் 


339 


காட்டுகளில் Cu , Cu ++ அயனிகளாகவும் , Sn -- + 

Sn- + அயனிகள் 
Sn ++++ அயனிகளாகவும் ஆக்சிஜனேற்றமடைகின்றன. 
I- அயனிகள் மின்னேற்ற நடுநிலையுள்ள 1 , மூலக்கூறுகளாகவும் 
மாறுகின்றன . இருப்பினும் ஒரு அயனியின் மின்னேற்றம் அதன் 
இணைதிறனுக்கு சமமாயிருக்கிறது . நேர்மின்னேற்ற அயனிகளுக்கு 
அது நேர்க்குறியோடும் எதிர்மின்னேற்ற அயனிகளுக்கு எதிர்க் 
குறியோடும் உள்ளது . எனவே 

ஆக்சிஜனேற்றத்தால் ஒரு 
தனிமத்தின் நேர் இணைதிறன் அதிகரிக்கிறது , எதிர் இணை திறன் 
குறைகிறது . எதிர்குறி எண்ணின் தனி அளவு ( absolute magni 
tude ) குறைவாயிருந்தால் எதிர்க்குறி அளவு அதிகம் என்று கருதப் 
படுகிறது . எனவே ஆக்சிஜனேற்றத்தால் இணை திறன் எப்போதும் 
அதிகரிக்கிறது . 

மேற்கண்ட எடுத்துக்காட்டுகளில் CuO- இல் காப்பரின் 
இணைதிறன் ( +2 ) , $ n ++++ - இல் டின் இணை திறன் ( +4 ) , தனிம 
19 - க்கு ( O ) . இவைகள் முறையே உலோக காப்பர் ( 0 ) , Sn ++ 
அயனிகள் ( +2 ) , I- அயனிகள் ( -- 1 ) ஆகியவற்றைவிட அதிகம் . 
ஆக்சிஜனேற்றத்திற்கு எதிர்மாறான ஒடுக்கத்தின்போது அயனி 
களின் எதிர் மின்னேற்றம் அதிகரிப்பதாலும் , நேர்மின்னேற்றம் 
குறைவதாலும் இங்கு இணைதிறன் குறைகிறது . 


இவ்வினைகளில் எலக்ட்ரான்கள் தனித்திருப்பதில்லை , ஆனால் 
ஒன்றிலிருந்து மற்றொன்றிற்கு ( அணுக்கள் அல்லது அயனிகள்) 
எலக்ட்ரான் இடப்பெயர்ச்சி அடைகின்றன. ஆகையால் ஒரு 
பொருள் ஆக்சிஜனேற்றம் நடைபெறும்போது 

மற்றொரு 
பொருளின் ஒடுக்கமும் கூடவே நடைபெறுகிறது . இதில் ஒன்று 
மட்டும் தனியே நடைபெறாது . 


- 


மற்ற பொருள்களை ஆக்சிஜன் ஏற்றம் செய்யும் அதே சமயத் 
தில் தன்னைத்தானே ஒடுக்கிக்கொள்ளும் பொருளுக்கு ஆக்சிஜ 
னேற்றி என்று பெயர் . மறுதலையாக தான் ஆக்சிஜனேற்ற 
மடைந்து மற்ற பொருள்களை ஒடுக்கம் செய்பவைகள் ஆக்சிஜன் 
ஒடுக்கிகளாகும் . 


ஒடுக்கி 


எனவே ஒரு வினையின் போது ஆக்சிஜனேற்றி ஆக்சிஜனேற்ற 
மடையும் பொருளிலிருந்து எலக்ட்ரானைப் பெறுகிறது என்பது 
தெளிவாகிறது . 

அதாவது ஆக்சிஜனேற்றமடையும் 
பொருள் எலக்ட்ரான்களை இழக்கின்றன . 

எலக்ட்ரான்கள் தனித்து இருக்க முடியாதாதலால் ஒடுக்கி 
கொடுக்கும் எலக்ட்ரான்களும் , ஏற்றி ஏற்கும் எலக்ட்ரான்களும் 


340 


பண்பறி பகுப்பாய்வு 


எண்ணிக்கையில் சமமாக இருக்கும் . ஆக்சிஜன் ஏற்ற - ஒடுக்க 
வினைகளுடைய சமன்பாட்டின் குணகங்களை கணக்கிட இக்கருத்து 
பயன்படுகிறது . வினையில் தனிமங்களின் இணை திறனில் ஏற்படும் 
மாற்றத்திலிருந்து ஏற்கும் இழக்கும் எலக்ட்ரான்களின் எண்ணிக் 
கையை கண்டறியலாம் . இணை திறனை பின்வரும் கருத்துக்களைக் 
கொண்டு நிர்ணயிக்கலாம் . 


( 1 ) ஹைட்ரஜன் , உலோகங்களின் இணைதிறன் எப்போதும் 
நேர் எண்ணாகவே உள்ளது . ஹைட்ரஜனின் இணை திறன் +1 


திறனுடையது 


( 2 ) ஆக்சிஜன் வழக்கமாக எதிர் ஈரிணை 
( விதி விலக்குகள் மிக அரிது ) . 


( 3 ) மற்ற தனிமங்களின் இணைதிறன் நேர் எண்ணாகவோ 
அல்லது எதிர் எண்ணாகவோ இருக்கலாம் . 


( 4 ) ஒரு மூலக் கூறிலுள்ள அணுக்களின் ( அல்லது அயனிகள் ) 
இணை திறன்களின் கூட்டுத் தொகை பூஜ்யம் . 


சான்றாக நைட்ரிக் அமிலத்தில் நைட்ரஜனின் இணைதிறனை 
கண்டுபிடிக்கலாம் : 


+1 


1 ஹைட்ரஜன் அணுவின் இணைதிறன் 
3. ஆக்சிஜன் அணுக்களின் இணைதிறன் 
1 நைட்ரஜன் அணுவின் இணை திறன் 


--6 


! 
+ 
lolt 
á 


+5 


மொத்தம் 


K ,CrgO-- இல் Cr- ன் இணை திறன் +6 ( 2K = +2 70 = - 14 , 
2Cr = +12 ) ; MnO - அயனியில் Mn இணைதிறன் +7 ( 40 = -8 , 
Mn -இன் இணை திறன் +7 இருந்தால்தான் இணைதிறன்களின் 
கூட்டுத் தொகை -7 இருக்க முடியும் . ) 


இக் கருத்துக்களைக் கொண்டு Fe So , , H , SO , முன்னிலையில் 
HNO ; - ஆல் ஆக்சிஜனேற்றம் அடைவதற்கான சமன்பாட்டை 
பெறலாம் . இவ்வினைக்கு எடுத்துக்கொண்ட பொருள்கள் விளை 
பொருள்கள் ஆகியவற்றின் வாய்பாடுகளை முதலில் 

எழுத 
வேண்டும் . 


தொகுதி III எதிர் அயனிகள் 


341 


FesO4 + HNO : + HSO -- > Fea ( SOA ) 3 + NO + H8O 


அடுத்து குணகங்களை கண்டு பிடிப்போம் . Feso : - இல் Fe- இன் 
இணைதிறன் +2 , Fez ( SO4 ); - இல் இணைதிறன் +3 . எனவே இவ் 
வினையில் இரும்பு ஒரு எலக்ட்ரானை இழக்கிறது . அதே சமயத்தில் 
{ HNO : - இல் ) நைட்ரஜன் அணுவின் ( அயனி ) இணை திறன் + 5 
லிருந்து +2 க்கு ( NO- இல் ) குறைகிறது . எனவே இவ்வினையில் 
எலக்ட்ரான்கள் மறு பங்கீடு அடைவதை பின்வருமாறு குறிப் 
பிடலாம் . * 


2e 


2 Fe ++ 
N + Y 


Fe +++ | 3 
N + II 2 


+ 3e 


- 


இவ் வினையின் மூலக்கூறு சமன்பாட்டில் இரண்டு இரும்பு 
அயனிகளுக்கு இருக்கமுடியாதாதலால் Fc++ - இன் குணகம் 2 என்று 
எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது ; இல்லையென்றால் Fer ( SOH ) , 
மூலக்கூறுகளின் எண்ணிக்கை பின்னமாக இருக்கும் . 


இழக்கும் , ஏற்கும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை சமமாக்க 
மேற்காணும் சமன்பாடுகளில் முதலாவதை 3 - லும் இரண்டாவதை 
2 - லும் கோட்டிற்கு வலதுபுறம் காட்டியுள்ளபடி எண்களால் 
பெருக்கவேண்டும் . அதாவது 6 FeSO , மூலக்கூறுகளும் , 2 HNO , 
மூலக்கூறுகளும் இவ்வினையில் ஈடுபட வேண்டும் . 


6FeSO4 + 2HNO : + HSO +--- 3Feg ( SO4 ) ; + 2NO + H , 0 


HysO4 , H.O ஆகியவற்றின் குணகங்களை இப்போது கண்டு 
பிடிப்போம் . இவ்வினையால் உண்டாகும் மூன்று Fez { SO ; ) , மூலக் 
கூறுகளில் 9 SO : -- நேர் அயனிகள் உள்ளன . ஆனால் ஆறு Feso 
மூலக்கூறுகளில் 6 So ; -- அயனிகள் தான் உள்ளன . ஆகையால் 
3 HgSO : மூலக்கூறுகள் இவ்வினையில் ஈடுபட வேண்டும் . இந்த 
மூலக்கூறுகள் 6 ஹைட்ரஜன் அயனிகளையும் இரண்டு HNO , 
மூலக்கூறுகள் 2 ஹைட்ரஜன் அயனிகளையும் கொண்டிருப்பதால் 
4 நீர் மூலக்கூறுகள் தோன்றுகின்றன. எனவே தேவைப்படும் 
சமன்பாடு 


6Feso , + 2HNO : + 3HASO : = 3Fez ( SO ) + 2NO 1 + 4H , O 


* பல்லின அயனிகள் அல்லது மூலக்கூறுகளில் அடங்கியுள்ள தனிமம் 
களின் இணைதிறன்கள் ரோமன் எண்களால் குறிப்பிடப்பட்டுள்ளன . 
{ தேவைப்பட்டால் + அல்லது குறியுடன்) . 


342 


பண்பறி பகுப்பாய்வு 


இதை சரிபார்க்க இரு பக்கங்களிலுமுள்ள ஆக்சிஜன் அணுக் 
களின் எண்ணிக்கையை கவனிப்போம் . 


இடதுபக்கம் .............. 6x4 + 2x3 + 3X4 = 42 


வலதுபக்கம் ....... ....... 3x12 + 2x4 


= 42 


சமன்பாடு சமன் செய்யப்பட்டதாக இருக்கிறது . 


இப்போது அயனிச் சமன்பாட்டை எழுதுவோம் . 


6Fe +++ 6so- + 2H ++ 2NO : - + 6H ++ 3SO4 -- = 

6Fe ++++ 9sO4 -- + 2NO + 4H , O 


6Fe +++ 8H ++ 2NO , - = 6Fe++++ 2NO + + 4H90 


முடிவாக 


3Fe +++ 4H ++ NO , - = 3Fe ++++ NO t + 2H , 0 


நைட்ரிக் அமிலத்தின் முன்னிலையில் Mr ( NO3 )2 , 
ஆக்சைடால் HMnO / - ஆக ஆக்சிஜனேற்றம் அடைவதற்கான 
சமன்பாட்டை பெறுவோம். 


Mn ( NO : ) a + PbO2 + HNO , -- HMnO4 + Pb ( NO , ) 2 + H90 


Mn++ - 5e 
Pb + IV + 2e 


= Mn + VII 
= Pb ++ 


1 2 


2 
5 


2Mn ( NO3 ) , + 5PbO2 + HNO. - .- 2HMnO4 + 5Pb ( NOS ) + H.O 


2Mn ( NOS ) 2 + 5PbO2 + 6HNO : 


2HMnO4 + 5Pb ( NOg ) , + 2Hq0 


இடது பக்கம் 


12 + 10 + 18 = 40 ஆக்சிஜன் அணுக்கள் 

( அயனிகள் ) 


... 


வலது பக்கம் 8 + 30 + 2 = 40 ஆக்சிஜன் அணுக்கள் 

( அயனிகள் ) 
சமன்பாடு சமன் செய்யப்பட்டுள்ளது . 
இவ்வினையின் அயனிச் சமன்பாடு 

2Mn +++ 5PbO , + 4H + = 2MnO : - + 5Pb +++ 2H90 


தொகுதி III எதிர் அயனிகள் 


343 


இன்னும் பல ஆக்சிஜனேற்ற - ஒடுக்க வினைகளுக்கான சமன் 
பாடுகள் கீழே தரப்பட்டுள்ளன . 


( 1 ) K.CreOr + KI + HASO -- > KISO4 + Cr (SO . ) 

+1 + H.O 


- 


3 


21--2e I, 
2Cr + VI + 6e = 2Cr +++ 


1 


K9Qrgo , + 6KI + 7H2SO4 = 4KgsO4 + Cr , (SO , ) ; + 31 , + 7H , 0 


( 2) KMnO4 + H2S + HCI --> MnCle - KCI + S + H.O 


S-- - 2c 
Mn + VII + 5e 


S 

5 
Mn++ 2 


2KMnO , + 5HgS + 6HCI = 2MnCle + 2KCI + 5S + 8H , O 


( 3 ) COS-+ HNOy- + CO ( NO ) + S + NO + H , O 


- 


S-- - 2e 
N + V + 3e 


3.2 


S 3 
N + il | 2 * 


* 


-- 


3COS + 8HNO, = 3CO ( NOS ) + 35 + 2NO + + 4H.O 


( 4 ) Mn( NO ) 2 + NaBi0 : + HNO -- > HMnO4 + 

Bi ( NO3 ) + NaNO : + HO 
Mn ++ 5e 

Mn + VIL | 2 
-Bi + v + 2e 

= Bi +++ 5 


- 


| 


2Mn ( NO ) + 5NaBiO + 16HNO ; = 3HMnO , + 

5Bi ( NO : ) 2 + 5NaNO : + 7H , 0 
( 5 ) MnO ( OH ) , + NagCo , + KCIO : -- NasMnO4 + 

KCI + H90 + CO , 


2c 


3 


Mn + IV 
CI + V 


Mn + VI 
CI 


+ 6e 


3 CO ( NO3) , மூலக்கூறுகள் தோன்றுவதற்கு மேலும் HNO : மூலக் 
கூறுகள் தேவைப்படுவதால் HNO3- இன் குணத்தை 2 - லிருந்து 8 - க்கு 
உயர்த்த வேண்டும் . 


பண்பறி பகுப்பாய்வு 


344 


3MnO ( OH } 8 + 3Na , Cos + KCIO : = 3NagMnO4 + 

KCI + 3H90 + 3CO , t 


(6) ASaS3 + HNO : + H ? O = H , ASO , + H2SO4 + NO 


இச் சமன்பாட்டை தருவிக்கும்போது ASg Sg மூலக்கூறு 
மொத்தமாக 28 எலக்ட்ரான்களை இழக்கின்றன என்பதை மனதில் 
கொள்ளவேண்டும் . ஏனென்றால் 


2AS + II - 2 • 2e = AS + V 


3S - II 


- 3.8e = 3S + VI 


ஆகையால் 


28e 


AS2S3 

2AS + V + 3S + VI | 3 
N + V + 3e = N + II 

28 


3ASass + 28HNO: + 4H ? O = 6H , ASO4 + 9HgSO4 + 28NO t 


ஆக்சிஜனேற்ற - ஒடுக்க வினைகளுக்கான சமன்பாடுகளில் 
இந்த முறையில் குணகங்களை கண்டுபிடிப்பதில் சில வேளைகளில் 
கஷ்டங்கள் ஏற்படலாம் என்பது குறிப்பிடத்தக்கது . சான்றாக 
காரக் கரைசலில் குரோமியம் ( III ) , CrO ; -- அயனிகளாக 
H ; 07- ஆல் ஆக்சிஜனேற்றமடைவதை நோக்குவோம் . காரக் 
கரைசலில் குரோமியம் III , குரோமைட்டாக KGrO , போன்று 
உள்ளது . ஆகையால் பின்வருமாறு எழுதலாம் . 


KCros + H90 , + KOH --- > K CrOr + Hz0 


இவ்வினையில் Cr + ill ( Gr + VI- ஆக மாற்றப்படுகிறது ) எலட் 
ரான்களை இழக்கின்றன . இவ்வினையில் ஆக்சிஜனேற்றியாகவுள்ள 
H90 , இந்த எலக்ட்ரான்களை வாங்கிக்கொள்கின்றன. ஒரே ஒரு 
எலட்ரானை ஒரு அணுவில் கொண்டுள்ள ஹைட்ரஜனுடைய 
இணை திறன் + 1 - க்கு மேல் இருக்க முடியாது . H2O, - இல் ஆக்சிஜ 
னின் இணை திறனை -1 என்று எண்ணிக்கொள்ள வேண்டியுள்ளது . 
அதே சமயத்தில் ஹைட்ரஜன் பெராக்சைடின் அமைப்பு 
வாய்பாடு H - 0-0 - H . 


இவ்வாய்பாடு இங்கும் ஆக்சிஜன் ஈரிணை திறனுடையது தான் 
என்பதை காட்டுகிறது.ஆனால் சில இணைதிறன் அலகுகள் ஆக்சிஜன் 
அணுக்களை ஒன்று சேர்ப்பதற்கு பயன்படுகின்றன . கணக் 


தொகுதி II1 எதிர் அயனிகள் 


345 


கீட்டில் ஆக்சிஜன் ஹைட்ரஜனுடன் பிணைவதால் ஏற்படும் இணை 
திறனை மட்டும் கணக்கில் எடுத்துக்கொண்டோம் . அதனால்தான் 
ஆக்சிஜனுக்கு போலியான இணை திறன் கிடைத்தது . 0 :-- நேர் 
அயனிகளை பிரிகையின்போது கொடுக்கக்கூடிய H2O , ஒரு வீரிய 
மற்ற அமிலம் என்பதை கருத்தில் கொண்டால் இத்தகைய 
இக்கட்டுகளைத் தவிர்க்கலாம் . இவ்வினையில் இத்தகைய ஒவ்வொரு 
நேர் அயனியும் H2O மூலக்கூறுகள் , Cro ; -- நேர் அயனிகள் 
தோன்றுவதற்கு பயன்படும் இரண்டு 0-- அயனிகளை கொடுக் 
கிறது . இரண்டு ) -- அயனிகள் 4 எலக்ட்ரான்களை மிகையாக 
பெற்றுள்ளன . ஆகையால் எலக்ட்ரான்களின் மறுபங்கீட்டை 
பின்வருமாறு குறிப்பிடலாம் . 


- 


Cr + Ill 

Зе 

Cr + VI 
0 .-- + 2c = 20- 


2 
3 


இவ்வினைக்கான சமன்பாட்டை இதிலிருந்து 

கண்டு 
பிடிக்கலாம் . 


2 KCrO . + 3 H , 0, + 2 KOH = 2 K.CrO + 4H30 
அல்லது 

2Cro . +3 H , O , + 2 OH- = 2 CrO4-- + 4H90 


அம்மோனியம் பெர்சல்பேட் ( NH ; ) , S , 08 ஆக்சிஜனேற்ற 
மடைவதிலும் ஆக்சாலிக் அமிலம் H , C , 04 ஆக்சிஜன் ஒடுக்கமடை 
வதிலும் இத்தகைய இக்கட்டுகள் நேர்கின்றன. இதற்கான சமன் 
பாடுகளைப் பெறுவது பற்றி பின்னர் ஆராயப்படும் . ஆக்சிஜ 
னேற்ற - ஒடுக்க வினைகளுக்கான சமன்பாடுகளைப் பெறுவதற்கு 
எலக்ட்ரான் --- அயனி முறையை பயன்படுத்தினால் இத்தகைய 
இக்கட்டுகளையும் இடையூறுகளையும் தவிர்க்கலாம் . ஆக்சிஜனேற்ற 
ஒடுக்க வினைகளை கேல்வனிக் மின்கலத்தில் நிகழும்படி செய்தால் 
மின்னோட்டம் ஏற்படுகிறது என்று முன்பே பார்த்தோம் .. 
இதற்கு ஆக்சிஜனேற்றியும் ஆக்சிஜனேற்றியும் பிரித்து வைக்கப் 
பட்டிருத்தல் வேண்டும் . அதாவது வெவ்வேறு கலங்களில் இருக்க 
வேண்டும் . ஆனால் எலக்ட்ரான் இடப்பெயர்ச்சி அடையத்தக்க 
வாய்ப்பு இருக்கவேண்டும் . ஆக்சிஜன் ஒடுக்கி ஒரு கலத்தில் ஏற்ற 
மடைகிறது , மற்றொன்றில் ஆக்சிஜனேற்றி ( ஆக்சிஜன் ஒடுக்கி 
இழந்த எலக்ட்ரான்கள் உலோக மின் கடத்தி மூலம் வந்து 
ஆக்சிஜனேற்றியை அடைகின்றன ) ஒடுக்கமடைகிறது . 

இவ் 
விரண்டு கலங்களிலும் நிகழும் வினைகளுக்கு தனித்தனியாக 


346 


பண்பறி பகுப்பாய்வு 


சமன்பாடுகளை எழுதி , இழந்த , ஏற்ற எலக்ட்ரான்களின் எண்ணிக் 
கையை சமன் செய்து , இரண்டு சமன்பாடுகளையும் கூட்டினால் மின் 
கலம் இயங்கும்போது நிகழும் ஆக்சிஜனேற்ற - ஒடுக்க 

செயல் 
முறைக்கான மொத்த சமன்பாட்டைப் பெறலாம் . 


பின்வரும் எடுத்துகளை சிந்திக்கலாம் . 


1. முதலில் 1- அயனிகள் Fe +++ அயனிகளால் ஆக்சிஜ 
னேற்றமடைவதற்கான அயனிச் சமன்பாட்டை தருவிக்கலாம் . 
ஒரு கலத்தில் I- அயனிகள் 12-ஆக ஆக்சிஜனேற்றமடைவதற்கான 
சமன்பாடு : 


21 


2e - 1 , 


மற்றொரு கலத்தில் Fe +++ அயனிகள் எலக்ட்ரான்களை ஏற்று . 
Fc++ - ஆக ஆக்சிஜன் ஒடுக்கமடைகின் 

றன 


Fe +++ + c = Fe ++ 


இழந்த , ஏற்ற எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையை FLOLT 
படுத்த இரண்டாவது சமன்பாட்டை 2 - ஆல் பெருக்கி இரண்டு 
சமன்பாடுகளையும் கூட்டு : 


, 


21 


20 = 


Ig 


2 Fe +++ + 2e 2 Fe ++ 
21- + 2 Fe+++ = I , + 2 Fe++ 


இதுதான் - அயனி ஆக்சிஜனேற்றம் அடைவதற்கான அயனிச் 
சமன்பாடு . 


2. அமிலக் கரைசலில் 

MnO ," 

அயனிகளால் CaO .- 
அயனிகள் ஆக்சிஜனேற்ற மடைவதை ஆராயலாம் . இங்கு 
C , 04-- ஆக்சிஜன் ஒடுக்கி CO2- ஆக ஆக்சிஜனேற்ற மடைகிறது . 
இவ்வினையைச் சமன்பாடு ( 1 ) ஆல் குறிப்பிடலாம் 
C90 ; -- - 2e = 2 CO , 

( 1 ) 


ஆக்சிஜனேற்றி ( MnO : - அயனி ) எலக்ட்ரான்களை ஏற்றுக் 
கொண்டு Mn ++ - ஆக ஒடுக்கமடைகிறது . 


MnO-- + H + + e + Mn ++ + HAO 


347 


தொகுதி III எதிர் அயனிகள் 


இருப்பினும் இருபக்கங்களிலும் உள்ள H , 0 அணுக்களின் 
எண்ணிக்கை சமமாயில்லாததால் இச்சமன்பாடு சரியல்ல . இச் 
சமன்பாட்டை சமன் செய்ய MnO4- அயனியின் ஆக்சிஜன் , 
ஹைட்ரஜன் அயனிகளுடன் சேர்ந்து H2O மூலக்கூறுகளை கொடுக் 
கிறது என்பதை குறிப்பிடவேண்டும் . எட்டு H + அயனிகள் 
நான்கு 0 அணுக்களுடன் சேர்ந்து நான்கு H2O மூலக்கூறுகளை 
கொடுக்கின்றன . எனவே சமன்பாட்டை எழுதலாம் . 


MnOA- + 8 H + + e – Mn ++ + 4 H8O 


ட 


இப்போது அணுக்களின் 

எண்ணிக்கை சமமாகிவிட்டது . 
இருப்பினும் இரண்டு பக்கங்களிலுள்ள மின்னேற்றம் வேறுபட் 
டிருப்பதால் சமன்பாடு இன்னும் தவறாகத்தான் 

உள்ளது . 
பக்கத்திலுள்ள அயனிகளின் மொத்த மின்னேற்றம் 
- 1 + 8 - 1 = + 6 வலது பக்கம் மொத்த மின்னேற்றம் + 2 
மின்னேற்றத்தை சமன் செய்ய இடது பக்கம் ஒரு எலக்ட்ரானுக் 
குப்பதில் 5 எலக்ட்ரான்களை எடுத்துக்கொள்ள 

வேண்டும் . 
ஏனென்றால் --1 + 8 - 5 = + 2. ஆகையால் ஆக்சிஜனேற்றி 
( MnO , அயனிகள் ) Mn ++ எதிர் அயனிகளாக ஒடுக்கமடைவதை 
பின்வருமாறு குறிப்பிடலாம் ! 


MnO- + 8 H + + 5e = Mn ++ + 4 H90 


( 2 ) 


CAO -- அயனிகள் கொடுத்த எலக்ட்ரான்களையும் MnO 
அயனிகள் ஏற்ற எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையையும் சமன் 
செய்ய சமன்பாடு ( 1 ) -ஐ 5 - ஆலும் சமன்பாடு ( 2 ) -ஐ 2 ஆலும் 
பெருக்கி இரண்டு சமன்பாடுகளையும் கூட்டவேண்டும் : 


5 C2O4 


10 c = 

10 CO 


2 MnO , - + 16 H + + 10 c = 2 Mn ++ + 8 H , O 
50.04-- + 

+ 2 MnO- + 16 H + = 2 Mn ++ + 10 CO2 +8 H , O 


இதை சரிபார்க்க இரண்டு பக்கங்களிலுமுள்ள ஆக்சிஜன் 
அணுக்களின் எண்ணிக்கையையும் மின்னேற்றத்தையும் எண்ணிப் 
பார்க்கவேண்டும் . 

மின்னேற்றம் - 10 - 2 + 16 
ஆக்சிஜன் அணுக்கள் 20 + 8 = 20 + 8 


+ 4 


எனவே சமன்பாடு சரியாயுள்ளது . 


348 


பண்பறி பகுப்பாய்வு 


இம்முறையில் வினைகளின் சமன்பாடுகளை வருவிப்பதற்கு 
தனிமங்களின் இணை திறன்கள் தெரிந்திருக்கவேண்டிய அவசிய 
மில்லை என்பதை இந்த எடுத்துக்காட்டு காட்டுகிறது . ஏனென்றால் 
இது வெறும் எண் கணித செயல்முறையை அடிப்படையாகக் 
கொண்டுள்ளது . இதில் இழந்த ஏற்ற எலக்ட்ரான்களின் 
எண்ணிக்கையை கண்டுபிடிக்க பகுதிச் சமன்பாடுகள் 1 , 2 - இன் 
மொத்த மின்னேற்றத்தை எண்ணி பின்னர் சமன் செய்ய 
வேண்டும் . இணை திறன் மாற்ற 

முறையால் சமன்பாட்டை 
தருவித்தால் கார்பனுக்கு தவறான இணை திறன் ( +3 ) கிடைத் 
திருக்கும் , ஆனால் இங்கும் கார்பனுடைய இணைதிறன் நான்கு தான் . 


எலக்ட்ரான் -- அயனி முறையில் MnO4- அல்லது CrO4 
போன்ற கரைசலில் உண்மையிலேயே இருக்கக்கூடிய அயனிகளை 
ஆராய்கிறோம் . Mn + VII அல்லது Cr + VI போன்ற புனைவான 
அயனிகளை அல்ல . எனவே இது எலக்ட்ரான் - அயனி முறையிலுள்ள 
மற்றொரு நன்மை . 


1 


3. Cr+++ பெர்சல்பேட் அயனியால் , S , 0s-- Crgo - ஆக 
ஆக்சிஜனேற்றமடைவதற்கான சமன்பாட்டை தருவிக்கலாம் . 
ஆக்சிஜன் ஒடுக்கிற்கு எழுதலாம் : 


2 Cr +++ + CrgO ; -- 


குறைகின்ற ஆக்சிஜன் அணுக்கள் ஆக்சிஜனேற்றியிலிருந்து 
வரவேண்டும் என்று தோன்றக்கூடும் . அதாவது S20s-- அயனிகளி 
லிருந்து இம்முறையில் இவ்வினை ஒரு மின் கலத்தில் நிகழ்கிறது 
என்ற கருத்து அடிப்படையாக உள்ளது என்பதை நினைவு கூற 
வேண்டும் . இங்கு Cr +++ , S.Os-- அயனிகளெல்லாம் வெவ்வேறு 
கலங்களில் உள்ளன . 

எனவே நீரிலிருந்து தான் ஆக்சிஜன் 
வந்திருக்கவேண்டும் . ஆகையால் ஆக்சிஜன் ஒடுக்கிக்கான பகுதிச் 
சமன்பாடு * 


2 Cr +++ + 7 H.O - 6e = Cr20 -- + 14 H + 


S90s-- ஆக்சிஜனேற்றிக்கும் நாம் எழுதலாம் 

S , Os -- + 2 e = 2 SO -- 


* 


+6 


- 


இச்சமன்பாட்டில் மின்னேற்றம் சமமாயுள்ளது . 

( -6 ) -2 + 14 
ஒரு எலக்ட்ரானை இழப்பது ஒரு அலகு மில்னேற்றம் அதிகரிப்பதற்கு 
சமமாகும் . 


தொகுதி 111 எதிர் அயனிகள் 


349 


எனவே , 


2 Cr +++ + 7 H2O -6 = GrgO -- + 14 H + 
3 Spog-- + 6e = 6 SO , -- 
Cr +++ + 3 Seos -- + 7 H , O = Crgo , -- + 6 So ; -- + 14H + 


மின்னேற்றம் சமமாயுள்ளதால் ! + 6-6 = -2-12 + 14 
சமன்பாடு சரியானது . 


4. காரக் கரைசலில் 

Cro.1 அயனிகள் 

H , O : - ஆல் 
CrO , --- ஆக ஆக்சிஜனேற்றமடையும் வினைக்கு சமன்பாட்டை 
தருவிக்கலாம் . ஆக்சிஜன் ஒடுக்கிற்கு CrO , - அயனிகள் . 

CrO , - + CO;-- 
மேலே விளக்கப்பட்ட காரணத்தால் தேவைப்படும் இரண்டு 
ஆக்சிஜன் அணுக்கள் இரண்டு நீர் மூலக்கூறுகளிலிருந்து எடுத்துக் 
கொள்ளப்பட்டுள்ளன . 


CrO , - + 21-120 – CrO4-- + 4 H + 


அயனிகளின் மொத்த மின்னேற்றம் இடது பக்கத்தில் - | 
வலது பக்கத்தில் +2 . CO2 அயனி ஆக்சிஜன் ஒடுக்கியாயிருப் 
பதால் இவ்வினையின்போது எலக்ட்ரான்களை இழக்கிறது . ஒரு . 
எலக்ட்ரானை இழப்பது ஒரு அலகு நேர் மின்னேற்றம் அதிகரிப் 
பதற்குச் சமானமாகும் . இரண்டு பக்கங்களிலுமுள்ள எலக்ட்ரான் 
களின் எண்ணிக்கையை சமன் செய்ய சமன்பாட்டின் இடது பக்க 
முள்ள மின்னேற்றத்தை + 3 அவகு உயர்த்தவேண்டும் . அதாவது 
மூன்று எலக்ட்ரான்களை நீக்கவேண்டும் . அப்போது 

CrO , - + 2 H20 -3e = CrO .-- + 4 H + 
ஆக்சிஜனேற்றிக்கும் , H2O , நாம் எழுதலாம் . 


H , 0 , + 2 e = 2 OH 
ஆகையால் 


2 Cro : - + 4 H.0 - 6c = 2 CrO ; -- + 8 H + 

3 H , 0 , + 6e = 6 OH 


8 H + + 8OH- = 8 H90 


2 Cro , - + 3 HgO . + 2 OH- = 2 Cro ; -- + 4H30 


350 


பண்பறி பகுப்பாய்வு 


நாம் மூன்றாவது சமன்பாடு ஒன்று எழுதவேண்டியுள்ளது . 
ஏனென்றால் தோன்றுகின்ற H + அயனிகள் காரக்கரைசலில் 
தனித்திருக்க முடியாமல் காரத்தினுடைய OH- அயனிகளுடன் 
சேருகின்றன . 


Gro , 

அயனிகள் CrO -- அயனிகளாக மாறுவதற்கு 
வேண்டிய ஆக்சிஜன் OH- அயனிகளிலிருந்து பெறப்பட்டது 
என்று கருதிக்கொண்டு எழுதினாலும் இதே சமன்பாட்டை 
பெறலாம் . இருப்பினும் இங்கு சரியான சமன்பாடு 


Cro , - + 4 OH- - 3e = CrO4 -- + 2 H , O 


இது சரியல்ல . 


CrO - + 2 OH- - 2e = CrO -- + 2 H + 


ஏனென்றால் OH- அயனிகள் வினைப்படுவதால் H + அயனிகளை 
பெறமுடியாது . 


5. மேற்கண்ட எடுத்துக்காட்டில் H , Og- தான் ஆக்சிஜனேற்றி . 
இருப்பினும் வலிமைமிக்க ஆக்சிஜனேற்றி களுடன் ( KMnO4 
K , Cr , 07 , Mn O ( OH ) போன்ற ) H, 0 , ஆக்சிஜன் ஒடுக்கியாக 
செயல்படுகிறது . அது தனி O , - ஆக ஆக்சிஜனேற்றமடைகிறது . 


H , 0, - 2 e = 0 , + + 2 H + 


சான்றாக MnO4- அயனி அமிலக் கரைசலில் H , 0 , - ஆல் 
ஆக்சிஜன் ஒடுக்கமடைவதற்கான சமன்பாட்டை தருவிக்கலாம் . 


5 H , Oa 


10 c = 50 , + 10 H + 


2 MnO : - + 16 H + + 10 e = 2 Mn ++ + 50 , t + 8 H » 0 
2 MnO4- + 5 H2O , + 6 H + = 2 Mn +++ 50 , t + 8 Hz0 


6. அமிலக் கரைசலில் MnO , - அயனிகளால் ஹைட்ரஜன் 
சல்பைடு ஆக்சிஜனேற்றமடைகிறது . 


5 HRS - 10e = 5S + 10H + 


2 MnO : - + 16 H + + 106 = 2 Mn ++ + 4 H , O 
5 H2S + 2 MnO- + 6 H + = 2 Mn ++ + + 5S + 4 HqO 


தொகுதி III எதிர் அயனிகள் 

351 
7. அமிலக் கரைசலில் I- அயனிகள் Grao --- ஆல் ஆக்சிஜ 
(னேற்றமடைகிறது . 


6e 


61 

31 , 
Cr , O , -- -1 14 H + + 6 e = 2 Cr +++ + 7 H , O 
61- + Crzor -- + 14H + = 312 + 2Cr ++++ 7H90 


8. HNO ; - இல் Fes கரைவது , 


Fes - 3e = Fe +++ S 


NO : + 4H ++ 3e = NO + 2H.O 
Fes + N ( + 4H + = Fe ++++ IS = NO 1 = 2HAO 


9. Mn++ அயனிகள் NaBi0 : - ஆல் MnO4-- ஆக ஆக்சிஜ 
னேற்றமடைகிறது . 


2 Mn+++ 8H , O - 10e = 2MnO4- + 16H + 

5 NaBi0 , + 3OH++ 10e = 6Na++ 5Bi++++ 15H90 
2Mn+++ 5NaBIO - 14 H + = 2MnO4 + 5Na++ 5 Bi ++++ 7H , O 


10. Mn + : அயனிகள் S90s-- அயனிகளால் MnO : -- ஆக 
ஆக்சிஜனேற்றமடைகிறது . 
2Mn+++ 8H80--10e = 2MnO - + 16H + 

5S , Os -- + 10 = 10304- 
2Mn +++ 5S , Os -- + 8H , O = 2MnO4- + 10SO4-- + 16H + 


வினாக்களும் கணக்குகளும் 


1. இரட்டை உப்புகளுக்கும் அணைவு உப்புகளுக்கும் இடையில் உள்ள 
வேறுபாடுகள் யாவை ? 


2. Fe +++ அயனிக்கான ஒரு தனிச்சிறப்புச் சோதனை அம்மோனியம் 
தயோசயனேட்டுடன் NH4CNS வினைப்படுத்துதல் . இதனால் ஃபெரிதயோ 
சயனேட் * Fe ( CNS) 3 உண்டாகிறது . கரைசல் இரத்தச் சிவப்பாகிறது . 
( NH4) Fe (SO4)2- டன் இந்நிறம் உண்டாகிறது . ஆனால் K3{Fe( CN) 6]- டன் 
உண்டாவதில்லை . இதை விளக்கு . 


* மேலும் பல இரும்பு தயோசயனேட் அணைவுகள் . 


352 


பண்பறி . பகுப்பாய்வு 


3. K3[ Fe ( CN ) 6 ) . Fell உப்புகளுடன் வினைப்படுவதை பின்வரும் 
சமன்பாட்டால் குறிப்பிடலாம் . 

2K3[ Fe ( CN ) 6 ] + 3FeSO4 = Fe3 [ Fe( CN ) 6 ]2 + 3K2SO4 


இவ்வினைக்கான அயனிச் சமன்பாட்டை எழுது . 


4. பின்வரும் சேர்மங்களில் ( அ) அணைவு அயனியின் மின்னேற்றம் 
( ஆ) மைய அயனியின் ஈதல் எண்ணும் , மின்னேற்றமும் யாவை என்று கூறு : 


Ka [PtCl6] ; H [ AuC14 ] ; [ CO ( NH3 ) 6 ] SO4 ; Na3 [Co ( NO2 } 6] 


3. பின்வரும் சேர்ம வரிசையில் ( அ ) அணைவுகளின் மின்னேற்றம் 
( ஆ ) அஅணைவின் வெளிக் கோள இயைபு ஆகியவை எப்படி மாறுபடுகின்றன 
என்று குறிப்பிடு . 
[ CO ( NH3) 4 ] Cl3 ; [ CO( NH3)3NOB3Cl ; { CO ( NH3 ) 3 ( NO3 ) 4 ] ; 

[ CONOp ]6 ]K3 
இச் சேர்ம வரிசையில் ஒத்த செறிவுள்ள இச் சேர்மங்களின் கரைசல் 
களுடைய கடத்துத்திறன்கள் எப்படி மாறுபடுகின்றன ? 


6. ஒத்த முற்றுறா வாய்பாடுடைய PtCle Bra • 4NH3 இரண்டு சேர் 
மங்கள் AgNO3 கரைசலுடன் வினைப்படுவதில் வேறுபடுகின்றன . 
AgNO3- டன் ஒன்று AgCI வீழ்படிவையும் மற்றொன்று AgBr- ஐயும் 
கொடுக்கின்றன . வேறுபாடுகளை விளக்கு . ஒவ்வொரு சேர்மத்திற்கும் ஈதல் 
வாய்பாட்டை எழுது . 

-7 . ஒத்த முற்றுறா வாய்பாடுடைய CO BISO4 • 5H) இரண்டு சேர்மங் 
களை எந்த வினைபொருள்களால் வேறுபடுத்திக் காணலாம் என்று கூறு . 

8. வீழ்படிவடைதல் வினைகளின் போக்கு அளவுகளின் பிரிகையால் 
எப்படி மாற்றமடைகிறது என்று விளக்கு , 


9. Ag + அயனிகளை வீழ்படிவடையச் செய்யும் வினைபொருள்கள் 
வெள்ளியின் பல்வேறு அணைவுச் சேர்மங்களுடன் வீழ்படிவு கொடுப்பதை 
நிர்ணயிக்கும் குணகங்களைக் கூறு . 

10. பின்வரும் அணைவு உப்புகளின் 0 • 1M கரைசல்களிலுள்ள Ag: 
அயனிகளின் செறிவுகளை கணக்கிடு ; [ Ag ( NH3]2 ] NO3 ; Na [ AgS903 ] , 
K [ Ag ( CN ) 2 ] . 

விடை : 5 •5X103M ; 1X10 7M ; 2 • 9X108M 

11. முந்திய கணக்கின் விடைகளைப் பயன்படுத்தி 0 • 2M Na [ AgSgoal 
கரைசலுக்கு சம கன அளவு ( அ ) 0 2M KBrO3 ( ஆ ) 0 • 2M KI கரைசல்களை 
சேர்த்தால் Ag BrO3 (SP = 5 8x1075 ) AgI ஆகியவை வீழ்படிவடையுமா 
என்று கண்டுபிடி . 

12 , AgNO3- டன் மிகையான KCN- ஐ சேர்த்தால் K [ Ag ( CN Jad 
அணைவு உப்பு கிடைக்கிறது . சம கன அளவில் 0-2M K [ Ag ( CN )2] , KI 


தொகுதி III எதிர் அயனிகள் 


353 


கரைசல்களைக் கலக்கும்போது Ag | உண்டாவதைத் தடுக்கத் தேவைப்படும் 
மிகையான KCN செறிவைக் கண்டுபிடி . 

விடை 2.6X10 4M அல்லது அதிகம் . 


கரைசலை 


13. கேட்மியம் அம்மைன் அணைவுக் 

{ C3 ( NH3} 4 ] SO4 - 
KCN- டன் சேர்த்தால் கேட்மியம் சயனைடு அணைவு கிடைடக்கிறது . இவ் 
வினைக்கான மூலக்கூறு . அயனிச் சமன்பாடுகளை எழுது . க திகழ்வதற் 
கான காரணத்தையும் விளக்கு . 


14. Cd ++ அயனி காரங்களுடன் Cd ( OHp- ஐ வெண்ணிற வீழ்படிவா 
கவும் , HIS- டன் Cds- ஐ மஞ்சள் நிற வீழ்படிவாகவும் கொடுக்கின்றன 
இந்த வினைப்பொருள்களுடன் வினைப்படுத்தும் அன்பு கேட்மியம் உப்புக் 
கரைசலுக்கு மிகையான KCN- ஐ சேர்த்தால் HS- டன் மட்டும் வீழ்படிவு 
உண்டாகிறது . காரங்களுடன் உண்டாவதில்லை . இதை விளக்கு . 


15 Ag + அயனிகளின் 

செறிவு குறைவாயிருந்தபோதிலும் , 
K [ Ag( CN ) 2 ] கரைசலுடன் HRS அதிகமான அளவு Aggs வீழ்படிவை ஏன் 
கொடுக்க வேண்டும் என்று விளக்கு . 


16. மற்ற அயனிகளை கண்டறிவதில் Fe +++ அயனிகள் குறுக்கிடும் 
போது அவற்றை எப்படி மறைப்பது என்று விளக்கு . குறுக்கிடும் அயனி 
களை பகுப்பாய்வில் எப்படி மறைப்பது என்பதற்கான மற்ற எடுத்துக் 
காட்டுகளைக் கொடு . 


17. எஃகில் உள்ள நிக்கலை பருமனறி பகுப்பு முறையால் நிர்ணயிக்க 
எடையிடப்பட்ட எ ஃ கை HCI- இல் கரைத்து Fe ++ - ஐ நைட்ரிக் அமிலத் 
தால் Fe+++ - ஆக ஆக்சிஜன் ஏற்றம் செய்து , டார்ட்டாரிக் ( அல்லது சிட்ரிக் ) 
அமிலம் கரைசலுக்கு சேர்க்கப்பட்டது . இக்கரைசலுடன் அம்மோனி 
யாவை சேர்த்து , காரத்தன்மை அடையச் செய்து Ni ++ டைமெத்தில் 
கிளையாக்சைமால் வீழ்படிவடையச் செய்யப்பட்டது , இவ்வீழ் 
படிவு வடிகட்டப்பட்டு , கழுவப்பட்டு 120 ° வெப்ப நிலையில் உலர்த்தப் 
பட்டது ( சுடப்பட்டது ) . வீழ்படிவின் எடை , வாய்பாடு ஆகியவற்றி 
லிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ள எஃகில் இருக்கும் நிக்கலின் எடை 
கண்டுபிடிக்கப்பட்டது . நிக்கலை வீழ்படிவடையச் செய்வதில் டார்ட்டாரிக் 
( அல்லது சிட்ரிக் ) அமிலத்தை சேர்ப்பதன் நோக்கம் என்ன 

என்று 
விளக்கு . 

18. உள் அணைவு உப்புகள் என்றால் என்ன ? காப்பர் அமினோ அசிட் 
டேட் , நிக்கல் டைமெத்தில் கிளையாக்சைம் ஆகியவற்றின் அமைப்பு வாய் 
பாடுகளை எழுது . 


19. பகுப்பாய்வில் ஏன் உள் அணைவு உப்புகள் தயாரிப்பது மிகுந்த 
முக்கியத்துவம் பெற்றுள்ளது என்று விளக்கு . 


20. பகுப்பாய்வில் பல்வேறு அயனிகளக்கு கரிம வினைப்பொருள்களை 
தேர்ந்தெடுக்கும் ஆராய்ச்சியின் உள்ளார்ந்த இயல்பை விவரி , 

23 


. 


354 


பண்பறி பகுப்பாய்வு 


21 , பின் வரும் வினைகளுக்கு அயனிச் சமன்பாடுகளை எழுது . எந்த 
அயனிகள் அல்லது அணுக்கள் ஆக்சிஜனேற்றமும் ஒடுக்கமும் அடை 
கின்றன என்று குறிப்பிடு . 

CusO4 + Fe = Fes04 + + Cu 


H 


AggSO4 + 2Fes04 = | 2Ag + Fea ( SO4 5 


2KI + Brg = 2KBr + 12 
Sncla + 2HgCle = | HgaCla + SnCl4 


இவ்வினைகளில் ஆக்சிஜனேற்றமும் ஒடுக்க மும் அடைந்த அணுக்களின் 
இணைதிறன் மாற்றங்கள் யாவை ? 

22. பின்வரும் , ஆக்சிஜனேற்ற - ஒடுக்க வினைகளினுடைய குணகங்களைக் 
கண்டு பிடி . எப்பொருள்கள் ஆக்சிஜனேற்றிகள் அல்லது ஒடுக்கிகள் என்று 
குறிப்பிடு : 


FeSO4 -FKMnO4 + H2SO4- > Fe2 ( SO4 ) 3 + K2SO4 + MnSO4 + HO 
KMnO4 + KNO2 + H2SO4 -- > KNO3 + K2SO4 + MnSO4 + H90 

H2O2 + KI + HCI — 12 + KCI + H2O 


MnO ( OH ) 3 + H900 + Hgs04- + MpSO4 + Ha0 + 09 + 


KCIO3 + FeCle + HCI -- > KC1 + FeCl3 + H ? 0 
NagSo3 + NagCrg07 + H2SO4- + Na2SO4 + Cr2 (SO4 ] 3 + Hq0 

NagSO3+ In + H20- > Nags04 + HI 
Cus + HNO3 ) Cu ( NO3 ) 2 + NO 1 + HAO + | S 


AszS5 + HNO3- > HgAsO4 + HgSO4 + NO + + Hq0 
KgCrgOr + H2SO4 + HS-- KgSO4 + Cra (SO4 )3+ + S + H90 


KMnO4 + HaSO4 + HS- > KgSO4 + MnSO4 + | S + HAO 


KMnO4 + KCrO2 + HgO- -- K3CrO4 + I MnO ( OH ) 2 


23. பின்வரும் வினைகளின் அயனிச் சமன்பாடுகளை அயனி - எலக்ட்ரான் 
முறையைக் கொண்டு எழுது : 


Fe+++ NO : + H + - > Fe++++ No 1 + H2O 
Mn+++ Pb09 + H + MnO4 + Pb +++ H90 
CIO3 + S03 + H + > CI + SOT + H20 


I + NO2 + H + - +9 + NO t + H90 
Cr++++SO8 + H®O- > Crgo + SO4 + H + 


தொகுதி III எதிர் அயனிகளின் வினைகளும் 

பகுப்பாய்வு செய்முறையும் 


51. தொகுதி III எதிர் அயனிகளின் பொதுவான 

தனிப்பட்ட இயல்புகள் 


அலுமினியம் , குரோமியம் , அயர்ன் ( இரும்பு ) , மாங்கனீஸ் , 
சிங்க் கோபால்ட் , நிக்கல் மற்றும் சில உலோகங்களின் எதிர் 
அயனிகள் தொகுதி III- ஐ சேர்ந்தவை . இத்தொகுதியின் எதிர் 
அயனிகள் தொகுதி I , II ஆகியவற்றிலிருந்து வேறுபட்டுள்ளன . 
இவைகள் கொடுக்கும் சல்பைடுகள் நீரில் கிட்டத்தட்ட கரைவ 
தில்லை . ஆனால் நீர்த்த அமிலங்களில் கரைகின்றன . அல்லது 
நீரால் சிதைக்கப்பட்டு , அமிலங்களில் கரையக்கூடிய ஹைட்ராக் 
சைடுகளைக் கொடுக்கின்றன . 


தொகுதி III சல்பைடுகள் அமிலங்களில் கரைபவை . எனவே 
அமிலக் கரைசலில் இவைகளை வீழ்படிவடையச் செய்ய இயலாது . 
நடு நிலைக் கரைசலில் தொகுதி III சல்பைடுகள் வீழ்படிவடைவ 
தில்லை . அல்லது வீழ்படிவடைதல் அரைகுறையாக நடைபெறு 
சிறது ( Zn ++ எடுத்துக்காட்டு ) . 


HAS மிகவும் வீரியமற்ற அமிலமாயிருப்பதால் கரைசலில் 
S-- அயனிகளின் செறிவு குறைவாயுள்ளது . எனவே பெரும் 
பாலான தொகுதி ill சல்பைடுகளின் கரைதிறன் பெருக்கங்களை 
எட்டமுடிவதில்லை . இருப்பினும் HAS- க்குப் பதில் மிக அதிக 
மாகப் பிரிகை அடையும் அதன் உப்புகளில் ஒன்றை பயன்படுத் 
தினால் தொகுதி III எதிர் அயனிகள் முழுமையாக வீழ்படிவடை 
கின்றன ; சான்றாக 


Mnso : + ( NH , ) , S = | Mns + ( NH , ) SO , 


ஆகையால் தொகுதி III எதிர் அயனிகளை வீழ்படிவடையச் 
செய்ய FH- ஐ > 7.2 - ஆக வைத்துக்கொண்டு ( சான்றாக 
அம்மோனியம் தாங்கல் கலவையின் முன்னிலையில் pH = 8.9 உள்ள 
போது ) HS- டன் வினைப்படுத்தவேண்டும் . அல்லது தொகுதி III 


அயனிகள் 
356 

பண்பறி பகுப்பாய்வு 
வினைப்பொருளான அம்மோனியம் சல்பைடை ( NH4 )2S சேர்க்க 
வேண்டும் . 

தகுந்த சூழ்நிலையில் ( பகுதி 52. பார் ) பெரும்பான்மையான 
தொகுதி III எதிர் அயனிகள் தொகுதி வினைப்பொருளால் 
சல்பைடுகளாக - Feas3 , Fes , MnS , NiS , COS வீழ்படிவடை 
கின்றன. இங்கு Al +++ , Cr +++ விதிவிலக்குகள் ; இவற்றின் 
ஹைட்ராக்சைடுகள் Al ( OHS ) , Gr ( OH ) : சல்பைடுகளைவிட 
குறைவாக கரைபவை . எனவே ஹைட்ராக்சைடுகள் ( NH ) 2-ஆல் 
வீழ்படிவடைகின்றன . Al +++ , Cr +++ தவிர இந்நூலில் ஆராயப் 
படாத தொகுதி III- இன் மற்ற எதிர் அயனிகளும் 
ஹைட்ராக்சைடுகளாக ( Be ++ , Sc +++ , La ++ , Zn ++++ மேலும் 
மற்றவைகள் ) வீழ்படிவடைகின்றன 

சல்பைடுகளாக வீழ்படிவடையும் பகுப்பாய்வு தொகுதி 
III- இன் எதிர் அயனிகள் மெண்டலீப் தனிம வரிசை அட்ட 
வணையின் நான்காவது நீள் வரிசையில் நடுவில் உள்ளன . அதாவது 
இவ்வரிசையில் மூன்றாவது எலக்ட்ரான் சுற்றுப்பாதை 8 - லிருந்து 
18 வரை எலக்ட்ரான்கள் நிரப்பப்படுகின்றன . 

ஆகையால் 
எதிர் 

வழக்கமாக முழுமையடையாத 
வெளி எலக்ட்ர சுற்றுப்பாதைகளைப் பெற்றுள்ளன 
( அட்டவணை 3 

இங்கு விதிவிலக்கு 18 எலக்ட்ரான்களை 
ஷெல்லில் 1 ள்ள Zn ++ அயனி , ஆனால் பண்புகளில் 
( ஹைட்ரஜன் ச . படால் வீழ்படிவடைவதில் ) தொகுதி III , 
IV எதிர் அயனிகளுக்கு இடைப்பட்டதாக உள்ளது . 


பல 


தொகுதி III எதிர் அயனிகளில் தொகுதி வினைப்பொருளால் 
ஹைட்ராக்சைடுகளாக வீழ்படிவடைபவைகளில் Cr +++ , Be ++ 
தவிர மற்றவைகள் தனிமவரிசை அட்டவணையில் தொகுதிகள் 
III - V ஆகியவற்றில் குறுகிய வரிசைகளில் அல்லது நீள்வரிசையின் 
முதல் பாதியில் உள்ளன . முதல் இரண்டு தொகுதிகளின் எதிர் 
அயனிகளைப்போல் 

இவைகள் 

8 எலக்ட்ரான்கள் கொண்ட 
முழுமையடைந்த சுற்றுப்பாதைகளை உடைத்தாயிருக்கின்றன 
( Cr +++ தவிர ) . 


பகுப்பாய்வில் முக்கியமான பல தனித்தன்மைகளால் இத் 
தொகுதி 1 , 11 பகுப்பாய்வு தொகுதிகளிலிருந்து பிரித்தறியப் 
படுவது தொகுதி III எதிர் அயனிகளின் தனிமங்கள் , தனிம 


பகுப்பாய்வில் முக்கியமான இக் கருத்துகளெல்லாம் விளக்கமாக 
கொள்கை ரீதியாக பகுதிகள் 39 , 40 ஆகியவற்றில் விவரிக்கப்பட்டுள்ளன 


தொகுதி III எதிர் அயனிகள் 


357 


வரிசை அட்டவணையில் பெற்றுள்ள இடத்துடன் , தொடர்பு 
கொண்டுள்ளன . 


1. அயனி இணை திறன்கள் : முன்பு ஆராய்ந்த பகுப்பாய்வு 
தொகுதிகளின் எதிர் அயனிகளின் தனிமங்கள் தனிம வரிசை 
அட்டவணையின் தொகுதிகள் I , II ஆகியவற்றைச் சேர்ந்தவை . 
அத்தகைய தனிமம் ஒவ்வொன்றும் உப்பைக் கொடுக்கும் 
ஆக்சைடு ஒன்றே ஒன்றைத்தான் தருகிறது . ஆகையால் 
கரைசலில் ஒரே இணை திறனைக்கொண்ட அயனிகள் இருக்கும் . 
இதற்குமாறாக பகுப்பாய்வு III எதிர் அயனிகளின் தனிமங்கள் 
தனிம வரிசை அட்டவணையில் * பல்வேறு தொகுதிகளைச் ( II , III , 
VI , VII , VIII ) சேர்ந்தவை . மிகத் தாழ்ந்த தொகுதிகளின் 
( II , III ) தனிமங்களுடைய அயனிகள் தான் Zn ++ , A +++ 
நிலையான இணைதிறன்களைப் பெற்றுள்ளன . தனிம வரிசை அட்ட 
வணையில் மேல் தொகுதிகளைச் சார்ந்த தனிமங்கள் குரோமியம் 
( தொகுதி V ! ) , மங்கனீஸ் ( தொகுதி VII ) இரும்பு , கோபால்ட் , 
நிக்கல் ( தொகுதி VIII ) பல்வேறு ஆக்சிஜனேற்ற நிலைகளிலிருப் 
பதால் கரைசலிலுள்ள இவைகளின் அயனிகள் வேறுபட்ட இணை 
திறன்களைக் கொண்டிருக்கும் . சான்றாக இந்த எல்லா தனிமங் 
களும் ( நிக்கல் , கோபால்ட் தவிர ) ** ஈரிணைதிறன் அயனிகளையும் 
( குறைந்த ஆக்சைடின் உப்பு ) மூவிணை திறன் அயனிகளையும் 
(உயர்ந்த ஆக்சைடின் உப்புகள் ) கொடுக்கின்றன. வேறுபட்ட 
இணை திறனுள்ள அயனிகள் அவைகளின் வினைகளிலும் மாறுபடு 
கின்றன. இருப்பினும் எல்லா அயனிகளும் நிலைத்தன்மை உள்ள 
வையல்ல . Mn +++ , Cr ++ அயனிகள் மிகக் குறைவான நிலைத் 
தன்மை கொண்டவை . பகுப்பாய்வின் சூழ்நிலையில் எளிதில் Mn ++ , 
Cr +++ அயனிகளாக மாறிவிடுகின்றன . எனவே அவைகளை 
இங்கு ஆராயப்போவதில்லை . மாறாக இரும்பின் எதிர் அயனிகள் 
இரண்டும் Fe ++ , Fe +++ நிலைத்தன்மை பெற்றுள்ளன . ஆகையால் 
பின்வரும் எதிர் அயனிகளை ஆராயலாம் ; Al +++ , Cr +++ , Fe +++ , 
Fe ++ , Mn ++ , Zn ++ , CO ++ , Ni ++ . 


* இந்நூலில் ஆராயப்படாத தொகுதி III எதிர் அயனிகளையும் கணக் 
கிலெடுத்துக் கொண்டால் இப்பகுப்பாய்வு தொகுதியைச் சார்ந்த தனி 
மக்கள் தனிம வரிசை அட்டவணையின் முதல் , பூஜ்ய தொகுதிகளைத் தவிர 
மற்ற தொகுதிகளினுள் அடங்கும் . 

* * கோபால்ட் ( III ) கரைசலில் அணைவு அயனியாகத்தான் இருக்க 
முடியும் . நிக்கல் III ஆக்சைடையும் Ni203 அதையொத்த ஹைட்ராக் 
சைடையும் தான் கொடுக்கிறது ( Ni ( OH3 ) } . 


358 


பண்பறி பகுப்பாய்வு 


2. ஆக்சைடுகள் , ஹைட்ராக்சைடுகளின் வேதிப் பண்புகள் : 
பகுப்பாய்வு தொகுதிகள் I , II கார , காரமண் உலோகங்களை 
கொண்டுள்ளன . இத் தனிமங்கள் முனைப்பான உலோகப் 
பண்புகளைப் பெற்றவை . உதாரணமாக இவைகளின் ஹைட்ராக் 
சைடுகள் ( மக்னீசியம் ஹைட்ராக்சைடு தவிர ) மிகவும் வீரிய 
மிக்க காரங்கள் ; மிக எளிதில் கரைபவை . 


இருப்பினும் தனிமவரிசை அட்டவணையின் வலது பக்கம் 
நோக்கிச் சென்றால் தனிமங்களின் உலோகப் பண்புகள் குறைந்து 
கொண்டே செல்கிறது . அலோகப் பண்புகள் உயர்கின்ன்றன . 
உயர்ந்தபட்ச அளவை நீள் வரிசைகளில் இரண்டாவது பாதியில் 
VII தொகுதியில் அடைகின்றன. எனவே பகுப்பாய்வு தொகுதி 
III தனிமங்களின் ஹைட்ராக்சைடுகள் வீரியமற்ற 

காரங் 
களாக நீரில் சுமாராகக் கரையக்கூடியவைகளாக அல்லது ஈரியல்பு 
உள்ளவைகளாக அல்லது மாதிரி அமிலங்களாகக்கூட இருக்கலாம் . 
பொது விதிக்கு ஏற்ப அமிலப் பண்பு தனிம வரிசை அட்ட 
வணையின் VI , VII தொகுதிகளின் தனிமங்களுடைய உயர்ந்த 
ஆக்சிஜனேற்ற நிலையில் முனைப்பாக உள்ளது . சான்றாக VII 
தொகுதித் தனிமமான குரோமியம் CrO , Cr ? 03 , Cros 
ஆக்சைடுகளைக் கொடுக்கிறது . இவைகளில் முதலிலுள்ள CrO 
கார ஆக்சைடு . இதையொத்த ஹைட்ராக்சைடு Cr ( OH ) 2 
அமிலங்களுடன் மட்டும் உப்புகளைக் கொடுக்கும் வீரியமற்ற 
காரம் . குரோமிக் ஆக்சைடு Cr20 , ஈரியல்புடையது . ஏனென்றால் 
இது காரங்கள் அமிலங்கள் இரண்டுடனும் உப்புகளைக் கொடுக் 
கிறது . சான்றாக Graly , KCrO , ஆகியவற்றை தருகிறது . - CrOs 
அமிலத் தன்மை உடையது ( குரோமிக் அன்ஹைட்ரைடு ) . இதை 
யொத்த அமிலங்கள் குரோமிக் அமிலம் H , CrO4 , டைகுரோமிக் 
அமிலம் HzCr Or . எனவே மூவிணை திறன் குரோமியம் 
கரைசலில் Cr +++ எதிர் அயனிகளாக அல்லது KCrO , CrO - 
நேர் அயனிகளாக இருக்கும் . Cr +++ அமிலங்களிலும் CrO . 
காரங்களிலும் மேம்பட்டிருக்கும் ( பகுதி 45 பார் ) குரோமியம் 
VI கரைசலில் CrO , -- நேர் அயனிகளாக ( காரக் கரைசலில் ) 
அல்லது Cra07-- நேர் அயனிகளாக ( அமிலக் கரைசலில் ) 
இருக்கிறது . 


இதேபோல் மாங்கனீசு பல ஆக்சைடுகளை MnO , Mng03 , 
MnO ,, MnO ,, Mn90 , கொடுக்கிறது . இவைகளில் முதலிரண்டும் 
காரத்தன்மை உடையவை . கடைசி மூன்றும் அமிலத்தன்மை 
உடையவை . அமில ஆக்சைடுகளின் அமிலங்கள் MnO ( OH ) , 
அல்லது H.MnO , ( மாங்கனஸ் ), H , MnO- ( மாங்கனிங் ) , HMnO , 


359 


தொகுதி III எதிர் அயனிகள் 


( பெர்மாங்கனிக் ) , மாங்கனீஸ் கொடுக்கும் அயனிகளில் .Mn ++ 
எதிர் அயனி MnO , - ( பெர்மாங்கனேட் ) நேர் அயனி ஆகிய 
வற்றை நாம் படிக்கலாம் . பிந்தியதை CrO4-- , CraO --- நேர் 
அயனிகளைப் போல் பகுப்பாய்வில் நேர் அயனிகளுக்கான 
சோதனைகளால் கண்டறிந்தாலும் , அவைகளின் மிக முக்கியமான 
வினைகள் அவைகளுடன் நெருங்கிய தொடர்புகொண்ட Mn + T , 
Cr +++ எதிர் அயனிகளின் வினைகளுடன் ஆராயப்படுகின்றன. 


தனிம வரிசை அட்டவணையின் VIII தொகுதி தனிமங்களு 
டைய ஹைட்ராக்சைடுகள் ( அயர்ன் , கோபால்ட் , நிக்கல் ) வீரிய 
மற்ற காரங்கள் . 


சிங்க் , அலுமினியம் ஆகியவற்றின் ஹைட்ராக்சைடுகள் 
ஈரியல்புடையவை ; இப்பண்பைக்கொண்டு இவைகளை தொகுதி 
III- இன் மற்ற எதிர் அயனிகளிலிருந்து பிரித்துவிடலாம் . 


3. உப்புகளின் நீராற்பகுப்பு : தொகுதி III ஹைட்ராக் 
சைடுகள் வீரியமற்ற 

காரங்களாயிருப்பதால் அவைகளின் 
உப்புகள் கணிசமான அளவு நீராற்பகுப்பு அடைகிறது . நீராற் 
பகுப்பின் காரணமாக வீரியமிக்க அமிலங்களின் உப்புகளுடைய 
கரைசல்கள் அமிலத்தன்மை பெற்றுள்ளன (pH < 7 ) . பல்வேறு 
உப்புகளின் கரைசல்களுடைய pH- ஐ அட்டவணை 10 - லிருந்து 
தோராயமாக நிர்ணயிக்கலாம் . இவ்வட்டவணை உப்புக் கரைசல் 
களிலிருந்து 

ஹைட்ராக்சைடுகள் வீழ்படிவடையத் தொடங் 
கும் pH- ஐ கொடுக்கிறது . இம்மதிப்புகள் கரைதிறன் பெருக் 
கங்களிலிருந்து கணக்கிடப்பட்டவை . எடுத்துக் காட்டாக 
0.1M Fells கரைசலிலிருந்து Fe ( OH ) : pH = 2.2 உள்ளபோது 
வீழ்படிவடையத் தொடங்குகிறது ; 

இக்கரைசலின் 
pH , 2.2 - க்கு குறைவாயிருக்கவேண்டும் . 


எனவே 


ஃபெரிக் உப்புக் கரைல்களின் செறிவுகள் அதிகமாயிருந்தால் 
அமிலத்தன்மை இன்னும் அதிகமாயிருக்கும் . சான்றாக 1MFECI , 
அல்லது Feg (SO , ), கரைசலின் pH 1-5 - க்கு மேலிருக்க முடியாது . 
இங்கு இந்த pH- இல் Fe ( OH ) 3 வீழ்படிவடையத் தொடங்கு 
கிறது . ஃபெரிக் உப்புகளைப்போல் அலுமினியம் , குரோமியம் ( III ) 
உப்புகளின் கரைசல்களும் அமிலத்தன்மை உடையதாயிருக்க 
வேண்டும் . ஏனென்றால் இவைகளின் 0.1M உப்புக் கரைசல்களி? 
லிருந்து Al ( OH ) 3 pH = 3 • 8 உள்ளபோதும் Cr ( OH ) : pH = 4-6 
உள்ளபோதும் வீழ்படிவடையத் தொடங்குகிறது . இதற்கு மாறாக 
கோபால்ட் , நிக்கல் , மாங்கனீசு , சிங்க் உப்புக் கரைசல்கள் இலே 


360 


பண்பறி பகுப்பாய்வு 


சான அமிலத் தன்மையுடனிருக்கும் . இம் முடிவுகளுக்கு அடிப் 
படையான கணக்கீடுகள் திருத்தமற்றதாயிருப்பினும் இவைகள் 
சோதனை மூலம் பெறப்பட்ட முடிவுகளுடன் அரிதாக சில விதி 
விலக்குகள் இருந்தபோதிலும் நன்கு ஒத்துள்ளன . சான்றாக 
N. A. தனானேவ் கண்டுபிடித்த புள்ளி விவரங்களின்படி 01M 
கோபால்ட் , நிக்கல் , மாங்கனீஸ் II , சிங்க் உப்புகளின் கரைசல் 
களுடைய pH சுமார் 6 இருக்கும் . அதே செறிவில் ஃபெரிக் உப்பு 
களின் pH2 , அலுமினியம் உப்புகளின் pH 2-4 , குரோமியம் ( III ) 
உப்பின் pH 2-3 . 


கரைசலை நெடுநேரம் 

நெடுநேரம் வைத்திருந்தால் , நீராற்பகுப்பின் 
காரணமாக ஹைட்ராக்சைடுகளின் கார உப்புகள் தோன்றுவதை 
குறைக்க ; உப்புக் கரைசல்களுக்கு அமிலங்கள் சில சமயங்களில் 
சேர்க்கப்படுகின்றன . சான்றாக ஃபெரஸ் , பெரிக் உப்புக் கரை 
சல்கள் AIC1 , கரைசல்கள் எப்போதும் அமிலப்படுத்தப்படு 
கின்றன . ஆகையால் அத்தகைய கரைசல்களின் pH = 1 அல்லது 
அதற்கு குறைவாயிருக்கும் . 


பல்வேறு உப்புக் கரைசல்களின் pH வேறுபாடுகள் தெளிவா 
விருப்பதால் அறியப்பட வேண்டிய கரைசலில் இருக்கும் அல்லது 
இல்லாத அயனிகளைக் காட்டுவதில் முக்கியமான ஒன்றாக pH 
அமைகிறது . 


H2S , HgCO ; , HCN போன்ற மிகவும் வீரியமற்ற அமிலங் 
களின் உப்புகள் மிக அதிகமாக நீராற்பகுப்படைவதால் ( அலு 
மினியம் , குரோமியம் உப்புகள் ) இவ்வுப்புகள் நீர்க் கரைசலில் 
இருக்க இயலாது . இத்தகைய உப்புகளைக் கொடுக்கும் அயனி 
களடங்கிய கரைசலுடன் ஒரு வினைப்பொருளை சேர்த்தால் ஹைட் 
ராக்சைடுகள் தோன்றுகின்றன . 


4. ஆக்சிஜனேற்ற - ஒடுக்க பண்புகள் : தொகுதிகள் 1 , I [ 
எதிர் அயனிகளின் பகுப்பாய்வில் நாம் காணும் வினைகளெல்லாம் 
பரிமாற்ற வினைகள் . இத்தொகுதிகளை பகுப்பாய்வதற்கு ஆக்சிஜ 
னேற்ற - ஒடுக்க ( ஏற்ற ஒடுக்க - redox ) வினைகள் பயன்படுவதில்லை . 
ஏனென்றால் தொகுதி I , II தனிமங்கள் மாறா இணைதிறன்களை 
பெற்றுள்ளன . மாறும் இணைதிறன்களைக் கொண்ட தனிம வரிசை 
அட்டவணையின் உயர் தொகுதிகளைச் சார்ந்த தனிமங்கள் பகுப் 
பாய்வு தொகுதியினுள் அடங்கியிருக்கின்றன . எனவே தொகுதி 
III பகுப்பாய்வில் ஆக்சிஜனேற்ற - ஒடுக்க வினைகள் விரிவாகப் 
பயன்படுகின்றன . குறிப்பாக மாங்கனீஸ் , குரோமியம் , அயர்ன் 


தொகுதி 111 எதிர் அயனிகள் 


361 


ஆகியவற்றை கண்டறியவும் பிரிக்கவும் இது முக்கியமானவை 
களாயுள்ளது . 


யாக 


ஒரு தனிமத்தின் ஆக்சிஜனேற்ற நிலை எந்த அயனியில் ( அல்லது 
சேர்மத்தில் ) மிக உயர்ந்த நிலையிலுள்ளதோ அது ஆக்சிஜனேற்றி 

செயல்படும் . இவ்வகையில் MnO-- , CrO4- ( அல்லது 
Crz0 | -- ) Fe +++ முதலியன ஆக்சிஜனேற்றிகளாகும் . 
அயனிகள் எலக்ட்ரான்களை வாங்கிக்கொண்டு குறைந்த இணை 
திறனுள்ள Mn ++ , Cr +++ , Fe ++ போன்ற அயனிகளாக ஒடுக்க 
மடைகின்றன . மறுதலையாக பிந்தியவைகளெல்லாம் ஆக்சிஜன் 
ஒடுக்கிகள் , இவைகள் ஆக்சிஜனேற்றமடைகின்றன . அதாவது 
இவைகள் எலக்ட்ரான்களை தகுந்த ஆக்சிஜனேற்றிகளுக்குக் 
கொடுக்கின்றன . 

தனிமங்களின் இணை திறன்கள் எந்த அயனி 
களில் அல்லது பொருள்களில் நடுத்தரமாயுள்ளனவோ அவைகள் , 
சில வினைகளில் ஆக்சிஜனேற்றிகளாகவும் மற்றவைகளில் ஒடுக்கி 
களாகவும் இருக்கலாம் . சான்றாக மாங்கனீஸ் ( IV ) சேர்மங்கள் 
- MnO , அல்லது MnO ( OH ) , நைட்ரைட்டுகள் அல்லது H , 0 , 
ஆகியவற்றை ஏற்றம் செய்யக்கூடும் . ஆனால் அதே பொருள்கள் 
PbO , போன்ற ஆக்சிஜனேற்றிகளால் ஏழிணை திறன் மாங்கனீஸ் 
உள்ள HMnO -ஆக ஆக்சிஜனேற்றமடைகின்றன. 

5. அணைவு உண்டாதல் : தனிம வரிசை அட்டவணையில் , 
நீள் வரிசைகளின் நடுவிலுள்ள தனிமங்களுக்கு அணைவுகளை உண் 
டாக்கும் நாட்டம் மிகுதியாயுள்ளது என்று பகுதி 47 - இல் கூறப் 
பட்டுள்ளது . எனவே தொகுதி | If எதிர் அயனிகளின் பகுப்பாய் 
வில் அணைவு உண்டாக்குதல் பெரும் பங்கு வகிக்கிறது . தொகுதி 
II ] எதிர் அயனிகளின் முறைப்படுத்திய பகுப்பாய்வில் மிகையான 
அம்மோனியாவுடன் CO ++ , Ni ++ , Zn++ எதிர் அயனிகள் 
அணைவு 

அம்மைன்களை [ CO( NH3 )4 ] , [ Zn ( NHS ) ] 
[ vl( NHg) ]+ - கொடுக்கும் நாட்டம் பயன்படுகிறது . இவ்வினை 
NHCI முன்னிலையில் நடத்தப்படுகிறது . இதனால் மாங்கனீஸ் 
ஹைட்ராக்சைடின் கரைதிறன் பெருக்கத்திற்கு மேம்படாமலும் 
Mn++ அயனி அணைவுகளுடன் கரைசலும் உள்ளன . 


. 


இச்சூழ்நிலையில் Fe+++ , Alt ++ , Cr +++ ஆகியவை ஹைட் 
ராக்சைடுகளாக வீழ்படிவடைகின்றன. ஏனென்றால் இந்த 
PH ( L9 ) - லேயே இவைகளின் கரைதிறன் 

பெருக்கங்களை 
மேம்பட முடிகிறது . இந்த pH NH4OH + NH4CI கலவை 
யில் ( அட்டவணை 10 - ஐ பார் ) தரப்படுகிறது . இச் சோதனை 
சூழ்நிலையில் இந்த எதிர் அயனிகள் அணைவு அம்மைன்களை 


362 


பண்பறி பகுப்பாய்வு 


கொடுப்பதில்லை . ஆகையால் தொகுதி III- ஐ அம்மோனியா , 
அம்மோனியம் உப்புக்கலவையால் இரண்டு உபதொகுதிகளாகப் 
பிரிக்கலாம் . அம்மோனியாவிற்குப் பதில் ஒரு கரிம காரத்தை , 
அதாவது பிரிடீனை ( C5H ; N ) பயன்படுத்தலாம் . இக்காரம் கரை 
சலிலுள்ள 

Mn ++ , Zn ++ , Ni ++ , Co ++ அயனிகளுடன் 
[ Me ( C5HzN ) a ] ++ வகை அணைவைக் கொடுக்கிறது . அதே சமயத் 
தில் பிரிடீன் முன்னிலையில் கரைசலின் PH 6-5 உள்ளது . இந்த 
pH- இல் ( அட்டவணை 10 - ஐ பார் ) Fe +++ , Al +++ , Cr +++ 
அயனிகள் ஹைட்ராக்சைடுகளாக முழுமையாக வீழ்படிவடை 


+ 


கின்றன . 


சயனைடுகள் , தயோசயனேட்டுகள் , தயோசயனோமொக்கு 
ரேட்டுகள் அணைவுகளாக உண்டாகும் வினைகளும் முக்கியமான 
வைகள் . இவைகளைக் கொண்டு அயர்ன் , சிங்க் , கோபால்ட் ஆகிய 
வைகளைக் கண்டறியலாம் . தொகுதி III- இன் சில எதிர் அயனிகள் 
டைமெத்தில் கிளையாக்சைம் , -ரைட்ரசோ- B- நாப்தால் முதலிய 
கரிம வினைப்பொருள்களுடன் அணைவுகளைத் தருகின்றன . 


முடிவாக தொகுதி III எதிர் அயனிகளின் வினைகளை ஆராய் 
வதில் குறுக்கிடும் அயனிகளை மறைப்பதற்கு அணைவு தயாரித்தல் 
உதவுவதையும் நாம் சிந்திக்கலாம் . 


52. தொகுதி வினைப்பொருளின் வினை 


தொகுதி III எதிர் அயனிகளை ( பகுதி 39 பார் ) ஹைட்ரஜன் 
சல்பைடால் அல்லது தொகுதி வினைப்பொருளான அம்மோனியம் 
சல்பைடால் ( NH4 ) 2S வீழ்படிவடையச் செய்யலாம் . எப்போதும் 
வீரியமற்ற அமிலங்களின் உப்புகள் வீழ்படிவடைவதில் கரைசலின் 
pH ஒரு முக்கியமான நிபந்தனையாகும் . தொகுதி III எதிர் 
அயனிகள் எல்லாவற்றையும் போதுமான அளவு முழுமையாக 
ஹைட்ரஜன் சல்பைடால் வீழ்படிவடையச் செய்ய கரைசலின் 
pH குறைந்த பட்சம் 7-2 இருக்க வேண்டும் என்று கணக்கீடுகள் 
காட்டுகின்றன . தொகுதி III எதிர் அயனிகளின் உப்புகளுடைய 
கரைசல்களின் FH < 7 உள்ளதால் பின்வரும் வினையால் மேலும் 
H + அயனிகள் உண்டாகின்றன . 


சான்றாக Zn +++ H ? S = ZnS + 2H + 


சான்றாக [ CO Hg ( CNS ) 4 ] , Zn [ Hg ( CNS ) 4 ] இயைபுள்ள அணைவு 
உப்புகள் . 


தொகுதி III எதிர் அயனிகள் 


363 


pH- ஐ கிட்டத்தட்ட நிலையாக ( 7-2 - க்கு குறைவாகாமல் ) 
வைத்திருக்க ஒரு தாங்கல் கலவையை சேர்க்க வேண்டும் . பகுப் 
பாய்வில் பொதுவாகப் பயன்படும் 

கலவைகளில் pH = 8-9 
கொண்ட அம்மோனியம் தாங்கல் கலவைதான் ( NH4OH , 
NH4CI செறிவுகளைப் பொருத்து pH அமையும் ) இங்கு முழுமை 
யாக ஏற்றது . 

அம்மோனியம் சல்பைடால் வீழ்படிவடையச் செய்யும்போது 
ஏற்ற pH- ஐ கொடுக்க வேண்டிய அவசியமில்லை என்று முதலில் 
எண்ணத் தோன்றும் . ஏனென்றால் ( NHA) - இன் நீராற்பகுப்பின் 
முதல்படி கிட்டத்தட்ட 100 % முழுமையாக நடைபெறுகிறது . 
எனவே 

( NH4) 2S-இன் கரைசலே pH = 9-25 கொண்ட அம் 
மோனியம் தாங்கல் கரைசலாகும் . 


( NH24S + HO = NH HS + NH OH 


இருப்பினும் நிலைமை இப்படியில்லை. தொகுதி II எதிர் அயனிகளை 
( பகுதி 33 ) வீழ்படிவடைதலிலுள்ளது போல் தேவைப்படும் pH 
உள்ள தாங்கல் கலவையை சேர்த்தால் மட்டும் போதாது . அந்த 
pH கிட்டத்தட்ட நிலையாக உள்ளதா என்பதையும் கவனிக்க 
வேண்டும் . அதாவது தாங்கல் திறன் போதுமானதாயிருக்க 
வேண்டும் . பின்வரும் கருத்துகள் கரைசலுக்கு ( NH4 ) S- ஐ 
சேர்ப்பது மட்டும் போதாதென்று விளக்குகின்றன . 


1. தொகுதி III எதிர் அயனிகளின் உப்புக் கரைசல்கள் 
நீராற்பகுப்பின் காரணமாக அமிலத் தன்மையுடனுள்ளன ;; 
மேலும் முறைப்படுத்திய பகுப்பாய்வில் தொகுதிகள் IV , V ஆகிய 
வற்றை ஹைட்ரஜன் சல்பைடால் வீழ்படிவடையச் செய்யுமுன்பு 
HCI சேர்க்கப்படுகிறது . 


அத்தகைய திறன் மிகுந்த அமிலக் கரைசலுக்கு ( NH4)2S- ஐ 
சேர்த்தால் இந்த அமிலங்களை நடுநிலைப்படுத்த மிக அதிகமான 
அளவு ( NH4 ) 2S வீணாகிவிடும் . நச்சுத் தன்மையுள்ள ஹைட்ரஜன் 
சல்பைடு வெளிப்பட்டு காற்றுடன் கலக்கும் ! 


( NH4 ) 2S + 2HCI = 2NH4CI + HAS T 


2. மேற்காணும் சமன்பாடு ( NH4 ) , S நீராற்பகுப்படைவதைத் 
தடுக்கிறது ; உண்மையில் அம்மோனியம் சல்பைடு கரைசல்கள் 
NH , OH , NH4HS ஆகியவற்றை நீராற்பகுப்பின் காரணமாசு 


364 


பண்பறி பகுப்பாய்வு 


அடைந்துள்ள கலவைகளாகும் . இதை கணக்கிலெடுத்துக்கொண் 
டால் அயனிச் சமன்பாட்டை எழுதலாம் . 


NH,OH + HS- + 2H + = Has t + HgO + NH4 + 
அமிலங்களுடன் அம்மோனியம் சல்பைடு வினைப்படுவதால் 
NH OH கவரப்பட்டு NH4 + அயனிகள் உண்டாகின்றன என்று 
காட்டுகிறது . 


தொகுதி III எதிர் அயனிகள் வீழ்படிவடைவதிலும் இதுவே 
நிகழ்கிறது ! 


Me +++ NH4OH + HS- = | MeS + H2O + NH4 + 


ஆகையால் ( NH4 ) 2S கரைசல் சம அளவு NH4OH மூலக் 
கூறுகளையும் , NH4 + அயனிகளையும் கொண்டிருந்தால்கூட , 
மேற்காணும் வினைகளின் காரணமாக செறிவுகள் சமமில்லாதாகி 
விடுகின்றன . செறிவு விகிதம் ஒன்றைவிட குறைவாகிவிடுகிறது , 
அதற்குகந்தாற்போல் பின்வரும் சமன்பாட்டின்படி ( பகுதி 16 ) 
pH 9.25 க்கு குறைகிறது . 


[ NH , OH ] 
pH = 14 -- 4.75 + log 

[ NH + ] 


pH குறைவு கணிசமாயிருந்தால் , அதாவது கரைசலின் 
தாங்கல் திறன் போதுமான அளவு இல்லாவிட்டால் , தொகுதி 111 
எதிர் அயனிகள் வீழ்படிவடைவது முழுமையாயிராது . 


3. ( NH4 ) S கரைசல்கள் பெரும்பாலும் வெளிமண்டல 
ஆக்சிஜனால் அம்மோனியம் சல்பைடு ஆக்சிஜனேற்ற மடைவதால் 
கிடைக்கும் ( NH4 ) , S2 - போன்ற பாலி சல்பைடுகளைக் கொண் 
டுள்ளன . அமிலங்கள் பாலிசல்பைடுடன் வினைப்படுவதால் சல்பர் 
வெளிப்படுகிறது . 


( NHA) gSe + 2HCl = 2NH , CI + HS + + + S 


சல்பருடன் வீழ்படிவடைந்த சல்பைடுகள் சேர்ந்திருப்பது 
வேண்டத்தகாதது . 


அம்மோனியம் சல்பைடு தேவைப்படும் pH- ஐ கொண்டிருந்த 
போதிலும் அதை அமிலக் கரைசல்களுக்கு நேரடியாகச் சேர்க்கக் 
/ 


தொகுதி III எதிர் அயனிகள் 


365 


கூடாது என்பது இவைகளிலிருந்து தெரிகிறது . 

முதலில் 
அமிலத்தை அம்மோனியாவால் நடுநிலைப் படுத்த வேண்டும் . 
அம்மோனியாவை சேர்க்கும்போது Mg ++ வீழ்படிவடையுமா 
தலால் pH 9.3 - க்கு அதிகமாகாதிருக்கும் பொருட்டு போதுமான 
அளவு NH , Cl- ஐ 

சேர்க்கவேண்டும் . அதாவது ( NH4 ) S- ஐ 
சேர்க்கு முன்பு ஒரு அம்மோனியம் தாங்கல் கலவையை சேர்க்க 
வேண்டும் . இதனால் கரைசலின் தாங்கல் திறன் தொகுதி III 
எதிர் அயனிகள் வீழ்படிவடையும்போது NH4 + அயனிகள் 
தோன்றுதல் , NH , OH இழக்கப்படுதல் ஆகியவற்றால் pH கணிச 
மான அளவு மாறுவதை தடுக்கும் அளவுக்கு உயர்கிறது . 


பல 


NH4Cl- ஐ சேர்ப்பதால் பயனுண்டு . ஏனென்றால் கூழ்ம 
சல்பைடுகள் தோய்வதை ஆதரிக்கும் தோய்க்கும் மின்பகுளியாக 
உள்ளது ; 

சல்பைடுகள் குறிப்பாக Nis , கூழ்மக் 
கரைசல்களைக் கொடுக்கும் நாட்டத்தை அதிகமாகக் கொண்டுள் 
ளன . வீழ்படிவடைதலின்போது கரைசலை சூடுபடுத்தினால் தோய் 
தல் தூண்டப்படுகிறது . 


இச்சூழ்நிலையில் ( பகுதி 39 ) தொகுதி III- இன் எல்லா எதிர் 
அயனிகளும் Al+++ , Cr +++ தவிர முழுமையாக சல்பைடுகளாக 
வீழ்படிவடைகின்றன . AI +++ , Cr +++ அயனிகள் ஹைட்ராக்சைடு 
களாக Al ( OH ) ,, - Cr ( OH ) , வீழ்படிவடைகின்றன . இவைகள் 
சல்பைடுகளைவிட குறைவாகக் கரைபவை . ஆகையால் ஹைட் 
ராக்சைடுகளின் கரைதிறன் பெருக்கங்கள் முதலில் எட்டப்படுவ 
தால் சல்பைடுகள் வீழ்படிவடைவதில்லை . 


தொகுதி III எதிர் அயனிகள் இலேசான கரைசல்களிலிருந்து 
PH = 9 உள்ளபோது வீழ்படிவடைகின்றன என்று முன்பு கூறப்பட் 
டுள்ளது பின்வரும் காரணங்களால் கரைசல் திறன் மிகுந்த காரக் 
கரைசலாக இருக்கக்கூடாது என்பது குறிப்பிடத் தக்கது : 
( அ ) திறன் மிகுந்த காரக் கரைசலில் 

கரைசலில் தொகுதி II எதிர் 
அயனிகளுடன் Mg ++ - ம் முழுமையாக வீழ்படிவடைகிறது .. 
( ஆ ) அலுமினியம் , குரோமியம் ( III ) ஆகியவற்றின் ஈரியல்பு 
ஹைட்ராக்சைடுகள் திறன் மிகுந்த காரக் கரைசல்களில் கரைந்து 
AIO , Cro , - அயனிகளைக் கொடுக்கின்றன. 

இவைகள் 
தொகுதிகள் II , 1 எதிர் அயனிகளுடன் கரைசலில் உள்ளன . 


ஆகையால் தொகுதி III NH , OH , NH4C ) முன்னிலையில் 
PH : 9 உள்ளபோது தொகுதி வினைப்பொருள் ( NHA) S- ஆல் 
வீழ்படிவடையச் செய்யப்படுகிறது . தொகுதி III-இன் எல்லா 


366 


பண்பறி பகுப்பாய்வு 


- 1 


எதிர் அயனிகளும் ( அலுமினியம் குரோமியம் தவிர ) வீழ்படி 
வடைகின்றன . அலுமினியம் , குரோமியம் ஆகியவை ஹைட்ராக் 
சைடுகளாக Al ( OH ) ;, Cr ( OH ) வீழ்படிவடைகின்றன . 
தொகுதி II , I எதிர் அயனிகள் , மிகையான ( NHA) S , மற்ற 
அம்மோனியம் சேர்மங்கள் கரைசலில் இருக்கின்றன . 


3 


( NH4 )2S கரைசல்கள் பெரும்பாலும் வெளிமண்டல 
ஆக்சிஜனால் S-- அயனிகள் ஆக்சிஜனேற்றமடைந்து கொடுக்கும் 
SO , -- அயனிகளை கொண்டுள்ளன . மேலும் அமிலங்களை நடுநிலைப் 
படுத்த பயன்பட்ட ( NH4 ) , S , அம்மோனியா ஆகியவைகளில் 
Co ; -- அயனிகள் இருக்கலாம் ( காற்றிலிருந்து CO2- ஐ உறிஞ்சு 
வதால் ). இந்த இரண்டு நேர் அயனிகளும் தொகுதி II எதிர் 
அயனிகளை வீழ்படிவடையச் செய்யும் . மேலும் பிந்தியவைகளும் , 
தொகுதி III எதிர் அயனிகளின் மூவிணை திறன் ஹைட்ராக்சைடு 
களும் 

சகவீழ்படிவடைதலை சிந்தனையில் கொள்ளவேண்டும் . 

தொகுதி III , II ஆகியவற்றை பிரிக்கையில் 
தொகுதி -III-டன் தொகுதி II அயனிகள் அரைகுறையாக வீழ் 
படிவடைவதால் கணிசமான அளவு தொகுதி II அயனிகள் 
வீணாகின்றன. சூழ்நிலை ஏற்றதாக அமையாதபோது தொகுதி II 
எதிர் அயனிகளை முழுமையாகக் கூட இழக்க நேரிடும் . அத்தகைய 
தறுவாய்களில் பயன்படுத்தும் செய்முறை தொகுதி || பகுப்பாய்வு 
விரிவுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது . 


எனவே 


தொகுதி II எதிர் அயனிகளின் சல்பைடுகள் அமிலங்களுடன் 
வினைப்படுவதை விளக்கமாக ஆராயலாம் . அவைகளின் கரை 
திறன் பெருக்கங்கள் மிக அதிகமாக இருப்பதால் எளிதில் அமிலங் 
களில் கரைகின்றன ( ஒத்த கரைதிறன் பெருக்கங்களைக் கொண்ட 
தொகுதி IV சல்பைடுகளுக்கு மாறாக ) . இதில் விதிவிலக்குகள் 
நீர்த்த HCI அல்லது H2SO4- இல் கரையாத ( குளிர்ந்த நிலையில் ) 
நிக்கல் சல்பைடு , கோபால்ட் சல்பைடுகள் 

ஆகும் . 

இப்படி 
யிருந்தும் CO ++ , Ni ++ அயனிகள் அமிலக்கரைசலில் HIS- ஆல் 
வீழ்படிவடைவதில்லை ( சான்றாக pH < 2 ) . இந்த வெளிப்படையான 
பொருத்தமில்லாமைக்குக் காரணம் கரைதிறனில் வேறுபட்டுள்ள 
பல புற வேற்றுருபுகளில் Nis , COS இருப்பது தான் . வீழ்படிவடை 
தலால் முதலில் தோன்றும் சேர்மங்கள் குறைவாகக் கரையும் 
NiSa , COSe ஆகும் . இவைகளின் கரைதிறன் பெருக்கங்கள் 
மூறையே 3x 10-41 , 7x10-23 . இவைகளின் கரைதிறன் பெருக் 
கங்களுக்கு ஒப்ப இந்த உருவங்களில் உள்ள சல்பைடுகள் அமிலங் 
களில் எளிதில் கரைகின்றன . அமிலக் கரைசலில் HAS- ஆல் வீழ்படி 
வடைவதில்லை . இருப்பினும் கரைசலுடன் வைத்திருந்தால் 


தொகுதி III எதிர் அயனிகள் 


367 


வேறு 


இவைகள் சீராக 

உருவங்களாக மாறுகின்றன . 
NiSr ( SP = 2x10-28 ) Coss ( SP = 2x10-27 ) இனி இவைகள் 
HCI- இல் கரைவதில்லை ( அட்டவணை 13 பார் ) . தொகுதி III- இன் 
மற்ற எதிர் அயனிகளிலிருந்து Ni , ++ CO ++ ஆகியவற்றை 
பிரிக்க இக்கருத்து சிலவேளைகளில் பயன்படுகிறது . 


இப்போது தொகுதி வினைப்பொருள் தொகுதி III- இன் எதிர் 
அயனிகளுடன் தனிப்பட்டு வினைப்படுவதை ஆராய்வோம் . 


1. இரும்பு II , இரும்பு III , மாங்கனீஸ் , சிங்க் , கோபால்ட் , 
நிக்கல் உப்புகளின் கரைசல்களுடன் அம்மோனியம் சல்பைடைச் 
சேர்த்தால் அவைகளின் சல்பைடுகள் வீழ்படிவடைகின்றன . 


சான்றாக : 


Fe +++ S-- = + Fes 


2 Fe ++++ 3s-- = 


| Feas ; 


Mn +++ S-- = 


Mns முதலியன . 


வீழ்படிவுகளின் நிறங்கள் பகுப்பாய்வில் முக்கியமான ஒன்றாக 
இருப்பதால் அவைகளை மனதில் 

கொள்வது அவசியம் . 
Fes , Fessg , COS , NiS வீழ்படிவுகள் கருமையானவை , MnS * சதை 
நிறம் , Zns வெண்மையானது . NiS , COS தவிர மற்ற தொகுதி 
1 சல்பைடுகள் நீர்த்த HCI , H.SO4- இல் HAS வெளிப்படுவ 
துடன் கரைகின்றன. 


சான்றாக ! Fe S + 2H + = Fe +++ Hgs t 


Mns + 2H + = Mn +++ HS | முதலியன . 


Fes S; கரையும்போது தோன்றும் HES Fe +++ அயனியை 
Fe ++ - ஆக ஒடுக்குகிறது , சல்பர் வெண்ணிற கலங்கலாக வீழ்படி 
வடைகிறது . 


Fess ; + 6H + = 2 Fe++++ 3HRS | 


2Fe++++ HS = 2 Fe +++ 2H ++ IS 


இரு பக்கங்களிலுமுள்ள ஒத்தவைகளை நீக்கி இந்த இரண்டு 
சமன்பாடுகளையும் கூட்டினால் இவ்வினைக்கான மொத்த சமன் 
பாட்டைப் பெறலாம் . 


368 


பண்பறி பகுப்பாய்வு 


Fess , + 4H + = 2 Fe +++ + S + 2HS 


COS , Nis ஆகியவைகள் நீர்த்த HCI , H.SO ; - இல் கரைவ 
தில்லை . ஏனென்றால் அவைகள் சீராகக் குறைந்த கரைதிறனுள்ள 
உருவங்களாக மாறுகின்றன . இருப்பினும் நிக்கல் , கோபால்ட் 
சல்பைடுகளை நீருடன் நெடுநேரம் வைத்திருந்தால்தான் இம் 
மாற்றம் ழுழுமையடையும் ; வீழ்படிவடைந்தவுடன் இவைகள் 
அமிலங்களில் கணிசமான அளவு கரைகின்றன . 


Nis- ம் COS- ம் முழுமையாகக் கரைக்க அமிலத்துடனும் 
ஹைட்ரஜன் பெராக்சைடு போன்ற ஆக்சிஜனேற்றியுடனும் ஒரே 
சமயத்தில் வினைப்படுத்தவேண்டும் . சூடுபடுத்தும்போது வினை 
நிகழ்கிறது . 


COS + 2H ++ H2O2 = CO +++ 2H , O + IS 


6N நைட்ரிக் அமிலத்துடன் ( ஒ அ 1.2 ) இதையொத்த வினை 
நிகழ்கிறது . இவ்வினையின் வேகம் KNO ; அல்லது NaNO2- இன் 
சில படிகங்களால் தூண்டப்படுகிறது . சமன்பாடு . 


3 COS + 8HNO ; = 3CO ( NO , ) + | 3S + 2NO t + 4H , O 
3 COS + 8H ++ 2NO : = 3CO +++ | 3S + 2NO 1 + 4H.O 

COS- ம் NiS- ம் இராஜத் திராவகத்திலும் ( 1 கன அளவு அடர் 
HNO : - ம் 3 கன அளவு அடர் HCI- ம் கொண்ட கலவை ) கரை 
கின்றன . நைட்ரிக் அமிலமும் இராஜத் திராவகமும் தொகுதி 
II- இன் மற்ற சல்பைடுகளையும் ( ஹைட்ராக்சைடுகளும் ) கரைக் 


கின்றன . 


2. இப்போது அலுமினியம் , குரோமியம் உப்புகளில் கரை 
சல்களுக்கு ( NH , ) ,S- ஐ சேர் . சல்பைடுகளுக்குப் பதில் Algs ; , 
Cras , ஹைட்ராக்சைடுகள் Al ( OH ) 3 ( வெள்ளை ) Cr ( OH ) . 
( சாம்பல் -ஊதா) வீழ்படிவடைகின்றன. முன்பு கூறியது போல் 
இவைகளுக்குக் காரணம் நீராற்பகுப்பு . இதன் காரணமாக 
( NHIS கரைசல்களின் OH- அயனி செறிவு Als ) , Crgs ; ஆகிய 
வைகளின் கரைதிறன் பெருக்கங்களை எட்டுமுன்பு Al ( OH ) , 
Cr ( OH ) ; - இன் கரைதிறன் பெருக்கங்களை மிஞ்சும் அளவிற்குப் 
போதுமானதாயுள்ளது . Cr +++ வினைப்படுவதை பின்வருமாறு 
குறிப்பிடலாம் . 


சில சூழ்நிலைகளில் Pias பச்சை நிறமாகவும் வீழ்படிவடையலாம் . 


தொகுதி III எதிர் அயனிகள் 


369 


6 ( NH, S + 6 Ho0 = 6 NH4HS + 6 NH4OH 


Grg( SO4) +6 NH4OH = 2 Gr (OH ) ; + 3 ( NH4 ) , SO , 


Crg( SO , ) 3 + 6( NH ; } zS + 6 H , O = | 2 Cr ( OH ) +6 NH4HS 

+3( NH4)2SO 


இதன் அயனிச் சமன்பாடு 


2 Cr ++++ 6s -- + 6H ? O = +2 Cr ( OH ) 3 + 6 HS 


இவ்வினையில் தோன்றிய சில HS- அயனிகள் நீராற்பகுப் 
பினால் H2S- ஆக மாறுவதால் பின்வரும் வினை அரைகுறையாக 
நடைபெறுகிறது . 


2 Cr++++ 3 S -- + 6 H ? O = +2 Cr ( OH ) + + 3 HAS 


A1 +++ - க்கும் இதையொத்த சமன்பாட்டை எழுது . 


தொகுதி III- இன் மற்ற எதிர் அயனிகளின் சல்பைடுகள் 
அவைகளின் இணையாக ஹைட்ராக்சைடுகளைவிட குறைவாக 
கரைபவை . இதன் காரணமாக ஹைட்ராக்சைடுகளின் கரை 
திறன் பெருக்கங்களை எட்டுமுன்பு சல்பைடுகளின் கரைதிறன் 
பெருக்கங்களைவிட மேம்பட முடிகிறது . எனவே ( NH4) S- ஆல் 
ஹைட்ராக்சைடுகள் வீழ்படிவடையாமல் சல்பைடுகள் வீழ்படி 
வடைகின்றன . 


Al ( OH ) ; , Cr ( OH ) , வீழ்படிவுகள் நீர்த்த அமிலங்களில் கரை 
கின்றன . முடிவில் தொகுதி III எதிர் அயனிகளின் உப்புகளு 
டைய கரைசல்கள் ஹைட்ரஜன் சல்பைடுடன் வினைப்படுவதை 
ஆராயலாம் . HS- இன் நீர்க்கரைசலை MnSO4 அல்லது FesO , 
கரைசலுடன் சேர் . Mns அல்லது Fes வீழ்படிவடையுமா ? 
விளக்கு ( பகுதி 39 பார் ) 


53. Al +++ எதிர் அயனியின் வினை கள் 

நீர்க்கரைசல்களில் Al +++ அயனி நிறமற்றதாயுள்ளது . 
இதன் வினைகளை ஆராய படிகாரம் K AI (SO ) 2 • 12 HO அல்லது 
AICI , கரைசலை எடுத்துக்கொள் . 


24 


ப 


370 


பண்பறி பகுப்பாய்வு 


1. எரிகாரங்களின் , KOH அல்லது NaOH கரைசலை சொட்டு 
சொட்டாக அலுமினியம் உப்புகளின் கரைசல்களுடன் சேர்த் 
தால் A1 ( OH ) ; வெண்ணிற வீழ்படிவாகக் கிடைக்கிறது . 


Al++++ 3 OH- = | Al ( OH ) ; 
இவ்வீழ்படிவு ஈரியல்புடையது , அமிலங்களிலும் காரங்களி 
லும் கரைகிறது . 


Al ( OH )3 + 3H + = Al ++++ 39,0 
Al ( OH ) + OH- = AlO .- + 2H , O 
( H , Al03 ) 


எரிசோடாவுடன் நிகழும் வினைக்கான மூலக்கூறு சமன்பாடு 
எழுதலாம் . 


Al ( OH ) 3 + NaOH = Na AlO : +2 H2O 


( HgAlO3) 


உண்டாகும் 


Al ( OH ) :- டன் காரங்கள் வினைப்படுவதால் 
சேர்மங்கள் அலுமினேட்டுகள் எனப்படும் . 


Al ( OH ) , வீழ்படிவடைதல் pHx5 உள்ளபோது முழுமை 
அடைகிறது ( பகுதி 45 பார் ) ; மேலும் காரத்தை சேர்த்தால் 
pH > 10 ஆகும்போது AI ( OH ) ; கரைந்து AlO , - அயனிகள் உண் 
டாகின்றன. எனவே Al ( OH ) , வீழ்படிவையும் பின்னர் Al +++ 
எதிர் அயனிகளையும் அலுமினேட் கரைசலிலிருந்து அடைய கரை 
சலுடன் அமிலத்தை சேர்த்து pH- ஐ குறைக்க வேண்டும் . இதை 
நிரூபிக்க மேற்காணும் சோதனைகளில் கிடைக்கும் அலுமினேட் 
கரைசலுக்கு நீர்த்த HCI- ஐ சொட்டு சொட்டாக சேர்க்க 
வேண்டும் . முதலில் Al ( OH ) , வீழ்படிவு தோன்றுகிறது . மேலும் 
அமிலத்தை சேர்த்தால் ( அதாவது pH- ஐ குறைத்தால் ) மீண்டும் 
வீழ்படிவு கரைகிறது . இவ்வினைகளுக்கான சமன்பாடுகள் 


AlO , - + H ++ H , O = Al ( OH ) 3 
Al ( OH ) 3 + 3H + = Al ++++ 3H , O 


AlO , - நேர் அயனிகள் Al +++ எதிர் அயனிகளாக மாறும் 
எனக்கான மொத்த சமன்பாட்டைப் பெற இச்சமன்பாடுகள் 
இரண்டையும் கூட்ட வேண்டும் . 


தொகுதி III எதிர் அயனிகள் 


371 : 


AlOR- + 4H + = A1 ++++ 2H , O 


Al ( OH ) , தோன்றும் படியில் வினையை நிறுத்த PH = 5 க்கு 
குறையாமலிருக்கும் வகையில் நாம் தகுந்த வினைப் பொருளைப் 
பயன்படுத்த வேண்டும் . இதற்குத் தகுந்த வினைப்பொருள் 
NH4CI . NH , + அயனிகள் OH- அயனிகளுடன் சேர்வதால் pH 
குறைகிறது . இருப்பினும் மிகையான NFCI- டன் NH4OH- ம் 
சேர்ந்து pH : 9 உள்ள ( இரண்டின் செறிவுகளும் சமமாயிருந் 
தால் ) அம்மோனியம் தாங்கல் கலவையை கொடுக்கிறது . ஆகை 
யால் இத்தறுவாயில் வீழ்படிவு கரையாமல் Al ( OH ) , தோன்றும் 
படியில் வினை நின்று விடுகிறது . சமன்பாடு 


AlO4 + 2H2O + NH + = , Al ( OH ) 3 + NH OH 


முறைப்படுத்திய பகுப்பாய்வில் Al +++ - ஐ கண்டறிய இவ் 
வினை மிகுதியாக பயன்படுகிறது . சோதனை மூலம் இதை ஆராய்க . 
அலுமினேட் கரைசலுக்கு ( மேற்கண்ட மாதிரி தயாரிக்கப்பட்ட 
தற்கு ) NH4CI- இன் பூரிதக் கரைசலை ( அல்லது சிறிதளவு திண்ம 
உப்பை ) சேர்த்து சில நிமிடங்கள் சூடுசெய் . Al ( OH ) , வெண்ணிற 
கொழ கொழப்பான செதில்களாக வீழ்படிவடைகிறது , இவைகள் 
மேலே மிதக்கின்றன . 


அம்மோனியாவெல்லாம் நீங்கும் வரை கரைசலை நெடுநேரம் 
சூடு செய்தால் தான் ( கொதிக்கும்வரை ) இச் சோதனை நம்பத் 
தக்கதாக இருக்கும் . காரக் கரைசலுடன் NH_di வினைப்படுவ 
தால் தோன்றும் NH , போதுமான அளவு மிகையாக இருந்து 
கரைசலின் pH- ஐ 10 - க்கு உயர்த்தினால் Al{ OH ) ; வீழ்படிவடை 

ஆகையால் கரைசல் அமிலத்தன்மை அடையும்வரை 
HCl- ஐ சேர்த்து AlO , - அயனிகளை A1 +++ எதிர் அயனிகளாக 
மாற்றி , பின்னர் NH4OH-ஐ சேர்த்து Al ( OH) 3- ஐ வீழ்படிவடையச் 
செய்வதுதான் நம்பத்தகுந்த செய்முறையாகும் ( கீழே 2 - ஐ பார் ) . 


யாது . 


2. அம்மோனியம் ஹைட்ராக்சைடு , NH4OH , Al+++ - ஐ 
Ai ( OH ); - ஆக வீழ்படிவடையச் செய்கிறது . இது மிகுதியான * 
வினைப்பொருளில் அரைகுறையாக கரைகிறது ( அலுமினியம் 
ஹைட்ராக்சைடின் ஈரியல்பு பண்புகளின் காரணமாக ) . Al ( OH ) : 
இன் கரைதிறன் பெருக்கம் மிகக் குறைவாக இருப்பதாலும் 


அடர் NH4OH மிகவும் மிகையாக இருந்தால்தான் இது முழுவதும் 
கரைகிறது . 


372 


பண்பறி பகுப்பாய்வு 


Al +++ அம்மோனியாவுடன் அணைவுகளை கொடுக்காதிருப்ப 
தாலும் Al ( OH ) ; அம்மோனியம் உப்புகளில் கரைவதில்லை. 

அம்மோனியாவும் அம்மோனியம் உப்பும் கொண்ட 
கலவையால் A1 +++ வீழ்படிவடையச் செய்யப்படுகிறது . 


Al ( OH ) ; வீழ்படிவடைதல் pH = 5 உள்ளபோதே முழுமை 
யடைகிறது . ஆனால் NH4OH + NH4CI கலவைகளின் கூறுகளின் 
செறிவுகளைப் பொருத்து pH 8 - லிருந்து 10 வரை உள்ளது . 


3. NagCOs , Nagsos , KNO , முதலிய வீரியமற்ற அமிலங் 
களின் உப்புகள் A1 +++ - ஐ Al ( OH ) -ஆக வீழ்படிவடையச் செய் 
கின்றன. ஏனென்றால் இவ்வுப்புகளின் கரைசல்கள் நீராற்பகுப் 
பின் காரணமாக போதுமான செறிவில் OH- அயனிகளை கொண் 
டுள்ளன . உதாரணமாக : 


3NazCO : + 2AlCle + 3H ? O = | 2Al ( OH ) ; + 6NaCl + 3CO2 t 
அல்லது 


3Co ; -- + 2Al ++++ 3H ? O = * 2Al( OH ) + 3CO2 t 


தொகுதி வினைப் பொருளும் A1 +++ அயனியுடன் இதே மாதிரி 
வினைப்படுகிறது என்பதை நினைவு கூறவேண்டும் . 


4. சோடியம் அசிட்டேட் CH3COONa அலுமினியம் உப்பு 
களின் கரைசல்களுடன் வெண்ணிற , உரோமங்கள் போன்ற 
வீழ்படிவாக கார உப்புகளை கொடுக்கிறது ! 

Al ,( SOA) + 6CH , COONa = 2 (CHgCOO) ; A1 + 3Nasso , 
2 ( CH , COO ) ; Al + 4H , O = + 2CH.Coo ( OH ) , Al + 

4CH , COOH 
அயனிச் சமன்பாடு 
Al ++++ 3CH ,COO- + 2H , 0 + | CH , COO ( OH ) , Al 

+ 2CH : COOH 


இக்கரைசலை நீருடன் நன்கு விளாவி , கொதிக்க வைத்தால் 
நீராற்பகுப்பு அதிகரிக்கிறது . 


5. டை சோடியம் ஹைட்ரஜன் பாஸ்பேட் Na_HPO4 , Al +++ - ஐ 
AIPO ( ஆக வெண்ணிற வீழ்படிவாக கொடுக்கிறது . இது திறன் 


தொகுதி II1 எதிர் அயனிகள் 


3731 


மிகுந்த அமிலங்களில் கரைகிறது . ஆனால் அசிட்டிக் அமிலத்தில் 
கிட்டத்தட்ட கரைவதில்லை . இதற்கான சமன்பாடு 


AlCi , + NazHPO4 | AlPO4 + 2NaCl + HC ) 


மிகையான Na_HPO ; - டன் வினையினால் தோன்றும் HCI 
வினைப்படுகிறது . 


HCI + NagHPO , = NaCl + NaHAPO4 


எனவே pH- ஐ 7 - இல் வைத்திருக்கக்கூடிய பாஸ்பேட் தாங்கல் 
கலவை ( NaH , PO4 + Na , HPOA ) கரைசலில் தோன்றுகிறது ; 
AIPO , முழுமையாக வீழ்படிவடைய இது போதுமானது . மேற் 
காணும் சமன்பாடுகளை கூட்டினால் இவ்வினைக்கான மொத்த சமன் 
பாட்டை பெறலாம் . 


AICIg + 2Na , HPO4 = + AlPO , + NaHgPO4 + 3Naal 


அல்லது 


Al ++++ 2HPO4 -- = + AlPO , + H9PO4 


NagHPO4 அலுமினியம் அயனியை பாஸ்பேட்டாகத்தான் 
AlPO , வீழ்படிவடையச் செய்கிறது . அமில பாஸ்பேட்டாக 
All ( HPO4 ) 3 அல்ல என்பது கவனிக்கத்தக்கது . இதற்குக் காரணம் 
இங்கு பயன்படும் வினைப்பொருள் NagHPO4 ( HPO ; -- அயனிகள் 
நிறைய உள்ளன ) சில PO ; --- அயனிகளை கொண்டிருப்பது 
தானாகும் . இவைகள் HPO , -- அயனிகளிலிருந்து உண்டா 


கின்றன . 


HPO4 ---- H ++ PO4 --- ( Kg = 2 •2x10-18 ) 


PO , --- அயனி செறிவு மிகக் குறைவாக இருந்த போதிலும் 
AIPO -இன் கரைதிறன் பெருக்கம் முதலில் எட்டப்படுகிறது . 
ஏனென்றால் இவ்வுப்பின் கரைதிறன் மிகக் குறைவாயுள்ளது . 
எனவே AIPO , வீழ்படிவடைதல் தொடங்கியதும் நீக்கப்படும் 
P் .--- அயனிகளை பதிலீடு செய்ய HPO ; -- அயனிகள் மேலும் 
பிரிகை அடைகின்றன . இதனால் கிட்டத்தட்ட எல்லா Al +++ 
அயனிகளும் AIPO4- ஆக வீழ்படிவடைகின்றன . 


174 


பண்பறி பகுப்பாய்வு 


A1 +++ . க்கு மாறாக தொகுதி II எதிர் அயனிகள் அதே வினைப் 
பொருளால் அமில பாஸ்பேட்டுகளாக வீழ்படிவடைகின்றன . 
BaHPO4 , CaHPO ; முதலியன . இவ்வுப்புகளின் கரைதிறன் 
பெருக்கங்கள் முதலில் எட்டப்படுவதுதான் இதற்குக் காரணம் . 
இருப்பினும் Bag( PO4 ) , போன்ற நடுநிலை உப்புகள் வினையை 
காரத்தின் முன்னிலையில் நிகழ்த்தும்போது உண்டாகின்றன . 
காரத்தின் OH- அயனிகள் HPO -- அயனிகளுடன் வினைப்படு 
கின்றன ! 


HPO / -- + OH- = PO ;--- + H , O 


இதனால் PO ; --- செறிவு உயர்கிறது , HPO4 - செறிவு 
குறைகிறது . இதனால் Bag ( PO , ), போன்ற நடுநிலை பாஸ்பேட்டு 
களின் கரைதிறன் பெருக்கங்கள் முதலில் எட்டப்படுகின்றன . 


மேற்கண்டவைகளெல்லாம் பின்ன வீழ்படிவடைதல் 
கருத்தை மீண்டும் விளக்குகின்றன ( பகுதி 27 ) : சுமாரான கரை 
திறனுள்ள வேறுபட்ட பல சேர்மங்கள் ஒரு வினையில் தோன்றினால் , 
எதனுடைய கரைதிறன் பெருக்கம் முதலில் எட்டப்படுகிறதோ 
அது தான் உண்மையில் வீழ்படிவடையும் , வீரியமற்ற அமிலங் 
களின் உப்புகள் A1 +++ அயனியுடன் , K , CrzO , கரைசல் Ba++ - டன் 
வினைப்படுவதற்கும் இக் கருத்து பொருந்தும் . 


6. அலிசரின் * அலுமினியம் ஹைட்ராக்சைடுடன் ஆழ்ந்த 
சிவப்பு நிற கரையாத அலுமினிய வண்ணம் ( aluminium lake ) 


* அலிசரினுடைய வாய்பாடு (1-2 - டைஹைட்ராக்சி ஆன்திரகுபு 
குணன் ) 


0 


OH 

он 


அலிசரின் , அலுமினியம் - ஹைட்ராக்சைடுடன் வினைப்படும் போது 
உண்டாகும் வண்ணத்தின் இயைபு நிலையானதல்ல . இது அலிசரினும் 
அலுமினியம் ஹைட்ராக்சைடும் உண்டாக்கும் பரப்புக் கவர்ச்சி சேர்ம 
மாக இருக்கலாம் . 


தொகுதி III எதிர் அயனிகள் 


375 


எனப்படும் சேர்மத்தை கொடுக்கிறது . இது வடிதாள் துண்டின் 
மீது செய்வதற்கேற்ற பொட்டுச் சோதனையாகும் . A1+++ - க்கு 
சோதிக்க வேண்டிய கரைசலின் ( சான்றாக AICI , ) ஒரு சொட்டை 
காகிதத்துண்டின் மீது வைத்து செறிவு மிகுந்த அம்மோனியா 
உள்ள திறந்து வைக்கப்பட்டுள்ள குடுவைமீது 1-2 நிமிடங்கள் 
பிடித்திரு . இதனால் Al +++ , Al ( OH ) : - ஆக வீழ்படிவடையச் 
செய்கிறது . அடுத்து ஈரமான இப்பொட்டுடன் ஒரு சொட்டு 
அலிசரினுடைய ஆல்கஹால் கரைசலை சேர்த்து மீண்டும் அம்மோ 
னியா ஆவி படும்படி வை . அலிசரின் அம்மோனியாவுடன் செவ் 
வூதா நிற சேர்மத்தை கொடுக்கிறது . Al +++ கொடுக்கும் சிவப்பு 
நிறத்தை மறைக்கும் இந்நிறத்தை நீக்க தாளை எரிகருவி ( burner ) 
சுடர்மீது அல்லது மின்சார வெப்ப தட்டின்மீது காட்டி உலர்த்த 
வேண்டும் . இவ்விதம் அம்மோனியா ஆவியாகிறது . ஊதா நிறம் 
வெளிர் மஞ்சள் பின்னணியாக மாறுகிறது . அதில் அலுமினிய 
வண்ணம் கொடுக்கும் . ரோஜா சிவப்பு பொட்டு தெளிவாகத் 
தெரிகிறது . 


Fe +++ மற்றும் சில அயனிகள் குறிக்கிடுகின்றன . அவைகளின் 
முன்னிலையில் AI +++ இருப்பதை கண்டறிவது பின்னர் விளக்கப் 
பட்டுள்ளது ( பகுதி 116 ) . 

7. அலுமினான் * ( aluminon ) Al ( OH ) : -டன் சிவப்பு வண் 
ணத்தை கொடுக்கிறது . இச்சோதனையை செய்ய CHgCOOH- ஆல் 
இலேசாக அமிலத் தன்மை செய்யப்பட்ட 1- 2 மி . லி . அலுமி 
னியம் உப்புக் கரைசலுடன் சிறிதளவு 0.1 % அலுமினான் நீர்க் 
கரைசலைச் சேர்த்து இலேசாகச் சூடு செய் ; பின்னர் NH4Oli- ம் 
( கரைசலிலிருந்து அம்மோனியா நெடி வரும் வரை ) ( NH4 )2COs- ம் 


* அலுமினானுடைய வாய்பாடு ( அவ்ரின் டிரைகார்பாக்சிலிக் அமி 
லத்தின் அம்மோனியம் உப்பு ) 


HO , 


OH , 


NHUỘC 


COONH 


COONH 


376 


பண்பறி பகுப்பாய்வு 


சேர் . அலுமினிய வண்ணத்தின் சிவப்பு செதில்கள் Al +++ இருப் 
பதைக் குறிக்கின்றன . 


இச் சோதனை மிகவும் நுட்பத்தன்மை வாய்ந்ததாகும் . இருப் 
பினும் Fe +++ , Cr+++ , Ca ++ அயனிகளும் அலுமினானுடன் 
சிவப்பு வண்ணத்தைக் கொடுக்கின்றன என்பதை நினைவுகூற 
வேண்டும் . -Al +++ கொடுக்கும் வண்ணத்திற்கு மாறாக Cr +++ 
கொடுக்கும் வண்ணம் NH4OH- லும் Ca ++ - இன் வண்ணம் 
( NH4 ) 2CO : - லும் சிதைகின்றன. Fe ++ அயனியை சோதனைக்கு 
முன்பு முழுவதும் நீக்கிவிட வேண்டும் ( மிகுதியான காரத்தினால் ; 
Al0, -ஐ கொண்ட கரைசலை பின்னர் CHgCOOH- ஆல் அமிலத் 
தன்மையாக்க வேண்டும் ) . 


8. மோரின் ( Morin * ) அலுமினியம் உப்புக் கரைசல்களுடன் 
நேர்த்தியான பச்சை நிற உறிஞ்சி ஒளி வீசலை 

உறிஞ்சி ஒளி வீசலை ( fluorescence ) 
கொடுக்கிறது . 


இச் சோதனையை செய்ய அலுமினியம் உப்புக் கரைசலின் சில 
சொட்டுகளுடன் CH , COOH- ம் 5 மி . லி . நீரும் சேர்த்து 2-3 
சொட்டுகள் மோரின் கரைசலைச் சேர் . உறிஞ்சி ஒளி வீசல் சிறப் 
பாயில்லாவிட்டால் இலேசாக சூடு செய்து குளிர்ந்த நீரில் 
அமிழ்த்தி குளிர்விக்க வேண்டும் . இச் சோதனை மிகவும் நுட்ப 
மானது . ஆனால் மின் விளக்கு ஒளியில் இந்த உறிஞ்சி ஒளிவீசலை 
காண்பது கஷ்டம் . 


9. நுண்படிக ஆய்வுச் சோதனை ! ஒரு சொட்டு அலுமினியம் 
உப்பு கரைசலுக்கு K HSO : -இன் ஒரு சிறு படிகத்தை சேர்த்து 
சீராக சூடு செய்து பெரும்பான்மையான திரவத்தை ஆவியாக்கி 
நீக்கு . படிகாரத்தின் K Al ( SO , ) 2 • 12 H , O படிகங்களை நுண் 
நோக்கியால் ஆராய்க . அவற்றின் உருவம் படத்தில் ( 29 ) காட் 
டியபடி உள்ளன . செறிவு அதிகமாயிருந்தால் இதற்குப்பதில் 
மரம் போன்ற வரைத் தடங் கொண்டவைகள் ( dentrites, tree . 
like forms ) தோன்றுகின்றன. திரவம் முழுவதும் ஆவியாகிவிட் 
டால் படிகாரப் படிகங்களின்மீது மற்ற பொருள்களின் படிகங்கள் 
படிந்து பிரித்தறிய முடியாமற் போகும்போது ஒரு சிறு சொட்டு 


* 


மோரின் என்பது மஞ்சள் மரத்தில் ( yellow wood- Morus tinctura ) 
காணப்படும் ஒரு நிறப்பொருள் . இதன் இயைபை C15H1007 • 2HAO என்ற 
வாய்பாட்டால் குறிப்பிடலாம் , அலுழினியத்துடன் இது கொடுக்கும் 
சேர்மம் Al ( C15HgO7 ) 3 


377 


தொகுதி III எதிர் அயனிகள் 


நீரை பொருளின் விளிம்புமீது வைத்து அல்லது உலர்ந்த திண் 
மத்தை வாயினால் ஊதி ஈரமாக்கு . மற்ற பொருள்கள் கரை 
கின்றன . படிகாரத்தின் படிகங்கள் 
தெளிவாகத் தெரிகின்றன . 


தொகுதி III- இன் மற்ற எதிர் 
அயனிகளும் உள்ள 

கரைசலைக் 
கொண்டு Al+++ - ஐ கண்டறிய இச் 
சோதனையை பயன்படுத்த வேண்டி 
யிருந்தால் சிறிதளவு 

கரைசலை 
மிகையான எரிகாரத்துடன் 
கொதிக்க வைக்க வேண்டும் . இது 
Al +++ - ஐ அலுமினேட்டாக கரைக் 
கிறது . கரைசலை HC- டன் இலே 
அமிலத்தன்மை 

அடையச் 
செய்து பின்னர் இச் சோதனையால் 
Al +++ - ஐ கண்டறியலாம் . 

படம் 29. கடிகாரப் படிகங்கள் 

கண் 
டறிய குறைந்த பட்ச அளவு ( 0-35ug Al +++ . K HSO4- க்குப் பதில் 
சீசியம் சல்பேட்டை பயன்படுத்தினால் இச் சோதனையின் நுட்பத் 
தன்மை இன்னும் அதிகமாயுள்ளது (0.08 mg Al +++ ) 


சாக 


10. உலர் வழி சோதனை ! திண்ம அலுமினியம் சேர்மங்களை 
மிக நீர்த்த CO ( NO . ) , கரைசலுடன் சேர்த்து நீற்றுதலுக்கு உட் 
படுத்தினால் கோபால்ட் அலுமினேட் CO ( AIO , ) 2 நீல நிறச் சேர்ம 
மாகக் கிடைக்கிறது ! 
2Alz( SO,); + 2CO( NO )2 = 2CO ( AIO3), + 6Sost + 

4NO21 +02 1 


கோபால்ட் அலுமினேட் சில வேளைகளில் தெனார்டு நீலம் 
( Thenard s blue ) என்றழைக்கப்படுகிறது . 


54. குரோமியம் அயனிகளின் வினைகள் 


குரோமியம் இரு வகையான நிலைத்தன்மையுள்ள சேர்மங்களை 
கொடுக்கிறது . அவைகள் பின்வருவன : ( 1 ) குரோமிக் ஆக்சைடின் 
உப்புகள் ; ( 2 ) குரோமிக் அமிலத்தின் ( டைகுரோமிக் அமிலத் 
தின் ) உப்புகள் . குரோமிக் ஆக்சைடு உப்புகளின் ( குரோமிக் 
உப்புகள் ) கரைசல்கள் குரோமியத்தை மூவிணை திறன் Cr +++ 
அயனிகளாகக் கொண்டுள்ளன . பல்வேறு ஆக்சிஜனேற்றிகள் 


378 


பண்பறி பகுப்பாய்வு 


மூவிணைதிறன் குரோமியத்தை ஆரிணைதிறன் குரோமியமாக 
மாற்றுவதால் குரோமிக் அமிலத்தின் நேர் 

நேர் அயனியான 
CrO ; --- ஐ ( குரோமேட் அயனிகள் ) அல்லது டைகுரோமிக் 
அயனிகளான Crgo , -- ( டைகுரோமேட் அயனிகளை ) கொடுக் 


கின்றன . 


குரோமிக் உப்புகளின் கரைசல்கள் பச்சையாக அல்லது 
ஊதா நிறமாக இருக்கின்றன ; குரோமேட்டுகளின் கரைசல்கள் 
மஞ்சளாகவும் , டைகுரோமேட் கரைசல்கள் ஆரஞ்சு நிறமாகவும் 
உள்ளன . 


Gr +++ எதிர் அயனியின் வினைகள் . 


1. எரிகாரங்கள் , NaOH , KOH ஆகியவை Cr +++ அயனி 
களுடன் சாம்பல் - ஊதா நிற வீழ்படிவாக Cr ( OH ) 3- ஐ கொடுக் 
கின்றன ; இந்த ஹைட்ராக்சைடு ஈரியல்பு தன்மையுள்ளது . இதை 
சோதனை மூலம் நிரூபி . இதனுடைய வினைகளுக்கான சமன் 
பாடுகள் Al +++ அயனியின் வினைகளுக்கான சமன்பாடுகளுடன் 
ஒத்துள்ளன . காரங்கள் Cr ( OH ) : - டன் வினைப்படுவதால் கிடைக் 
கும் குரோமைட்டுகள் NaCrO , , KCrO , ஆழ்ந்த பச்சை நிற 
முள்ளவை . அலுமினேட்டுகளுக்கு மாறாக கொதிக்க வைக்கும் 
போது இவைகள் ( நீராற் பகுப்பினால் ) சிதைந்து Gr ( OH ) ; - ஐ 
கொடுக்கின்றன . ( சோதித்துப் பார் )! 


NaCrO , + 2H , O = | Cr( OH ) : + NaOH 


2. அம்மோனியாவும் வீரியமற்ற அமிலங்களின் உப்பும் 
[ NazCO : , ( NH4 ) முதலியன ) Cr+++ - ஐ Cr ( OH ) ; - ஆக வீழ்படி 
வடையச் செய்யும் . இவ் வீழ்படிவு மிகையான அம்மோனியாவில் 
ஓரளவு கரைகிறது . 


pHx6- ல் Cr ( OH ) , முழுமையாக வீழ்படிவடைவதால் 
( அட்டவணை 10 பார் ) pH மதிப்பு 8-1) உள்ள ( Al +++ - டன் 
ஒப்பிடு ) அம்மோனியம் தாங்கல் கலவையாலும் ( NH OH + 
NH , CI ) இதை முழுமையாக வீழ்படிவடையச் செய்யலாம் . 


3. சோடியம் அசிட்டேட் CH, COONa , Cr +++ - டன் நீரில் 
கரையும் அசிட்டேட் அணைவை ( Al +++ , Cr +++ அயனிகளி 
லிருந்து வேறுபட்டுள்ளது ) கொடுப்பதால் வீழ்படிவு உண்டாவ 
தில்லை . மிக அதிகமான அளவு Al +++ , Fc+++ , அயனிகள் முன் 
னிலையில் Cr +++ கார அசிட்டேட்டாக சக வீழ்படிவடைகிறது . 


தொகுதி III எதிர் அயனிகள் 


379 


4. டைசோடியம் ஹைட்ரஜன் பாஸ்பேட் , NazHPO4 , Cr+++ 
-டன் பச்சை நிற வீழ்படிவாக CrPO4- ஐ கொடுக்கிறது . இவ்வினை 
A1+++ - இன் வினையுடன் ஒத்துள்ளது ( பகுதி 53 , 5 ) . இவ்வீழ்படிவு 
கனிம அமிலங்களிலும் காரங்களிலும் கரைகிறது . 


5. உலர் வழி சோதனை ( மணி தோன்றுதல் ) : மேற்கண்ட 
முறை ஒன்றில் Cr ( OH ) ; வீழ்படிவு தயாரித்து வடிகட்டு . ஒரு 
கண்ணாடித் தண்டில் வளையம் போன்ற முனையுடைய பிளாட்டினக் 
கம்பியைப் பொருத்தி எடுத்துக்கொள் . கம்பியின் முனையை செஞ் 
சூட்டிற்கு சூடு செய்து இதனால் திண்ம போரக்சை * NagB , 07 - 
10H , 0 அல்லது ( இன்னும் சாதகமாக ) சோடியம் அம்மோனியம் 
பாஸ்பேட்டை ( மைக்ரோகாஸ்மிக் உப்பு NaNH.HPO4 • 4H , O ) 
தொடு . ஒட்டிக் கொண்டிருக்கும் படிகங்களை எரிகருவி சுடரில் 
நுரைத்துப் பொங்குதல் அடங்கும்வரை சூடு செய் . கம்பியை 
மணியுடன் சுடரிலிருந்து வெளியிலெடுத்து குளிர வை . இப்போது 
மணியில் சிறிது Cr ( OH ) ; வீழ்படிவை எடுத்துக்கொண்டு மீண்டும் 
முன்பு போல் சூடு செய் . குளிர வைத்து மணியை வெளிச்சத்தில் 
வைத்துப்பார் . குரோமியம் இருந்தால் மணியானது மரகதப் 
பச்சை நிறத்தில் இருக்கிறது . மணிக்கு இந்நிறம் உண்டாவதற்குக் 
காரணம் குரோமியம் பாஸ்பேட் , CrPO , அல்லது குரோமியம் 
மெட்டா போரேட் ** , Ci ( BO , ) , தோன்றுவதுதான் . நிகழும் 
வினைகள் : 


3NaNH , HPO4 + 2Cr ( OH ) 3 = 2CrPO4 + NagPO4 

+ 2NH , 1 + 6H , O 1 


3NagB40 / + 2Cr ( OH ) ; = 2Gr ( BO9) + 6NaBO2 + 3HqO ! 


இச் சோதனைக்குப் பின்பு பிளாட்டினக் கம்பியிலிருந்து நீக்கு 
இதை நீக்க இதை செஞ்சூட்டிற்கு சூடுசெய்து சூடான சொட்டை 
கண்ணாடித் தண்டை இலேசாக தட்டி சூடான திரவ சொட்டை 
குலுக்கி நீக்கு . மீதமுள்ள Cr ( OH ) ; - ஐ மற்ற சோதனைகளுக்காசு 
சேமித்து வைத்துக் கொள் ( சோடியம் கார்பனேட் , சோடியம் 
நைட்ரேட்டுடன் உருக்குதல் ). 


6. மூவிணைதிறன் குரோமியத்தை ஆரிணை திறன் குரோமியமாக 
மாற்ற HqO2 , Na , 0 , , Cls , Brg , KMnO , , ( NH , ) , S.Os போன்ற 


சோடியம் டெட்ரபோரேட் , டெட்ரபோரிக் அமிலத்தின் (H9B4Or 
ஒரு உப்பு. 

** மெட்டபோரிக் அமிலத்தின் , HBO2 ஒரு உப்பு . 


380 


பண்பறி பகுப்பாய்வு 


ஆக்சிஜனேற்றிகளை பயன்படுத்தலாம் . காரக் கரைசலில் ஆக்சிஜ 
னேற்றம் செய்தால் GrO4-- அயனிகள் உண்டாகின்றன . அமிலக் 
கரைசலில் ஆக்சிஜனேற்றம் நிகழ்ந்தால் Cr , 0 ; -- அயனிகள் 
தோன்றுகின்றன . H + அயனி 

செறிவு 

மாறுவதால் இந்த 
அயனிகள் ஒன்றோடொன்று மாறுகின்றன : 
2Cro ; -- + 2H ++ ” 2HCrO ,--- Crp07 -- + HqO 

+ 


கரைசலை அமிலத்தன்மை அடையச் செய்தால் இரண்டு சம 
நிலைகளும் CraO --- அயனிகள் தோன்றும் பக்கம் நகர்த்தப்படு 
கிறது என்பதை இந்த சமன்பாடு காட்டுகிறது . ஆனால் கரைசல் 
காரத்தன்மை அடைந்தால் ( H + அயனிகள் நீக்கப்படுவதால் ) 
CrO4-- தோன்றும் பக்கம் நகர்கிறது . 


இதை சோதனை மூலம் உறுதிப்படுத்து . K , CrO கரைசலுக்கு 
ஒரு அமிலத்தை சேர் . CrzO , -- அயனிகளின் தனிச் சிறப்பான 
ஆரஞ்சு நிறம் தோன்றுகிறது . அடுத்து KgCrzO / கரைசலுக்கு 
காரத்தை சேர் . இந்நிற மாற்றம் எதைக் குறிக்கிறது ? 


இக்கருத்துக்களின் உதவியால் இந்த இரு ஆக்சிஜனேற்றங் 
களையும் தனித்தனியாக ஆராயலாம் . 


( அ ) காரக் கரைசலில் ஆக்சிஜனேற்றம் செய்ய ஹைட்ரஜன் 
பெராக்சைடு அல்லது சோடியம் பெராக்சைடு பயன்படுகிறது . 
சான்றாக HgO2- ஆல் நிகழும் ஆக்சிஜனேற்றத்தை சிந்திப்போம் . 


காரக்கரைசலில் மூவிணைதிறன் குரோமியம் NaCrO , போன்ற 
குரோமைட்டாக உள்ளது ; எனவே பின்வரும் பொருள்கள் இவ் 
வினையில் ஈடுபடுகின்றன : 


NaCrO + H , O , + NaOFI - > NagCrO4 + H , O 


இவ்வினையில் பின்வரும் எலக்ட்ரான் இடப்பெயர்ச்சிகள் 
நடைபெறுகின்றன . 


Cr + Ill -3c = 

Cr + VI 
02 -- + 2e = 20- 


| 


3 


எனவே இவ்வினைக்கான சமன்பாடு : 


2NaCro , + 3H2O2 + 2NaOH = 2NazCrO4 + 4H.O 


தொகுதி III எதிர் அயனிகள் 


381 


அல்லது அயனிச் சமன்பாடு 


2CrOz- + 3H , O , + 2OH- = 2CrO4 -- + 4H2O 


வீழ்படிவடையும் Cr ( OH ) , மீண்டும் கரையும்வரை குரோ 
மிக உப்புக் கரைசலுக்கு காரத்தை சேர் ; பின்னர் H2O ) - ஐ 
சேர்த்து பச்சையாக இருக்கும் கரைசல் மஞ்சளாகும் வரை 
( CrO , -- அயனிகளின் நிறம் ) சூடு செய் . மற்ற சோதனைகளுக்கு 
கரைசலை வைத்திரு . குரோமியத்தை Fe +++ , Mn ++ அயனிகளி 
லிருந்து பிரிக்க இவ்வினை பயன்படுகிறது . 


சோடியம் பெராக்சைடு , புரோமின் ( அல்லது குளோரின் ) நீர் 
H , O , போலவே வினைப்படுகிறது ; சான்றாக 


2CrO , - + 3Bra + 8OH- = 2CrO , -- + 6Br- + 4H , O 


(ஆ ) அமிலக் கரைசலில் ஆக்சிஜனேற்றம் நிகழ்த்த 
KMnO4 ( NH4 ) , $ , 08 போன்ற சில திறன்மிக்க ஆக்சிஜனேற்றிகளை 
பயன்படுத்தலாம் . சான்றாக குரோமிக் உப்புகளுடன் அம்மோ 
னியம் பெர்சல்பேட் , ( NH4 ) ? S.Os வினைப்படுவதை ஆராயலாம் . 


இவ்வினைக்கான சமன்பாடு * 


2Cr ++++ 3Sgos -- + 7H ? O = Crgo --- + 6SO : -- + 14H + 


இவ்வினையைச் செய்ய ஒரு சோதனைக் குழாயில் 1-2 மி.லி. 
( NH4 ) 23,08 கரைசலை எடுத்துக்கொண்டு , சிறிதளவு 2N H.SO ; - ம் 
சில்வர் உப்புக் கரைசல் ( வினைவேகமாற்றியாக ) சில சொட்டுகளை 
யும் சேர் . இந்த ஆக்சிஜனேற்றி கலவைக்கு 1-2 மி.லி. Cra ( SO , ) 3 
அல்லது Cr ( NO3) கரைசலை ( Cral , அல்ல ) சேர் . கரைசலை சூடு 


* ( NH4 )2S2O8- இல் சல்பரின் போலியான இணைதிறன் + 7 - ஐ கணக் 
கீட்டால் கண்டுபிடிக்கிறோம் ( தனிம வரிசை அட்டவணையில் VI தொகுதி 
யில் சல்பர் இருப்பதால் அதன் இணைதிறன் 6 - க்கு மேல் இருக்கமுடியாது ). 
எலக்ட்ரான் இடப்பெயர்ச்சியைஆராயும்போது SpO8 - அயனி இரண்டு 
SO4-- அயனிகளாக மாறுகின்றன என்று கருத வேண்டும் . அதாவது இவ் 
வினையில் இரண்டு எலக்ட்ரான்கள் சேர்கின்றன . 


2Cr +++ - 6e 


= 


2Cr + VI 


1 


S2OS 


+ 2e = 2S01-1 


3 


து சமன்பாட்டை பாடத்தில் கொடுக்கிறது . 


382 


பண்பறி பகுப்பாய்வு 


படுத்தும்போது நிகழும் நிறமாற்றத்தை கவனி . மற்ற சோதனை 
களுக்காக கரைசலை வைத்திரு . 


Cr +++ பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டுடன் வினைப் 
படுவது பெர்சல்பேட்டுடன் வினைப்படுவதை ஒத்துள்ளது : 


Crg ( SO4 ) s + 2KMnO , + 5H ? O = 12MnO( OH ) , + 

KzCrpor + 3HgSO , 


அல்லது 


2Cr++++ 2MnO : + 5H , O = 12MnO ( OH ) 2+ 

Cr207 -- + 6H + 


சூடுபடுத்தினால் நிகழும் வினையின்போது மாங்கனஸ் அமிலம் 
பழுப்பு நிற MnO ( OH ) 2 * வீழ்படிவாக தோன்றுகிறது . Cr +++ 
அயனிகள் உட்பட கரைசலிலுள்ள எல்லா ஆக்சிஜன் ஒடுக்கிகளும் 
ஆக்சிஜன் ஏற்றமடைய போதுமான அளவு பெர்மாங்கனேட் 
உள்ளதா என்று உறுதிப்படுத்த மிகையான KMnO , உள்ளது 
என்பதை காட்டும் வகையில் தெளிவான திரவம் கருஞ்சிவப்பு 
ஊதா நிறம் அடையும்வரை பெர்மாங்கனேட்டை சேர்க்க 
வேண்டும் . இந்நிலையில் MnO ( OH ) , வீழ்படிவு வடிகட்டப்பட்டு 
கிடைக்கும் கரைசலை குளிர்வித்து பெர்குரோமிக் அமில சோதனை 
யால் Crgo --- க்கு சோதித்துப் பார் . தொகுதி III- இன் மற்ற 
எதிர் அயனிகளின் முன்னிலையில் குரோமியத்தை கண்டறிய 
இம்முறையை பயன்படுத்தலாம் . 


( இ ) உலர் -வழி . ஆக்சிஜனேற்றம் . உலர் சோதனையாலும் 
GrIll- ஐ CrVI- ஆக ஆக்சிஜனேற்றம் செய்ய முடிகிறது . சான்றாக 
குரோமியம் உப்பை சோடியம் கார்பனேட் , சோடியம் நைட் 
ரேட் கலவையுடன் உருக்கி இச்சோதனையை நிகழ்த்தலாம் . இவ் 
வினையில் ஆக்சிஜனேற்றியாக உள்ள NaNO ; , NaNO , ஆக பின் 
காட்டியபடி ஆக்சிஜன் ஒடுக்கமடைகிறது : 


1 


Cr + III 


2 


3e 
N + V + 2e 


Cr + VI 
N + III 


3 


* அமிலக் கரைசலில் பெர்மாங்கனேட்டால் ஆக்சிஜனேற்றம் நிகழும் 
போது வழக்கமாக உண்டாகும் மாங்கா ஸ் உப்பைவிட MnO ( OH } 2 இங்கு 
தோன்றுகிறது , ஏனென்றால் கரைசல் போதுமான அளவு அமிலத்தன்மை 
யுடன் இல்லை . மிக அதிகமாக அமிலத்தை இங்கு பயன்படுத்தக்கூடாது . 


தொகுதி III எதிர் அயனிகள் 


3831 


எனவே இவ்வினைக்கான சமன்பாடு 


2Cr ( OH ); + 3NaNO : + 2NazCO = 2NagarO ; + 

3NaNO2 + 2H.O + 2CO.1 


Cro ; -- , Cr , 0 , நேர் அயனிகளின் வினைகள் . 


1. சுமாரான கரைதிறனுள்ள உப்புகள் தோன்றல் ! GrO , -- 
நேர் அயனி Pb ++ , Ag ++ , Ba++ ஆகியவற்றுடன் சுமாராகக் 
கரையும் வீழ்படிவுகளை கொடுக்கிறது ; குரோமேட்டுகளை கண்டறி 
யவும் , பிரிக்கவும் இது பயன்படுகிறது . 


இதற்கான சமன்பாடுகள் : 


CrO .-- + Pb ++ = | PbCrO ; 


மஞ்சள் 


CrO4 -- + Ba ++ = + BaCrO4 


மஞ்சள் 


CrO -- + 2Ag + = + AgeCrO , செங்கல் சிவப்பு 


இவ்வினைகளுக்கு கரைசலை அசிட்டிக் அமிலத்துடன் அமிலத் 
தன்மை அடையச் செய்ய வெண்டும் . * 


2. பென்சிடீன் ** அசிட்டிக் அமிலத்தின் முன்னிலையில் 
ஆரிணை திறன் குரோமியம் அயனிகளால் ஆக்சிஜனேற்றமடைந்து 


CrO4 டன் Ag + இருந்தால் CI அயனிகள் முன்னிலையில் AgCi 
முதலில் வீழ்படிவடைவதால் C : 04 -க்கான சோதனையை செய்ய இய 
லாது . இதேபோல் CrO4 -ஐ கண்டறியும் போது Ba ++ அல்லது Pb- 
அயனி இருந்தால் SO4 " அயனிகள் குறுக்கிடுகின்றன . 

பென்சிடீன் வாய்பாடு 


NH , 


H , N 


பெல்சிடீன் அசிட்டேட் வாய்பாடு 


H2N 


NH2CH -COOH 


1 


384 


பண்பறி பகுப்பாய்வு 


1 


நீல நிற விளைபொருளை கொடுக்கிறது . Cr +++ முதலில் H , O2 
அல்லது Naz0 , - ஆல் CrO ---ஆக ஆக்சிஜனேற்றமடைந்தால் 
மூவிணை திறன் குரோமியத்தையும் இம்முறையிலேயே கண்டறிய 
லாம் . N. A. தனானோவால் முன்மொழியப்பட்ட இவ்வினை 
பொட்டுச் சோதனையாக பயனாகிறது . H , O , - டன் நிகழும் வினை 
யின் காரணமாக கிடைக்கும் கரைசல் ஒரு சொட்டை வடிதாள் 
துண்டின்மீது வைத்து 

சொட்டு பென்சிடீன் அசிட் 
டேட்டை சேர் . பென்சிடீன் * CrO4- அயனிகளால் ஆக்சிஜ 
னேற்றமடைவதால் பொட்டு நீல நிறமாகிறது . இச்சோதனை 
0 • 25ng குரோமியத்தை கண்டறிகிறது . இதன் விளாவுதல் 
எல்லை 1 : 200,000 


எந்த எதிர் அயனியின் முன்னிலையிலும் Cr +++ - ஐ பின்ன 
முறையால் கண்டறிய இவ்வினையை பயன்படுத்தலாம் . 


பல 


இச் சோதனையை ஒரு கண்ணாடிச் சிற்றகலில் ( அல்லது மூசை 
மூடியில் ) நிகழ்த்த வேண்டும் . அறிய வேண்டிய கரைசல் 3-5 
சொட்டுகளை இதன் மேல் வைத்து , சிறிது Naz0 , சேர்த்து மிதமாக 
சூடு செய் . Cr +++ அயனிகள் CrO4 --- ஆக ஆக்சிஜனேற்றமடை 
கின்றன . 

இக்கலவையை 2-3 சொட்டுகள் நீருடன் விளாவி 
கண்ணாடி நுண்குழாயால் சிறிது கரைசலையும் , வீழ்படிவையும் 
எடுத்து வடிதாள் துண்டால் குழாயின் முனையை தொடு . நடுவி 
லுள்ள வீழ்படிவைச் சுற்றி நீர்க்கரை உண்டாகும்வரை தொட்டுக் 
கொண்டிரு . அதில் CrO ; --- ம் வீழ்படிவில் MnO ( OH ) , 
CO ( OH) ; உட்பட ஹைட்ராக்சைடுகளும் இருக்கின்றன . 
ஈரமான பொட்டைச் சுற்றி பென்சிடீன் கரைசல் உள்ள நுண் 
குழாயின் முனையால் தொடு . அறிய வேண்டிய கரைசலில் குரோ 
மியம் இருந்தால் பொட்டின் ஓரத்தில் நீல வளையம் தோன்று 
கிறது . பென்சிடீன் கரைசல் பொட்டின் நடுப்பகுதியை அடை 
யாமலிருக்கும்படி கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் . 
ஏனென்றால் பென்சி டீ னை ஆக்சிஜனேற்றம் செய்யத்தக்க . 
CO ( OH ) ; , MnO ( OH ) 2 இருப்பதால் CrO4-- இல்லாவிட்டாலும் 
நீல நிறம் உண்டாகும் . எனவே நீல வளையத்திற்கும் வீழ்படிவுக் 
கும் இடையே நிறமற்ற வளையம் இருந்தால்தான் இச்சோதனை 
முடிவாகும் . 


* பென்சிடீனின் ஆக்கிஜன் ஏற்றத்திற்கான . சமன்பாடு முன்னர் 
MnO ( OH ) 3- இன் எளிய ஆக்சிஜனேற்றத்திற்கு அடிக்குறிப்பாக தரப்பட் 
டுள்ளது . 


os 


தொகுதி III எதிர் அயனிகள் 


385 


3. - பெர்குரோமிக் அமிலம் ( perchromic acid ) * , H, CrOs 
தோன்றுதல் . Cr +++ அயனிகள் பெர்சல்பேட் அல்லது பெர்மாங் 
கனேட்டால் ஆக்சிஜனேற்றமடைவதால் கிடைக்கும் டைகுரோ 
மேட்டின் அமிலக் கரைசல் 1-2 மி.லி.- க்கு 1. மி.லி. டைஎத்தில் 
ஈத்தர் அல்லது அமைல் ஆல்கஹாலை சேர்த்து சில சொட்டுகள் 
H , 0 , - டன் நன்கு குலுக்கவும் . பெர்குரோமிக் அமிலம் உண்டா 
வதால் மேலுள்ள ஈத்தர் அல்லது அமைல் ஆல்கஹால் அடுக்கு 
நேர்த்தியான நீல நிறமாக மாறும் . 


Crz0 / -- + 4H , 0 , + 2H + = 2HqCrO , + 3H , O 


நீர்க் கரைசலில் H , Cros விரைவாக சிதைந்து Cr +++ உண் 
டாவதாலும் ஆக்சிஜன் வெளிப்படுவதாலும் இச் சோதனையில் 
ஈத்தர் அல்லது அமைல் ஆல்கஹால் பயன்படுத்தப்படுகிறது . இந்த . 
கரைப்பான்களில் குரோமியம் பெராக்சைடின் 

கரைசல்கள் 
நிலைத்தன்மை பெற்றுள்ளன . குரோமியத்தை கண்டறிவதற்கான 
மிகவும் தனிச் சிறப்புடைய இச் சோதனையை அமிலக் கரைசலில் 
தான் நிகழ்த்த வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளவேண்டும் . 
எனவே காரக் கரைசலில் CrIII ஆக்சிஜனேற்றமடைந்து CrVI-ஆக 
இருந்தால் அதை H , SO . ஆல் அமிலப்படுத்த வேண்டியது 
அவசியம் . கரைசல் அறை வெப்ப நிலையில் இருக்கிறதா என்று 
கவனமாகப் பார்த்துக் கொள்ள வேண்டும் , ஏனென்றால் சூடான 
கரைசலில் H ; CrOs உடனே சிதைகிறது . 


* HgCrQ6- இன் அமைப்பு வாய்பாடு 


00H 


இவ்வினையின் விளைபொருளின்வாய்பாடு HgCrO : அல்லது H1CrO10 என்று 
சில ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் . இது இந்த இயைபுள்ள குரோமியத் 
தின் பெராக்சைடு என்றும் எண்ணலாம் . 


1 


25 


386 


பண்பறி பகுப்பாய்வு 


4. CrYI- ஐ CrIII- ஆக ஒடுக்கம் செய்தலுக்கு Nassos , Hgs 
எத்தில் ஆல்கஹால் , ( C2H5OH ) , ஃபெரஸ் உப்புகள் போன்ற 


படம் : 0 . AgaCraO + - இன் படிகங்கள் 


ஆக்சிஜன் ஒடுக்கிகளை அமிலக்கரைசலில் எடுத்துக்கொள்ள 
வேண்டும் . சான்றாக H , SO4- ஆல் அமிலத் தன்மை ஏற்ற K , CrgO , 
கரைசலுக்கு சில சொட்டுகள் NagsO , கரைசலை சேர்த்தால் 
தோன்றும் நிற மாற்றத்தை விளக்கு . இவ்வினைக்கான சமன்பாடு . 


K , CraO ( + 3Na sO + 4H2SO4 = Grz (SO4 ) + 

K ,SO4 + 3Nagso4 + 4H , O 
அல்லது 

Creo -- + 3So , -- + 8H + = 2Cr++++ 3SO .-- + 4H , O 


இதனுடைய ஆக்சிஜனேற்றப் பண்புகளின் காரணமாக 
K , Cr , 0 , , அடர் H.SO , கலவை ( குரோமிக் கலவை என்றழைக் 
கப்படுவது ) வேதியியல் ஆய்வுக்கூடங்களில் பெரும்பான்மையாகப் 
பயன்படுகிறது . குறிப்பாக கண்ணாடிக் கலங்களை கழுவவும் , கண்ணா 
டிப் பரப்பில் ஒட்டிக் கொண்டிருக்கும் எண்ணெய் 
நீக்கவும் பயன்படுகிறது . 


பசையை 


5. நுண்படிக ஆய்வு சோதனை- Cr80 --- க்கு : அசிட்டிக் அமி 
லத்தால் இலேசாக அமிலத் தன்மை பெற்ற ஒரு சொட்டு 


தொகுதி III எதிர் அயனிகள் 


387 


AgNOS கரைசலுக்கு ஒரு சிறு குரோமேட் திண்ம துண்டை 
சேர்த்து நுண்நோக்கியால் ஆராய்க . அப்போது AgaCrzO7- இன் 
( படம் 30 ) ஆரஞ்சு அல்லது செம்பழுப்பு நிற பெரிய படிகங்கள் 
தோன்றியுள்ளதைக் காணலாம் . இவ்வினையில் அதிக அளவு CI 
அயனிகள் குறுக்கிடுகின்றன . கண்டறியத்தக்க குறைந்த பட்ச 
அளவு 0.025 Hg CrvI . 


குரோமிக் உப்பிலுள்ள குரோமியத்தை இச் சோதனையால் 
கண்டறிய H , O2- இன் காரக்கரைசல் கொண்டு அல்லது சோடியம் 
கார்பனேட் , நைட்ரேட்டுடன் உருக்கி Cril . ஐ முதலில் ஆக்சிஜ 
னேற்றம் செய்ய வேண்டும் . முந்திய தறுவாயில் - கரைசலை 
உலர்ந்தநிலை வரை ஆவியாக்க வேண்டும் . 


55. இரும்பு எதிர் அயனிகளின் வினைகள் 


இரும்பு இரு வரிசைகள் உப்புகளை கொடுக்கிறது . அவைகள் 
ஃபெரஸ் , ஃபெரிக் உப்புகள் ஆகும் . ஃபெரிக் உப்புகளின் கரை 
சல்கள் மூவிணை திறன் Fe +++ எதிர் அயனிகளையும் , ஃபெரஸ் உப்பு 
களின் கரைசல்கள் ஈரிணை Fe ++ அயனிகளையும் பெற்றுள்ளன . 
இந்த அயனிகளின் வினைகள் முழுமையாக வேறுபட்டுள்ளமையால் 
இவைகளை தனித்தனியாக ஆராயலாம் . 


Fe +++ எதிர் அயனியின் வினைகள் . 


ஃபெரிக் உப்புகளின் கரைசல்கள் மஞ்சளாக அல்லது , செம் 
பழுப்பு நிறமாக உள்ளன . Fe +++ அயனியின் மிக முக்கியமான 
வினைகள் கீழே தரப்பட்டுள்ளன . 


1. கடுங்காரங்களும் ( NaOH , KOH ) NH , OH- ம் Fe +++ 
அயனிகளைக் கொண்ட கரைசலிலிருந்து Fe ( OH ) ; - ஐ செம்பழுப்பு 
நிற வீழ்படிவாக பிரிக்கின்றன: 


Fe ++++ 3OH- = | Fe ( OH ) , 


Al ( OH ) 3 , Cr ( OH ) :-களுக்கு மாறாக ஃபெரிக் ஹைட்ராக் 
சைடு ஈரியல்புள்ளதல்ல . எனவே மிகையான காரத்தில் கரைவ 
தில்லை ( இதை சோதித்துப் பார் ) . Fe( OH ) -இன் கரைதிறன் . 
பெருக்கம் மிகக் குறைவாயிருப்பதால் ( SP : 3-8X10-3 ) ஃபெரிக் 
ஹைட்ராக்சைடும் அம்மோனியம் உப்புகளில் கரைவதில்லை . 
ஆகையால் இதை அம்மோனியம் உப்புகளின் முன்னிலையில் 


388 


பண்பறி பகுப்பாய்வு 


ஃபெரிக் உப்புக் கரைசல்களுடன் அம்மோனியாவை சேர்த்துப் 
பெறலாம் . 


2. சோடியம் அசிட்டேட் , CH , COONa , Fe +++ அயனிக 
ளுடன் குளர்ந்த நிலையில் ஃபெரிக் அசிட்டேட்டை ( CH , COO ) , Te 
கொடுக்கிறது ( கரைசல் செம்பழுப்பாகிறது ) . 


பிறகு கரைசலை நீருடன் விளாவி கொதிக்கும் வரை சூடு செய் 
தால் ( CH , COO ) Fe- இன் நீராற்பகுப்பு அதிகரிக்கிறது . இதனால் 
கார உப்பு பழுப்பு நிற வீழ்படிவாகத் தோன்றுகிறது : 


( CH COO) Fe + 2HAO | CHECOO ( OH ) Fe 

+ 2CH ,COOH 


Al+++ - ம் CHSCOONa- டன் இதே முறையில் வினைப்படுகிறது 
என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் . ஆனால் CH , COO ( OH ) , A1 
வெண்மையாயுள்ளது . தொகுதி III- இன் மற்ற எதிர் அயனிகள் 
CH , COONa- டன் வீழ்படிவுகளை கொடுப்பதில்லை . 


3. கார உலோகங்களின் கார்பனேட்டுகளும் அம்மோனியம் 
கார்பனேட்டும் Fe+++ . டன் கார உப்புகளின் பழுப்பு நிற வீழ்படிவு 
களைக் கொடுக்கின்றன ; கொதிக்க வைத்தால் இவைகள் 
ஹைட்ராக்சைடுகளாக மாறுகின்றன . 


4. அம்மோனியம் , 

பொட்டாசியம் தயோசயனேட்டுகள் * 
NH , CNS , KCNS Fe +++ டன் ஃபெரிக் தயோசயனேட்டை 
Fe( CNS ) ;- ஐ கொடுக்கின்றன ; இது நீரில் கரையும் இரத்தச் 
சிவப்பு நிற சேர்மம் :** 


Fe++++ 3CNS- > Fe( CNS ) ; 


இது மீளும் வினையாயிருப்பதால் மிகையான வினைப்பொருள் 
நிறத்தை ஆழ்ந்த தாக்குகிறது . இது Fe +++ அயனிக்கான மிக 
முக்கிய , நுட்பத் தன்மையுள்ள சோதனை . இருப்பினும் Fe +++ 
அயனியுடன் பல பொருள்கள் அணைவுகளை கொடுப்பதால் இந் 
நிறம் தோன்றுவது தடுக்கப்படுவதன் காரணமாக இது எப்போதும் 


* தயோசயனிக் அமிலத்தின் HCNS உப்பு . 
** Fe ( CNS ) : - டன் [ Fe ( CNS ) ] ++ - லிருந்து [ Fe { CNS ) ] வரை பல 
தயோசயனேட் அணைவுகள் வரிசையாக இவ்வினையில் உண்டாகின்றன . 


தொகுதி III எதிர் அயனிகள் 


389 . 


நம்பத்தக்க சோதனையல்ல . F- அயனிகள் Fe +++ - டன் மிகக் 
குறைவாக பிரிகை அடையும் [ Fe Fs ] --- அணைவு அயனியைக் 
கொடுக்கின்றன என்பது இதிலடங்கும் . ஃபெரிக் உப்புகரைச 
லுக்கு NH , CNS- ஐயும் தொடர்ந்து NH ; F அல்லது NaF- ஐயும் 
சேர்த்து இதை சோதனை மூலம் நிரூபி . Fe ( CNS ) ; உண்டாவதால் 
தோன்றும் நிறம் பின்வரும் வினையால் மறைகிறது . 


Fe( CNS ) : + 6F 


[ FeFs ] --- + 3CNS 


பாஸ்பாரிக் அமிலம் , ஆக்சலேட்டுகள் , டார்ட்ரேட்டுகள் , 
சிட்ரேட்டுகள் முதலியவற்றை சேர்த்தாலும் இதுவே நிகழ்கிறது . 


5. பொட்டாசியம் ஃபெரோசயனைடு , K4 [ Fe ( CN ) ] , Fe +++ 
அயனிகளுடன் ஆழ்ந்த நீல நிற வீழ்படிவாக பிரஷ்யன் நீலத்தை 
கொடுக்கிறது : 


4Fe+++ + 3 [ Fe ( CN) ] 


| Fe [ Fe ( CN ) ] 


கரைசல் மிதமான அமிலத் தன்மையுடனிருந்தால் Fe+++ 
அயனிக்கான இந்த முக்கியச் சோதனை நன்கு செயல் படுகிறது . 
மிக அதிகமாக அமிலத்தை சேர்ப்பது உகந்ததல்ல . ஏனென்றால் 
மிகையான வினைப்பொருளில் கரைவதுபோல் அமிலத்திலும் 
மீண்டும் கரைந்துவிடுகிறது . காரங்கள் பிரஷ்யன் நீலத்தை 
சிதைத்து Fe ( OH ) 3 ஃபெரிக் ஹைட்ராக்சைடை கொடுக்கின்றன. 


6. டைசோடியம் ஹைட்ரஜன் பாஸ்பேட் ,, Na2 HPO4 - 
Fe+++ - டன் வெளிர் மஞ்சள் நிற FePO4- ஐ வீழ்படிவாக கொடுக் 
கின்றன . இவ்வீழ்படிவு வீரியமுள்ள அமிலங்களில் கரைகிறது , 
அசிட்டிக் அமிலத்தில் கரைவதில்லை ( இதை சோதித்துப் பார்) . 
இதற்கான சமன்பாடு , 


Fe ++++ 2HPO4 -- = | FePO4 + H , PO4 

( AI+++ - டன் ஒப்பிடு ) 


7. ஆக்சிஜனேற்ற - ஒடுக்க வினைகள் ! Fe +++ அயனியை 
Fe ++ - ஆக ஆக்சிஜன் ஒடுக்கம் செய்ய முடியுமாதலால் இது ஒரு 
ஆக்சிஜனேற்றி . 


சான்றாக அமிலத்தன்மை பெற்ற ஃபெரிக் உப்புகரைசல் 
மூலம் ஹைட்ரஜன் சல்பைடை செலுத்தும் போது HAS சல்பராக 


390 


பண்பறி பகுப்பாய்வு 


ஆக்சிஜனேற்றமடைந்து வெண்மை நிற கலங்கலாக வீழ்படிவடை 


கிறது ! 


2Fe++++ HS = 2Fe +++ 2H ++ + S 
Fess , வீழ்படிவுகளை அமிலங்களில் ( பகுதி 52 ) கரைக்கும் 
போதும் இவ்வினை நடைபெறுகிறது என்பது நினைவிருக்கலாம் . 
Sn ++ - ஐ , Sn ++++ - ஆகவும் , 1 -- ஐ 12 - ஆகவும் Fe +++ ஆக்சிஜ 
னேற்றம் செய்கிறது . 


Sn +++ 2Fe +++ = Sn +++++ 2Fe ++ 


21- + 2Fe +++ = 1 , + 2Fe ++ 


பிந்திய வினையை நிரூபிக்க KI கரைசலுக்கு ஃபெரிக் உப்பை 
சேர் . 

கரைசல் பழுப்பு நிறமாகிறது . இப்போது சிறிதளவு 
பென்ஜீனை CHs ( அல்லது லிக்ராய்ன் ligroin ) கரைசலுடன் 
சேர்த்து குலுக்கு . நீரைவிட இந்த கரைப்பான்களில் 1 , அதிக 
மாகக் கரைவதால் பெரும்பாலான அயோடின் இந்த கரைப்பான் 
அடுக்கிற்கு செல்கிறது . ஊதா நிறத்தை ( அயோடின் பென்ஜீன் 
அல்லது லிக்ராய்னில் கரைவதால் தோன்றும் தனிச் சிறப்புடைய 
நிறம் ) கொடுக்கிறது . 

இருப்பினும் , Fe +++ வீரியமற்ற ஆக்சிஜனேற்றி , அதாவது 
குறைவான வேதி வினைத்திறனுள்ளது . எனவே மேலே குறிப் 
பிட்டது போன்ற வீரியமிக்க ஆக்சிஜன் ஒடுக்கிகளைத்தான் 
இதனால் ஆக்சிஜன் ஏற்றம் செய்ய இயலும் . Br- , Cl- முதலிய 
வீரியமற்ற ஒடுக்கிகள் Fe +++ - ஆல் ஆக்சிஜனேற்ற மடைவதில்லை . * 


8 . Felll- ஐ அரைத்தல் முறையால் ( F.M.ஃபிளேவிட்ஸ்கி முறை ) 
கண்டறிதல் . Fe ( SO4 ) 3- இன் சில சிறு திண்ம படிகங்களை ஒரு 
சிறிய பீங்கான் தகழியில் ( அல்லது பீங்கான் ஓட்டின்மேல் ) சம 
அளவு திண்ம NH4CNS- டன் சேர்த்து பீங்கான் குழவியின் குறுகிய 
முனையால் அரை . Fe ( CNS ) , உண்டாவதால் வினைப்படும் கலவை 
செம்பழுப்பு நிறமாக மாறுகிறது . கரைசலிலுள்ள Fe +++ அய 
னியை கண்டறிய கரைசலில் சில சொட்டுகளை 1-2 சொட்டுகள் 
2N HzSO4- டன் உலரும்வரை ஆவியாக்க வேண்டும் ; இந்த 
உலர்ந்த திண்மத்தை குளிர வைத்து மேலே காட்டியது போல் 
சோதிக்க வேண்டும் . 


* ஆக்சிஜனேற்றிகள் , ஒடுக்கிகளின் வலிவு பற்றி விரிவாக பகுதிகள் 
61-64 ஆராயப்படும் . 


தொகுதி III எதிர் அயனிகள் 


391 


Fe ++ எதிர் அயனியின் வினை கள் 

ஃபெரஸ் உப்புகள் கரைசலில் வெளிர் பச்சையாக இருக்கும் . 
நீர்த்த கரைசல்கள் நிறமற்றதாக இருக்கின்றன. 


1 கடுங்காரங்கள் , NaOH , KOH , Fe ++ - ஐ காற்றில்லா சூழ் 
நிலையில் Fe ( OH ) , வெண்ணிற வீழ்படிவாக மாற்றுகின்றன ; 
இயல்பான சூழ்நிலையில் வீழ்படிவு அழுக்கு பச்சை நிறமாக 
இருக்கிறது . 

Fe +++ 20H- = + Fe ( OH ) 2 


இவ்வீழ்படிவு காற்றில் விரைவாக ஆக்சிஜனேற்றமடை 
கிறது , நிறம் மாறுகிறது . வீழ்படிவை வடிகட்டினால் இதை எளி 
தில் காண இயலும் . முடிவில் கிடைக்கும் ஆக்சிஜனேற்ற விளை 
பொருள் Fe ( OH ) : • Fe ( OH ) , வீழ்படிவு அமிலங்களில் கரையும் , 
ஆனால் காரங்களில் கரையாது . 


அம்மோனியா , NH4OH , Fe ( OH ) 2- ஐ சுமாராக வீழ்படி 
வடைகிறது ; அம்மோனியம் உப்புகளின் முன்னிலையில் வீழ்படி 
வடைதல் நிகழாது . Mg ( OH ) , வீழ்படிவடைதலிலுள்ளதைப் 
போல் இங்கும் காரணம் Fe ( OH ) : - இன் அதிகமான கரைதிறன் 
பெருக்கமாகும் ( SP = 4 • 8X 10-15 ). இதை அம்மோனியா , அம்மோ 
னியம் உப்புகள் கலவைகளிலுள்ள OH- செறிவில் எட்டமுடி 
யாது . இருப்பினும் வீழ்படிவை வைத்திருக்கும்போது Fe ( OH ) , 
வளிமண்டல ஆக்சிஜனால் ஆக்சிஜனேற்ற விளைபொருள்கள் 
சீராக வீழ்படிவடைகின்றன . 


3. கார உலோக கார்பனேட்டுகளும் அம்மோனியம் கார்ப 
னேட்டும் Fe ++ டன் Fedos- ஐ வெண்ணிற வீழ்படிவாக கொடுக் 
கின்றன ; காற்றில் ஆக்சிஜனேற்றமடைந்து Fe ( OH ) ; - ஐ கொடுப் 
பதால் விரைவில் பழுப்பு நிறமாகிறது : 


4FeCo ; + 6H , 0 + 03 < = + 4Fe( OH ) 3 + 4CO2t 


4. பொட்டாசியம் ஃபெரிசயனைடு * , Kg [ Fe ( CN ) ] , Fe ++ - டன் 
நீல நிற வீழ்படிவாக டர்ன்புல் நீலம் , என்னும் சேர்மத்தைக் 
கொடுக்கிறது . 


* மூவிணைதிறன் 

இரும்பு உள்ள பெரிசயனிக் அமிலத்தின் 
H3 [Fe ( CN ) 6 ] உப்பு . Fe +++ - ஐ கண்டறிய பயன்படும் K4 [ Fe ( CN )) - டன் 
இவ்வினைப்பொருளையும் குழப்பிக் கொள்ளக்கூடாது . 


392 


பண்பறி பகுப்பாய்வு 


3Fc+++ 2[ Fe ( CN ) ] - = | Fes [Fe ( CN) ] 
இவ்வீழ்படிவு அமிலங்களில் கரைவதில்லை, ஆனால் காரங் 
களால் சிதைவடைகிறது . இது தான் Fe ++ அயனியின் * மிகவும் 
தனிச்சிறப்பான வினை . 


5. டைமெத்தில் கிளையாக்சைம் ( சுகேவ் வினைப்பொருள் . 
Chugaev s reagent ) Fe ++ - டன் நீரில் கரையக்கூடிய உள்ளணைவு 
உப்பை கொடுக்கிறது . டார்ட்டாரிக் அமிலத்தின் முன்னிலையில் 
அம்மோனியா சேர்த்த கரைசலில் இவ்வினை நிகழ்த்தப்படுகிறது . 
Fe +++ அயனிகள் அணைவுகளைக் கொடுக்கின்றன , இல்லையென்றால் 
அம்மோனியாவுடன் Fe ( OH ) , வீழ்படிவு உண்டாகிறது . 


Ni ++ - க்கு டைமெத்தில் கிளையாக்சைம் முக்கிய வினை பொருளா 
யிருப்பதாலும் , ஊதா நிற வீழ்படிவை கொடுப்பதாலும் Ni ++ - ஐ 
கண்டறிவதில் Fe ++ குறுக்கிடுகிறது . Nir + இல்லாதிருந்தால் தான் 
இச்சோதனையைக் கொண்டு Fe ++ - ஐ கண்டறியலாம் ( அல்லது 
KCN- டன் வினைப்படுத்தி நிக்கலை நிலைத்தன்மையுள்ள [ Ni ( CN ) 4 ] -- 
அணைவாக மாற்றிய பின்னர் ) . 


6. Fe ++ - ஐ Fe+++ - ஆக ஆக்சிஜனேற்றமடைதல் : Fe +++ 
அயனி ஆக்சிஜனேற்றியாகவும் , Fe ++ அயனி அமிலக் கரைசலி 
லுள்ள KMnON . K.Grior , HNO , முதலிய ஆக்சிஜனேற்றி 
களால் ஏற்றமடையும் ஒடுக்கியாகவும் உள்ளது . நைட்ரிக் அமிலத் 
தால் ஆக்சிஜனேற்றம் அடைவதை விரிவாக அறியலாம் . இதற் 
கான சமன்பாடு ! 


6FesO4 + 3H2SO4 + 2HNO : = 2Fez ( SO . ) : + 4H , O + 2NO 


அல்லது 


3Fe+++ 4H ++ NO , - = 3Fe++++ 2H , 0 + NO t 


ஃபெரஸ் உப்புகரைசலை 2N H , SO4- ஆல் அமிலத் தன்மை 
அடையச் செய்து சுமார் 1 மி.லி. அடர் நைட்ரிக் அமிலத்தைச் 


* K3[ Fe( CN ) 6] , Fe +++ - டன் வீழ்படிவை கொடுப்பதில்லை , ஆனால் 
கரைசல் கரும்பழுப்பு நிறத்தை அடைகிறது . K4 [ Fe ( CN ) 6 ] , Fe ++ - டன் 
Fea [Fe ( CN ) 6) - ஐ வெண்ணிற வீழ்படிவாக கொடுக்கிறது ; இரும்பு ஆக்சிஜ 
னேற்றமடைவதாலும் , பிரஷ்யன் நீலம் தோன்றுவதாலும் இது காற்றில் 
நீலமாக மாறுகிறது . 


தொகுதி III எதிர் அயனிகள் 


393 


சேர்த்து பழுப்பு நிறம் தோன்றும்வரை சூடு செய் . இதற்குக் 
காரணம் சூடுபடுத்தினால் சிதைவடையும் , நிலைத்தன்மையற்ற 
அணைவுச் சேர்மம் [ Fe ( NO ) ] SO4 உண்டாவது தானாகும் . 


ஃபெரஸ் சல்பைடை நைட்ரிக் அமிலத்தில் கரைக்கும்போது 
இதே வினை நிகழ்கிறது : 


Fes + 4HNO , = Fe ( NO3) ; + | S + 2H , O + NOT 


அல்லது 


FeS + 4H ++ NOs = Fe ++++ + S + 2H , O + NOT 


எனவே , தொகுதி III எதிர் அயனிகளை தொகுதிகள் II , I 
ஆகியவற்றிலிருந்து பிரித்த பின்னர் இரும்பு கரைசலில் Fe +++ . 
அயனிகளாக உள்ளன . இது பகுப்பாய்விற்கு ஏற்றதாயுள்ளது . 
ஏனென்றால் Fe ++ - ஐ விட Fe +++ - ஐ இன்னும் முழுமையாக 
வீழ்படிவடையச் செய்ய இயலும் . 


ஃபெரஸ் இரும்பை அமில அல்லது காரக் கரைசலில் ஹைட் 
ரஜன் பெராக்சைடால் ஃபெரிக்காக ஆக்சிஜனேற்றம் செய்யலாம் . 
காரக் கரைசலில் நிகழும் வினை : 

2Fe +++ H , 0 , + 40H- = + 2Fe( OH ) , 


56. Mn ++ எதிர் அயனியின் வினைகள் 


மாங்கனீஸ் உப்புகளின் கரைசல்கள் வெளிர் ஊதா நிற 
முடையவை . நீர்த்த கரைசல்கள் நிறமற்றவை 


1. கடுங்காரங்கள் , NaOH , KOH வெண்ணிற வீழ்படிவாக 
Mn ( OH ) 2- ஐ Mn ++ - டன் கொடுக்கின்றன ; இது அமிலங்களில் 
கரைகிறது , ஆனால் காரங்களில் அல்ல : 


Mn +++ 2OH- + Mn ( OH ) , 


இவ் வீழ்படிவு ஆக்சிஜனேற்றத்தின் காரணமாக காற்றில் 
விரைவாக பழுப்பு நிறமாகிறது . அப்போது நான்கிணை திறன் 
மாங்கனீசின் சேர்மம் ஒன்று MnO ( OH ) , ( அல்லது H.MnO :) 
தோன்றுகிறது . மாங்கனஸ் உப்புகரைசலுடன் காரத்தையும் 
ஒரு ஆக்சிஜனேற்றியையும் ( ஹைட்ரஜன் பொராக்சைடு அல்லது 


394 


பண்பறி பகுப்பாய்வு 


புரோமின் நீர் ) சேர்த்தால் MnO ( OH ) , உடனே கரும்பழுப்பு நிற 
வீழ்படிவாக தோன்றுகிறது ! 


Mn+++ H ? O : + 2OH- = | MnO ( OH ) , + Hz0 


Mn ( OH ) -க்கு மாறாக MnO ( OH ) , வீழ்படிவு நீர்த்த H.SO , 
-இல் கரைவதில்லை ; இருப்பினும் 1-2 சொட்டுகள் HgO , கரை 
சலைச் சேர்த்து சூடுபடுத்தினால் வீழ்படிவு கரைகிறது ( சோதித்துப் 
பார் ) . இச் சூழ்நிலையில் ( அமிலக் கரைசலில் ) H , 0 , , MnIv- ஐ 
ஒடுக்குகிறது , தான் ஆக்சிஜனேற்றமடைந்து தனி ஆக்சிஜனை 
கொடுக்கிறது . 


MnO ( OH ) + H , O , + 2H + = Mn+++ 3H90 + 0 , 1 


மாங்கனீஸ் ( N ) - ஐ ஈரிணைதிறன் நிலைக்கும் ஒடுக்கலாம் . 
அதற்கு நைட்ரேட்டாக ( NaNO , அல்லது KNO , ) ஆக்சிஜனேற்ற 
மடையும் நைட்ரைட்டை ( NaNO , அல்லது KNO3 ) சேர்த்து 
MnO ( OH ) 2- ஐ HASO- இல் கரைக்க வேண்டும் . சல்பூரிக் அமிலத் 
திற்கு மாறாக ஹைட்ரோகுளோரிக் அமிலம் MnO ( OH ) 2- ஐ 
கரைக்கிறது ( சூடுபடுத்தும்போது ) ; இங்கு Ci அயனிகள் 
ஆக்சிஜன் ஒடுக்கியாயுள்ளது ; CI , - ஆக ஏற்றமடைகின்றன . 


MnO ( OH ) 2 + 4HCl = MnCle + 3H2O + Cle 1 


2. அம்மோனியா NH4OH , எரிகாரங்களைப்போல் Mn ++ அய 
னியை வீழ்படிவடையச் செய்கிறது . இருப்பினும் வினையினால் 
NH , + அயனிகள் தோன்றுவதால் வீழ்படிவடைதல் முழுமையா 
யிருப்பதில்லை: 


Mn +++ 2NH4OH - 7 | Mn ( OH ) , + 2NH4 + 


இதன் விளைவாக கரைசலின் pH 10-3 - க்கு குறைவாகிற 

கிறது 
( மாங்கனீஸ் ஹைட்ராக்சைடு முழுமையாக வீழ்படிவடைவதற்கு 
தேவைப்படும் pH ) . போதுமான NH4CI-ஐ சேர்த்தால் Mn ( OH ) 2 
வீழ்படிவடையாதிருக்கும் அளவுக்கு pH குறைகிறது . Mg ( OH ) , , 
Fe ( OH ) 2 ஆகியவற்றின் வினைகள் ஒத்தவை என்பது நினைவிருக் 


இங்கு நிகழும் எலக்ட்ரான் இடப்பெயர்ச்சி முறை 

02- 

2e = 02 
Mn + IV + 28 = Mn ++ 


தொகுதி III எதிர் அயனிகள் 


395 


கலாம் . அம்மோனியாவும் அம்மோனியம் உப்பும் கொண்ட . 
கலவை Mn ++ அயனியுடன் வினைப்படுவதைக் கொண்டு Mn++ . ஐ 
Al +++ , Cr +++ , Fe +++ ஆகியவற்றிலிருந்து பிரிக்கலாம் . இந்த 
அயனிகள் அத்தகைய கலவையால் கிட்டத்தட்ட முழுமையாக 
வீழ்படிவடைந்து Al ( OH ) ; , Cr ( OH )3 , Fe ( OH ) , ஆகியவற்றை 
கொடுக்கின்றன. இருப்பினும் இப்பிரித்தல் அவ்வளவு சரியா 
யில்லை . ஏனென்றால் அம்மோனியா சேர்ந்த கரைசலில் Mn++ 
வளிமண்டல ஆக்சிஜனால் நான்கிணைதிறன் மாங்கனீசாக சீராக 
ஆக்சிஜனேற்றமடைந்து 

பின்னர் MnO ( OH ) 3- ஆக வீழ்படி 
வடைகிறது . 


3 . கார உலோகங்களின் கார்பனேட்டுகளும் அம்மோனியம் 
கார்பனேட்டும் அமிலத்தில் கரையும் MnCO , வெண்ணிற வீழ்படி 
வைக் கொடுக்கின்றன. 


டைசோடியம் ஹைட்ரஜன் பாஸ்பேட் , Naz HPO4 , கனிம 
அமிலங்களிலும் , அசிட்டிக் அமிலத்திலும் கரையும் Mng ( PO4 2- ஐ 
வெண்ணிற வீழ்படிவாக கொடுக்கிறது ( Al +++ , Cr +++ , Fe+++ 
-லிருந்து வேறுபட்டுள்ளமை ) . 


5. Mn++ . ஐ MnO4-- ஆக பல வினைபொருள்களால் ஆக்சிஜ 
னேற்றமடையச் செய்வது Mn ++ - அயனியை கண்டறிவதில் முக்கிய 
மானதாகும் . 


( அ ) PbO2- ஆல் ஆக்சிஜனேற்றமடைதல் : சிறிதளவு PbO , 
( அல்லது PbgO ; ) தூளை ஒரு சோதனைக் குழாயில் எடுத்துக் 
கொண்டு HNOS- ஐ ( ஒ . அ . 1-2 ) சேர்த்து கொதிக்கும்வரை கவன 
மாக சூடு செய் . அப்போது சோதனைக் குழாயை சீராக குலுக்க 
வேண்டும் ( திரவம் தெரிக்கலாம் ) . PbO2- ஐ படியவிட்டு தெளி 
வான கரைசல் ஊதா நிறமாக மாறியுள்ளதா என்று நோக்கு . 
நிறம் ஏதும் இல்லையென்றால் Mn++ - க்கு சோதிக்க வேண்டிய 
கரைசலை சிறிதளவு ( ஒரு சொட்டு ) சேர்த்து மீண்டும் சூடு செய் . 
Cl- அயனிகளற்ற MnSO , , அல்லது Mn ( NO3 ) - ஐ இங்கு பயன் 
படுத்தலாம் . Mn ++ அயனி தனிச் சிறப்புள்ள கருஞ்சிவப்பு 
ஊதா நிற பெர்மாங்கனிக் அமிலமாக ஆக்சிஜனேற்றமடைகிறது . * 


2Mn( NO3)2 + 5PbO + 6HNO ; = 2HMnO4 

+ 5Pb ( NO ) 2 + 2H2O 


* 


ஊதா நிறம் இலேசாயிருந்தால் இன்னும் 1-2 சொட்டுகள் 
மாங்கனீஸ் உப்புகரைசலைச் சேர்த்து மீண்டும் சூடு செய் , 


396 


பண்பறி பகுப்பாய்வு 


அல்லது 


2Mn +++ 5PbO , + 4H + = 2MnO4- + 5Pb +++ 2H2O 


இங்கு பயன்படும் ஆக்சிஜனேற்றி PbO, அல்லது சரியாக 
சொல்வதென்றால் நான்கிணைதிறன் லெட் என்பதை மேற்காணும் 
சமன்பாடு காட்டுகிறது . இந்த நான்கிணைதிறன் லெட் ஈரிணை 
திறன் நிலைக்கு ஒடுக்கமடைகிறது . 


இதிலும் அடுத்த வினையிலும் மிகச் சிறிய அளவு மாங்கனீஸ் 
II- ஐ சேர்க்க வேண்டும் . ஏனென்றால் மிகையாயிருக்கும்போது 
தோன்றுகின்ற MnO - அயனி MnO ( OH ) 2- ஆக ஒடுக்கமடை 
கிறது . * 


2Mno , - + 3Mn +++ 7H ? O = 5MnO ( OH ) , + 4H + 


இதைச் சோதனை மூலம் நிரூபிக்க இன்னும் 1-2 மி . லி . மாங் 
கனீஸ் II கரைசலை ஊதா கரைசலுடன் சேர்த்து மீண்டும் சூடு 
செய் . நிறம் நிலைத்திருக்கிறதா ? அதே காரணத்திற்காக கரை 
சலில் எந்த ஆக்சிஜன் ஒடுக்கியும் , குறிப்பாக Cl- அயனிகள் 
இருக்கக்கூடாது . ஏனென்றால் பிந்தியவை MnO ; -- ஐ MnO ( OH ) , 
ஆக அல்லது Mn ++ - ஆகக்கூட ஒடுக்கிவிடும் . 


2Mno , + 16H ++ 10Ci- = 2Mn +++ 8H , O + 5Cle t 


( ஆ ) அம்மோனியம் பெர் சல்பேட்டால் , ( NH4 ) , S208 ஆக்சிஜ 
னேற்றம் : இந்த வினை Ag + அயனிகள் முன்னிலையில் ( வினைவேக 
மாற்றியாக ) நிகழ்கிறது : வினை 


2MnSO4 + 5 ( NH4) S.Os + 8H ? O = 2HMnO4 

+5( NH4)2SO4 + 7H SO 


அல்லது 


2Mn+++ 55,0s-- + 8H , 0 = 2MnO - + 10SO .-- + 16H + 


எலக்ட்ரான் இடப்பெயர்ச்சி முறை 


Mn ++ - 2e = Mn + IV | 3 


Mn + VII + 3e = Mn + IV 


2 


தொகுதி III எதிர் அயனிகள் 


397 


Ag + இல்லாதிருந்தால் அல்லது மிகையாக Mn ++ அயனிகள் 
இருந்தால் MnO : -க்கு பதிலாக MnO ( OH ) , - இன் பழுப்பு நிற 
வீழ்படிவு உண்டாகிறது . இச் சோதனையை நிகழ்த்த 1-2 மி.லி. 
( NH ; ) S , 0 : கரைசலுக்கு சிறிதளவு 2N H , SO ; - ம் ( அல்லது 
HNO , ) தொடர்ந்து சில சொட்டுகள் சில்வர் நைட்ரேட்டுக் கரை 
சலையும் சேர்த்து சூடாக்கு . Cl- அயனிகள் நீங்கிய Mr ++ - க்கு 
சோதிக்க வேண்டிய மிக மிக சிறிய அளவில் எடுத்து சூடுபடுத்தப் 
பட்ட ஆக்சிஜனேற்ற கலவைக்கு சேர்த்து கலக்கு . ஊதா நிறம் 
மங்கலாயிருந்தால் இன்னும் சிறிது மாங்கனீஸ் கரைசலை சேர் . 
அதற்குப் பதில் பழுப்பு நிற MnO ( OH ) , வீழ்படிவானால் Mn++ 
அயனி செறிவு மிக அதிகமாயுள்ளது * என்று பொருள் . அத்தறு 
வாயில் மாங்கனீஸ் கரைசலை பல மடங்கு நீருடன் விளாவி 
சோதனையை திரும்பச் செய் . 


( NH , ) , S.Os- ஆல் Cr +++ . மும் - Crgo --- ஆக ஆக்சிஜ 
னேற்றமடைவதால் Mn++ - டன் Cr +++ . ஐ கண்டறியவும் இச் 
சோதனையைப் பயன்படுத்தலாம் . மேலே காட்டியுள்ளது போல் 
Mn++ - க்கு சோதனை செய்து சுமார் 1 மி.லி. அறிய வேண்டிய 
கரைசலை அதே சோதனைக் குழாயிற்கு சேர்த்து மீண்டும் சூடுசெய் . 
வீழ்படிவடைந்த Mr : O ( OH ) : - ஐ வடிகட்டு , வடிநீரைக் குளிர் 
வித்து H , C1O5- ஆக மாற்றி Cr : 0 ; --- க்கு சோதனை செய் , 


( இ ) சோடியம் பிஸ்மத்தேட்டால் , NaBi0 ;** ஆக்சிஜனேற்றம் : 
இதற்கான சமன்பாட்டை பின்வருமாறு குறிப்பிடலாம் . 


2Mn( NO : ). + 5NaBi0 , + 16HNO = 2HMnO4 + 

5Bi ( NO3) 3 + 5NANO : + 7H.O 
அல்லது 
2Mn +++ 5NaBi0 , + 14H + = 2MnO , - + 5Bi +++ 

+ 5Na++7H , O 


மேலாராய்ந்த வினைகளுக்கு மாறாக இவ்வினை குளிர்ந்த நிலையி 
லேயே நடைபெறுகிறது . எனவே மிகையான மாங்கனீஸ் 11 


ஆக்சிஜன் ஒடுக்கி ஏதும் கரைசலில் இல்லாமலிருந்தால் , 

ஒரு பிஸ்மத் உப்பை சோடியம் பெராக்சைடுடன் உருக்கி இவ்வினைப் 
பொருளைப் பெறலாம் . PO2- டன் நிகழ்த்தும் வினையைப் போல் வினைப் 
பொருளின் தூய்மையை ததந்த வெற்றுச் சோதனையால் சரிபார்த்துக் 
கொள்ளவேண்டும் . 


398 ) 


பண்பறி பகுப்பாய்வு 


உப்புகளும் சிறிதளவு குளோரைடுகளும் குறுக்கிடுவதில்லை . மற்ற 
எந்த ஆக்சிஜன் ஒடுக்கியும் இருக்கக்கூடாது . 


இச்சோதனையை நிகழ்த்த 1-2 மி . லி . குளிர்ந்த நீர்த்த 
HNO ; - ஐ ஒரு சோதனைக் குழாயில் எடுத்துக்கொண்டு மாங்கனீஸ் 
( II ) உப்புகரைசல் சில சொட்டுகளையும் சிறிதளவு NaBiO3 
தூளையும் சேர் . கலக்கு . மிகையான வினைப்பொருளை படியச்செய் , 
- கரைசலின் ஊதா நிறத்தைக் காண் . 


இவ்வினைகளில் தோன்றும் பெர்மாங்கனிக் அமிலம் HMnO4 
ஒரு சிறந்த ஆக்சிஜனேற்றி . இது பல ஒடுக்கிகளை ஆக்சிஜனேற்றம் 
செய்யும் . அமிலக் கரைசலில் MnvII ஒடுக்கமடைந்து Mnll- ஐ 
கொடுக்கிறது , அதாவது Mn ++ அயனிகள் , கார அல்லது நடு 
நிலைக்கரைசலில் பெர்மாங்கனேற்றால் ஆக்சிஜனேற்றம் செய்யும் 
போது MnYII ஒடுக்கமடைந்து Mnly தோன்றும் . ஆனால் பழுப்பு 
நிற MnO ( OH ) 2- ஆக வீழ்படிவடைகிறது . 


MnO4- அயனியின் சில ஆக்சிஜனேற்ற வினைகளைச் சோதனை 
கள் மூலம் ஆராய்க ; H , SO , - ஆல் அமிலத்தன்மை அடைந்த ஒரு 
ஃபெரஸ் உப்புகரைசலுக்கு நீர்த்த பொட்டாசியம் பெர்மாங்க 
னேட் கரைசலை சொட்டு சொட்டாகச் சேர்த்து அதன் நிறம் 
மறைவதை நோக்கு . சமன்பாடு : 


5Fe+++ MnO , + 8H + = 5Fe ++++ Mn +++ 4H2O 


HaSO4- ஆல் அமிலத் தன்மையடைந்த கிட்டத்தட்ட 
கொதிக்கும் நிலையிலுள்ள ஆக்சாலிக் அமிலம் அல்லது அதனு 
டைய உப்புகளின் கரைசல்களும் KMnO4- ஐ நிறமற்றதாக்கு 
கின்றன . 


50,0 ; -- + 2MnO : + 16H + = 2Mn +++ 10Co , t + 8Hz0 


இந்த இரு வினைகளும் பருமனறி பகுப்பாய்வில் பயன்படு 


கின்றன . 


இத்தறுவாயில் ஆக்சிஜன் ஒடுக்கியாக செயல்படும் ஹைட் 
ரஜன் பெராக்சைடும் , H , 0 , , MnO - அயனிகளை ஒடுக்கி Mn++ 
எதிர் அயனிகளாக மாற்றுகின்றன. சமன்பாடு : 


2MnO . + 5H , O2 + 6H + = 2Mn+++ 50 , t + 8Hz0 


தொகுதி III எதிர் அயனிகள் 


399 


6. பென்சிடீன் , C12Hg (NH , ) , மாங்கனீஸ் ( IV ) சேர்மங் 
களால் ஆக்சிஜனேற்றமடைந்து நீல நிற விளைபொருள்களை 
கொடுக்கிறது . இச்சோதனையை சொட்டுமுறையால் எளிதில் 
நிகழ்த்தலாம் . 


ஒரு சொட்டு மாங்கனீஸ் ( II ) உப்புகரைசலை வடிதாள் 
துண்டு ஒன்றின் மேல் வைத்து அம்மோனியா புகையுடன் வினைப் 
படுத்து . தோன்றிய Mn ( OH ) , வளிமண்டல ஆக்சிஜனால் விரை 
வில் ஆக்சிஜனேற்றமடைந்து MnO ( UH ) , பழுப்பு பொட்டாக 
தோன்றுகிறது . இப்பொட்டிற்கு ஒரு சொட்டு பென்சிடீன் அசிட் 
டேட்டை சேர்த்தால் M nO ( OH ) -ஆல் ஆக்சிஜனேற்றமடைந்து 
நீல நிற * பொட்டு உண்டாகிறது ( CrO4 --- இன் வினையுடன் 
இதை ஒப்பிடு ) . இச் சோதனை 0.15 kg Mn ++ - ஐ கண்டறியும் . 
விளாவுதல் எல்லை 1 : 330,000 . 


மிகுதியான அளவு CO ++ முன்னிலையில் Mn ++ இல்லையென் 
றால் இலேசான நீல நிறம் தோன்றுகிறது . இதைத் தவிர்க்க 
அம்மோனியாவை சேர்க்குமுன்பு தாளின் மீதுள்ள பொட்டுடன் 
ஒரு பொட்டு அம்மோனியம் குளோரைடு கரைசலை சேர் . 


வெள்ளி குளோரைடு , AgCi , உலோக வெள்ளியாக Mn++ 
அயனிகளால் ஒடுக்கமடைகிறது . இதையும் பொட்டுச் சோதனை 
யாக நிகழ்த்தலாம் . 


ஒரு தாளின்மீது ஒரு சொட்டு HCI கரைசலை வை . சில்வர் 
உப்புக் கரைசல் உள்ள நுண்துளைக் குழாயினால் ஈரப் பொட்டின் 
நடுப் பகுதியைத் தொடு . தாளின்மீது Agal வீழ்படிவு உண்டா 
கிறது . எவ்வளவு நீர் கொள்ளுமோ அவ்வளவு நீரை நுண்துளை 
விசைகளால் கொண்டுள்ள நுண்துளை குழாயை பொட்டின் 
நடுவில் வைத்து வீழ்படிவை நன்கு கழுவு . முதலில் இருந்ததை 


* MnO ( OH } 2 . பென்சிடீன் ஆகியவற்றிடை நிகழும் வினையை பின் 
வரும் சமன்பாடுகளால் குறிப்பிடலாம் . 
C12Hg( NH9 } 2 + MnO ( OH } 2 + 2CH3COOH = C12Hg( NH } 2+ 

Mn ( CH3COO ) 2 + 3H®O 
C3H8 ( NH ) 2 + C1HB ( NH ) 2 = CiH8 ( NH ) 2 - C12H8 + ( NH3) 2 
முதல் படியில் - NH ) ( அமினோ) தொகுதிகள் ( பென்சிடீனுடையவை ) 
இமினோ தொகுதிகளாக = NH ஆக்சிஜனேற்றமடைகின்றன . இரண்டா 

து படியில் வினைபொருளின் ஒரு மூலக்கூறு C12H8 { NH ) மற்றொரு 
பென்சிடீன் மூலக்கூறுடன் சேர்ந்து நீல நிற சேர்மத்தைக் கொடுக்கிறது . 


400 


பண்பறி பகுப்பாய்வு 


விட 2-3 மடங்கு அகலம் பொட்டு பெரிதாகும்வரை அதை 
அங்கேயே வைத்திரு * , கழுவிய வீழ்படிவை ஒரு சொட்டு Mi : ++ 
-க்கு சோதிக்கவேண்டிய கரைசலால் ஈரமாக்கி ஒரு சொட்டு 
அடர் NaOH-ஐ சேர் . Mn ++ இருந்தால் AgCl ஒடுக்கமடைந்து 
உலோக சில்வர் உண்டாவதால் பொட்டு கருப்பாகிறது . * 
2AgCl + Mn +++ 4OH- = 12Ag + | MnO ( OH )2 + 2Cl- + H90 

8. நுண்படிக ஆய்வுச் சோதனை ! மாங்கனஸ் உப்புகரை 
சலுக்கு ஒரு படிகம் ஆக்சாலிக் அமிலத்தை சேர்த்தால் தனிச் 
சிறப்புடைய MnCeO4 • 3HqO ( படம் 31 ) படிகங்கள் உண்டா 


கின்றன . 


படம் 31. MnCg04 • 3HgO- இன் படிகங்கள் 
கண்டறியத்தக்க குறைந்த பட்சம் 

lug Mn ++ .. 
ஆக்சாலிக் அமிலத்துடன் ( Zn ++ , Ca ++ , Ba ++ போன்ற ), கனிம 
அமிலங்களுடன் வீழ்படிவைக் கொடுக்கும் எதிர் அயனிகள் , 
அதிக அளவு கார உலோக உப்புகள் இவ்வினையில் குறுக்கிடு 


கின்றன . 


தேவைப்பட்டால் இச் செயல்முறையை மீண்டும் நிகழ்த்தலாம் . 

இச்சோதனை N. A. தனானாவ் , I. V. தனானோவால் தோற்றுவிக்கப் 
பட்டது . அம்மோனியா சேர்ந்த AgNO3 கரைசலை வினைப்பொருளை பயன் 
படுத்துவது இன்றும் உகந்ததாயிருக்கும் . அதை பின்வருமாறு தயாரிக் 
கலாம் . பூரித AgNO3 கரைசலுக்கு அடர் அம்மோனியாவை தோன்றிய 
வீழ்படிவு மீண்டும் கரையும்வரை சேர் . முதலில் சேர்த்த அளவு அம்மோ 
னியாவை தொடர்ந்து சேர் . Mn ++ - ஐ கண்டறிவதற்கு இவ்வனைப் 
பொருள் பயனாகும் போது அறியப்படவேண்டிய கரைசல் ஒரு சொட்டும் . 
வினைப்பொருள் ஒரு சொட்டும் ஒன்றன்பின் ஒன்றாக தாளின் மீது வைக்க 
வேண்டும் . 


401 


தொகுதி III எதிர் அயனிகள் 


9. உலர்வழிச்சோதனை : ( அ ) மணி உண்டாதல் : போரக்ஸ் 
அல்லது சோடியம் அல்லது சோடியம் பாஸ்பேட் மணிகளை உண் 
டாக்கும் முறையால் பிளாட்டின வளையத்தில் NagCO ; மணி 
ஒன்றை செய் . MnSO4 அல்லது MnG ( OH ) , வீழ்படிவு போன்ற 
மாங்கனீசுக்கு சோதிக்க வேண்டிய திண்மத்தை மணிமீது எடுத்துக் 
கொண்டு நன்கு சூடு செய் . சில KCIO , படிகங்களை மணிமீது 
எடுத்துக் கொண்டு இப்போது மீண்டும் கவனமாகச் சூடு செய் . 
பச்சை ( அல்லது வெளிர் நீலம் ) மணி உண்டானால் மாங்கனீஸ் 
இருக்கிறதென்று பொருள் . MnO ( OH ) , எடுத்துக்கொண்டால் 
நிகழும் வினைகள் . 


3MnO ( OH ) + 3NagCo , + KCIO : = 3NagMnO . 

+ Kal + 3H.Ot + 3CO . + 


தோன்றிய மாங்கனீசு சேர்மம் Na.MnO ,, மாங்கனிக் 
அமிலத்தின் H.MnO , உப்பு , இதில் ஆறிணை திறன் மாங்கனீசு 
உள்ளது . 

இது ஒரு பச்சை நிற உப்பு . எனவே மணியும் அந் 
நிறத்தைப் பெற்றுள்ளது . 


( 

( ஆ ) அரைத்தல் முறை ( F. M. ஃபிளவிட்ஸ்கி ) : சிறிதளவு 
திண்மத்தை ஒன்றிரண்டு படிகங்கள் AgNO :- டனும் சிலபடிகங்கள் 
NaaCO3- டனும் சேர்த்து அரைக்க வேண்டும் . AgNO , உலோக 
வெள்ளியாக மாங்கனீஸ் ( II ) - ஆல் ஒடுக்கமடைவதால் மாங்கனீஸ் 
இருக்கும்போது வினையின் கலவை 2-3 நிமிடங்கள் கழித்து 
கருப்பாகிறது . 


வினையின் வேகத்தை அதிகப்படுத்த NayCO : - ஐ ஒதுக்கிவிட 
லாம் . அப்போது ஒன்று அல்லது இரண்டு AgNO , படிகங்களுடன் 
பொருளை அரைத்து ஒரு சொட்டு NH4OH- டன் வினைப்படுத்த 
வேண்டும் . கலவை உடனே கருப்பாகிறது . வினையின் சமன்பாடு : 


MnSO4 + AgNO : + 4NH OH = 12Ag + + MnO ( OH ) ) 

+ ( NH , ) 2SO + 2NH4NO: + H , O 


57 . 


Zn + - எதிர் அயனியின் வினைகள் 


Zn + + அயனி நிறமற்றது . 

1. கடுங்காரங்கள் ( NaOH , KOH ) Zn ++ அயனிகளுடன் 
Zn ( OH ) : - ஐ வெண்ணிற வீழ்படிவாக கொடுக்கின்றன. 

26 


402 


பண்பறி பகுப்பாய்வு 


காரங்கள் , அமிலங்கள் இரண்டிலும் கரைகின்றன ( ஈரியல்புடை 
மையால் , சான்றாக : 


Zn( OH ) +2 HCI 


ZnCl, + 2 H , O 


Zn ( OH ) 2 + 2 NaOH 


= NaZnO , + 2 H2O 


( HgZnog ) 


Na , ZnO , என்பது சோடியம் சிங்கேட் . 
அயனிச் சமன்பாடுகள் : 


இவ்வினைகளுக்கான 


Zn ( OH ) , +2 H + 


= Zn +++ 2 H.O 


H , ZnO +2 OH 


= ZnO , -- + 2 Hz0 


அலுமினேட்டுகளுக்கு மாறாக 

சிங்கேட்டுகள் NHICI- டன் 
Zn ( OH ) 2 வீழ்படிவை கொடுப்பதில்லை . ஏனென்றால் சிங்க் 
ஹைட்ராக்சைடு அம்மோனியம் உப்புகளில் ( கீழே பார் ) 
கரைகிறது . 


2. அம்மோனியா , NH OH , Zn ( OH ) 2- ஐ வீழ்படிவடையச் 
செய்கிறது . 

மிகையான NH4O -1 - இல் ( மேலும் 
அம்மோனியம் உப்புகளில் ) சிங்க் அம்மைன் அணைவு அயனிகள் 
[ Zr ( NF3)a ]++ உண்டாவதால் கரைகின்றன . சான்றாக : 


Zn ( OH ) 2 + 6 NH4OH = [Zn( NHS) ]( OH ) +6 H.O 


எனவே அம்மோனியம் உப்புகளின் முன்னிலையில் 
அயனி NH4OH- ஆல் வீழ்படிவடைவதில்லை . 


Zn ++ 


3 . கார 

உலோக கார்பனேட்டுகளும் அம்மோனியம் 
கார்பனேட்டும் வேறுபடும் இயைபுள்ள அமிலங்களில் கரையக் 
கூடிய வெண்ணிற வீழ்படிவுகளை கொடுக்கின்றன. 


4. டைசோடியம் ஹைட்ரஜன் பாஸ்பேட் , NagHPO , அமிலங் 
களிலும் அம்மோனியாவிலும் கரையக்கூடிய Zng( POA) -ஐ 
வெண்ணிற வீழ்படிவாக கொடுக்கிறது .. அம்மோனியம் உப்பு 
களின் முன்னிலையில் குறைவாகக் கரையும் ZnNH4PO4 உப்பு 
வீழ்படிவடைகிறது ( Mg++ - டன் ஒப்பிடு . ) 


403 


தொகுதி II1 எதிர் அயனிகள் 


5. ஹைட்ரஜன் சல்பைடு , HgS , Zn ++ - ஐ வெண்மை நிற 
ZnS- ஆக வீழ்படிவடையச் செய்கிறது . 


Zn +++ HS_TZns + 2H + 


H , S- டன் Zn ++ அயனி வினைப்படும் முறை HIS- ஆல் வீழ்படி 
வடையாத தொகுதி III-இன் மற்ற எதிர் அயனிகளிலிருந்து 
வேறுபட்டுள்ளது . இது தொகுதி IV எதிர் அயனிகளின் பண்புடன் 
ஒத்துள்ளது . Zn ++ வீழ்படிவடைவதற்கான காரணம் ZnS- இன் 
கரைதிறன் பெருக்கம் தொகுதி III- இன் மற்ற சல்பைடுகளின் 
கரைதிறன் பெருக்கங்களைவிட குறைவாக உள்ளது . pH 2 - க்கு 
குறைவாக இல்லாமலிருந்தால் அமிலக் கரைசல்களில்கூட 
Zn ++ - ஐ கிட்டத்தட்ட முழுமையாக வீழ்படிவடையச் செய்யலாம் 
என்பதை கணக்கீடுகளும் சோதனைகளும் காட்டுகின்றன. 


தொகுதி III- இன் மற்ற எதிர் அயனிகளின் முன்னிலையில் 
( மேலும் தொகுதிகள் II , I ) pH = 2 உள்ளபோது HgS- டன் 
வினைப்படுத்தி Zn ++ - ஐ கண்டறியலாம் . 


இவ்வினையில் Fe+++ - அயனி மட்டும்தான் குறுக்கிடுகிறது , 
ஏனென்றால் இது H.S- ஐ ஆக்சிஜனேற்றம் செய்து சல்பரை Zns 
போன்ற 

வெண்ணிற வீழ்படிவாக கொடுக்கிறது . 
கரைசலில் MnO , - , Cr , 0 ; -- அயனிகள் ஹைட்ரஜன் பெராக் 
சைடு போன்ற மற்ற ஆக்சிஜனேற்றிகள் இருக்கக்கூடாது . 


ஆனால் 


எதிர் அயனிகளுக்கான முறைப்படுத்திய பகுப்பாய்வில் 
தொகுதிகள் IV , V எதிர் 

எதிர் அயனிகளை அமிலக் கரைசலில் 
( pH = 0.5- இல் ) ஹைட்ரஜன் சல்பைடால் வீழ்படிவடையச் 
செய்த பின் தொகுதி III . ஐ பகுப்பாயலாம் . இப்படியில் Fe +++ , 
Fe ++ - ஆக ஒடுக்கமடைகிறது , இது Zn ++ - ஐ கண்டறிவதில் குறுக் 
கிடுவதில்லை . தொகுதிகள் IV , V- ஆகியவற்றை பிரித்த பின்பு 
கரைசலின் pH- ஐ 0.5 - லிருந்து 2 - க்கு உயர்த்தி HAS- ஐ இதன் மூலம் 
செலுத்தினால் அமிலங்களில் கரையும் ZnS . வெண்ணிற வீழ்படிவு 
உண்டானால் அது Zn ++ இருப்பதை குறிக்கிறது . இங்கு H + 
அயனி செறிவு 0.3 லிருந்து 0.01 கி . அயனி/ லிட்டர் - க்கு குறை 
கிறது . pH- ஐ 2 - க்கு சரி செய்வதற்கு எளிய முறை போர்மேட் 
தாங்கல் 

HCOOH-+ HCOONH4 சேர்ப்பதாகும் , 
அதாவது தனி ஃபார்மிக் அமிலம் , பார்மேட் ஆகியவைகளை 
தகுந்த செறிவுகளில் கொண்ட கலவையாகும் . 


கலவையை 


404 


பண்பறி பகுப்பாய்வு 


தொகுதிகள் IV , V இல்லாதிருந்தால் கரைசலை CaCO ; 
தூளுடன் கலக்கி குறுக்கிடும் Fe +++ அயனிகளை எளிதில் நீக்கி 
விடலாம் . கரைசலிலுள்ள அமிலங்களை இது நடுநிலைப்படுத்தி 
pH- ஐ சுமார் 5 - க்கு உயர்த்துகிறது . 

Fe( OH ) PH = 3.5 
( அட்டவணை 10 ) உள்ளபோதே முழுமையாக வீழ்படிவடைவதால் 
Fe +++ அயனிகள் நீக்கப்படுகின்றன . Fe ( OH ) ; டன் Ai ( OH ) ; - ம் 
( அரைகுறையாக ) Cr ( OH ) 3-ம் வீழ்படிவடைகின்றன . மாறாக 
Zn++ அயனிகள் முழுவதும் கரைசலில் உள்ளன . ஏனென்றால் 
Zn ( OH ) 2 pH = 6.5- இல் தான் வீழ்படிவடையத் தொடங்குகிறது . 
CaCO -டன் நிகழ்த்தும் வினை குளிர்ந்த நிலையில் நடைபெற 
வேண்டும் என்பது நினைவில் இருக்கவேண்டும் . ஏனென்றால் சூடு 
படுத்துவதால் இவ்வுப்பின் நீராற்பகுப்பு Zn ( HO ) ; - ஐ வீழ்படி 
வடையச் செய்யும் அளவுக்கு அதிகரிக்கிறது . 


வீழ்படிவடைந்த ஹைட்ராக்சைடுகளையும் மிகையான 
CaCO3- ஐயும் நீக்கிய பிறகு வடிநீரைக்கொண்டு ஹைட்ரஜன் 
சல்பைடினால் pH = 2- இல் Zn ++ - க்கு சோதனை செய்யப்படுகிறது . 
pH- ஐ இம்மதிப்பிற்கு சரி செய்ய மேலே விவரிக்கப்பட்டுள்ளது 
போல் தயாரிக்கப்பட்ட கிட்டத்தட்ட நடுநிலையாயுள்ள கரைச 
லுக்கு ஃபார்மேட் தாங்கல் கலவையை சேர்ப்பது மட்டுமல் 
லாமல் , சரியாக அதன் கன அளவில் 4 - இல் 1 பங்கு 0.05 N HCI- ஐ 
சேர்க்கவேண்டும் . இது HCI கரைசலின் செறிவை 5 மடங்கு 
குறைத்து pH = 2 உள்ள 0.01 N கரைசல் உண்டாகிறது . 


இவ்வினையால் Zn ++ - ஐ பின்ன முறையால் கண்டறிவது 
தொகுதி III பகுப்பாய்வு விரிவுரையில் கொடுக்கப்பட்டுள்ளது . 
இதை கவனமாகச் செய்தால் முடிவுகள் நம்பத்தகுந்தனவாக 
உள்ளன . 


6. பொட்டாசியம் ஃபெரோசயனைடு , K ; [ Fe ( CN ) ] , Zn ++ 
அயனிகளுடன் வெண்ணிற வீழ்படிவாக பொட்டாசியம் , சிங்க் 
ஆகியவற்றின் இரட்டை ஃபெரோசயனைடை கொடுக்கிறது ; இது 
காரங்களில் கரைகிறது . 


3ZnSO4 + 2K4 [ Fe ( CN ) ; ] = + K , Zng [Fe( CN ) ; ] 3 + 3K , SO , 
3Zn +++ 2K ++ 2 [ Fe ( CN ) ; - 7 = + KgZng[ Fe( CN) ] 


இவ்வினையில் Zn ++ , K [ Fe ( CN ) ) - டன் வீழ்படிவை கொடுக் 
காத Al +++ - லிருந்து வேறுபட்டுள்ளது . 


தொகுதி III எதிர் அயனிகள் 


405 


7. பொட்டாசியம் ஃபெரிசயனைடு , Kg [ Fe( CN ) s ], Zn ++ அயனி 
களுடன் HCI , NH OH ஆகியவற்றில் கரையக்கூடிய சிங்க்ஃபெரி 
சயனைடை பழுப்பு - மஞ்சள் நிற வீழ்படிவாக கொடுக்கிறது . 


8. டைதிசோன் * ( Dithizone ) : இதனுடைய குளோரோ 
ஃபாம் ( CHCIy ) அல்லது கார்பன் டெட்ரகுளோரைடு ( CCle ) 
கரைசல் Zn ++ அயனிகளுடன் ஆழ்ந்த சிவப்பு நிற உள்ளணைவு 
உப்பை . 

கொடுக்கிறது . மற்ற தனிமங்களின் இதையொத்த 
சேர்மங்களிலிருந்து ( டைதிசொனேட்டுகள் ) 

மாறுபட் 
டுள்ளது . இவ்வுப்பு காரக் கரைசல்களில் நீர் அடுக்கு , CHCI , 
அல்லது CCI4 அடுக்கு ஆகிய இரண்டிற்கும் நிறத்தைக் கொடுக் 
கிறது . தொகுதி III- இன் எல்லா எதிர் அயனிகள் உட்பட மற்ற 
எதிர் அயனிகள் 

முன்னிலையில் Zn ++ - ஐ பின்ன முறையால் 
கண்டறிய இவ்வினை பயன்படுகிறது . மிகத் தகுந்த செய்முறை 
பின்வருமாறு அறியவேண்டிய கரைசல் மூன்று சொட்டுகளை ஒரு 
சிறிய மூசையில் எடுத்துக்கொண்டு ( அல்லது கண்ணாடி அகலில் ) 
சிறிதளவு சோடியம் பெராக்சைடுடன் Naz0 , வினைப்படுத்து . 
வீரியமிக்க வினை ஓய்ந்தவுடன் ZnO , -- , AlO , -- , CrO4-- அயனி 
களும் , மிகையான NaOH- ம் , வீழ்படிவடைந்த ஹைட்ராக்சைடு 
களும் கொண்ட ஒரு சொட்டுக் கரைசலை நுண்துளைக் குழாயால் 
எடுத்து துண்டுதாள் ஒன்றில் வை . வீழ்படிவை சுற்றி பல மி.மீ. 
அகலமுள்ள நீர் மண்டலம் தோன்றும் வரை நுண்துளைக் 


டைபெனில்தயோகார்பசோனின் சுருக்கப்பட்ட பெயர் 


NH - NH - Coils 
sc / 


N = N - CGHS 


இவ்வினைப்பொருள் பல கன உலோகங்களுடன் நிறமுள்ள உள்ளணைவு 
உப்புகளை கொடுக்கிறது . பின்வரும் அமைப்புகள் அவைகளுக்குத் தரப் 
பட்டுள்ளன . 


NHỮN - C6H5 


NH - N - C6H 


cs 


CS 


> Me 


or 


CS 


Me 

t 
N = N- CgHis 


N = N - CHs 


406 ) 


பண்பறி பகுப்பாய்வு 


குழாயை தாளிலிருந்து எடுக்கக்கூடாது . டைதிசோன் கரைசலைக் 
கொண்ட நுண்துளைக் குழாயால் ஈரமான பொட்டைச் சுற்றி 
ஒரு வளையத்தை வரை . தனிச்சிறப்புள்ள ஆழ்ந்த சிவப்பு நிற 
வளையம் Zn ++ உள்ளதை குறிப்பிடுகிறது . Zn ++ இல்லையென்றால் 
டைதிசோனின் காரக் கரைசலுக்கு தனிச் சிறப்பான ஆரஞ்சு நிற 
வளையம் தோன்றுகிறது . இந்நிறங்களை உறுதியான முறையில் 
வேறுபடுத்தி அறிய ஒரு சொட்டு NaOH- ஐ பொட்டின் பக்கத்தில் 
வை . அதனுடன் ஒரு சொட்டு டைதிசோன் கரைசலை சேர்த்து 
வினைப்படுத்து * . இச் சோதனையை முன் விவரிக்கப்பட்டுள் 
ளதுபோல் குரோமியத்திற்கான பென்சிடீனின் பொட்டுச் 
சோதனையுடன் சேர்ப்பது நலமாயிருக்கும் . 


9. ( NH4 ), [Hg ( CNS ) . ] ** - இன் வினை , COCI , முன்னிலையில் 
1 மி.லி. மிக நீர்த்த COCI , கரைசலை (0.02 % மேல் செறிவான 
தல்ல ) சம கன அளவு ( NH , 2[ Hg( CNS ) 4]-டன் சேர் . சோதனைக் 
குழாயின் பக்கங்களை அரை நிமிடத்திற்கு கண்ணாடித் தண்டால் 
சுரண்டி நீல நிற வீழ்படிவு தோன்றவில்லை என்று உறுதி செய் . 
பின்னர் 1-2 சொட்டுகள் சிங்க் உப்புகரைசலை சேர்த்து மீண்டும் 
கண்ணாடித் தண்டால் அரை நிமிடத்திற்கு மேல் தேய் . நீல 
நிற CO [ Hg ( CNS )4 ], Zn [ Hg ( CNS ) , ] ஆகியவற்றை கொண்ட 
வீழ்படிவு துரிதமாக தோன்றுகிறது . சமன்பாடுகள் : 


COCle + ( NH4 ) 2 [ Hg ( CNS ) 4 = + CO [ Hg ( CNS ) ] + 2NH4CI 


ZnSO4 + ( NH ,) [ Hg( CNS )4] = \ Zn [Hg( CNS ) 4 / + ( NH4 ) 2SO4 


சிங்க் அயனி கொடுக்கும் Zn ( Hg ( CNS ) 4 ] 

வெண்ணிற 
வீழ்படிவு நீல நிற CO [ Hg ( CNS ) 4 ] வீழ்படிவு உண்டாவதை 
துரிதப்படுத்துகிறது . Zn [ Hg ( CNS ) 4 ] இல்லையென்றால் ( மிகத் 
தெவிட்டிய கரைசல் தோன்றுவதால் ) பல மணி நேரங்களானாலும் 
நீல நிற வீழ்படிவு தோன்றாது . இந்த இரு சேர்மங்களின் கலப்பு 
படிகங்கள் தோன்றுகின்றன . Zn ++ - இன் அளவைப் பொருத்து 
அதன் நிறம் வெளிர் அல்லது ஆழ்ந்த நீல நிறமாக உள்ளது . 
Zn ++ இல்லாதிருந்தால் கூட கோபால்ட் உப்பின் செறிவு மிகவும் 


* L. M. ஓர்லோவால் ( L. M. Orlova ) இச்சோதனை முறை தோற்று 
விக்கப்பட்டது , 

இவ்வினைப்பொருள் அம்மோனியம் டெட்ரதயோசயனடோ மெர் 
குரேட் . 


** 


தொகுதி III எதிர் அயனிகள் 


407 


எனவே 


அதிகமாயிருந்தால் CO [ Hg ( CNS ) , ] மிகத் துரிதமாக வீழ்படி 
வடைகிறது என்பதை நினைவில் கொள்ளவேண்டும் . 
Cocl ? - இன் கரைசல்களுடைய செறிவு 0.02 % க்கு மேலிருக்கக் 
கூடாது . 


கரைசலில் கணிசமான அளவு CO ++ இருந்தால் சோதனையில் 
குறுக்கிடும் என்பது தெளிவானதே . ( NH , ) , [ Hg : CNS ) ] - டன் 
NI ++ , Fe ++ அயனிகள் பச்சை நிற வீழ்படிவை கொடுப்பதால் 
இவைகளும் குறுக்கிடுகின்றன. Fe+++ அயனிகளிருந்தால் கருஞ் 
சிவப்பு ஊதா நிற வீழ்படிவு தோன்றுகிறது மேலும் ஃபெரிக் 
தயோசயனேட்டின் F ( L.NS ) ;-இன் ஆழ்ந்த நிறம் வீழ்படிவின் 
நிறத்தை மறைத்துவிடுகிறது . இச்சிக்கல்களை தவிர்க்க NaF 
அல்லது NHF- ஐ சேர்த்து Fe+++ - ஐ [ Fe Fs ] --- அணைவாக 
மாற்றி விடலாம் . 


இச்சோதனையை செறிவு மிகுந்த அமிலக் கரைசலில் நிகழ்த்த 
இயலாது என்பதை மனதில் கொள்ள வேண்டும் . ஏனென்றால் 
Zn [ Hg ( CNS ) ; ] வீழ்படிவு அடர் அமிலங்களில் கரைகிறது . வினைப் 
பொருளைப் போல் ( NH , ) 2 [ Hg ( CNS ) 4 ] வீழ்படிவும் காரங்களால் 
சிதைந்து மஞ்சள் நிற HgO- ஐ வீழ்படிவைக் கொடுக்கிறது . 
எனவே இச் சோதனையை செறிவு குறைந்த அல்லது மிதமான 
செறிவுள்ள அமிலக் கரைசலில் ( அமிலத்தின் செறிவு 0.5 N- க்கு 
அதிகமாயிருக்கக்கூடாது ) நிகழ்த்த வேண்டும் . 


10. மெத்தில் வயலட்டுடன் வினை : சிங்க் உப்பின் நடுநிலை 
யான அல்லது இலேசான அமிலக் கரைசல் NH4CV ) முன்னிலையில் 
மெத்தில் வயலட் எனப்படும் கரிம சாயப் பொருளுடன் நுண்ணிய 
உப்புப் படிகங்களை தொங்கலாகக் கொடுக்கிறது . சாயத்தின் 
எதிர் அயனியும் ( Zr ( CNS) ] -- அணைவு நேர் அயனியும் சேர்ந்து 
இப்படிகங்களைக் கொடுக்கின்றன . வெளிவிடப்படும் ஒளியால் 
தொங்கலானது ஊதா நிறமாகிறது . 


இச் சோதனையைப் பின்வருமாறு செய்தால் இன்னும் சிறப்பா 
யிருக்கும் . 2 மி . லி . நீருக்கு பூரித டார்ட்டாரிக் அமிலக் கரைசல் * 
5 சொட்டுகளை சேர் . இத்துடன் 1 சொட்டு HCI ( ஓ . அ . 1. ! 2 ) , 
2 சொட்டுகள் 20 % NH - CNS கரைசல் , 1 சொட்டு 0.6 % 


* 


குறுக்கிடும் எதிர் அயனிகள் சிலவற்றுடன் அணைவுகளை உண்டாக்க . 


408 


பண்பறி பகுப்பாய்வு 


மெத்தில் வயலட் கரைசல் ஆகியவற்றை சேர் . கரைசல் நீல - 
பச்சை நிறத்தை ( H + அயனிகள் இருப்பதால் ) அடைகிறது . 
அதை இரு பகுதிகளாகப் பிரி . ஒன்றை ஒப்பிடுவதற்கு வைத்துக் 
கொள் . மற்றொரு பகுதிக்கு Zn ++ - க்கு சோதிக்க வேண்டிய 
கரைசலை 1-2 சொட்டுகள் சேர்த்து குலுக்கு . நிறம் ஊதாவாக 
மாறினால் ( சிங்க் செறிவு குறைவாயிருந்தால் நீல நிறம் ) Zn ++ 
உள்ளதென்று பொருள் . 


அமிலம் மிகையாக இருந்தால் சோதனை சரியாக நடை 
பெறாது ; எனவே அமிலக் கரைசல்களை சோதனைக்கு முன்பு 
முடிந்த அளவிற்கு சரியாக நடுநிலைப்படுத்த வேண்டும் . 


வினை பொருளின் அளவு , செறிவு பற்றிய விதிமுறைகளை 
சரியாக பின்பற்ற வேண்டும் ; இல்லையென்றால் சோதனையின் 
முடிவு தவறாக இருக்கும் . 

தொகுதி III எதிர் அயனிகளில் குறுக்கிடுகின்ற ஒரே அயனி 
Fe ++ . 

NH , CNS- டன் இரத்த சிவப்பு நிறத்தைக் 
கொடுக்கிறது . 

Fe +++ முன்னிலையில் Zn ++ - ஐ கண்டறிய ,, 
| மி . லி . அறிய வேண்டிய கரைசலுடன் மிகையான NH4OH , 
NH4CI ஆகியவற்றை சேர் . இது Fe +++ - ஐ Fe ( OH ) ; - ஆக வீழ்படி 
வடையச் செய்கிறது . 

Zn ++ 

[ Zr ( NH ; ) ]++ அணைவையும் 
கொடுக்கிறது . இந்த அணைவு கரைசலிலுள்ளது . வீழ்படிவை 
வடிகட்டி நீக்கி வடிநீரை HCI- டன் இலேசாக அமிலப்படுத்து 


* மெத்தில் வயலட் என்பது கரிம காரத்தின் ஒரு குளோரைடு 
அதன் அமைப்பு 


+ 


H. 


= N ( CH3 ) 2 


CI 


-N ( CH3 ) 2 


ந்த சாயத்திலிருந்துதான் ஊதா மை தயாரிக்கப்படுகிறது . இதை 
வினைப்பொருளாகவும் பயன்படுத்தலாம் . ஒரு சொட்டு HCl- ஐயும் 
( ஓ . அ . 1.12) ஒரு சொட்டு மையையும் 2 மி.லி. நீருடன் சேர்த்து பெறப் 
படும் கரைசல் 3-4 சொட்டு ( 2 சொட்டுகள் அல்ல ) 30 % NH4CNS கரைச 
லுடன் ஊதா நிறம் கொடுக்கும் அளவிற்கு ( Zn ++ இல்லாத போது ) மைக் 
கரைசலின் செறிவு இருக்கவேண்டும் . ஊதா நிறம் 2 சொட்டால் உண் 
டானால் மைக்கரைசல் செறிவு மிகுந்தது , அதை நீருடன் 

விளாவ 
வேண்டும் . 


தொகுதி III எதிர் அயனிகள் 


409 


( அணைவை சிதைக்க ); பின்னர் மேலே காட்டியபடி வடிநீரைக் 
கொண்டு Zn ++ - க்கு சோதனை செய் : 

Fe +++ - ஐ உலோக லெட்டுடன் சூடு செய்து Fe ++ - ஆக 
ஒடுக்கலாம் . ஆனால் இம்முறை மேலே விவரிக்கப்பட்டுள்ளதைவிட 
குறைவாக நம்பத்தக்கது . 

11. நுண்படிக ஆய்வு சோதனை : CH , COOH- ஆல் அமிலத் 
தன்மை அடைந்த ஒரு சொட்டு சிங்க் உப்புகரைசலுக்கு 
சொட்டு ( NH4 ) , [ Hg ( CNS ) 4 ] - ஐ கண்ணாடித் தட்டின்மேல் 


mulle 


I 0000 


mrywam 


baru 


A 


4 


( b ) 


படம் 32. Zn [ Hg( CNS )4 )- இன் படிகங்கள் 


சேர்த்து உண்டாகும் Zn [ Hg ( CNS ) , ] படிகங்களை நுண்நோக்கி 
யால் பார் . படிகங்கள் தனிச்சிறப்புடைய சிலுவைக்குறி போன் 
றும் மரம்போன்ற வரைத்தடம் கொண்டும் உள்ளன . (படம் 32a ) 


410 


பண்பறி பகுப்பாய்வு 


நீர்த்த சிங்க் உப்புக் கரைசல்களிலிருந்தும் , கனிம அமிலங் 
களால் அமிலத் தன்மை பெற்ற கரைசல்களிலிருந்தும் தோன்றும் 
படிகங்கள் ஒழுங்கற்ற முக்கோண வடிவங்களையும் , அப்புபோன்ற 
வடிவத்தையும் கொண்டுள்ளன ( படம் 32 , b ) . கண்ணாடித் தட்டில் 
அத்தகைய கரைசலை ஒரு சொட்டு எடுத்து முதலில் ஆவியாக்க . 
வேண்டும் . எஞ்சியுள்ள உலர்ந்த திண்மத்தை குளிர்வித்து ஒரு 
சொட்டு வினைப்பொருளுடன் வினைப்படுத்த வேண்டும் . 


இச்சோதனை 01 ug Zn ++ , ஐ கண்டறிகிறது . விளாவுதல் 
எல்லை 1 : 10,000 . 


12. உலர் வழிச் சோதனை : வடிதாள் துண்டு ஒன்றை சிங்க் 
உப்புகரைசலாலும் CU ( NO , ) , கரைசலாலும் ஈரமாக்கு . உலர்த்தி 
அந்த தாளை எரி . கோபால்ட் சிங்கேட் ( ரின்மென் பச்சை ) 
உண்டாவதால் சாம்பல் பச்சையாயுள்ளது . சமன்பாடு 


Zn ( NO3 ) 2 + Co ( NO3 ) 2 = COZnO2 + 4NO2t + O2t 


58. Co ++ எதிர் அயனியின் வினைகள் 

நீரற்ற கோபால்ட் உப்புகள் நீலமாயுள்ளன . படிக ஹைட் 
ரேட்டுகளும் கோபால்ட் உப்புகளின் நீர்த்த கரைசல்களும் ஊதா 
நிறமாயுள்ளன . இந் நிறம் நீரேற்றமடைந்த அயனிகளால் 
[ CO ( OHz )6 ]++ ஏற்படுவதாகும் . கரைசலை ஆவியாக்கினாலும் 
ஆல்கஹால் , அடர் HCI முதலிய நீர் நீக்கும் பொருள்களுடன் 
வினைப்படுத்துவதாலும் இளஞ்சிவப்பு நிறமாயுள்ளவை நீல நிற 
மாகின்றன. இதற்குக் காரணம் அணைவு அயனிகள் நீர் நீக்கம் 
அடைவதும் , நீர்மூலக்கூறுகள் மற்ற ஈதல் தொகுதிகளால் பதிலீடு 
செய்யப்படுவதும் ஆகும் ; சான்றாக : 


[ Co ( OHz ); ] Clz- > [ Co ( OH , )4Clg ] + 2H , O 
இளஞ்சிவப்பு 

நீலம் 


1. கடுங்காரங்கள் ( NaOH , KOH ) , Co ++ அயனிகளுடன் 
நீலநிற உப்புகளை வீழ்படிவாக கொடுக்கின்றன: 


Co+++ al- + OH- = | Co 


OH 
CI 


மேலும் காரத்தை சேர்த்து சூடு செய்தால் இவ்வீழ்படிவு 
இளஞ்சிவப்பு நிற கோபால்ட் ( 11 ) ஹைட்ராக்சைடாக மாறுகிறது 


தொகுதி III எதிர் அயனிகள் 


411 


Co OHCI + OH- = | Co ( OH ) + GI 


இந்த Co ( OH ) 2 வீழ்படிவு காற்றில் படிப்படியாக பழுப்பு 
நிறமாக மாறி கோபால்ட் ( III ) ஹைட்ராக்சைடை கொடுக்கிறது . 


4 Co ( OH ) 2 + 0 , + 2 H ? O = 4 Co ( OH ) 3 


கோபால்ட் உப்புகரைசலுடன் காரத்தையும் ஹைட்ரஜன் 
பெராக்சைடையும் சேர்த்தால் ஆழ்ந்த பழுப்புநிற Co ( OH ) 3 
வீழ்படிவு உடனே உண்டாகிறது . 


2 Co +++ 4 OH- + H2O , = 2 Co ( OH ) . 


1 


இவ்வீழ்படிவு H2SO4- இல் கரையாது . ஆனால் சல் பூரிக் அமிலம் 
H.O , அல்லது NaNO , கலவைகளில் கரைகிறது . இவை Colll- ஐ 
Coll .ஆக அமிலக் கரைசலில் ஒடுக்குகின்றன ( Mn- டன் ஒப்பிடு ). 


2. அம்மோனியா , NH4UH நீல நிற கார உப்பை வீழ்படி 
வடையச் செய்கிறது . மிகையான NH , CH அல்லது அம்மோனியம் 
உப்புகளின் முன்னிலையில் இவ்வுப்பு கரைந்து அழுக்கு மஞ்சள் 
நிறத்தில் ஒரு அணைவுச் சேர்மத்தை கொடுக்கிறது . * 


CoOH Cl + 7NH4OH = [ Co( NHS) ]( OH ) , + NH , CI + 6H2O 


அம்மோனியம் உப்புகளின் முன்னிலையில் அம்மோனியா 
Co ++ அயனியை வீழ்படிவடையச் செய்யாது . இருப்பினும் 
Fe +++ , AI +++ அல்லது C ++ அயனிகள் இருந்தால் Co++ 
இவைகளுடன் அரைகுறையாக சக வீழ்படிவடைகிறது . 


3. கார உலோகங்களின் கார்பனேட்டுகள் பலதிறப்பட்ட 
இயைபுள்ள , நீர்த்த அமிலங்கள் , அம்மோனியா , அம்மோனியம் 
கார்பனேட் ஆகியவற்றில் கரையக்கூடிய சிவப்பு நிற கார உப்பு 
களை வீழ்படிவடையச் செய்கின்றன . 


* மூவிணை திறன் கோபால்ட் அணைவு [ Co ( NH3 ) 6 ]+++ தோன்றுவ 
தால் இக்கரைசலை காற்றில் வைத்திருந்தால் படிப்படியாக சிவப்பாக 
மாறுகிறது . கோபால்ட் ( II ) உப்புகரைசலுடன் NH4OH , H2O, கலவை 
வினைப்படுவதால் கோபால்ட் ( III ) - இன் அம்மைன் அணைவு ஒன்றும் உண் 

றெது . 


டாகி 


412 


பண்பறி பகுப்பாய்வு 


4. டைசோடியம் ஹைட்ரஜன் பாஸ்பேட் , Na , HPO4 , அமிலங் 
களில் கரையக்கூடிய ஊதா நிற வீழ்படிவாக Cos ( PO) 2- ஐ கொடுக் 


கிறது . 


5. அம்மோனியம் தயோசயனேட் , NH4CNS , Co ++ அயனி 
களுடன் ( NH4 ) , [ Co ( CVS ) 4 ] அணைவு உப்பை கொடுக்கிறது : 


Co ++ . + 2NH ,++ 4GNS - = ( NH4 ), [ Cn( CNS ) 4 ] 


கரைசலுக்கு அமைல் ஆல்கஹாலை ( அல்லது அமைல் ஆல்க 
ஹால் ஈத்தர் கலவை ) சேர்த்து குலுக்கினால் இந்த அணைவு கரைப் 
பானில் கரைந்து ( நீரைவிட இந்த கரைப்பான்களில் அதிகமாக 
கரைகிறது ) கரைப்பான் அடுக்கை நீல நிறமாக்குகிறது . Co++ 
அயனிக்கான இந்த தனிச் சிறப்பு சோதனையை செய்யும்போது 
[ Co ( CNS )4 ] -- அணைவு மிகுந்த நிலைத்தன்மை பெற்றது அல்ல 
( K நிலையில்லாமை = 1x10-3 ) என்பதை நினைவில் கொள்ளவேண்டும் . 
எனவே இச்சோதனை சரியாக நடைபெறுவதற்கு மிக அதிகமாக 
தயோசயனேட்டை சேர்த்து இந்த அணைவு Co++ , CNS- அயனி 
களாக பிரிகை அடைவதை குறைக்கவேண்டும் . 2-3 மி.லி. பூரித 
NH4CNS கரைசலையும் ( சிறிது திண்ம உப்பை சேர்ப்பதும் 
சிறந்தது ) 1-2 மி.லி. அமைல் ஆல்கஹாலையும் 

0.5 மி.லி 
கோபால்ட் ( II ) உப்புகரைசலையும் சேர் . Fe +++ அயனி 
NH4CNS - டன் இரத்தச் சிவப்பு நிறத்தைக் கொடுப்பதாலும் , 
Co ++ உண்டாக்கும் நிறத்தை மறைப்பதாலும் Fe +++ இங்கு 
குறுக்கிடுகிறது . எனவே சிவப்பு நிறம் மறையும் வரை NH4F 
அல்லது NaF கரைசலை சேர்த்து Fe +++ அயனியை [ Fe F6 ] -- 
அணைவாக மாற்றிவிட வேண்டும் . 

இச் சோதனையின் நுட்பத் தன்மையை பின்வரும் செய்முறை 
யால் உயர்த்தலாம் . அறியவேண்டிய கரைசலை இலேசாக அமிலத் 
தன்மை அடையச் செய்து 1-2 சொட்டுகளை ( Fe +++ இருக்கு 
மானால் திண்ம ஃபுளூரைடை சில மில்லிகிராம்கள் சேர்த்துக் 
கொண்டு ) பொட்டுச் சோதனைக்கான தட்டில் வைத்து 5 சொட் 
டுகள் பூரித NH4CNS- டின் அசிட்டோன் கரைசலை சேர் . இருக்கும் 
Co ++ - டின் அளவைப் பொருத்து கரைசலின் நிறம் நீலமாகவோ 
பச்சையாகவோ மாறும் . 

முடிவாக இச் சோதனையை செய்தித்தாள் துண்டின்மீது 
பொட்டுச் சோதனையாக மிக எளிதில் செய்யலாம் . இக்காகிதம் 
லிக்னின் ( lign ! n ) எனும் பொருளை கொண்டுள்ளது . இதன் முன் 
னிலையில் கோபால்ட் தயோசயனேட் அணைவு நிலைத்தன்மை அதிக 


தொகுதி III எதிர் அயனிகள் 


413 


மாக உள்ளதாகவும் நீரால் சிதைக்கப்படாமலும் 

உள்ளது 
முன்னமேயே பூரித NH4CNS , NH ; F கரைசல்களால் செறிவிக்கப் 
பட்டு உலர்த்தப்பட்ட செய்தித்தாளை பயன்படுத்துவது இன்னும் 
சிறந்தது . சோதிக்கப்பட வேண்டிய கரைசலின் ஒரு சொட்டு 
இத்தாளில் நீலநிற பொட்டை உண்டாக்குகிறது . Fe +++ அயனி 
களும் இருந்தால் Fe ( CNS ) , தோன்றுவதால் முதலில் பழுப்பு 
நிறம் தோன்றுகிறது . ஆனால் Fe + ++ அயனிகள் F- அயனிகளால் 
நீக்கப்படுவதால் இந்நிறம் படிப்படியாக மங்குகிறது . கோபால்ட் 
தயோசயனேட் அணைவின் நீல நிறம் தோன்றுகிறது . 


6. இன்ஸகி வினைப்பொருள் ( II insky s reagent ) : 

ஈரிணை 
திறன் உப்புகளிலுள்ள கோபால்ட் ( 11 ) a- நைட்ரசோ -- B-நாப் 
தாலால் கோபால்ட் ( !!! ) . ஆக ஆக்சிஜனேற்றமடைகிறது . ஒரு 
உள்ளணைவு உப்பு செம்பழுப்பு நிற வீழ்படிவாக கிடைக்கிறது * . 
இச்சோதனையை நிகழ்த்த 1 மி . லி . நடுநிலையான அல்லது இலே 

அமிலத்தன்மையுள்ள கோபால்டஸ் உப்புகரைசலுக்கு 
( செறிவு மிகுந்த அமிலக் கரைசலுக்கு CH , COONa- ஐ சேர்க்க 
வேண்டும் ) சில சொட்டுகள் வினைப்பொருளை சேர்த்து சூடு செய் . 


சான 


வினைப்பொருளுடன் பழுப்பு - கருப்பு நிற வீழ்படிவைக் 
கொடுக்கும் . Fe +++ அயனி இங்கு குறுக்கிடுகிறது . 


7. அம்மோனியம் டெட்ரதயோசயனட்டோமெர்குரேட் ( NH , ) , 
| Hg ( CNS ) 4 ] , Co ++ அயனியுடன் ( பகுதி 57 , 9 ) Co [ Hg( CNS ) 4]-ஐ 
நீல நிற வீழ்படிவாக கொடுக்கிறது . சிறிதளவு சிங்க் உப்பு இருந் 
தால் வீழ்படிவடைதல் துரிதப்படுத்தப்படுகிறது . அப்போது நிறம் 
வெளிர் நீலமாகிறது . இவ்வீழ்படிவு அடர் HCI- இல் கரைந்து நீல 
நிறக் கரைசலைக் கொடுக்கிறது . இதை நீருடன் விளாவினால் இளஞ் 
சிவப்பாகிறது . கடுங்காரங்களும் , அம்மோனியாவும் வினைப் 


* நைட்ரசோ- நீ - நாப்தாலின் வாய்பாடு - நைட்ரசோ - B- நாப்தால் 
கோபால்டுடன் கொடுக்கும் சேர்மத்தின் வாய்பாடு 


[ C10H6( NOJO ] 3Co 


N = 0 

OH 


414 


பண்பறி பகுப்பாய்வு 


பொருளை சிதைத்து மஞ்சள் நிற மெர்க்குரிக் ஆக்சைடை வீழ்படி 
வடையச் செய்கின்றன . இவ்வீழ்படிவு கிட்டத்தட்ட ஹைட்ரோ 
குளோரிக் அமிலத்தில் கரைவதில்லை. 


பொட்டாசியம் நைட்ரைட் , KNO ) , அசிட்டிக் அமிலத்தால் 
அமிலத்தன்மை அடைந்த மிதமாக நீர்த்த கோபால்ட் ( 11 ) உப்புக் 
கரைசலுக்கு மிகையாக KNO , - ஐ சேர்த்தால் K : [ Co ( NO2 ) 6] 
அணைவு உப்பின் மஞ்சள் நிற படிக வீழ்படிவு தோன்றுகிறது : 


Co+++ 7NO . + 3K ++ 2CHgCOOH = | Kg [ Co ( NO2 ] + 

NO 1 + 2CH : COO- + H2O 


Co ++ - ஐயும் Ni ++ - ஐயும் கண்டறியவும் பிரிக்கவும் 
சோதனை பயன்படுகிறது . நீர்த்த கரைசல்களை மிதமாக சூடு 
படுத்தி வைத்திருந்தால் வீழ்படிவு தோன்றுகிறது . 

9. நுண்படிக ஆய்வு சோதனை : ஆழ்ந்த நீல 
Ch [ He ( CNS ) ] படிகங்கள் உண்டாவதை பயன்படுத்தி நுண் 
நோக்கி முறையால் C ++ - ஐ ( படம் 33 ) கண்டறியலாம் . இது 
மேலே விவரிக்கப்பட்டுள்ளது . 


கோபால்ட் ( II ) உப்பின் நடுநிலையான அல்லது இலேசான 
அமிலத் தன்மையுடைய கரைசல் ஒரு சொட்டைக் கண்ணாடித் 
தட்டில் எடுத்து ஆவியாக்கி குளிர்வித்து ஒரு சொட்டு வினைப் 
பொருளை சேர் . தேவைப்பட்டால் சிறிது நேரம் வைத்திரு . 
Fe +++ இருந்தால் வினைப் பொருளை சேர்க்குமுன்பு ஒரு படிகம் 
NaF- ஐ சேர் . 


10. உலர் வழி சோதனைகள் : ( அ ) போரக்ஸ் மணி உண் 
டாதல் . கோபால்ட் சேர்மங்கள் போரக்சுடன் Na > B40 / 
10 HgO நீல மணிகளைக் கொடுக்கின்றன . பழுப்பு மணிகளைக் 
கொடுக்கும் Ni ++ அதிகமாயிருந்தால் இவ்வினையில் குறுக்கிடும் . 
( ஆ ) அரைத்தல் முறை 

( F. M. ஃபிளவிட்ஸ்கி முறை ) 
சோதிக்க வேண்டிய திண்மத்தின் சில படிகங்களை NH, CNS- இன் 
சில படிகங்களுடன் ஒரு பீங்கான் கிண்ணத்தில் எடுத்துக்கொண்டு 
( அல்லது பீங்கான் ஓட்டில் ) குழவியின் 

குறுகிய முனையால் 
அரைத்து பெறப்படும் கலவை பழுப்பு நிறமானால் ( Felll இருப் 
பதைக் குறிக்கிறது ) சில Nags , 0 , படிகங்களுடன் சேர்த்து 
அரை . இது ஃபெரிக் இரும்பை ஃபெரசாக ஒடுக்குகிறது . 
Fe ( CNS )3- இன் நிறம் 

நிறம் மறைகிறது . கோபால்ட் இருந்தால் 


தொகுதி III எதிர் அயனிகள் 


415 


( NHI) [ Co ( GNS ) ] உண்டாவதால் இந்நிறம் ஆழ்ந்த அல்லது 
இலேசான நீல நிறத்தால் பதிலீடு செய்யப்படும் . விளைபொருளை 
ஒரு சொட்டு நீருடன் வினைப்படுத்தினால் கோபால்ட் அணைவு 
சிதைந்து Co ++ , CNS- அயனிகள் உண்டாவதால் நீல நிறம் 


பு 


* 


படம் 33. Co [Hg ( CNS )4 ] - இன் படிகங்கள் 


படம் 


இளஞ்சிவப்பாகிறது . இவ்விதம் இவ்வினையில் நீர் குறுக்கிடுகிறது . 
இச்சோதனையை ஈர முறையால் நிகழ்த்த வேண்டுமானால் 
(மேலே 5 - ஐ பார் ) வினையின் விளைபொருளை நீருடன் கலக்காத 
கரிம கரைப்பானில் ( அமைல் ஆல்கஹால் ) கரைக்க வேண்டும் . 
அரைத்தல் முறையைப் பயன்படுத்தினால் கரைத்தல் தேவையில்லை . 
இம்முறை கரைசலில் செய்வதைவிட நுட்பமானது . 


நீரின் முன்னிலையில் நிகழாத பல வினைகளை அரைத்தல் முறை 
யால் செய்ய இயலும் என்பது கவனத்திற்குரியது ; சான்றாக 
Coll- ஐ கண்டறிய திண்மத்தை NagSz03- டன் அரைக்கவேண்டும் ; 
அப்போது கோபால்ட் தயோசல்பேட் அணைவு உண்டாவதால் 
நீல நிறம் தோன்றுகிறது .. இவ்வினை நீர்க் கரைசல்களில் 
நிகழ்வதில்லை . 


416 


பண்பறி பகுப்பாய்வு 


59. Ni ++ எதிர் அயனியின் வினைகள் 


Ni ++ அயனி நீர்க் கரைசல்களில் பச்சையாயுள்ளது . 


1. கடுங்காரங்கள் ( NaOH , KOH ) Ni ++ அயனியுடன் 
Ni ( OH ) - ஐ பச்சை நிற வீழ்படிவாக கொடுக்கின்றன . 


| 


Ni +++ 20H- = Ni ( OH ) , 
இவ்வீழ்படிவு அமிலங்களில் கரைகிறது . 

2.அம்மோனியா , NH4OH கார உப்பை Ni ( OH ) , SO , பச்சை 
நிற வீழ்படிவாக கொடுக்கிறது . இது மிகையான NH OH-இல் 
கரைந்து நீலநிற அணைவு உப்பை கொடுக்கிறது . சமன்பாடு 


| 


NiSO4 + 6NH4OH = [ Ni( NHS ) ]SO4 + 6H2O 
அல்லது 

Ni +++ 6NH , OH = [ Ni( NH3) 4 ]+++ 6H2O 


அணைவு உண்டாவதால் [ Ni ( NH ; ) ] ++ அம்மோனியம் உப்பு 
முன்னிலையில் Ni ++ அயனியை அம்மோனியா வீழ்படிவடையச் 
செய்வதில்லை . 


கார உலோகங்களின் கார்பனேட்டுகள் பச்சை நிற நிக்கல் 
கார்பனேட்டை , NiCO : - ஐ வீழ்படிவாகக் கொடுக்கின்றன . இது 
அமிலங்கள் , அம்மோனியா , அம்மோனியம் கார்பனேட்டு கரைசல் 
களில் கரைகிறது . 


4. டைசோடியம் ஹைட்ரஜன் பாஸ்பேட் , NagHPO4 , பச்சை 
நிற வீழ்படிவாக Nig ( PO4 ) -ஐ கொடுக்கிறது . இது அமிலங்களில் 
( அசிட்டிக் அமிலம் , உட்பட ) கரைகிறது . இது அம்மோனியா 
விலும் கரைகிறது , ஆனால் கடுங்காரங்களில் கரைவதில்லை . 


டைமெத்தில் கிளையாக்சைம் ( சுகேவ் வினைப்பொருள் ) 
Ni ++ அயனியுடன் அம்மோனியா சேர்ந்த கரைசலில் தனிச் 
சிறப்புள்ள பிரகாசமான சிவப்பு நிற உள்ளணைவு உப்பு ஒன்றை 
வீழ்படிவாக 

கொடுக்கிறது . 


இச்சோதனையைச் செய்ய 

சொட்டு டைமெத்தில் 
கிளையாக்சைம் கரைசலையும் , ஒரு சொட்டு நீர்த்த அம்மோனி 


ஒரு 


தொகுதி III எதிர் அயனிகள் 


417 


யாவையும் ஒரு சொட்டு நிக்கல் உப்பு கரைசலையும் சேர்த்து 
கிடைக்கும் நிக்கல் டைமெத்தில் கிளையாக்சிமேட் வீழ்படிவை 
ஆராய்க . 


Ni ++ அயனிக்கான மிக முக்கிய சோதனையான இறை 
நிகழ்த்தும்போது கவனிக்கவேண்டிய தலைசிறந்த நிபந்தனை , 
கரைசலின் | H ஏற்படுத்தும் மாற்றம் , கரைசல் கணிசமான அளவு 
அமிலத்தன்மையுடனிருந்தால் இச் சோதனை தோல்வியுறும் , 
ஏனென்றால் டைமெத்தில் கிளையாக்சைம் 

வீரியமற்ற 
அமிலம் . அது 

உண்டாக்கும் அணைவு H + அயனிகளால் 
சிதைவடைகிறது . 

மிகையான அம்மோனியாவை தவிர்க்க 
வேண்டும் . இதனால் நிக்கல் அம்மைன் அணைவு உண்டாகும் 
வாய்ப்பு ஏற்படுகிறது . பொதுவாக Ni ++ - ஐ டைமெத்தில் 
கிளையாக்சைமால் முழுமையாக வீழ்படிவடையச் செய்வதற்கான 
pH எல்லை 5-10 . அசிட்டேட் தாங்கல் கலவை ( CH , COOH , 
மிகையான CH , COONa ) முன்னிலையில் pHx5- இல் இவ்வினையை 
செய்யலாம் . 


கரையும் உள்ளணைவு உப்பு உண்டாவதால் ( சோதித்துப் 
பார் ) டைமெத்தில் கிளையாக்சைமுடன் சிவப்பு நிறத்தை 
Fe ++ அயனிகள் கொடுக்கின்றன , இவ்வினையில் குறுக்கிடுகின் 
றன . - NH , OH-டன் நிறமுள்ள , கரையாத ஹைட்ராக்சைடு 
களை கொடுக்கும் Fe +++ போன்ற எதிர் அயனிகளும் கரைசலில் 
இருக்கக்கூடாது , ஏனென்றால் இவைகள் நிறத்தை மறைக் 


கின்றன . 


நுண்துளை 


காகிதத்தில் NazHPO -டன் சோதனை செய்வதனால் Ni ++ - ஐ 
குறுக்கிடும் அயனிகள் முன்னிலையில் கண்டறிய முடிகிறது . ஒரு 
காகிதத் துண்டின் மீது ஒரு சொட்டு Na , HPO4 கரைசலை வை . 
ஈரமான பொட்டின் மையத்தை அறியவேண்டிய கரைசல் உள்ள 

குழாயின் முனையால் தொடு . மேலும் மற்றொரு 
சொட்டு Na HPO , கரைசலை சேர் . டைமெத்தில் கிளையாக்சைம் 
கரைசல் உள்ள நுண் துளைக் குழாயினால் பொட்டை சுற்றி 
ஈரமாக்கு . பொட்டை அம்மோனியா வாயுவுடன் வினைப்படுத்து . 
Ni ++ இருந்தால் இளஞ்சிவப்பு நிற வளையம் தோன்றுகிறது . Ni ++ 
மிக அதிகமான அளவில் இருந்தால் பொட்டு முழுவதும் இளஞ் 
சிவப்பாகிறது . 


குறுக்கிடுகின்ற எதிர் அயனிகளுடன் FePO4 போன்ற 
சுமாராகக் கரையும் பால்பேட்டுகளை தருவது NazHPO , - இன் 

27 


418 


பண்பறி பகுப்பாய்வு 


வேலை . இவைகள் பொட்டின் மையத்தில் தங்கியுள்ளன . அதிகமாக 
கரையும் நிக்கல் பாஸ்பேட் பொட்டின் விளிம்பில் 

உள்ளது , 
எனவே 

அங்கு கண்டறியப்படு 
கிறது . 


6. நுண்படிக 

ஆய்வுமுறை : 
இம் முறையால் 

N ++ ஐ ) 

கண் 
டறிய டைமெத்தில் கிளையாக் 
சைமை பயன்படுத்தலாம் . 

ஒரு 
சொட்டு அம்மோனியாவையும் 
ஒரு சொட்டு டைமெத்தில் கிளை 
யாக்சைம் கரைசலையும் ( அல்லது 
திண்ம வினைப்பொருளின் ஒரு சிறு 
படிகத்தை ) சேர் . நுண்நோக்கி 
யால் 

பார்த்தால் வீழ்படிவு 
கொத்து கொத்தாக ( படம் 34 ) 

சிவப்பு நிற ஊசி போன்ற படிகங் 
படம் 34 . 
நிக்கல் டைமெத்தில் 

களாக தோன்றுகின்றன. கண்டறி 
கிளையாக்சைமின் படிகங்கள் 

யத்தக்க குறைந்தபட்சம் 0.2 ug 

Ni ++ . கோபால்ட் உப்புகள் 
( செறிவு அதிகமுள்ள போது ) காப்பர் , ஃபெரஸ் உப்புகள் இதில் 
குறுக்கிடுகின்றன . 


எதிர 


அயனிகள் கலவைகளின் 


60. தொகுதி II [ 

பகுப்பாய்வு 


வினைகள் 


தொகுதி III எதிர் அயனிகளின் முக்கியமான 
அட்டவணை 17 -இல் சுருக்கித் தரப்பட்டுள்ளன . 


தொகுதி III எதிர் அயனிகளின் ஆய்வில் நாம் கண்ட வேதி 
மாற்றங்கள் தொகுதி II , 1 - னுடையவைகளைவிட பல்வகைப் 
பட்டவைகளாகவும் சிக்கலானவைகளாகவும் உள்ளன .. 

எனவே 
தொகுதி பகுப்பாய்விற்கு பல வேறுபட்ட முறைகளை வகுக்கலாம் . 
முதலில் தொகுதி III எதிர் அயனிகள் உபதொகுதிகளாக 
பிரிக்கப்பட்டுள்ள வழி இம்முறைகளில் மாறுபட்டுள்ளது . 
அம்மோனியம் உப்புகளின் 
உப்புகளின் முன்னிலையில் 

முன்னிலையில் NH4OH- டன் 
வினைப்படுவதைக் கொண்டு உபதொகுதிகள் அம்மோனியா 
முறையால் பிரிக்கப்பட்டுள்ளன ; Al +++ , Cr +++ , Fe +++ 
ஹைட்ராக்சைடுகளாக வீழ்படிவடைகின்றன . அப்போது 


தொகுதி III எதிர் அயனிகள் 


419 


Mn ++ , [ Zn ( NH4 ) 6 ] ++ , [ Co ( NHJs ++ , [ N ( NH4)6] ++ Tºrt 
அயனிகள் கரைசலிலுள்ளன . அம்மோனியாவிற்குப் பதில் 
அம்மோனியம் உப்பின் முன்னிலையில் pH = 6.5- இல் கரிம காரம் 
பிரிடீனை C , H , N பயன்படுத்தலாம் . அப்போது அலுமினியம் , 
இரும்பு ( III ) , குரோமியம் ( III ) ஆகியவற்றின் ஹைட்ராக் 
சைடுகள் வீழ்படிவடைகின்றன . ஆனால் தொகுதி III- இன் மற்ற 
எதிர் அயனிகள் கரையக்கூடிய பிரிடீனின் அணைவு உப்புகளாக 
கரைசலில் உள்ளன . 


காரமுறையில் கொதிநிலையில் மிகையான காரத்துடன் 
வினைப்படுத்தி உபதொகு திகள் பிரிக்கப்படுகின்றன ; Al +++ , Zn ++ 
அயனிகள் அலுமினேட்டாகவும் . ( AlO , ) , சிங்கேட்டாகவும் 
( Zno , -- ) மாறி கரைசலிலுள்ளன , தொகுதி III- இன் மற்ற எதிர் 
அயனிகள் ஹைட்ராக்சைடுகளாக * வீழ்படிவடைகின்றன . 


ஹைட்ரஜன் பெராக்சைடு முறையில் ஹைட்ரஜன் பெராக் 
சைடின் முன்னிலையில் , மிகையான காரத்தைக்கொண்டு உப 
தொகுதிகள் பிரிக்கப்படுகின்றன . இவ்வினையால் Al +++ , Zn ++ 
எதிர் அயனிகள் A102- , ZnO .-- நேர் அயனிகளாக மாறி 
கரைசலில் உள்ளன . 

ஹைட்ரஜன் பெராக்சைடால் Cros 
ஆக்சிஜனேற்றமடைந்து CrO4-- அயனிகளாக மாறி மேற்கூறிய 
அயனிகளுடன் 

உள்ளன . எஞ்சியுள்ள எதிர் அயனிகள் 
Fe ( OH ) 3 , MnO ( OH ) 2 , Co ( OH ) 3, Ni ( OH ) , வீழ்படிவுகளை 
கொடுக்கின்றன . 


மேற்காணும் முறைகளை பயன்படுத்தும்போது முதலில் 
Co ++ , Ni ++ அயனிகள் முதலில் பிரிக்கப்படுகின்றன. Cos , Nis 
ஆகியவை HCI- இல் கரைவதில்லை என்ற கருத்து இப்பிரித்தலில் 
அடிப்படையாக உள்ளது . தொகுதி 111 - இன் மற்ற சல்பைடுகள் 

எறன . வீழ்படிவடைந்த Cos- ம் Nis- ம் HCI- இல் 
சுமாராக கரைவதால் Cott , Ni++ பிரித்தல் முழுமையானதல்ல . 
ஆனால் இதனால் பகுப்பாய்வில் பிழைகள் நேர்வதில்லை , எனவே 
இதை ஒதுக்கிவிடலாம் . 


கரைகின் 


தொகுதி II எதிர் அயனிகளை பிரிப்பதற்கான மற்ற 
முறைகள் மிகவும் சிக்கல்கள் நிறைந்தவைகளாகவும் , சகவீழ்படி 


* 


குறைவான வெப்ப நிலையில் குரோமியமும் கரைந்து குரோமைட் 
டாகிறது . சூடுபடுத்தும்போது குரோமைட்டுகள் நீராற் பகுப்படைந்து 
Cr ( OH ) , வீழ்படிவடைகிறது . 


420 


பண்பறி பகுப்பாய்வு 


என்பது 


வடைதல் விளைவுகள் உள்ளவைகளாகவும் உள்ளன 
குறிப்பிடத்தக்கது ( பகுதி 42 ) . எனவே இவைகள் நிறைவுத் 
தன்மை அற்றவை . சான்றாக அம்மோனியா முறையில் Co++ 
கணிசமான அளவும் Mn ++ அரைகுறையாகவும் குரோமியம் , 
அலுமினியம் , இரும்பு ஹைட்ராக்சைடுகளுடன் 

சகவீழ்படி 
வடைகின்றன . எனவே இவைகள் வீழ்படிவு , 

கரைசல் 
ஆகியவற்றில் பரவு முன்பும் உபதொகுதிகளை பிரிக்கு முன் 
பும் இவைகளை கண்டறிய வேண்டும் . ஹைட்ரஜன் பெராக் 
சைடு முறையில் ( குறிப்பாக கார முறையில் ) Zn ++ வீழ்படிவு 
அயனிகளுடன் கணிசமான அளவு சகவீழ்படிவடைவதால் 
இது பகுப்பாய்வில் பெரும்பாலும் தவறவிடப்படுகிறது . இதைத் 
தவிர்க்க தொகுதி III 

எதிர் அயனிகளை அம்மோனியம் 
சல்பைடால் வீழ்படிவடையச் செய்யு முன்பு இதை 
முறையால் கண்டறியவேண்டும் . ஃபர்மேட் தாங்கல் கலவை 
அல்லது 0.01 N HCL முன்னிலையில் HS- டன் வினைப்படுத்தி 
அல்லது டைதிசோனுடன் வினைப்படுத்தி சிங்க அயனியை 
கண்டறியலாம் . 


பின்ன 


தொகுதி III , II , 1 எதிர் அயனிகளை ஹைட்ரஜன் பெராக் 
சைடு , அம்மோனியா , பிரிடீன் முறைகளால் பகுப்பாய்வது கீழே 
விவரிக்கப்பட்டுள்ளது . முன்னிரண்டு முறைகளும் பகுப்பாய்வு 
விதிகளல்லாத திட்டங்கள் , இவைகள் பகுப்பாய்வு செயல்முறை 
களின் வரிசையையும் அதன் விளைவாக பிரிக்கப்படும் அயனிகளை 
யும் மட்டும் குறிப்பிடுகின்றன. 


இந்த பகுப்பாய்வு செய்முறைகளெல்லாம் PO4 இல்லாத 
போது 

பயன்படுத்தக்கூடியது . அறியவேண்டிய கரைசலில் 
பாஸ்பேட் உள்ளபோது பயன்படும் செய்முறை பகுதி 113 - ஐ 
பரர் . 


தொகுதி II , I- இல் ஆராய்ந்த எதிர் அயனிகள் நிறமற்றவை 
களாகவும் , பெரும்பாலனவைகள் வெண்ணிற வீழ்படிவுகளைக் 
கொடுப்பவைகளாகவும் , தொகுதி III அயனிகள் ( Cr +++ , 
Ni ++ , CO ++ , Fe +++ ) நிறமுள்ளவைகளாகவும் , நிறமுள்ள வீழ் 
படிவுகளை கொடுக்கக்கூடியவைகளாகவும் உள்ளன . இவ்விரண்டின் 
நிறங்களும் மிக முக்கியமான கவனத்தை கவரக்கூடிய பகுப் 
பாய்வு தனிச்சிறப்புகள் . இது சில வேளைகளில் பகுப்பாய்வை 
எளிதாக்குகிறது , முடிவுகள் மிகவும் நம்பத்தக்கதாக உள்ளன , 
சான்றாக அறியவேண்டிய கரைசல் நிறமற்றிருந்தால் மேலே 


தொகுதி III எதிர் அயனிகள் 


421 


குறிப்பிடப்பட்டுள்ள நிறமுள்ள அயனிகளை கணிசமான அளவு 
பெற்றிருக்காது . 


இதேபோல் ( NH , ) , S-டன் வெண்ணிற வீழ்படிவு உண்டானால் 
அறியவேண்டிய கரைசலில் Fe +++ , Fe ++ , Ni ++ , CO ++ 
அயனிகள் இருக்காது . ஏனென்றால் இவைகளின் சல்பைடுகள் 
கறுப்பாயுள்ளன . வீழ்படிவின் நிறம் வெள்ளையாயிருந்தால் 
A1 +++ , Zn ++ இருக்கலாமென்று எதிர்பார்க்கலாம் . வீழ்படிவு 
சாம்பல் பச்சை நிறமாயிருந்தால் Cr +++ 

இருக்கலாம் . 
Mn ++ - னுடையது இளஞ்சிவப்பாயிருக்கும் . வேறுபட்ட 
அயனிகள் ஒன்றாக இருந்தால் ஒன்றின் நிறத்தை ஒன்று மறைக் 
கலாம் . ஆனால் அத்தகைய மறைத்தல் அடிக்கடி நிகழாது . 
நிறங்களைப் பார்த்துணர்வது பகுப்பாய்வை மிகவும் எளிதாக்கு 
கிறது . கரைசல்கள் , வீழ்படிவுகளின் நிறத்தை கணக்கிலெடுத்துக் 
கொண்டால் தவறுகள் வெளிப்படுகின்றன. சான்றாக தொகுதி III 
பகுப்பாய்வின் போது சல்பைடு வீழ்படிவு கறுப்பாயிருந்து Fe+++ , 
Fe ++ , Co ++ , Ni++ , அயனிகள் இல்லை என்று கண்டுபிடித்தால் 
தவறு செய்யப்பட்டுள்ளது என்று பொருள் . அறியவேண்டிய 
கரைசல் , பகுப்பாய்வின் போது தோன்றும் வீழ்படிவுகள் ஆகிய 
வற்றின் நிறங்களை அறிவதன் முக்கியத்தை இந்த எடுத்துக் 
காட்டு காட்டுகிறது . 


கரைசலில் சில் எதிர் அயனிகள் உள்ளனவா இல்லையா 
என்பதை குறிப்பிடும் பயன்மிக்க ஒன்றாக pH நிர்ணயித்தல்கள் 
அமைகின்றன. சான்றாக ஒரு கரைசல் செறிவு மிகுந்த காரத் 
தன்மையுடனிருந்து ( pH > 10 ) அம்மோனியாவின் மணம் இல்லா 
திருந்தால் ஈரியல்பு ஹைட்ராக்சைடு கொடுக்காத எந்த அயனி 
யையும் இது கொண்டிருக்காது . எனவே அத்தறுவாய்களில் 
தொகுதி III-இன் அலுமினியம் , குரோமியம் , சிங்க் ஆகியவற்றின் 
எதிர் அயனிகளுக்கு சோதனை செய்யவேண்டிய தேவை இல்லை . 
ஏனென்றால் இவைகள் காரக் கரைசல்களில் AlO , - , CrO - 
( அல்லது CrO4-- ) ZnO , -- நேர் 

நேர் அயனிகளாக உள்ளன . 
கரைசலின் காரத் தன்மை அம்மோனியா அல்லது அம்மோனியம் 
உப்புடன் அம்மோனியா இருப்பதால் உண்டாகுமேயானால் 
அது Fe ++ , Mn ++ , [ Zn ( NHS ) ]++ , [ Ni ( NHS) ] ++ , [ Co ( NHs) ]++ 
அயனிகளை கொண்டிருக்கும் , ஆனால் Fe +++ , A + அல்லது 
Cr +++ ( pH 10 - க்கு அதிகமாயில்லை யென்றால் ) 

அயனிகள் 
இருக்காது . 


தொகுதி III எதிர் 


எதிர் அயனிகள் 


வினை 
பொருள்கள் 


Al +++ 


Cr +++ 


Fe +++ 


( NH4 ) 2S 


Al ( OH ) 3 


வெண்றிற 
வீழ்படிவு 


சாம்பல் - பச்சை Fe2S3 
அல்லது சாம்பல் கறுப்பு 
ஊதா 

வீழ்படிவு 
Cr (OH ) 3 
வீழ்படிவு 


- 


HCOOH ,, 
HCOONH4 
முன்னிலையில் 
HOS 


Fe - ++ , S- ஆக 
ஆக்சிஜன் ஒடுக்க 
மடைவதால் 
வீழ்படிவு 


NaOH அல்லது 
КОН 


Al ( OH ) 3 


Cr ( OH ) 3 


Fe(OH )3 
பழுப்பு நிற 
வீழ்படிவு 


Fe ( OH ) 3 


மிகையான 
KOH அல்லது 
NaOH கொதிக் 
கும்போது 


( AlO2 தோன்று Cr ( OH ) 3 
கிறது ) வீழ்படிவு 


இல்லை 


H2O2 முன்னிலை 
யில் மிகையான 
KOH அல்லது 
NaOH கொதி 
நிலையில் 


வீழ்படிவு இல்லை வீழ்படிவு இல்லை | Fe( OH ) 3 
( AlO2 தோன்று ( CrO4 தோன் 
கிறது ) 

றுகிறது , கரைசல் 
மஞ்சள் ) 


NH4OH 


Al (OH ) 3 


Cr ( OH ) 3 


Fe ( OH ) 3 


Al ( OH ) 3 


Cr ( OH ) 3 


Fe ( OH ) 3 


மிகையான 
அம்மோனியம் 
உப்புகள் முன் 
னிலையில் NH4OH 


CH3COONa- டன் வெண்ணிற வீழ்படிவு 
கொதிக்க 

வீழ்படிவு 
வைத்தல் 

CHscoo ( OH ) All 


ல்லை *** 


பழுப்பு நிற 
வீழ்படிவு 
CH3COO ( OH ) 2Fe 


அட்டவணை 17 


அயனிகளின் வினைகள் 


எதிர் அயனிகள் 


Fe++ 


Mn ++ 


Z ++ 


Co ++ 


Ni++ 


FeS கறுப்புநிற சதை நிற 
வீழ்படிவு 

வீழ்படிவு 
MOS 


வண்ணிற 
வீழ்படிவு 
Zns 


கறப்பு நிற கறுப்பு நிற 
வீழ்படிவு 

வீழ்படிவு 
Cos 

NiS 


--- 


Zns 


பச்சை நிற 
வீழ்படிவு 
பழுப்பு 
நிறமாகிறது 
Fe ( OH ) 2 


வெண்ணிற வெண்ணிற 
வீழ்படிவு 

வீழ்படிவு 
பழுப்பு Zr ( OH ) 2 
நிறமாகிறது 
Ml1| OH ) 2 


கார உப்பு 

பச்சை நிற 
களின் நீல நிற வீழ்படிவு 
வீழ்படிவு 

Ni ( OH ) 2 


Fe ( OH ) 2 


MO (OH ) 2 


வீழ்படிவு 


NitOF 


இல்லை 


( EnO2 


இளஞ் 
சிவப்பு நிற 
வீழ்படிவு 
-Cc ( OH ) 2 


தோன்ற 
வில்லை ) 


Ni ( OH ) 2 


பழுப்பு நிற 
வீழ்படிவு 
Fe (OH ) 3 


பழுப்பு நிற 
வீழ்படிவு 
MnO OH ) 2 


வீழ்படிவு 
இல்லை 
( Zn02 
தோன்று 
கிறது ) 


ஆழ்ந்த 
பழுப்பு நிற 
வீழ்படிவு 
Co ( OH ) 3 


Fe ( OH ) 2 


Mn ( OH ) 2 


Zn ( OH ) 


கார உப்புகள் கார உப்புகள் 


** 


- 


424 


பண்பறி பகுப்பாய்வு 


எதிர் அயனிகள் 


. 


வினை 
பொருள்கள் 


Al +++ 


Cr +++ 


Fe +++ 


Na2CO3 , K2CO3 Al(OH )3 
( NH4 ) 2COS 


Cr ( OH ) 3 


Fe (OH ) 3 


NagHPO4 | 


வெண்ணிற 
வீழ்படிவு 
AIPO4 


பச்சை நிற 
வீழ்படிவு 
CrPO4 


மஞ்சள் நிற 
வீழ்படிவு 


FePO4 **** 


K4 [Fe ( CN ) ] 


வீழ்படிவு 


இல்லை 


நீல நிற 
வீழ்படிவு 
Fo4 [ Fe ( CN ) 613 


K3[ Fe ( CN6] 


- 


ஆக்சிஜனேற் 
றிகள் 


மஞ்சள் 

நிற 
( Ci04 | அல்லது 
ஆரஞ்சு நிற 
( CrO7 | கரைசல் 
உண்டாகிறது 


மரகதப் பச்சை 


ஃபோரக்ஸ் 
அல்லது 
NaNHAHPO4 
மணி 


ஆக்சிஜனேற்ற விளைபொருள்கள் படிப்படியாக வீழ்படிவடைகின்றன . 
அணைவு அயனிகள் [ Zn ( NH3]6 ]++ , [ Co { NH3 } 6 ] ++ , [ Ni { NHg } 6 ] ++ 
தோன்றின . 
Al+++ , Fe+++ முன்னிலையில் Cr +++ அரைகுறையாக வீழ்படி 
வடைகிறது . 
AIPO4 , FePO | வீழ்படிவுகள் ( HgCOOH- இல் கரைவதில்லை . மற்ற 
பாஸ்பேட்டுகள் அசிட்டிக் அமிலத்தில் கரைகின்றன . 


தொகுதி III எதிர் அயனிகள் 


425 


( தொடர்ச்சி ) 


எதிர் அயனிகள் 


Fe++ 


Mn ++ 


Zn ++ 


Co ++ 


Ni++ 


வெண்ணி 
வீழ்படிவு 
பழுப்பு 
நிறமாகிறது 


வெண்ணிற 
வீழ்படிவு 
MnCO3 


கார உப்புகள் கார உப்புகள் பச்சை நிற 

வீழ்படிவு 
NiCO3 


வெண்ணிற வெண்ணிற வெண்ணிற 
வீழ்படிவு வீழ்படிவு 

வீழ்படிவு 
Fes( PO4 ) 2 Mn3 { PO4 ) 2 Zn3 ( PO4 ) 2 


ஊதா நிற 
வீழ்படிவு 
Co3( PO4 ) 2 


பச்சை நிற 
வீழ்படிவு 
Ni( PO4 ) 2 


. 


வெண்ணிற வெண்ணிற 

வெண்ணிற 
வீழ்படிவு வீழ்படிவு 

வீழ்படிவு 
Fea [ Fe ( CN ) ] 

KaZns 
[ Fe (CN )612 


பச்சை நிற 
வீழ்படிவு 


வெளிர் 
பச்சை நிற 
வீழ்படிவு 


நீல நிற பழுப்பு நிற 
வீழ்படிவு 

வீழ்படிவு 
Fe3[Fe(CN)6 ]a 


மஞ்சள் நிற 
வீழ்படிவு 


ஆழ்ந்த 
சிவப்பு நிற 
வீழ்படிவு 


மஞ்சள் 
பச்சை நி 


வீழ்படிவு 


Fe +++ 


ஆழ்ந்த ஊதா 
நிற ( MnO4 ) 
கரைசல் 
அல்லது 
பழுப்பு நிற 
வீழ்படிவு 


ஆழ்ந்த 
பழுப்பு நிற 
CO (OH )2 
வீழ்படிவு 


கறுப்பு நிற 
Ni ( OH ) 3 
வீழ்படிவு 


நீலம் 


பழுப்பு 


பழுப்பு 
அல்லது 
பச்சை 


ஊதா அல்லது 
செவ்வந்திக் 
கல் நிறம் 


கரைசல் அமிலத் தன்மையுடனிருந்தால் தொகுதி III- இன் 
எதிர் அயனிகளில் ஏதாவது ஒன்றைப் பெற்றிருக்கும் . ஆனால் இத் 
தறுவாயிலும் pH குறிப்பிடத்தக்க ஒன்றாயுள்ளது . சான்றாக 
pH > 5 இருந்தால் Fe +++ அயனி இருக்கவாய்ப்பில்லை . ஏனென்றால் 
pH = 3.5 உள்ளபோதே இது F « ( OH ) -ஆக வீழ்படிவடைகிறது . 
( அட்டவணை 10 ) இதே போல் pH = 5-6 இருந்தால் Al +++ 
இருக்காது . ஏனென்றால் pH = 5.1 உள்ளபோதே இது முழுமையாக 


426 


பண்பறி பகுப்பாய்வு 


வீழ்படிவயைசிறது . * இருப்பினும் இம்முடிவுகளை முன்னோடி 
கருத்துகளாகத்தான் கருதமுடியும் . இவைகளை மேலும் சோதனை 
களால் உறுதிப்படுத்த வேண்டியுள்ளது . pH மதிப்புகள் ஒன்று 
ஸ்தானத்திற்கு சரியாகத்தான் நிர்ணயிக்கப்படுகின்றன என்பதை 
இங்கு நினைவு கூர்தல் வேண்டும் . முடிவுகள் எடுப்பதை எளிதற்ற 
தாக்கக்கூடிய வகையில் பல அயனிகள் ஒறுங்கே இருப்பதால் 
நிலைமை மிகவும் சிக்கலாகிவிடுகிறது . இருப்பினும் கரைசலின் 
pH- ஐ நிர்ணயிப்பதும் நிறத்தை பார்த்தறிவதும் அயனிகள் 
இறிப்பதை குறிப்பதில் மிகுதியாக பயனாகின்றன . குறிப்பாக 
தனிப்பட்ட வேதிப் பொருள்களின் பகுப்பாய்வு செல்லத்தக்கது 
என்பதை பகுப்பாய்வு முடிவுகள் உறுதிப்படுத்துகின்றன . 


கரைசலின் அமிலத் தன்மைக்கு காரணம் தொகுதி III எதிர் 
அயனிகள் இருப்பது மட்டுமல்ல , தொகுதிகள் IV , V ஆகிய 
வற்றை ஹைட்ரஜன் சல்பைடால் வீழ்படிவடையச் செய்வது , 
தொகுதி 11 சல்பேட்டுகளை பிரிப்பது போன்ற பகுப்பாய்வு செயல் 
முறைகளின் போது வேண்டுமென்றே சேர்க்கப்படும் தனி 
அமிலமும்தான் என்பதை மறந்துவிடக்கூடாது . எனவே இத்தறு 
வாய்களில் pH- ஐ நேரடியாக நிர்ணயிப்பது பயனற்றதாகும் . 
கரைசலிலுள்ள எதிர் அயனிகளை பகுப்பாய்வு ரீதியாக குறிப் 
பிடும் pH- ஐ அடைய கலக்கினாலும் நிலைத்திருக்கும் கலங்கல் 
தோன்றும் வரை கரைசலிலுள்ள தனி அமிலத்தை நடுநிலைப் 
படுத்தவேண்டும் . பகுப்பாய்வின்போது தொகுதி III எதிர் 
அயனிகளை அம்மோனியம் சல்பைடால் வீழ்படிவடையச் செய்யு 
முன்பு கரைசலை நடுநிலைப்படுத்திய பிறகு pH- ஐ நிர்ணயிப்பது 
தகுந்த கட்டமாகும் . 


தொகுதிகள் III , II , I கலவையை பகுப்பாய்வு செய்தல் 

ஹைட்ரஜன் பெராக்சைடு முறை 


1. வீழ்படிவை ** கரைத்தலும் தொகுதி || சல்பேட்டுகளை பிரித் 
தலும் : கரைசலில் வீழ்படிவு இருந்தால் அதை நன்கு கலக்கி 
அதில் ஒரு பகுதியை நீர்த்த ( 2N ) HCI- டன் சேர்த்து கரைகிறதா 
என்று சோதிக்க வேண்டும் . 


* 


நீராற்பகுப்பை குறைக்க ஃபெரஸ் , ஃபெரிக் உப்புகள் சில அலு 
மினியம் உப்பாக ( சான்றாக AIC13) ஆகியவற்றின் கரைசல்களை அமிலத் 
தன்மை அடையச் செய்ய வேண்டும் , எனவே அவைகள் திறன் மிகுந்த 
அமிலத் தன்மை பெற்றுள்ளன . 

வீழ்படிவு இல்லையென்றால் 2 - இல் குறிப்பிட்டுள்ளது போல் செய் . 


தொகுதி III எதிர் அயனிகள் 


427 


( அ ) வீழ்படிவு HCI- இல் கரைந்தால் இதை ( அறியவேண்டிய 
கரைசல் முழுவதையும் ) குறைந்தபட்ச அளவு HCI- இல் கரைத் 
துக்கொள் . கீழே 2 - இல் விவரித்துள்ளது போல் இக் கரைசலை 
ஆராயவும் . 


( ஆ ) விவரித்துள்ளதுபோல் சோதிக்கும் போது வீழ்படிவு 
கரையவில்லையென்றால் , மேலும் சில மில்லி லிட்டர் 2 HCI- ஐ 
கரைசல் முழுவதற்கும் சேர்த்து அமிலத்தில் கரையக்கூடிய 
கூறுகளையெல்லாம் கரைத்துக்கொள் ( கார்பனேட்டுகள் , ஹைட் 
ராக்சைடுகள் முதலியன ) கரைசலை கொதிக்க வை . தொகுதி 11 
சல்பேட்டுகளை ( கரையாமல் எஞ்சியுள்ளவைகளை ) வடிகட்டு , 
கழுவி , முன் விவரித்துள்ளது போல் ஆராய்க , வடி நீரை 2 - இல் 
குறிப்பிட்டுள்ளது போல் ஆராய்க. 


2. முன்னோடிக் கண்டறிதலும் சோதனைகளும் : ( அ ) கரை 
சலின் நிறத்தை குறித்துக்கொண்டு அதிலுள்ள அல்லது இல்லாத 
எதிர் அயனிகளை ( மேலே காண் ) ஊகிக்கலாம் . 


( ஆ ) கரைசலின் pH- ஐ நிர்ணயித்தல் : பகுப்பாய்வின் முந்திய 
படிகளில் கரைசலை அமிலத் தன்மை அடையச் செய்திருந்தால் 
தொகுதி 11 எதிர் அயனிகளை அம்மோனியம் சல்பைடால் 
வீழ்படிவடையச் செய்யு முன்பு ( 3 - ஐ பார் ) கலக்கினாலும் நிலைத் 
திருக்கும் கலங்கல் தோன்றும் வரை கரைசலை நடுநிலைப்படுத்திய 
பின் pH- ஐ நிர்ணயிக்கவேண்டும் . தனி அமிலங்கள் இருப் 
பதால் கரைசல் செறிவு மிகுந்த அமிலக் கரைசலாயிருப்பதை 
pH ( pH < 2 ) நிர்ணயித்தல் காட்டும்போதும் இதைச் செய்ய 
வேண்டும் . 


( இ ) அம்மோனியத்திற்கான, NH4 + , சோதனை . தொகுதி III 
எதிர் அயனிகளை தொகுதி வினைப்பொருளால் வீழ்படிவடையச் 
செய்யும்போது அம்மோனியம் அயனிகள் கரைசலினுள் புகுத்தப் 
படுகின்றன . 

எனவே அம்மோனியத்திற்கான சோதனையை 
முன்னமேயே பின்ன முறையால் ஆராயவேண்டும் . வழக்கமான 
முறையில் மிகையான NaOH- டன் அல்லது நெஸ்லர் வினைப் 
பொருளுடன் சோதித்துப் பார்க்கவேண்டும் . பிந்தியதில் கரை 
சலின் ஒரு பகுதியை காரத்துடன் சேர்ப்பதால் வீழ்படிவடையும் 
தொகுதி III எதிர் அயனிகளை நீக்கி வடிநீரைக் கொண்டு 
அம்மோனியத்திற்கு சோதனை செய்யவேண்டும் . 

( ஈ ) தொகுதி IIl வீழ்படிவடைதலுக்கு முன்பு Fe +++ , Fr ++ 
அயனிகளுக்கு சோதனை செய்யவேண்டும் . 

னன்றால் 


-428 


பண்பறி பகுப்பாய்வு 


தொகுதி III வீழ்படிவை HNO : - இல் கரைத்த பின் அயர்ன் 
Fe +++ அயனிகளாக உள்ளன . 


Fe +++ அயனி . பொட்டுத் தட்டில் அறியவேண்டிய கரைசல் 
ஒவ்வொரு சொட்டுடனும் 2 N HCI , K4[ Fe( CN ) ] கரைசலை சேர் . 
நீல நிற பிரஷ்யன் நீலம் Fr [ Fe ( CN ) 6 ] , வீழ்படிவு Fe +++ அயனி 
உள்ளதை நிரூபிக்கிறது . அமிலத் தன்மை அடைந்த கரைசலின் 
ஒரு சொட்டுடன் NH , CNS கரைசலின் ஒரு சொட்டை சேர் , 
Fe( CNS ) , உண்டாவதால் சிவப்பு நிறம் தோன்றுகிறது 


அமிலக் கரைசலின் மற்றொரு பகுதியுடன் KgF < ( CN ) 6- ஐ 
சேர்த்து Fe ++ - ஐ கண்டறியலாம் . டர்ன்புல் நிலம் Fes [ Fe( CV ) ]2 
நீல நிற வீழ்படிவாக உண்டாவது Fe ++ உண்டாவதை குறிக் 


கிறது . 


Fe++ -டன் மட்டுமல்லாது தொடுதி III- இன் மற்ற பல எதிர் 
அயனிகளுடனும் K ; [Fe ( CN ) ) நிறமுள்ள வீழ்படிவுகளை கொடுப் 
பதால் , மற்ற எதிர் அயனிகளும் இருந்தால் நீல நிற வீழ்படிவு 
உண்டாவதைவிட ஆழ்ந்த பச்சை நிற வீழ்படிவு உண்டாகிறது . 


( உ ) ஃபார்மேட் தாங்கல் கலவையின் முன்னிலையில் ( அட்ட 
வனை 17 - ஐ பார் ) HES-டன் வினைப்படுத்தி சிங்க்கை கண்டறியலாம் . 
இருப்பினும் Fe +++ இருந்தால் இது ஹைட்ரஜன் சல்பைடை 
ஆக்சிஜனேற்றமடையச்செய்து ZnS- ஐ ஒத்த வெண்ணி 

ற 
தூளாக சல்பரை வீழ்படிவடையச் செய்கிறது . குழப்பத்தை 
தவிர்க்க பின்வருமாறு செய் . ஒரு மி . லி . அறியவேண்டிய 
கரைசலுக்கு NazCO ; கரைசலை நிலையான கலங்கல் தோன்றும் 
வரை சொட்டு சொட்டர்கச் சேர் . இதை 1-2 சொட்டுகள் 
2 N ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தில் கரை . மூலக்கரைசலின் 
கன அளவின் 1/5 பங்கு அமிலத்தை மேலும் சேர் * ( அதிகமாக 
அல்ல ) . இப்போது கரைசலினுள் நைட்ரஜன் சல்பைடை 
இரண்டு நிமிடங்கள் நேரம் ( புகை வெளியேற்றுமிடத்தில் ) 
செலுத்து . வெண்மையான சல்பர் வீழ்படிவு தோன்றினால் 
வடிகட்டி நீக்கு . வடிநீருக்கு உடனே சம கன அளவு ஃபார்மேட் 


முதலில் நடுநிலைப்படுத்துவதும் பின்னர் ஹைட்ரோகுளோரிக் 
அமிலத்தால் அமிலப்படுத்துவதையும் அறிவுறுத்தியபடி சரியாக செய்ய 
வேண்டும் . ஏனென்முல் குறிட்பிடப்பட்ட சூழநிலையில் தான் கரைசலின் 
pH 2 இருக்குமாறு ஃபார்மேட் தாங்கல் கலவையின் இயைபு 

உள்ளது . 
அமிலத்தை மிக அதிகமாகச் சேர்த்தால் Zas வீழ்படிவடைவதில்லை . 
மறு தலையாக போதுமான அமிலம் இல்லையென்றால் HAS- டன் வினைப்படுத் 
தும்போதே சிங்க் சல்பைடுடன் சல்பர் வீழ்படி வடைகிறது . 


தொகுதி III எதிர் அயனிகள் 


429 


தாங்கல் கலவையை சேர்த்து மீண்டும் ஹைட்ரஜன் சல்பைடை 
செலுத்து . மிகையான HCI- இல் கரையக்கூடிய வெண்மையான 
Zns வீழ்படிவு தோன்றினால் Zn ++ உள்ளதென்று தெரிகிறது . 
வீழ்படிவு தோன்றவில்லையென்றால் ஹைட்ரஜன் சல்பைடை 2-3 
நிமிடங்களுக்கு தொடர்ந்து செலுத்து . அப்போதுதான் சிங்க் 
இல்லையென்று உறுதி செய்யலாம் . 


பின்வரும் முறையை பயன்படுத்தியும் Zn ++ - ஐ கண்டறிய 
லாம் . தொகுதி || சல்பேட்டுகளையும் தொகுதி தள் IV , V எதிர் 
அயனிகளையும் * பிரித்தபின் 1 மி.லி. வடிநீரை மூன்று மடங்கு 
நீருடன் விளாவி ஒரு சொட்டு மெத்தில் ஆரஞ்சு நிறங்காட்டியை 
சேர் . கலங்கல் தோன்றும் வரை அல்லது நிறங்காட்டி மஞ்சளாக 
மாறும் வரை ( கலங்கல் இல்லையென்றால் ) இத்துடன் அம்மோனி 
யாவை , நடுநிலைப்படுத்தலாம் . கலங்கல் மறையும் வரையிலும் 
நிறம் சிவப்பாகும் வரை மிகுதியான அம்மோனியாவை நீக்க 
2N HCI- ஐ சொட்டாக சேர் . இந்த இலேசான அமிலக் கரைசலை 
குளிர்வித்து நன்றாக குலுக்கும்போதும் 

கரையாமல் 
இருக்கும் வரை திண்ம CaCO3- ஐ சேர் . இது மிகையான HCl- ஐ 
நடுநிலைப்படுத்தி CaCO ; நீராற்பகுப்பு அடைவதால் இலேசான 
காரத்தன்மை அடைகிறது . மிகக் குறைவான ஹைட்ராக்சைடுகள் 
குறிப்பாக Fr ( OH ) ; வீழ்படிவடையும் அளவுக்கு காரத்தன்மை 
போதுமானதாயுள்ளது . ஆனால் மிக அதிகமாக கரையும் சிங்க் 
ஹைட்ராக்சைடு வீழ்படிவடையாது . மிகையான CaCO3 , 
Fe ( HO ) , மற்ற ஹைட்ராக்சைடுகளைக் கொண்ட வீழ்படிவை 
வடிகட்டி நீக்கு . வடி நீருக்கு ( மஞ்சள் நிறமாயிருக்க வேண்டும் ) 
0.05 NHCI- ஐ சிவப்பு நிறமாக்கும் வரை சேர் . வடிநீரின் 
கன அளவில் 1/4 பங்கு 0.05N HCI- ஐ : மேலும் சேர் . அப்போது 
HCI- இன் செறிவு சரியாக 0.01N . சிங்க் சல்பைடு வீழ்படிவடை 
வதற்கு தேவைப்படும் pH மதிப்பு 2 இவ்விதம் சரி செய்யப்படு 
கிறது . கரைசலை சூடுசெய்து HSS- ஐ செலுத்து . Zn ++ இருந்தால் 


கிறது . 


இம்முறையில் Fe + இருப்பது வேண்டத்தகாததாயுள்ளது . 
ஏனென்றால் இது CaCo3- ஆல் வீழ்படிவடையாமல் கரைசலில் உள்ளது . 
இது ஓரளவு வளிமண்டல ஆக்சிஜனால் Fe +++ - ஆக ஆக்சிஜனேற்றமடை 

எனவே கரைசலுடன் 2-3 சொட்டுகள் HNOS-ஐ (ஒ.அ. 1-2) 
சேர்த்து கொதிக்க வைத்து அதிலுள்ள Fe + + -ஐ Fe +++ - ஆக ஆக்சிஜ 
னேற்றம் செய்யவேண்டும் . கரைசலை குளிர்வித்து விவரித்துள்ளதுபோல் 
தொடரவும் . 

CaCog- டன் குளிர்ந்த நிலையில் வினை நிகழ்த்த வேண்டும் , 
ஏனென்றால் சூடுபடுத்தும்போது CaC3 நீராற்பகுப்படைவது அதிகரித்து 
Zn ++ வீழ்படிவடையும் அளவிற்கு கரைசல் காரத்தன்மை அடைகிறது . 


** 


-430) 


பண்பறி பகுப்பாய்வு 


Zns வீழ்படிவடைகிறது ; அடர் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை 
சொட்டு சொட்டாக சேர்க்கும்போது வீழ்படிவு கரைகிறது . 


மிகச் 


அறிவுறுத்தியபடி சரியாகச் செய்தால் இம்முறை 
சரியான முடிவுகளை கொடுக்கிறது . 


3. தொகுதிகள் II , I- லிருந்து தொகுதி III எதிர் அயனிகளைப் 
பிரித்தல் : * 


2 


தொகுதி II , I பகுப்பாய்வில் பயன்படும் NagHPO4 , ( NH , ) 
COs , ( NH4 )2C204 , மற்றும் பல வினைப்பொருள்களுடன் 
தொகுதி III எதிர் அயனிகள் வீழ்படிவுகளைக் கொடுக்கின்றன ; 
எனவே தொகுதி III- ஐ மற்ற இரண்டு தொகுதிகளிலிருந்து 
பிரிக்க வேண்டும் . 


இப்பிரித்தல் பின்வருமாறு செய்யப்படுகிறது . மிகையான 
அமிலத்தை நடுநிலைப்படுத்த சிறிதளவு NH4Cl- ஐ சேர் . இல்லை 
யென்றால் தொகுதி III சல்பைடுகள் வீழ்படிவடையாது ( பகுதி 52 ) 
நிலையான கலங்கள் ** தோன்றும் வரை கரைசலுக்கு 2N அம்மோ 
னியாவை சிறிது சிறிதாக சேர் . அப்போது ஹைட்ராக்சைடுகள் 
உண்டாகின்றன ( கலங்கல் உண்டாகவில்லையென்றால் *** கரைசல் 
இலேசான காரத் தன்மை அடையும் வரை ) . 


இப்போது கரைசலை கிட்டத்தட்ட கொதிக்கும்வரை சூடு 
செய்து ( புகை வெளியேற்றுமிடத்தில் ) அதில் 1/3 பங்கு கன அளவு 
அம்மோனியம் சல்பைடு **** கரைசலை சேர் . 


* கரைசல் முழுவதையும் கொண்டு இப்பிரித்தலை நிகழ்த்துமுன்பு 
கரைசலில் சிறிதளவை ஒரு சோதனைக் குழாயில் எடுத்துக்கொண்டு 
தொகுதி III உள்ளதா என்று சோதித்துப்பார் . தொகுதி III இல்லை 
யென்றால் முன் விவரித்துள்ளதுபோல் தொடரவும் . 

மிகையான அம்மோனியா சல்பைடுகளின் கூழ்மக் கரைசல்கள் 
உண்டாவதை ஊக்குவிக்கிறது . எனவே மிக அதிகமாக அம்மோனியாவை 
சேர்த்துவிட்டால் கலங்கலுக்கு பதில் வீழ்படிவு தோன்றியிருந்தால் 
வீழ்படிவை குறைந்தபட்ச அளவு HCI- இல் கரைத்து மீண்டும் NH4OH- ஐ 
சொட்டு சொட்டாகச் சேர் . 
**** Fe +++ , A1 +++ , Cr+++ இல்லையென்றால் இம்மாதிரி நிகழலாம் . 

NH4OH , ( NH4 ) 2S வினைபொருள்கள் BaCle- டன் வீழ்படிவுகளைக் 
கொடுக்கவில்லை என்பதை முதலில் உறுதிப்படுத்து , அதாவது அவைகள் 
( NH4 ) 2 CO3 அல்லது ( NH4)2SO4- ஐ கொண்டிருக்கவில்லை என்று பொருள் . 
இல்லையென்றால் தொகுதி 11 - ஐ இழக்கக்கூடிய இடையூறு ஏற்படும் . 


**** 


தொகுதி III எதிர் அயனிகள் 


431 


என்று 


வீழ்படிவடைதல் முழுமையாயிற்றா 

சோதித்து 
தேவைப்பட்டால் மேலும் அம்மோனியாவை சேர் . வீழ்படி 
வடைதல் முழுமையான பிறகு குடுவையிலுள்ளதை குறைந்த 
பட்சம் அரை மணி நேரம் வைத்திருந்து ( Nis , Cos ஆகியவை 
HCI- இல் குறைவாக கரையும் வடிவங்களாக மாற்ற ) 
பிறகு வீழ்படிவை வடிகட்டி சிறிதளவு NH ; Cl- ஐ கொண்ட 
நீரினால் கழுவு ( கூழ்ம சல்பைடுகள் உண்டாவதைத் தடுக்க ) . அதில் 
( NH4) S- ஐயும் ( ஆக்சைடுகள் வளிமண்டல ஆக்சிஜனால் சல்பேட்டு 
களாக ஆக்சிஜனேற்றமடைவதை தடுக்க ) சேர்த்துக்கொள்ள 
வேண்டும் . வடி நீரிலுள்ள மிகையான அம்மோனியம் சல்பைடை 
11 - இல் விவரித்துள்ளபடி உடனே அழித்துவிடவும் . 4 - இல் குறிப் 
பிட்டுள்ளபடி வீழ்படிவை ஆராயவும் . 


தொகுதி III- லிருந்து பெறப்படும் வடிநீர் மிகையான அம்மோ 
னியம் சல்பைடை கொண்டிருப்பதால் மஞ்சளாகிறது . தொகுதி 
III- இன் கூழ்ம சல்பைடுகள் தோன்றுவதை கருப்பு அல்லது சிவப்பு 
நிறம் காட்டுகிறது . அத்தறுவாயில் NH4CI அல்லது CH , COONH4 
-ஐ சேர்த்து கொதிக்க வைத்து கூழ்மக் கரைசலைத் தோய்தலுக்கு 
உட்படுத்து . வீழ்படிவை வடிகட்டி முதன்மையான வீழ்படிவுடன் 
சேர் . 


Co ++ , Ni ++ ஆகியவற்றைப் பிரித்தல் : புனலிலிருந்து 
வடி தாளை எடுத்து , பிரித்து வீழ்படிவடைந்த தொகுதி III- இன் 
சல்பைடுகளையும் ஹைட்ராக்சைடுகளையும் கண்ணாடித் தண்டினால் 
ஒரு பீங்கான் கிண்ணத்திற்கு மாற்று . வீழ்படிவை உடனே 
குளிர்ந்த IN HCI- டன் ( 2N HCi- ஐ சம கன அளவு நீருடன் 
விளாவு ) வினைப்படுத்து (புகையை வெளியேற்றும் அறைப் 
பெட்டியில் ) . 


பீங்கான் கிண்ணத்திலுள்ளதை சுமார் 5 நிமிடங்களுக்கு 
கண்ணாடித் தண்டால் நன்கு கலக்கு . கரையாத Cos , Nis ஆகிய 
வற்றை வடிகட்டி NH4CI- ஐ கொண்டுள்ள சூடான கரைசலால் 
கழுவு . பின்னர் 5 - இல் காட்டியபடி ஆராய்க ; வடிநீரை 6 - இல் 
குறிப்பிட்டபடி ஆராய்க . 


5. Co ++ , Ni ++ - ஐக் கண்டறிதல் ! Cos , Nis வீழ்படிவை 
முகவை அல்லது பீங்கான் கிண்ணத்தில் எடுத்துக்கொண்டு 
2N HCI , H , O , கலவையுடன் சேர்த்து கொதிக்கவை . வீழ்படிவு 
கரைந்த பின் வீழ்படிவடைந்த சல்பரை ( இலேசான அல்லது 
ஆழ்ந்த சாம்பல் நிறத்தில் இருக்க வேண்டும் ; கசடு கறுப்பாயிருந் 


432 


பண்பறி பகுப்பாய்வு 


தால் மேலும் H2O , - ஐ சேர்த்து மீண்டும் கொதிக்கவை ) வடிகட்டு . 
கரைசலை பின்வருமாறு சோதித்துப்பார் . 


( அ ) அமைல் ஆல்கஹால் முன்னிலையில் - கோபால்ட்டுக்கான 
NH4CNS- டன் வினை : 

ஒரு சோதனைக்குழாயில் 1-2 மி.லி. 
NH4CNS பூரிதக் கரைசலையும் சிறிதளவு அமைல் ஆல்கஹாலையும் 
சோதிக்கவேண்டிய கரைசல் 2-3 சொட்டுகளையும் எடுத்துக் 
கொண்டு 

குலுக்கு . ( NH4 ) , • [ Co ( CNS ) , ] உண்டாவதால் 
தோன்றும் நீல நிறம் ஏற்பட்டால் Co++ உள்ளதென்று பொருள் . 
Fe ( CNS ) ; - ஐ குறிப்பிடும் * சிவப்பு நிறம் தோன்றினால் NH4F- ஐ 
சொட்டு சொட்டாக சேர்த்து குலுக்கி Fe +++ - ஐ [Fefs] --- 
அணைவாக மாற்றினால் கோபால்ட் உப்பிற்குரிய நீல நிறத்தைக் 
காணலாம் . 


1-2 சொட்டுகள் சிங்க் உப்புகரைசல் முன்னிலையில் ( NH4 }3 
[ Hg( C.NS ) ] - டன் வினைப்படுத்து 

இலின்ஸ்கி சோதனையை 
அல்லது நுண்படிக ஆய்வு சோதனையை பயன்படுத்த இயலும் . 


( ஆ ) நிக்கலுக்கு NHqOH அல்லது CHSCOONH4 முன்னிலை 
யில் செய்யப்படும் சுகேவ் வினையைப் பயன்படுத்தலாம் . 


6. AI +++ , Cr +++ , Zn++ - லிருந்து Fe ++ , Mn ++ - ஐப் பிரித்தல் : 


4 - இல் கிடைத்த Al +++ , Cr +++ , Fe++ , Mn++ , Zn ++ 
( சல்பைடுகளை HCI- இல் கரைக்கும்போது Fe +++ ஹைட்ரஜன் 
சல்பைடால் ஒடுக்கமடைகிறது ) ஆகியவற்றுடன் மிகையான 
HCI- ஐயும் H ? S- ஐயும் கொண்ட வடிநீரை கொதிநீரை கொதிக்க 
வைத்து H , S- ஐ நீக்கு . 


இப்போது அடர் ( 25 % ) NaOH- ஐ கரைசல் காரத்தன்மை 
அடையும்வரை சேர் . மேலும் தொடர்ந்து NaOH- ஐயும் ( கரை 
சலின் மொத்த கன அளவில் 1/4 பங்கு சேர் ) சில மில்லி லிட்டர்கள் 
H , O , - ஐயும் சேர் . வீரியமற்ற வினையினால் வெளிப்படும் ஆக்சிஜன் 
நின்றுவிட்ட பிறகு கரைசலை சில நிமிடங்களுக்கு கொதிக்கவை . 


* Cos , NiS அடங்கிய வீழ்படிவை சரியாக கழுவாவிட்டாலும் 
அல்லது இதைக் கரைக்க பயன்படுத்திய ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தில் 
உப்புகள் மாசுகளாக இருந்தாலும் கரைசல் Fe++ அயனிகளைக் கொண் 
டிருக்கலாம் . 


தொகுதி III எதிர் அயனிகள் 


433 


இருக்கக்கூடிய எல்லா எதிர் அயனிகளையும் எரிசோடா 
ஹைட்ராக்சைடுகளாக வீழ்படிவடையச் செய்கிறது . இருப்பினும் 
NaOH- ஐ மேலும் சேர்த்தால் அலுமினியம் , குரோமியம் III , 
சிங்க் ஆகியவற்றின் ஈரியல்பு ஹைட்ராக்சைடுகள் மிகையான 
காரத்தில் கரைந்து AlO , - , CrO,- , ZnO , - நேர் அயனிகளைக் 
கொடுக்கின்றன . முடிவாக ஹைட்ரஜன் பெராக்சைடுடன், 
கொதிக்க வைக்கும்போது CrO - ஆக்சிஜனேற்றமடைந்து 
CrO4 --- ஐ கொடுக்கிறது , அயர்ன் II , மாங்கனீஸ் ஆகியவற்றின் 
ஹைட்ராக்சைடுகள் Fe ( OH ) ;, MnO ( OH ) ,-ஆக ஏற்றமடை 
கின்றன. பிந்தியவைகள் வீழ்படிவில் காணப்படுகின்றன , அப் 
போது CrO4-- , AlO - , ZnO , - கரைசலினுள் செல்கின்றன . 


வீழ்படிவை வடிகட்டி 7 - இல் விவரித்துள்ளபடி ஆராய்க , 
வடிநீரை 8.இன்படி சோதனை செய் . 


7. Mn++ , Fe +++ கண்டறிதல் : வீழ்படிவிலிருந்து CI 
முழுமையாக நீங்கும் வரை 

நீங்கும் வரை (HMnO -ஆக ஆக்சிஜனேற்றம் 
செய்து Mn ++ - ஜ கண்டறிவதில் இது குறுக்கிடுவதால் ) நன்கு 
கழுவவேண்டும் . புனலிலிருந்து வடியும் வடிநீரின் சில சொட்டு 
களுடன் ஒரு சொட்டு Hg ( NO ) -டன் HgaCl , கலங்கலை கொடுக் 
காத வரை கழுவுதலை தொடரவேண்டும் . 


கழுவப்பட்ட வீழ்படிவை சிறிதளவு KNO .. அல்லது 
NaNO2- ஐ கொண்ட HNO -டன் சேர்த்து இலேசாக சூடு செய்து 
கரை ( MnIV- ஐ Mnll -ஆக ஒடுக்க , இல்லையென்றால் MnO ( OH ) ) 
வீழ்படிவு HNO : - இல் கரையாது ) கரைசலை கொதிக்க வைத்து 
மிகையான நைட்ரைட்டை சிதைத்துவிட்டு Mn++ - க்கும் 
Fe+++ - க்கும் தனித்தனியாக * சோதனை செய் . 


( அ ) மாங்கனீஸ் : சில துளிகள் கரைசலை சிறிதளது நீருடன் 
விளாவி சிறிது Na BiO ,- ஐ சேர் . கருஞ்சிவப்பு அல்லது ஊதா 
நிறம் தோன்றினால் ( HMnOA ) நாம் Mn ++ 

உள்ளதென்று 
தெரிந்துகொள்ளலாம் . 

HNO , அல்லது ( NH , ) 2S , 0 / - டன் AgNO ) - ஐ சேர்த்து 
( வினைவேக மாற்றி ) PbO - டன் வினைப்படுத்துவதையும் பயன்படுத் 
தலாம் . இவ்விரண்டு தறுவாய்களிலும் அறியவேண்டிய கரைசலை 
சிறிதளவுதான் சேர்த்துக்கொள்ளவேண்டும் . இல்லையென்றால் 


முன்னோடிச் சோதனைகளால் அயர்ன் உண்டு இல்லை என்று முடிவாக 
தீர்மானிக்கப்பட்டிருந்தால் இந்த படியில் அதற்கு சோதனை தேவையில்லை 

28 


434 


பண்பறி பகுப்பாய்வு 


HMnO4- க்குப் பதில் பழுப்புநிற வீழ்படிவாக MnO ( OH ) , 
தோன்றும் . விளாவப்பட்ட கரைசலில் கண்ணாடித் தண்டை 
நனைத்து சூடுபடுத்தப்பட்ட ஆக்சிஜனேற்ற கலவையில் கணநேரம் 
அமுக்கி வைத்திருப்பது தான் சிறந்த செய்முறையாகும் . கருஞ் 
சிவப்பு நிறம் மிக இலேசாக இருந்தால் இச் செயல் முறையை 
திரும்ப செய்யவேண்டும் . 


( ஆ ) K4 [ Fe( CN ) ) அல்லது NH , ONS- டன் சோதனை செய்து 
அயர்ன் கண்டறியப்படுகிறது . 


8. CrO4 --- ஐக் கண்டறிதல் : கரைசல் மஞ்சளாயிருந்தால் 
CEO , -- உள்ளதென்று பொருள் . இதைப் பின்வரும் சோதனை 
களால் உறுதிப்படுத்தலாம் . 


( அ ) ஒரு துண்டு காகிதத்தின் மீது ஒரு சொட்டு கரைசலை 
வைத்து அதனுடன் ஒரு சொட்டு பென்சிடீன் அசிட்டேட் 
கரைசலை சேர் . நீல நிறம் உண்டானால் Gro : -- உள்ளதென்று 
பொருள் . 


(ஆ ) கரைசலின் சில துளிகளுடன் அசிட்டிக் அமிலத்தின் 
மணம் வரும்வரை அந்த அமிலத்தை சேர் . லெட் உப்புகரைசல் 
சில சொட்டுகளைச் சேர் . CrO ; -- இருந்தால் * மஞ்சள் நிற 
PbCrO4 வீழ்படிவடைகிறது . 


CrO , -- இருந்தால் 9 - இல் விவரித்துள்ளபடி அதை நீக்கு . 
CrO4-- இல்லையென்றால் 10 - இல் குறிப்பிட்டபடி தொடர்ந்து 
செய் . 


9. CrO4-- ஐப் பிரித்தல் : கரைசல் அமிலத் தன்மை 
அடையும் வரை CH , COOH- ஐ சேர்த்து BaCle கரைசலால் 
Cro --- ஐ வீழ்படிவடையச் செய் . வீழ்படிவடைந்த BaCrO4 
(மேலும் BasO4 ) - ஐ 

வடிகட்டு . ** 10 - இல் விவரித்துள்ளபடி 
வடிநீரை ஆராய்க . மேற்கண்ட சோதனைகளால் CrO ; -- 
இருப்பது சந்தேகமாயிருந்தால் அதை இப்போது உறுதிப்படுத் 


* 


மூலக் கரைசலிலுள்ள SO4 | அயனிகளை நீக்கும் வகையில் 
தொகுதி III சல்பைடுகளை நன்கு கழுவாவிட்டால் CrO4- இல்லாதபோது - 
PbSO4 வெண்ணிற வீழ்படிவு தோன்றும் . 

** வீழ்படிவடைந்த தொகுதி III சல்பைடுகளை நன்கு கழுவாவிட் 
டால் மூலக் கரைசலிலிருந்து பரப்புக் கவர்ச்சி அடைந்த SO4 
களால் BasO4 தோன்றுகிறது . 


அயனி 


தொகுதி III எதிர் அயனிகள் 


435 


தலாம் . வீழ்படிவை 1-2 மி.லி. 2N HCL அல்லது HNO : - டன் 
சேர்த்து சூடு செய் ; வடிகட்டி கசடை நீக்கு . வடிநீரை குளிர்வித்து 
சிறிது அமைல் ஆல்கஹாலையும் 1-2 சொட்டுகள் ஹைட்ரஜன் 
பெராக்சைடையும் சேர் . சோதனைக் குழாயில் உள்ளவைகளை 
உடனே கலக்கு . நீல நிற பெர்குரோமிக் அமில H , CrOs வளையம் 
குரோமியம் உள்ளதை நிரூபிக்கிறது . 


10. செயல்முறை 9 - இல் அல்லது CrO4-- இல்லாதபோது 
-இல் கிடைத்த கரைசலை தனித்தனியாக எடுத்துக் கொண்டு 
அலுமினியம் , சிங்க் ஆகியவற்றைக் கண்டறியலாம் . பிந்திய 
தறுவாயில் கரைசல் * அமிலத் தன்மை அடையும் வரை 
CHCOOH- ஐ சேர்க்கவேண்டும் . 


( அ ) அலுமினியம் : அமிலக் கரைசலின் ஒரு பகுதிக்கு திண்ம 
NH CI- யும் ( அம்மோனியம் உப்புகளில் கரையும் சிங்க் ஹைட்ராக் 
சைடு வீழ்படிவாவதை தடுப்பதற்கு ) அம்மோனியா மணம் வரும் 
வரை NH , OH- யும் சேர் . கரைசலை கொதிக்க வை . 

வெண்மை 
யான மயிர்போன்ற Al ( OH ) : வீழ்படிவு தோன்றினால் Al +++ 
உள்ளதென்று பொருள் . இதை நிரூபிக்க வீழ்படிவை வடிகட்டி 
கழுவி குறைந்தபட்ச அளவு அசிட்டிக் அமிலத்தில் கரை . இக் 
கரைசலைக்கொண்டு Al+++ - க்கு உறுதிப்படுத்தும் சோதனைகளை 
செய் ; சான்றாக அலுமினான் , அலி சரின் அல்லது மோரின் - டன் 
செய்யும் சோதனைகள் . 


அலுமினியத்தை சரியாக கண்டறிவது கரைசலை சரியாக 
அமிலத் தன்மை அடையச் செய்வதையும் , தொடர்ந்து 
அம்மோனியாவை சேர்ப்பதையும் சொர்ந்துள்ளது . போதுமான 
அளவு அமிலத்தை சேர்க்காவிட்டால் NH4OH- ஆல் வீழ்படிவடை 
யாத AlO , - நேர் அயனிகளாக அலுமினியம் கரைசலில் இருக்கும் . 
மாறாக 

சேர்க்கப்பட்ட அம்மோனியா போதுமானதாயில்லா 
விட்டால் கரைசல் அமிலத்தன்மையுடன் இருக்கும் . Al ( OH ) ; 
வீழ்படிவடையாது . மிக அதிகமான NH4OH- ஐ சேர்ப்பதும் 
உகந்ததல்ல . ஏனென்றால் வீழ்படிவு கரைந்து அலுமினேட் 
தோன்றும் . அலுமினியத்தின் அளவு A1 +++ குறைவாயிருந்தால் 


* கரைசல் மிகையாக விளாவுதல் அடைவதைத் தடுக்க மிக அதிக 
மாக உள்ள காரத்தை அடர் அசிட்டிக் அமிலக் கரைசலால் நடுநிலைப் 
படுத்த வேண்டும் . ஒரு சொட்டுக் கரைசல் பினாப்தலின் தாளுடன் 
{1 % பினாப்தலின் கரைசலில் செறிவிக்கப்பட்டு உலர்த்தப்பட்ட தாள் ) 
சிவப்பு நிறத்தை கொடுக்கும் வரையில் அமிலத்தை சிறிது சிறிதாக 
சேர்க்க வேண்டும் . 


436 


பண்பறி பகுப்பாய்வு 


வீழ்படிவின் செதில்களை எளிதில் பார்க்க இயலாது . குடுவையில் 
அல்லது சோதனைக் குழாயிலுள்ளதை கவனமாக ஆராய 
வேண்டும் ; செதில்கள் பெரும்பாலும் மேலே மிதக்கின்றன . 


( ஆ ) சிங்க் : கரைசலின் மற்றொரு பகுதியை அசிட்டிக் 
அமிலத்தால் அமிலப்படுத்தி H,S- ஐ அதன் மூலம் செலுத்து . 
HCI-இல் கரையக்கூடிய Zns வெண்ணிற வீழ்படிவு தோன்றினால் 
Zn ++ உள்ள தென்று பொருள் . இதை உறுதிப்படுத்த வீழ்படிவை 
வடிகட்டி குறைந்தபட்ச அளவு 2N HCI- இல் கரை . ஒரு சொட்டுக் 
கரைசலை கண்ணாடித் தட்டில் எடுத்துக்கொண்டு ஆவியாக்கு , 
திண்மத்தை குளிர்வித்து ( NH , [ Hg( CNS) , ] கரைசலுடன் வினைப் 
டுத்தி 1-2 நிமிடங்கள் வைத்திரு . .Zn [ Hg ( CNS ) 4 ] - இன் தனிச் 
சிறப்புடைய படிகங்கள் ( படம் 32 ) Zn ++ இருப்பதை நிரூபிக் 


கின்றன. 


மாற்றுவழியாக 0.02 % CoCle கரைசல் ( செறிவு அதிகமான . 
தல்ல ) முன்னிலையில் ( NH4 ) 2 [ Hg ( CNS ) , ] - டன் வினைப்படுத்தி 
Zn ++ - க்கு சோதனை செய்யலாம் . இச்சோதனைக்கு முன் HCI- இல் 
Zns கரைவதால் தோன்றும் HS- ஐ கொதிக்க வைத்து 
நீக்கவேண்டும் . BaCrO4- ஐ பிரித்தபின் கிடைக்கும் வடி நீரின் 
ஒரு பகுதியை 2N HCI- டன் அமிலப்படுத்தி நேரடியாக இம் 
முறையை பயன்படுத்தி Zn ++ - ஐ . கண்டறியலாம் . 


6-இல் விவரித்துள்ளபடி Fe +++ , Mn ++ ஆகியவற்றிலிருந்து 
Zn ++ - ஐ பிரிப்பது அவ்வளவு நுட்பமானது அல்ல என்பதை நினைவு 
கூறவேண்டும் . Zn ++ - ஐ முழுமையாக பிரிப்பதற்கு மிக அதிக 
மான காரம் தேவைப்படுகிறது ; இல்லையென்றால் சிங்க் முழுவதும் 
வீழ்படிவில் இருக்கும் . ஆகையால் முன்னோடிச் சோதனைகளால் 
சிங்க்கை கண்டுபிடித்திருந்த போதிலும் இப்படியில் அதை 
கண்டறிய முடியாமற் போகலாம் . 


11. தொகுதி , II எதிர் அயனிகளை கண்டறிவதற்கு கரைசலைத் 
தயாரித்தல் : 3 - இல் கிடைத்த கரைசல் தொகுதி I , II எதிர் 
அயனிகளையும் மிகையான ( ( NH4 ) S- ம் அம்மோனியம் சேர்மங் 
களையும் கொண்டுள்ளது . இக் கரைசலிலிருந்து ( NH , ) , S- ஐ நீக்க 
மிகையான அசிட்டிக் அமிலத்துடன் சேர்த்து உடனே ( வளி 
மண்டல ஆக்சிஜனால் S-- ஆக்சிஜனேற்றமடைந்து SO4 --ஆக 
மாறுவதை தவிர்க்க ) . CH.COONH , தோன்றுகிறது , HS 
வெளிப்படுகிறது ( புகை வெளியேறும் அறைப் பெட்டியை பயன் 
படுத்தவேண்டும் ) . ஹைட்ரஜன் சல்பைடின் மணம் மறைந்த 


அட்டவணை18 


தொகுதிகள் 
Ill 
- 
1 
கலவைகளின் 
பகுப்பாய்வு 
( 
ஹைட்ரஜன் 
பெராக்சைடு 
முறை 
) 


1.வீழ்படிவைநீர்த்தHCI-இல்கரை,கரையாதBaSO4,SrSO4,(CasO4)கசடைபிரி.அட்டவணை12-இன்படிஆராய்க. 2.தனித்தனியாக(அ)NH4+(ஆ)Fe++,Fe+++(இ)Zn++ஆகியவற்றிற்குமுன்னோடிச்சோதனைகள். 


3.NH4OH,NH4CIமுன்னிலையில்தொகுதிIII-ஐ(NH4}S-ஆல்வீழ்படிவடையச்செய்தல். 


வீழ்படிவு:Al{OH)3,Cr(OH)3-Fe2S3,Fes,Mns,Zns,Cos,Nis 


வடிநீர்:Ba++,Sr++, 

Ca++,Mg++,K+,Na 
[(NH4/2S,முதலியன) 


4.Co++,Ni++-ஐபிரிக்கவீழ்படிவைINHCI-டன்குளிர்ந்தநிலையில்வினைப்படுத்து. 


கசடு:Cos,Nis 


5.HCL,H2O2கலவை 

யுடன்சேர்த்து 
கொதிக்கவைத்து கரை.வீழ்படிவடை யும்சல்பரைபிரி. Co++-ம்Ni++-ம் சோதனைசெய். 


வடிநீர்:A1+++,Cr+++,Fe++,Mn++,Zn++ 

[HCl,H2S] 
6.H2O2முன்னிலையில்கொதிநிலையில்மிகையானNaOH-ஆல்11.CH3COOH-டன்கொதிக்க 
Al+++,Cr+++,Zn++,-லிருந்துFe++,Mn++.ஐபிரி. 

வைத்து(NH4}2-ஐ 

சிதைத்துவிடு.வீழ்படி 
வீழ்படிவு:Fe(OH)3,வடிநீர்:AlO2,CrO4,ZnOz 

வடைந்தசல்பரைநீக்கு. 
MDO(OH)2 (NaOH) 

பெரும்பாலானஅம்மோ 

னியம்உப்புகளைஆவி 
7.நன்றாககழுவு.8.CrO4-க்குசோதனை 

யாக்கிபற்றவைத்துநீக்கு. KNO2முன்னிலை 

கசடைHCI-இல்கரை. 
யில்HNO:-இல்9.CH3COOH-ஆல்அமிலப்படுத்திய 

தொகுதிII,1எதிர்அயனி. கரை.Mn++. 

கரைசலைBaC!2-டன்வினைப்படுத்திகளைஅட்டவணை12-இன் 
Fe+++ஆகியவற்CrO4 

படிசோதனைசெய். றிற்குசோதனை 

வீழ்படிவு:வடிநீர்:Al+++,Zn++, BaCrO4 

(CH3COOH) ஆராயப் 

10.Al+++,Zn++ஆகிய 
படாதது 

வற்றிற்குசோதனை (அமிலக் 

கரைசலில்) 


438 

பண்பறி பகுப்பாய்வு 
பின் வீழ்படிவடைந்த சல்பரை வடிகட்டி , ஆவியாக்கி நன்கு சூடு 
செய்து பெரும்பாலான அம்மோனியம் உப்புகளை நீக்கு . இது மிக 
முக்கியம் . ஏனென்றால் தொகுதி II கார்பனேட்டுகள் அம்மோ 
னியம் உப்புகளில் கணிசமான அளவு கரைவதால் மிக அதிகமான 
அம்மோனியம் உப்புகளின் முன்னிலையில் Ba ++ , Sr ++ , Ca++ 
அயனிகள் அம்மோனியம் கார்பனேட்டால் முழுமையாக வீழ்படி 
வடைவதில்லை ( அல்லது வீழ்படிவடைதல் நிகழாமலே போகலாம் ) 
உலர்ந்த கசடை HCI- ஆல் அமிலமாகிய நீருடன் வினைப் 
படுத்தி கரைசலை வடிகட்டி கிடைக்கும் வடிநீரைக்கொண்டு 
பப , 172-173 - இல் விவரித்துள்ளபடி தொகுதி II , 1 - க்கு பகுப்பாய்வு 
செய் . 


எனினும் , பகுப்பாய்வின்போது S-- அயனிகள் ஓரளவு SO , 
அயனிகளாக ஆக்சிஜனேற்றமடைகின்றன . இத்தறுவாயில் சூடு 
படுத்தலுக்குப்பின் கிடைக்கும் திண்மம் தொகுதி || சல்பேட்டுகளை 
கொண்டுள்ளது . ஆகையால் இக்கசடு HCI- ஆல் அமிலமாகிய 
நீரில் கரையாவிட்டால் ப . 172 - இல் குறிப்பிட்டுள்ளது போல் 
இதைக்கொண்டு சல்பேட்டுகளுக்கு சோதனை செய்யவேண்டும் . 


அம்மோனியா முறை 

H , 0 : - டன் செய்யும் மேற்கண்ட முறையின் அதே தொடக்க 
படிகள் ( அதாவது மேலே விவரித்துள்ள 1-3 படிகள் வரை ) 
அம்மோனியா முறை பகுப்பாய்விற்கும் பொருந்தும் . 

4. வீழ்படிவடைந்த தொகுதி III சல்பைடுகளையும் ஹைட்ராக் 
சைடுகளையும் கரைத்தல் , Fe ++ - ஐ Fe +++ - ஆக ஆக்சிஜனேற்றம் 
அடைதல் : 3 - இல் கிடைத்த தொகுதி III சல்பைடுகள் , ஹைட் 
ராக்சைடுகள் அடங்கிய வீழ்படிவை நன்கு கழுவி 6 N HNO : - டன் 
சேர்த்து சூடு செய் . இத்துடன் வினையை தூண்டக் கூடிய 
3-5 சொட்டுகள் KNO , கரைசலைச் சேர்த்துக்கொள்ளவேண்டும் . 
கருப்பு நிற கசடு எஞ்சியிருந்தால் மேலும் HNO : - ஐ சேர்த்து 
மீண்டும் சூடு செய் . வடிகட்டி வீழ்படிவடைந்த ல்பரை * நீக்கு . 
வடிநீரை நீருடன் விளாவு . 
ஹைட்ரோகுளோரிக் 

அல்லது 

சல்பூரில் அமிலத்தில் 
NiS- ம் Cos- ம் கரையாதிருப்பதால் நைட்ரிக் அமிலத்தை பயன் 


* பரப்புக்கவர்ச்சி அடைந்த சல்பைடுகளால் இது சாம்பல் அல்லது 
ஆழ்ந்த சாம்பல் நிறத்தை அடையலாம் . வடிகட்டலுக்குப் பின் 
சல்பரால் கலங்கல் ஏதாவது இருந்தால் அதைப் புறக்கணித்துவிடலாம் . 


தொகுதி III எதிர் அயனிகள் 


459 


படுத்துகிறோம் . மேலும் Fe ++ - ஐ HNO , ஆக்சிஜனேற்றம் செய்து 
Fe +++- ஆக மாற்றுகிறது . இது பகுப்பாய்வில் மற்றொரு - 
நல்விளைவை ஏற்படுத்துகிறது . வடிநீரை 5 - இன் படி ஆராய்க . 


5. Co ++ , Mn ++ ஆகியவற்றைக் கண்டறிதல் : மேற்கொண்டு 
NH4CIL முன்னிலையில் அம்மோனியாவால் அலுமினியம் , 
குரோமியம் , ஃபெரிக் அயர்ன் ஆகியவற்றின் ஹைட்ராக்சை 
டுகளை வீழ்படிவடையச் செய்யும்போது Co ++ - ம் Mn ++ - ம் கணிச 
மான அளவு சகவீழ்படிவடைகின்றன . இந்த அயனிகள் வீழ்படி 
விலும் வடிநீரிலும் பரவுகின்றன. எனவே ஹைட்ராக்சைடை 
வீழ்படிவடையச் செய்யுமுன்பு இவைகளுக்கு சோதனை செய்ய 
வேண்டும் . தொகுதி III சல்பைடுகளையும் , ஹைட்ராக்சைடு 
களையும் HNO ; - இல் கரைத்து பெறப்படும் ( 4 - இல் விவரித் 
துள்ளபடி ) கரைசலை சில பகுதிகளாக பிரித்துக்கொண்டு இச் 
சோதனைகள் செய்யப்படுகின்றன . 

( அ ) நைட்ரிக் அமிலக் கரைசலின் ஒரு பகுதியைக் கொண்டு 
முந்திய முறையின் அதே சோதனைகளால் கோபால்ட் கண்டறியப் 
படுகிறது. 


( ஆ ) மாங்கனீசு : கரைசலின் 5 சொட்டுகளை 3-4 மி . லி . 
நீருடன் விளாவி , 1 மி.லி. 6 N HNO3- ம் சிறிதளவு , NaBiO : 
தூளையும் சேர் . திரவத்தை கண்ணாடித் தண்டினால் நன்கு கலக்கி 
மிகையான NaBi03- ஐ படிய வை . கருஞ்சிவப்பு அல்லது ஊதா 
கரைசல் ( MnO4-- இன் காரணமாக ) உண்டானால் Mn ++ உள்ள 
தென்று பொருள் . 


Mn ++ - க்குரிய மற்ற சோதனைகளையும் பயன்படுத்தலாம் ! 
சான்றாக PbO , அல்லது ( NH4 ) } S.Os- டன் வினை ( பகுதி 56-5 
பார்க்க ) . சிறிய அளவில் CI- அயனிகள் இருந்தாலும் இவைகள் 
MnO4 -ஐ MnO ( OH ) 2- ஆக ( பழுப்பு நிற வீழ்படிவு ) அல்லது 
Mn ++ - ஆக கூட ஒடுக்கம் செய்கின்றன , எனவே அவைகள் இச் 
சோதனைகளில் குறுக்கிடுகின்றன . தொகுதி III- இன் வீழ்படிவு 
C1 அயனிகளை பரப்புக் கவர்ச்சி செய்கின்றன , வீழ்படிவை கரைக் 
கும்போது ( குறிப்பாக வீழ்படிவை நன்கு கழுவாவிட்டால் ) கணிச 
மான அளவு குளோரைடு கரைசலை அடைகிறது . NaBiO , - டன் 
குளிர்ந்த நிலையில் Mn ++ - க்கு செய்யப்படும் சோதனையில் 
Cl அயனிகள் அவ்வளவாக குறுக்கிடுவதில்லை , ஆனால் மற்ற 
சோதனைகளில் குளோரைடுகளை நீக்கவேண்டும் . இதை செய்ய 
2-4 மி.லி. கரைசலுக்கு 2 N NaOH- ஐ சேர்த்து , சூடு செய்து , வடி 


440 

பண்பறி பகுப்பாய்வு 
கட்டி , வீழ்படிவை இரண்டு தடவை கழுவி , 4-6 சொட்டுகள் 
2N H , SO4- இல் கரைத்து சில சொட்டுகள் நீருடன் விளாவி 
விளாவப்பட்ட கரைசலைக்கொண்டு Mn++ . க்கு சோதனை செய்ய 
வேண்டும் . Mn ++ - இன் அளவு மிகக் குறைவாயிருந்தால்தான் 
PbO2 , ( NH , ) , S2O8 ஆகியவற்றுடன் செய்யும் சோதனைகள் பயனு 
டையதாக இருக்கும் என்பது நினைவு கூறத்தக்கது . 


Cl- அயனிகளை HCI வாயுவாக நீக்குவதும் இயலும் . 5-10 
சொட்டுகள் கரைசலை நுண் மூசையில் எடுத்துக்கொண்டு 5-10 
சொட்டுகள் 2N HzSO , - டன் சேர்த்து உலரும் வரை ஆவியாக்கு . 
திண்மத்தை குளிர்வித்து , சில சொட்டுகள் நீரில் கரைத்து பெறப் 
படும் கரைசலிலிருந்து 5 சொட்டுகள் கரைசலை எடுத்துக்கொண்டு 
Mn ++ - க்கான மேற்காணும் சோதனைகளை செய் . 


6. Al +++ , Cr +++ , Fe +++ - ஆகியவற்றை வீழ்படிவடையச் 
செய்தல் ! தொகுதி III எதிர் அயனிகளை ( 4 - இல் விவரித்துள்ளபடி 
பெறப்பட்ட ) கொண்ட நைட்ரிக் அமிலக் கரைசலுக்கு பூரித 
NH4CI கரைசலை சேர்த்து சூடு செய்து Al +++ , Cr +++ , Fe +++ 
அயனிகள் வீழ்படிவடைய அடர் ( 13N ) NH , OH கரைசலை சேர் . 
கரைசல் காரத் தன்மை பெறும்வரை அம்மோனியாவை சேர்த்து 
மேலும் 5 சொட்டுகளை சேர் . வீழ்படிவின் நிறத்தைக்கொண்டு 
முடிவுகளை ஊகித்தறியலாம் . வீழ்படிவை வடிகட்டி NH , CI 
கரைசலால் ஒரு தடவை கழுவு . 


இச்செயல் முறையின்போது A ] +++ , Cr +++ , Fe +++ ஹைட்ராக் 
சைடுகள் வீழ்படிவடைகின்றன . தொகுதி III- இன் எஞ்சியுள்ள 
எதிர் அயனிகள் ( இவைகளின் ஹைட்ராக்சைடுகள் மிகையான 
அம்மோனியா அல்லது அம்மோனியம் உப்புகளில் கரைபவை ) 
பெரும்பாலும் கரைசலில் Mn ++ - அயனிகளாக , [ Zn ( NH3 ) 6 ] ++ , 
[ N ( NHS) ] ++ , [ CO ( NHS ) ] ++ உள்ளன . 

இருப்பினும் சில 
Mn ++ , Co ++ , ஹைட்ராக்சைடுகளாக ** வீழ்படிவடையலாம் , 
வீழ்படிவை 7 -இன்படியும் வடிநீரை 9 - இன் படியும் ஆராய்க . 


7. Cr +++ , Al+++ - லிருந்து Fe +++ - ஐ பிரித்தல் : 6 - இல் 
கிடைத்த வீழ்படிவை 6N NaOH- டன் வினைப்படுத்தி சூடு செய் . 


* வடிநீர் கலங்கியிருந்தால் நீர்த்தொட்டியின் மீது வைத்து சில நிமி 
டங்களுக்கு மீண்டும் சூடு செய்து மீண்டும் வடிகட்டு . இரண்டு வீழ்படிவு 
களையும் சேர்த்து அவைகளை கழுவு . 

** இதனால்தான் உபதொகுதிகளை பிரிக்குமுன்பு இவைகளுக்கு 
சோதனை செய்ய வேண்டும் . 


தொகுதி III எதிர் அயனிகள் 


441 


சூடு செய்வதை தொடர்ந்து 5-6 சொட்டுகள் 3 % H2O2- ஐ சேர் 
( சொட்டு சொட்டாக ) . சேர்க்கும் போது ஒவ்வொரு தடவையும் 
சிறிது நேரம் கலக்கு . 2-3 நிமிடங்களுக்கு சூடு செய்து வடிகட்டு . 
இச்செயல்முறையின்போது Al ( OH ) , காரத்தில் கரைந்து அலுமி 
னேட்டை ( AlO , - அயனிகள் ) கொடுக்கிறது ; Cr ( OH ) , காரத் 
துடன் H90 , முன்னிலையில் வினைப்பட்டு Cro , -- 

அயனிகளை 
கொடுக்கிறது . 

எனவே 

கசடு Fe ( OH ) : - டன் முன்னரே 
சகவீழ்படிவடைந்த மாங்கனீஸ் ( II ) , கோபால்ட் ( II ) ஆகிய 
வற்றின் ஹைட்ராக்சைடுகளும் உள்ளன . இவைகள் H , O.- ஆல் 
MnO ( OH ) 2- ஆகவும் Co ( OH ) ) ஆகவும் ஆக்சிஜனேற்றமடை 
கின்றன . கசடிலுள்ள எல்லா அயனிகளையும் முன்னரே கண்டு 
பிடித்துவிட்டதால் இதை ஆராயவேண்டியதில்லை. * 


NaOH- ஐ 


வடிநீர் CrO4-- , Al02-- , மிகையான 
கொண்டுள்ளது ; இதை 8 - இன்படி ஆராயலாம் . 


8. 7 - லிருந்து கிடைத்த வடி நீரைப் பகுதிகளாகப் பிரித்துக் 
கொண்டு குரோமியத்தையும் அலுமினியத்தையும் கண்டறியலாம் . 


( அ ) ஹைட்ரஜன் பெராக்சைடு முறையில் விவரித்துள்ளது 
போல் CrO , --- க்கு சோதனை செய்யவும் . 


( ஆ ) AI +++ - அயனிகள் CrO4 --- ஐ பிரிக்காமல் திறன் மிகுந்த 
காரக் கரைசலை 2N H , SO : - டன் சேர்த்து அமிலப்படுத்தி pH < 4 
இருக்குமாறு செய் . பிறகு திறன் குறைந்த காரத் தன்மையை 
( pHx9 ) அடையும்வரை அம்மோனியாவை சேர்த்து சூடு செய் . ** 
வெண்மையான மயிர் போன்ற Al ( OH ) ; வீழ்படிவு Al +++ 
உள்ளதை காட்டுகிறது . அலுமினியம் இருந்தால் வீழ்படிவை 
வடிகட்டி கழுவி அசிட்டிக் அமிலத்தில் கரைத்து அலிசரின் , 
அலுமினான் அல்லது மோரினுடன் வினைப்படுத்தி Al +++ உள்ள 
தென்று உறுதிப்படுத்தலாம் . 


9. Ni ++ - ஐக் கண்டறிதல் : Mn ++ மேலும் நிக்கல் , 
கோபால்ட் , சிங்க் ஆகியவற்றின் அம்மைன் அணைவுகளை கொண்ட 
அம்மோனியா சேர்ந்த கரைசலின் ஒரு பகுதியுடன் டை மெத்தில் 


* தேவைப்பட்டால் இதை கழுவி , 1--2 சொட்டுகள் KNO2 அல்லது 
H903 கரைசலைக் கொண்ட (MnlY- ஐ ஒடுக்க ) H2SO4- இல் கரைத்து 
Fe +++ . Mn ++ , Co ++ ஆகியவற்றிற்கு தனித்தனியாக சோதனை செய்ய 
லாம் . 

ப . 435-10 - னுடைய அடிக்குறிப்பைப் பார் . 


** 


442 


பண்பறி பகுப்பாய்வு 


என்று 


கிளையாக்சைமை சேர்த்து நிக்கலுக்கு சோதனை . செய் , 
ஹைட்ரஜன் பெராக்சைடு முறையில் செய்தது போல் இச் 
சோதனையை செய்யலாம் . 

10. Zn ++ - அயனிக்கான உறுதிப்படுத்தும் சோதனைகள் : 
முன்னோடிச் சோதனைகளில் சிங்க் கண்டுபிடிக்கப்பட்டால் 
கரைசலை HCI- ஆல் இலேசாக அமிலப்படுத்தி Zn ++ சோதனைகளை 
திரும்பச் செய் . இலேசான அமிலத்தன்மையுள்ள கரைசலை 
குளிர்ந்த நிலையில் Caco , தூளுடன் கலக்கி 2e- இல் விவரித் 
துள்ளபடி வினைப்படுத்து . 

பிரிடீன் முறை ! பிரிடீன் C , H , N என்பது வீரியமற்ற காரம் 
( K = 1.4x 10-9 ) . குறைவான திறனுள்ள அமிலக் கரைசலில் 
( C5H NH ) NO ) போன்ற , மிகையான பிரிடீனுடன் pH = 6.5 
உள்ள தாங்கல் கரைசலை கொடுக்கும் உப்புகளை அளிக்கிறது . 
இந்த pH- இல் Fe +++ , Al +++ , Cr +++ அயனிகள் ஹைட்ராக் 
சைடுகளாக முழுமையாக வீழ்படிவடைகின்றன 
அட்டவணை 10 காட்டுகிறது . 

மாறாக இந்த pH- இல் 
Mn ++ , Zn ++ , Ni ++ , Co ++ அயனிகள் வீழ்படிவடையாமல் 
[ ME ( C5H.N ) 2 ] ++ போன்ற மாதிரி அமைப்புள்ள பிரிடீன் அணைவு 
களாக கரைசலில் உள்ளன . வழக்கமான முறைகளால் அவைகளை 
கரைசலில் கண்டறியலாம் . ஹைட்ரஜன் பெராக்சைடு முறை 
யிலும் அம்மோனியா முறையிலும் பகுப்பாய்வின் தொடக்கப் 
படிகள் ஒத்துள்ளன . அதற்கடுத்த செய்முறை பின்வருமாறு : 

6. தொகுதி III- இன் மற்ற அயனிகளிலிருந்து Al +++ , Cr +++ ,, 
Fe +++ ஆகியவற்றை பிரித்தல் : தொகுதி III சல்பைடுகளையும் 
ஹைட்ராக்சைடுகளையும் HNO : - இல் கரைத்தபின் ( 4 -இன்படி ) 
கிடைக்கும் வடிநீரை நீருடன் விளாவி நிலையான கலங்கல் 
தோன்றும் வரை NazCOS- டன் நடுநிலைப்படுத்து . 
சொட்டுகள் 6N HNO , - இல் கரை . இந்த இலேசான அமிலக் 
கரைசலை சூடு செய்து பூரித NH NO , கரைசலை சேர்த்து 20 % 
பிரிடீன் கரைசலால் Al +++ , Cr +++ , Fe +++ ஆகியவற்றை வீழ்படி 
வடையச் செய் . பிரிடீனை சொட்டு சொட்டாக சேர்த்து கண்ணா 
டித்தண்டால் தொடர்ந்தாற்போல் கலக்கு . வீழ்படிவடைதல் 
முழுமையாயிற்றா என்று உறுதி செய்த பின்னர் கரைசலை குளிர் 
விக்காமல் Al ( OH ) s , C ) ( OH ) ,, Fe ( OH ) , கொண்ட வீழ்படிவை 
வடிகட்டு . வீழ்படிவின் நிறத்திலிருந்து இருக்கக்கூடிய அயனிகளை 
முன்கூட்டி ஊகிக்கலாம் . 1-2 சொட்டுகள் பிரிடீன் சேர்ந்த 
சூடான 3 % NH4NO.- ஆல் வீழ்படிவை கழுவி , அம்மோனியா 
முறையிலுள்ளது போல் ஆராய்க . 


இதை 1.2 


அட்டவணை19 தொகுதிகள்III-1கலவையின்பகுப்பாய்வு(அம்மோனியாமுறை) 1.HCI-இல்வீழ்படிவைகரை,கரையாதகசடைBaSO4;SrSO4,(CasO4\பிரி. 3-இன்படி(அட்டவணை12)ஆராய்க 2.NH4+,Fe+++Fe++,Zn++ஆகியவற்றிற்கு(தனித்தனியாககரைசலைஎடுத்துக்கொண்டு)சோதனைசெய். 

கரைசல்:AI+++,Cr+++,Fe+++,Fe++,Pin++,Zn++,Co++,Ni++தொகுதிII,Iஎதிர்அயனிகள்(HCI) 3.NH4OH,NH4CIமுன்னிலையில்தொகுதிIII-ஐ(NH42S-ஆல்வீழ்படிவடையச்செய்.வீழ்படிவைNH4NO3நீர்க்கரைசலால் 

கழுவிCI-ஐநீக்கு. வீழ்படிவு:Al(OH)s•Cr(OH)3,Feas3,Fes,Mns,Zns,Cos,Nis. 

வடிநீர்:Ba++,Sr++, 

Ca++,Mg++,K+, 4. வீழ்படிவைHNO3-டன்சூரிசெய்துகரை,Fe++-ஐஆக்சிஜனேற்றம்செய். 

Na+,மிகையான 

(NH43Sமற்றஅம் 
வடிநீர்:A1++-+,Cr+++,Fe+++,Mn++,Zn++,Co++,Ni++(HNO3) 

மோனியம்சேர்மங்கள் 5.வடிநீரைதனித்தனியாகஎடுத்துக்கொண் Co++,Mn++ஆகியவற்றிற்குசோதனைசெய். 

CH3COOH-L6r 

கொதிக்கவைத்து 
6.A1+++,Cr+++,Fe+++ஆகியவற்றைவீழ்படிவடையச்செய்யNH4CIநுன்னிலையில்மிகை (NH42Sஐசிதைத்து யானNH4OH-ஐசேர். 

விடுவீழ்படிவடைந்த 
வீழ்படிவு:Fe(OH3,Cr(OH3;Al(OH)3|வடிநீர்:Mn++,[Zn(NH3 6]++,[Ni(NH3]6]++ 

சல்பரைநீக்கு. ஓரளவுMn,Coஹைட்ராக்சைடுகள் [Co(NH, 6]++,மிகையானNH4OH, 

யாக்கிபற்றவைத்து 

பெரும்பாலானஅம் 7.Cr+++,A1+++-லிருந்துFe+++-ஐ 
அம்மோனியம்உப்புகள். 

மோனியம்உப்புகளை 
பிரிக்கமிகையானNaOH,H202-டன் 

நீக்கு.உலர்ந்தகசடை 
9.Ni++-க்குசோதனைசெய். 
வினைப்படுத்து. 

HC-இல்கரை 
வீழ்படிவு. 

தொகுதிII,1எதிர் வடிநீர்:CrO4 

AlO210.CaCos-டன்நடுநிலைப்படுத்தியபின்ஃபார்மேட் 

அயனிகளுக்கு 
Fe((HIS 

(NaOH)தாங்கல்சலவைஅல்லது00INHCIமுன்பு 

சோதனைசெய், Co(OHZn++.ஐHAS-ஆல்வீழ்படிவடையச்செய்தல். 

(அட்டவணை18) MnO,OH)28.(அ)CrO,-க்கு ஆராயப்பட 

சோதனைசெய்.வீழ்படிவு:ZnS-ஐ(சிறிதுவடிநீர்:Mn++,Co++. வில்லை. (ஆ)H2SO4-டன்அமிலC.S. NiS.S-ம்இருக் 

N++மிகையான 
மாகியகரைசலுக்கு 

கலாம்)HCI-இல்கரை.NH4+உப்புகள் 
NH4OH-ஐசோத்துZn++-ஐஉறுதிசெய்.ஆராயப்படவில்லை. 
Al+++க்குசோதனை 
செய்Al+++-ஐ உறுதிசெய். 


ஆவி 


. 


3 


.444 


பண்பறி பகுப்பாய்வு 


[ Mn ( C6H5N ) ] ++ , [ Zn ( C5H2N )2 ] ++ , [ Ni ( C6H5N ) ] ++ , 
[ CO ( C.H5) ] ++ அயனிகளை கொண்ட வடிநீரைக் கொண்டு 
7 - இன்படி ஆராய்க . 


7. Zn ++ , Mn ++ , Co ++ , Ni ++ ஆகியவற்றைக் கண்டறிதல் : 
6 - லிருந்து பெறப்படும் வடிநீரை பல பகுதிகளாக பிரித்து இந்த 
அயனிகளை பின்ன முறையால் கண்டுபிடிக்கலாம் . 


கன 


( அ ) Zn ++ வடிநீரின் ஒரு பகுதிக்கு . சம 

அளவு 
ஃபார்மேட் தாங்கல் கலவையை சேர் . pH- ஐ ( அது 2 இருக்க 
வேண்டும் ) சரிபார்த்து கரைசல் மூலம் HgS- ஐ 2-4 நிமிடங்கள் 
செலுத்து . வெண்ணிற ZnS வீழ்படிவு தோன்றினால் . Zn ++ உள்ள 
தென்று பொருள் . Zn ++ உள்ளதென்று உறுதிப்படுத்தவேண்டிய 
தேவை ஏற்பட்டால் வீழ்படிவை வடிகட்டி , HCI- இல் கரைத்து , 
கொதிக்கவைத்து H.S- ஐ நீக்கி உறுதிப்படுத்தும் சோதனைகளை 
செய் . 


| 


( ஆ ) Mn ++ அம்மோனியா முறை செய்முறையும் இதனுடை 
யதும் ஒத்துள்ளது . 


( இ ) Co ++ வடிநீரின் ஒருபகுதிக்கு 1-2 மி.லி. அமைல் 
ஆல்கஹாலையும் பூரித NH4CNS கரைசலையும் சேர் . சோதனைக் 
குழாயை குலுக்கு ; அமைல் ஆல்கஹால் அடுக்கு நீலமானால் Co ++ 
உள்ளதென்று பொருள் . 


( ஈ ) Ni ++ . 1-2 மி . லி . வடிநீருக்கு 3-4 மி . லி . அம்மோனியா 
சேர்ந்த டைமெத்தில்கிளையாக்சைம் கரைசலை சேர் . பிரகாசமான 
சிவப்பு வீழ்படிவு தோன்றினால் Ni ++ உள்ளதென்று பொருள் . 
இதையே NagHPO4 

NagHPO4 படிவின்மீது பொட்டுச் சோதனையாக 
செய்யலாம் . 


வினாக்களும் கணக்குகளும் 


1 , ( அ ) தொகுதிகள் 1 , 11 ; ( ஆ ) தொகுதிகள் IV , V ஆகியவற்றி 
லிருந்து பகுப்பாய்வு தொகுதி III எவ்வாறு வேறுபட்டுள்ளது ? 

1. நீர்த்த HCI தொகுதி III , IV சல்பைடுகளுடன் வினைப்படுவதில் 
உள்ள வேறுபாட்டை விளக்கு . 

3. ஹைட்ரஜன் சல்பைடு Cu + F- ஐ வீழ்படிவடையச் செய்கிறது . 
Mn++ - ஐ வீழ்படிவடையச் செய்வதில்லை . ஆனால் Nags கரைசல் இரண் ) 
எதிர் அயனிகளையும் வீழ்படிவடையச் செய்கிறது . இதை விளக்கு . 


தொகுதி III எதிர் அயனிகள் 


445 


4. தொகுதி III வினைப்பொருளாக Nags அல்லது KpS- ஐவிட ( NH4 }gS 
ஏன் பயன்படுத்தப்படுகிறது ? 


5. HES , Zn ++ . டன் வினைப்படுவதை 

விளக்கு . தொகுதிகள் 
III , II , I- இன் எல்லா எதிர் அயனிகளும் அடங்கிய 

கரைசலிலிருந்து 
சிங்க்கை எவ்வாறு முழுமையாக வீழ்படிவடையச் செய்வது என்று 
விளக்கு . 


6 . Cos , Nis ஆகியனை ஏன் HCI- இல் கரைவதில்லை ? அவைகளை 
எவ்வாறு கரைப்பது ? வினைகளுக்கான சமன்பாடுகளைக் கொடு . 


7. கோபால்ட் , நிக்கல் ஆகியவற்றின் சல்பைடுகள் நீர்த்த HCI- இல் 
கரைவதில்லையென்றாலும் ஏன் அமிலக்கரைசல்களில் வீழ்படிவடைவதில்லை 
என்று விளக்கு . 


8. தொகுதி III- ஐ அம்மோனியம் சல்பைடால் வீழ்படிவடையச் 
செய்யுமுன்பு இரும்பினுடைய ஆக்சிஜனேற்ற நிலையை ஏன் நிர்ணயிக்க 
வேண்டும் என்று விளக்கு , 


9. தொகுதி III எதிர் அயனிகளை வீழ்படிவடையச் செய்வதற்கான 
நிபந்தனைகளை கூறு , விளக்கு .. 


10. அலுமினியம் ஹைட்ராக்சைடு ( அ ) கார ( ஆ ) அமில பண்புகளை 
காட்டும் வினைகளை விளக்கு . 


11. அலுமினேட் கரைசலிலிருந்து Al ( OH ) 3- ஐ வீழ்படிவடையச் 
செய்யும் முறைகள் யாவை ? 


12. அலுமினியம் , குரோமியம் ( III ) உப்புகளுடன் ( NH4 ) 2S , NazCO3 
ஆகியவை வினைப்படுவதை விளக்கு , விவரி . 


13 . மாங்கனீஸ் சல்பைடு , ஹைட்ராக்சைடு ஆகியவற்றின் கரைதிறன் 
பெருக்கங்களைப் பயன்படுத்தி 1 கி . அயனி Mn++ / லிட்டர் - உள்ள கரைச 
லிலிருந்து Mn (OH )2- ஐ வீழ்படிவடையச் செய்யும் அம்மோனியம் சல்பைடு 
கரைசலிலுள்ள OH , S அயனிச் செறிவுகளின் விகிதத்தை கணக்கிடு . 
முடிவிலிருந்து எதை தீர்மானிக்க இயலும் ? 


விடை : Sு செறிவைப் போல் அதிகமாக OH -இன் செறிவும் 
குறைந்தபட்சம் 1 • 4x108 இருக்க வேண்டும் . 


14. Cr +++ அமில , கார கரைகல்களில் ஆக்சிஜனேற்றமடைவதால் 
தோன்றும் குரோமியம் நேர் , அயனிகளை குறிப்பிடு . Cra SO4 ) 3 பொட்டா 
சியம் பெர்மாங்கனேட்டால் KOH முன்னிலையில் ஆக்சிஜனேற்றமடைவ 
தற்கான சமன்பாட்டை எழுது . 


15. HASO4 முன்னிலையில் HAS- ஆல் KaCr207 ஒடுக்கம் அடைவதற் 
கான சமன்பாட்டை எழுது . 


446 


பண்பறி பகுப்பாய்வு 


16. அயர்ன் ( III ) , அலுமினியம் , குரோமியம் ( III ) , மாங்கனீஸ் 
( II ) , சிங்க் உப்புகள் அடங்கிய கலவைக்கு பின்வரும் வினைபொருள்களை 
சேர்த்தால் முறையே கரைசல் வீழ்படிவு ஆகியவற்றில் உள்ள பொருள்களின் 
பெயர்களைக் கூறு . ( அ ) குளிர்ந்த நிலையில் மிகையான NaOH ; ( ஆ ) கொதி 
நிலையில் மிகையான NaOH ; ( இ ) கொதிநிலையில் மிகையான NaOH- ம் 
H.O2- ம் ; ( ஈ ) மிகையான NH4OH ; ( உ ) கொதிநிலையில் சோடியம் அசிட் 
டேட் . இவ்வினைகளுக்கான சமன்பாடுகளைக் கொண்டு உன் விடைபை 
விளக்கு . 


. 


17. தொகுதி III , II- இன் மற்ற பாஸ்பேட்டுகளிலிருந்து FePO4 , 
AIPO4 எவ்வாறு வேறுபடுகின்றன என்று விளக்கிக் கூறு . 


18. அயர்னை கொண்டுள்ள வினை பொருள்களால் Fe+++ , Fe ++ 
அயனிகளை ஏன் கண்டறிகிறோம் ? 


19 , கரைதிறனை விளக்கு ( அ ) NH4CI- இல் Fe( OH ) 2 ( ஆ ) NH4OH-இல் 
Zn ( OH )2 . ஏன் NH4CI- இல் Al { OH ) 3 கரைவதில்லை ? 


20. பின்வரும் வினைகளுக்கு சமன்பாடுகளை எழுது : ( அ ) HCI முன்னிலை 
யில் KCIO3- ஆல் ( இது KCI- ஆக ஒடுக்கமடைகிறது ) FeCle ஆக்சிஜனேற்ற 
மடைதல் ( ஆ ) - HASO3- ஆல் F ¢ 2 {SO4 ) 3 ஓடுக்கமடைதல் . 


21. Mn - + - ஐ MnO4- ஆக ஆக்சிஜனேற்றம் செய்ய பயன்படும் வினைப் 
பொருள்கள் யாவை ? அவ்வினைகளுக்கான நிபந்தனைகளைக் கூறு . 

சமன் 
பாடுகளை எழுது . 


22. எந்த வினை பொருள்களுடன் வினைபடுவதில் சிங்கேட்டுகள் அலுமி 
னேட்டுகளிலிருந்து மாறுபடுகின்றன ? 


23. தொகுதி III எதிர் அயனிகளை உப தொகுதிகளாக பிரிக்க பயன் 
படும் முறைகளைக் கூறு . 


14. தொகுதிகள் I , II , III- இன் கலவைகளின் பகுப்பாய்வில் தனி 
யாக கண்டறிய வேண்டிய எதிர் அயனிகள் யாவை ? ஏன் என்று விளக்கு . 


25. தொகுதி 111 - இல் தொகுதி வினைப்பொருளால் வீழ்படிவடையும் 
சேர்மங்களைக் கூறு. 


Co ++ , Ni ++ 


அயனிகள் 


26. முறைப்படுத்திய பகுப்பாய்வில் 
எவ்வாறு பிரிக்கப்படுகின்றன ? 


27. நிக்கல் , கோபால்ட் பிரித்தலில் கிடைத்த வடி நீரை மேலும் 
எவ்வாறு பிரிப்பது ? இச் செய்முறையில் Fe ++ , Al +++ , Cr ++ , Mn++ , 
Zn ++ அயனிகளின் வினைகள் யாவை ? 


தொகுதி III எதிர் அயனிகள் 


447 


28. முந்திய கேள்வியில் குறிப்பிடப்பட்ட பிரித்தலில் கிடைக்கும் 
வீழ்படிவையும் வடிநீரையும் எவ்வாறு ஆராய்வது என்று விவரி . 


29. KMnO4 , K2C -207 , AlCl ) ஆகியவற்றைக் கொண்ட கலவையை 
பகுப்பாய்வு எவ்வாறு செய்வாய் ? 


30. தொகுதி III , II , I- இன் எல்லா எதிர் அயனிகளையும் ஒரு 
கரைசல் பெற்றுள்ளது எனக் கொள்வோம் . ஆனால் நாம் Mn ++ , Cr +++ , 
Co ++ இருக்கின்றனவா என்று சோதித்துப் பார்த்தால் போதும் . பின்னச் 
சோதனைகளால் இந்த அயனிகளை எவ்வாறு கண்டறிவது என்று விவரி . 


5. தொகுதி IV எதிர் அயனிகள் 


கொள்கை அடிப்படைகள் 


இந்த அத்தியாயத்தில் தொகுதி IV எதிர் அயனிகளின் வினை 
களும் பகுப்பாய்வு செய்முறைகளும் ஆராயப்படுகின்றன . ஆக்சிஜ 
னேற்ற - ஒடுக்க செயல்முறைகளை முன்னிலைப்படுத்துவதும் செய்து 
முடிக்கப்படுகிறது . இப்படியில் வேதியியலில் மிகுந்த முக்கியத் 
துவம் பெற்ற ஆக்சிஜனேற்ற மின்னழுத்தத்தை ( oxidation 
potential ) ஆராயலாம் . ஆக்சிஜனேற்ற - ஒடுக்க வினைகளின் திசை , 
ஊடகம் வினையை இயக்குவது , செறிவுகள் வினையை இயக்குவது , 
ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினைகளின் சமநிலை மாறிலிகள் ஆகியவற் 
றைப் பற்றி சிந்திக்கலாம் . 


61. ஆக்சிஜனேற்ற மின்னழுத்தங்கள் 

பல ஆக்சிஜனேற்ற - ஒடுக்க செயல் முறைகளை ஆராயும்போது , 
ஒரு பொருளை அல்லது அயனியை ஒரு ஆக்சிஜனேற்றி எளிதில் - 
ஆக்சிஜனேற்றம் செய்யும்போது 

செய்யும்போது மற்றொன்று செய்வதில்லை 
என்பதை தொடர்ந்து காண்கிறோம் . சான்றாக Br- அயனிகளை 
தனி குளோரின் CI , பின்வரும் சமன்பாட்டின்படி ஆக்சிஜனேற்றம் 


செய்கிறது . 


Cle + 2 Br 


Brg + 2 Ci 


ஆனால் Fe +++ அயனி Br- அயனிகளை Br : - ஆக ஆக்சிஜனேற்றம் 
-சய்வதில்லை . இருப்பினும் இது I- அயனிகளை எளிதில் ஆக்சிஜ 
னேற்றம் செய்கின்றன . 


21- + 2Fe +++ = 1 , + 2 Fe ++ 


தொகுதி IV எதிர் அயனிகள் 


449 


பல்வேறு ஆக்சிஜனேற்றிகளும் ஒடுக்கிகளும் வேதி வினைத் 
திறனில் வேறுபட்டுள்ளன என்பதை இக்கருத்துகள் தெளிவாக 
காட்டுகின்றன. சான்றாக Fe +++ அயனியைவிட Cle வீரியமுள்ள 
ஆக்சிஜனேற்றி . Fe+++ - ஐ Fe++ - ஆக ஒடுக்கம் செய்யும் I- அயனி 
Fe +++ - ஐ ஒடுக்கம் செய்ய இயலாத Br-- ஐ விட திறன் மிகுந்த 
ஒடுக்கியாகும் . 


ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினையின் போது ஏற்றியானது எலக்ட் 
ரானை வாங்குகிறது , ஒடுக்கி எலக்ட்ரான்களை கொடுக்கிறது . 
ஆக்சிஜன் ஏற்றி , ஒடுக்கிகளின் திறன்களில் உள்ள வேறுபாடு 
அவைகளிலுள்ள சில அணுக்கள் அல்லது அயனிகள் எலக்ட்ரான் 
களை ஏற்கும் அல்லது இழக்கும் நாட்டத்தில் உள்ள வேறுபாடுகளை 
சார்ந்துள்ளது . ஒரு அணு அல்லது அயனி எலக்ட்ரான்களை 
இழக்கும் நாட்டத்தை அதிகமாகப் பெற்றிருந்தால் அது திறன் 
மிக்க ஆக்சிஜன் ஒடுக்கியாகும் ; அணு அல்லது அயனியின் எலக்ட் 
ரானை வாங்கும் நாட்டம் அதிகமாயிருந்தால் அதன் ஒடுக்க பண்பு 
அதிகமாயிருக்கும் . 


பல்வேறு அணுக்கள் அல்லது அயனிகளின் எலக்ட்ரானை 
இழக்கும் , ஏற்கும் நாட்டத்தை பருமனறி ரீதியாக அளக்க 
வோல்டா ( கேல்வனிக் ) மின்கலங்களில் ( பகுதி 50 ) நிகழும் வினை 
களை ஆராய்ந்தறிய வேண்டும் . ஒரு மின்கலத்தின் கூறுகளாக 
உள்ள இரண்டு அரைமின் கலங்களின் ( haif cells ) இடையேயுள்ள 
மின் அழுத்த வேறுபாட்டை செல்லின் மின் உந்து விசை ( emf 
electromotive force ) எனலாம் . இது ஆச்சிஜன் ஒடுக்கியின் அணுக் 
களிலிருந்து ( அல்லது அயனிகள் ) எலக்ட்ரான்கள் ஆக்சிஜன் 
ஏற்றியின் அணுக்களுக்கு ( அல்லது அயனிகள் ) செல்லும் நாட் 
டத்தின் அளவை குறிக்கிறது . இது ஒன்றோடொன்று தொடர்பு 
படுத்தப்பட்ட இரண்டு கலங்களில் உள்ள வாயுக்களின் அழுத்தங் 
களில் உள்ள வேறுபாடு , ஒரு கலத்திலிருந்து மற்றொரு கலத்திற்கு 
வாயு செல்லும் நாட்டத்தை நிர்ணயிப்பதைப் போலுள்ளது . 


இத்தகைய செல்களின் அமைப்பில் முக்கியமானது ஆக்சிஜன் 
ஏற்றியும் ஒடுக்கியும் , தனித்தனியாக வெவ்வேறு கலங்களில் வைத் 
திருப்பது ஆகும் . எனவே இக்கலங்களை தொடர்புபடுத்தும் 
கலங்களை கடத்தியின் மூலம் எலக்ட்ரான்கள் இடப்பெயர்ச்சி 
அடைகின்றன . 


மேலும் உள்சுற்றில் மின்சாரம் அயனிகளால் கடத்தப்படுவ 
தால் , அயனிகள் ஒரு கலத்திலிருந்து மற்றொரு கலத்திற்கு 

29 


450 


பண்பறி பகுப்பாய்வு 


விரவுதல் அடைய வேண்டும் . இரண்டு கலங்களையும் நுண்துணை 
தடுப்பால் பிரிப்பதால் அல்லது இரண்டையும் மின்பாலம் என்ப 
தால் இணைத்தும் இவ்விரவு தலை உண்டாக்க இயலும் . இது மின் 
பகுளிக் கரைசலை கொண்ட ( வழக்கமாக KCI ) தலைகீழாகவுள்ள 
U வடிவ குழாயாகும் . 


பின்வரும் வினையினால் மின் ஓட்டம் தோன்றக்கூடிய மின் 
கலத்தை ப . 337 - இல் விவரித்துள்ள ( படம் 28 பார் ) முறைப்படி 
உருவாக்கலாம் . 


SnCle + 2 FeCls 


SnCl + 2 FeCle 


அல்லது 


Sn ++ + 2 Fe +++ = Sn ++++ + 2 Fe ++ 


( 1 ) 


இந்த மின்கலம் இயங்கும்போது ஆக்சிஜனேற்றியும் ( Fe +++ 
அயனிகள் ) ஒடுக்கியும் ( Sn ++ அயனிகள் ) நேரடியாக சேராததால் 
வினை ( 1 ) தூரத்தில் நிகழும் வேதிவினை எனலாம் . இருப்பினும் 
இதே வினையை நடைபெறச் செய்ய FeCls , SnCl , கரைசல்களை 
கலந்தால் போதும் . ஆனால் இங்கு வினையினால் வெளிப்படும் வேதி 
ஆற்றல் வெப்ப 

ஆற்றலாக மாறுகிறது , மின் ஆற்றலாக 
மாறுவதில்லை . 


மின்கலத்தின் வினையை பின்வருமாறு வரைந்து குறிப்பிட 
லாம் . 


. 
+ ( Pt ) -2Fe+++ / 2Fe ++ || Sn ++++ / Sn +++ ( pt ) 


ஒடுக்கம் 


ஏற்றம் 


எலக்ட்ரான் இழப்பு அல்லது ஆக்சிஜனேற்றம் மின்கலத்தின் 
எதிர் மின்முனையிலும் , எலக்ட்ரானை கவர்தல் அல்லது ஆக்சிஜன் 
ஒடுக்கம் நேர்மின்முனையிலும் நடைபெறுகின்றன என்பதை இத் 
திட்டம் காட்டுகிறது . 


எலக்ட்ரான் இடப்பெயர்ச்சி எல்லா ஆக்சிஜனேற்ற - ஒடுக்க 
வினைகளிலும் நடைபெறுவதால் , மற்ற பல ஆக்சிஜனேற்ற ஒடுக்க 
வினைகளுக்குரிய மின்கலங்களையும் உருவாக்கலாம் . இம்முறையில் 
அமைக்கப்படும் எந்த மின்கலமும் ( வினைப்படும் பொருள்களின் 


தொகுதி IV எதிர் அயனிகள் 


451 


தரப்பட்ட செறிவுகளில் ) குறிப்பிட்ட மின் உந்து விசையைப் 
பெற்றுள்ளது . இது மின்கலத்தின் கூறுகளான அரைமின் கலங் 
களின் மின் அழுத்தங்களிடையே உள்ள வேறுபாடாகும் . 
ஆக்சிஜன் ஒடுக்கியின் அணுக்களிலிருந்து ( அல்லது அயனிகள் ) 
ஆக்சிஜன் ஏற்றியின் அணுக்களுக்கு ( அல்லது அயனிகள் ) எலக்ட் 
ரான்கள் செல்லும் நாட்டத்தை அளவை emf குறிக்கிறது . 
எனவே பல்வேறு மின்கலங்களின் emf- ஐ ஆராய்ந்தால் பல்வேறு 
ஆக்சிஜனேற்றிகள் , ஒடுக்கிகள் ஆகியவற்றின் திறன்களை ஒப்பிட 
இயலும் . 


மின்கலத்திலுள்ள தனிப்பட்ட அரை மின்கலங்கள் 
குறிப்பிட்ட ஆக்சிஜனேற்றியை மட்டுமல்லாது ( அல்லது ஒடுக்கி ) 
வினையினால் தோன்றும் பொருள்களையும் கொண்டிருக்கும் . 
சான்றாக படம் 28 - இல் காட்டப்பட்டுள்ள மின்கலத்தில் கலம் 2 
Sn ++ அயனிகளை மட்டுமல்லாது அவைகளிலிருந்து வினையினால் 
தோன்றிய Sn ++++ அயனிகளையும் கொண்டிருக்கும் . இந்த 
இரண்டு அயனிகள் ஒரு தனிமத்தின் ( டின் ) இரண்டு வேறுபட்ட 
ஆக்சிஜனேற்ற நிலைகளில் உள்ளவை . இவைகள் ஒரு ஆக்சிஜ 
னேற்ற - ஒடுக்க இரட்டையை உருவாக்குகின்ன்றன . கொடுக்கப் 
பட்ட மின்கலத்தின் ஒரு அரை 

அரை மின்கலமாயுள்ளன . இதை 
Sn ++++ / Sn ++ என்று குறிப்பிடலாம் . இரண்டாவது அரை மின் 
கலம் He +++ / Fe ++ ஆக்சிஜனேற்ற ஒடுக்க இரட்டையாகும் . 


ஒவ்வொரு ஆக்சிஜனேற்ற ஒடுக்க இரட்டையும் தனிமத்தின் 
உயர்ந்த ஆக்சிஜனேற்ற நிலையான ஆக்சிஜனேற்றமடைந்த 
வடிவத்தையும் ( Sn ++++ , Fe +++ ) , குறைந்த ஆக்சிஜனேற்ற நிலை 
யிலுள்ள ஒடுக்கமடைந்த வடிவத்தையும் கொண்டுள்ளன . இத் 
தகைய ஒவ்வொரு இரட்டையிலும் 

இரட்டையிலும் ஆக்சிஜனேற்றமடைந்த 
வடிவம் ஏற்றியாகவும் , ஒடுக்கமடைந்த ஒடுக்கியாகவும் உள்ளன . 


இரண்டு ஆக்சிஜன் ஏற்ற - ஒடுக்க இரட்டைகளைக் கொண்ட 
மின்கலத்தின் emf- லிருந்து ஆக்சிஜனேற்றி , ஒடுக்கிகளின் திறன் 
களை பருமனறி ரீதியாக அளந்தறிய தனிப்பட்ட இரட்டைகளை 
ஒரே நியம இரட்டையுடன் இணைக்க வேண்டும் . இந்த நோக்கத் 
திற்கு பயன்படும் நியம அமைப்பு 2H + / H , இரட்டையாகும் .. 
இதில் H + அயனி செறிவு ( மிகச் சரியாகச் சொல்வதென்றால் , 
வினைத்திறன் ) 1 கி . அயனி/ லிட்டர் , ஹைட்ரஜன் வாயுவின் 
அழுத்தம் 1 அட்மாஸ்பியா . இதை நியம ஹைட்ரஜன் மின்முனை 
என்போம் . 


452 


பண்பறி பகுப்பாய்வு 


நியம ஆக்சிஜனேற்ற மின்னழுத்தங்களை நிர்ணயிக்க பயன் 
படும் கருவி படம் 35 - இல் காட்டப்பட்டுள்ளது . கலம் 1 தேவைப் 
படும் செறிவுள்ள HSO , கரைசலைப் பெற்றுள்ளது . ஒரு பிளாட் 
டின மின்முனைமீது நுண்ணியதாக பொடி செய்யப்பட்ட பிளாட் 
டினத்தை ( கருப்பு பிளாட்டினம் ) மின்னாற்பகுப்பு முறையால் ஒரு 
ஏடாக படியவைத்து இதில் அமிழ்த்தி வைக்கப்பட்டுள்ளது . 
வேதித்தூய்மையான ஹைட்ரஜன் குழாய் 4 - இன் மூலம் கரைசலி 
னுள் செலுத்தப்படுகிறது ; ஹைட்ரஜன் பிளாட்டின மின்முனையை 
வந்தடையும்போது நுண்டிய பிளாட்டினத்தின் மீது அது பரப்புக் 
கவர்ச்சி அடைகிறது . எனவே ஹைட்ரஜனால் ஆகியதுபோல் 
இந்த மின்முனை செயல்படுகிறது . 


வெப்ப நிலைகளை அளப்பதற்கு பனிக்கட்டியின் உருகு நிலையை 
பூஜ்யம் என்று கொள்வதுபோல் ஹைட்ரஜன் மின்முனையின் 
மின்னழுத்தம் பூஜ்யம் என்று தன்முனைப்பாக நியமித்துக் 
கொள்கிறோம் . 


எனவே படம் 35 - இல் காட்டியபடி , 

ஹைட்ரஜன் மின் 
முனையை Fe+++ /Fc++ போன்ற மற்றொரு இரட்டையுடன் 


S 


H , 


என் 


1 


Fe +++ 


HT 


Fe 


படம் 35. Fe +++ / Fe ++ அமைப்பின் நியம ஆக்சிஜனேற்ற 

மின்னழுத்தத்தை நிர்ணயித்தல் . 
1,2- முகவைகள் : 3 - மின் பாலம் ; 4- வாயு- வெளிவிடு குழாய் ; 

5 - மின்னழுத்தமானி . 


இணைத்து கிடைக்கும் மின்கலத்தின் emf- ஐ சிறப்பான கருவி 
5 -ஆல் அளக்கலாம் . இக்கருவியின் பெயர் மின் அழுத்தமானி 


தொகுதி IV எதிர் அயனிகள் 


453 


{ potentiometer ) . இந்த enf நாம் ஏற்றுக்கொண்டுள்ள அளவீட் 
டின்படி கொடுக்கப்பட்டுள்ள இரட்டையின் மின்னழுத்தமாகும் . 
சோதனை மூலம் [ Fe +++ ] [ Fe ++ ] உள்ளபோது மின்னழுத்தம் 
( E ) = + 0.77V என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது . 


\EFe +++JFe ++ = + 0-77V 


மின்னழுத்தத்தின் குறி நேர்க்குறியாயுள்ளபோது கொடுக்கப் 
பட்ட இரட்டை மின்கலத்தில் நேர் மின்முனையாகவும் , நியம 
ஹைட்ரஜன் மின்முனை எதிர்மின்முனையாகவும் செயல்படுகின்றஎறன . 
எதிர்மின் முனை எலக்ரான்களை மின்சுற்றிற்குக் கொடுப்பதாலும் 
நேர் மின் முனை எலக்ட்ரானை வாங்குவதாலும் மின்கலத்தில் 
பின்வரும் செயல்முறை நிகழ்கின்றன . 


கலம் 1 - இல் H , -2e = 2H + 
கலம் 2 - இல் 2Fe ++++ 2e = 2Fe ++ 


இவ்வினைக்கான மொத்த சமன்பாடு 


2Fe +++ + H, == 2H + + 2Fe ++ 


Fe+++ / Fe++ பதிலாக Clg / 2Cl- இரட்டை ஹைட்ரஜன் மின் 
முனையுடன் இணைத்தால் அதன் மின்னழுத்தம் 


FC1g /201 


+ 1.36V 


அப்படியென்றால் மின்கலத்தில் பின்வரும் வினை நிகழ்கிற 
தென்று பொருள் . 


2e 


He + Cle = 2H + + 20 


* இந்த அரைமின்கலம் ஹைட்ரஜன் மின்முனை போலவே செய்யப் 
படுகிறது . ஆனால் HASOA அமிலத்திற்குப் பதில் HCI கரைசல் எடுத்துக் 
கொள்ளப்பட்டது இதில் GI அயனி செறிவு (சரியாகச் சொன்னால் வினைத் 
திறன் ) 1 கி . அயனி/ லிட்டர் . இங்கு H டிக்குப் பதில் Cle வாயு செலுத்தப் 
படுகிறது . பிளாட்டின மின்முனை யுடன் குளோரின் 

குளோரின் வினைப்படுவதைத் 
தவிர்க்க குளோரின் வாயுவின் அழுத்தம் 1 அட்மாஸ்பியரைவிட க 

கணிக 
மான அளவு குறைவாயிருக்க வேண்டும் . இவ்விதம் கண்டுபிடிக்கப்பட்ட 
emf- லிருந்து சிறப்பான ஒரு சூத்திரத்தைக் கொண்டு 1 அட்மாஸ்பியர் 
அழுத்தத்தில் emf எவ்வளவு இருக்குமென்று கணக்கிடலாம் . 


454 


பண்பறி பகுப்பாய்வு 


முந்திய தறுவாயிலுள்ளதைப் போல் இவ்வினையின்போது 
தனி H9- லிருந்து எலக்ட்ரான்கள் நீக்கப்படுகின்றன . ஆனால் 
இந்த எலக்ட்ரான்களை நீக்கும் ஆக்சிஜனேற்றியாக செயல்படுவது 
Fe +++ அயனிகளுக்குப் பதில் குளோரின் வாயு என்பது உணரத் 
தக்கது . இந்த மின்கலத்தின் emf + 1-36V . இது முந்தியதைவிட 
( + 0.77V ) மிக அதிகமாக உள்ளது . ஆகவே எலக்ட்ரான்களை 
கவரும் நாட்டம் குளோரினுக்கு அதிகமாயுள்ளது . Fe ++ - ஐவிட 
இது திறன்மிக்க ஆக்சிஜனேற்றி என்று நாம் முடிவு செய்ய இயலு 
கிறது . இருப்பினும் இரட்டைகளிலுள்ள ஆக்சிஜனேற்றிகளின் 
திறன்களை மட்டுமல்லாது - ஒடுக்கிகளின் ( Fe ++ , CI- அயனிகள் ) 
திறன்களையும் ஒப்பிட முடிகிறது . 

சான்றாக C1 , திறன்மிக்க ஆக்சிஜனேற்றி என்று நாம் சொல் 
லும்போது அதன் அணுக்களுக்கு எலக்ட்ரான்களை கவரக்கூடிய 
நாட்டம் அதிகமாயுள்ளது என்று பொருள் . அதாவது CI- அயனி 
களாக மாறும் நாட்டம் அதிகமாயுள்ளது . அப்படியானால் Cl 
அயனிகள் எலக்ட்ரான்களை வலுவாக பிடித்துக்கொண்டுள்ளன . 
எனவே அவைகள் திறன் குறைந்த ஒடுக்கியாயுள்ளன. மறுதலை 
யாக Fe +++ / Fe ++ இரட்டையின் மின்னழுத்தம் Cly / 2CI-- னுடை 
யதைவிட குறைவாயுள்ளது . எனவே Fe +++ அயனிகள் எலக்ட் 
ரான்களை கவர்வதால் தோன்றும் Fe++ அயனிகள் எலக்ட்ரான் 
களைக் 

குறைவான வலுவுடன் பிடித்துக்கொண்டிருப்பதால் 
இவைகள் CI-- ஐ விட திறன்மிக்க ஒடுக்கியாகும் . 

இவ்விதம் நியம ஹைட்ரஜன் மின்முனைக்கு எதிராக அளக் 
கப்பட்ட ஆக்சிஜனேற்ற - ஒடுக்க இரட்டைகளின் மின்னழுத் 
தங்கள் , அதன் கூறுகளாயுள்ள ஆக்சிஜன் ஏற்றி - ஒடுக்கிகளின் 
ஆக்சிஜனேற்ற , ஒடுக்க வினைத்திறன்களை குறிப்பிடுகின்றன . 

கொடுக்கப்பட்ட இரட்டையின் மின்னழுத்தம் அதிகமாயிருந் 
தால் , அதன் ஆக்சிஜனேற்ற வடிவம் திறன் மிக்க ஏற்றியாகவும் , 
ஒடுக்கமடைந்த வடிவம் வீரியம் குறைந்த ஒடுக்கியாகவும் 
இருக்கும் . 

மின்னழுத்தம் அதிகரித்தால் ஆக்சிஜனேற்றிகளின் திறன் 
அதிகரிப்பதால் , இந்த மின்னழுத்தங்கள் அக்சிஜனேற்ற மின்னழுத் 
தங்கள் எனப்படும் . 


* இருப்பினும் இச் சொல் வழக்கு மறுப்பில்லாமல் பயன்படுகிறது . 
இந்த மின்னழுத்தங்களை ஆக்சிஜனேற்ற - ஒடுக்க அல்லது ஏற்ற ஒடுக்க 
மின்னழுத்தங்கள் என்று வழக்கமாக அழைக்கப்படுகின்றன . ஏற்றம் 
ஒடுக்கம் என்ற வார்த்தைகளின் முதல் எழுத்துக்களிலிருந்து ஏற்ற ஒடுக்க 
என்ற சொல் தோன்றியுள்ளது . 


தொகுதி IV எதிர் அயனிகள் 


455 


2H + /H, இரட்டையின் ஆக்சிஜனேற்ற வடிவம் அதாவது H + 
அயனிகள் Fe +++ அயனிகளைவிட திறன் குறைந்த ஆக்சிஜனேற்றி 
என்பது தெளிவாகிறது . ஆனால் தனி H , , Fe ++ அயனிகளைவிட 
திறன்மிக்க ஒடுக்கி , Zn ++ / Zn இரட்டையின் ஆக்சிஜனேற்ற 
மின்னழுத்தம் . * 


Ezn ++ / ZD 


- 


= -0-76V இருப்பதால் Zn ++ அயனிகள் H + 
அயனிகளைவிட திறன் குறைந்த ஏற்றிகள் . ஆனால் சிங்க் உலோகம் 
ஹைட்ரஜன் வாயுவைவிட திறன்மிகுந்த ஒடுக்கி , 


இந்த இரட்டைகளின் மின் அழுத்தங்கள் அவைகளின் கூறுக 
ளாகவுள்ள ஆக்சிஜனேற்றி , ஒடுக்கிகளின் தன்மையை மட்டுமல் 
லாது அவைகளின் செறிவுகளையும் சார்ந்துள்ளது என்பது நினைவு 
கூறத்தக்கது . ஆக்சிஜனேற்ற மின்னழுத்தங்கள் ஆக்சிஜனேற்றி , 
ஒடுக்கிகளின் செறிவுகளால் அடையும் விளைவுகளை முன்னரே 
கூறுவது எளிதுதான் . சான்றாக Fe +++ அயனிகளின் ஆக்சிஜ 
னேற்ற வினைத்திறன் கரைசலில் இந்த அயனிகளின் செறிவு 
அதிகரிக்கும்போதும் , Fe ++ அயனி செறிவு குறையும்போதும் உயர் 
கிறது . Fe ++ அயனிகள் இவ்வினையின் விளைபொருள் . இவைகள் 
பின்னோக்கிய வினையை தூண்டுகின்றன . இந்த இரட்டையின் 

[ Fe +++ ] 
ஆக்சிஜனேற்ற மின்னழுத்தம் 

இந்த விகிதம் அதிகரிக் 

[ Fe++ ] 
கும்போது உயரவேண்டும் . அல்லது பொதுவாக ஆக்சிஜனேற்ற , 
ஒடுக்க வடிவங்களின் செறிவுகளிடையே உள்ள விகிதம் அதிகரிக் 
கும்போது ஆக்சிஜனேற்ற மின்னழுத்தம் உயர்கிறது . 


இவ்விகிதத்திற்கும் ஆக்சிஜனேற்ற மின்னழுத்தத்திற்கும் 
இடையேயுள்ள பருமனறி தொடர்பை நெர்ன்ஸ்ட் சமன்பாட் 
டால் ( Nernst equation ) குறிப்பிடலாம் . இது ஆற்றலியலை அடிப் 
படையாகக் கொண்டது : 


* மின்னழுத்தம் எதிர்க்குறி பெற்றிருந்தால் இந்த இரட்டையை 
ஹைட்ரஜன் மின்முனையுடன் இணைக்கும்போது 


2e 


Zn 


+ 


2 H + 


Ha + Zn++ 


இது மின்கலத்தின் எதிர் மின் முனையாகவும் 2H + / Hq நேர்மின் முனையாக 
வும் உள்ளத் எனவே எதிரே காட்டியுள்ள வினை மின்கலத்தில் நிகழ் 


கிறது . 


456 


பண்பறி பகுப்பாய்வு 


RT 

[ ஏற்றி ] 
E = E0 + 

.in 
nF [ ஒடுக்கி ] 


( 2 ) 


இங்கு 


E 


- 


ஆக்சிஜனேற்ற மின்னழுத்த ( வோல்ட் ) 


ஏற்றி = ஆக்சிஜனேற்றமடைந்த வடிவத்தின் 

செறிவு 
( சரியாக கூறுவதென்றால் வினைத்திறன் ) 


ஒடுக்கி 


ஒடுக்கமடைந்த வடிவத்தின் செறிவு ( வினைதிறன் ) 


R = வாயுமாறிலி ( 8.313 ஜூல்கள் ) 


T = தனி வெப்பநிலை 


F = 


ஃபாரடே எண் ( 96,500 கூலும்கள் ) 


n = ஆக்சிஜனேற்ற வடிவம் ஒடுக்க வடிவமாக மாறும் 

போரது ஏற்கப்படும் ( அல்லது இழக்கப்படும் ) 
எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை ( அல்லது ) 
எதிர்மாறாக 


Eo 


- 


இரட்டையின் நியம ஆக்சிஜனேற்ற மின்னழுத்தம் , 

அதாவது [ ஏற்றி ] = [ ஒடுக்கி ] * உள்ள போது 
மின்னழுத்தம் 


= 


ஏற்றி ] = [ஒடுக்கி ) உள்ளபோது , In 

[ஏற்றி ] 

= பூஜ்யம் அப்போது 

[ ஒடுக்கி] 
சமன்பாடு ( 2 ) இல் E = E0 


மாறிலிகளின் எண் மதிப்புகளை உட்புகுத்தி வழக்கமான 
மடக்கைக்கு மாறினால் 18 ° வெப்பநிலையில் 


0.058 [ ஏற்றி ] 
E = E0 + log 

[ ஒடுக்கி ] 


( 3 ) 


n 


E Fe +++ / Fe ++ இரட்டையின் மின்னழுத்தத்தை பின்வரும் 
சமன்பாட்டால் கணக்கிடலாம் . 


* மேற்காணும் 

எண்மான 

எடுத்துக்காட்டுகளிலெல்லாம் 
ஆக்சிஜனேற்ற மின்னழுத்தத்தையே குறிப்பிடுகிறோம் , 


நியம் 


. 


தொகுதி IV எதிர் அயனிகள் 


457 


10.058 [ Fe +++ ] 
EFe +++ jFet + = 0.77 + log 

[ Fe ++ ] | 


சான்றாக [ Fe+++ ] = 1 கி . அயனி/ லிட்டர் எனவும் ( Fe ++ ] 
= 0.0001 கி . அயனி/ லிட்டர் எனவும் இருந்தால் 


0.058 
EFe +++ / Fe ++ = 0.77+ -log 104 = 1.002 V 

1 


| 


! 


ஆக்சிஜனேற்ற வடிவம் , ஒடுக்க வடிவமாக மாறும்போது 
நிகழும் வினையின் சமன்பாடு கொண்டிருக்கும் குணகங்கள் 1 - க்கு 
சமமாயில்லாவிட்டால் கூறுகளின் செறிவுகளை முறையே அந்த 
அடுக்குக்கு உயர்த்த வேண்டும் . சான்றாக Br2 / 2Br-- க்கு 


0.058 
E = En + 

2 


log 


[ Brg ] 
[ Br ] 


Zn ++ /Zn போன்றவைகளில் ஒடுக்க வடிவம் ஒரு உலோகம் 
( திண்ம நிலைமை ) இதன் செறிவு மாறாதிருப்பதால் F- இன் சமன் 
பாட்டிலிருந்து இது விலக்கப்படுகிறது . அப்போது 


0.058 
Ezn++ / Zn = E0 + மடக்கை [Zn ++ ]] 

2 


E , இரட்டையின் மின்னழுத்தத்திற்கு ( 0.76 V ) சமமாயுள்ள 
போது Zn ++ = 1 கி . அயனி / லிட்டர் - இருக்கும் . அப்போது தான் 
[ Zn ++ ] = 0 E = E. 


எளிய அயனிகள் ( தனிமங்களினுடையவை ) ஆக்சிஜன் ஏற்றி , 
ஒடுக்கிகளாக செயல்படும் ஆக்சிஜனேற்ற - ஒடுக்க வினைகளுக்கு 
நெர்ன்ஸ்ட் சமன்பாட்டை பயன்படுத்துவது பற்றி இதுவரை 
பார்த்தோம் . இவ்வினைகளில் இந்த அயனிகளின் மின்னேற்றம் 
மட்டுந்தான் மாறுகிறது . அவைகளின் இயைபு மாறுவதில்லை . 
சிலவேளைகளில் பல்வேறு அணுக்களை கொண்ட அயனிகளும் 
ஏற்ற ஒடுக்க வினைகளில் ஈடுபடுகின்றன . சான்றாக [ Fe( CN ) ] 
அயனி [ Fe ( CN ) ]== அயனியாக ஒடுக்கமடைவதை காணலாம் . 
அப்போது [F <( CN ) ] --- அயனி மற்ற ஏதாவது அயனி அல்லது 
தனிமத்தை ஏற்றம் செய்கிறது ; MnO ; -- அயனிகள் MnO4 
அயனிகளாக ஏற்றமடைகின்றன. இருப்பினும் அத்தகைய 
அயனிகள் வழக்கமாக ஏற்றம் அல்லது ஒடுக்கத்தின்போது 


458 


பண்பறி பகுப்பாய்வு 


இயைபில் மிகுந்த மாற்றத்தை அடைகின்றது . சான்றாக அமிலக் 
கரைசலில் ஏற்ற வினைகளில் MnO4- நேர் அயனிகள் Mn ++ 
எதிர் அயனிகளாகவும் , Crz0-- நேர் அயனிகள் Cr +++ 
எதிர் அயனிகளாகவும் , ASO ; --- நேர் அயனிகள் ASO , - நேர் 
அயனிகளாகவும் மாற்ற மடைகின்றன . இந்த மாற்றங்களை 
சமன்பாடுகளால் * குறிப்பிடலாம் . 


Mno, + 8H++5e = > Mn +++ 4Hz0 


Crgo --- + 14H ++ 6e = > 2Cr++++ 7H2O , 


ASO , --- + 4H + -+ 2e = > ASO3 + 2H , O முதலியன . 


பல்வகை அணுக்களான அயனிகள் ஒடுக்கம் அல்லது ஏற்றம் 
அடைவதில் ஹைட்ரஜன் அயனிகள் பெரும்பங்கு வகிக்கின்றன 
என்பதை இந்த எடுத்துக்காட்டுகள் காட்டுகின்றன. இந்த 
அயனிகளின் ஆக்சிஜன் அணுக்களுடன் H + அயனிகள் சேர்ந்து நீர் 
மூலக்கூறுகளை கொடுக்கின்றன . இத்தகைய 

தறுவாய்களில் 
இரட்டையின் ஏற்ற - ஒடுக்க செயல் முறையின் வினைவழியும் 
ஆக்சிஜனேற்ற மின்னழுத்தத்தின் அளவும் H + அயனியின் 
( கரைசலிலுள்ள ) செறிவைச் சார்ந்துள்ளது என்பது தெளிவா 
கிறது . சமன்பாட்டின் மடக்கை குறியை வினையின் சமன்பாட்டில் 
H + - னுடைய குணகம் எவ்வளவு உள்ளதோ அதற்கு சமமான 
அடுக்கிற்கு உயர்த்திய பின் பின்னத்தின் தொகுதியில் இச்செறிவு 
சேர்க்கப்படுகிறது . இத்தறுவாயில் 

0.058 [ MnO4] [ H + ] 
EM0O4- / Mn++ = E0 + 

5 log 

[ Mr ++ ] 
கொடுக்கப்பட்ட இரட்டையின் ஆக்சிஜனேற்ற மின்னழுத்தம் 
H + அயனி செறிவு மாறும்போது மிகுந்த மாற்றமடைகிறது . 
இதனால் MnO : அயனியின் 

ஆக்சிஜனேற்ற வினைத்திறன் 
மாறுகிறது . இதன் 

வினைத்திறன் 

H + அயனி செறிவுடன் 
அதிகரிக்கிறது . 

இந்த இரட்டையில் [ MnO4- ] = [ Mn ++ ] - ஆகவும் [ H + ] = 
1 கி . அயனி/ லிட்டர் - ஆகவும் இருந்தால் இதன் மின்னழுத்தம் 
நியம மின்னழுத்தத்திற்கு சமமாயிருக்கும் . ஏனென்றால் இச்சூழ் 
நிலையில்தான் E = E0 


இத்தகைய சமன்பாடுகளை பெறும் முறை பகுதி 50 -இல் ஆராயப் 
பட்டுள்ளது . 


தொகுதி IV எதிர் அயனிகள் 


459 , 


62. ஆக்சிஜனேற்ற - ஒடுக்க வினைகளின் திசை 


பல அமைப்புகளுக்கும் நியம ஆக்சிஜனேற்ற மின்னழுத் 
தங்கள் நெர்ன்ஸ்ட் சமன்பாட்டால் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. 

முக்கியமானவைகள் அட்டவணை 20 - இல் கொடுக்கப் 
பட்டுள்ளன . ( பிற்சேர்க்கை VIII- இல் அட்டவணை முழுவதும் 
தரப்பட்டுள்ளது ) . 


அட்டவணை 20 - இல் 1 , 3 பத்திகளில் ( அட்டவணை VIII- லும் ) . 
இரட்டைகளின் தனிப்பட்ட கூறுகளுடைய வாய்பாடுகள் 
தரப்பட்டுள்ளன . இந்த கூறுகள் நியம ஆக்சிஜனேற்ற மின் 
னழுத்தம் E. உயரும் வகையில் வரிசைப்படுத்தப் பட்டுள்ளன 
( நான்காவது பத்தி ) . ஒடுக்கி ( முதல் பத்தி ) 

பத்தி ) அதையொத்த 
ஏற்றியாக ( மூன்றாவது பத்தி ) மாறும் போது அல்லது எதிர்மாறான 
மாற்றம் நிகழும்போது இழக்கும் அல்லது ஏற்கும் எலக்ட்ரான் 
களின் எண்ணிக்கையை ( n ) இரண்டாவது பத்தி கொடுக்கிறது . 


ஆக்சிஜனேற்ற மின்னழுத்தம் அதிகரிக்கும் போது ஆக்சிஜ 
னேற்றிகளின் திறன் அதிகரிக்கிறது , ஒடுக்கும் திறன் குறைகிறது . 
எனவே மூன்றாவது பத்தியின் அடியில் திறன் மிக்க ஏற்றிகளும் 
முதல் பத்தியின் மேல் பக்கம் திறன் மிகுந்த ஒடுக்கிகளும் 
உள்ளன . 


சான்றாக எல்லாவற்றையும் விட திறன் மிகுந்த ஆக்சிஜ 
னேற்றி தனி F2 ( பிற்சேர்க்கை VIII பார் ) ; இதன் E ( + 2.85V ) 
மிக அதிகமாயுள்ளது . மற்ற திறன் மிகுந்த ஆக்சிஜனேற்றிகள் 
ஓசோன் 0 : ( + 1.80 V ) , சோடியம் பிஸ்மத்தேட் NaBi03 
( > +1.80 V ) , அம்மோனியம் பெர்சல்பேட் 

( NH , ) .S.08 
( > +1.80 V ) , ஹைட்ரஜன் பெராக்சைடு H , O2 ( +1.80 V ) , 
பொட்டாசியம் பெர்மாங்கனேட் KMnO , அமிலக் கரைசலில் 
( +1.51 V ) , தனி Cle ( +1.36 V ) , உயர்தரமான ( noble ). 
உலோகங்களின் அயனிகள் Au + , Au +++ , Ag + முதலியன . 


ஆகும் . 


திறன்மிக்க ஒடுக்கிகள் 

கார 

உலோகங்கள் , காரமண் 
உலோகங்கள் , Mg , A1 , Zn முதலிய உலோகங்கள் 
அயனிகளில் S-- நேர் அயனி திறன் மிக்க ஒடுக்கி ( E0 = --0.51V ) 
Sn ++ , SO : -- , I- , Fe ++ முதலியன இவ்வகையில் வீரியம் 
-குறைந்தவை . ஃபுளுரைடு அயனிகளுக்கு F- ஒடுக்கப் பண்புகள் 
இல்லை. ஏனென்றால் எந்த ஏற்றியும் இதிலிருந்து எலக்ட்ரானை 
நீக்கக் கூடியதாயில்லை . அயனிகளிலிந்து மின்னாற்பகுப் 


.460 


பண்பறி பகுப்பாய்வு 


பின்போதுதான் எலக்ட்ரான்களை நீக்கமுடியும் என்று நாம் 
அறிவோம் . 


அட்டவணை 20 
நியம ஆக்சிஜனேற்ற மின்னழுத்தங்கள் 
குறியீடுகள் : ( g ) - வாயு ; ( lig ) - திரவம் ; ( s ) - திண்மம் 


ஒடுக்க வடிவம் 
( ஒடுக்கிகள் ) 


எலக்ட்ரான் 
களின் எண் 
ணிக்கை 


ஏற்ற வடிவம் 
( ஏற்றிகள் ) 


மின்ன 
முத்தம் 
E0 , V 


Zn (s ) 
S- 
Fe (s ) 
Sn ( s ) 
Pb ( s ) 
Fe ( s ) 
H , ( g ) 


2e 
2e 
2e 
2e 
2e 
3e 
2e 


Zn ++ 
S ( s ) 
Fe++ ) 
Sn ++ 
Pb ++ 
Fe +++ 
2 H + 


-0.76 
- 0.51 
- 0.44 
-0.14 
- (0.13 
- 0.04 
-0.00 


+0.15 
+0.22 
+0.34 
-- ( . 54 


. 


Sn ++ - 
SO : -- + H.O 
Cu ( 6 ) 
21 
Fe ++ 
NO ( g ) + 2H , O 
NO ( g ) + 2HAO 
2 Br 
20 
Mn +++ 4H90 
2 F 


70.77 


2e 
2e 
2e 
2e 
le 
3e 
ie 
2e 
2e 
5e 
2e 


Sn ++++ 
SO , -- + 2 H + 
Cu ++ 
12 ( s ) 
Fe +++ 
NO , - + 4 H + 
HNO2 + H + 
Brz ( liq ) 


+095 
+0.98 
-1.07 
-- 1.36 
+1.51 
+2.85 


Cl2 ( g ) 


MnO4 + 8 H + 
F , 


பல்வேறு ஆக்சிஜனேற்ற ஒடுக்கிகளின் திறன்களை ஒப்பிட்டு 
அவைகளிடையே நிகழும் வினைகளின் திசையை நிர்ணயிக்கலாம் . 
சான்றாக பின்வரும் வினையின் திசையை நிர்ணயிக்க விரும்புவ 
தாகக் கொள்வோம் . 


2 Fe ++++ Sn ++ = Sn+++++ 2 Fe ++ 


அதாவது Sn ++ அயனிகள் Fe +++ அயனிகளால் Sn ++++ 
அயனிகளாக ஏற்றம் அடைகின்றனவா அல்லது எதிர்மாறானதா 
என்று அறியவேண்டும் . 


தொகுதி IV எதிர் அயனிகள் 


461 


Fe +++ / Fe ++ ஆக்சிஜனேற்ற மின்னழுத்தம் ( +0.77 V ) . 
Sn ++++ / Sn ++ . னுடையதைவிட ( +0.15 V ) அதிகமாயுள்ளது . 
எனவே இந்த இரட்டைகளை இணைத்து மின்கலத்தை உருவாக் 
கினால் Sn ++++ / Sn ++ இரட்டை எதிர்மின் முனையாயுள்ளது ,, 
Fe +++ / Fe ++ நேர்மின் முனையாயுள்ளது . அதாவது 

பின்வரும் 
செயல்முறைகள் மின்கலத்தில் நிகழ்கின்றன. 


Sn ++ - 2e 


Sn ++++ 


2 Fe ++++ 2e = 2 Fe ++ 


அதாவது வினை Sn +++ 2 Fe++++ Sn +++++ 2 Fe ++ 


இந்த பொருள்களை மின் கலத்திலல்லாமல் மற்றொரு கலத்தில் 
நேரடியாகக் கலந்தால் இதே வினை நடைபெறுகிறது . 


எந்த ஆக்சிஜனேற்ற - ஒடுக்க வினையிலும் முதலில் எடுத்துக் 
கொண்ட ஒடுக்கி , ஏற்றிகளிலிருந்து புதிய ஏற்றியும் ஒடுக்கியும் 
தோன்றுகின்றன என்பதை எளிதில் அறியலாம் . 


ஏற்றி + ஒடுக்கி = ஒடுக்கி + ஏற்றி , 


சான்றாக மேற்கண்டதில் Sn ++++ / Sn ++ , Fe+++ /Fc++ ஆகிய 
வற்றின் நியம ஆக்சிஜனேற்ற - ஒடுக்க மின்னழுத்தங்களின்படி 
முதலில் எடுத்துக் கொண்ட வினைப்பொருள்களின் அயனிகளை 
( Fe +++ , Sn ++ ) விட அவைகளிலிருந்து தோன்றிய ஏற்றியும் 
( Sn ++++ ) ஒடுக்கியும் ( Fe++ ) திறன் குறைந்தவைகளாயுள்ளன . 
எல்லா ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினைகளுக்கும் இது பொருந்தும் , 
எனவே பின்வரும் விதியை உருவாக்கலாம் : ஆக்சிஜனேற்ற - ஒடுக்க 
வினைகளின் போது திறன் மிகுந்தவைகளிலிருந்து திறன் குறைந்த 
ஏற்றியும் , ஒடுக்கியும் எப்போதும் உண்டாகின்றன ,, இதற்கு 
எதிர்மாறானது நிகழ்வதில்லை . 


இத்தகைய வினைகளின் திசையை நிர்ணயிக்க இவ்விதி பயன் 
படுகிறது . அதாவது ஒரு ஏற்றி அதைவிட குறைவான ஆக்சிஜ 
னேற்ற மின்னழுத்தமுடைய அட்டவணையில் அதற்கு மேலுள்ள 
எல்லா ஒடுக்கிகளையும் ஏற்றம் செய்கிறது . மறுதலையாக எந்த 
ஒடுக்கியும் அதைவிட அதிகமான ஆக்சிஜனேற்ற மின்னழுத்த 
முடைய அட்டவணையில் அதற்கு கீழுள்ள எல்லா ஏற்றிகளையும் 
ஒடுக்கம் செய்யும் . 


-462 


பண்பறி பகுப்பாய்வு 


புரொட்டான் மாற்ற வினைகளுக்கும் ( பகுதி 31 - ஐ பார் ) 
ஏற்ற - ஒடுக்க வினைகளுக்கும் இடையேயுள்ள சந்தேகத்திற்கிட 
மற்ற ஒப்புவமையை கவனி . நாம் பின்வருவனவற்றை அறியலாம் ! 


( அ ) ஏற்ற - ஒடுக்க வினைகளில் எலக்ட்ரான்கள் 
பெயர்ச்சி அடைகின்றன , புரொட்டான் மாற்ற வினைகளில் 
புரொட்டான்கள் இடப்பெயர்ச்சி அடைகின்றன . 


( ஆ ) எந்த ஏற்ற - ஒடுக்க வினையிலும் புதிதாய் தோன்றியுள்ள 
ஒடுக்கியும் ஏற்றியும் முதலில் எடுத்துக்கொண்ட ஏற்றி ஒடுக்கிகளை 
விட திறன் குறைந்தவைகளாயுள்ளன . அதேபோல் புரோட்டான் 
மாற்ற வினையில் முதலில் எடுத்துக்கொள்ளும் அமிலம் , காரங்களி 
லிருந்து புதிய காரமும் அமிலமும் தோன்றுகின்றன. 


ஏற்றி + ஒடுக்கிற 


ஏற்றி , + ஒடுக்கி , 


அமிலம் + காரம் , 


அமிலம் , + காரம் . 


( இ ) எலக்ட்ரான்களை இழக்கும் நாட்டம் அதிகரித்தால் 
ஒடுக்கியின் திறன் உயர்கிறது . எலக்ட்ரான்களை கவரும் நாட்டம் 
அதிகரித்தால் ஏற்றியின் திறன் உயர்கிறது . இதேபோல் 
புரொட்டான் 

மாற்ற கொள்கைப்படி புரொட்டான்களை 
இழக்கும் நாட்டம் அதிகரித்தால் அமிலத்தின் திறனும் அதிகரிக் 
கிறது , காரத்தின் திறன் புரொட்டான்களைக் கவரும் நாட்டத் 
துடன் அதிகரிக்கிறது . 

( ஈ ) திறன்மிக்க ஏற்றி எலக்ட்ரான்களை கவர்ந்து திறனற்ற 
ஒடுக்கியாக மாறுகிறது மேலும் எதிர்மாறாக . இதேபோல் திறன் 
மிக்க காரம் புரோட்டான்களை கவர்ந்து திறனற்ற அமிலமாகவும் , 
வீரிய மற்ற அமிலம் புரோட்டான்களை இழந்து . வீரியமுள்ள 
காரமாகவும் மாறுகிறது . 


இவ்விதியை பயன்படுத்துவதற்கான சில எடுத்துக்காட்டுகளை 
ஆராயலாம் ; 1 , சிங்க் உலோகம் ( E , = -0.76 V ) Pb- ஐ விட 
( E = -0.13 ) அல்லது Cu- ஐ விட ( E , = +0.34 V ) திறன் மிக்க 
ஒடுக்கி 

என்பதை அட்டவணை 20 காட்டுகிறது . ஆகையால் 
லெட் அல்லது காப்பர் உப்புகளுடைய கரைசல்களுடன் சிங்க் 
உலோகத்தை சேர்த்தால் பின்வரும் வினைகள் நடைபெறுகின்றன . 

Pb +++ Zn = | Pb + Zn ++ 


Cu +++ Zn 


+ Cu + Zn ++ 


தொகுதி IV எதிர் அயனிகள் 


463 


வீரியமிக்க ஒடுக்கி ( Zn ) வினைப்பட்டு வீரியமற்ற ஒடுக்கிகள் 
( Pb அல்லது Cu ) இவ்வினையில் தோன்றுகின்றன . மறுதலையாக 
Pb அல்லது Cu , Zn ++ 

Zn ++ அயனிகளை ஒடுக்கி Zn- ஆக மாற்ற 
முடியாது , ஏனென்றால் இது மேற்கண்ட விதிக்கு மாறுபட்டது . 


எல்லா 

உலோகங்களையும் அவைகளின் இரட்டைகளின் 
ஆக்சிஜனேற்ற மின்னழுத்தங்கள் உயரும் வகையில் வரிசைப்படுத் 
தினால் , உலோகங்களின் மின்னழுத்த வரிசை கிடைக்கிறது . இதை 
கனிம வேதியியலில் படித்திருப்போம் . 


Li , K , Ba , Ca , Na , Sr , Mg , Al , Mn , Zn , Fe , Cd , Co , Ni , Sn , Pb , 

H , Cu , Sb , Bi , Hg , Ag , Pt , Au . 


உடைய 


இவ்வரிசையில் இடது கோடியிலுள்ள உலோகங்கள் திறன் 
மிக்க ஒடுக்கிகளாகவும் , மிகுந்த வேதி வினைத்திறன் 
தாகவும் உள்ளன . எந்த உலோகமும் வரிசையில் அதன் இடது 
பக்கமுள்ள உலோகத்தின் உப்புகளின் கரைசல்களிலிருந்து அந்த 
உலோகத்தை வெளியேற்ற முடியாது என்பது பொதுவிதி . 
மறுதலையாக பல உலோகங்கள் அவைகளின் வலது பக்கமுள்ள 
உலோகங்களை வெளியேற்றுகின்றன. குறிப்பாக ஹைட்ரஜனுக்கு 
இடது புறமுள்ள எல்லா உலோகங்களும் அமிலக் கரைசல்களி 
லிருந்து ஹைட்ரஜனை வெளியேற்றுகின்றன . எனவே அமிலங் 
களில் கரைகின்றன. மாறாக ஹைட்ரஜனுக்கு வலது பக்கமுள்ன 
உலோகங்கள் நீர்த்த அமிலங்களில் ( NO ; - அயனிகளின் ஆக்சிஜ 
னேற்ற வினையால் பெரும்பாலான உலோகங்களை கரைக்கும் 
நைட்ரிக் அமிலத்துடன் ) கரைகின்றன . 


2. அடுத்த எடுத்துக்காட்டாக பல்வேறு ஏற்றிகள் I- , Br- , 
Cl- அயனிகளுடன் வினைபடுவதை ஆராயலாம் . Br- அயனிகள் 
தனி CI-ஆல் Brx ஆக ஏற்றமடைகின்றன . ஆனால் , Fe +++ - ஆல் 
ஏற்றமடைவதில்லை என்று மேலே பார்த்தோம் . ஆக்சிஜனேற்ற 
மின்னழுத்தங்களின் அட்டவணையில் Cle , Brg , Fe+++ ஆகிய 
வற்றின் இடத்தை நோக்கினால் இதை நாம் எளிதில் புரிந்து 
கொள்ளலாம் . Cl , - ஐவிட Br , திறன் குறைந்த ஏற்றியாகவும் 
ஆனால் Fe +++ - ஐ விட திறன் மிகுந்த ஏற்றியாகவும் உள்ளது . 
எனவே 


இவ்வினை மேற்காணும் 


Cl , + 2Bx - = : 231- + Br . , 
ஒத்துச் செல்கிறது . ஆனால் 


விதிக்கு 


464 


பண்பறி பகுப்பாய்வு 


2Fe++++ 2Br- = 2Bra + 2Fe++ 


இவ்வினை அவ்விதியுடன் ஒத்தில்லை , ஏனென்றால் வீரியமிக்க 
ஏற்றியும் ( Br » ) ஒடுக்கியும் ( Fe ++ ) வீரியமற்றவைகளிலிருந்து 
( Fe +++ ,Br- ) தோன்றுகின்றன . மறுதலையாக பின்னோக்கியவினை 
2Fe + Brg = 2Fc ++++ 2Br- எளிதில் நிகழக்கூடியது . இவ்வினை 
உண்மையிலேயே நிகழ்கிறது . 


இதேபோல் நைட்ரஸ் அமிலம் ( இதன் ஏற்ற மின்னழுத்தம் 
12 - னுடையதைவிட அதிகமாகவும் , Bra- னுடையவைவிட குறை 
வாகவும் உள்ளது ) 1 - .ஐ ஏற்றம் செய்யும் , ஆனால் Br- அயனிகளை 
ஏற்றம் செய்யாது என்பதை நியம ஏற்ற மின்னழுத்தங்களின் 
அட்டவணையிலிருந்து கண்டறிய முடிகிறது . 


நைட்ரஸ் அமிலத்திற்கு மாறாக பெர்மாங்கனேட் அயனிகள் 
அமிலக்கரைசலில் ( E . = + 1.51 V ) I- அயனிகளை மட்டுமல்லாது 
Br- , Cl- அயனிகளையும் ஏற்றம் செய்கின்றன . I-- ஐ தனி Brz 
ஏற்றம் செய்யும் . ஆனால் : CI-- ஐ தனி Brg ஏற்றம் செய்யாது , 
மாறாக I- , Br- அயனிகள் இரண்டையும் தனி Cle ஏற்றம் 
செய்யும் . 


3. பகுப்பாய்வில் அறியவேண்டிய கரைசலில் சேர்க்கின்ற 
ஏற்றியுடன் ( சான்றாக C1 , கரைசல் ) வினைப்படத்தக்க ஒன்றிற்கு 
மேற்பட்ட ஒடுக்கிகள் (சான்றாக Br " , I- அயனிகள் ) இருக்கக் 
காண்பது வழக்கமாயுள்ளது . எந்த வரிசையில் ஒடுக்கிகள் 
ஏற்றமடைகின்றன என்ற கேள்வி இப்போது எழுகிறது . 


அட்டவணையைப் பார்த்தால் 1- அயனிகள் ஏற்றமடைந்த 
பின்னரே Br= அயனிகள் ஏற்றமடையத் தொடங்குகின்றன 
என்பதை எளிதில் அறியலாம் . உண்மையில் Br- அயனிகள் 
முதலில் ஏற்றமடைந்தால் கரைசலில் தனி Brg தோன்றும் . 
அட்டவணையில் இதன் இடத்தை ஆராய்ந்தால் தனி புரோமின் 
உடனே 1- அயனிகளை ஏற்றம் செய்து தான் Br- அயனிகளாக 
மீண்டும் ஒடுக்கமடைய வேண்டும் என்று தெரிகிறது . இதே 
முறையில் Br , I- அயனிகளுடன் வீரியமிக்க ஒடுக்கிகளும் 
( S-- , SO3 - அல்லது S2Os-- அயனிகள் போன்ற ) கரைசலில் 
இருந்தால் இந்த . வீரியமிக்க ஒடுக்கிகளெல்லாம் கிட்டத்தட்ட 
முழுமையாக ஏற்றமடைந்த பின்னரே 1- அயனிகளெல்லாம் 
ஏற்றமடையத் தொடங்கும் . இதை I- , Br- அயனிகளை கண்டறி 
யும்போது கவனத்தில் கொள்ள வேண்டும் . 


தொகுதி IV எதிர் அயனிகள் 


465 


எந்த ஏற்றியும் முதலில் - திறன்மிகுந்த ஒடுக்கியைத் தாக்கு 
கிறது என்பதை மேற்கண்டவைகளிலிருந்து முடிவு செய்யலாம் . 
அதேபோல் எந்த ஒடுக்கியும் முதலில் திறன்மிக்க ஏற்றியைத் 
தாக்குகிறது . 


கொடுக்கப்பட்ட சூழ்நிலையில் நிகழத்தக்க எல்லா ஏற்ற 
ஒடுக்க வினைகளில் முதலில் நடைபெறும் வினையின் பொருள்களின் 
ஏற்ற மின் அழுத்தங்களிடையே உயர்ந்தபட்ச வேறுபாடு 
இருக்கும் . 


எனவே , சான்றாக SnCl , கரைசலுக்கு உலோக Fe- ஐ சேர்த் 
தால் பின்வரும் வினை நடைபெறுகிறது : 


SnCl : + Fe = SnCle + FeCl , 


Sn ++++ அயனி உலோக டின்னாக ஒடுங்குவதில்லை . ஏனென்றால் 
இந்த வினையின் மின்னழுத்த வேறுபாடு ( 0.43V ) Sn ++ அயனி 
களாக ஒடுங்கும் வினையினுடையதைவிட ( 0.59V ) குறைவா 
யுள்ளது . 


4. முடிவாக நாம் உலோக இரும்பை நீர்த்த HNO ; கரைக் 
கும் வினைக்கான சமன்பாட்டை கண்டறிய விரும்புவதாகக் 
கொள்வோம் . அட்டவணை 20 - ஐக் கொண்டு இக் கேள்விக்கு 
எப்படி விடையளிப்பாய் ? 


இரண்டு ஏற்றிகள் உள்ளதாகக் கொள்வோம் : H + , NO; 
அயனிகள் அவைகள் . பிந்தியது அட்டவணையில் H + - க்கு மிகவும் 
கீழே உள்ளது . இதன் ஏற்றம் செய்யும் திறன் மிக அதிகம் . 
எனவே , மேற்கண்ட விதிக்கு ஒப்ப சமன்பாட்டில் NO ; அயனியை 
எழுத வேண்டும் , H + அயனி அல்ல . 


மேலும் Fe ( NO3 ) 2 அல்லது Fe ( NO3) - ல் எது தோன்று 
கிறது என்பதை முடிவு செய்யவேண்டும் . Fe( NO3 ) , தோன்றுவது 
அதிகமான மின்னழுத்த வேறுபாட்டைக் கொண்டிருந்தாலும் 
( 1-39V ) மிகையான HNO ; ன் முன்னிலையில் Fe ( NO ; ) ; - தான் 
தோன்றும் . Fe ( NOS ) , தோன்றுவதன் மின்னழுத்த வேறுபாடு 
( 0-99V ) குறைவானது 

கவனிக்கத்தக்கது . முதலில் 
தோன்றிய Fe ++ அயனிகள் மிகையான நைட்ரிக் அமிலத்தால் 
தொடந்தாற்போல் Fe +++ அயனிகளாக ஏற்றமடைகின்றன . 

Fe + 4HNO = Fe ( NO :) : + NOT + 2HqO 
301 


என்பது 


466 


பண்பறி பகுப்பாய்வு 


63. செறிவு , வினையின் ஊடகம் ஏற்படுத்தும் விளைவுகள் 


ஆக்சிஜனேற்ற மின்னழுத்தங்களின் அட்டவணையைக் 
கொண்டு ஏற்ற - ஒடுக்கிகளின் திசைகளை நிர்ணயிக்கவும் , மிகவும் 
ஏற்ற ஏற்றி அல்லது ஒடுக்கியை தேர்ந்தெடுக்கவும் , வேதியியலில் 
முக்கியத்துவம் பெற்ற மற்ற பல பிரச்சினைகளைத் தீர்க்க இயல் 
கிறது என்பதை முந்திய தொகுதியில் ஆராய்ந்த எடுத்துக்காட்டு 
களிலிருந்து தெரிந்து கொள்கிறோம் . 


அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ள மின்னழுத்த மதிப்புகள் 
குறிப்பிட்ட செறிவுடன் தொடர்புள்ளவை . செறிவு மாறும் 
போது இம் மதிப்புகள் மாறும் என்பதை மறந்துவிடக்கூடாது . 
இதன் விளைவாக வினையின் 

திசை 

முழுமையாக திருப்பப் 
படுகிறது . 


பின்வரும் எடுத்துக்காட்டை ஆராயலாம் . Sn ++ / Sn 
( E = -0.14V ) Pb ++ / Pb ( E. = -0.13V ) ஆகியவற்றின் E மதிப்பு 
கள் டின் உலோகம் Pb ++ அயனிகளை ஒடுக்கம் செய்யத்தக்கது 
என்பதைக் காட்டுகின்றன. 


Pb +++ Sn- > Pb + Sn ++ 


Pb ++ அயனி செறிவை 0-1 கி . அயனி / லிட்டருக்குக் குறைத் 
தால் Pb ++ / Pb- ன் ஏற்ற மின்னழுத்தம் -0-16V- க்கு குறைகிறது 
என்பதை நெர்ன்ஸ்ட் சமன்பாட்டால் கணக்கிடலாம் . இது 
Sn ++ / Sn ( -0-14V ) - ன் மதிப்பைவிட குறைவாயுள்ளது . எனவே , 
குறிப்பிடப்பட்ட செறிவில் அதாவது Sn ++ 1 கி . அயனி / லிட்டர் , 
Pb ++ 0.1 கி . அயனி / லிட்டர் இவ்வினை திருப்பப்படுகிறது . 


Pb + Sn ++ - > Sn + Pb ++ 


இவ் வினையின் திசையை நேர் மாறாகத் திருப்ப ஒரு 
அயனியின் செறிவை சிறிதளவு மாற்றினால் போதுமானதாயுள் 
ளது . ஏனென்றால் இந்த இரண்டு இரட்டைகளின் நியம ஏற்ற 
மின்னழுத்தங்களிடையே உள்ள 

வேறுபாடு ( 0.01V) மிகக் 
குறைவாயுள்ளது . 


2Ag ++ H , = 2H ++ 2Ag 


இவ் வினைக்கு வேறுபாடு 0-80V உள்ளது . இவ் வினையை நேர் 
மாறாக திருப்ப Ag + அயனிகளின் செறிவை மிக அதிகமாக மாற்ற 


தொகுதி IV எதிர் அயனிகள் 


467 


வேண்டியுள்ளது . செறிவை அப்படி குறைக்க கரையாத உப்பு 
அல்லது குறைவான பிரிகை வீதம் உள்ள சில்வர் அணைவு வினை 
யினால் உண்டாக வேண்டும் . சான்றாக 1M ஹைட்ரோ அயடிக் 
அமிலம் சில்வர் உலோகத்துடன் வினைப்படுவதாகக் கொள்வோம் . 
AgI- ன் கரைதிறன் பெருக்கம் 1x10-16- ம் கரைசலில் I- அயனி 
செறிவு 1 கி . அயனி / லிட்டர் - ம் இருப்பதால் Ag + அயனி செறிவு 
1x10-16 கி . அயனி/ லிட்டர்.க்கு மேம்பட முடியாது . இந்த Ag + 
செறிவில் Ag + / Ag இரட்டையின் ஏற்ற மின்னழுத்தம் , 


EAg + / Ag = 0 • 80 + 0• 058 log 10-16 = -0 •13V 


கூறப்பட்ட சூழ்நிலையில் மேற்காணும் வினை வலதுபுறமிருந்து 
இடது புறம் நோக்கி நிகழவேண்டும் என்பதை ஏற்ற மின்னழுத் 
தத்தின் எதிர்க்குறி காட்டுகிறது . எனவே , மின்னழுத்த வரிசை 
யில் - சில்வர் ஹைட்ரஜனுக்கு வலது பக்கம் இருந்தபோதிலும் , 
மற்ற அமிலங்களிலிருந்து ஹைட்ரஜனை வெளியேற்ற முடியாமற் 
போனாலும் இது ஹைட்ரோ அயடிக் அமிலக் கரைசல்களிலிருந்து 
( மேலும் ஹைட்ரஜன் சல்பைடிலிருந்து ) ஹைட்ரஜனை வெளி 
யேற்றுகிறது . ஏற்ற - ஒடுக்க செயல்முறைகளின் திசை வீழ்படி 
வடைதலால் ( அல்லது அணைவு தோன்றுதல் ) எவ்வாறு மாற்ற 
மடைகிறது என்பதற்கான இதையொத்த எடுத்துக்காட்டுகள் 
மேலும் பல உள்ளன . 


ஏற்ற -ஒடுக்க வினையில் H + அயனிகள் ஈடுபட்டால் அவை 
களின் செறிவு ஏற்ற - ஒடுக்க மின்னழுத்தத்தைப் பெரிதும் மாற்று 
கிறது என்பது மேலே குறிப்பிடப்பட்டுள்ளது . எனவே , ஹைட் 
ரஜன் அயனி செறிவை மாற்றியும் வினையின் திசையை எதிர் 
மாறாக்க இயலும் . சான்றாக Aso .--- / As04 --- ( + 0.57V ) , 
12 / 21- ( + 0.54V ) ஆகியவற்றின் ஏற்ற மின்னழுத்தங்களின்படி 
As0 ; --- அயனிகள் 1- அயனிகளை 13 ஆக ஏற்றம் செய்கின்றன . 


AsO4 --- + 21- + 2 H + = AsO ;--- + 2 + H , O 


As0 ; --- , Aso , --- அயனிகளின் செறிவு சமமாயிருந்தால் 
[ H + ] = 1 இருந்தால் இவ்வினை நிகழ்கிறது . 


PH : 8 உள்ள மிகையான NaHCO3 முன்னிலையில் இவ் 
வினையை நிகழ்த்தினால் இதன் விளைவாக 1x10-8 கி . அயனி / 
லிட்டர் - க்கு H + அயனி 

செறிவு 

குறைவது 12 / 21 -- ன் ஏற்ற 
மின்னழுத்தத்தில் மாற்றம் ஏதும் ஏற்படுத்துவதில்லை . மாறாக 


468 


பண்பறி பகுப்பாய்வு 


Aso ; --- / AsO ; --- இரட்டையில் ஏற்ற வடிவம் ஒடுக்க வடிவ 
மாக மாறுவதில் H + அயனிகள் பின்வரும் சமன்பாட்டின்படி 
ஈடுபடுகின்றன . 


AsO --- + 2H ++ e - Asos -- + H , O 
எனவே , 
ஏற்ற மின்னழுத்தம் EAs04 - | Asox -- 

0-058 
= 0.57 + 

[ AsO ---- ] [ H + ] ? 

[ AsO :--- 
0.058 
= 0-57 + > log [ 10-812 
= 0-11 V- க்கு குறைகிறது . * 


2log 


0 • 11 < 0-54 இருப்பதால் இச் சூழ்நிலையில் இவ்வினை எதிர் 
மாறாக திருப்பப்படுகிறது . அதை பின்வரும் சமன்பாட்டால் 
குறிப்பிடலாம் ; 


Aso : --- + 12 + H ? O = AsO ; --- + 2H ++ 21 


ஒரு வினையில் H + அயனிகள் பயன்பட்டால் அதை அமிலக் 
கரைசலில் நிகழ்த்த வேண்டும் என்பதை இந்த எடுத்துக்காட்டு 
காட்டுகிறது . மறுதலையாக H + அயனிகள் ஒரு வினையில் தோன் 
றினால் அவைகளை நீக்க காரம் அல்லது NaHCO ; போன்ற 
பொருளை சேர்க்க வேண்டும் . H + , OH- அயனிச் செறிவுகள் 
பின்வருமாறு தொடர்பு படுத்தப்பட்டுள்ளன : 


[ H + ] • [ OH- ] == KHGO 


செலவாகும் OH- அயனிகளின் செறிவு தோன்றும் H + அயனி 
களின் செறிவுக்கு சமானமாயிருக்கும் . தோன்றும் OH- அயனிகள் 
செலவாகும் H + அயனிகளுக்கு சமானமாயிருக்கும் . 


H + அல்லது OH- அயனிகள் வினையில் ஈடுபடவில்லையென்றால் 
அவைகளின் செறிவுகளில் ஏற்படும் மாற்றம் வினையின் செல் 
வழியை மாற்றாது ( வினையில் ஈடுபடும் எதிர் அயனிகள் ஹைட் 


* AsOA1 
படுகிறது . 


. Asos 


செறிவுகள் சமமாயுள்ளன என்று கருதப் 


தொகுதி IV எதிர் அயனிகள் 


469 


ராக்சைடுகளாக வீழ்படிவடைவது போன்ற பக்கவினைகள் - நிகழ 
வில்லையென்றால் ) . 

முடிவுகளையெல்லாம் நிறைதாக்க விதியாலும் 
பெறலாம் . 

ஆக்சி அமிலங்களின் நேர் அயனிகளுடைய ஏற்ற வினைகளின் 
போது , அவைகளிலுள்ள ஆக்சிஜன் ஹைட்ரஜன் அயனிகளுடன் 
சேர்ந்து , நீர் மூலக்கூறுகளை கொடுப்பதால் H + அயனிகள் வழக்க 
மாக நீக்கப்படுகின்றன என்று ( பக்கம் 458 - ல் ) குறிப்பிடப்பட் 
டுள்ளது . எனவே இவ் வினைகளில் கரைசலின் அமிலத்தன்மை 
முக்கியமான பங்கு வகிக்கிறது . இது பின்வரும் சோதனைகளால் 
விளக்கப்படுகின்றன ; 

1. ஒரு சோதனைக் குழாயில் KI , KNO , கரைசல்களைச் சேர் . 
NO , - அயனியின் நியம ஏற்ற மின்னழுத்தம் (0-98 V ) 19 - னுடை 
யதைவிட ( 0-54 V ) அதிகமாயிருந்தபோதிலும் I- அயனிகள் 
டிஆக ஏற்றமடைகின்றன . இருப்பினும் , சிறிதளவு H.SO4 
அல்லது HCI- ஐ கரைசலுக்கு சேர்த்தவுடனே வீரியமிக்க வினை 
தொடங்குகிறது , NO வெளிப்படுகிறது , அயோடின் பழுப்பு நிற 
வீழ்படிவாகத் தோன்றுகிறது ! 


21- + 2NO .- + 4H + = + 1 , + 2NO 1 + 2H2O 


இதேபோன்று கார அல்லது நடுநிலையான கரைசல்களில் 
( அதாவது H + அயனி செறிவு 1X10-7 உள்ளபோது ) I- அயனிகள் 
ஆக்சிஜனைக் கொண்ட CrO4-- , 10 , , BrOs , CIOS , AsO4 
முதலிய பெரும்பாலான ஏற்றம் செய்யும் நேர் அயனிகளுடன் 
வினைப்படுவதில்லை . கரைசல்களை அமிலமாக்கினால் I- அயனிகள் 
12-ஆக ஏற்றமடைகின்றன. 

2. .K , CrO4 , Nags கரைசல்களை சேர் . எந்த வினையும் நடை 
பெறவில்லை. இக் கலவையை அமிலப்படுத்தினால் பின்வரும் வினை 
நிகழ்கிறது : 

3S -- + 2CrO ; -- + 16H + = + 3s + 2Cr ++++ 8H8O 
இதே முறையில் மற்ற ஒடுக்கும் நேர் அயனிகள் Cl , Br- , I- , 
SO : -- , S20 ; -- , CNS- , C , 0 ; -- , Aso , --- முதலியன CrO4-- , 
நேர் அயனிகளால் அமிலக் கரைசலில் தான் ஏற்றமடைகின்றன . 


CrO4-- , NO , -- அயனிகள் மற்றும் பல ஏற்றிகளுக்கு மாறாக 
MnO- அயனி காரக் கரைசலிலும் ( அல்லது நடுநிலை ) அமிலக் 


470 


பண்பறி பகுப்பாய்வு 


கரைசலிலும் ஏற்றியாக செயல்படக் கூடியது . ஆனால் இந்த 
இரண்டு தறுவாய்களிலும் ஒடுக்க வினைபொருள்கள் வேறுபட் 
டுள்ளன . அமிலக் கரைசலில் ஏற்ற - ஒடுக்க வினையின்போது 
MnO , - அயனி . ஐந்து எலக்ட்ரான்களை கவர்ந்து கொண்டு Mn ++ 
எதிர் அயனிகளாக ஒடுக்கமடைகின்றன . காரக் கரைசலில் 
( அல்லது நடுநிலை ) மூன்று எலக்ட்ரான்களை மட்டும் கவர்ந்து 
MnO ஆக ஒடுக்கமடைகிறது ; அல்லது இதன் நீரேற்றமடைந்த 
வடிவத்தில் MnO ( OH ) , பழுப்பு நிற வீழ்படிவு கிடைக்கிறது . 
எனவே , அமிலக் கரைசலிலும் காரக் கரைசலிலும் பெர்மாங்க 
னேட்டின் ஆக்சிஜனேற்ற வினைத்திறன்களில் பெருத்த வேறுபாடு 
காணப்படுகிறது . இதை MnO4- / Mn ++ ( E0 = 1 :51V ) MnO4- / 
MnO , ( E. = 0.54 V ) ஆகியவற்றின் நியம ஏற்ற மின்னழுத்தங்களை 
ஒப்பிட்டு தெளிவாகப் புரிந்து கொள்ளலாம் . 

MnO , ஒடுக்கமடைந்து Mn ++ - ஆக மாறுவதற்கான சமன் 
பாட்டை ஆராய்ந்தால் MnO ; - அமில , காரக் கரைசல்களில் 
ஒடுக்கமடைவதிலுள்ள வேறுபாடுகள் நன்கு விளங்குகின்றன : 


MnOx + 4H ++ 2e - Mn +++ 2H , O 


அமிலக் கரைசலில் மாங்கனீசின் மிகக் குறைந்த ஆக்சிஜ 
னேற்ற நிலையான Mn ++ அயனிகள் நிலைத்தன்மை பெற்றவை 
என்பதை இந்த சமன்பாடு காட்டுகிறது . H + அயனி செறிவு 
ஏற்படுத்தும் விளைவின் காரணமாக MnO , வினையில் முதலில் 
தோன்றினால் மேலும் ஒடுக்கமடைந்து Mn ++ நேர் அயனிகளைக் 
கொடுக்கின்றன . மறுதலையாக கார அல்லது நடுநிலைக் கரைசலில் 
MnO ( OH ) , தோன்றும் பக்கம் சமநிலை நகர்த்தப்படுகிறது .. 
எனவே , இந்த சூழ்நிலையில் ஏற்றத்தின் முடிவில் கிடைக்கும் விளை 
பொருள் இந்த கடைசி சேர்மம் என்றால் ஆச்சரியப்படுவதிற்கில்லை . 


64. ஆக்சிஜனேற்ற - ஒடுக்க வினைகளின் சமநிலை 

மாறிலிகள் 
ஆக்சிஜனேற்ற - ஒடுக்க வினைகள் இரண்டில் ஏதாவது ஒரு 
திசையில் நடைபெறலாம் என்ற கருத்து அதன் மீளும் தன்மையை 
தெளிவாகக் காட்டுகிறது . மீளும் வினைகள் வேதிச் சமநிலையை 
அடைகின்றன என்பதை நாம் அறிவோம் . இரண்டு ஏற்ற - ஒடுக்க 
இரட்டைகளின் நியம ஏற்ற மின்னழுத்தங்கள் தெரிந்தால் இச் 
சமநிலையின் மாறிலியை எளிதில் கணக்கிடலாம் . பின்வரும் 
வினையை ஆராயலாம் . 


தொகுதி IV எதிர் அயனிகள் 


471 


Sn +++ 2Fe++++ Sn+++++ 2Fe++ 


முதலில் Sn ++++ / Sn ++ , Fe +++ / Fe ++ ஆகியவற்றின் ஏற்ற 
மின்னழுத்தங்களுக்கான சமன்பாடுகளை எழுதலாம் ! 


0.058 
Esn ++++ / Sn ++ = 0 •15 + 

2 


[ Sn++++1 | 
log 

[ Sn ++ ] 


EFe+++ /Fe++ = 0 • 77 + 0-058 log 


[ Fe +++ ] 
[ Fe++ ] 


( 2 ) 


வினையினால் Sn ++++ , Fe ++ அயனிச் செறிவுகள் அதிகரிக்கும் 
போது Fe +++ , Sn ++ அயனிச் செறிவுகள் குறைகின்றன 
என்பதை சமன்பாடுகள் காட்டுகின்றன . முந்திய இரட்டையின் 
மின்னழுத்தம் முதலில் குறைவாகவும் பிறகு சீராக அதிகரிக்கவும் 
செய்கிறது . ஆனால் , இரண்டாவது இரட்டையின் மின்னழுத்தம் 
குறைகிறது . முடிவில் இரண்டின் மின்னழுத்தங்களும் சமமாகி 
விடுகின்றன . 


இருப்பினும் , மின்னழுத்தங்களிடையே வேறுபாடு இருந்தால் 
தான் எலக்ட்ரான் இடப்பெயர்ச்சி நடைபெறும் . வேறுபாடு 
மறைந்தால் எலக்ட்ரான் இடப்பெயர்ச்சியும் நின்றுவிடும் . 
எனவே , 


Esn ++++ / Sn ++ = EFe +++ /Fe ++ ஆகும்போது சமநிலை ஏற்படு 
கிறது . Esn ++++ /Sn ++ , EFe +++ / Fe++ ஆகியவற்றின் மதிப்புகளை 
சமன்பாடுகள் ( 1 ) , ( 2 )-லிருந்து இச் சமன்பாட்டிற்கு புகுத்தினால் 


0-058 
0-15 + log ! 

2 [ Sn ++ ] 


[Sn++++ 1 = 0 •77 + 0.058 log [ Fe ++ ] 


[ Fe +++ ] 


எனவே , 


0.058 
2 

log 


[ Sn ++++ ] 

[ Sn ++ ] 


[ Fe +++ ] 
-0-058 log 

= 0-77-0-15 ( 3 ) 
[ Fc ++ ] 


ரண்டாவது 


இச் சமன்பாட்டின் இடது பக்கமுள்ளதில் 
தொகையை பின்வருமாறு மாற்றி எழுதலாம் : 


472 


பண்பறி பகுப்பாய்வு 


[ Fe+++ ] 0.058 , 

[ Fc +++ ] . | 
0.058 log 

0.058 
2 log) 
[ Fe ++ ] 2 

[ Fc ++ ] 2 


18 


[ Fe+++ ] 
[Fe++ ] ? 


- 


0-058 
சமன்பாடு ( 3 )-லுள்ள என்ற குணகத்தை அடைப்புக் 

2 
குறிகளுக்கு வெளியே எடுத்துவிடலாம் ! 


0.058 

2 


[ Fe +++ ] 2 
logi[ Sn ++++ ] 

--log 
[ Sn ++ ] [ Fe ++ ] | 


= 0-77-0-15 


எனவே , 


[ Sn ++++ ] • [ Fe++ ] 2 ( 0-77-0-15 ) - 2 
log [ Sn ++ ] [ Fe++ t ] 

0.058 
மடக்கைக் குறிக்குப் பின் உள்ள தொகை வினையின் சமநிலை 
மாறிலிக்கு சமமாயிருப்பதால் பின்வருமாறு எழுதலாம் : 

( 0-77-0 • 15 ) -2 

0-058 


log K 


= 


* . 21 


ஆகையால் KX 1X1021 
சமநிலையில் Sn ++++ , Fe ++ அயனிச் செறிவுகளின் பெருக்கல் 
தொகை எஞ்சியுள்ள Sn ++ , Fe +++ அயனிகளின் பெருக்கல் 
தொகையைப்போல் 1x1021 மடங்கு உள்ளது என்பதை முடிவு 
காட்டுகிறது . அப்படியென்றால் Sn ++ , Fe +++ - லிருந்து Sn ++++ 
Fe ++ தோன்றும் திசையில் வினை கிட்டத்தட்ட முழுமையாக 
நடைபெறுகிறது . 

பொதுவாக ஒரு வினையின் சமநிலை மாறிலிக்கும் நியம 
ஆக்சிஜனேற்ற மின் அழுத்தங்களுக்கும் ( 18 ° -ல் ) இடையேயுள்ள 
தொடர்பை பின்வரும் சமன்பாட்டால் குறிப்பிடலாம் ! 
.( E - E " ) - n 

( 4 ) 
0.058 


log K 


- 


இங்கு E . , E " ஏற்றி ( E ) , ஒடுக்கி ( Ell ) ஆகிய இரட்டை 
களின் நியம ஏற்ற மின்னழுத்தங்களைக் குறிக்கும் . 

E . > E " இருந்தால் log K > 0 அதாவது K > 1 இருக்கும் . 
அதாவது சமநிலையில் வினையினால் தோன்றிய பொருள்களின் 
செறிவுகளுடைய பெருக்கல் தொகை வினைப்படாமல் எஞ்சி 
யுள்ள பொருள்களின் செறிவுகளுடைய பெருக்கல் தொகையை 


தொகுதி IV எதிர் அயனிகள் 


473 


விட அதிகமாக இருக்கும் . அப்பொழுது வினை குறிப்பிடப் 
பட்டுள்ள திசையில் நிகழ்கிறது . E .- E " வேறுபாடு மிக 
அதிகமாயிருந்தால் வினை கிட்டத்தட்ட முழுமையாக நடை 
பெறுகிறது . மறு தலையாக E . < E " இருந்தால் ( அதாவது 
பயன்படுத்திய ஆக்சிஜனேற்றி 

வினையினால் 

உண்டாவதாக 
எதிர்பார்ப்பதைவிட குறைந்த வினைத்திறனுடனிருந்தால் ) 
மின்னழுத்தங்களிடையே உள்ள வேறுபாடு அதிகமாயிருந்தால் 
K மிகக் குறைவாக இருக்கும் . சமநிலை இடது புறம் மிகுந்த அளவு 
நகர்த்தப்படுகிறது . பின்னோக்கிய வினை கிட்டத்தட்ட முழுமை 
யாக நடைபெறுகிறது என்று பொருள் . 


இவ்விதம் சமன்பாடு ( 4 ) இவ்விதியை நிரூபிக்கிறது . இதன்படி 
எடுத்துக்கொண்டவைகளைவிட வினையினால் தோன்றும் ஏற்றியும் 
ஒடுக்கியும் திறன் குறைந்தவைகளாயிருக்கும் . இதற்கு எதிர் 
மாறானது எப்போதும் நிகழ்வதில்லை . * 


இரண்டு இரட்டைகளின் ஏற்ற மின்னழுத்தங்களிடையே 
உள்ள வேறுபாடு குறைவாயிருந்தால் சமநிலை மாறிலி ஏறத்தாழ 
1 - க்கு சமமாயிருக்கும் . சமநிலையை தேவைப்படும் திசையில் 
நகர்த்துவதற்கான நிபந்தனைகளை சரிசெய்யாவிட்டால் வினை 
முழுமையாக நடைபெறாது . சான்றாக இவ்வினையின் சமநிலை 
மாறிலி 


AsO4--- + 2I- + 2H + - AsO , --- + 1 , + H90 


( ஏற்ற மின்னழுத்தங்களிடையே உள்ள வேறுபாடான 0.03V- க்கு 
ஒப்ப ) சுமார் 10 உள்ளது . எனவே , வினைப்படும் பொருள்களை 
முழுமையாக மாற்ற கரைசலுக்கு அடர் HCI- ஐ சேர்த்து H + 
அயனி செறிவை அதிகரிக்க வேண்டும் . I- அயனி செறிவை 
அதிகரித்தாலும் சமநிலை நகர்த்தப்படுகிறது ; இதை சமன்பாட் 
டால் தெளிவாக அறியலாம் . 


K 


[ AsO3 -- ] [ 12 ] 
[ AsO ;--- ] [i ] - [H +] 2* 


N 10 


ஏற்ற மின்னழுத்தங்களின் அட்டவணையைக் கொண்டு சமநிலை 
மாறிலிகளை நிர்ணயிக்கலாம் . ஆனால் சமநிலை எந்த விதத்தில் 


1 


* செறிவை மாற்றுவதால் வினை எதிர்மாறாக திருப்பப்படாவிட்டால் . 


474 


பண்பறி பகுப்பாய்வு 


தகவலையும் 


அடையப்படுகிறது என்பதைப்பற்றி இது 
கொடுப்பதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது . 


சில வேளைகளில் மின்னழுத்தங்களில் மிகுந்த வேறுபாடிருந் 
தால் அதிகமான வினை வீதத்தைவிட குறைந்த வினை வீதமே 
உள்ளது . சான்றாக 

சான்றாக ஹைட்ரஜன் ஆக்சிஜனால் ஏற்றமடையும் 
வினையின் மின்னழுத்த வேறுபாடு 1-23V . இவ்வினையின் வீதம் 
அறை வெப்பநிலையில் அளக்க முடியாத அளவிற்கு குறைவா 
யுள்ளது ( அட்டவணை 20 - ஐ நோக்கு ). மாறாக மின்னழுத்த 
வேறுபாடு குறைவாயிருந்தாலும் ( 0-46V ) Fc ++ ஆக்சிஜனால் 
Fe +++ - ஆக துரிதமாக ஏற்றமடைகிறது . 


மந்தமான வினைகளை பல முறைகளால் தூண்ட முடியும் . 
இவைகளில் முதன்மையானது வெப்ப நிலையை உயர்த்துதல் ; 
வெப்ப நிலையை 10 ° உயர்த்தினால் வினையின் வீதம் சராசரியாக 
இரண்டிலிருந்து மூன்று மடங்கு வரை உயர்கிறது . இவ்விதம் 
வெப்ப நிலை ஒரே அளவில் உயரும்போது ( arithmetical progres 
sion ) வினையின் வீதங்கள் ஒரே வீதத்தில் ( geometrical progression ) 
உயர்கிறது. 


வினையின் வீதத்தை மாற்றும் மற்றொரு குணகம் வினைப்படும் 
பொருள்களின் செறிவு . ஒருபடித்தான ஊடகத்தில் நிகழும் 
வினையின் வீதம் வினைப்படும் பொருள்களின் செறிவுகளுடைய 
பெருக்கல் தொகையுடன் நேர் விகிதத்தில் உள்ளன . சமன்பாட்டி 
லுள்ள குணகங்களுக்கு சமமான அடுக்கிற்கு இச் செறிவுகளை 
உயர்த்த வேண்டும் . இவைகளெல்லாம் நிறைதாக்க விதியில் 
( பகுதி 9 பார் ) முன்பே விளக்கப்பட்டது . 


எனவே , 

21- + Hz0 , + 2H + = I9 + 2H , O 


இவ் வினையின் வீதத்தை நிறைதாக்க விதியால் குறிப்பிடலாம் . 


v = K [ I- ] 2 • [ H2O , ] [ H + ] 


[ I- ] = [ H90 , ] = [ H + ] = c என்று நாம் கொள்வோமானால் 


y = K. 5 என்பதை அடையலாம் . 


இருப்பினும் , வினையின் வீதமானது செறிவின் வர்க்கத்துடன் 
நேர் விகிதத்திலுள்ளது என்பதை சோதனை காட்டுகிறது ; 


தொகுதி IV எதிர் அயனிகள் 


475 


அதாவது y = K c2 , நிறைதாக்க விதியால் காட்டப்பட்டதுபோல் 
ஐந்து அடுக்குடன் அல்ல . மற்றும் பல ஏற்ற - ஒடுக்க செயல்முறை 
களும் நிறை தாக்க விதியிலிருந்து விலகிச் செல்கின்றன . 


இவ்விதம் விலகியிருப்பதன் காரணம் ஏற்ற - ஒடுக்க வினை 
களின் சிக்கலான வினைவழியாகும் . வினைகள் வழக்கமாக வரிசை 
யாக பல இடைப்பட்ட படிகள் மூலம் நிகழ்கின்றன . எனவே , 
சமன்பாடுகள் வினையின் உண்மையான வினைவழியை காட்டாமல் 
வெறும் கூட்டுத் தொகையாயுள்ளது . இத்தகைய சிக்கலான 
வினைகளின் வீதங்கள் தனிப்பட்ட படிகளின் வீதங்களை சார்ந் . 
துள்ளன . எனவே , வினையின் 

மொத்த சமன்பாட்டிலிருந்து 
வீதத்தை முன்னறிவிக்க இயலாது . 


பல ஏற்ற - ஒடுக்க செயல்முறைகள் வரிசையாகவுள்ள பல 
படிகளின் மூலம் நிகழ்கின்றன என்பதை பின்வரும் காரணம் 
காட்டுகிறது . வினைப்படும் அயனிகள் அல்லது மூலக்கூறு களி 
டையே நிகழும் மோதல்களின் விளைவாகத்தான் கரைசலில் வேதி 
வினைகள் நடைபெறுகின்றன . கொடுக்கப்பட்ட சூழ்நிலையில் 
ஒரு மோதலின் நிகழ்ச்சித் தகவு வினையில் ஈடுபடும் பல்வேறு 
அயனிகளின் ( அல்லது மூலக்கூறுகளின் ) எண்ணிக்கையைச் சார்ந் 
துள்ளது . மும்மூலக்கூறு வினைகளில் ( termolecular reactions ) 
ஒரே சமயத்தில் மூன்று துகள்கள் வெளியில் ஒரு புள்ளியில் 
மோதவேண்டி உள்ளது . சான்றாக , 


Sn +++ 2Fe+++ = Sn +++++ 2Fe++ 


இவ்வினையில் அத்தகைய சூழ்நிலை உள்ளது . இதில் மோதல் 
களின் நிகழ்ச்சித் தகவு இரு மூலக்கூறு வினைகளினுடையதைவிட 
மிகக் குறைவாக உள்ளது . பிந்திய வினைகளில் இரண்டு துகள்கள் 
தான் மோதலில் ஈடுபடுகின்றன . சான்றாக , 


Ce+++++ Fe++ = Ce++++ Fe+++ 


ஒரே சமயத்தில் நான்கு ஐந்து அல்லது அதிகமான துகள்கள் 
மோதுவதால் நிகழும் வினைகள் நிகழ்தற்கரியவை அல்லது நிகழ்வ 
தில்லை எனலாம் . இருப்பினும் மிகுதியான குணகங்களுடைய 
சமன்பாடுகளால் பல வினைகளை குறிப்பிடுகிறோம் . வெளியில் ஒரு 
புள்ளியில் மிக அதிகமான துகள்கள் மோதுவதாகத் தோன்று 
கிறது . ( சான்றாக H , 02 , 1 அயனிகளிடையே நிகழும் வினையில் 5 
துகள்களும் , அமிலக் கரைசலில் Fe ++ , MnO , - அயனிகளிடையே 


476 


பண்பறி பகுப்பாய்வு 


நிகழும் வினையில் 14 துகள்களும் ) . இவைகளெல்லாம் மொத்த 
சமன்பாடுகள் ; உண்மையில் இத்தகைய எந்த வினையும் வரிசை 
யாக சில இடைப்பட்ட படிகளின் மூலம் நடைபெறுகிறது . 
ஒவ்வொரு படியும் இரு மூலக்கூறு அல்லது மும்மூலக்கூறு 
வினையாக உள்ளன . 


பல தறுவாய்களில் இந்த இடைப்பட்ட படிகளின் தன்மை 
அறியப்படவில்லை . குறிப்பிட்ட சில எடுத்துக்காட்டுகளில் சில 
படிகள் அறியப்பட்டுள்ளன . எனவே , செயல்முறையின் உண்மை 
யான வழி நிரூபிக்கப்பட்டுள்ளது . சான்றாக பின்வரும் வினைக்கு 
சோதனை மூலம் இடைப்பட்ட படிகள் காட்டப்பட்டுள்ளன : 


21- + H , O2 + 2H + = I + 2H2O 


( 5) 


இடைப்பட்ட ஒரு படியில் ஹைபோஅயடஸ் அமிலம் HIO 
தோன்றுகிறது : 


I- + H_Os = 10- + H.O 


( 6) 


I0- + H + = HIO 


( 7 ) 


தோன்றிய HIO திறன்மிக்க ஏற்றியாக இருப்பதால் 
1- அயனிகளை ஏற்றம் செய்கிறது . 


HIO + I- + H + = I , + H2O 


( 8 ) 


( 6 ), ( 7 ) , ( 8 ) சமன்பாடுகளை கூட்டினால் மொத்த சமன் 
பாட்டை ( 5 ) பெறலாம் . 


ஒரு வினை பல இடைப்பட்ட படிகளின் மூலம் நிகழ்ந்தால் 
அதன் வீதம் மிக மந்தமான படியின் வீதத்தால் நிர்ணயிக்கப்படு 
கிறது . இந்த எடுத்துக்காட்டில் மிக மந்தமான படி வினை ( 6 ) 
ஆகும். அதாவது , 


I- + H , O2 = I0- + H8O 


இது இரு மூலக்கூறு வினையாயிருப்பதால் இதன் வீதமும் 
மொத்த சமன்பாட்டால் 


21- + H ? 0 , + 2H + = 19 + 2H , O 


தொகுதி IV எதிர் அயனிகள் 


477 


குறிப்பிடப்படும் ஏற்ற - ஒடுக்க வினை முழுவதனுடைய வீதமும் 
செறிவின் வர்க்கத்துடன் நேர்விகிதத்திலுள்ளது ; இது சோதனை 
மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது . 


இவ்வினையில் முக்கியமான , அடிக்கடி காணக்கூடிய , மிகுந்த 
பொருள் செறிவுள்ள சிறப்புக் கூறு ஒன்று 

தெளிவாகத் 
தெரிகிறது ; மொத்த வினையின் கடைசி விளைவு I- அயனிகள் 
12 - ஆக ஏற்றமடைவது . அதாவது அயோடினுடைய இணை திறன் 
-1 - லிருந்து 0 - க்கு உயருகிறது . தொடக்கப் படிகளில் இதன் 
இணைதிறன் ( சமன்பாடுகள் 6 , 7 பார் ) -1 - லிருந்து + 1 - க்கு . 
( IO- , HIO அயனிகளில் ) உயர்கிறது . இவ்விதம் இந்த அமைப் 
பின் முடிவு நிலையைவிட ( 19 ) அயோடின் உயர் ஆக்சிஜனேற்ற 
நிலையிலுள்ள ( HIO ) இடைநிலை விளைபொருள் உண்டாகிறது . 
உயர்ந்த ஆக்சிஜனேற்ற நிலையிலுள்ள , திறன்மிக்க ஏற்றியான 
இந்த இடைநிலை சேர்மம் இன்னும் மாற்றமடையாமலுள்ள 
ஒடுக்கியை ( I- அயனிகள் ) ஏற்றம் செய்கின்றன , அதே சமயத்தில் 
தான் தனி 17 - ஆக ஒடுக்கமடைகின்றன . உயர் ஏற்ற நிலைகளி 
லுள்ள நிலைத்தன்மையற்ற இடைநிலை சேர்மங்கள் ( முதனிலை 
ஆக்சைடுகள் என்று விவரிக்கப்படும் ) தோன்றும் இத்தகைய ஏற்ற 
ஒடுக்க செயல்முறைகள் பல எடுத்துக்காட்டுகளில் நிலைநிறுத்தப் . 
பட்டுள்ளன . 


இவ்விதம் Fe ++ , MnO : - அயனிகள் அமிலக் கரைசலில் 
வினைப்படும்போது இரும்பிற்கு இணைதிறன் 5 உள்ள மிகவும் நிலைத் 
தன்மையற்ற இடைநிலை சேர்மம் ( முதனிலை ஆக்சைடு ) முதலில் 
உண்டாவதாகத் தோன்றுகிறது . இவ்வினையை பின்வருமாறு 
விளக்கமாகக் குறிப்பிடலாம் : 


5 Fe +++ 3Mn + VII = 3Mn+++ 5 Fe + v 


அதிகமான ஏற்றும் வினைத்திறன் படைத்த முதனிலை ஆக்சைடு 
மாற்றமடையாமலிருக்கும் Fe + 1 அயனிகளுடன் உடனே. வினைப் 
பட்டு Fe +++ - ஆக ஏற்றம் செய்கின்றன ! 


Fe + v + 2Fe ++ = 3 Fe +++ 


எல்லா 


Fe ++ அயனிகளும் 


இவ் வினைகளின் 

விளைவாக 
Fe +++ - ஆக ஏற்றமடைகின்றன . 


ஏற்ற - ஒடுக்க வினைகளில் முதனிலை ஆக்சைடுகள் தோன்றுவது 
இணை ஆக்சிஜனேற்றத்தை ( coupled oxidation ) விளக்குகிறது . 


.478 


பண்பறி பகுப்பாய்வு 


கொடுக்கப்பட்ட சூழ்நிலையில் தானாக நடைபெறாத ஒரு ஏற்ற 
ஒடுக்க வினையை மற்றொரு வினை தூண்டலாம் என்று கண்டுபிடிக் 
கப்பட்டுள்ளது . சான்றாக HCI ( அல்லது குளோரைடுகளை ) 
கொண்ட நீர்த்த ஃபெரஸ் உப்புக் கரைசலுக்கு குளிர்ந்த நிலையில் 
நீர்த்த KMnO4 கரைசலை சேர்த்தால் பெர்மாங்கனேட் Fe ++ - ஐ 
Fe +++ - ஆக ஏற்றம் செய்வது மட்டுமல்லாமல் Cl- அயனிகளை 
Cle- ஆகவும் ஏற்றம் செய்கிறது . - இருப்பினும் Fe ++ இல்லா 
விட்டால் இந்த சூழ்நிலையில் CI- அயனிகளை பெர்மாங்கனேட் 
ஏற்றம் செய்வதில்லை . 


இவ்விதம் , 
5 Fc +++ MnO4- + 8H + = 5 Fe ++++ Mn +++ 4 H , O 


இவ்வினை இணைவினையைத் தூண்டுகிறது . 


10 Cl- + 2 Mno , - + 16 H + = 5 Cl , + 2 Mn +++ 8 H , O 


முன்பு கண்டபடி Fe ++ , பெர்மாங்கனேட் இடையே நிகழும் 
வினையால் முதனிலை ஆக்சைடு தோன்றுகிறது . இந்த ஆக்சைடு 
Cl- ஐயும் , Fc ++ அயனிகளையும் ஏற்றம் செய்கிறது என்பதுதான் 
இதற்கான விளக்கம் ! Fe + v +2 Cl- = Fe ++++ Cls 


ஏற்ற - ஒடுக்க வினைகளில் முதனிலை 

முதனிலை ஆக்சைடு 

ஆக்சைடு தோன்றும் 
கொள்கை A. N. பாக் ( A. N. Bakh ) என்ற முதுபெரும் ரஷ்ய 
வேதியியலாளரால் முன்மொழியப்பட்டது . இணை ஏற்ற - ஒடுக்க 
வினைகளைப் பற்றிய விரிவான ஆராய்ச்சிகள் பேராசிரியர் 
N. A. ஷிலோவால் ( 1901-1904 ) நிகழ்த்தப்பட்டன . 

ஒரு படித்தான ஊடகத்தில் சில பொருள்களால் ( அல்லது 
அயனிகளால் ) இவ் வினைகள் வினைவேகமாற்ற தூண்டுதல் அடை 
வதை ஏற்ற - ஒடுக்க வினைகளின் இடைப்பட்ட படிகள் விளக்கு 

வினைவேக மாற்றி எனப்படும் பொருள் வினையின் 
வீதத்தில் மாற்றம் ஏற்படுத்தும் . ஆனால் தான் வினையில் செலவாவ 
தில்லை . செயல்முறையில் நாம் காணும் பெரும்பாலான வினைவேக 
மாற்றிகள் வினைகளைத் தூண்டுகின்றன . ஆனால் , வினை வீதங்களை 
குறைக்கும் வினைவேக மாற்றிகளும் உள்ளன . வினைவேக 
மாற்றிகள் வினையில் செலவாவதில்லை என்பதால் வினையில் பங்கு 
பெறுவதில்லை என்பது பொருளல்ல . வினைவேக மாற்றி வழக்க 
மாக வினையின் இடைப்பட்ட படிகளில் 

தான் ஈடுபடுகின்றன . 
முந்திய படியில் செலவான வினைவேகமாற்றி பிந்திய படியில் 
மீண்டும் முழுவதும் தோன்றுவதால் தான் இது செலவாவதில்லை . 


கின்றன . 


தொகுதி IV எதிர் அயனிகள் 


479 


வினைவேகமாற்றியின் முன்னிலையில் வினை கடக்கும் படிகள் மாறு 
பட்டுள்ளன என்பது தெரிகிறது . இந்த புதிய படிகளின் வீதம் 
அதிகமாயிருந்தால் வினை தூண்டப்படுகிறது . 


பருமனறி பகுப்பாய்வில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த 
N. A. ஷிலோவ் ஆராய்ந்த ஒரு வினையை கவனிப்போம் . இது 
பெர்மாங்கனேட்டிற்கும் 

ஆக்சாலிக் அமிலத்திற்குமிடையே 
நிகழும் வினை : 
5 HAC , 0 , + 2 KMnO4 + 3 HgSO , 

= 10 CO , + 2 MnSO , + KzSO, + 8 H2O 
அல்லது , 

5C20 ,-- + 2MnO - + 16H + = 10CO2 + 2Mn+++8H , O 


அமிலம் சேர்ந்த H , C2O4 கரைசலை 70-80 ° -க்கு சூடுபடுத்தி 
KMnO , கரைசலை சொட்டு சொட்டாக சேர்த்தால் முதலில் சில 
துளி சேர்க்கும்போது நிற நீக்கம் ( MnO4- அயனிகள் Mn ++ - ஆக 
ஒடுங்குவதால் ) தாமதமாக நடைபெறுகிறது . கரைசலுக்கு 
சிறிது MnSO4- ஐ சேர்த்தால் நிற நீக்கம் உடனே நடைபெறுகிறது . 
MnSO , வினையில் செலவாகாவிட்டாலும் இது வினைவேக மாற்ற 
ரீதியாக வினையை தூண்டுகிறது . 


ஷிலோவ் கருத்துப்படி 

Mn ++ 

அயனிகளின் தூண்டும் 
விளைவை பின்வருமாறு விளக்கலாம் . சேர்க்கப்பட்ட Mn ++ 
அயனிகள் பெர்மாங்கனேட்டை MnO : - ஆக ஏற்றம் செய்கின்றன . 
பிந்தியது தோன்றியவுடன் HgC , 04 ஏற்றமடைவதற்கு பயன்படு 
கிறது . ஏற்றம் இரண்டு படிகளில் நிகழ்கிறது . MnO , முதலில் 
Mn +++ - ஆக ஒடுக்கமடைகிறது . இது அதிகமான HgC904- டன் 
வினைப்பட்டு மேலும் Mn ++ - ஆக ஒடுக்கமடைகிறது . எனவே 
Mn ++ முழுவதும் மீண்டும் தோன்றுகிறது . இவற்றையெல்லாம் 
பின்வருமாறு விளக்கமாக குறிப்பிடலாம் . 


KMnO4 


Mn++ 


* MnO 


( 1 ) 


H , C , 04 


H2C2O4 


Mn +++ 


( 3 ) 


( 2 ) 


480 


பண்பறி பகுப்பாய்வு 


இத் திட்டத்தில் தரப்பட்டுள்ள வினையின் படிகளை பின்வரும் 
சமன்பாடுகளால் குறிப்பிடலாம் : 


3MnSO4 + 2KMnO + 2H2O = 5MnO2 + K2SO4 + 2HSOA 


( 9 ) 


2MnO4 + H , CaO + 3HgSO4 = Mng( SO4)3 + 4HgO + 2CO3 ( 10 ) 


Mn2 (SOA ) + HACO4 = 2MnSO4 + HASO4 + 2CO , 


( 11) 


சமன்பாடு ( 9 )-ஐ 2 - ஆலும் , ( 10 ) , ( 11 ) -ஐ 5-ஆலும் பெருக்கி 
மூன்றையும் கூட்டினால் மேலே தரப்பட்டுள்ள மொத்த சமன் 
பாட்டை பெறலாம் . சேர்க்கப்பட்ட MnSO , முழுவதும் வினையின் 
போது மீண்டும் தோன்றுகிறது என்பதை இது காட்டுகிறது . 


மூன்றிற்கு மேற்பட்ட துகள்கள் ஈடுபடுவதாக சமன்பாடுகள் 
காட்டுகின்றன . இத்தகைய வினைகள் நிகழ்தற்கரியவை . மேலா 
ராய்ந்த ஒவ்வொரு இடைப்பட்ட வினைகளும் பல இடைப்பட்ட 
படிகளை கடக்க வேண்டியிருக்கலாம் . இருப்பினும் இப் படிகளின் 
தன்மை இன்னும் அறியப்படவில்லை . சமன்பாடு இவ்வினையைத் 
தூண்டக்கூடிய Mn ++ அயனிகள், 


50,0 ; -- + 2MnO4- + 16H + = 1000 , + 2Mn+++ 8H , O 
தோன்றுவதை காட்டுகின்றன . இத்தகையவை சுயவேகமாற்றி 
வினைகள் எனப்படும் . தொடக்கத்தில் வினையின் வீதம் குறைவா 
யிருந்தாலும் குறிப்பிட்ட அளவு Mn ++ தோன்றியவுடன் வெகு 
விரைவில் வீதம் மிகவும் அதிகரித்து விடுகிறது . G , 0 ; -- அயனி 
செறிவு முடிவின் அருகில் மிகவும் குறைவாகும்போது மீண்டும் 
வீதம் குறைகிறது . 


வினாக்களும் கணக்குகளும் 


1. பல்வேறுபட்ட ஏற்ற ஒடுக்கிகளின் திறன்களிடையே உள்ள வேறு 
பாட்டின் விளைவுகள் யாவை 

2. கேல்வனிக் மின்கலத்தில் ஏற்ற - ஒடுக்க வினைக்கான நிபந்தனைகள் 
மின்கலம் அற்ற நிலையிலுள்ள நிபந்தனைகளுடன் எவ்விதம் மாறுபட் 
டுள்ளது ? 


8. கேல்வனில் மின்கலத்தில் நேர் . எதிர்மின் முனைகளில் நிகழும் 
வேதிச் செயல்முறைகளை விளக்கு . 

4. நியம ஹைட்ரஜன் மின்முனையின் அமைப்பை விவரி . 


தொகுதி IV எதிர் அயனிகள் 


481 


5. நியம ஏற்ற மின்னழுத்தங்கள் என்றால் என்ன . அவைகள் 
எவ்வாறு நிர்ணயிக்கப்படுகின்றன ? நியம ஏற்ற மின்னழுத்தங்களி 
லிருந்து ஏற்றிகள் , ஒடுக்கிகள் ஆகியவற்றின் திறன்களை எவ்வாறு ஒப்பிட் 
டறியலாம் என்று விவரி . 


6. Mn ++ / Mn இரட்டையின் நியம ஏற்ற மின்னழுத்தம் -110V . 
இந்த இரட்டையும் நியம ஹைட்ரஜன் மின் முனையும் உள்ள மின்கலத் 
தில் நிகழும் செயல்முறைகளை விவரி . வினைக்கான மொத்த சமன்பாட்டை 
எழுது . 


7. Sb +++ / Sb இரட்டையும் ( பிற்சேர்க்கை அட்டவணை VIII பார் ) 
நியம ஹைட்ரஜன் மின் முனையையும் கொண்ட மின்கலத்திற்கு கேள்வி 
8 - இன் பதில்களை கூறு . 


8. Mn++ - இன் செறிவு ( அ ) 2 கி . அமனி / லிட்டர் ( ஆ ) 0 005 கி . 
அயனி / லிட்டர் உள்ளபோது Mn ++ / Mn இரட்டையின் ஏற்ற மின்னழுத் 
தத்தைக் கணக்கிடு . 


விடை : ( அ ) E = -1-091 V ; (4 


E = -1167V 


9. Ni ++ அயனி செறிவு 0.01 கி . அயனி/ லிட்டர் உள்ள மின் முனை 
யையும் நியம ஹைட்ரஜன் மின் முனையையும் கொண்ட மின்கலத்தின் 
emf 0 • 288V உள்ளது . நிக்கல் மின்முனை எதிர்மின் முனையாக உள்ளது . 
Ni ++ / Ni மின்முனையின் நியம ஏற்ற மின்னழுத்தத்தை கணக்கிடு . 


விடை : E0 = -0230V 


10. ( அ ) [ Sn ++++ ] = 0 001 கி . அயனி / லிட்டர் -ம் [ Sn ++ ] = 0 1 கி . 
அயனி / லிட்டர் -ம் கொண்ட Sn ++++ / Sn ++ இரட்டை ( ஆ ) pH = 5 இல் 
ஏற்ற ஒடுக்க வடிவங்களின் செறிவுகள் சமமாயுள்ள MnO4 / Mn++ 
இரட்டை ஆகியவற்றின் ஏற்ற மின்னழுத்தங்களைக் கணக்கிடு . 


விடை : ( ஆ ) 0092V ; (ஆ) 1-046V 


11. Sn ++++ , Fc ++ செறிவுகள் இரண்டும் 0.01 கி.அயனி / லிட்டர் - ம் 
Sn ++ , Fe+++ செறிவுகள் இரண்டும் 1 கி . அயனி/ லிட்டர் உள்ள 
Sn ++++ /Sn ++ , Fe +++ / Fe ++ இரட்டைகளை கொண்ட மின்கலத்தின் 
emf- ஐ கண்டறிக . 


விடை 


0.794V 


12. காப்பர் உப்புகளின் கரைசல்களிலிருந்து காப்பரை லெட் 
உலோகம் வெளியேற்றுமா ? FesO4 கரைசலிலிருந்து இரும்பை உலோக 
காப்பர் வெளியேற்றுமா ? 


13. Sn , Cu , A1 , Hg உலோகங்களில் எது அமிலங்களிலிருந்து ஹைட் 
ரஜனை வெளியேற்றும் 1 

31 


482 


பண்பறி பகுப்பாய்வு 


- 


14. அமிலக் கரைசலிலுள்ள KACr2O7 பின்வரும் ஏற்ற வினைகளில் 
எவைகளை நிகழ்த்தக்கூடும் என்று கூறு : (அ ) Fe ++ -Fe +++ ஆக ( ஆ ) 
AsO3 -AsO4 ஆக (இ) Mn ++ - MnO4 ஆக ( ஈ ) SO3 SO4 
ஆக ( உ ) SO4 - S2O8 ஆக . 

15. Sn ++ அயனிகளால் பின்வரும் ஒடுக்கங்களை நிகழ்த்தமுடியுமா 
( அ ) Bra - Br ஆக ( ஆ ) Fe+++ உலோக இரும்பாக ( இ ) Fe+++ - Fe++ 
அயனிகளாக ? 

16. ( அ ) இரும்பு உலோகத்தை Gu ++ , Cd ++ அயனிகளைக் கொண்ட 
அமிலக் கரைசலுக்கு சேர்த்தால் ( ஆ ) அமிலங் கலந்த Fez { SO4 ) 3 கரைச 
ஐக்கு அலுமினிய உலோகத்தைச் சேர்த்தால் என்ன நிகழ்கின்றன என்று 
கூறு . 

17. இரும்பு உலோகம் HCI அல்லது HISO4- டன் ஃபெரஸ் உப்பு 
களையும் HNO3- டன் ஃபெரிக் உப்புகளையும் ஏன் கொடுக்கிறது என்று 
விளக்கு. 


18. MnO4 , Cr2O7 Fe +++ அயனிகளைக் கொண்ட அமிலக் 
கரைசல் மூலம் HAS- ஐ செலுத்தினால் என்ன செயல்முறைகள் நிகழ் 
கின்றன ? விளைவு எந்த வரிசையில் நடைபெறுகின்றன ? 

19. AgNO3 கரைசலுக்கு ஒரு சமான எடை அளவு HCI சேர்க்கப் 
படுகிறது . நியம ஹைட்ரஜன் மின்முனையும் Ag + | Ag இரட்டையையும் 
கொண்ட மின்கலத்தில் ஒரு மின் பகுளியாக AgNO3 உள்ளது . இப்படி 
சேர்ப்பதால் மின்னோட்டம் எதிர்மாறான திசைக்கு திருப்பப்படுமா ? 

விடை இல்லை . 

20. கேள்வி 19 - இல் கண்ட மின்கலத்தில் ஒரு மின்பகுளியாகவுள்ள 
OIM AgNO3 கரைசலுக்கு CN- அயனி செறிவு 1 கி . அயனி/ லிட்டர் 
வரும் அளவிற்கு போதுமான அளவு திண்ம KCN சேர்க்கப்படுகிறது . 
[ Ag ( CN ) a ] T அணைவின் நிலையில்லாமை மாறிலியைப் பயன்படுத்தி 
( பிற்சேர்க்கையில் அட்டவணை V- ஐ பார் ) மின்னோட்டத்தின் திசையை 
எதிர்மாறாகியுள்ளதா என்று கணக்கிடு . 

விடை : ஆம் . 


21. நியம ஏற்ற மின்னழுத்தங்களின் அட்டவணையை பயன்படுத்தி 
மாங்கனீஸ் டை ஆக்சைடு M0O2 ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தைக் 
குளோரினாக ஏற்றம் செய்யுமா என்று நிர்ணயி . அடர் ஹைட்ரோ 
குளோரிக் அமிலத்தை MnO2-டன் வினைப்படுத்தி Cle- ஐ தயாரிப்பது 
எப்படி என்று விளக்கு . இவ்வினையில் ஈடுபடும் இரண்டு இரட்டைகளின் 
ஏற்ற மின்னழுத்தங்கள் HCI- இன் செறிவை உயர்த்தும்போது எவ்வாறு 
மாறுபடுகின்றன என்று கூறு . 


22. பின்வரும் வினைகளின் சமநிலை மாறிலிகளை கணக்கிட பயன்படும் 
வாய்பாடுகளைத் தருவி : 

( அ ) Sn ++ + I2 Sn ++++ + 21 


( ஆ ) MnO4 + 8H + + 5Fe++ 5 - Mn++ + 5Fe +++ + 4HGO 


தொகுதி IV எதிர் அயனிகள் 


483 


இம்மாறிலிகளின் எண் மதிப்புகளை கண்டுபிடி . தொடங்கியபோதுள்ள 
பொருள்கள் முழுவதும் எந்த வினைகளில் மாற்றமடைகின்றன ? 


விடை : ( அ ) log K = 13-45 ; K = 2 • 8X1013 

( ஆ ) log K = 63 • 8 ; K = 6 3x1063 


23. ஏற்ற -ஒடுக்க வினைகளின் திசை கரைசலின் pH- ஆல் மாற்றம் 
அடையும் தறுவாய்கள் யாவை ? உன் விடையை எடுத்துக்காட்டுகளால் 
விளக்கு . 

24. ஏற்ற - ஒடுக்க வினைகள் நிகழ ( அ ) அமிலக் கரைசல் ( ஆ ) காரக் 
கரைசல் தேவைப்படும் தறுவாய்கள் யாவை என்று கூறு . 


தொகுதி IV எதிர் அயனிகளுக்கான வினைகளும் 

பகுப்பாய்வு செய்முறையும் 


65. தொகுதி IV எதிர் அயனிகளின் பொதுவான தனிச் 

சிறப்பியல்புகள் 


தொகுதி IV எதிர் அயனிகள் Ag + , Pb ++ , Hgg ++ , Hg ++ , 
Cu ++ , Cd ++ , Bi +++ . இவைகளின் சல்பைடுகளுடைய கரைதிறன் 
பெருக்கங்கள் தொகுதி III- னுடையவைகளை மிகக் குறைவாக 
உள்ளன . சல்பைடுகளின் கரைதிறன் பெருக்கங்கள் ( NH4) S-டன் 
மட்டுமல்லாமல் கரைசலில் மிகக் குறைவான S-- அயனி 
செறிவுள்ள ஹைட்ரஜன் சல்பைடாலும் மிகவும் 

மிகவும் மேம்படும் 
அளவிற்கு குறைவாயுள்ளன . கரைசலில் ஒரு அமிலம் இருந்த 
போதிலும் இந்த கரைதிறன் பெருக்கம் மேம்படப்படுகிறது . 
அமிலத்தினுடைய ஹைட்ரஜன் அயனிகள் HS- இன் குறைவான 
பிரிகை வீதத்தை மேலும் குறைக்கிறது . S-- , H + அயனிச் 
செறிவுகள் பின்வரும் சமன்பாட்டால் தொடர்பு கொண்டிருப் 
பதால் ( பகுதி 39 பார் ): 

[ H + ] • [ s-- ] = 6.8 x 10-24 


H + அயனி செறிவுகள் அதிகமாயிருந்தபோதிலும் தொகுதி IV 
சல்பைடுகள் வீழ்படிவடைகின்றன . 


எனவே , தொகுதி III எதிர் அயனிகளுக்கு மாறாக தொகுதி 
IV எதிர் அயனிகள் அவைகளின் உப்புகளுடைய கார , நடுநிலை 


484 


பண்பறி பகுப்பாய்வு 


அல்லது அமிலக் கரைசல்களிலிருந்து HS- லும் ( NH4 ) 2S- லும் 
வீழ்படிவடைகின்றன . 

முழுமையான வீழ்படிவடைதலுக்கு ஹைட்ரஜன் அயனி 
செறிவு 0.3 கி . அயனி /லிட்டர் ( பகுதி 39 ) அல்லது pH ( 0.5 - க்கு 
குறையாமல் இருக்கவேண்டும் . அதே காரணத்தினால் தொகுதி IV 
சல்பைடுகள் நீர்த்த அமிலங்களில் கரைவதில்லை , 

ஆனால் 
HNO : - டன் 

செய்யும்போது கரைகின்றன ( தொகுதி 
III- லிருந்து மாறுபட்டுள்ளது ) . பகுப்பாய்வில் முக்கியமான இந்த 
கருத்துகளெல்லாம் பகுதிகள் 39 , 40 - இல் விரிவாக ஆராயப் 
பட்டுள்ளன . 


தொகுதி IV வினைப்பொருள் அமிலக் கரைசலில் * H , S- ஐ 
வினைப்படுத்துவது. குளோரைடுகளின் கரைதிறன்களிலுள்ள 
வேறுபாடுகளின் காரணமாக தொகுதி IV- ஐ இரண்டு உபதொகுதி 
களாகப் பிரிக்கமுடிகிறது . 

( அ ) முதல் ( சில்லர் ) உபதொகுதி Ag + , Pb ++ , Hg : ++ 
அயனிகளைக் கொண்டுள்ளது . 

இவைகளின் குளோரைடுகள் 
சுமாராக கரைபவை HCI-ஆல் வீழ்படிவடைகின்றன . 


( ஆ ) இரண்டாவது ( காப்பர் ) உபதொகுதி Cu ++ , Hg ++ , 
ad ++ , Bi +++ எதிர் அயனிகளை கொண்டது ஆகும் . இவைகள் 
நீரில் கரையக்கூடிய குளோரைடுகளை கொடுக்கின்றன . இவைகள் 
HCI- ஆல் வீழ்படிவடைவதில்லை . 

தொகுதி IV எதிர் அயனிகளை கொடுக்கும் உலோகங்கள் 
மெண்டலீப் தனிமவரிசை அட்டவணையில் 

நான்காவது , 
ஐந்தாவது , ஆறாவது நீள்வரிசைகளின் இரண்டாவது பாதியில் 
தொகுதிகள் I ( Cu , Ag ) , II ( Cd , Hg ) IV ( Pb ) , V ( Bi ) - இல் 
உள்ளன . இந்த தனிமங்களின் 

எதிர் அயனிகள் 

கடைகி 
ஷெல்லில் 18 எலக்ட்ரான்களை அல்லது 18 + 2 எலக்ட்ரான்களை 
கடைசி இரண்டு ஷெல்களில் கொண்டுள்ளன . இதில் விதிவிலக்கு 
முழுமையாகாத வெளி ஷெல்லை கொண்டுள்ள Cu ++ எதிர் அயனி 
( ப . 34 , அட்டவணை 3 பார் ) . 


வெளி ஷெல்களின் எலக்ட்ரான் அமைப்பிற்கும் எதிர் அயனி 
களால் தரப்படும் சல்பைடுகளின் பண்புகளுக்கும் நேரடியான 


அமிலக் கரைசலில் ஹைட்ரஜன் சல்பைடு தொகுதி V அயனிகளை 
தொகுதி IV எதிர் அயனிகளுடன் வீழ்படிவடையச் செய்கிறது . ( பகுதி 
75 பார் ) 


தொகுதி IV எதிர் அயனிகள் 


485 


பல 


தொடர்பு உண்டு . 

எலக்ட்ரான்களை உடைய வெளி 
அடுக்குகளைக் கொண்ட எதிர் அயனிகள் திறன்மிக்க மின்முனைவு 
ஏற்றிகளாகவும் ( polarizers ) எளிதில் மின்முனைவு அடைபவை 
களாகவும் உள்ளன என்றறியப்படுகிறது . வெளி ஷெல்லில் 
18 அல்லது 18 + 2 எலக்ட்ரான்களை கொண்ட எதிர் அயனிகளுக்கு 
இவ்விளைவு முனைப்பாக உள்ளது . 


இத்தகைய எதிர் அயனிகள் எளிதில் உருதிரியும் S-- அயனி 
களுடன் வினைப்படும்போது இரண்டு அயனிகளும் மிகுந்த அளவு 
மின் முனைவு அடைகின்றன . இவைகளின் கடைசி எலக்ட்ரான் 
ஷெல்கள் கணிசமான அளவு உருதிரிபடைகின்றன ( deformed ). 


இதன் விளைவாக இந்த அணுக்களிடையேயுள்ள ( அயனிகள் ) 
பிணைப்பு கிட்டத்தட்ட சகபிணைப்பாயுள்ளது . எனவே 18 அல்லது 
18 + 2 வெளி எலக்ட்ரான் அமைப்புகளைக் கொண்ட எல்லா எதிர் 
அயனிகளும் மிகக் குறைவான கரைதிறன் 

கரைதிறன் பெருக்கங்களைக் 
கொண்ட சல்பைடுகளை கொடுக்கின்றன . எனவே இவைகள் 
பகுப்பாய்வு தொகுதிகள் IV , V- ஐ சேர்ந்துள்ளன . இது ஒரு 
பொது விதி . 


. 


மாறாக வெளி ஷெல்களில் 2 , 8 எலக்ட்ரான்களைக் கொண்ட 
முழுமையான அமைப்புள்ள எதிர் அயனிகள் திறன் குறைந்த மின் 
முனைவு ஏற்றிகளாகவும் குறைவாக மின் முனைவு அடைபவை 
களாகவும் உள்ளன. அத்தகைய எதிர் அயனிகள் S-- நேர் 
அயனிகளுடன் வினைப்படும்போது எலக்ட்ரான் ஷெல்கள் 
கணிசமான அளவு உருதிரிபு அடைவதில்லை . அத்தகைய எதிர் 
அயனிகள் சுமாராகக் கரையும் சல்பைடுகளை கொடுப்பதில்லை 
என்பது பொதுவிதி ; இவைகள் பகுப்பாய்வு தொகுதிகள் I , II- ஐ 
சார்ந்தவை . Al +++ போன்ற அம்மோனியம் சல்பைடால் 
ஹைட்ராக்சைடுகளாக வீழ்படிவடையும் தொகுதி III எதிர் 
அயனிகளும் இதைச் சேர்ந்தவை . 


இடைநிலை எலக்ட்ரான் அமைப்புடைய எதிர் அயனிகள் , 
அதாவது 18 எலக்ட்ரான்களுக்கு குறைவாக உள்ள முழுமையடை 
யாத அமைப்புடையவை நடுநிலையான இடத்தை பெற்றுள்ளன . 
இவைகளெல்லாம் வீரியமுள்ள மின்முனைவு ஏற்றிகள் , தாங்கள் 
கணிசமான அளவு மின்முனைவு அடைகின்றன , எனவே இவைகள் 
S-- அயனிகளுடன் வினைப்பட்டு சுமாராகக் கரையும் சல்பைடுகளை 
தருகின்றன . இவைகளை ஒத்த தனிமங்கள் தனிம வரிசை அட்ட 
வணையிலுள்ள இடத்திற்கேற்ப இந்த சல்பைடுகள் கரைதிறனில் 


486 


பண்பறி பகுப்பாய்வு 


கணிசமான அளவு வேறுபட்டுள்ளன . மெண்டலீப் தனிம வரிசை 
அட்டவணையின் இரண்டாவது மூன்றாவது மும்மை தனிமங்களி 
லிருந்து தோன்றும் Ru+++ , Rh +++ , Pd ++ , Os ++++ , Ir ++++ , 
Pt ++++ எதிர் அயனிகள் 18 , 18 + 2 எலக்ட்ரான் அமைப்பு 
களுடைய எதிர் அயனிகளைப்போல் பகுப்பாய்வு தொகுதிகள் IV , 
V- ஐ சேர்ந்துள்ளன . 18 மேலும் 32 எலக்ட்ரான்கள் உள்ள உள் 
அடுக்குகள் இருப்பதால் மின்முனைப்படுத்தும் , மின்முனைவு 
அடையும் விளைவுகள் அதிகமாவது தான் காரணம் . S-- அயனி 
களுடன் சேருவதால் மின்முனைவு அடைவது அதிகமாவதால் 
அவைகளின் சல்பைடுகளுடைய கரைதிறன் குறைகிறது . 


தனிம வரிசை அட்டவணையின் முதல் மும்மை தனிமங்களி 
லிருந்து தோன்றும் அயனிகளும் Fe ++ , Co ++ , Ni ++ அடுத்தாற் 
போலுள்ள Mn ++ எதிர் அயனிகளும் உள் அடுக்குகளில் 
18 அல்லது 32 எலக்ட்ரான்கள் இல்லை . இவைகளின் மின்முனைவு 
படுத்தும் , மின்முனைவு அடையும் திறன்கள் குறைவாக உள்ளன . 
எனவே இவைகள் சுமாராக கரைபவைகளாயிருந்தாலும் இவை 
களின் சல்பைடுகளுடைய கரைதிறன் பெருக்கங்கள் தொகுதிகள் 
IV , V எதிர் அயனிகளினுடையவைகளைவிட கணிசமான அளவு 
அதிகமாயுள்ளன , 

எனவே 

பகுப்பாய்வு தொகுதி III- ஐ 
சேர்ந்துள்ளன . 


மேற்சொன்ன புற எலக்ட்ரான் அமைப்புகளின் முக்கியத் 
துவம் பற்றிய விளக்கங்கள் அட்டவணை 21 - இல் தரப்பட்டுள்ளன . 


உப்பை கொடுக்கும் சில்வருடைய ஒரே ஒரு 

ஆக்சைடு 
கரைசலில் ஓரிணைதிறன் Ag + அயனியாக உள்ளது . இதேபோன்று 
லெட் , கேட்மியம் , பிஸ்மஸ் போன்றவை ஒவ்வொன்றும் ஒரு 
செய்முறை முக்கியத்துவமுள்ள அயனியை கரைசலில் 
தருகின்றன . அவைகள் பின்வருவன Pb ++ , Cd ++ , Bi +++ 
மாறாக மெர்க்குரியும் காப்பரும் இரண்டு வரிசை அயனிகளை 
கொடுக்கின்றன . அவைகள் Hg2++ , Cu + அயனிகள் -அஸ் ( -ous ) 
உப்புகளிலும் , Hg ++ , Cu ++ அயனிகள் -இக் ( -ic ) உப்புகளிலும் 
உள்ளன . 


சுமாராக கரையும் Hga Clg- ஐ கொடுக்கும் Hg ++ அயனி 
தொகுதி IV- இன் முதல் உபதொகுதியில் உள்ளது . Hg ++ எதிர் 
அயனி பண்புகளில் தொகுதிகள் IV , V- க்கு இடைப்பட்டதாக 
உள்ளது . தொகுதிகளை பிரிக்கும் முறையைக்கொண்டு இதை 
இந்த இரண்டு தொகுதிகளில் ஒன்றில் சேர்க்கலாம் . இந்நூலில் 


தொகுதி IV எதிர் அயனிகள் 


487 


அட்டவணை 21 


பகுப்பாய்வு தொகுதிகளின் எதிர் அயனிகளுடைய 

எலக்ட்ரான் அமைப்புகள் 


எலக்ட்ரான் 
அமைப்பு 


எதிர் அயனிகள் 


பகுப்பாய்வு 
தொகுதிகள் 


I , II 


2 மேலும் 8 எலக்ட் 
ரான் ( முழுமை 
யான ) வெளி 
அடுக்குகள் 


Li + , K + , Na + , Rb + , Cs + , 
Fr + , ( Mg ++ ) Ca ++ , Sr ++ , 

Ra ++ 


Ba ++ , 


Be ++ , Mg ++ , AI ++ , Sc +++ , 
Y +++ , La+++ , லேன் தனைடு 
அயனிகள் M +++ , Ac +++ , 
ஆக்டினைடு அயனிகள் 
M +++ , M ++++ , Ti +++ , 
Zr ++++ , Hf +++ , NbY , 
Tav ( Cr +++ ) 


III 
[ A உபதொகுதி , 

( NH4 2S- ஆல் 
ஹைட்ராக்சைடு 
களாக வீழ்படி 
வடைந்தவை ] 


முமுமையற்ற 
18 எலக்ட்ரான் 
வெளி அடுக்கு 


VIV, Cr +++ , Mn++ , Fe ++ , 

Fe+++ , Co ++ , Ni ++ 
( Zn++ , In +++ , Ga +++ ) 


III 
[ B உபதொகுதி , 
( NH4 ) 2S- ஆல் 
ஹைட்ராக்சைடு 
களாக வீழ்படி 
வடைந்தவை ] 


IV , V 


Cu ++ , Ru +++ , Rh +++ , 

Pd ++ , OSIV , IrIV , PEIV 


முழுமையான 
18 எலக்ட்ரான் 
வெளி அடுக்கு 


Gu + , Ag + , Au + , Zn ++ , 

Cd ++ , Hg ++ , Ga +++ , 
In +++ , GeIV , SnIV, SbV,, 
ASV 


IV , V 


18+ . எலக்ட்ரான் 
வெளி அடுக்கு 
அமைப்பு 


T1 + , Sn ++ , Pb ++ , Asill , 

Sblli , Bi +++ 


488 


பண்பறி பகுப்பாய்வு 


ஏற்றுக் கொண்டுள்ள பிரித்தல் முறையால் Hg ++ எதிர் அயனி 
தொகுதி IV- இன் இரண்டாவது உபதொகுதியை சேர்ந்தது 
என்றறியப்படுகிறது . 


Cu + எதிர் அயனி மிகவும் நிலைத்தன்மை குறைவாக 
பெற்றிருப்பதால் இது இங்கு ஆராயப்படவில்லை. Cu ++ - டன் 
ஒப்பிடுப்போது Cu + இரண்டாந்தர முக்கியத்துவமுள்ளது . 


தொகுதி III- னுடையவைகளைப் போல் இந்த எதிர் அயனி 
களின் ஹைட்ராக்சைடுகள் (சில்வர் நீங்கலாக ) வீரியமற்ற 
காரங்கள் . இவைகளின் உப்புகள் மிகு தியாக நீராற்பகுப்பு 
அடைகின்றன, அமிலக் கரைசல்களை கொடுக்கின்றன . 


பெரும்பாலான தொகுதி IV எதிர் அயனிகள் அம்மோனியா 
சயனைடுகள் , மற்ற பொருள்களுடன் அணைவுகளை கொடுக்கும் 
நாட்டம் பெற்றுள்ளன . Pb ++ , Bi +++ எதிர் அயனிகள் மட்டும் 
அம்மைன் அணைவுகளை கொடுப்பதில்லை . 


66. தொகுதி வினைப்பொருள்களின் வினை 


தொகுதி வினைப்பொருளின் ( H ,S ) வினையையும் , முதல் 
உபதொகு தியை வீழ்படிவடையச் செய்யும் வினைப்பொருளையும் 
( HCI ) ஆராயலாம் . 


1. H , S- டன் வினை ! ஃபெரஸ் சல்பைடை ஹைட்ரோகுளோரிக் 
அமிலத்துடன் வினைப்படுத்தி சோதனைச்சாலையில் ஹைட்ரஜன் 
சல்பைடு வழக்கமாக தயாரிக்கப்படுகிறது . 


Fcs + 2HCI = FeCla + HS T 


இவ்வினைக்கு வெப்பப்படுத்துவது தேவையற்றதாயிருப்பதால் 
கிப் கருவியில் ( படம் 36 , 1 ) அல்லது அதைப் போன்ற தானியங்கு 
கருவியில் இவ்வினையை நிகழ்த்தலாம் . வெளிப்படும் HIS 
வினையில் தோன்றும் ஃபெரஸ் உப்பைக் ( FeCly ) கொண்ட திரவத் 
துளிகளும் சேர்ந்துவரும் என்பது நினைவு கூறத் தக்கது . 
இவ்வுப்பை நீக்க , வாயுவை தூய்மைப்படுத்த நீரைக்கொண்டுள்ள 
கழுவு சீசா 2 மூலம் வாயுவை செலுத்து . 


நன்றாக கழுவப்பட்ட கண்ணாடிக் 

குழாயை ஒரு ரப்பர் 
குழாயில் பொருத்தி , அதை கழுவு சீசாவுடன் இணைக்கவேண்டும் . 


தொகுதி IV எதிர் அயனிகள் 


489 


குடுவையில் 


பகுப்பாய்வு செய்யவேண்டிய 

கரைசலுள்ள 
கண்ணாடிக் குழாயை அமிழ்த்தவேண்டும் . 


2 


3 


படம் 36. ஹைட்ரஜன் சல்பைடை தயாரித்தல் 
1 - சிப் கருவி ; 2 - கழுவு சீசா ; 
3 - பகுப்பாய்விற்கான கரைசல் உள்ள குடுவை 


சல்பைடுகள் , HS ஆகியவற்றுடன் செய்யும் எல்லா 
செயல்முறைகளையும் புகை அறைப் பெட்டியில் அல்லது சிறப்பான 
“ ஹைட்ரஜன் சல்பைடு ” அறையில் செய்யவேண்டும் . இதை 
சரிவர கவனிக்காவிட்டால் மிகுந்த சீர்கேடு விளையும் . 


ஹைட்ரஜன் சல்பைடால் வீழ்படிவடையச் செய்வதில் 
மட்டும் கரைந்த ஹைட்ரஜன் சல்பைடு வினையில் பெரும்பங்கு 
வகிக்கிறது என்பதை மறக்கக்கூடாது . கழுவு சீசாவில் வெளிப் 
படும் ஹைட்ரஜன் சல்பைடு வாயுவின் குமிழிகளை எண்ணக்கூடிய 
அளவிற்கு வாயுவை மெதுவாக செலுத்தவேண்டும் . இல்லை 
யென்றால் வாயுவின் பெரும்பகுதி கரைசலின் மூலம் பயனற்றதாக 
சென்று காற்றில் கலக்கிறது . ஹைட்ரஜன் சல்பைடுடன் வினையை 
முடித்த பின்னர் கருவியின் மூடியை திருகி மூடு . 


இக் கருத்துகளை நன்கு நினைவில் கொண்டு தொகுதி IV எதிர் 
அயனிகளுடன் H , S வினைப்படுவதை சோதனை மூலம் ஆராய்க . 


490 


பண்பறி பகுப்பாய்வு 


சில்வர் , லெட் , மெர்குரி , காப்பர் , பிஸ்மத் உப்புகளின் 
கரைசல்களுடன் HgS வினைப்படும்போது Aggs , PbS , Hgs , Cus 
BigSs -கள் கருநிற வீழ்படிவுகளாக தோன்றுகின்றன ! சான்றாக .* 


2Ag ++ HS = VAgaS + 2H + 

Cu +++ H , S = + Cus + 2H + 
2Bi ++++ 3H2S = | Bigs , + 6H + 


கேட்மியம் உப்புகளின் கரைசல்கள் தனிச் சிறப்புடைய 
பிரகாசமான மஞ்சள் நிற CdS- ஐ வீழ்படிவாக தருகின்றன . இது 
தோன்றுதல் பகுப்பாய்வில் Cd ++ அயனிக்கான மிக முக்கிய 
சோதனையாகும் : 


Cd +++ H ? S = + Cds + 2H + 


Hgg ++ அயனி Hggs- ஐ வீழ்படிவாக கொடுக்கிறது , இது 
உடனே சிதைந்து Hgs- ம் Hg- ம் தருகிறது : 


Hg2( NO3)2 + H2S = HgaS + 2HNO . 

Hg2S = HgS + Hg 
அயனிச் சமன்பாடு Hg: +++ HYS = | HgS + Hg + 2H + 


முடிவில் கிடைக்கும் Hgs , Hg கலவை கருப்பாயுள்ளது . 


தொகுதி III சல்பைடுகளுக்கு மாறாக தொகுதி IV 
சல்பைடுகள் நீர்த்த அமிலங்களில் ( HCI , HSO4 ) கரைவதில்லை , 
ஏனென்றால் இவைகளின் கரைதிறன் பெருக்கங்கள் மிகக் 
குறைவாயுள்ளன . கரைசலில் இவைகள் கொடுக்கும் H + , S- 
அயனிகளிடையே வினை ஏதும் இல்லை. ( பகுதி 40 ) இருப்பினும் 
இவைகள் நீர்த்த HNO ; - இல் எளிதில் கரைகின்றன , இது S- 
அயனிகளை தனி சல்பராக ஏற்றம் செய்கின்றன . சான்றாக , 


3Cus + 8HNO : = 3Cu( NOs ) + I3S + 2NO 1 + 4H , O 


அல்லது 3Cus + 2NO , - + 8H + = 3Cu +++ + 3S + 2NO 1 + 4H , O 


* Pb ++ , Hg ++ அயனிகள் சிவந்த ( PbCl2 PbS ) அல்லது வெண்மை 
யான (HgC ! 2 • 2HgS ) வீழ்படிவை முதலில் கொடுக்கும் . இருப்பினும் 
HES- டன் மேலும் வினைப்படுத்தினால் அவைகள் கருநிற PbS , Hgs வீழ் 
படிவுகளாக மாறுகின்றன . 


தொகுதி IV எதிர் அயனிகள் 


491 


சூடு செய்து இவ்வினையை நிகழ்த்தவேண்டும் . வினையை 
தூண்ட சிறிது KNO , அல்லது NaNO ) - ஐ சேர்ப்பது நல்லது . 
நைட்ரஜன் ஆக்சைடுகள் தோன்றி வினைவேகமாற்றியாக செயல் 
படுகின்றன. 


தொகுதி IV சல்பைடுகளில் மிகவும் கரையக்கூடியவைகளில் 
ஒன்றான CdS ( SP = 3.6x10-29 ) போதுமான அடர்வுள்ள HCI 
கரைசல்களிலும் HNO ; - யிலும் கரைகிறது . சான்றாக 1N HCIL 
கணிசமான அளவு CdS சூடான நிலையில் கரைக்கிறது . CdS- இன் 
நிறம் Cus அல்லது BizS , போன்றவற்றால் மறைக்கப்படும்போது 
Cd ++ - ஐ Cu ++ - லிருந்து பிரிக்க இதை பயன்படுத்தலாம் . 


HCI- இல் Cds கரைவதற்கு காரணம் S-- அயனிகள் அமிலத் 
தினுடைய H + அயனிகளுடன் சேர்வது மட்டுமல்ல [ CdCl4 ] -- 
அணைவு உண்டாவதுந்தான் . இதனால் Cd ++ அயனிச் செறிவு 
கணிசமாக குறைகிறது . பூரிதப்படுத்து முன்பு NH Cl- ஐ 
சேர்த்தால் Cds சுமாரான அமிலக் கரைசலிலிருந்து ( pHx0.5 ) 
வீழ்படிவடைவதில்லை என்பதால் இது நிரூபிக்கப்படுகிறது . 
1N செறிவில் HCI முன்னிலையில் அல்லது அம்மோனியம் 
குளோரைடுடன் Cd அயனியும் HAS- ம் வினைப்படும் பண்பைக் 
கொண்டு பகுப்பாய்வில் ஒன்றாக இருக்கும் கேட்மியத்தை 
காப்பரிலிருந்து பிரிக்கலாம் . 


தொகுதி IV எதிர் அயனிகளைத் தொகுதி III , II , 1 ஆகிய 
வற்றிலிருந்து பிரிக்கும்போதும் இப் பண்பு பயன்படுகிறது 
என்பது தெளிவாகிறது . ஹைட்ரஜன் 

சல்பைடால் வீழ்படி 
வடையச் செய்யும் போது கரைசலின் pH 0.5 - க்கு குறையாமல் 
பார்த்துக்கொள்ள வேண்டும் , இல்லையென்றால் Cd ++ அயனி 
முழுவதும் கரைசலில் தங்கிவிடுவதால் அதை தவரவிட்டுவிட 
வேண்டியிருக்கும் . 


இந்த எடுத்துக்காட்டு Cl- அயனிகளின் அணைவு உண்டாக்கும் 
வினையால் பகுப்பாய்வில் ஏற்படும் சிக்கல்களையும் விளக்குகிறது . 
ஹைட்ரஜன் சல்பைடு முறை பகுப்பாய்வில் இது ஒரு நலனாகும் . 


CdS- க்கு மாறாக சல்பைடுகளில் 

குறைவாகக் கரையும் 
மெர்க்குரிக் சல்பைடு ( SP = 4x10-53 ) HCI , HNOS இரண்டிலும் 
கரைவதில்லை . திறன் மிகுந்த ஏற்றியான இராஜத் திராவகத் 
துடன் ( 1 கன அளவு HNO :- ம் 3 கன அளவுகள் அடர் HCI- ம் 
அடங்கிய கலவை ) சூடு செய்து இதைக் கரைக்க வேண்டும் : 


-492 


பண்பறி பகுப்பாய்வு 


3 Hgs + 2 HNO: +6 HCI = 3 HgCle + | 3S + 4 H2O + 2NO 1 

இருப்பினும் KI கரைசலைச் சேர்த்து Hg ++ அயனிகளை 
நிலைத் தன்மை மிகுந்த [ Hgl . ] -- அணைவாக மாற்றி பிணைத்து 
விட்டால் HgS- ஐ HC ) - இல் கரைத்துவிடலாம் . அணைவின் 
K.நிலையில்லமை = 5x10-31 சூடுபடுத்தும்போது நிகழும் வினையின் 
சமன்பாடு . 


Hgs + 2 HCI + 4KI = K2 [ HgI4 ] + 2 KCI + Hast 
தொகுதி IV எதிர் அயனிகளை ஹைட்ரஜன் சல்பைடால் 
வீழ்படிவடையச் செய்வதற்கான நிபந்தனைகள் : ( அ ) பகுதி 39 - இல் 
கூறியபடி , தொகுதி IV எதிர் அயனிகளை அமிலக் கரைசலில் 
-வீழ்படிவடையச் செய்யவேண்டும் ; இல்லையென்றால் 
சல்பைடின் கரைதிறன் , பெருக்கத்திற்கு ( 1.2x 1023 ) மிகைப்பட்டு 
Zns வீழ்படிவடைகிறது . இருப்பினும் கரைசலின் அமிலத் 
தன்மை மிகுதியாயிருக்கக்கூடாது , ஏனென்றால் அத்தறுவாயில் 
Cds ( SP = 3.6x 10-29 ) முழுமையாக வீழ்படிவடையாது .சில சமயங் 
களில் Cd ++ அயனிகள் முழுவதும் கரைசலிலேயே தங்கிவிடும் . 
தொகுதி IV எதிர் அயனிகள் ஹைட்ரஜன் சல்பைடால் வீழ்படி 
வடைவதற்கான மிகத் தகுந்த H + அயனி செறிவு சுமார் 
0.3 கி . அயனி / லிட்டர் . 


இத்தறுவாயில் தகுந்த நிறங்காட்டியால் ( pH = 0.2 எல்லை 
யுடைய மெத்தில் வயலட் போன்ற ) pH- ஐ நிர்ணயிக்க முடியாது . 
இது ஏனென்றால் திறன் மிகுந்த அமிலக் கரைசல்கள் கணிசமான 
அளவு ( தாங்கல் ) , தாங்கல் வினையை கொண்டுள்ளன , அதாவது 
இவைகள் pH- ஐ மெதுவாக மாற்றுகின்றன . சான்றாக கரைசலின் 
pH- ஐ 1 - லிருந்து 0 - க்கு குறைக்க ஒரு லிட்டர் கரைசலுக்கு 
0.9 மோல் HCI- ஐ சேர்க்கவேண்டும் . பயன்படுத்திய pH அளத் 
தலின் நுட்பத்தன்மை ஒரு pH அலகிற்குள் உள்ளது . 

எனவே 
pH- ஐ சரிசெய்ய தேவைப்படும் நுட்பத்தன்மையை இம்முறை 
யால் பெறமுடியாது 

என்பது 

தெளிவாகிறது . இக்கரைசலை 
மெத்தில் வயலட்டுடன் வினைப்படுத்தி கிடைக்கும் நிறத்தை 
அதே 

சூழ்நிலையில் 0.3 N HCI- டன் கிடைக்கும் நிறத்துடன் 
ஒப்பிட்டு pH- ஐ சரியாக நிர்ணயிக்கலாம் . ஆனால் மேற்கண்டதை 
விட இம்முறை அவ்வளவு நம்பத்தக்கதல்ல , இதை பயன் படுத்து 
வதில் திறமையும் தேவைப்படுகிறது . 

( ஆ ) HES- ஐ செலுத்து முன்பு கரைசலை ஹைட்ரோகுளோரிக் 
அமிலத்தால் அமிலப்படுத்துவது நல்லது . நாம் 

HASO4- ஐ 


தொகுதி IV எதிர் அயனிகள் 


493 


பயன்படுத்தினால் நாம் உட்புகுத்தும் SO , -- அயனிகள் Ba ++ , 
Sr ++ ( Ca ++ ) Pb ++ ஆகியவற்றை அமிலத்தில் கரையாத 
சல்பேட்டுகளை வீழ்படிவடையச் செய்து பகுப்பாய்வை சிக்கலாக்கி 
விடும் . நைட்ரிக் அமிலம் அதன் ஆக்சினேற்ற வினையால் தகுதி 
யற்றதாகிறது . குறிப்பாக HNOS- இன் செறிவு அதிகமாயுள்ள 
போது S-- அயனிகள் ஏற்றமடைந்து சல்பர் உண்டாகியிருக்கும் . 
முடிவாக அசிட்டிக் அமிலம் வீரியமற்றிருப்பதால் சிங்க் சல்பைடு 
உண்டாவதை தடுக்கும் அளவிற்கு H + அயனி செறிவை கொடுக் 

இருப்பினும் HCI- ஐ பயன்படுத்துவதிலும் சில தீமைகள் 
உள்ளன . ஏனென்றால் Cl- அயனி பல எதிர் அயனிகளுடன் 
அணைவுகளை உண்டாக்கி அவற்றின் செறிவை குறைக்கின்றன . 


தொகுதி IV HCI முன்னிலையில் வீழ்படிவடைவதால் 
இதனுடைய முதல் உபதொகுதி HgS-டன் வினைப்படுத்து முன்பே 
குளோரைடுகளாக வீழ்படிவடைகிறது , எனவே மற்ற எதிர் 
அயனிகளிலிருந்து பிரிக்கப்படுகிறது . குளோரைடு வீழ்படிவு 
தனியாக பகுப்பாயப்படுகிறது . 


( இ ) கூழ்ம சல்பைடு கரைசல்கள் உண்டாவதை தடுக்க 
வீழ்படிவடைதலை சூடான கரைசலில் நிகழ்த்தவேண்டும் . இருப் 
பினும் HAS ( மற்ற வாயுக்களை போல் ) உயர் வெப்பநிலைகளில் 
குறைவாக கரைகிறது . இதன் காரணமாக தொகுதி IV எதிர் 
அயனிகளை பிரிப்பது அவ்வளவு முழுமையாயிருக்காது . எனவே 
வீழ்படிவடைதலின் முடிவில் கரைசல் சம கன அளவு குளிர்ந்த 
வாலைவடி நீருடன் சேர்த்து மீண்டும் H ,S- ஆல் பூரிதப்படுத்த 
வேண்டும் . 

கரைசல குளிர்விப்பது மட்டுமல்லாமல் 
H + அயனி செறிவை குறைக்கிறது . இதனால் Cd ++ வீழ்படி 
வடைவது மேலும் முழுமையாக ஆகும் . 


( ஈ ) வீழ்படிவடைந்த தொகுதி IV சல்பைடுகளை கரைச 
லுடன் தொடர்பு கொள்ளுமாறு வைத்திருந்தால் சிங்க் 
சல்பைடின் தாமதிக்கப்பட்ட வீழ்படிவடைதல் நிகழ்கிறது . 
எனவே Zn ++ இழக்கப்படுவதை தவிர்க்க வடிகட்டு தலை நீண்ட 
நேரம் செய்யக்கூடாது . 


2. HCI- டன் வினை ! நீர்த்த ஹைட்ரோ குளோரிக் அமிலம் 
( மேலும் குளோரைடுகளின் கரைசல்கள் ) Ag + , Hg , ++ , Pb ++ 
அயனிகளுடன் AgCI , HgCla , PbCle ஆகியவற்றை வெண்ணிற 
வீழ்படிவுகளாக கொடுக்கிறது . சான்றாக , 


-494 


பண்பறி பகுப்பாய்வு 


Ag++ Cl = + Agal 
Hga +++ 2Cl = | HgaCls 


+ 


மூன்று குளோரைடுகளையும் தயாரித்து அவற்றின் பண்புகளை 
ஆராய்க . 


( அ ) சோதனைக் குழாயை குலுக்கும்போது Agal தோய்த 
லுற்று தயிர் போன்ற வெண்ணிற செதில்களாக மாறுகின்றன . 
இதை ஒளிபடும்படி வைத்திருந்தால் ஊதாவாக அல்லது கருப் 
பாகக்கூட (சிதைவடைவதால் ) மாறும் . வீரியமுள்ள அமிலத்தில் 
உப்பாக இருப்பதால் நீர்த்த அமிலங்களில் ( HNO ) , HSO ) 
சில்வர் குளோரைடு கரைவதில்லை . இது NH4OH- இல் எளிதில் 
கரைகிறது . ஏனென்றால் Ag + அயனிகள் ( வீழ்படிவிலிருந்து 
கரைசலுக்கு வந்தவை ) [ Ag( NHS) ] + அணைவு 

அயனிகளை 
கொடுக்கின்றன ! 


Agdi + 2 NH4 OH == [ Ag ( NHS )2] Cl + 2HAO 


இதன் விளைவாக கிடைக்கும் [ Ag ( NH ; ) 2 ]C1 கரைசலுக்கு 
HNO , போன்ற அமிலத்தை சேர்த்தால் அமிலத்தின் ஹைட் 
ரஜன் அயனிகள் NH3 மூலக்கூறுகளுடன் சேர்ந்து இன்னும் அதிக 
நிலைத் தன்மை உடைய NH4 + அணைவு [ Ag [ NHg ] 2] + - ஐ கொடுப் 
பதால் பிரிகை சமநிலை கலைக்கப்படுகிறது . 


+ 


[ Ag ( NHg ) 2 ] + < 3 Ag ++ 2NH3 


அம்மோனியா 

சேர்ந்த 

சில்வர் அணைவு பிரிகையால் 
Ag + அயனிகள் கரைசலில் தோன்றுகின்றன . இருப்பினும் 
[ Ag ( NHS ) ] CI- இன் முதல்படி பிரிகையால் தோன்றும் 
CI- அயனிகளை கரைசல் கொண்டிருப்பதால் AgCl- இன் 
திறன் பெருக்கத்திற்கு மேம்படப்பட்டு Agal உப்பு வீழ்படிவடை 
- கிறது . இவ்வினையின் மொத்த சமன்பாடு ! 

[ Ag ( NHS ) 2 ] CI + 2HNOS = | AgCl + 2NH NOS 
பகுப்பாய்வில் Hgsale- லிருந்து AgCl- ஐ பிரிக்க NH4OH-டன் 
வினைப்படுத்தப்படுகிறது . [ Ag ( NH3 ) , ] Cl கரைசலுடன் HNO ; - ஐ 
வினைப்படுத்தி Ag + கண்டறியப்படுகிறது . Ag + அயனி I- அயனி 
யுடன் சேர்ந்து மிகவும் கரையாத Ag [ உப்பை கொடுக்கிறது 

கருத்தைக் கொண்டும் Ag + - ஐ கண்டறியலாம் . இந்த 
உப்பின் கரைதிறன் பெருக்கம் ( 1.5x10-16 ) [ Ag ( NHS) ] + 


என்ற 


? 


தொகுதி IV எதிர் அயனிகள் 


495 


அணைவின் நிலையில்லாமை மாறிலியைவிட மிகக் குறைவாக 
( K நிலையில்லமை = 6.8X10-8 ) உள்ளது . எனவே [ Ag ( NHy) 2 ] al 
கரைசலுக்கு KI- ஐ சேர்த்தால் AgI- இன் கரைதிறன் பெருக் 
கத்தைவிட அதிகமாக Ag + அயனிச்செறிவு போதுமாயுள்ளது . 
எனவே பிந்தியது வீழ்படிவடைகிறது ( பகுதி 48 ) இதன் சமன் 
பாடு 


[ Ag ( NHg ) 2 ] Cl + KI + 2H , O = + Agl + KCI + 2NH4OH 
அல்லது [ Ag ( NHg ) 2 ]++ I- + 2HqO = + AgI + 2NH4OH 


AgI வீழ்படிவின் நிறம் மஞ்சள் . இது மிகையான KI- இல் 
K [ Agly ] அணைவு உப்பு உண்டாவதால் கரைகிறது . 


ஈதல் தொகுதிகளாயுள்ள CI- அயனிகளுடன் Ag + அயனி 
இதைப் போன்ற அணைவுகளை கொடுக்கிறது . எனவே Agal 
செறிவு மிகுந்த HCI , குளோரைடு கரைசல்கள் ஆகியவற்றில் 
கணிசமான அளவு கரைகிறது . மிகையான HCI- டன் நிகழும் 
வினையின் சமன்பாடு கீழே தரப்பட்டுள்ளது . 


AgCl + HCI = H [ AgCl . ] 


( ஆ ) HgzCle வீழ்படிவு வெண்மையானது . Agal- க்கு மாறாக 
இது NH4OH வீழ்படிவில் கரைவதில்லை . ஆனால் கருப்பாகிறது . 
இத்தறுவாயில் ஓரிணைதிறன் மெர்க்குரியின் அமைன் பெறுதி 
முதலில் தோன்றுகிறது ! 


HgCl2 + 2NH4OH = [ NH Hg CI + NH GI + 2H4O 


இவ்வினையில் தோன்றும் மிக நுண்ணிய உலோக மொக்குரி 
கருப்பாயுள்ளது ; வீழ்படிவு கருப்பாவதற்கான காரணத்தை இது 
விளக்குகிறது . 


இது Hg ++ அயனியின் மிக முக்கிய சோதனை . இதை பயன் 
படுத்தி Hg : ++ - ஐ கண்டறியலாம் . 


( இ ) PbCle வீழ்படிவும் வெண்மையாயுள்ளது , சூடான நீரில் 
கரைகிறது ( சோதித்துப் பார் ) . HgaCl2- ஐ AgCl- லிருந்து பிரிக்க 
இக்கருத்து பயன்படுகிறது . 

குளிர்ந்த நீரில் 

லெட் 
குளோரைடு கணிசமான அளவு கரைகிறது ( 11 கி / லிட்டர் 
அறை வெப்ப நிலையில் ) . எனவே HCI-ஆல் Pb ++ அயனிகள் 


கூட 


496 


பண்பறி பகுப்பாய்வு 


முழுமையாக வீழ்படிவடைவதில்லை ; கரைசலில் எஞ்சியுள்ள பகுதி 
தொகுதி IV- இன் இரண்டாவது உபதொகுதி எதிர் அயனி 
களுடன் PbS தொடாந்தாற்போல் வீழ்படிவடைகிறது . 


67. Ag + எதிர் அயனியின் வினைகள் 


நீர்க் கரைசலில் Ag + எதிர் அயனி நிறமற்றதாயுள்ளது . 


1. கடுங்காரங்கள் , NaOH , KOH . இவைகள் Ag + அயனி 
களுடன் Ag30- ஐ பழுப்பு நிற வீழ்படிவாக கொடுக்கின்றன . 
முதலில் தோன்றிய நிலைத்தன்மையற்ற சில்வர் ஹைட்ராக்சைடு 
கிதைவதால் இது தோன்றுகிறது : 


2AgNO : + 2NaOH = 2AgOH + 2NaNO , 

2AgOH = | AgaO + H , O 


இவ்வீழ்படிவு NH , OH- இல் கரைந்து சில்வர் அம்மைன் 
அணைவை கொடுக்கிறது . 


Age0 + 4NH , OH = 2 [ Ag ( NHS ) .JOH + 3H , O 


NH , OH சில்வர் உப்புகளின் கரைசல்களிலிருந்து AggO- ஐ 
வீழ்படிவடையச் செய்கிறது . ஆனால் இந்த வீழ்படிவு மிகையான 
வினைப்பொருளில் உடனே கரைகிறது . 


2. பொட்டாசியம் குரோமேட் , K , CrO4 . இது Ag + . ட 
செங்கல் சிவப்பு நிற வீழ்படிவாக AgaCrO4- ஐ கொடுக்கிறது ! 


2Ag++ CrO -- = | Ag CrO4 


இந்த வீழ்படிவு HNOS , NH4OH இரண்டிலும் கரைகிறது . 
ஆனால் CH , COOH-இல் குறைவாகத்தான் கரைகிறது ! 


3. டைசோடியம் ஹைட்ரஜன் பாஸ்பேட் , Na HPO . 
மஞ்சள் நிற வீழ்படிவாக AgsPO4- ஐ Ag + அயனிகளுடன் 
கொடுக்கிறது . இந்த வீழ்படிவு HNO , , NH4OH இரண்டிலும் 
கரைகிறது . 


3Ag++ 2HPO ; -- = + AggPO4 + H , PO4 


தொகுதி IV எதிர் அயனிகள் 


497 


இவ்வினையை Ba ++ , Ca ++ , Sr ++ - இன் ஒத்த வினையுடன் 
ஒப்பிட்டால் அமில உப்புகள் தோன்றுவதை ( வீழ்படிவடைவதை ) 
அறியலாம் . சான்றாக , Ba +++ HPO ; -- = + BaHPO4 . 

இவ்வேறுபாடு முதலில் புதுமையாகத் தோன்றலாம் . இந்த 
சேர்மங்களின் கரைதிறனிலுள்ள வேறுபாடுகளில்தான் காரணம் 
அடங்கியுள்ளது . சில்வர் உப்புகளில் மிகவும் குறைவாக கரைவது 
AggPO4 நடுநிலை உப்பு . எனவே NagHPO , * கரைசலில் PO , 
அயனிச் செறிவு குறைவாயிருந்தபோதிலும் AggPO ; - இன் கரை 
திறன் பெருக்கம் முதலில் எட்டப்படுகிறது , இவ்வுப்பு வீழ்படி 
வடைகிறது . ** மாறாக பேரியம் , ஸ்டிரான்ஷியம் , கால்சியம் 
உப்புகளை ஆராய்ந்தால் அவைகள் அமில உப்புகளின் கரைதிறன் 
பெருக்கங்கள் முதலில் எட்டப்படுகிறது . எனவே பிந்தியவை 
தோன்றுகின்றன . 

4. புரோமைடுகள் அயோடைடுகளின் கரைசல்கள் ( Br " , I 
அயனிகள் ) : Ag + அயனிகளை உடைய கரைசல்களிலிருந்து வெளிர் 
மஞ்சள் நிற AgBr- யும் Agr- யும் வீழ்படிவடையச் செய்கின்றன . 


Ag ++ Br = AgBr ( SP = 7.7X 10-13 ) 
Ag ++ I- = | AgI ( SP = 1.5x10-16 ) 


சில்வர் குளோரைடிற்கு மாறாக ( SP = 1.56 X 10-10) சில்வர் 
அயோடைடு NH , OH- இல் கரைவதில்லை ( இதை சோதித்துப் 
பார் ) . 

இதில் சில்வர் குளோரைடு இலேசாகக் கரைகிறது . 
NH , OH- டன் இவ்விதம் மாறுபட்ட முறையில் வினைபடுவதற்கான 
காரணம் அவைகளின் மாறுபட்ட கரைதிறன் பெருக்கங்கள் தான் . 

இருப்பினும் KCN- இல் அல்லது Nags20 : - இல் AgBr , Agi 
ஆகியவற்றை 

கரைக்கலாம் . இவைகள் [ Ag ( CN ) ] 
( K நிலையில்லாமை = 1x10-11 ) [ Ag ( Sg03 ) ] - ( K நிலையில்லாமை = 
1x 10-15 ) கொடுக்கும் அணைவுகள் [ Ag ( NHs ) s ] + - ஐ 

விட 
( K நிலையில்லா ம ை = 6.8x 10-8 ) *** குறைவாக சிதைகின்றன . 


* HPO4) 

நேர் அயனி மிகக் குறைவாக தொடர்ந்தாற்போல் 
சிதைவதால் PO4 ] அயனி தோன்றுகிறது . 

தொகுதி III எதிர் அயனிகளை NagHPO4- ம் நடுநிலை உப்புகளாக 
வீழ்படிவடையச் செய்யலாம் என்பது நினைவுக்கு வரலாம் . 

வினைப்பொருள் மிகவும் மிகையாயிருந்தால்தான் NagS2O7- இல் 
Agl கரைகிறது . 

32 


498 


பண்பறி பகுப்பாய்வு 


5. Ag + அயனிகள் உலோக வெள்னியாக ஒடுங்குதல் ! Ag + 
அயனியின் நியம ஏற்ற மின்னழுத்தம் ஒப்பீட்டடிப்படையில் 
அதிகமாயுள்ளது ( E0 = 0.81 V ) . எனவே பல்வேறு ஒடுக்கிகள் 
இதை உலோக - வெள்ளியாக ஒடுக்கக்கூடும் . 


( அ ) ஃபார்மால்டஹைடால் ஒடுக்குதல் , HCOH : ஒரு 
சோதனைக் குழாயை குரோமிக் கலவையால் கழுவி பின்னர் 
நீரினால் கழுவி எண்ணெய் பசையை நீக்கு . இதனுள் ஒரு சில 
சொட்டுகள் வெள்ளி - உப்புகரைசலை வைத்து 10 சொட்டுகள் 
நீருடன் விளாவு . 8-10 சொட்டுகள் 2N NH , OH கரைசலை 
சேர்த்து ஒரு சில சொட்டுகள் - நீர்த்த ஃபார்மால்டஹைடு 
கரைசலை ( ஃபார்மலின் ) சேர் . இச்சோதனைக் குழாயை சூடான 
நீரில் வைத்தால் குழாயின் சுவரில் வெள்ளி உலோகம் பளபளப் 
பான கண்ணாடி போன்று படிகிறது : 


Agao + HCOH = 12Ag + HCOOH 


( ஆ ) Mn ++ அயனிகளால் ஒடுக்கம் : முன்பே இவ்வினையை 
Mn++ -க்கான சொட்டு சோதனையாக பயன்படுத்தினோம் . 
( பகுதி 56,7 ) . 


சமன்பாடு 
2AgCl + Mn +++ 40H- = 1 2Ag + 2Cl- + + MnO ( OH ) 2 + H , O 

இவ்வினையை Ag + - க்கான சொட்டுச் சோதனைக்கும் பயன் 
படுத்தலாம் . 


இந்நோக்கத்திற்காக இது பின்வருமாறு மாற்றியமைக்கப் 
பட்டுள்ளது . சில்வர் உப்பு கரைசலுக்குப் பதில் அறியவேண்டிய 
கரைசலை ஒரு சொட்டு எடுத்துக்கொண்டு Mn ++ - ஐ ஒரு சொட்டு 
Mr ( NOS) கரைசலாக சேர் . காரத்துடன் உடனே கருப்பு நிறம் 
தோன்றினால் Ag + அயனிகள் உள்ளன என்று பொருள் . * 


இச்சோதனையால் 2ug Ag + - ஐ கண்டறியலாம் , விளாவுதல் 
எல்லை 1 : 25000 


6. நுண்படிக ஆய்வு சோதனை ! அறியவேண்டிய கரைசல் 
ஒரு சொட்டை அசிட்டிக் அமிலத்துடன் , அமிலப்படுத்தி ஒருசிறு 


* 


Mn ++ வளி மண்டல ஆக்சிஜனால் MnO ( OH )2- ஆக மாறுவதால் 
மெதுவாக கறுப்பாகிறது . 


தொகுதி IV எதிர் அயனிகள் 


499 


K.Cr , 0 , படிகத்தைச் சேர் . செம்பழுப்பு அல்லது ஆரஞ்சு நிற 
AgaCrgO , பெரிய படிகங்களாக தோன்றுகிறது . ( படம் 30 பார் ) 
அறியத்தக்க குறைந்தபட்ச அளவு 0.15 ug , விளாவுதல் எல்லை 
1 : 6600 . லெட் உப்புகளும் பொட்டாசியம் குரோமேட்டுடன் 
வீழ்படிவைக் கொடுக்கின்றன . இருப்பினும் PbCrO , படிகங்களை 
Ag2Crg07- லிருந்து எளிதில் பிரித்தறியலாம் , ஏனென்றால் 
முந்தியவை சிறியவைகளாகவும் மஞ்சளாகவும் 
பிந்தியவை ஆரஞ்சு நிறமாகவும் உள்ளன . மெர்க்குரி உப்புகள் 
குறுக்கிடுகின்றன . 


வளன . 


7. பைரோகலால் ( Pyrogallol ) * இதை திண்ம சில்வர் உப்பு 
களுடன் 

அரைத்தால் அவைகள் உலோக சில்வராக ஒடுக்க 
மடைந்து கலவை கறுப்பாக மாறுகிறது . இச்சோதனையை 
ஆராய ஒரு கிண்ணத்தில் 1-2 சொட்டுகள் AgNO ; கரைசலை 
உலர்த்தும் வரை ஆவியாக்கி , குளிரவைத்து , உலர்ந்த 
திண்மத்தை ஒரு சில படிகங்கள் திண்ம பைரோகலாலுடன் 
அரைக்கவும் . 


Ag + - க்கான சோதனையில் மெர்க்குரி தவிர தொகுதி IV- இன் 
மற்ற எதிர் அயனிகள் , குறுக்கிடுவதில்லை. மெர்குரி நைட்ரேட்டாக 
இருந்தால்தான் மெர்குரி குறுக்கிடுகிறது . 


68. Pb ++ எதிர் அயனியின் வினைகள் 

நீர்க் கரைசல்களில் Pb ++ அயனி நிறமற்றதாயுள்ளது . 

1. காரங்கள் ( NaOH , KOH , NH4OH ) , Pb ( OH ) , வெண்ணிற 
வீழ்படிவை Pb ++ அயனியுடன் கொடுக்கின்றன . இவ்வீழ்படிவு 
அமிலங்களிலும் வீரியமிக்க காரங்களிலும் கரைகிறது : 

Pb ( NO3 ) 2 + 2NaOH 

2NaNO : + | Pb ( OH ) 2 ( இல்லையென்றால் H.PbO ) 
HgPbO , + 2NaOH = NagPbO + 2H2O 


** பைரோகலாலின் வாய்பாடு 


OH 

OH 


500 


பண்பறி பகுப்பாய்வு 


NagPbO , என்பது சோடியம் பிளம்பைட் . Pb ( OH ) , வீழ்படிவு 
அம்மோனியாவில் கரையாது . 


2. சல்பூரிக் அமிலமும் கரையும் சல்பேட்டுகளும் (SO4- 
அயனிகள் ) ! Pb ++ - ஐ வெண்ணிற லெட் சல்பேட்டாக வீழ்படி 
வடையச் செய்கின்றன . 


Pb +++ So ; -- = | PbSO , 


கடுங்காரங்களின் கரைசல்களுடன் இவ்வீழ்படிவை சூடுசெய் 
தால் பிளம்பைட்கள் உண்டாவதால் கரைகிறது , சான்றாக : 


PbSO : + 4KOH = KgPbO2 + KSO4 + 2HqO 


CH , COONH ; - இன் அடர் கரைசலுடன் ( 30 % ) PbSO ; - ஐ 
சூடு செய்தாலும் ( CH ,COO ) Pb + அயனிகள் தோன்றுவதால் 
வீழ்படிவு கரைகிறது . கரைசலில் CHgCoo- அயனிகள் இருப் 
பதால் ( CH , COO ) Pb + சிறிதளவுதான் பிரிகை அடைகிறது . 


HCI, HNO : அமிலங்களும் PbSO , - இன் கரைதிறனை கணிச 
மான அளவு உயர்த்துகின்றன . 

ஏனென்றால் SO : -- 
ஆயனிகள் ( கரைசலில் லெட் சல்பேட்டு கொடுத்தவை ) H + 
அயனிகளுடன் சேர்ந்து HSO4- நேர் அயனிகளை கொடுக்கின்றன . 
மிகையான H + அயனிகள் இருப்பதால் - இவற்றின் பிரிகை 
குறைக்கப்படுகிறது : 


PbSO , 12 Pb ++ + SO -- 


HNOS -- NO . + H + 

11 

HSO , 
இவ்வினைக்கான மூலக்கூறு முறை சமன்பாடு * 


2PbSO4 + 2HNO : = Pbg ( HSO4 ) 2 + Pb ( NO . ) 3 


Pb ++ ஐ முழுமையாக PbSO : - ஆக கரைசலிலிருந்து பிரிக்க மேற் 
கூறப்பட்ட அமிலங்களை நீக்கவேண்டும் என்பது தெளிவாகிறது . 


* BasO4 அமிலங்களால் குறிப்பிடத்தக்க அளவு கரைவதில்லை , 
ஏனென்றால் இதன் கரைதிறன் பெருக்கம் PbSO4- னுடையதைவிட மிகக் 
சறைவாபுள்ளது . 


தொகுதி IV எதிர் அயனிகள் 


501 


3 . பொட்டாசியம் குரோமேட்டும் , K , CrO4 , டைகுரோமேட்டும் 
K.Crg07 : மிகவும் கரையாத 

லெட் குரோமேட்டை 
{ SP = 1.77X 10-14 ) மஞ்சள் நிற வீழ்படிவாக கொடுக்கின்றன. 


Pb +++ CrO ; -- = | Pb CrO , 


2Pb +++ Crgo , -- + H , O = + 2Pb CrO4 + 2H + 


இவ்வீழ்படிவு கடுங்காரங்களில் எளிதில் கரைகின்றன 
நீர்த்த நைட்ரிக் அமிலத்தில் அவ்வளவு எளிதில் கரைவதில்லை . 
அம்மோனியாவிலும் அசிட்டிக் அமிலத்திலும் இது கிட்டத்தட்ட 
கரைவதில்லை எனலாம் . Pb ++ அயனியின் முக்கியமான வினைகளில் 
இது ஒன்றாகும் . 


4. பொட்டாசியம் அயோடைடு , KI ! இது Pb ++ - டன் மஞ்சள் 
திற வீழ்படிவாக Pb I -ஜ கொடுக்கிறது ! 


Pb +++ 2 ] - = | Pbi , 


வீழ்படிவு தோன்றிய பின் , சிறிது நீரையும் 2NCH , COOH 
கரைசலையும் சேர்த்து சூடு செய் ; இந்த வீழ்படிவு கரைகிறது . 
சோதனைக் குழாயை குளிர்ந்த நீரில் அமிழ்த்தி குளிரவைக்கும் 
போது PbI , தங்கம் போன்ற பளபளப்பான படிகங்களாக 
தோன்றுகிறது . Pb ++ - னுடைய தனிச் சிறப்பான இவ்வினை 
பகுப்பாய்வு வினைகளில் விந்தையான ஒன்று . 


4 


5. டைசோடியம் ஹைட்ரஜன் பாஸ்பேட் , NagHPO ;: 
Pbg ( PO ) - ஐ வெண்ணிற வீழ்படிவாக கொடுக்கிறது . இது நீர்த்த 
நைட்ரிக் அமிலத்திலும் அசிட்டிக் அமிலத்திலும் சிறிது சிரமத 
துடன் கரைகிறது . 

இக்கருத்தை பயன்படுத்தி சிலவேளைகளில் 
தொகுதிகள் III , II , I எதிர் அயனிகளிலிருந்து PO ; --- ஐ பிரிக்க 
முடிகிறது . சமன்பாடு 


3Pb +++ 4HPO ; -- = * Pbg ( POA) + 2H , PO ; 


கரைசலிலும் 


இந்த வீழ்படிவு காரங்களிலும் 2N HNOS 
கரைகிறது . 


பென்சிடீன் பொட்டுச் சோதனை : வடிதாள் துண்டு ஒன்றை 
3 % அம்மோனியா சேர்ந்த H , O , கரைசலில் நனைத்து அந்த 
ஈரமான பொட்டில் Pb ++ - க்கு ஆராயவேண்டிய கரைசலை ஒரு 


502 


பண்பறி பகுப்பாய்வு 


சொட்டு வை . இந்த தாளை கொதிக்கும் நீரின் மேல் ஆவியில் பிடி . 
லெட் ஹைட்ராக்சைடு ( லெட் உப்பு NH OH- டன் வினைப்படு 
வதால் தோன்றியது ) ஹைட்ரஜன் பொராக்சைட்ால் ஏற்ற 
மடைந்து பழுப்பு நிற லெட் டைஆக்சைடை கொடுக்கிறது ! 


Pb ( OH ) + H2O , = PbO + 2HAO 


அதே சமயத்தில் மிகையான H , O , சிதைவடைகிறது . 


தாளின் ஈரமான பொட்டை ஒரு சொட்டு பென்சிடீன் 
அசிட்டேட் 

கரைசலுடன் வினைப்படுத்தினால் வினைப்பொருள் 
PbO.- ஆல் ஏற்றமடைகிறது , பொட்டு நீலமாகிறது . 
சோதனை 1.5 Mg Pb ++ . ஐ கண்டறிகிறது . இதன் விளாவுதல் 
எல்லை 1 : 33000 . 


7. நுண்படிக ஆய்வு சோதனை ! Pb ++ - க்கு சோதனை செய்ய 
வேண்டிய கரைசல் ஒரு சொட்டையும் 1 % காப்பர் அசிட்டேட் 
கரைசல் ஒரு சொட்டையும் ஒரு கண்ணாடித் தட்டின் மீது கலந்து 
உலரும் வரை ஆவியாக்கு . இந்த உலர்ந்த திண்மத்தை குளிர 
வைத்து CH , COONH4- ம் KNO , - ம் 50 % அசிட்டிக் அமிலத்தில் 
உள்ள அடர் கரைசல் ஒரு சொட்டை சேர்க்கவும் . கருப்பு நிற 
கன சதுர K2 Pb [ Cu ( NO :) ] படிகங்கள் தோன்றுகின்றன . 
( படம் 6 பார் ) . இது Pb ++ அயனிக்கான மிகத் தனிச் சிறப்பான 
நுண்படிக ஆய்வு வினை . கண்டறியத்தக்க குறைந்தபட்சம் 
0.03 vg Pb ++ ; விளாவுதல் எல்லை 1133,000 . 


69. மெர்க்குரி எதிர் அயனிகளின் வினைகள் 


மெர்க்குரி இரண்டு வரிசை உப்புகளை கொடுக்கிறது . 
அவைகள் பின்வருவன , மெர்க்குரஸ் மேலும் மெர்க்குரிக் , 
மெர்க்குரிக் உப்புகளின் கரைசல்கள் ஈரிணைதிறன் Hg ++ எதிர் 
அயனிகளை கொண்டுள்ளன . ஆனால் மெர்க்குரஸ் உப்புகளின் 
கரைசல்களில் மின்வேதி ரீதியாக ஓரிணை திறனுள்ள ( இரண்டு 
நேர்மின்னேற்றங்களும் இரண்டு Hg அணுக்களும் இந்த அயனியில் 
இருப்பதால் ) Hg ++ எதிர் அயனிகள் உள்ளன . 

இருப்பினும் மெர்க்குரஸ் உப்புகள் தோன்றும்போது 
மெர்க்குரி அணுக்கள் ஒன்றோடொன்றும் அமில உறுப்புகளுடனும் 
சேர்கின்றன என எண்ணினால் Hg : ++ அயனியிலும் மெர்க்குரியின் 


தொகுதி IV எதிர் அயனிகள் 


5031 


இணைதிறன் இரண்டு என்று முடிவு செய்யலாம் . இதை பின்வரும் 
அமைப்பு வாய்பாடால் விளக்கலாம் . 


hg - cl ug - No , Hg 


CrO4 , 


முதலியன 


| 
Hg 


Hg - cl Hg - NO : 


மெர்க்குரி உப்புகள் நச்சுத்தன்மை உள்ளவை . நீர்க் கரைசல் 
களில் மெர்க்குரி அயனி நிறமற்றதாயுள்ளன . 


Hget + எதிர் அயனியின் வினைகள் 


1. காரங்கள் ( NaOH , KOH ) கருப்பு நிற மெர்க்குரஸ் 
ஆக்சைடை வீழ்படிவடையச் செய்கின்றன ! 


Hga ( NO3) + 2NaOH = | HgzO + HzO + 2NaNO : 


மிக 


Hgs ++ - க்கான 

முக்கிய 

பண்பறி சோதனையான 
அம்மோனியாவுடன் வினைப்படுத்துவது பகுதி 66 - இல் விவரிக்கப் 
பட்டுள்ளது . 


பொட்டாசியம் அயோடைடு , KI , பச்சைநிற வீழ்படிவாக 
Hgal 2 - ஐ கொடுக்கிறது ! 


Hg2 +++ 21- = + Hg2 Ig 


3. பொட்டாசியம் குரோமேட் , KgCrO , காரங்களிலும் , நீர்த்த 
நைட்ரிக் அமிலத்திலும் கரையாத Hg2CrO4- ஐ சிவப்பு நிற 
வீழ்படிவாக கொடுக்கிறது : 


Hg +++ CrO4 -- = + Hg CrO4 


4. Hgs ++ 

உலோக மெர்க்குரியாக ஒடுங்குதல் ! 
( அ ) மெர்க்குரஸ் உப்புகரைசலுக்கு மிகையான 

SnCle- ஐ 
சேர்த்தால் HggCI , வெண்ணிற வீழ்படிவாக கிடைக்கிறது ; இது 
உலோக மெர்க்குரியாக ஒடுங்குவதால் சாம்பல் நிறமாக 
மாறுகிறது . 


504 


பண்பறி பகுப்பாய்வு 


Hga( NO3), + Snal = | HgzCl2 + Sn ( NOS) 2 


HgaCle + SnCle = 12Hg + SnCly 


( ஆ ) பளபளப்பான ஒரு காப்பர் தட்டின்மீது ( அல்லது 
நாணயம் ) ஒரு சொட்டு Hge ( NO ; ) , கரைசலை வைத்திருந்தால் 
காப்பர்மீது சாம்பல் வண்ண பொட்டாக உலோக மெர்க்குரி 
தோன்றுகிறது 


Hg2( NO ) 2 + Cu = Cu ( NO3) + 12Hg 


கரைசலை நீரினால் கழுவி நீக்கி பொட்டை துணியால் அல்லது 
வடிதாளால் தேய்த்தால் பளபளப்பாகிறது . 


Hg ++ எதிர் அயனியின் வினைகள் 

1. கடுங்காரங்கள் , .NaOH , KOH , மெர்க்குரிக் உப்பு 
களுடன் HgO- ஐ மஞ்சள் நிற வீழ்படிவாக கொடுக்கின்றன . 
மெர்க்குரிக் ஹைட்ராக்சைடு நிலைத்தன்மை அற்றது என்பது 
இங்கு கவனிக்கத்தக்கது ( Ag + -டன் ஒப்பிடு ) ! 


Hg +++ 2OH- = Hg ( OH ) , 

Hg( OH ) 2 = | Hgo + H, O 


2. அம்மோனியம் ஹைட்ராக்சைடு , NH4OH , வெண்ணிற 
வீழ்படிவாக அம்மனோகார சேர்மங்களை கொடுக்கிறது . சான்றாக , 


HgCl2 + 2NH4OH = + [ NH Hg ] Cl + NHCl + 2H2O 


வீழ்படிவுகள் அமிலங்களில் கரைகின்றன . 

3. பொட்டாசியம் அயோடைடு , KI , Hg ++ - டன் HgI2- ஐ 
ஆரஞ்சு சிவப்பு நிற வீழ்படிவை கொடுக்கிறது ! 


Hg +++ 2KI = + ugle + 2K + 


மிகவும் நிலைத்தன்மையுள்ள அணைவு அயனி [ Hgl ] -- 
( K நிலையில்லாமை = 5x 10-31 ) தோன்றுவதால் இவ்வீழ்படிவு 
மிகையான வினைப்பொருளில் கரைகிறது ! 


Hgi , + 2KI = K2 [ HgI , ] 


தொகுதி IV எதிர் அயனிகள் 

505 
முடிவில் கிடைக்கும் கரைசலுக்கு ஒரு சொட்டு NH4OH 
கரைசலை அல்லது அம்மோனியம் உப்பும் அடர் காரக் கரைசலும் 
கூடியதை சேர்த்தால் ஆக்சிமெர்க்குரி அம்மோனியம் அயோடைடு 
தனிச்சிறப்புள்ள செம்பழுப்பு நிற வீழ்படிவாக தோன்றுகிறது . 
சான்றாக , 


NHCl + 2K2[ Hgl ] + 4KOH = 


// 


Hg 

NH , | I + KCI + 7KI + 3H20 
Hg 


இவ்வினையை NH , + - ஐ கண்டறிவதில் நெஸ்லா வினை என்ற 
பெயரில் முன்பே பயன்படுத்தியுள்ளோம் . இதை Hg++ அயனி 
கண்டறிவதற்கும் பயன்படுத்தலாம் . 


4. பொட்டாசியம் குரோமேட் , K , CrO4 மஞ்சள் நிற வீழ்படி 
வாக HgCrO4- ஐ கொடுக்கிறது . இதை வைத்திருந்தால் சிவப்பா 
கிறது ( கார உப்பு தோன்றுவதால் போலும் ) . 


1 


5. Hg ++ 

ஒடுக்கமடைந்து Hgz ++ - ம் மெர்க்குரி உலோ 
கத்தையும் கொடுத்தல் : ( அ ) மெர்க்குரிக் உப்புகளின் கரைசல் 
களுடன் SnCle வினைப்பட்டு Hg2C12- ஐ வெண்ணிற வீழ்படிவாக 
கொடுக்கிறது . இது மிகையான ஸ்டேன்னஸ் குளோரைடால் 
உலோக மெர்க்குரியாக ஒடுங்குவதால் சீராக சாம்பல் நிறத்தை 
அடைகிறது . இவ் வினையை பின்வரும் சமன்பாடுகளால் 
குறிப்பிடலாம் . 


2Hgal2 + SnCli = | HgaCle + SnCl . 


Hg Cla + SnCl = 2Hg + SnCl , 


( ஆ ) உலோக காப்பர் Hg2++, Hg ++ இரண்டுடனும் ஒத்த 
விளைவுகளை ஏற்படுத்துகிறது . 


Hg+++ Cu = THg + Cu ++ 


மின்னழுத்த வரிசையில் மெர்க்குரிக்கு இடதுபுறமுள்ள மற்ற 
பல உலோகங்களும் இதே மாதிரியே வினைப்படுகின்றன . 


506 


பண்பறி பகுப்பாய்வு 


6. டைபெனில் கார்பசைடு * மெர்க்குரிக் உப்புகளுடன் 
இயைபு அறியப்படாத கருஞ்சிவப்பு அல்லது 

நீல 
வீழ்படிவுகளை கொடுக்கிறது . அமிலத்தன்மையை அதிகரிக்கும் 
போது இவ்வினையின் நுட்பத் தன்மை குறைகிறது . 


மற்ற கன உலோகங்களின் எதிர் அயனிகள் ( Cu ++ , Fe +++ , 
Co ++ முதலியன ) நடுநிலையான அல்லது அசிட்டிக் அமிலக் 
கரைசல்களில் டைபெனில் கார்பசைடுடன் நிறமுள்ள சேரி 
மங்களை கொடுக்கின்றன . ஆனால் இவ்வினை 0.2 மோல் 
HNO3 / லிட்டர் உள்ள கரைசலில் Hg ++ - க்கு சிறப்பானதாயுள்ளது 
( குரோமேட்டுகளும் , மாலிப்டேட்டுகளும் இல்லாதிருக்கவேண்டும் ) . 
கண்டறியத்தக்க குறைந்தபட்சம் 0.04 xgHg ++ . விளாவுதல் எல்லை 
1 :25,000. 


70. Cu ++ எதிர் அயனியின் வினைகள் 

குப்ரிக் உப்புகளின் கரைசல்கள் நீலமாக அல்லது பச்சையாக 
உள்ளன . 


1. கடுங்காரங்கள் , NaOH- ம் KOH- ம் Cu ++ அயனியுடன் 
Cu ( OH ) 2- ஐ வெளிர் நீல நிற வீழ்படிவாக கொடுக்கின்றன . இதை 
சூடு செய்யும்போது CuO தோன்றுவதன் காரணமாக கருப்பாக 
மாறுகிறது . 

Cu+++ 2OH- = + Cu ( OH ) ) 

Cu ( OH ) 2 = CuO + H2O 


குப்ரிக் ஹைட்ராக்சைடு வீரியமற்ற ஈரியல்புடையது . எனவே 
மிகையான KOH- இல் அல்லது NaOH- இல் ( சிறப்பாக சூடு 
செய்யும்போது ) அரைகுறையாக கரைகிறது , 

குப்ரைட்கள் 
தோன்றுகின்றன . 

Gu ++ அயனி கிளிசரால் , டார்ட்டாரிக் அமிலம் , சிட்ரிக் 
அமிலம் மற்றும் ஹைட்ராக்சில் தொகுதியுள்ள சில கரிம சேர்மங் 
களுடன் காரங்களால் வீழ்படிவடையாத நீல நிற அணைவுச் 
சேர்மங்களை கொடுக்கிறது . இதை சோதனையால் நிரூபிக்க குப்ரிக் 


இதன் வாய்பாடு 


HN - HN - G - NH - NH 


தொகுதி IV எதிர் அயனிகள் 


507 | 


உப்புகரைசலுக்கு கிளிசரால் அல்லது டார்ட்டாரிக் அமிலத்தை 
சேர்த்து கடுங்காரத்தையும் தொடர்ந்து சேர்க்கவேண்டும் . 


2. அம்மோனியம் ஹைட்ராக்சைடு , NH , OH ! காப்பர் உப்பு 
கரைசலுடன் Cu ( OH ) 2SO , போன்ற பச்சை நிற கார உப்பை 
வீழ்படிவடையச் செய்கிறது . இவ்வினையில் NH , OH- ஐ சிறிது 
சிறிதாக சேர்க்கவேண்டும் . இந்த கார உப்புகள் மிகையான 
வினைப்பொருளில் எளிதில் கரைகின்றன . இக்கரைசல் ஆழ்ந்த 
நீல நிறமுள்ள காப்பர் அம்மைன் அணைவை கொண்டுள்ளது . 


Gu ++ அயனியின் தனிச் சிறப்பான இவ்வினையை பின்வரும் 
அயனிச் சமன்பாட்டால் குறிப்பிடலாம் . 

2Cu +++ SO -- + 2NH4OH = | Cu ( OH ) , SO4 + 2NH4 + 
( CuOH ) 2SO4 + 8NH4OH 

= 2 [ Cu ( NHS ) 4 ] +++ SO4 -- + 2OH- + 8H , O 
இதை அமிலப்படுத்தினால் அம்மைன் அணைவு சிதைவடை 
கிறது ; NH ; மூலக்கூறுகள் H + அயனிகளுடன் சேர்ந்து நிலைத் 
தன்மை மிகுந்த NH4 + அணைவை ( Ag + - இன் இதையொத்த வினை 
யுடன் ஒப்பிடு ) கொடுக்கின்றன . இதனால் ஆழ்ந்த நீலமுள்ள 
கரைசல் வெளிர் நீலமாகிறது (Cu ++ அயனியின் நிறம் ) . கரைசலில் 
Gu ++ அயனி செறிவு Cus- இன் கரைதிறன் பெருக்கத்தை மேம் 
படும் அளவிற்கு இருப்பதால் [ Cu ( NHg) 4 ] ++ அணைவு HAS- ஆல் 
சிதைவடைந்து Cus- ஐ வீழ்படிவடையச் செய்கிறது . 


3. பொட்டாசியம் ஃபெரோசயனைடு , K4Fe( CN ) : குப்ரிக் 
அயனியுடன் ( Cu++ ) காப்பர் ஃபெரோசயனைடை செம்பழுப்பு 
நிற வீழ்படிவாக கொடுக்கிறது ! 


2Cu +++ [ Fe ( CN ); ] === | Cug [ Fe ( CN ) G ] 
இவ்வீழ்படிவு நீர்த்த அமிலங்களில் கரைவதில்லை . ஆனால் 
அம்மோனியாவில் கரைகிறது ( அணைவுச் சேர்மத்தை கொடுக்க ) . 
இது காரங்களால் சிதைவடைகிறது . 


Cup [ Fe ( CN ) s ] + 4OH- = 12Cu ( OH ) , + [ Fc( CN ) ] == 
இவ்வினை NH4OH வினையைவிட நுட்பமானது . 

4. சோடியம் தயோசல்பேட் , Na.S , 0 ,, அமிலப்படுத்தப்பட்ட 
காப்பர் உப்புடன் அணைவு உப்பை கொடுப்பதால் நிறத்தை நீக்கு 


5081 


பண்பறி பகுப்பாய்வு 


நிற 


கிறது. 

இக்கரைசலை சூடுசெய்தால் ஆழ்ந்த பழுப்பு 
Cugs சல்பர் கலவை வீழ்படிவடைகிறது . இவ்வினையை சமன் 
பாட்டால் குறிப்பிடலாம் . 


2Cu +++ 2S , 0 ; -- + 2H ? O = | Guys + + S + 4H ++ 2SO ; -- 


அமிலக் கரைசலில் Cd ++ அயனி Nays , 0 : - டன் சல்பைடு 
வீழ்படிவை கொடுப்பதில்லை . எனவே Cd ++ - லிருந்து Cu ++ - ஐ 
பிரிக்க இவ்வினையை பயன்படுத்தலாம் . 


5. உலோக அலுமினியம் , இரும்பு , சிங்க் ஆகியவை Cu ++ 
அயனியை காப்பர் உலோகமாக ஒடுக்குகின்றன . இது சிவப்பு 
நிற பஞ்சு போன்ற பொருளாக தோன்றுகிறது . சான்றாக , 


3Cu +++ 2Al = + 3Cu + 2A1 +++ 


Cd ++ - லிருந்து 
படுத்தலாம் . 


Cu ++ - ஐ பிரிக்க இவ்வினையையும் பயன் 


இவைகளின் உப்புகரைசல்களிலிருந்து 

இந்த 

இரண்டு 
உலோகங்களுமே அலுமினியம் , இரும்பு , சிங்க் ஆகியவற்றால் 
வெளியேற்றப்படவேண்டும் என்பதை மின்னழுத்த வரிசையில் 
காப்பர் கேட்மியம் உலோகங்களின் இடங்கள் குறிப்பிடுகின்றன . 
இருப்பினும் இவ்வினையை HgSO4 முன்னிலையில் நிகழ்த்தினால் 
Cd தோன்றுவதில்லை . ஏனென்றால் இது அமிலங்களில் கரைகிறது . 
மாறாக மின்னழுத்த வரிசையில் ஹைட்ரஜனுக்கு வலப்புறமிருப் 
பதால் காப்பர் நீர்த்த H.SO , - இல் கரைவதில்லை , எனவே அதன் 
--முன்னிலையில் Cu வெளிப்படுகிறது . 


காப்பா HNO ; முன்னிலையில் வீழ்படிவடைவதில்லை , இது 
எளிதில் கரைகிறது ! 


3Cu + 2NOS --- 8H + = 3Cu +++ 2NO + + 4H90 


எனவே Cd ++ - லிருந்து Cu ++ - ஐ பிரிக்கு முன்பு HNO3 
முழுவதையும் நீக்கிவிடவேண்டும் . கரைசலை HASO ; - டன் ஆவி 
-யாக்கி * இதை செய்யலாம் . 


* மேற்கண்டது Cu ++ - ஐ NagSg03- ஆல் பிரிப்பதற்கும் பயன்படு 

Nags , 03 நைட்ரிக் அமிலத்தால் ஏற்றமடைந்து NagsO4- யும் 
சல்பரையும் கொடுக்கிறது . 


தொகுதி IV எதிர் அயனிகள் 


509 


6. பென்சிடீன் பொட்டாசியம் சயனைடு , KCN , முன்னிலையில் 
குப்ரிக் சயனைடு , Cu ( CN ) , மிகவும் நிலைத்தன்மை அற்றது . இது 
தோன்றியவுடனே CuCN- ஆக ஒடுக்கமடைந்து சயனோஜனை 
( CN ) , வெளிவிடுகிறது . எனவே குப்ரிக் சயனைடு பென்சிடீனை 
ஏற்றம் செய்து நீல நிற சேர்மமாக மாற்றுகிறது . கீழே விவரிக்கப் 
பட்டுள்ள பொட்டுச் சோதனைக்கு இதுவே அடிப்படையாகும் . 

ஒரு வடிதாள் துண்டின்மீது ஒரு சொட்டு அறியவேண்டிய 
கரைசல் , ஒரு சொட்டு பென்சிடீன் கரைசல் , ஒரு சொட்டு KCN 
கரைசலை * கூறிய வரிசையில் சேர் . Cu ++ முன்னிலையில் பொட்டு 
நீல நிறமாகிறது . Ag + அல்லது Fe ++ அயனிகள் இருக்கக் 
கூடாது . 

7. சிங்க் அசிட்டேட் , ( CH , COO ) , Zn , மற்றும் அம்மோனியம் 
டெட்ரா தயோசயனடோ , மெர்க்குரேட்டு ( NH4) [ Hg( CNS ) 4]. 
பொட்டுத்தட்டு ஒன்றில் அமிலப்படுத்தப்பட்ட அறியவேண்டிய 


! 


H 


படம் 37. Cu [Hg ( CNS ) 4 ] - இன் படிகங்கள் . 


கரைசல் ஒரு சொட்டையும் ஒரு சொட்டு 1 % ( CH ,COO ) , Zn , 

சொட்டு ( NH4) [ Hg( CNS ) ] கரைசல்களையும் சேர் . சிங்க் , 
மெர்க்குரி , காப்பர் தயோசயனேட்டுகளின் கருஞ்சிவப்பு நிற 


* KCN- க்கு பதில் KBr கரைசல் ( அபூரித ) அல்லது NHACNS- ஐ 
பயன்படுத்தலாம் . ஏனென்றால் CuBrp -ம் Cu ( CN)2 - ம் Cu ( CN ) . போல 
நிலைத்தன்மையற்றவை . 


* 510 


பண்பறி பகுப்பாய்வு 


அணைவுச் சேர்மம் உண்டாகிறது . இச்சோதனை நடைபெற காப்பர் 
உப்புகரைசல் மிகவும் நீர்த்ததாயிருக்கவேண்டும் ; இல்லையென்றால் 
Gu [ Hg ( CNS ) 4 ] மஞ்சள் - பச்சை நிற வீழ்படிவு தோன்றுகிறது . 
Fe +++ , Co ++ , அல்லது Ni ++ இருக்கக்கூடாது . இச்சோதனை 
0.1 ug Cu ++ - ஐ கண்டறிகிறது . இதன் விளாவுதல் எல்லை 
1 :500,000 . 


8. நுண்படிக ஆய்வு சோதனை ! அசிட்டிக் அமிலத்தால் 
அமிலப்படுத்தப்பட்ட ஒரு சொட்டு அறியவேண்டிய கரைசலுக்கு 
ஒரு சொட்டு ( NH4 ),[ Hg( CNS ),] -ஐ சேர் . தனிச் சிறப்புடைய 
மஞ்சள் - பச்சை நிற Cu [ Hg ( CNS ) 4 ] படிகங்கள் வீழ்படிவடை 
கின்றன ( படம் 37 ) . இதன் விளாவுதல் எல்லை 1 : 10,000 . 
Cd ++ அயனியும் ( NH4 ), [ Hg ( CNS) ] - டன் படிக வீழ்படிவை 
கொடுக்கிறது . 


9. உலர்வழிச் சோதனைகள் : - ( அ ) சுடர் நிறம் . காப்பர் 
உப்புகள் நீல அல்லது பச்சை நிற சுடரை கொடுக்கின்றன . 


( ஆ ) திண்ம காப்பர் உப்புகளை திண்ம NH4CNS- டன் 
அரைத்தால் குப்ரிக் தயோசயனேட் * உண்டாவதால் கலவை 
உடனே கறுப்பாகிறது ! 


CusO4 + 2NH CNS = Cu ( CNS ) + ( NH4) SO4 


71. Cd ++ எதிர் அயனியின் வினைகள் 

நீர்க் கரைசல்களில் Cd ++ நிறமற்றதாயுள்ளது . 


1. கடுங்காரங்கள் ( NaOH , KOH ) , அமிலங்களில் கரையக் 
- கூடிய வெண்ணிற கேட்மியம் ஹைட்ராக்சைடை வீழ்படி 
வடையச் செய்கின்றன . 


2. அம்மோனியம் ஹைட்ராக்சைடும் ( NH4OH ) கேட்மியம் 
ஹைட்ராக்சைடை வீழ்படிவடையச் செய்கிறது . இது மிகையான 
NH , OH- இல் கரைந்து அம்மைன் அணைவை கொடுக்கிறது : 


குப்ரிக் உப்புகளையும் தயோசயனேட்டுகளையும் கலந்தால் இதே 
வினை நடைபெறுகிறது . ஆனால் இங்கு முதலில் தோன்றும் கறுப்பு 
Cu ( GNS- )2 வீழ்படிவை வைத்திருந்தால் CuCNS- ஆக ஒடுக்கமடைந்து 
தயோசயனோஜனை (CNS)2 வெளிவிடுவதால் சீராக வெண்மையாக மாறு 
கிறது . ( HASO3 முன்னிலையில் இன்னும் துரிதமாக ) : 

2Cu ( CNS ) 2 2CuGNS + ( CNS ) 2 


தொகுதி IV எதிர் அயனிகள் 


511 


Cd +++ 2OH- = | Cd ( OH ) , 
Cd ( OH) 3 + 4NH, OH = [ Cd ( NH3) 4 ] +++ 2OH- + 4H2O 

[ Cu ( NHg ) ]++ அணைவிற்கு மாறாக [ Cd ( NHg ) 4 ] ++ அணைவு 
நிறமற்றதாயுள்ளது . இந்த அணைவுகள் தோன்றுவதை பயன் 
படுத்தி பகுப்பாய்வில் Cu ++ Cd ++ அயனிகளை Bi +++ அயனிகளி 
லிருந்து பிரிக்கமுடிகிறது , ஏனென்றால் Bi +++ மிகையான 
அம்மோனியாவில் கரையாத கார உப்பை அம்மோனியாவுடன் 
கொடுக்கிறது . 

3. ஹைட்ரஜன் சல்பைடு , HAS , நடுநிலை , கார அல்லது மிகை 
யாக அமிலமல்லாத கரைசல்களில் ( pH > 0.5- இல் ) மஞ்சள் நிற 
வீழ்படிவாக Cds ஐ கொடுக்கிறது . இவ்வீழ்படிவு கடுங்காரங் 
களிலும் , சோடியம் சல்பைடிலும் ( ஆர்செனிக் சல்பைடுகளி 
லிருந்து வேறுபட்டுள்ளது ) கரைவதில்லை . மிகையான அமிலங்கள் 
அல்லது குளோரைடுகள் Cd ++ அயனியின் தனிச்சிறப்பான இவ் 
வினையில் குறுக்கிடுகின்றன . CdS- க்கு மாறாக குப்ரிக் சல்பைடு 
Cus மிகக் குறைவான கரைதிறன் பெருக்கத்தை கொண்டிருப்ப 
தால் மிகவும் அதிகமான NH4CI முன்னிலையில் செறிவுமிகுந்த 
அமிலக் கரைசல்களில்கூட தோன்றுகிறது . பகுப்பாய்வின்போது 
அம்மைன் அணைவுகளாக சேர்ந்து கிடைக்கும் Cu ++ , Cd ++ ஆகிய 
வற்றை பிரிக்க இக்கருத்தை பயன்படுத்தலாம் . பலமுறைகளால் 
இப்பிரித்தலை செய்யலாம் . 


( அ ) [ Cu ( NHS ) 4 ] ++ , [ Cd ( NH9 ) 4 ] ++ அயனிகளைக் கொண்ட 
அம்மோனியா சேர்ந்த கரைசலை 2N HCI கரைசலால் காப்பர் 
அணைவின் ஆழ்ந்த நீல நிறம் Cu ++ அயனியின் வெளிர் நீல 
நிறத்தை அடையும் வரை இலேசாக அமிலப்படுத்து . தொடர்ந்து 
சம கன அளவு 2N HCl- ஐ ( அல்லது 10-11 மி . லி . கரைசலுக்கு 
1 மி . லி . அடர் HCI- ஐ ) சேர் . முடிவில் கிடைக்கும் கரைசலை 
( IN HCI கரைசல் ) கிட்டத்தட்ட கொதிக்கும் வரை சூடு செய்து 
சூடாயிருக்கும்போதே H2S- ஆல் பூரிதப்படுத்து . வீழ்படிவடைதல் 
முழுமையாயிற்றா என்று நிச்சயித்த பின்னர் . Cus வீழ்படிவை 
வடிகட்டி நீக்கு . * வடிநீருடன் அதைப்போல் 3-4 மடங்கு கன 
அளவு நீரை சேர்த்து விளாவி H , S- ஐ மீண்டும் செலுத்து . மஞ்சள் 


* கரைசலை விளாவாதவரை Cds வீழ்படிவடையாது . H + அயனி 
செறிவு அதிகரிப்பதால் S " அயனி செறிவு குறைவது மட்டுமல்ல 
இதற்குக் காரணம் . [ CdC !4 ] - அணைவு உண்டாவுதால் Cd ++ செறிவு 
இதற்குக் காரணமாகும் . எனவே NH4CI- ஐ முதலில் மிகையாக சேர்த் 
தால் சுமாரான அமிலக் கரைசலிலிருந்து கூட Cds வீழ்படிவடையாது . 


512 


பண்பறி பகுப்பாய்வு 


Cd ++ உள்ளதென்று 


நிற வீழ்படிவாக Cds உண்டானால் 
பொருள் . 


( ஆ ) அம்மோனியா சேர்ந்த கரைசலுக்கு 2N HCI சேர்த்து 
அமிலமாக்கு , தொடர்ந்து திண்ம NH4Cl- ஐ சேர்த்து குலுக்கி 
கரைசலை NH , CI- ஆல் பூரிதப்படுத்து . இதை சூடு செய்து HAS . 
செலுத்தப்படுகிறது . Cus முழுவதும் வீழ்படிவடைந்த பின்னர் 
வடிகட்டி நீக்கு . வடி நீரை பல மடங்கு நீருடன் விளாவி H.S- ஐ 
மீண்டும் செலுத்து . மஞ்சள் நிற Cds வீழ்படிவு உண்டாவது 
Cd ++ இருப்பதை குறிக்கிறது . 

( இ ) அம்மோனியா சேர்ந்த கரைசலிலுள்ள காப்பர் 
அம்மைன் அணைவின் ஆழ்ந்த நீல நிறம் Cu ++ அயனியின் வெளிர் 
நீல நிறமாக மாறும் வரை அமிலப்படுத்து . பின்னர் சூடுபடுத்தி 
காப்பர் , கேட்மியம் சல்பைடுகள் முழுவதும் வீழ்படிவு அடையும் 
வரை HAS- ஐ செலுத்து . வீழ்படிவை வடிகட்டி 2N HCI , நீர் 
கலவையுடன் சூடுபடுத்து . Cds கரைகிறது , Cus கரையாமல் 
கசடாயுள்ளது . வீழ்படிவை வடிகட்டி வடிநீரை மூன்று மடங்கு 
கன அளவு நீருடன் விளாவி HgS- ஐ அல்லது புதிதாக தயாரிக்கப் 
பட்ட HIS நீரை சேர் . 


4. கிளிசரால் CH , OH - CHOH - CH OH , கேட்மியம் அயனி 
களுடன் Cd ++ . அணைவுகளை கொடுப்பதில்லை .. இது போன்ற 
கரையும் கிளிசரேட்டுகளை கொடுக்கும் Pb ++ , Cu++ , Bi +++ போன்ற 
வற்றிலிருந்து Cd ++ - ஐ இதனால் வேறுபடுத்தி காட்டமுடிகிறது . 


H H H 


H 
سات 


H - C . 


Hd JJ 


Pb 


காரங்களால் Pb ++ வீழ்படிவடையாத கரைசல்களிலிருந்து இந்த 
கிளிசரேட் தோன்றுகிறது . எனவே , இந்த எல்லா எதிர் அயனி 
களையும் கொண்ட கரைசலை கிளிசரால் முன்னிலையில் சூடுசெய்து 
மிகையான காரத்தை சேர்த்தால் Cd ++ முழுமையாக 
Cd ( OH ) 2- ஆக - வீழ்படிவடைகிறது . Pb ++ , Cu ++ , 

Bi +++ 
கரைசலில் கிளிசரேட்டுகளாய் உள்ளன . இது தொகுதி IV . இன் 
இரண்டாவது உபதொகுதியின் பகுப்பாய்வை மிகவும் எளிதாக்கு. 


தொகுதி IV எதிர் அயனிகள் 


513 


கிறது , ஏனென்றால் Cd ++ . பிரித்த பின் வடிநீரிலுள்ள Pb ++ , 
Cu ++ , Bi +++ அயனிகளை பின்ன முறையால் கண்டறியலாம் . 

காப்பர் கிளிசரேட் உள்ளதால் தோன்றும் நீல நிறக் கரை 
சலைக்கொண்டு Cu ++ - ஐ கண்டறியலாம் . 

கண்டறியலாம் . மேலும் கரைசலின் 
ஒரு பகுதியை அசிட்டிக் அமிலத்தால் அமிலப்படுத்தி 
K ,Fe ( CN ) - ஐ சேர்த்தும் Cu ++ - ஐ கண்டறியலாம் . அசிட்டிக் 
அமிலத்தால் அமிலப்படுத்தப்பட்ட கரைசலை K , CrO- டன் வினைப் 
படுத்தி Pb ++ அயனியைகண்டறியலாம் . * முடிவாக Bi +++ - ஐ 
கண்டறிய ஸ்டேன்டைட் கரைசலுடன் வினைப்படுத்தி உலோக 
பிஸ்மத்தாக ஒடுக்கவேண்டும் ( பகுதி 72-4ஐ பார் ) . Cd ( OH ) 2- ஐ 
பிரித்தபின் கிடைக்கும் பிஸ்மத்துக்கு சோதனை செய்யவேண்டிய 
காரக் கரைசலை NagSno , கரைசலுக்கு சொட்டு சொட்டாகச் 
சேர் , சோதனைக் குழாயிலுள்ளவை கருப்பாக மாறினால் Bi +++ 
உள்ளதென்று பொருள் . 


கிளிசரால் முன்னிலையில் காரத்தை சேர்த்து பெறப்படும் 
Gd ( OH ) , வீழ்படிவை வடிகட்டி , கழுவி , நீர்த்த HCI- இல் 
கரைத்து கிளிசரால் முன்னிலையில் .. மீண்டும் வீழ்படிவடையச் 
செய்யப்படுகிறது ( முதல் வீழ்படிவடைதலின் போது சகவீழ்படி 
வடைந்த சிறிதளவு காப்பர் , பிஸ்மத் ஹைட்ராக்சைடுகளை நீக்க ) 
இது உறுதிப்படுத்தும் சோதனை . Cd ( OH ) , வீழ்படிவு வடிகட்டப் 
பட்டு , 2N HCI- இல் கரைத்து , நான்கு மடங்கு கன அளவு நீருடன் 
விளாவி , HS- ஐ செலுத்தவேண்டும் . மஞ்சள் நிற Cds வீழ்படிவு 
Cd ++ இருப்பதை குறிக்கிறது . 

5. பொட்டாசியம் சயனைடு , KCN , கேட்மியம் அயனிகளுடன் 
Cd ++ வெண்ணிற தூள்போன்ற வீழ்படிவாக Cd ( CN ) ) - ஐ 
கொடுக்கிறது ; 

மிகையான வினைப்பொருளில் எளிதில் 
கரைந்து [ Cd ( CN ) 4 ] -- அணைவு அயனியை கொடுக்கிறது ! 

Cd +++ 2CN- = | Cu ( CN ) , 
2Cu ( CN ) : = 2CuCN + ( CN ) , 

CuCN + 3GN - = [ Cu( CN ) 4 ] --- 
கேட்மியம்சயனைடு அணைவிற்குமாறாக காப்பர் அணைவு மிகவும் 
= 5X10-28 நிலைத்தன்மை உள்ளதாயிருக்கிறது , H ,S- ஆல் கிதை 
( K நிலையில்லாமை ) 


21 


* மிகக் குறைவாக CH3COOH- ஐ மஞ்சள் நிற பிஸ்மத்தைல் குரோ 
மேட் வீழ்படிவடைகிறது . PbCrO4- க்கு மாறாக காரங்களில் கரைவதில்லை 
ஆனால் CH3COOH- இல் கரைகிறது . 

33 


514 


பண்பறி பகுப்பாய்வு 


வடைவதில்லை . பகுப்பாய்வின்போது Cu ++ . ஐ பிரிக்காமல் Cd ++ - ஐ 
கண்டறிய இது உதவுகிறது . காப்பர் , கேட்மியம் அம்மைன் அணைவு 
களடங்கிய கலவைக்கு [ Cu ( NH3)4 ]++ அயனியின் நீலநிறம் நீங்கும் 
வரை KCN கரைசலை சேர்க்கவேண்டும் . தொடர்ந்து மேலும் 
2-3 சொட்டுகளை மிகையாக சேர்த்தால் [ Cu ( NHS ) 4 ] ++ அணைவு 
அதிக நிலைத்தன்மையுள்ள [ Cu ( CN ) ] --- அணைவாக மாற்றப்படு 
கிறது . KCN- ஐ சேர்த்த பின் கரைசலின் மூலம் HSS- ஐ செலுத் 
தினால் மஞ்சள் நிற Cds , Cd ++ முன்னிலையில் வீழ்படிவடைகிறது . 


இச் சோதனையை நிகழ்த்தும்போது மிகவும் நச்சுத் தன்மை 
யுள்ள KCN- ஐ பயன்படுத்துவதில் மிகவும் கவனமாக இருக்க 
வேண்டும் என்பதை நாம் நினைவில் கொள்ளவேண்டும் . அமிலக் 
கரைசல்களுடன் 

KCN - 2 

எப்போதும் சேர்க்கக்கூடாது , 
ஏனென்றால் எளிதில் ஆவியாகும் மிகுந்த நச்சுத் தன்மையுள்ள 
HCN உண்டாகலாம் . சயனைடுகளுடன் வினை நிகழ்த்திய பின்னர் 
கரைசல்களை கழிவு தொட்டியினுள் அல்லது புகை வெளியேறும் 
அரைப் பெட்டியிலுள்ள குடுவையினுள் ஊற்றிவிடவும் . 


8 


/ 


படம் 38. Cd [ Hg ( CNS ) 4 ] - இன் படிகங்கள் . 


6. நுண்படிக ஆய்வு சோதனை : நடுநிலை அல்லது இலேசான 
அமில கேட்மியம் உப்பு கரைசலுக்கு 

ஒரு சொட்டு 


5151 


தொகுதி IV எதிர் அயனிகள் 


( NH4 ) , [ He ( CNS ) 4 ] கரைசலை சேர்க்கவும் . நிறமற்ற படிகங் 
களாக Cd [ Hg ( CNS )4] வீழ்படிவடைகிறது ( படம் 38 ) . அறியத் 
தக்க குறைந்தபட்சம் 1ug Cd ++ , விளாவுதல் எல்லை 1 :1000 . 
காப்பர் , கோபால்ட் , ஃபெரிக் அயர்ன் , சிங்க் உப்புகள் முன் 
னிலையில் கலப்பு படிகங்கள் தோன்றுவதால் படிகங்கள் நிறத் 
திலும் , உருவத்திலும் மாறுபட்டுள்ளன 


72. Bi +++ எதிர் அயனியின் வினைகள் 


நீர்க் கரைசல்களில் Bi +++ அயனி நிறமற்றதாயுள்ளது . 


1. நீருடன் வினை ( நீராற்பகுப்பு ) ! BiCl , கரைசலை மிகுதியான 
கன அளவு நீரால் விளாவு . ஒரு கார உப்பு வீழ்படிவடைகிறது ; 
இதன் இயைபை BiO CI வாய்பாட்டால் குறிப்பிடலாம் . இவ் 
வினை வழியை பின்வருமாறு விளக்கலாம் . 


முதலில் நீராற்பகுப்பின் காரணமாக ஒரு மூலக்கூறில் 
இரண்டு ஹைட்ராக்சில் தொகுதிகள் உள்ள ஒரு கார உப்பு 
தோன்றுகிறது : 


Bi Cls + 2H? O = Bi ( OH ) Cl + 2HCI 
இருப்பினும் இவ்வுப்பு நிலைத்தன்மையற்று உள்ளது , உடனே 
பிரிந்து நீரையும் இரண்டு ஹைட்ராக்சில் தொகுதிகளின் 
இடத்தில் ஈரிணை திறனுள்ள ஒரு அணுவைக் ( ஆக்சிஜன் ) 
கொண்ட ஒரு புதிய கார உப்பையும் BiO CI கொடுக்கிறது ! 


Bi( OH ) 2Cl = BiOCI + H2O 


இவ்விதம் நீர் மூலக் கூறு வெளிப்படுவதால் கார உப்பின் 
மூலக்கூறு ஹைட்ராக்சில் தொகுதிகள் எதையும் கொண் 
டிருக்காது . 


பிஸ்மத் நைட்ரேட்டும் , Bi ( NO3 ) , நீராற்பகுப்படைந்து 
கார உப்பை BiONO ; கொடுக்கிறது . இருப்பினும் BiONO ) , 
BiOCl- ஐ விட அதிகமாக கரைவதால் பிஸ்மத் நைட்ரேட் 
அவ்வளவு நன்றாக நீராற் பகுப்படைவதில்லை . எனவே Bi ( NO . ) 2 
கரைசலுக்கு Naci போன்ற ஒரு குளோரைடை சேர்ப்பது 
நல்லது . அப்போது இதன் முன்னிலையில் 

BioCI வீழ்படி 
வடைகிறது. 


516 


பண்பறி பகுப்பாய்வு 


. 


கார பிஸ்மத் உப்புகளிலுள்ள -Bi = 0 

--Bi = 0 ஓரிணை திறன் 
தொகுதி பிஸ்மத்தைல் தொகுதி எனப்படும் . எனவே BiOCI , 
BiONO ; ஆகியவற்றை முறையே பிஸ்மத்தைல் குளோரைடு , 
பிஸ்மத்தைல் நைட்ரேட் என்றழைக்கலாம் . 


கார உப்பு உண்டாவது மீளும் வினையாகும் . 

எனவே 
ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை BiOCI- க்கு சேர்த்து திரவத்தை 
சூடு செய்தால் வீழ்படிவு கரைகிறது ! 


BioCl + 2HCI = BiCl3 + H ? 0 


மீண்டும் 


கரைசலை நீரால் விளாவும்போது கார உப்பு 
வீழ்படிவடைகிறது . 


2. கடுங்காரங்கள் , NaOH , KOH , அமிலங்களில் கரையும் 
காரங்களில் கரையாதிருக்கும் வெண்ணிற பிஸ்மத் ஹைட் 
ராக்சைடை வீழ்படிவடையச் செய்கின்றன : 


! 


Bi ++++ 3OH- = + Bi ( OH ) 3 


3. அம்மோனியம் ஹைட்ராக்ஸைடு , NH4OH , செறிவு , 
வெப்பநிலையை சார்ந்து பல்வேறு இயைபுள்ள வெண்மையான 
கார உப்புகளை வீழ்படிவடையச் செய்கிறது : 


Bi ++++ 3OH- = | Li ( OH ) : 


4. பொட்டாசியம் , சோடியம் ஸ்டேன்னட்டைடுகள் KeSnO ) , 
NaaSnO3 பிஸ்மத் அயனியை , Bi +++ ஒடுக்கிக் கருப்பு நிற 
வீழ்படிவாக உலோக பிஸ்மத்தை கொடுக்கிறது . 
சோதனையை செய்ய SnCl , கரைசலுக்கு 2N காரக் கரைசலை 
மிகையாக ( குளிர்ந்த நிலையில் ) சேர் . இதனால் முதலில் வீழ்படி 
வடைந்த Sn ( OH ) , கரைந்து ஸ்டேன்னைட் தோன்றுகிறது ! 


SnCl , + 2NaOH = 2NaCl + + Sn ( OH ) , 


( அல்லது HgSnOy ) 


H.SnO + 2NaOH = NagSnO , + 2H , O 


இந்த ஸ்டேன்னைட் கரைசலுக்கு பிஸ்மத் உப்புக் கரைசலை 
சேர் . உலோக பிஸ்மத் கருப்பாக வீழ்படிவடைகிறது : 


517 


தொகுதி IV எதிர் அயனிகள் 


Bi( NO3 ) + 3NaOH = Bi( OH ) + 3NaNOS 
2Bi ( OH ) 3 + 3NapSnOz = 12Bi + 3NazSNO : + 3H , O 


இவ்வினையில் தோன்றும் NagSno ; சேர்மம் சோடியம் 
ஸ்டேன்னைட் என்றழைக்கப்படும் . இது SnO2- ஐ ஒத்த மெட்டா 
ஸ்டேன்னிக் அமிலத்தின் உப்பாகும் . 


இதன் அயனிச் சமன்பாடு ! 


2Bi ( OH ) ; + 3SnO , -- = + 2Bi + 3Sno , -- + 3H , O 


Bi +++ அயனியின் மிக முக்கியமான இவ்வினையை நிகழ்த்தும் 
மற்றொரு முறை மிகையான NH , OH- ஆல் Cu ++ , Cd ++ - லிருந்து 
Bi +++ - ஐ பிரித்தலில் கிடைக்கும் காரபிஸ்மத்தின் உப்புகளுடைய 
ளீழ்படிவை ஸ்டேன்னைட் கரைசலுடன் வினைப்படுத்துவதாகும் . 


பிஸ்மத் கிளிசரால் அணைவின் காரக் கரைசலைக் கொண்டும் 
இவ்வினையை நிகழ்த்தலாம் , ஏனென்றால் இச்சேர்மம் கிதைவதால் 
தோன்றும் Bi +++ அயனி செறிவு போதுமானதாயுள்ளது . 


செறிவு மிகுந்த காரத்தை சேர்ப்பதும் சூடு செய்வதையும் 
இவ்வினையில் தவிர்க்கவேண்டும் , இல்லையென்றால் ஸ்டேன்னைட் 
சிதைவதால் உலோக டின் கருப்பு நிற வீழ்படிவாக தோன்றும் . 


2NagSnO , + H ? O = NagSno , + | Sn + 2NaOH 


மிகையான காரம் போதுமானதாயில்லாவிட்டால் வைத் 
திருக்கும்போது கருப்பு நிற வீழ்படிவாக ஸ்டேன்னஸ் ஆக்சைடு 
SnO தோன்றுகிறது . 


5. பொட்டாசியம் டைகுரோமேட் , K , Cr ? 07 , பிஸ்மத் உப்பு 
களுடன் பிஸ்மத்தைல் குரோமேட்டை மஞ்சள் நிற வீழ்படிவாக 
கொடுக்கிறது . 

Bi++++ CrgOr -- + 2H , 0 = + ( BiO ) CreO7 + 4H + 


இவ்வீழ்படிவு லெட் குரோமேட்டை தோற்றத்தில் ஒத்துள்ளது . 
ஆனால் அசிட்டிக் அமிலத்தில் கரைவதாலும் காரங்களில் கரையா 
திருப்பதாலும் பிந்தியதிலிருந்து வேறுபட்டுள்ளது . 


518 


பண்பறி பகுப்பாய்வு 


6. டைசோடியம் ஹைட்ரஜன் பாஸ்பேட் , Na HPO4 . 
Bi +++ - டன் பிஸ்மத் பாஸ்பேட்டை வெண்மையான 
போன்ற வீழ்படிவாக கொடுக்கிறது ! 


தூள் 


Bi ++++ - 2HPO4- = + BiPO , + H2PO4 


இவ்வீழ்படிவு நீர்த்த நைட்ரிக் அமிலத்தில் கிட்டத்தட்ட 
கரையவில்லை எனலாம் . இதனால் எதிர் அயனிகளின் முறைப் 
படுத்தப்பட்ட பகுப்பாய்வில் ( பகுதி 113 அடிக்குறிப்பு 3 பார் ) 
PO , --- அயனிகளை பிரிக்க ( தொகுதிகள் III , II- ஐ அம்மோனி 
யம் சல்பைடால் பிரிப்பதில் குறுக்கிடுகிறது ) பிஸ்மத் பாஸ் பேஸ் 
தோன்றுவதைப் பயன்படுத்தலாம் . 


7. பொட்டாசியம் அயோடைடு , KI , சுமாரான செறிவுள்ள 
அமிலப்படுத்தப்பட்ட பிஸ்மத் உப்புகளின் கரைசல்களுடன் 
Bil : - ஐ கருப்பு நிற வீழ்படிவாகக் கொடுக்கிறது . இவ்வீழ்படிவு 
மிகையான KI- இல் கரைந்து ஆரஞ்சு நிறமுள்ள [ Bil , ] - அணைவு 
அயனிகளை கொடுக்கிறது . 


Bi ++++ 3I- = | Bil , 


Bils + I - = [ Bil4 ] 


கரைசலை சுமாராக நீருடன் விளாவினால் கருப்பு Bil , 
மீண்டும் வீழ்படிவடைகிறது . 


[ Bil ,] = | Bils + I 


அதிகமாக விளாவினால் Bilg- க்குப் பதில் கார உப்பு ஆரஞ்சு 
நிற வீழ்படிவாக கிடைக்கிறது ! 


[ Bil4 ] - + H ? O = | BiOI- + 31- + 2F + 


8. தயோயூரியா , SC ( NHS ) , : தயோயூரியாவின் நைட்ரிக் 
அமிலக் கரைசலை பிஸ்மத் உப்புகரைசலுடன் வினைப்படுத்தும் 
போது அணைவு அயனிகள் [SC ( NHs) ] Bi +++ உண்டாவதால் 
மஞ்சள் நிறம் உண்டாகிறது . தயோயூரியா Pb ++ , Cd ++ அயனி 
களுடனும் கரையாத 

சேர்மங்களை கொடுக்கிறது , 
இவைகள் Bi +++ - ஐ கண்டறிவதில் குறுக்கிடுவதில்லை . 


ஆனால் 


தொகுதி IV எதிர் அயனிகள் 


519 


9. ஹைட்ராக்சி குயுனொலின் ( hydroxyquinoline ) CgH , ON , 
பொட்டாசியம் அயோடைடு , Ki , பிஸ்மத் உப்புகளின் கரைசல் 
களுடன் ஆரஞ்சு சிவப்பு நிற வீழ்படிவை ( அணைவு அமிலம் 


LOG 


படம் 39. Rb2 [ Bily ] . 2.5 HgO- இன் படிகங்கள் . 


HBil -டன் ஹைட்ராக்சிகுயுனொலினுடன் உண்டாகும் C , H , ON , 
HBil4 என்ற வாய்பாடுடைய சேர்மம் ) கொடுக்கின்றன . 
கரைசலில் I-- ஐ வீழ்படிவடையச் செய்யும் Ag + , Hg : ++ , Pb ++ 
எதிர் அயனிகளும் 1 -- ஐ 1 , -ஆக ஏற்றம் செய்யும் ஏற்றிகளும் 
( குறிப்பாக Gu ++ , Fe +++ ) இருக்கக்கூடாது . பிந்தியவைகளின் 
குறுக்கிடும் விளைவை தடுக்க வினையை Nags , 0 , அல்லது S1.Cle 
முன்னிலையில் நிகழ்த்தவேண்டும் . பின்வருமாறு சோதனையை 
செய் . சோதிக்கவேண்டிய கரைசலின் சில துளிகளுக்கு இரண்டு 
அல்லது மூன்று சொட்டுகள் வினைப்பொருளையும் ( ஹைட்ராக் 
சிகுயுனொலின் , KI கலவை ) ஒரு சொட்டு ஸ்டார்ச் கரைசலையும் 
சேர், கரைசல் நீல நிறமானால் ( ஏற்றியால் வெளிப்படும் 
அயோடினால் ) நிறம் மறையும் வரை Nags , 0 , கரைசலை சொட்டு 
சொட்டாகச் சேர் . Bi +++ இருந்தால் ஆரஞ்சு சிவப்பு நிற 
வீழ்படிவு தோன்றுகிறது . 


520 


பண்பறி பகுப்பாய்வு 


இவ் வினையைப் பொட்டுச் சோதனையாகவும் நிகழ்த்தலாம் . 
ஒரு வடிதாள் துண்டை SICI , கரைசலால் ஈரமாக்கி ஒரு சொட்டு 
அறியவேண்டிய கரைசலையும் ஒரு சொட்டு வினைப்பொருளையும் 
தாளின்மீது சேர் . ஏற்றிகள் முழுமையாக ஒடுக்கமடைந்ததா 
என்பதை நிரூபிக்க பொட்டை 

சொட்டு ஸ்டார்ச் 
கரைசலால் ஈரமாக்கு . ஆரஞ்சு சிவப்பு நிறம் தோன்றினால் Bi +++ 
உள்ளதென்று பொருள் . 


10. நுண்படிக ஆய்வுச் 

ஆய்வுச் சோதனை : பிஸ்மத் உப்பின் 
ஹைட்ரோகுளோரிக் அமிலக் * கரைசல் 

சொட்டும் 
படிகம் KI- ம் RbCl- ம் ( அல்லது Cs.CI ) 

சேர் . 
Rbz [ Bily ] . 2.5 Hzg அல்லது Csz [ Bil ) . 2.5 H , O ( படம் 39 ) 
இயைபுள்ள அணைவு உப்பின் சிவப்பு நிற அறுகோணப் படிகங்கள் 
தோன்றுகின்றன . ** Sb +++ அயனியும் இதை போன்ற படிகங்களை 
கொடுக்கிறது , Sn ++++ , Pb ++ அயனிகள் அதிகமாக இருந்தால் 
குறுக்கிடுகின்றன . 


கலவைகளின் 


73. தொகுதி IV எதிர் அயனிகள் 

பகுப்பாய்வு : 


தொகுதி IV எதிர் அயனிகளுக்கான மிக முக்கிய வினை 
பொருள்களின் விளைவும் அட்டவணை 22 - இல் ஒப்பிடப்பட்டுள்ளன . 


இவ்வினைகளை அடிப்படையாகக் கொண்ட தொகுதிகள் IV - I 
எதிர் அயனிகளின் கலவைகளுக்கான பகுப்பாய்வு திட்டம் 
அட்டவணை 23 - இல் தரப்பட்டுள்ளது . 


முன்புபோல் அறியவேண்டிய கரைசல் நீர்த்த HCI- இல் 
கரையாத வீழ்படிவை கொண்டிருக்கலாம் . இவ்வீழ்படிவு சில்வர் , 
லெட் , ஓரிணை திறன் மெர்க்குரி ஆகியவற்றின் குளோரைடு 
களையும் லெட் , தொகுதி II எதிர் அயனிகள் ஆகியவற்றின் 
சல்பேட்டுகளையும் கொண்டிருக்கலாம் . அமிலங்களில் கரையாத 
மற்ற எல்லா பொருள்களையும் பகுப்பாய்வதற்கான முறைகள் 
பின்னர் ( பகுதி 112 ) விவரிக்கப்படும் . 


மிகவும் மிகையாக HCI இருக்கக்கூடாது . 
** Cs2 [ Bila ] . 2.5 HO படிகங்கள் Rbz [ Bi I5] . 2.5 HO- னுடையதை 
விட சிறியதாக உள்ளன . ஆனால் உருவத்தில் ஒத்துள்ளன . 


தொகுதி IV எதிர் அயனிகள் 


521 


தொகுதிகள் IV - I எதிர் அயனிகளின் 
கலவைகளுக்கான பகுப்பாய்வு செய்முறை 


1. தொடக்க ஊகங்களும் சோதனைகளும் : எப்போதும் 
பகுப்பாய்வு முன்னோடிக் கண்டறிதலிலும் ( ஊகங்கள் ) சோதனை 
களிலும் தொடங்கப்படுகிறது . முதலில் கரைசலின் நிறத்தை 
குறித்துக்கொள் . இது சிலவேளைகளில் Cu ++ இருப்பதை குறிப் 
பிடும் நிறத்தை ஆழ்ந்ததாக்க 1 மி . லி . அறியவேண்டிய கரைச 
லுக்கு 1-2 மி . லி . 13N அம்மோனியாக் கரைசலை சேர்ப்பது 
நல்லது . இதனால் Cu ++ அயனி [ Cu ( NH3 ) 4 ] ++ - ஆக மாறுகிறது . 
நிக்கல் அம்மைன் உண்டாவதால் இலேசான நீல நிறம் உண்டா 
கலாம் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் . 


கரைசலைத் தனித்தனியாக எடுத்துக்கொண்டு Fe +++ , Fe ++ 
அயனிகளுக்கு சோதனை செய்யவேண்டும் ( ஏனென்றால் H.S-டன் 
வினைப்படுத்திய பின்பு கரைசலிலுள்ள இரும்பு முழுவதும் 
Fe ++ - ஆக இருக்கும் . எனவே , முதலிலிருந்த இணைதிறனை நிர்ண 
யிக்க முடியாது ) . NH , + அயனிக்கும் இதே மாதிரி சோதனை 
செய்யவேண்டும் . ஏனென்றால் தொகுதி IV எதிர் அயனிகளை 
ஹைட்ரஜன் சல்பைடால் வீழ்படிவடையச் செய்யு முன்பு 
கரைசலின் அமிலத்தன்மையை சரி செய்யும் போது இந்த அயனி 
உட்புகுத்தப்படுகிறது . 


மேலும் எப்போதும் போல் கரைசலின் pH- ஐ . நிர்ணயிக்க 
வேண்டும் . மிகக் குறைவான pH மதிப்பு தனி அமிலங்களால் 
அல்லது பிஸ்மத் , மெர்க்குரி , * அயர்ன் உப்புகள் மிகுதியாக 
நிராற்பகுப்பு அடைவதால் 

அடைவதால் ஏற்படலாம் . கரைசலின் 
பகுதியை நிலையான கலங்கல் தோன்றும் வரை கவனமாக 
நடுநிலைப்படுத்திய பின்னர் pH கணிசமான அளவு மாறாவிட்டால் 
இந்த அயனிகளில் சில 

உள்ளன என்பதை முன்னரே 
தெரிந்து கொள்ளலாம் . கரைசல் காரத் தன்மையுடனிருந்தால் 
தொகுதி நான்கு எதிர் அயனிகளில் PbO .-- , [ Cu ( NHS ) ; ] ++ , 
[ Cd ( NHg ) 4 ] ++ அயனிகள் , சயனைடு அணைவுகள் , டார்ட்ரேட்டுகள் , 
கிளிசரேட்டுகள் 

அணைவு 

அயனிகளில் ஏதாவது 
இருக்கலாம் . 


ஆகிய 


* N. A. தனானேவ் கருத்துப்படி பிஸ்மத் , மெர்க்குரிக் உப்புகளின் 
( அமிலப்படுத்தாத ) கரைசல்களின் PHR2 . இங்கு விதிவிலக்கு HgCle . 
இதன் pHR4 . 


522 


பண்பறி பகுப்பாய்வு 


2. தொகுதி IV- இன் முதல் உபதொகுதியைப் பிரித்தல் : 
வீழ்படிவு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கரைசல் முழுவ 
தற்கும் அடர் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்திற்கு சம கன அளவு 
நீரை சேர்த்து தயாரிக்கப்பட்ட சிறிதளவு ( 1-3 மி . லி . ) HCI 
கரைசலை சேர் . வீழ்படிவடைதல் முழுமையாயிற்றா என்று 
சோதித்துப் பார் . தேவைப்பட்டால் மேலும் HC ) - ஐ சேர் ( மிக 
அதிகமாக சேர்ப்பதை தவிர்க்க ) . கரைசலை வீழ்படிவுடன் சூடு 
செய்து ( கார உப்புகள் HCI- இல் முடிந்த அளவிற்கு கரைகிறது 
என்பதை உறுதிப்படுத்த ) நீரில் குளிர்விக்கவேண்டும் . இதனால் 

செய்யும்போது கரைந்த PbCle மீண்டும் கரைகிறது . 
HCI- ஆல் நனைந்த வடிதாள் மூலம் வீழ்படிவை வடிகட்டி HCI- ஆல் 
அலசப்பட்ட குடுவையில் வடிநீரை சேகரி ( இல்லையென்றால் கார 
உப்புகள் தோன்றுவதால் வடிநீர் கலங்கலாக இருக்கும் ) . சிறிது 
HCI- ஐக் கொண்ட குளிர்ந்த நீரால் வீழ்படிவை கழுவு . 


AgCl , Hg Cla , PbCI , மட்டுமல்லாமல் PbSO4 , தொகுதி II 
சல்பேட்டுகள் அல்லது பிஸ்மத்தின் கார உப்புகளை ( தொகுதி V 
எதிர் அயனிகள் இருப்பதால் டின் , * ஆண்டிமனி உடனிருக்கலாம் ) 
போன்ற HCI- இல் கரையாத அல்லது சுமாராகக் கரையும் அறிய 
வேண்டிய கரைசலின் கூறுகளை வீழ்படிவு கொண்டிருக்கும் , 
ஏனென்றால் இவைகளெல்லாம் HCI- இல் முழுமையாக கரையா 
திருக்கக்கூடும் . 3 - இன்படி வீழ்படிவை ஆராய்க . 


தொகுதிகள் IV - I- இன் மற்ற எல்லா எதிர் அயனிகளையும் 
சேர்க்கப்பட்ட HCI- ஐயும் கொண்டுள்ள கரைசல் 8 - இல் விவரித் 
துள்ளபடி ஆராயப்படுகிறது . 


3. PbCle- ஐக் கரைத்தல் , Pb ++ . ஐக் கண்டறிதல் : வடிதாள் 
மீது கழுவப்பட்ட வீழ்படிவை 5 மி . லி . கொதி நீருடன் வினைப் 
படுத்து . PbCle- இன் ஒரு பகுதி கரைகிறது . கரைசலிலுள்ள 
Pb ++ . ஐ K CrO , அல்லது KI- டன் வினைப்படுத்தி கண்டறியலாம் . 


Pb ++ இருந்தால் PbCl , முழுவதும் கரையும் வரை ( அதாவது 
K.CrO ; - டன் வினை நிகழாத வரை ) சூடான நீருடன் கழுவுவதை 
தொடர்ந்து செய் . 4 - இன் படி கசடை ஆராய்க . 


* இங்கு நாம் ஆண்டிமனி, டின் அயனிகளைக் குறிப்பிடுகிறோம் , 
ஏனென்றால் இந்த பகுப்பாய்வு செய்முறையை எல்லா ஐந்து தொகுதி 
களின் எதிர் அயனிகளுடைய கலவைகளின் பகுப்பாய்விற்கு பயன்படுத்த 
amrid , 


தொகுதி IV எதிர் அயனிகள் 


523 


4. Ag + - ஐப் பிரித்தலும் Hg , ++ - ஐக் கண்டறிதலும் ! 3 - இல் 
விவரித்துள்ளது போல் வீழ்படிவை சூடான நீருடன் வினைப் 
படுத்திய பின் வடிதாளின் மீது உள்ள கசடை ஒரு சில மில்லி 
லிட்டர்கள் 2N NH4OH- டன் வினைப்படுத்து . இதில் Agal 
கரைந்து [ Ag ( NHg ) 2 ] Cl அணைவு உப்பை 

கொடுக்கிறது . 
அப்போது Hg2Cl , வடிதாளின்மீது [ Hg NH9 ] Cl + Hg ( கருப்பு 
நிறம் ) -ஆக மாறி தங்கிவிடுகிறது . இவ்விதம் NH4OH-ஆல் 
வீழ்படிவு கருப்பானால் Hg2 ++ உள்ளதென்று ஊகிக்கலாம் . 

தொகுதி V அயனிகள் இல்லையென்றால்தான் இப்படி ஊகிப் 
பதை முடிவாக எடுத்துக்கொள்ளலாம் . ஏனென்றால் AgC | 
ஸ்டேன்னஸ் குளோரைடால் உலோக சில்வர் உண்டாவதால் 
வீழ்படிவு கருப்பாக மாறலாம் . அப்படியென்றால் தொகுதி V 
அயனிகள் இருந்தால் தான் 7 ( அ ) -இல் விவரித்துள்ளது போல் 
மெர்க்குரிக்கான உறுதிப்படுத்தும் சோதனைகளை செய்த பின்னரே 
Hgs ++ இருப்பது பற்றிய முடிவெடுக்க முடியும் . 5 - இன்படி 
அம்மோனியா சேர்ந்த கரைசலையும் 6 - இன்படி கசடையும் ஆராய 
வேண்டும் . 


5. Ag + - ஐ கண்டறிதல் ! அம்மோனியா சேர்ந்த கரைசலின் 
ஒரு பகுதிக்கு ஒரு சொட்டு பினாப்தலின் நிறங்காட்டியையும் 
நிறம் மறையும் வரை HNO : - ம் சேர் . Agal வீழ்படிவு ( அல்லது 
கலங்கல் ) உண்டானால் சில்வர் உள்ளதென்று பொருள் . மிகுந்த 
அளவில் Hga ++ இருந்தால் சில்வருக்கான வினை நிகழாவிட்டால் 
அதை நம்ப இயலாது , ஏனென்றால் Ag + அயனிகள் முழுவதும் 
மெர்க்குரி உலோகத்தால் ( HgaCle- டன் அம்மோனியா வினைப் 
படுவதால் தோன்றியது ) சில்வர் உலோகமாக ஒடுங்குகிறது . 
இத்தகைய தறுவாய்களில் கரைசலில் Ag + இல்லையென்றால் 
வீழ்படிவில் இருக்கிறதா என்று சோதிக்கவேண்டும் . 7 ( அ ) . 


6. லெட்டை கண்டறிதல் Pb ++ ! 5 - இல் விவரித்துள்ளபடி 
அம்மோனியா சேர்ந்த கரைசலின் நைட்ரிக் அமில சோதனை நேர் 
முடிவை கொடுத்தால் வடிதாள் மீதுள்ள வீழ்படிவை Agal 
முழுவதும் நீங்கும் வரை 

வரை அம்மோனியாவுடன் வினைப்படுத்து 
( Ag + - க்கான சோதனைக்கு எதிர் முடிவு கிடைக்கும் வரை ) . பிறகு 
வீழ்படிவை ஒரு முறை நீருடன் கழுவி வடிதாள் மீதே சூடான 
30 % CHY COO NH , கரைசலுடன் வினைப்படுத்தி வடிநீரை அதே 


* PbSO4 அல்லது கார பிஸ்மத் உப்புகள் சோதனைச்சாலை காற்றிலுள்ள 
HIS- டன் வினைப்பட்டு சல்பைடுகளாக மாறவதால் வீழ்படிவு மெதுவாக 
கருப்பாகிறது . 


தொகுதி VI எதிர் 


எதிர் அயனிகள் 


வினைப் 
பொருள்கள் 


Ag + 


Pb ++ 


Hgg ++ 


அமிலக் கரைசலில் Ag2S கருப்பு 
HAS அல்லது 

வீழ்படிவு 
( NH4 ) 2S 


PbS கருப்பு 
வீழ்படிவு 


Hgs + Hg கருப்பு 
வீழ்படிவு 


* 


HC1 , குளோரைடு | NH4OH- இல் 
கள் 

கரையும் Agal 
வீழ்படிவு 


சூடான நீரில் HgaCle வெண்மை 
கரையும் PbCla யான வீழ்படிவு 
வெண்மையான NH4OH- ஆல் * 
வீழ்படிவு 

கருப்பாகிறது 


KOH அல்லது 
NaOH 


Ag : 0 பழுப்பு நிற மிகையான காரத் | Hge0 கருப்பு நிற 
வீழ்படிவு 

தில் சரையும் வீழ்படிவு 
Pb ( OHa ) *** 
வெண்ணிற 
வீழ்படிவு 


மிகையான 
NH4OH 


Ag { NH3le + 
அயனிகள் 
தோன்றுதல் 


| Pb ( OH ) 2 வெண் 
ணிற வீழ்படிவு 


[ NHaHg ] NO3 + Hg 
கருப்பு நிற 
வீழ்படிவு 


HAO 


H2SO4 


- 


| PbSO4 வெண்ணிற Hg2SO4 வெண் 
வீழ்படிவு 

ணிற வீழ்படிவு 


:SnCla அல்லது 

NagSaO2 


Ag- இன் கருப்பு 
நிற வீழ்படிவு 


வெண்ணிற வீழ் 
படிவு சீராக 
கருப்பாகிறது 
HgaCl -- > Hg 


* [ Ag ( NHg ) a ] + அணைவு அயனிகள் தோன்றுதல் 
** [ NHAHg ] CI + Hg கருப்பு நிறக் கலவை தோன்றுதல் 
*** கிளிசரால் முன்னிலையில் தோன்றாது 
+++ * கிளிசரால் முன்னிலையில் தோன்றும் 


அட்டவணை 22 


அயனிகளின் வினைகள் 


Hg ++ 


Cut- + 


Cd + -- 


Bi ++ 


HNO3- இல் கரை 

Cus கருப்பு 
யாத Hgs கருப்பு வீழ்படிவு 
வீழ்படிவு 


Cds மஞ்சள் 
வீழ்படிவு 


Bi2S3 கருப்பு 
வீழ்படிவு 


- 


*** 


HqO மஞ்சள் நிற | Cu !SH ) 2 நீல நிற 
வீழ்படிவு, 

வீழ்படிவு *** 


Cd ( OH ) 2 வெண் 
ணிற வீழ்படிவு 


Bi (OH ) 3 
வெண்ணி 

ற 
வீழ்படிவு 


( NH3Hg ] C1 
வெண்மை நிற 
வீழ்படிவு 


| [ Cu ( NH3 ) 4 ] ++ 

ஆழ்ந்த நீல நிற 
அயனிகள் 
தோன்றுதல் 


[ Cu ( NH3 ) 4 ] ++ 
அயனிகள் 
தோன்றுதல் 


கார உப்புகளின் 
வெண்ணிற 
வீழ்படிவு 


- 


மிகையான அமி 
லத்தில் கரையும் 
BioC1 வெண் 
ணிற வீழ்படிவு 


- 


வெண்ணிற 
வீழ்படிவு சீராக 
கருப்பாகிறது 
HgaCl2- > Hg 


Bi கருப்பு நிற 
வீழ்படிவு 


526 


பண்பறி பகுப்பாய்வு 


வடிதாள் மூலம் ஒன்று அல்லது இரண்டு தடவை செல்லும்படி 
செய் , இது PbSO4- இல் ஒரு பகுதியை கரைக்கிறது . அந்த 
கரைசலை K , CrO4 அல்லது KI- டன் சோதனை செய்து Pb ++ - ஐ 
கண்டறியலாம் . வடிதாள் மீதுள்ள கசடை கழுவி 7 - இன் படி 
ஆராய்க . 


7. கார உப்புகளை கரைத்தல் ! அம்மோனியம் அசிட்டேட் 
டுடன் வினைப்படுத்தியபோது ( 6 - இன் படி ) வடிதாள்மீது கிடைத்த 
கசடை 10 மி.லி. சூடான 2N HCI- டன் வினைப்படுத்து . இதனால் 
பிஸ்மத்தின் கார உப்புகள் ( தொகுதி V அயனிகளிருந்தால் 
ஆண்டிமனி, டின் ஆகியவற்றினுடையவைகளும் ) கரைகின்றன . 
தொகுதி V அயனிகள் இல்லையென்று தெரிந்தால் கரைசலைக் 
கொண்டு Bi +++ -க்கான தனிச்சிறப்பான சோதனைகளால் அது 
உள்ளதா என்று சோதிக்கவேண்டும் ( நீருடன் வினை , மிகையான 
NaOH முன்னிலையில் NagSno : - டன் வினை முதலியன ; பகுதி 72 
பார் ). 

இல்லையென்றால் HCI- டன் வினைப்படுத்தி சில்வர் 
உபதொகுதியைப் பிரிப்பதில் கிடைக்கும் வடிநீருடன் இக் 
கரைசலைச் சேர் ( 2 - இல் விவரித்துள்ளபடி ) . 


( அ) 5 - இல் கூறியபடி வடிநீரைக் கொண்டு Hgz ++ 
முன்னிலையில் Ag + - க்கு செய்யப்படும் சோதனை முடிவு எதிரா 
யிருந்தால் வீழ்படிவையும் சில்வருக்கு சோதிக்கவேண்டும் . 7 - இன் 
படி கசடை HCI- டன் வினைப்படுத்தி பின்னர் பீங்கான் கிண்ணத் 
திற்கு மாற்றி சிறிதளவு 

சிறிதளவு ( 1-2 மி.லி. ) HNO , ( ஒ.அ 1.2 ) 
HCI ( ஒ . அ 1.19 ) கலவையுடன் சூடு செய்ய வேண்டும் . இதனால் 
மெர்க்குரி கரைந்து Hgscle- ஆக மாறுகிறது , சில்வர் AgCl- ஆக 
மாறி வீழ்படிவுடனும் தொகுதி II சல்பேட்டுகள் , PbSO4 ஆகிய 
வற்றுடனும் ( 6 - இல் விவரிக்கப்பட்டது போல் வீழ்படிவை 
அம்மோனியம் அசிட்டேட்டுடன் வினைப்படுத்தும்போது பிந்தியது 
முழுதும் கரையாதிருந்தால் ) உள்ளது . கரைசலை நீருடன் விளாவி 
வடிகட்டி வீழ்படிவை கழுவி வடிதாள் மீதே அம்மோனியாவுடன் 
வினைப்படுத்து . அம்மோனியா சேர்ந்த கரைசலை 5 - இன்படி 
Ag + - க்கு சோதித்துப் பார் . 


வடிநீருடன் SnCl , கரைசலை சேர்த்து Hg++ - க்கு சோதனை 
செய் ; வெண்ணிற வீழ்படிவு சாம்பல் நிறமாக மாறினால் 
{ Hg , Cle- Hg ) மெர்க்குரி உள்ளதென்று பொருள் . 


( ஆ ) வீழ்படிவை அம்மோனியாவுடன் வினைப்படுத்திய பின் 
கரையாமல் கசடு இருந்தால் அது சூடான NaOH-இல் கரை 


தொகுதி IV எதிர் அயனிகள் 


527 


கிறதா என்று சோதித்துப் பார் ( மேலே ( அ ) பார் ) . வீழ்படிவு 
முழுவதும் கரைந்தால் அது லெட் சல்பேட்டை மட்டும் கொண் 
டிருக்கும் . கசடு ஏதாவது இருந்தால் ( பகுதி 38. 1 இல் விவரித் 
துள்ள படி ) தொகுதி II சல்பேட்டுகளுக்கு சோதனை செய்து பார் . 

8. கரைசலின் அமிலத் தன்மையை சரி செய்தலும் தொகுதி 
IV எதிர் அயனிகளை ஹைட்ரஜன் சல்பைடால் வீழ்படிவடையச் 
செய்தலும் : சிங்க் சல்பைடு வீழ்படிவடையாதபோது தொகுதி 
IV எதிர் அயனிகள் 

முழுமையாக வீழ்படிவடைந்தனவா 
என்பதை உறுதிசெய்ய H + அயனிச் செறிவை தகுந்த அளவிற்கு 
சரிசெய்யவேண்டும் . சுமார் 0.3 M ( பகுதி 66-1 ) அளவிற்கு அல்லது 
pHx0.5 க்கு கொண்டுவரவேண்டும் . அது பின்வருமாறு செய்யப் 
படுகிறது . தொகுதி IV- இன் ( 2 பார் ) முதல் உபதொகுதியை 
பிரிப்பதிலிருந்து கிடைத்த வடிநீரை 7 - இல் விவரித்துள்ளபடி கார 
உப்புகளை கரைக்கும்போது தோன்றும் கரைசலுடன் சேர்த்து 
செறிவு தெரியாமலுள்ள அமிலத்தை நடுநிலை செய் . 25 % 
அம்மோனியா கரைசலை லிட்மஸ்தாளுக்கு காரத்தன்மை காட்டும் 
வரை சொட்டு சொட்டாகச் சேர் . பிறகு 2N HCl கரைசலையும் 
சொட்டு சொட்டாக சேர் . கடைசி 1-2 துளிகள் கரைசலை 
அமிலமாக்கவேண்டும் . கிட்டத்தட்ட நடுநிலையாயுள்ள இந்த 
கரைசலுக்கு அதன் கன அளவில் ஐந்தில் ஒரு பங்கு 2N HCI ஐ 
சேர்த்தால் தேவைப்படும் அமிலத்தன்மை கிடைக்கிறது . ( இச் 
செயல்முறைகளுக்குப் பின் HCI- இல் கரையாமல் கார உப்பு 
களின் கசடு எஞ்சியிருந்தால் அதை ஒதுக்கிவிடலாம் , ஏனென்றால் 
HgS- ஐ செலுத்தும்போது கார உப்புகள் முழுவதும் குறைவாகக் 
கரையும் சல்பைடுகளாக மாறிவிடும் . ) 

கரைசலை கிட்டத்தட்ட கொதிக்கும் வரை சூடு செய் , 10-15 
நிமிடங்களுக்கு . இதன் மூலம் HAS- ஐ மெதுவாக செலுத்து , சம 
கன அளவு குளிர்ந்த வாலை வடி நீரை சேர் . மீண்டும் ஹைட்ரஜன் 
சல்பைடை 5-10 நிமிடங்களுக்கு செலுத்து . * 1-2 மி.லி. 
திரவத்தை வடிகட்டி சம கன அளவு புதிதாக தயாரிக்கப்பட்ட 
HES நீரை ** சேர்த்து வீழ்படிவடை. தல் முழுமையாயிற்றா என்று 


ஹைட்ரஜன் சல்பைடால் வீழ்படிவடையச் செய்வதற்கான 
பல்வேறு 

நிபந்தனைகளின் உட்பொருள்கள் பகுதி 65 இல் விளக்கப் 
பட்டுள்ளன . 

** HAS நீரை பயன்படுத்துவதிலுள்ள மற்றொரு பயன் கரைசலின் 
மிகையான அமிலத் தன்மையால் வீழ்படிவடைதல் அரைகுறையாயிருந் 
தால் அது தவிர்க்கப்படுகிறது . இருப்பினும் இது புதிதாக தயாரிக்கப் 
பட்டதாகவும் HAS- ன் நாற்றம் அதிகமாகவுவ்ளதாகவும் இருக்க 
வேண்டும் . 


528 


பண்பறி பகுப்பாய்வு 


சோதித்துப் பார் . வீழ்படிவு உண்டானால் கரைசல் முழுவதையும் 
மீண்டும் நீரினால் விளாவி HAS வாயுவை மீண்டும் செலுத்து . 
வீழ்படிவடைதல் முழுமையானபோது வீழ்படிவை வடிகட்டி HAS 
நீரால் கழுவி ( சல்பைடுகள் வளிமண்டல ஆக்சிஜனால் ஏற்றமடை 
வதை தடுக்க ) . H , S நீர் சிறிது NH4CI- ம் கொண்டிக்கவேண்டும் . 
வீழ்படிவை 9 - இன்படி ஆராய்க . 


வடி நீரைக் கொண்டு Zn++ - க்கு பின்வருமாறு சோதனை 
செய் . சுமார் 1 மி . லி . வடி நீருக்கு உடனே சம கன அளவு 
ஃபார்மேட் தாங்கல் கலவையை * ( பகுதி 57.4 ) சேர்த்து கரைசல் 
மூலம் HgS- ஐ சில நிமிடங்கள் செலுத்து . மிகையான HCI-இல் 
கரையக்கூடிய வெண்ணிற வீழ்படிவாக Zns தோன்றினால் Zn ++ 
உள்ளதென்று பொருள் . 


வடிநீரைக் கொண்டு 14 - இல் விவரித்துள்ளபடி தொகுதிகள் 
III , II , I- ஐ ஆராய்க . 


9. வீழ்படிவடைந்த சல்பைடுகளை கரைத்தலும் Hg ++ - ஐப் 
பிரித்தலும் : தொகுதி IV சல்பைடுகளைக் கொண்ட வீழ்படிவை 
பீங்கான் கிண்ணத்திற்கு மாற்றி வினையை தூண்ட ஒரு சில 
சொட்டுகள் KNO, கரைசலை சேர்த்து 2N HNO :- டன் புகை 
நீக்கும் அறையில் கொதிக்க வை . HgS ** தவிர மற்ற எல்லா 
சல்பைடுகளும் இதில் கரைகின்றன . Hgs ( கருப்பு ) அல்லது 
Hg ( NO ) ) 2.2 Hgas ( வெண்மை ) , சல்பர் ஆகியவற்றைக் கொண்ட 
கரையாத கசடை வடிகட்டி , கழுவு 10 - இல் விவரித்துள்ளது போல் 
ஆராய்க . Cu ++ , Cd ++ , Bi +++ , Pb ++ உள்ள வடி நீரை [ HCI- ஆல் 


* பகுதி 60.2- இல் விவரிக்கப்பட்டுள்ள HCI முன்னிலையில் Zn++ -க்காள 
சோதனையையும் பயன்படுத்தலாம் , ஆனால் முதலில் கரைசலிலிருந்து 
HAS- ஐ நீக்க வேண்டும் ( 14 பார் ) , 2-3 அடர் HNO3- இன் சொட்டுகளும் 
1 மி.லி. கரைசலை கொதிக்க வைத்து Fe++ - ஐ ( Fe +++ ஹைட்ரஜன் 
சல்பைடால் ஒடுக்கமடைந்ததால் தோன்றியது ) ஏற்றம் செய்யவேண்டும் . 
இதை செய்யவில்லையென்றால் கரைசலில் தங்கியிருந்து வளிமண்டல ஆக்சி 
ஜனால் ( ஒரு பகுதி) Fe +++ - ஆக ஏற்றமடைகிறது . HAS- ஐ செலுத்தும் 
போது ZnS- ஐ ஒத்த சல்பர் வீழ்படிவடையும் . 

** தொகுதி IV- இன் மற்ற எதிர் அயனிகளிலிருந்து Hg ++ - ஐ பிரித்தல் 
அவ்வளவு நுட்பமானதல்ல . குறிப்பாக வீழ்படிவடைந்த சல்பைடுகளி 
லிருந்து CIT அயனிகளை கழுவி நீக்காவிட்டால் HgS- இல் குறிப்பிட்ட 
அளவு HNO3- இல் கரைகிறது . கரைந்து Hg ++ கரைசலில் Cu ++ , Cd ++ 
ஆகியவற்றை கொண்டிருக்கும் . இந்த அயனிகளை பிரிக்கப் பயன்படும் 
முறைகளில் Gu ++ - டன் Hg++ மெர்க்குரிக் சல்பைடு HgS வீழ்படிவடை 
கிறது . Cd ++ - ஐ கண்டறிவதில் Hg ++ குறுக்கிடுவதில்லை . 


தொகுதி IV எதிர் அயனிகள் 


529 


வீழ்படிவடையாத பகுதி ; [ பகுதி 66 , 2 ( c ) பார் ] 11 - இன்படி 
ஆராய்க . பகுதி 71 ( 4 ) -இல் விவரித்தபடி கார கிளிசரால் முறை 
யாலும் ஆராயலாம் . 


| 


10. Hg ++ - ஐ கண்டறிதல் : 

பீங்கான் கிண்ணத்திற்கு 
வீழ்படிவை மாற்றி குறைந்தபட்ச அளவு இராஜத் திராவகத் 
துடன் சூடு செய்து ( புகை நீக்கும் அறையில் ) கரை . கரைசலை 
கவனமாக ஆவியாக்கி சுமார் 1 மி.லி. - க்கு கன அளவை குறை 
( உலர்ந்த நிலைக்கு சூடு செய்யவேண்டாம் , இல்லையென்றால் HgCls 
ஆவியாகும் ) , நீருடன் விளாவி , வடிகட்டி , Sncis -டன் Hg ++ - க்கு 
சோதனை செய் . வெண்மை நிற 

வீழ்படிவு மிகையான 
ஸ்டேன்னஸ் குளோரைடால் கருப்பானால் ( HgaCle + Hg ) 
மெர்க்குரி இருப்பதை காட்டுகிறது . 


11. மிகையான HNO ) - ஐ நீக்குவதும் Pb ++ - ஐ வீழ்படிவடையச் 
செய்தலும் : HgS- ஐ பிரித்தலில் ( 9 பார் ) கிடைத்த கரைசலுக்கு 
ஒரு சில மில்லி லிட்டர்கள் 2N H2SO4- ஐ சேர்த்து ஒரு பீங்கான் 
கிண்ணத்தில் SO , -இன் அடர் வெண்புகை * தோன்றும் வரை 
( புகை நீக்கும் அறையில் ) ஆவியாக்கு . இதனால் HNO ; நீங்கு 
கிறது ; இதன் முன்னிலையில் Pb ++ - ஐ முழுவதும் PbSO4- ஆக 
வீழ்படிவடையச் செய்ய இயலாது . இது Cu ++ - ஐ பிரிப்பதில் 
காப்பராகவும் Cd ++ - ஐ கண்டறிவதில் CdS- ஆகவும் குறுக்கிடு 
கிறது . அதே சமயத்தில் எல்லா நைட்ரேட்டுகளும் சல்பேட்டு 


Hg ++ -ஐ கண்டறிவதற்கான பின்வரும் மாற்று முறையையும் பயன் 
படுத்தலாம் . வீழ்படிவை 1-2 மி.லி. அடர் HC1 சிறிது KI கரைசல் 
கலவையுடன் இலேசாக சூடு செய் . இது Hgs- ஐ கரைத்து K2 [ Hg I4 ) - ஐ 
கொடுக்கிறது . கசடை வடிகட்டு . வடி நீரை கொதிக்க வைத்து HAS- ஐ 
நீக்கு , ஒருசில சொட்டுகள் 2N NH4OH- ஐ சேர்த்து குளிரவை ; மேலும் 
மிகையான அடர் NaOH ( 25 % ) கரைசலைச் சேர் . 


Hg 


NH2 


செம்பழுப்பு நிற வீழ்படிவாகத் தோன்றினால் 
மெர்க்குரி உள்ளதென்று அறியலாம் . 


Hg 


* SO3 காற்றிலுள்ள நீராவியுடன் சேரும் போது தோன்றும் H2SO4- இல் 
மிகச் சிறிய திரவ சொட்டுகள் SO3 புகையில் ( மிகச் சரியாக , பனி ) 
உள்ளன . முதலில் வெளிப்படும் வெளிரிய HNO3 ஆவியுடன் இதைக் 
குழப்பிக் கொள்ளக்கூடாது . SO3 தோன்றும்போது கிண்ணத்தில் திரவம் 
ஏதும் இருக்காது . 

34 


530 


பண்பறி பகுப்பாய்வு 


களாக மாற்றப்படுகின்றன ( இந்த இரண்டு அமிலங்களில் H ,SO , 
குறைவாக ஆவியாவது ) . 


* 


பீங்கான் கிண்ணத்திலுள்ள கசடை குளிர்வித்து கவனமாக 
நீரை சேர்க்கவும் , 


PbSO4 வீழ்படி உண்டானால் வடிகட்டு . லெட்டை உறுதி 
செய்ய வீழ்படிவை 30 % CH , COONH4- இல் கரைத்து K , CrO4 
அல்லது KI- டன் Pb ++ - க்கு சோதனை செய் 


Cu ++ , Cd ++ , Bi +++ - டன் மிகையான H , SO , - ஐ கொண்ட 
கரைசலை 12 - இன் படி ஆராய்க . 


12. Bi +++ - ஐப் பிரித்தலும் கண்டறிதலும் : கரைசலுக்கு 
மிகையான NHLOH ( திரவத்திலிருந்து அம்மோனியாவின் 
நாற்றம் நன்கு வீசும் வரை ) சேர் . இதனால் Bi +++ கார உப்பு 
களாக ( வெண்மை ) வீழ்படிவடைகிறது , Cu++ - ம் , Cd ++ - ம் 
கரைசலில் [ Cu ( NHg ) 4 ] ++ , [ Cd ( AHg ) 4 ] ++ , [ Cd ( NHs) ]++ அணைவு 
களாக உள்ளன . வடிகட்டி வீழ்படிவை கழுவு 

வீழ்படிவை பின்வருமாறு உலோகமாக ஒடுக்கம் செய்து 
Bi +++ . ஐ கண்டறி . 2N NaOH 3-4 மி.லி. கரைசலுக்கு அதன் 
கன அளவில் 4 - லிருந்து 1 - பங்கு SnCle- ஐ சேர் . இதனால் சோடியம் 
ஸ்டேன்னைட் NagSnO , தோன்றுகிறது . இதை வடிதாள் மீதுள்ள 
வீழ்படிவுடன் சேர் . கறுப்பு நிறம் தோன்றினால் Bi +++ உள்ள 
( பகுதி 72 ) தென்று பொருள் , 

13 - இல் விவரித்துள்ளபடி Bi +++ வீழ்படிவடைதலிலிருந்து 
பெற்ற வடிநீரை ஆராய்க . 
13 . 

Cu ++ , Cd ++ ஆகியவற்றை கண்டறிதல் : [ Cu ( NHS ) 4 ] ++ 
அணைவு அயனி இருப்பதால் வடி நீர் நீலமாக இருந்தால் காப்பர் 
இருக்கிறதென்று கூறலாம் . நிறம் தெளிவாயில்லையென்றால் 
வடி நீரின் ஒருபகுதியை 

CHg COOH- ஆல் அமிலப்படுத்தி 
K , Fe ( CN ) - டன் வினைப்படுத்தும் நுட்பமான வினையால் Cu ++ - க்கு 
சோதனை செய் . 


Cu ++ இல்லையென்றால் அம்மோனியா சேர்ந்த கரைசலை 
2N HCI- ஆல் இலேசாக அமிலப்படுத்தி HAS- ஐ செலுத்து . மஞ்சள் 
நிற Cds வீழ்படிவு தோன்றினால் Cd ++ உள்ளதென்று பொருள் . 


* 


அடர் சல்பூரிக் அமிலத்தில் PbSO4 கரைகிறது . கரைசலை நீருடன் 
விளாவும் போதுதான் இது வீழ்படிவடைகிறது . 


தொகுதி IV எதிர் அயனிகள் 


531 


Cu ++ முன்னிலையில் Cd ++ க்கு பின்வருமாறு சோதனை செய் . 


அம்மோனியா சேர்ந்த கரைசலை 2N HCI- ஆல் இலேசாக 
அமிலப்படுத்தி சூடு செய்து Cu ++ , Cd ++ - ஐ வீழ்படிவடையச் 
செய்ய H2S- ஐ செலுத்து . வீழ்படிவடைந்த காப்பர் கேட்மியம் 
சல்பைடுகளை வடிகட்டி கொதிக்கும் : வரை சூடு செய்யப்பட்ட 
3-5 மி . லி . IN HC ) - டன் வீழ்படிவை வடிதாள்மீது வினைப்படுத்து . 
( IN HCI தயாரிக்க 2N அமிலத்தை சம கன அளவு நீருடன் * 
கலக்கவேண்டும் .) 

CdS- ஐ கரைக்கிறது . அப்போது 
குறைவான கரைதிறன் பெருக்கம் உள்ள காப்பர் 

காப்பர் சல்பைடு 
வடிதாள் மீதே தங்கி விடுகிறது . வடிநீருடன் அதைப்போன்று 
இரண்டு மடங்கு கன அளவு நீரை சேர்த்து HAS- டன் வினைப் 
படுத்தி Cd ++ - க்கு சோதனை செய் , 


14. தொகுதிகள் III , II , 1 எதிர் அயனிகளை கண்டறிவதற் 
கான கரைசலை தயாரித்தல் : தொகுதி IV சல்பைடுகளைப் பிரித்த 
பின் ( 8 பார் ) கிடைக்கும் வடிநீரை புகை நீக்கும் அறையில் 
கொதிக்க வைத்து HAS- ஐ நீக்கு , வீழ்படிவடைந்த சல்பரை 
வடிகட்டு , சுமார் 20 மி . லி . - க்கு ஆவியாக்கு . ( பகுதி . 60-3 . ) 
விவரித்துள்ளபடி கரைசலைக் கொண்டு தொகுதிகள் III , II , I- க்கு 
சோதனை செய் . 


தொகுதி IV இரண்டாவது உபதொகுதியின் பகுப்பாய் 

விற்கான கார கிளிசரால் செய்முறை 


1. Cu ++ , Bi +++ , Pb ++ - லிருந்து • Cd ++ - ஐப் பிரித்தல் : 
தொகுதி IV சல்பைடுகளை கரைத்தபோது ( 9 பார் ) கிடைத்த 
நைட்ரிக் அமிலக் கரைசலுக்கு நீருடன் 

விளாவப்பட்ட 
கிளிசராலை ( 1 : 1 ) சேர் . 6N NaOH- ஐ கரைசல் காரத் தன்மை 
அடையும் வரை சொட்டு சொட்டாகச் சேர்த்து மேலும் 8-10 
சொட்டுகள் சேர் . சோதனைக் குழாயிலுள்ளவற்றை நன்கு கலக்கு . 


Cu ++ , Bi +++ , Pb ++ அயனிகள் கிளிசராலுடன் அணைவுகளை 
கொடுப்பதால் கரைசலிலும் Cd ++ , Cd ( OH ) - ஆக வீழ்படி 
வாகவும் உள்ளன . கரைசலை 1 நிமிடம் சூடு செய்து , வீழ்படிவை 
வடிகட்டி மற்ற உலோகங்களின் ஹைட்ராக்சைடுகளை ( குறிப்பாக 


* வடிகட்டிய கரைசலை மீண்டும் சூடு செய்து வடிதாள் மீது வீழ்படி 
வுடன் வினைப்படுத்துவது மிகவும் நன்மை பயப்பது . 


தொகுதி IV - I எதிர் அயனிகளின் 


1. NH4 + , Fe ++ . Fe+++ - க்கான முன்னோடிச் சோதனைகள் 


2. தொகுதி IV- இன் முதல் உபதொகுதியை HCI- ஆல் பிரித்தல் 


3 


வீழ்படிவு : AgCl , PbCle ( பகுதி ) , PbSO4 , HgaCla . BiOCI , தொகுதி II 
சல்பேட்டுகள் 
சூடான நீருடன் வினைப்படுத்து 


1921 


வீழ்படிவு : AgCl, PbSc4 , HgaCla , BiOCI 

கரைசல் : 
தொகுதி II சல்பேட்டுகள் 

PbCle 
4. வீழ்படிவை NH4OH கரைசலுடன் வினைப் 

Pb ++ - க்கு 
படுத்து . 

சோதனை 

செய் . 
வீழ்படிவு : [HgNHa ] Cl + Hg ( கறுப்பாக ) , PbSO4 

கரைசல் : 

[ Ag[ NH3 }2] 
BiOCI , Ag , தொகுதி II சல்பேட்டுகள் 
6. வீழ்படிவை CH3COOH கரைசலுடன் வினைப் 

5. Ag + - க்கு 
படுத்து . 

சோதனை 

செய் . 
வீழ்படி : PbSO4 ( ஒரு பகுதி ) , BiOCI, 

கரைசல் : 
[Hg NH2 ] CI (ஒரு புகுதி )* , Hg , 

Pb ++ 
Ag , தொகுதி II சல்பேட்டுகள் Pb ++ - க்கு 
7. BiOCI- ஐ 2N HCI-இல் கரை: சோதனை 

செய் 
வீழ்படிவு : PbSO4 கரைசல் : Bi +++ 
[HgNHa ] Cl 

( HCI ) . 2 - இல் 
( ஒரு பகுதி ) Hg , HCI- டன் வினைப் 
Ag , தொகுதி II படுத்தியபோது 
சல்பேட்டுகள் கிடைத்த 
சில்வருக்கு 

கரைசலுக்கு 
சோதனை 

சேர். 
(7.அ பார் ) 
தொகுதி II 
சல்பேட்டுகளுக் 
கும் சோதனை 
செய் 
( 7. ஆயார் ) 


* வீழ்படிவை CH3COONH4-டன் வினைப்படுத்தினால் ( 6 - ன் படி) கணிச 
கான அளவு [Hg NH9 ] Cl கரைகிறது . 


அட்டவணை 23 


கலவைகளுடைய பகுப்பாய்வு 


கரைசல் : Pb ++ ( ஒரு பகுதி ) , Hg++ , Cu ++ , Cd ++ , Bi +++ . 

தொகுதிகள் iii , ii , 1 - இன் எதிர் அயனிகள் ( HCI ) 
8. அமிலத் தன்மையை சரிசெய்து தொகுதி IV-இன் இரண்டாவது உப 

தொகுதியை HAS- ஆல் வீழ்படிவடையச் செய் . 


வீழ்படிவு : PbS , Hgs , Cus , Cds , BigS3 

கரைசல் : 
9. வீழ்படிவை சூடான நீர்த்த HNO - டன் வினைப்படுத்து தொகுதிகள் 

III , II , I எதிர் 

அயனி எள் 
வீழ்படிவு : கரைசல் : Pb ++ , Cu ++ , Cd ++ , Bi +++ 

( HCI , HaS ) . 
HgS ( HNO3) 

ஃபார்மேட் 
( கறுப்பு ) 11. SO3 புகை தோன்றும் வரை H2SO4- டன் தாங்கல் 
அல்லது ஆவியாக்கி HNO3- ஐ நீக்கி Pb ++ - ஐ 

கலவை முன் 
Hg( NO3 ) 2 வீழ்படிவடையச் செய் . நீருடன் விளாவு . னிலையில் 
2Hgs 

( 8 பார் ) 
(வெண்மை) 

HS- டன் 
மேலும் S | வீழ்படிவு : கரைசல் : Cu ++ , Cd ++ , Bi +++ 

வினைப்படுத்தி 
PbSO4 ( H2SO4 ) 

Zn ++ - க்கு 
10. Hg++ CH, COO 12. NH4OH- ஆல் Bi +++ - ஐ பிரி . சோதனை 
-க்கு NH4- இல் 

செய் . 
சோதனை கரை 

14. கொதிக்க 
செய் 

வீழ்படிவு : கரைசல் : Cu( NH3}4]++ 
சோதனை 

வைத்து 
கார Bi [ Cd ( NH3)4 ]++ 
உப்புகள் 

HAS- ஐ நீக்கு , 
செய் 

13. Cu ++ - க்கு சோதனை வீழ்படி 
Bi+++- க்கு செய் , HCI- டன் 
சோதனை 

வடைந்த 
அமிலப்படுத்தி 

சல்பரை வடி 
செய் 

Cu ++ , Cd ++ - ஐ கட்டு . அட்ட 
HS- ஆல் வீழ்படி வணை 18 - இன் 
வடையச் செய் . வீழ் 

படி ஆவியாக்கி 
படிவை ( Cus + CdS ) 
சூடான 1N HCI- டன் 

ஆராய்க . 
வினைப்படுத்து 


Pb- க்கு 


கரைசலை 


வீழ்படிவு : கரைசல் : 
Cus 

Cd++ (HCI ) 
ஆராயப் 

Cd ++ - க்கு 
படவில்லை சோதனை 

செய் 
( நீருடன் 


விளாவு . 
H2S - 8 
செலுத்த ) 


534 


பண்பறி பகுப்பாய்வு 


பிஸ்மத் ) கிளிசராலைக் கொண்ட 2N காரக் 

கரைசலால் 
( 2-3 சொட்டுகளிலிருந்து 20 சொட்டுகள் வரை காரம் ) இரண்டு 
தடவை கழுவு . கடைசியாக ஒரு தடவை நீரால் கழுவி 2 - இன்படி 
ஆராய்க . வடிநீரை 3 - இல் விவரித்துள்ளபடி ஆராய்க . 

2. Cd++ - ஐக் கண்டறிதல் ! கழுவப்பட்ட வீழ்படிவை 
2N HCI- இல் கரை , நீருடன் விளாவு , HAS- ஐ செலுத்து . மஞ்சள் 
நிற Cds வீழ்படிவானால் Cd ++ உள்ளதென்று பொருள் . 

குறிப்பு ! Cds வீழ்படிவு பிரகாசமான மஞ்சள் நிறத்திற்குப் 
பதில் ஆழ்ந்த நிறமுள்ளதாயிருந்தால் NaOH- டன் கழுவியபோது 
சகவீழ்படிவடைந்த காப்பர் , பிஸ்மதி ஹைட்ராக்சைடுகள் 
அரைகுறையாக நீக்கப்பட்டுள்ளன என்பது காரணம் . இதை 
வடிகட்டி பகுதி 71 - இல் விவரித்துள்ளபடி சூடான HCI- டன் 
வினைப்படுத்து . கரைசலை மிகுந்த அளவு நீருடன் விளாவி 
H.S- டன் வினைப்படுத்தி Cd ++ - க்கு சோதனை செய் . இதனால் 
எலுமிச்சை மஞ்சள் நிற CdS வீழ்படிவடைகிறது . 

3. Cu ++ , Pb ++ , Bi +++ - ஐக் கண்டறிதல் : கரைசலை தனித் 
தனியாக எடுத்துக்கொண்டு Cu ++ , Pb ++ , Bi +++ ஆகியவற்றிற்கு 
சோதனை செய் . 

( அ ) Cu ++ . நீல நிறமிருந்தால் Cu ++ உள்ளதை குறிக்கிறது . 
நிறம் தெளிவாக இல்லாமல் அல்லது நிறமற்றிருந்தால் வடிநீரின் 
ஒரு பகுதியை CHgCOOH- டன் அமிலப்படுத்தி K. [ Fe ( CN ) ] 
கரைசலைச் சேர். செம்பழுப்பு நிற Cug[ Fe ( CN ) ] வீழ்படிவு 
தோன்றினால் Cu ++ இருப்பதை அறியலாம் . 

( ஆ ) Pb ++ . வீழ்படிவின் மற்றொரு பகுதியுடன் அடர் 
CH.COOH கரைசலை சொட்டு சொட்டாகச் சேர்த்து அமிலப் 
படுத்தியபின் K ,CrO4- ஐ சேர் . கடுங்காரங்களில் கரையும் மஞ்சள் 
நிற வீழ்படிவாக PbCrO , தோன்றினால் Pb ++ உள்ளது . * 

( இ ) Bi +++ . 1 மி.லி. SnCle- க்கு 4-5 மி.லி. 2N NaOH- ஐ 
சேர் . அப்போது சோடியம் ஸ்டேன்னைட் , NazSnO , தோன்று 
கிறது . அறியவேண்டிய காரக்கரைசலை இதற்கு சேர் . 

Bi +++ இருந்தால் கறுப்பு நிறத்தில் உலோக பிஸ்மத் வீழ்படி 
வடைகிறது . 


* போதுமான அளவு அசிட்டிக் அமிலம் இல்லையென்றால் மஞ்சள் நிற 
பிஸ்மத்தைல் குரோமேட் வீழ்படிவடையலாம் ; இதை தோற்றத்தில் 
PbCrO4 - லிருந்து பிரித்தறிய முடியாது , ஆனால் இது கடுங்காரங்களில் 
கரைவதில்லை . அடர் அசிட்டிக் அமிலத்தில் கரைகிறது . 


தொகுதி IV எதிர் அயனிகள் 


535 


வினாக்களும் கணக்குகளும் 


1. ( அ) தொகுதிகள் I , II ( ஆ ) தொகுதி III- லிருந்து தொகுதி IV / 
எவ்வாறு வேறுபட்டுள்ளது ? 


2. தொகுதி IV எவ்வாறு உபதொகு திகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ? 


3. தொகுதி III சல்பைடுகள் போலல்லாது தொகுதி IV சல்பைடுகள் 
நீர்த்த HCI , HASO4- இல் ஏன் கரைவதில்லை என்று விளக்கு . அவைகளுடன் 
HNO3 எவ்வாறு வினைப்படுகிறது ? காப்பர் , பிஸ்மத் சல்பைடுகளுடன் 
HNO3 வினைப்படும் வினைகளுக்கான சமன்பாடுகளை எழுது . . மெர்க்குரிக் 
சல்பைடை எவ்வாறு கரைப்பது ? இவ்வினைக்கான சமன்பாட்டை எழுது . 


4. தொகுதிகள் I , II , III , IV- இல் எல்லா எதிர் அயனிகளையும் 
கொண்ட கரைசலை அம்மோனியம் சல்பைடுடன் வினைப்படுத்தும்போது 
வீழ்படிவடையும் அயனிகள் யாவை ? 


5. தொகுதி IV- இன் இரண்டாவது உபதொகுதியை HS- ஆல் 
வீழ்படிவடையச் செய்யுமுன்பு கரைசலை ஏன் அமிலப்படுத்த வேண்டும் 
என்று விளக்கு . 

* 6 . தொகுதி IV- ஐ HAS- ஆல் விழ்படிவடையச் செய்யுமுன்பு கரைசலை 
அமிலப்படுத்த பின்வரும் அமிலங்கள் ஏன் ஏற்றதல்ல என்று விளக்கு : 
( அ ) சல்பூரிக் ; ( ஆ ) நைட்ரிக் ; ( இ ) அசிட்டிக் , 

7. தொகுதி IV எதிர் அயனிகளை ஹைட்ரஜன் சல்பைடால் வீழ்படி 
வடையச் செய்வதற்கு H + அயனிச் செறிவு எவ்வளவு இருக்க வேண்டும் ? 
வீழ்படிவடைதலின்போது கரைசலின் அமிலத்தன்மை ( அ ) மிக அதிக 
மாக ; ( ஆ ) மிகக் குறைவாக இருந்தால் பகுப்பாய்வில் என்ன தவறுகள் 
ஏற்படும் என்று விளக்கு . 


8. ஹைட்ரஜன் சல்பைடால் வீழ்படிவடையச் செய்யும் போது 
முதலில் ஏன் சூடான கரைசலை பயன்படுத்த யேண்டும் என்று விளக்கு . 
அடுத்து அதை ஏன் குளிர்ந்த நீருடன் விளாவ வேண்டும் ? 

9. வீழ்படிவடைந்த தொகுதி IV சல்பைடுகளை ஏன் தாமதிக்காமல் 
வடிகட்ட வேண்டும் என்று விளக்கு . 

10. Agal மீது அம்மோனியா கரைசலின் வினை என்ன ? தோன்றும் 
கரைசலைக் கொண்டு Ag + - ஐ எவ்வாறு கண்டறியலாம் ? 

11. HgaCl2 மீது NH4OH- இன் வினை என்ன ? 

12. சில்வர் குளோரைடு , புரோமைடு , அயோடைடு கரைசல்களின் 
மீது அம்மோனியா , பொட்டாசியம் சயனைடு ஏற்படுத்தும் விளைவுகளை 
ஒப்பிடு , வேறுபாடுகளை விளக்கு . 

13. வீழ்படிவடைந்த மற்ற பொருள்களிலிருந்து ( அ ) PbCle ; 
(ஆ ) PbSO4 ; ( இ ) கார பிஸ்மத் ( அல்லது ஆண்டிமனி, டின் ) உப்புகளை 
எவ்வாறு பிரிப்பது என்று விளக்கு . 


536 - 


பண்பறி , பகுப்பாய்வு 


14. தொகுதி IV எதிர் அயனிகள் எல்லாவற்றின் நைட்ரேட்டுகள் 
அடங்கிய கலவைக்கு மிகையான ( அ ) கடுங்காரம் ( ஆ ) அம்மோனியா 
கரைசல் சேர்க்கப்படுகிறது . கரைசலில் என்ன சேர்மங்கள் இருக்கும் , 
ஒவ்வொரு தறுவாயிலும் என்ன வீழ்படிவு தோன்றுகிறது என்று கூறு . 
உன் விடையை சமன்பாடுகளால் விளக்கு . 

15. கேட்மியம் அணைவு சயனைடிலிருந்து H2S கேட்மியம் சல்பைடை 
வீழ்படிவடையச் செய்கிறது . ஆனால் அதை ஒத்த காப்பர் சேர்மத்தி 
விருந்து ஏன் காப்பர் சல்பைடு வீழ்படிவடைவதில்லை ? 


18. தொகுதி IV- இன் இரண்டாவது உப தொகுதி பகுப்பாய்வின் 
கார கிளிசரால் முறையின் கருத்தை விளக்கு . 

17. பிஸ்மத் குளோரைட் , நைட்ரேட் கரைசல்களை நீருடன் விளாவும் 
போது என்ன நிகழ்கிறது ? 


18. ( அ ) Bi +++ - ஐ கண்டறிய ( ஆ ) Cu ++ , Cd ++ - லிருந்து Bi +++ - ஐ 
பிரிக்க என்ன வினைகள் பயனாகின்றன ? 

19. தொகுதி IV- இன் இரண்டாவது உபதொகுதி பகுப்பாய்வின் 
போது . ஏன் கரைசலை SO3 புகை தோன்றும் வரை ஆவியாக்க வேண்டும் 
என்று விளக்கு . இப்புகை என்ன ? இதன் தோற்றம் எதைக் குறிப்பிடு 
கிறது ? 


20. Cu ++ , Cd ++ அயனிகளை கண்டறிவதையும் பிரிப்பதையும் 
விளக்கு . அவைகளை பிரிப்பதன் அடிப்படையை விளக்கு . 


21. Hg ++ எவ்வாறு கண்டறியப்படுகிறது . தொகுதி IV எதிர் 
அயனிகளிலிருந்து இது எவ்வாறு பிரிக்கப்படுகிறது ? 

22. ஒரு கலவையில் AgNO3 , CuSO4 , FeCls , KMnO4 திண்ம 
உப்புகள் உள்ளன . இதை நீரில் கரைத்து பகுப்பாய்வு செய்யும்போது 
நிகழும் செயல் முறைகளை விவரி ; சமன்பாடுகளால் உன் விடையை 
விளக்கு . 


6. தொகுதி V எதிர் அயனிகள் 


74. தொகுதி V எதிர் அயனிகளின் பொதுவான பண்புகள் . 

தயோ உப்புகள் . 

பகுப்பாய்வு தொகுதி V ஆர்சனிக் , ஆண்டிமனி , 
அயனிகளை கொண்டுள்ளது . தொகுதிகள் IV , V- ஐ பிரிப்பதற்கு 
இந்நூலில் ஏற்றுக்கொண்டுள்ள முறையில் 

ஈரிணைதிறன் 
மெர்க்குரி தொகுதி V * - இல் காணப்படுகிறது . 


டின் 


இவ்வுலோகங்களின் சல்பைடுகள் குறைவான கரைதிறன் 
பெருக்கங்களை பெற்றுள்ளன . தொகுதி IV சல்பைடுகளைப் 
போல் இவைகள் நீர்த்த அமிலங்களில் கரையாமலும் அமிலக் 
கரைசலில் (0.5 = pH-இல் ) ஹைட்ரஜன் சல்பைடால் வீழ்படிவும் 
அடைகின்றன . 


தொகுதி V சல்பைடுகள் Nags , KaS அல்லது ( NH4 ) 2S- இல் 
கரைந்து தயோ உப்புகளை கொடுக்கின்றன . இவ்வகையில் 
தொகுதி V தொகுதி IV- லிருந்து வேறுபட்டுள்ளது . சான்றாக , 

SnS2 + Nags = NaaSnS , சோடியம் தயோஸ்டேன்னேட் . 
Aszss + 3 ( NH4) , S = 2 ( NH4 ) Asss அம்மோனியம் தயோ 

ஆர்செனைட் . 


இவ்வினைகளின் அயனிச் சமன்பாடுகள் SnS2 + S -- = Sns , 

As2S3 + 3s -- = 2AsS ;--- 


தயோஸ்டேன்னிக் அமிலம் HaSnS , , தயோஆர்சினியஸ் 
அமிலம் H , AsS ) முதலிய தயோ அமிலங்களின் உப்புகள் தயோ 


* Hg ++ வினைகளுக்கு பகுதி 69 பார் . 


538 


பண்பறி பகுப்பாய்வு 


உப்புகளாகும் . இந்த அமிலங்களின் இயைபு இதையொத்த 
ஆக்சி அமிலங்களினுடையதை ஒத்துள்ளன . அதாவது ஆக்சிஜன் 
அணுக்கள் அதையொத்த சல்பர் அணுக்களால் வெளியேற்றப் 
பட்டுள்ளன . சான்றாக ; 


ஆர்சினியஸ் அமிலம் 


HgAsO3 - தயோஆர்சினியஸ் 

அமிலம் H , Assy 


ஆர்செனிக் அமிலம் 


H , As04 - தயோஆர்செனிக் 

அமிலம் H , AsS , 


ஆண்டிமொனஸ் அமிலம் HgSbO , - தயோ ஆண்டிமொனஸ் 

அமிலம் HgSbSg 


ஆண்டிமொனிக் அமிலம் H.SbO4 - தயோ ஆண்டிமொனிக் 

அமிலம் HgSbS4 


ஸ்டேன்னிக் அமிலம் 


H Sno , - தயோஸ்டேன்னிக் 

அமிலம் HgSnSg 


தயோ உப்பு உண்டாகும் மேற்கண்ட வினைகள் அமில , கார 
ஆக்சைடுகளிலிருந்து ஆக்சி அமிலங்களின் உப்புகள் தோன்றும் 
வினையை ஒத்துள்ளன . சான்றாக இந்த வினை 


SnS2 + Nags = NagSns : 


SnO , + NazO = NagSnO : இதை ஒத்துள்ளது . 

தொகு திகள் I - IV சல்பைடுகளுக்கு மாறாக தொகுதி V 
சல்பைடுகள் அமிலத்தன்மை பெற்றவை என்பதை இந்த ஒப்பீடு 
காட்டுகிறது . இவைகளை தயோ அமிலங்களின் தயோ நீரிலி 
என்று விவரிக்கலாம் . ஏனென்றால் தயோ அமிலங்கள் HAS- ஐ 
வெளிப்படுத்தும் போது அவற்றை ஒத்த சல்பைடுகள் தோன்று 
கின்றன . ஆக்சி அமிலங்கள் நீரை இழந்து நீரிலிகளை கொடுப் 
பதை இவை ஒத்துள்ளன . சான்றாக , 


H2SnO3 = HzO + SnO) 


21 


H2SnS3 = H2S + SnS2 


2HeAsO3 = 3H , O + AssO3 2HgAsS : = 3H2S + As2S3 

தொகுதி V சல்பைடுகளின் அமிலத் தன்மை அவற்றை 
யொத்த தனிமங்களுக்கு தனிம வரிசை அட்டவணையிலுள்ள இடத் 
துடன் தொடர்பு கொண்டுள்ளது . இவைகள் நீள் வரிசைகளில் 


தொகுதி V எதிர் அயனிகள் 


539 


இரண்டாவது பாதியில் தொகுதிகள் IV ( Sn ) V ( As , Sb ) ஆகிய 
வற்றில் உள்ளன. இப்பகுதியிலுள்ள தனிமங்களுக்கு அலோகப் 
பண்புகளும் அதன் காரணமாக அவைகளின் ஆக்சைடுகளும் 
சல்பைடுகளும் அமிலத்தன்மை பெற்றுள்ளன . பொது விதிப்படி 
As , Sb போன்ற V தொகுதி தனிமங்களுக்கு குறிப்பாக உயர்ந்த 
பட்ச ஆக்சிஜனேற்ற நிலையில் அமிலப்பண்பு முனைப்பாக இருக்க 
வேண்டும் . அதாவது As.Ss , Sb , S ; போன்ற சேர்மங்களில் அமிலப் 
பண்பு முனைப்பாக இருக்கும் . தொகுதி IV தனிமமான டின் 
குறைவான அமிலப்பண்பை பெற்றுள்ளது . Sns , போன்ற 
உயர்ந்த ஆக்சிஜனேற்ற நிலை சேர்மங்களில் தான் அமிலத்தன்மை 
தோன்றுகிறது . ஈரிணைதிறன் டின்னுடைய Sns கார சல்பைடு .. 
எனவே Nags , ( NH4) 2S- டன் தயோ உப்புகளை கொடுப்பதில்லை . 

இதன் விளைவாக தொகுதி IV- லிருந்து தொகுதி V- ஐ பிரிப் 
பதில் ஏதாவது ஒரு முறையால் Sn ++ அயனிகளை Sn ++++ - ஆக 
ஏற்றம் செய்யவேண்டிய தேவை ஏற்படுகிறது . 


பகுப்பாய்வு தொகுதி V- இன் அயனிகளுடைய வெளி ஷெல் 
எலக்ட்ரான் அமைப்பு தொகுதி IV எதிர் அயனிகளுடையதை 
ஒத்துள்ளது . 

தொகுதி V அயனிகளின் எலக்ட்ரான் அமைப்பு : ( அ ) வெளி 
ஷெல்லில் 18 அல்லது ( 18 + 2 ) எலக்ட்ரான்கள் ( ஆ ) முழுமையடை 
யாத வெளி ஷெல் , அதாவது , 8-18 எலக்ட்ரான்களுக்கு இடைப் 
பட்டுள்ளன . ஆனால் உள் ஷெல்களில் 18 அல்லது 32 எலக்ட் 
ரான்கள் இருக்கவேண்டும் . இதனால் மின்முனைவுபடுத்தும் பண்பும் 
மின் முனைவடையும் பண்பும் அதிகரிக்கின்றன . 


தொகுதி IV , V அயனிகளின் வெளி ஷெல்களின் எலக்ட்ரான் 
அமைப்பில் ஒற்றுமை இருப்பதால் அமிலக் கரைசலில் 
ஹைட்ரஜன் சல்பைடுடன் நிகழும் வினைகளும் ஒத்துள்ளன . 
அதாவது , மிகக் 

குறைவான கரைதிறன் பெருக்கங்களுள்ள 
சல்பைடுகள் தோன்றுகின்றன. பகுப்பாய்வு தொகுதிகள் IV , 
V- ஐ பிரிப்பதற்கு அடிப்படையாக உள்ள சல்பைடுகளுக்கிடையே 
உள்ள வேதி வேறுபாடுகள் N. I. பிளாக் ( N. I. Block ) ஆராய்ச்சி 
களின்படி இந்த தொகுதிகளின் எதிர் அயனிகளுடைய அயனி 
மின்னழுத்தங்களுடன் தொடர்பு கொண்டுள்ளன . 


அயனி மின்னழுத்தம் என்பது அயனியின் மின்னேற்றத்திற்கு 

Z 
அதன் திறன் மிக்க ஆரத்திற்கு இடையேயுள்ள விகிதம் . அயனி 


540 


பண்பறி பகுப்பாய்வு 


மின்னழுத்தம் அயனியின் மின்புலத்தினுடைய திறனை தோராய 
மான அளவு குறிப்பிடுகிறது எனலாம் . அயனிகளின் அமில 
காரபண்புகளை ஒத்த வெளி எலக்ட்ரான் அமைப்புடன் ஒப்பிடு 
வது போல் அயனி மின்னழுத்தம் அத்தகைய பண்புகளின் 
தோராயமான ஆதாரமாயுள்ளது . சான்றாக குறைவான அயனி 
மின்னழுத்த மதிப்புடைய Z / R ஒத்தவெளி எலக்ட்ரான் அமைப் 
புடைய அயனிகள் கார சல்பைடுகளை கொடுக்கின்றன . எனவே 
அவைகள் பகுப்பாய்வு தொகுதி IV- ஐ சேர்ந்துள்ள மறு தலையாக 
Z 

மதிப்பு அதிகமுடைய அயனிகள் அமில சல்பைடுகளை கொடுக் 
R 
( தயோ நீரிலிகள் ) . இவைகள் 

இவைகள் கடுங்காரங்களிலும் , 
கார - உலோக சல்பைடுகளின் கரைசல்களிலும் [ Nags , ( NH4 ) , S , 
முதலியன ) கரைந்து தயோஉப்புகளை கொடுக்கின்றன . எனவே 
இவைகள் பகுப்பாய்வு தொகுதி V- இல் அடங்கியுள்ளன . 


கின்றன 


அட்டவணை 24 


தொகுதிகள் IV , V அயனிகள் கொடுக்கும் சல்பைடுகள் வேதிப் 
பண்புகள் மீது அயனி மின்னழுத்தம் Z / R ஏற்படுத்தும் விளைவு 


அயனிகள் 


வெளி ஷெல்லின் அயனி மின் சல்பைடின் 

பகுப் 
எலக்ட்ரான் னழுத்தம் 

வேதிப் பாய்வு 
அமைப்பு 

Z / R 

பண்பு தொகுதி 


0.7-2.4 


காரம் 


IV 


Au + , Ag + , Cu + , Hg ++ , 

Cd++ ( Zn ++ )* 


18 எலக்ட் 
ரான்கள் 


SnIv , Gelv , SbV , AsY 


5.4-10.6 


அமிலம் 


V 


18 எலக்ட் 
ரான்கள் 


Pb ++ , Sn ++ , Bi +++ 


1.5-2.9 


காரம் 


IV 


18 + 2 எலக்ட் 
ரான்கள் 


-Sblll , AsIII 


3.3-4.4 


அமிலம் 


18 + 2 எலக்ட் 
ராக்கள் 


* 


Zn ++ எதிர் அயனி செய்முறை ரீதியாக பகுப்பாய்வு தொகுதி 
III- இல் பகுதி 7. அடங்கியுள்ளது . வெளி எலக்ட்ரான் அமைப்பு 
தனிம வரிச அட்டவணையில் பெற்றுள்ள இடம் , அமிலக் கரைசலில் 
( pH = 2 ) ஹைட்ரஜன் சல்பைடால் வீழ்படிவடைவது ஆகியவற்றை 
நோக்கும்போது தொகுதி III , IV ஆகியவற்றிற்கு இடைப்பட்டதாக 
அறியப்படுகிறது . 


தொகுதி V எதிர் அயனிகள் 


541 


தொகுதி V சல்பைடுகளின் பண்புகள் பற்றி இதுவரை கூறிய 
வற்றிலிருந்து இவைகளை மற்ற தொகுதிகளிலிருந்து பிரிக்க 
இரண்டு மாறுபட்ட செயல்முறைகள் தேவைப்படுகின்றன என்று 
தெரிகிறது : 


( அ ) அமிலக் கரைசலில் (pH = 0• 5) ஹைட்ரஜன் சல்பைடுடன் 
வினைப்படுத்தி தொகுதிகள் III , II , I எதிர் அயனிகளிலிருந்து 
பிரித்தல் ; தொகுதி IV- இன் இரண்டாவது உபதொகுதி எதிர் 
அயனிகள் தொகுதி V- டன் வீழ்படிவடைகின்றன. 


( ஆ ) தொகுதிகள் IV , V சல்பைடுகள் ( HS- டன் வீழ்படி. 
வடைதலில் தோன்றிய ) கலவையை தொகுதி V சல்பைடுகளை 
தயோஉப்புகளாக மாற்றும் ஏதாவதொரு வினைப்பொருளுடன் 
வினைப்படுத்தி தொகுதி IV- ஐ பிரித்தல் , தொகுதி IV சல்பைடுகள் 
வீழ்படிவில் தங்கியுள்ளன . எனவே தொகுதி V- லிருந்து பிரித்து 
விடலாம் . தொகுதி V அயனிகள் முடிவாக மற்ற தொகுதி 
எதிர் அயனிகளின் கலவைகளிலிருந்து பிரிக்கப்படுவதால் தொகுதி 
V சல்பைடுகளை கரைத்து தயோஉப்புகளாக்கும் வினைப்பொருள் 
தொகுதி வினைப்பொருளாகும் .. பகுப்பாய்வில் இந்நோக்கத் 
திற்கு பல்வேறுபட்ட பொருள்கள் பயனாகின்றன . சான்றாக 
அம்மோனியம் பாலிசல்பைடு * , ( NH ; ) S , அடிக்கடி பயன்படு 
கிறது . இது ஏற்றியாக இருப்பதால் முதலில் Sn -ஐ , Sns , - ஆக 
ஏற்றம் செய்கிறது . Sns , கரைந்து தயோ உப்பை கொடுக்கிறது . 
இது ( NH4) S- ஐ பயன்படுத்துவதிலுள்ள ஒரு பயன் : 


SnS + ( NH4 ) S2 = SnS , + ( NH ,IS 


SnS2 + ( NH4 ) 2S = ( NH4 )2SnS3 


இருப்பினும் ( NH , ) S பின் வரும் குறைகளை உடைத்தாயிருக் 
கிறது : 


( அ ) Cus , HgS- இன் ஒரு பகுதி கரைகிறது . 


பாலிசல்பைடுகள் எனப்படும் உப்புகள் HAS2 , HAS3 முதலிய ஹைட் 
ரஜன் பாலிசல்பைடுகளுக்கு இணையானவை . செய்முறையில் பயன்படும் 
வினைப்பொருளின் வாய்பாடு ( NH4)2S2- க்கு சரியாக ஒத்தில்லை . ஆனால் 
( NHA )gS9- லிருந்து ( NH4 } 2S ) வரையுள்ள பல்வேறு பாலிசல்பைடுகளின் 
கலவையாகும் . அம்மோனியம் சல்பைடில் ( NH4 ) 2S- இல் சல்பரை கரைத்து 
இது தயாரிக்கப்படுகிறது . இதில் எப்போதும் மிகையான ( NH4 )RS இருக் 


கிறது . 


542 


பண்பறி பகுப்பாய்வு 


(ஆ ) வீழ்படிவடைந்த சல்பைடுகள் சல்பரை அதிகமாக 
கொண்டுள்ளன. கரைசலை அமிலப்படுத்தும்போது மிகையான 
( NH ,JS , சிதைவதால் சல்பர் தோன்றுகிறது ! 


( NH4 ) S ,+ 2CH , COOH = 2CH COONH4 + HS t + + S 


( இ ) ( NH4) Sp- ஐ பயன்படுத்தும்போது கிடைக்கப்படும் 
கலவையை வடிகட்டுதல் பெரும்பாலும் எளிதாயுள்ளது . 


இதன் காரணமாகத் தொகுதி V- இன் வினைப்பொருளாக 
நாம் சோடியம் சல்பைடை Nags ( நீராற்பகுப்பை குறைக்க 
NaOH- ஐ கொண்டுள்ளது ) பயன்படுத்துவோம் . 


நீர்க் கரைசல்களில் கிட்டத்தட்ட முழுவதும் நீராற்பகுப்பு 
அடையும் சல்பைடுடன் ஒப்பிட்டால் சோடியம் சல்பைடு 
( எரி சோடா முன்னிலையில் ) மிகக் குறைவாக நீராற்பகுப்படை 
கிறது . ஏனென்றால் இது அதே அமிலத்தினுடைய ( H2S ) . ஆனால் 
வீரியமிக்க காரத்தினுடைய உப்பு . எனவே சோடியம் சல்பைடு 
கரைசல் ( NHAI2S அல்லது ( NH4 ) S , கரைசல்களைவிட அதிகமான 
S-- அயனிச் செறிவை பெற்றுள்ளது . 


இருப்பினும் , HgS- ம் S-- செறிவு அதிகமுள்ள கரைசல்களில் 
கரைந்து தயோ உப்பை கொடுக்கிறது : 


Hgs + Nags = NaHgs , அல்லது Hgs + S -- = Hgs.- 


எனவே Nags- இல் Hg ++ அயனிகள் கரைந்து Hgs , -- நேர் 
அயனிகளை கொடுக்கின்றன . இது தொகுதி V தனிமங்களின் 
தயோ 

உப்புகளுடைய கரைசலினுள் செல்கிறது . மாறாக 
( NH4 ) ,S2- ஐ தொகுதி வினைப்பொருளாக பயன்படுத்தும்போது 
வீழ்படிவில் தொகுதி IV எதிர் அயனிகளுடன் * உள்ளது . 


ஆக்சைடுகளைப்போல் கார அமில சல்பைடுகளிடையே தெளி 
வான எல்லையை வரைய முடியாது . ஏனென்றால் இவைகளில் சில 


* சில வேளைகளில் தொகுதி V- க்கு NaOH அல்லது KOH- ஐ தொகுதி 
வினைப்பொருளாக பயன்படுகிறது . இச் சேர்மங்கள் ஆரசெனிக் , ஆண்டி 
மனி , ஸ்டேன்னிக்டின் ஆகியவற்றின் சல்பைடுகளை எளிதில் கரைக்கின்றன . 
ஆனால் தொகுதி IV சல்பைடுகளை கரைப்பதில்லை . இருப்பினும் HgS- இன் 
ஒரு பகுதி கரைந்தும் ஒரு பகுதி வீழ்படிவிலும் இருப்பதால் நன்மையும் 
உள்ளது . 


தொகுதி V எதிர் அயனிகள் 


543 


வேறுபட்ட சூழ்நிலைகளில் வேறுபட்ட முறையில் செயல்படு 


கின்றன . 


As , Sb , Sn தனிமங்கள் இரண்டு ஆக்சிஜனேற்ற நிலைகளில் 


ள்ளன . 


As.03 AsgO5 

Sb20, 
ஆர்சீனியஸ் நீரிலி ஆர்செனிக் நீரிலி ஆண்டிமொனஸ் நீரிலி 


Sbgos Sno 

SnO2 
ஆண்டிமொனிக் நீரிலி , ஸ்டேன்னஸ் நீரிலி ஸ்டேன்னிக் நீரிலி 


தனிம வரிசை அட்டவணையில் தனிமங்களுக்கு உள்ள இடங் 
களுக்கு ஒப்ப இவைகளின் ஹைட்ராக்சைடுகள் சில வேளைகளில் 
( Sn ) காரங்களை நெருங்கியும் சில வேளைகளில் அமிலங்களை ( As , Sb ) 
நெருங்கியும் உள்ளன. ஆனால் இவைகள் எப்போதும் இரண்டு 
பண்புகளையும் கொண்டுள்ளன அதாவது , இவைகள் ஓரளவிற்கு 
ஈரியல்பு பண்பை பெற்றுள்ளன . சான்றாக ஸ்டேன்னஸ் ஹைட் 
ராக்சைடு Sn ( OH ) , ( அல்லது H , SnO ,) அமிலங்கள் காரங்கள் 
இரண்டிலும் ( பிந்தியவைகளுடன் ஸ்டேன்னைட்டுகளை கொடுக் 
கிறது ) கரைகிறது : 


Sn ( OH ) + 2H + = Sn +++ 2H , 0 


H.SnO : + 2OH- = SnO , -- + 2H , O 


SnO2 


--- 


எனவே , அமிலக் கரைசல்களில் ஈரிணை திறன் டின் பெரும் 
பாலும் Sn ++ எதிர் அயனிகளாக உள்ளது . ஆனால் காரக் கரைசல் 
களில் ஸ்டேன்னைட்டுகளின் பிரிகைக்கு ஒப்ப பெரும்பாலும் 

நேர் அயனிகளை கொடுக்கிறது . இதேபோல் நான்கிணை 
திறன் டின் கரைசலில் Sn ++++ எதிர் அயனிகளாக அல்லது மிகச் 
சரியாக சொல்வதென்றால் [ SnCls ] -- அணைவு அயனிகளாக 
[ அமிலப்படுத்தப்பட்ட SnCl , கரைசல்களில் ] அல்லது Sno , 
நேர் அயனிகளாக ( மெட்டா ஸ்டேன்னிக் , அமிலத்தின் HSno : 
உப்புகளான ஸ்டேன்னேட்டுகளில் ) உள்ளது . 


1 


இதையொத்த ஆர்செனிக் , ஆண்டிமனி சேர்மங்கள் ஒத்த 
பண்புகள் பெற்றுள்ளன . ஆர்செனிக் தனிம வரிசை அட்டவணை 
யில் தொகுதி V- இன் ஒற்றை வரிசையில் இருப்பதால் உலோகங் 
களைவிட அலோகங்களுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ளன . 


544 


பண்பறி பகுப்பாய்வு 


இதனுடைய ஆக்சைடுகள் Asa03 , AsO ; பின்வரும் அமிலங்களு 
டன் HgAsO , ஆர்சீனியஸ் அமிலம் HeAsO4 ஆர்செனிக் அமிலம் 
ஒத்துள்ளன . இந்த அமிலங்களும் அதன் உப்புகளும் ( ஆர்செனைட் 
டுகள் , ஆர்செனேட்டுகள் ) ஆர்செனிக்கின் மிக வழக்கமான 
சேர்மங்கள் . பகுப்பாய்வில் நாம் வழக்கமாக AsO ; --- , AsO4 --- 
நேர் அயனிகளை ஆராய்கிறோம் . இருப்பினும் ஆர்செனிக் ஹைட் 
ரஜன் சல்பைடால் சல்பைடாக வீழ்படிவடைவதால் இவற்றை 
ஒத்த ஹைட்ராக்சைடுகளின் HgAsOs , H ; AsO4 ஈரியல்பு தன்மை 
யின் காரணமாக ஆர்செனிக் உப்புகரைசல்கள் As +++ , 
As +++++ - ஐ கொண்டுள்ளன . இந்த எதிர் அயனிகளிடையே 
சமநிலை ( பகுதி 45 ) ஏற்படுகிறது என்றெண்ணுவது சரியே . 
சான்றாக : 


AsO , --- + 6H + < 

7 As ++++ 3H2O 


இருப்பினும் As +++ செறிவு ஆர்செனைட்டுகளின் நடுநிலைக் 
கரைசல்களில் மிகக் குறைவாக இருப்பதால் H , S முன்னிலையில் 
Asgss- இன் கரை திறன் பெருக்கம் அடையப்படாததால் வீழ்படிவு 
தோன்றுவதில்லை . 


கரைசலை அமிலப்படுத்தினால் சமநிலை வலதுபுறம் நகர்த்தப் 
பட்டு Asgs , வீழ்படிவடைகிறது . 


ஆர்செனிக் போலவே 

போலவே ஆண்டிமனியும் செயல்படுகிறது . 
ஆர்செனிக் , ஆண்டிமனி அயனிகளுடன் H , S இப்படி வினைப்படுவ 
தால் நேர் அயனிகளுடன் சேர்ப்பதற்குப் பதில் எதிர் அயனி 
களுடன் சேர்க்கலாம் . 


தொகுதி V அயனிகள் அமிலக் கரைசல்களில் மட்டும் ஹைட் 
ரஜன் சல்பைடால் வீழ்படிவடைகின்றன என்பதை மேற்கண்ட 
திலிருந்து அறிகிறோம் . As +++ , Sb +++ முதலிய எதிர் அயனிகள் 
தோன்றும் பக்கம் சமநிலை நகர்த்தப்படுவது மட்டுமல்லாமல் , 
அமிலத்தை சேர்ப்பதால் தொகுதி V சல்பைடுகள் தோய்தல் 
அடையவும் இது உதவுகிறது . தொகுதி V- சல்பைடுகள் கூழ்மக் 
கரைசல்களைச் கொடுக்கும் நாட்டத்தை மிகுதியாகக் கொண் 
டுள்ளன . 


தொகுதி V சல்பைடுகளை ஹைட்ரஜன் சல்பைடு நடுநிலை 
அல்லது அமிலக் கரைசல்களில் வீழ்படிவடையச் செய்யாது . 
எனவே , மிகையான ( NH4 ) 2S அல்லது NazS- ஆல் இவைகள் வீழ் 


தொகுதி V எதிர் அயனிகள் 


545 


படிவடைவதில்லை . ஏனென்றால் இவைகளுக்கிணையான தயோ 
உப்புகள் கரைசல்களாக தோன்றுகின்றன . 

தொகுதி V- க்கு மாறாக , தொகுதி VI சல்பைடுகள் ஹைட் 
ரஜன் சல்பைடால் அல்லது அதன் கரையும் உப்புகளால் வீழ்படி 
வடைகின்றன . 


75. தொகுதி வினைப்பொருளின் வினை 


கரையாத சேர்மங்களாக வீழ்படிவடையச் செய்வதன் மூலம் 
மற்ற தொரு திசளின் எதிர் அயனிகளிலிருந்து தொகுதி V முடி 
வாக பிரிக்கப்படுவதில்லை . தொகுதி IV , V சல்பைடுகளடங்கிய 
கலவையை Nags கரைசலுடன் வினைப்படுத்தினால் தொகுதி V 
சல்பைடுகள் கரைகின்றன . தொகுதி IV சல்பெடுகள் கரையாமல் 
கசடாக உள்ளன . எனவே இந்த தொகுதிக்கு Nags தொகுதி 
வினைப்பொருள் எனவாம் . 


சோதனை மூலம் தொகுதி V சல்பைடுகளின் தயாரித்தல் , 
பண்புகளை ஆராய்க ; முதலில் இவற்றுடன் சோடியம் சல்பைடு 
வினைப்படுவதை நோக்கு . 

1. ஆர்செனிக் . ( அ ) மூவிணைதிறன் ஆர்செனிக் : 4-5 மி.லி. 
NagAsO ; அல்லது K , AsO , ( மிகுந்த நச்சுத் தன்மையுள்ளது ) கரை 
சலுக்கு அமிலத் தன்மை அடையும்வரை HC ! - ஐ சேர்த்து கரைசல் 
மூலம் H , S- ஐ செலுத்து . மஞ்சள் நிற As.S ; வீழ்படிவடைகிறது . 
இவ் வினையை சமன்பாடுகளால் குறிப்பிடலாம் . * 
2AsO ; --- + 12H + -- 2As++++ 6H.O 

2As ++++ 3H2S = AssS + 6H + 
2AsO ; --- + 6H ++ 3H.S = | Ases + 6H8O 
மூலக்கூறு சமன்பாடு 

2NasAsO , + 6HCl + HS- | AsaS . + 6NaCl + 6H8O 
வீழ்படிவடைந்த As.S9- ஐ வடிகட்டி நான்கு பகுதிகளாக பிரி . 
ஒரு பகுதியை மற்ற சோதனைகளுக்கு வைத்துவிட்டு (HNO : டன் 
வினைப்படுத்துதல் ; கீழே பார் ) இரண்டாவது பகுதிக்கு Nays- ஐ 


* பகுதி 74 பார் . 
35 


546 


பண்பறி பகுப்பாய்வு 


சேர் . மூன்றாவது பகுதிக்கு NaOH அல்லது NH4OH- யும் , நான்கா 
வது பகுதிக்கு ( NHA ) CO3- யும் சேர் . 


ஒவ்வொரு தறுவாயிலும் வீழ்படிவு கரைகிறது .. 

Asgs + 3Nags = 2NagAsS , 
As2S3 + 6NaOH = NagAsSz + NagAsO3 + 3H20 
Assss + 3 ( NH , ), CO : = ( NH4 ) , 4ss , + ( NH4 ) ; AsO : + 3CO2 1 
இந்த வினைகளுக்கு அயனிச் சமன்பாடுகளை எழுது . 

இந்த வீழ்படிவை காரங்களில் கரைக்கும்போது Ass ; 
மட்டுமல்லாமல் ஆர் செனைட் அயனியும் As0 --- தோன்றுகிறது . 
AspS , (மேலும் As.S . ) - இன் மிக முக்கியமான பண்பு ( NH4 ) , CO ; 
- இல் கரைவது . இதனால் இதை தொகுதி V- இன் மற்ற சல்பைடு 
களிலிருந்து பிரித்தறிய முடிகிறது . இப் பண்பைக் கொண்டு 
பகுப்பாய்வில் ஆர்செனிக்கை பிரிக்க இயலுகிறது . இந்த வேறு 
பாட்டிற்குக் காரணம் அம்மோனியம் கார்பனேட்டால் உண்டாக் 
கப்பட்ட குறைவான pH- இல் ( அட்டவணை 15 , பார் ) முனைப் 
பான அமிலப் பண்புகளுள்ள சல்பைடுகள் மட்டுந்தான் 
தயோ உப்புகளை கொடுக்கும் என்பது தான் . ஆர்செனிக் தனிம 
வரிசை அட்டவணையில் V தொகுதியில் ஒற்றை வரிசையில் இருப் 
பதாலும் ஆண்டிமனியைவிட குறைவான அணு எடையை பெற் 
றிருப்பதாலும் கேள்விக்குரிய எல்லா சல்பைடுகளைவிட மிகுந்த 
மிலத் தன்மையுள்ள சல்பைடுகளைக் கொடுக்கிறது . 


ஆர்செனிக் சல்பைடுகளின் மற்றொரு தனிப்பட்ட தன்மை 
அவைகள் அடர் HCI- இல் கரையாமலிருப்பதாகும் . இப்பண்பைக் 
கொண்டு பகுப்பாய்வில் ஆண்டிமனி , டின் ஆகியவற்றிலிருந்து 
ஆர்செனிக்கை பிரிக்க முடிகிறது . As2S3- ஐ அடர் HNO3- இல் 
அல்லது இராஜத் திராவகத்தில் கரைக்கலாம் . As.S , வீழ்படிவில் 
எஞ்சியுள்ளதைக் கொண்டு இதை சோதனை மூலம் உறுதி செய்ய 
லாம் . அமிலம் அல்லது . இராஜத் திராவகத்தை சேர்த்து சூடு 
செய் . 


நைட்ரிக் அமிலத்துடன் நிகழும் வினை ** 


* மற்ற சோதனைகளுக்கு கரைசலை வைத்திரு . 
* பகுதி 50 - இல் இச் சமன்பாடை பெறுவது தரப்பட்டுள்ளது . 


தொகுதி V எதிர் அயனிகள் 


547 


3Aszss + 28HNO : + 4H , O = 6H % AsO , + 9H ,SO4 + 28NOT 
அல்லது 
3Aszss + 10H ++28NO : + 4H ? O = 6HgAsO4 + 

9so ; -- + 28Not 


Aszss- ஐ ஹைட்ரஜன் பெராக்சைடு , காரம் அல்லது அம்மோ 
பனியம் கார்பனேட் கலவையுடன் சூடு செய்து AsO4--- அயனி 
களாக எளிதில் மாற்றலாம் . சான்றாக , 


AsuSa + 14H2O +6( NHẠCO = 2 ( NH4)3AsO + 

3 ( NH ; ) xSO4 + 14H90 + 6CO2 t 


தயோ உப்புகளின் முக்கியமான ஒரு பொதுப் பண்பு 
அவைகள் அமிலங்களால் சிதைவுற்று சல்பைடுகளை வீழ்படி 
வடையச் செய்வதாகும் . Nags- ஐ ஆர்சீனியஸ் சல்பைடுடன் 
வினைப்படுத்தி பெறப்படும் Na Ass ) கரைசலைக் கொண்டு இவ் 
வினையை நிகழ்த்து . 


தயோ உப்புகளுடன் அமிலங்களை வினைப்படுத்தினால் தனி 
தயோ அமிலங்களின் நிலையில்லாமையின் காரணமாக அவைகளின் 
உப்புகளிலிருந்து தோன்றியவுடனே சிதைந்து தயோ நீரிலிகளையும் 
H , S- ம் கொடுக்கின்றன. சான்றாக ! 


2NagAsS3 + 6HCI = 2HgASS + 6Naal 

2H_Ass = + Asgss + 3H2S t 
அயனிச் சமன்பாடு 


2Asss--- + 6H + = | Asgs : + 3Hast 
As2S ; வீழ்படிவை காரத்துடன் அல்லது அம்மோனியம் 
கார்பனேட்டுடன் கிடைக்கும் ஆர்செனைட் , தயோ ஆர்செனைக் 
கலவையை அமிலத்துடன் வினைப்படுத்தும்போது பின்வரும் வினை 
நிகழ்கிறது . 


Ass : --- + AsO , --- + 6H + = + Asass + 3HgO 


( ஆ ) ஐந்திணை திறன் ஆர்செனிக் NagH AsO , ( மிகுந்த நச்சுத் 
தன்மையுள்ளது ) போன்றவற்றின் மிதமான அமிலக் கரைசல்கள் 
மூலம் குளிர்ந்த நிலையில் ஹைட்ரஜன் சல்பைடை நெடுநேரம் 
செலுத்தினாலும் வீழ்படிவு தோன்றாது . மெதுவாக கரைசல் 


548 


பண்பறி பகுப்பாய்வு 


கலங்கல் அடைந்து முடிவில் மஞ்சள் நிற Asgs , வீழ்படிவடை 
கிறது . 

இதற்குக் காரணம் HgAsO ; - ஐ விட HgAsO4 வீரியமிக்க 
அமிலம் வீரியம் குறைந்த காரம் . எனவே சமநிலை இடது பக்கம் 
மிகுதியாக நகர்த்தப்படுகிறது . மிதமான கரைசலில் AsgS5- இன் 
கரை திறன் பெருக்கத்தை மிஞ்சும் அளவிற்கு As +++++ அயனிச் 
செறிவு போதுமானதாயில்லை . எனவே HgS . ஆல் Assss வீழ்படி 
வடைவதில்லை . அதே சமயத்தில் ஆக்சிஜனேற்ற மின்னழுத்த. 
அட்டவணையில் S / S-- இரட்டையின் ( E0 = 0-51V ) இடத்திற்கு , 
ஒப்ப AsO ; -- அயனியை AsOs ---- ஆக HIS ஒடுக்கக்கூடியதாக 
இருக்கிறது . 


AsO4--- + HS = AsO ; --- + H , 0 + + S 


AsO ---- க்கு மாறாக AsO ; --- அயனி அமிலங்களின் முன் 
னிலையில் போதுமான அளவு As +++ எதிர் அயனிகளைக் கொடுக் 
கிறது . எனவே ஒடுக்கம் நிகழும்போது பின்வரும் வினை நடை . 
பெற வேண்டும் . 


2AsO , --- + 6H ++ 3HgS = + Asse + 6H , 0 


முதல் சமன்பாட்டை 2 - ஆல் பெருக்கி இரண்டாவதும் 
கூட்டினால் இவ்வினைக்கான மொத்த சமன்பாடு கிடைக்கிறது : 


2AsO ---- + 6H ++ 5HgS = | Asgs , + 2S + 8Hz0 


AsO , --- ஹைட்ரஜன் சல்பைடால் Asos ---- ஆக ஒடுக்க : 
மடைவது மிகவும் மெதுவாக நிகழ்கிறது . இதை தூண்ட கரைசல் 
70 ° -க்கு வீழ்படிவடைதலுக்கு சூடு செய்யப்படுகிறது . வினைவேக 
மாற்றியான NH ,l* . ஐ ஒன்றிரண்டு சொட்டுகள் சேர்ப்பது 
நல்லது . இந்த வினைவேக மாற்றி பின்வருமாறு செயல்படுகிறது . 
அயோடைடு அயனிகள் AsO- அயனிகளை AsO , - ஆக துரித 
மாக ஒடுக்கம் செய்கின்றன : 


AsO ---- + 21- + 2H + = Aso : --- + 1 , + H , O 
இருப்பினும் , ஆக்சிஜனேற்ற மின்னழுத்த அட்டவணையில் 
S / S-- இரட்டைக்கு மிகவும் கீழே 1 , ( E0 = 0.54V ) உள்ளது . இது 


* NHAI கிடைக்காவிட்டால் அயோடினுடைய ஆல்கஹால் கரைசலை 
பயன்படுத்தலாம் . 19 ஹைட்ரஜன் சல்பைடால் உடனே 1 அயனிகளாக 
ஒடுக்கமடைகிறது . 


தொகுதி V எதிர் அயனிகள் 


549 


தோன்றியவுடனே HIS- டன் வினைப்பட்டு தான் மீண்டும் 1 
அயனிகளாக ஒடுக்கமடைகின்றன . 


1 , + H ? S = 21- + 2H ++ + S 


இவ்விதம் I- அயனிகள் முழுவதும் மீண்டும் தோன்று 
கின்றன . அவைகள் வினையால் உட்கவரப்படுவதில்லை ; ஆனால் 
அவைகளின் முன்னிலையில் வினை கணிசமான அளவு தூண்டப் 
படுகிறது . இதற்குக் காரணம் வினை மேற்கண்ட படிகளில் 
நிகழ்வது தானாகும் . இவைகளின் வேகம் AsO4 --- நேரடியாக 
HS- டன் வினைப்படும் வேகத்தைவிட மிக அதிகம் . 


மிகையான அடர் HCI முன்னிலையில் குளிர்ந்த நிலையில் HAS 
வேகமாக செலுத்தினால் H , AsO , உப்பிலிருந்து AsaO5- ஐ வீழ்படி 
* வாக அடையலாம் . AsO ,--- நேர் அயனிகள் As +++++ எதிர் 
அயனிகளாக மாறுவதை HCI ஊக்குவிக்கிறது . வினை வேகமாக 
நடைபெறுகிறது . ஐந்திணை திறன் ஆர்செனிக்கின் சல்பைடு 
மஞ்சள் நிற வீழ்படிவு . இது மேற் குறிப்பிடப்பட்ட எல்லா வினைப் 
பொருள்களுடனும் Asas , போலவே வினைப்படுகிறது . சான்றாக , 


Aszss + 3Nags = 2NagAsS4 


Asss + 3 ( NH4 ), CO = ( NH4 ), ASS + ( NH4) ; AsOgS + 3COat 


( NH4) AsOgS ஆக்சி - தயோ உப்பு . ( NH4 ) AsO4- லிருந்து ஒரு 
ஆக்சிஜன் சல்பரால் இடப்பெயர்ச்சி அடைந்துள்ளதே இவற்றி 
லுள்ள வேறுபாடு . 


AszS5 - டன் காரங்களுடனும் ஆக்கி தயோ உப்புகளை கொடுக 


கின்றன . 


Aszss + 6NaOH = NagAsS4 + NagAsOgs + 3H , O 
அல்லது 

Aszss + 6OH- = Ass , --- + AsOgs --- + 3HgO 


2. ஆண்டிமனி. SbClg , Sbal ; ஆகியவற்றின் ஹைட்ரோ 
குளோரிக் அமிலக் கரைசல்கள் பெரும்பான்மையாக [ SbCle ] --- 
[ SbCls ) - அணைவு அயனிகளை கொண்டுள்ளன . HCI முன்னிலையில் 


* 


சூடு செய்யும்போது AsO4 அயனிகளின் ஒரு பகுதி AsOS 
ஆக ஒடுங்குகிறது , AstS3 , AssS5 கலவை தோன்றுகிறது . 


550 


பண்பறி பகுப்பாய்வு 


அவைகளுடன் HAS வினைப்படுவதை சமன்பாடுகளால் குறிப் 
பிடலாம் . 


2 [ SbCls ]--- + 3H.S = | Sbas , + 6H ++ 12C1 


2 [ SbCl ] + 5H ? S = + Sbes + 10H ++ 120 / 


இந்த வீழ்படிவுகளின் நிறம் ஆரஞ்சு-சிவப்பு . இவைகள் 
Nags- இல் Nags- லும் கடுங்காரங்களிலும் கரைகின்றன . ஆனால் 
( NH4) , CO ; - இல் ( As- லிருந்து வேறுபட்டுள்ளது ) கரைவதில்லை . 
சான்றாக : 


Sbass + 3Nags = 2NassbS4 

Sbps , + 6NaOH = NagSbS , + Naysboss + 3H30 
ஆண்டிமனி தயோ உப்புகள் அமிலங்களால் சிதைவடை 
கின்றன. சான்றாக , 


2NagsbS4 + 6CH , COOH = | Sbyss +6CHgCOONa + 3HS T 

ஆர்செனிக் சல்பைடுகளுக்கு மாறாக ஆண்டிமனி சல்பைடுகள் 
அடர் HCI- டன் சூடு செய்யும்போது கரைகிறது . SLY , SbIII . ஆக. 
ஒடுங்குகிறது : 


SbgS5 + 12HCI = 2H3[ SbCls ] + 3HSt + - 2S 


3. டின் HCI முன்னிலையில் SnCl , கரைசலுடன் HS வினைப் 
பட்டு SnS- ஐ ஆழ்ந்த பழுப்பு நிற வீழ்படிவாக கொடுக்கிறது . 
தொகுதி V-இன் மற்ற சல்பைடுகளுக்கு மாறாக SnS காரத் 
தன்மையுடனும் Nags- இல் கரையாததாகவும் உள்ளது . ஆனால் 
( NH4 ) ,S- இல் கரைகிறது . ஏனென்றால் Sns பாலிசல்பைடால் 
SnS2 ஆக ஏற்றமடைகிறது . Sns , தயோ உப்பை கொடுக்கிறது . 
( பகுதி -74 .) 


HCI- ஆல் அமிலப்படுத்தப்பட்ட [ SnCls ) -- அணைவு அயனி 
களைக் கொண்ட SnCl , கரைசல் மூலம் HAS- ஐ செலுத்தினால் 
SnS , மஞ்சள் நிற வீழ்படிவாக தோன்றுகிறது . இது Nags- லும் 
காரங்களிலும் கரைகிறது . ஆனால் ( NH4) CO :- இல் கரைவதில்லை , 
( As- லிருந்து வேறுபட்டுள்ளது ) : 


SnSe + Nags = NagSnSs 


தொகுதி V எதிர் அயனிகள் 


551 


டின் தயோ உப்புகள் அமிலங்களால் சிதைவடைந்து ஸ்டேன் 
னிக் சல்பைடை தருகின்றன. 


ஆண்டிமனி சல்பைடுகளைப்போல் அடா ஹைட்ரோ 
குளோரிக் அமிலத்துடன் சூடு செய்யும் போது Sns , கரைந்து 
குளோரோ ஸ்டேன்னிக் அமிலத்தை H. [SnCls ) கொடுக்கிறது . 
( ஆர்செனிக்கிலிருந்து வேறுபட்டுள்ளது ) ! 


SnS2 + 6HCI = H2[ SnCl ] + 2HASE 


4. மெர்க்குரி : H , S- டன் Hg ++ வினைப்பட்டு Hgs ஐ கறுப்பு 
நிற வீழ்படிவை கொடுக்கிறது ( பகுதி 66 ) . இதன் தனிச் சிறப்புப் 
பண்பு HNO3 -இல் கரையாதிருப்பது . ( தொகுதி VI , V - இன் மற்ற 
சல்பைடுகளிலிருந்து வேறுபட்டுள்ளமை ) . மெர்க்குரிக் சல்பைடை 
தொகுதி IV- இன் சல்பைடுகளிலிருந்து பிரிக்க இக்கருத்து 
அடிக்கடி பயனாகிறது . 


இராஜத் திராவகத்தில் அல்லது அடர் HCI , KI கரைசல் 
சலவையில் HgS- ஐ கரைக்கலாம் . கலவையுடன் திகழும் வினை : 


Hgs + 2HCI + 4KI = K2 [ HgI .] + 2KCI + Hast 


அல்லது 


Hgs + 2H ++ 41 - = [Hg[ 4 ] -- + HgS T 


மெர்க்குரிக் சல்பைடின் பண்புகளில் தொகுதி IV , V சல்பைடு 
களுக்கு இடைப்பட்டதாக உள்ளது . ( NH4 ) 2S , ( NH , ) , S . கரை 
சல்கள் மிகுதியாக நீராற்பகுப்படைந்து HS- அயனிகளை கொடுப் 
பதாலும் ஒப்பீட்டளவில் குறைந்த அளவு S-- அயனிகளை கொண் 
டிருப்பதாலும் இவைகளில் தொகுதி IV சல்பைடுகளைப் போல் 
HgS கரைவதில்லை . ஆனால் Nags மிகக் குறைவாக நீராற்பகுப் 
படைவதால் மெர்க்குரிக் சல்பைடை கரைக்கிறது , தயோ உப்பு 
தோன்றுகிறது . 


Hgs + Nags = NagHgSz 
தொகுதி V தனிமங்களின் மற்ற தயோ உப்புகளைப் போல் 
மெர்க்குரி தயோ உப்பும் அமிலங்களால் சிதைந்து HgS- ஐ 
கொடுக்கிறது : 


552 


, 


பண்பறி பகுப்பாய்வு 


NasHgs , + 2HCI = | Hgs + 2NaCl + HAST 
அல்லது Hgs , -- + 2H + = | Hgs + HSt 


தொகுதிகள் IV , V- ஐ பிரிக்க நாம் Nass- ஐ பயன்படுத்து 
வதால் Hg ++ அயனி தொகுதி V- ஐ சேர்ந்தது ஆகும் . 


76. ஆர்செனிக் அயனிகளின் வினைகள் 


மேற்கூறியது போல் மூவிணைதிறன் ஆர்செனிக் கரைசலில் 
பெரும்பாலும் AsO ; --- அல்லது AsO - ( மெட்டா ஆர்செனைட் ) 
அயனிகளாக உள்ளது . இந்த அயனிகளைக் கொண்ட கரைசலை 
அமிலப்படுத்தும்போது கணிசமான அளவு As +++ எதிர் அயனிகள் 
தோன்றுகின்றன . 

ஐந்திணை திறன் ஆர்செனிக் AsO --- ( அல்லது HAsO4-- ) 
நேர் அயனிகளை மட்டும் கொடுக்கிறது . இந்த அயனிகளெல்லாம் 
நிறமற்றவை . 

ஆர்செனிக் சேர்மங்களெல்லாம் மிகவும் நச்சுத் தன்மை 
யுள்ளவை . 

As0 ; --- ஆர்செனைட் அயனியின் வினைகள் . 

1. வெள்ளி நைட்ரேட் , AgNog , As0 ; --- அயனியுடன் 
AggAsOs- ஐ மஞ்சள் நிற வீழ்படிவாக கொடுக்கிறது : 

AsOs --- + 3Ag + = + AgsAsO3 
இவ்வீழ்படிவு HNO : - லும் NH4OH- லும் கரைகிறது . 
NH4OH- டன் [ Ag ( NHg) ] + அணைவு அயனி தோன்றுகிறது . 


2. அயோடின் கரைசல் , 19 , A $ 0 ; ---- ஐ AsO4-- ஆக 
ஏற்றம் செய்கிறது . இதனால் அயோடின் கரைசலின் பழுப்பு 
நிறம் மறைகிறது . நிகழும் வினை 
AsO --- + I + H , 

OAsO4--- + 21- + 2H + 


( பழுப்பு நிறம் மறைவது அயோடின் கரைசல்களின் தனிச் சிறப்பு ) 


AsO --- Asos--- இரட்டையி ஆக்சிஜனேற்ற 
மின்னழுத்தம் ( E0 = + 0.57V ) 19 / 2 / - இரட்டையினுடையதைவிட 
( E0 = + 0.54V ) அதிகமாயுள்ளதால் வினையானது 

வலது பக்க 
மிருந்து இடது பக்கம் நடைபெறும் நாட்டம் கொண்டுள்ளது . 
எதிர் திசையில் சமநிலையை நகர்த்த NaHCO ; சேர்க்கப்பட்டு 


தொகுதி V எதிர் அயனிகள் 


553 


H + அயனி 

நீக்கப்படுகிறது . இதனால் AsO4 --- / AsO --- 
இரட்டையின் ஆக்சிஜனேற்ற மின்னழுத்தம் 1 , / 21 - னுடையதை 
விட குறைவாகிறது . ( பகுதி 63 ) . 

NaAsO , கரைசலுக்கு சிறிது NaHCO , திண்மத்தை * சேர் . 
அது கரைந்தபோது அயோடின் கரைசலை சொட்டு சொட்டாகச் 
சேர் . அயோடின் நிறம் மறைவதை நோக்கு . 


AsO , --- நேர் அயனி குளோரின் , புரோமின் முதலிய மற்ற 
ஏற்றிகளையும் ஒடுக்கும் . 


AsO4 --- , ஆர்செனேட் அயனியின் வினைகள் . 


1. சில்வர் நைட்ரேட் , AgNO ) , AsO4 --- அயனியுடன் 
தனிச் சிறப்பான சாக்லெட் பழுப்பு நிற வீழ்படிவாக ( AsO ; --- 
லிருந்து வேறுபட்டுள்ளது ) AgsAsO , - ஐ கொடுக்கிறது . இந்த 
வீழ்படிவு HNO -லும் , NH4OH- லும் கரைகிறது . 


3Ag ++ AsO4 --- = | AgzAsO4 . 


2. பொட்டாசியம் அயோடைடு , KI , ஆர்செனேட் அயனி 
களால் ஏற்றமடைந்து 12 - ஆக மாறுகிறது , கரைசல் பழுப்பு 
நிறமாகிறது : 


AsO ;--- + 21- + 2H + 47 As0 ; --- + 1 , + H , O 


இது மேலே ஆராய்ந்த 19 , AsO , --- அயனிகள் இடையே 
நிகழும் எதிர் வினையாகும் . சமநிலையை வலது பக்கம் நகர்த்த 
குறைப்பதற்குப் பதில் H + அயனி செறிவை முடிந்த அளவிற்கு 
அதிகரிக்கவேண்டும் . 


எனவே , அடர் HC : - முன்னிலையில் இவ்வினையை நிகழ்த்து . 


I , நீரில் கரைவதைவிட பென்சீனில் அதிகமாகக் கரைகிறது . 
இந்த பென் சீனை கரைசலுடன் சேர்த்து குலுக்கினால் பெரும் 
பாலான அயோடின் பென்சீன் ஏட்டிற்கு செல்கிறது , கரைசல் 
தனிச் சிறப்பான ஊதா நிறத்தை அடைகிறது . 


* NaaCO3- ஐ பயன்படுத்த முடியாது , ஏனென்றாறால் AsO3 
இல்லாவிட்டாலும் இது 2 - ஐ நிறமற்றதாக்குகிறது . 

319 + 3Na2CO3 = Nal03 + 5Nal + 3COst 


554 


பண்பறி பகுப்பாய்வு 


3. மக்னீசியம் உப்புகள் , NH , OH , NH , CI முன்னிலையில் 
வெண்ணிற படிக வீழ்படிவாக MgNH , AsO , - ஐ கொடுக்கின்றன . 
இது சமிலங்களில் கரைகிறது . ஆனால் 2.5 % அம்மோனியா 
கரைசலில் கிட்டத்தட்ட கரைவதில்லை : 


MgCl + NH , OH + NagHAEO , 

= | MgNH , AsO4 + 2NaCl + H , O 
Mg ++ அயனிக்கு முன்பே கண்ட வினையுடன் 

இவ்வினை 
ஒத்தள்ளது . வேறுபாடு PO ; --- அயனிக்குப் பதில் AsO ; --- 
யனி இங்கு ஈடுபடுகிறது . 


இவ்வினையை நிகழ்த்த ஆர்செனேட் கரைசலை சம கன அளவு 
மச்னீசியா கலவையுடன் கலந்து தேவைப்பட்டால் சிறிதுநேரம் 
வைத்திரு. 

4. அம்மோனியம் மாலிப்டேட் கரைசல் ( HNO3- இல் ( NHA 
M.O.- இன் கரைசல் ) ஆர்செனேட் கரைசல்களுடன் அணைவு 
ஆர்சினோமாலிப்டிக் அமிலம் H , [ A ( Me2O7) 6 ] அம்மோனியம் 
உப்பு ஆகியவற்றின் மஞ்சள் நிற வீழ்படிவை கொடுக்கிறது . 
இவ்வினையைச் சமன்பாட்டால் குறிப்பிடலாம் . ** 


AsO ;--- + 3NH4++ 12M.O ; -- + 24H + = 

+ ( NH4) H ;[ A ( M08Or ); ] + 10H , O 


இந்த வீழ்படிவு மிகையான ஆர்செனேட்டில் எளிதில் கரைந்து 
அணைவு நேர் அயனியை கொடுக்கிறது . எனவே இவ்வினையில் 
மிக அதிகமான அளவு வினைப்பொருளை சேர்க்கவேண்டும் . 


இச்சோதனையை நிகழ்த்த 1 மி.லி. ஆர்செனேட் கரைசலுக்கு 
5 மி.லி. அம்மோனியம் மாலிப்டேட் கரைசலை சேர்த்து தொடர்ந் 
தாற்போல் சிறிது திண்ம NH4NO : - யும் ( NH4 + பொது அயனியின் 
வினையால் வினையின் நுட்பத்தன்மை அதிகரிக்கிறது ) சேர்த்து சில 
நிமிடங்கள் சூடு செய் . 


MgCla , NH4CI , NH4OH கலவை ( பிற்சேர்க்கை அட்டவணை 1 , 

பார் ) 
** இந்த சமன்பாடு சிறிது எளிதானது . உண்மையில் வீழ்படிவும் 
H + அயனிகளுடன் சேர்ந்து HzO + அயனிகளைக் கொடுக்கும் போது 4HgO 
மூலக்கூறுகளை கொண்டுளைது . எனவே அமமோனியம் ஆர்சினோ மபலிப் 
டேட்டின முழு வாய்பாடு ( NH4 ) , ( HEO } 4 [ As ( Mc2O76] . 


தொகுதி V எதிர் அயனிகள் 


555 


இந்த வீழ்படிவு நைட்ரிக் அமிலத்தில் கரையாது , ஆனால் 
கடுங்காரங்களிலும் அம்மோனியாவிலும் எளிதில் கரைகிறது . 
PO4 --- அயனியும் இதையொத்த இயைபு 

கொண்ட , 
( NH4 ) H4[ P ( Mog07 )6] வீழ்படிவைகொடுக்கிறது , ஆனால் குளிர்ந்த 
நிலையிலேயே வீழ்படிவடைகிறது . ( NH4 ) , Hy[ As( M0,07 ) 6- ஐ 
வீழ்படிவடையச் செய்ய கரைசலை கிட்டத்தட்ட கொதிக் 
கும் வரைசூடு செய்ய வேண்டும் . 


5. Aslll , AsY சேர்மங்களை AsH ;. ஆக ஒடுக்குதல் . பல்வேறு 
பொருள்களில் சிறிய அளவில் உள்ள ஆர்செனிக்கை கண்டறிய 
Aslil , AsY சேர்மங்கள் வாயு ஆர்சினாக மாறும் மிக நுட்பம் 
வாய்ந்த வினை பயன்படுகிறது . 


AsH ; தோன்றுவதை பல்வேறு முறைகளால் கண்டறியலாம் . 
AgNOS கரைசலில் நனைத்த தாள் கறுப்பாக மாறுவது தகுந்த 
வினையாகும் . Ag + அயனிகள் உலோக சில்வராக ஆர்சினால் 
ஒடுக்கமடைவதால் தாள் கறுப்பாக மாறுகிறது . 


( அ ) அமிலக் கரைசலில் ஒடுக்கமடைதல் . தனானோவ் 
முறையால் ஒடுக்குதல் பின்வருமாறு நிகழ்த்தப்படுகிறது . 
மூசையில் 1-2 மி.லி. HCI- ஐ வைத்து ஒரு வடிதாள் துண்டுமீது 
மூசையை வைத்து தாளை ( மூசையின் ஒரு பக்கம் ) ஒரு சொட்டு 
AgNO ; கரைசலால் நனை . அடுத்து ஒரு துண்டு உலோக மக்னீசி 
யத்தை ( அல்லது சிங்க் * ) மூசையுள் போட்டு மூசையையும் 
சரமான பொட்டையும் ஒரு சிறிய புனலால் மூடு . புனலின் 
குழாயை உருக்கி அல்லது பஞ்சினால் அடைக்கவேண்டும் . தாளை 
கில நிமிடங்கள் கழித்துப் பார் . அது கறுப்பாகவில்லை யென்றால் 
வினைப்பொருள்கள் தூய்மையாகவும் ஆர்செனிக் சோதனைக்கு . 
ஏற்றதாகவும் உள்ளதென்று பொருள் . 


ஆர்செனிக்குக்கு சோதனை செய்து மூசைக்கு சிறிதளவு 
( 2-3 சொட்டுகள் ) அறியவேண்டிய கரைசலை ** 

சேர்த்து 
மேற்கண்ட செய்முறையை திரும்பச் செய் , அதாவது HCi ,. 
மக்னீசியம் ( அல்லது சிங்க் ) சேர்த்து வினைப்படுத்தவேண்டும் .. 
ஆர்செனிக் இருந்தால் Ag + அயனிகள் வெளிப்படும் . AsHg- ஆல் 


* Zn- ஐ பயன்படுத்தினால் அடர் HCI சேர்க்க வேண்டும் . 
** மற்ற ஆர்செனிக் சேர்மங்கள் போலவே AsH ; - ம் நச்சுத் தன்மை . 
பூள்ளது . 


556 


பண்பறி பகுப்பாய்வு 


உலோகமாக ஒடுங்தவதால் தாள் துரிதமாக 
இவ்வினைகளுக்கு சமன்பாடுகள் . 


கறுப்பாகிறது . 


மூசையில் AsO ;--- + 9H ++ 3Mg = AsH ; t + 3Mg +++ 3H, O 
தாள் மீது AsH + 6Ag++ 3H , O = 16Ag + HgAs03 + 6H + 


இச்சூழ்நிலையில் ஆண்டி மனி ஸ்டிபைன் , SbH , வாயுவை 
கொடுக்கிறது . AgNOS இல் நனைத்த தாளை இதுவும் கறுப்பாக்கு 
கிறது . 

மேலும் சல்பைடுகள் இருக்கக்கூடாது . ஏனென்றால் 
இவைகள் HCI- டன் வினைப்படுவதால் வெளிப்படும் ஹைட்ரஜன் 
சல்பைடு Aggs- ஐ உண்டாக்கி தாளை கறுப்பாக்குகிறது . 


( ஆ ) காரக் கரைசலில் ஒடுக்கம் இதே மாதிரி நிகழ்த்தப்படு 
கிறது . ஆனால் HCI- க்குப் பதில் NaOH கரைசல் பயன் படுகிறது . 
இங்கு அலுமினியம் அல்லது சிங்க் தூள் * பயன்படுகிறது ( மக்னீசி 
யத்திற்குப் பதில் ) . சிங்க் தூளுடன் நிகழும் வினை . 


AsO ; --- + 3Zn + 3OH- = AsHet + 3ZnOz- 


காரக் கரைசலில் Aso ; --- அயனிகள் தான் ASH : - ஆக ஒடுக்க 
மடைகின்றன , AsO ; --- அயனிகள் அல்ல . எனவே H.SO4 
முன்னிலையில் AsO4 

அயனிகளை KI- ஆல் AsO ; ---- ஆக 
முதலில் ஒடுக்கவேண்டும் . இவ்வினையினால் வெளிப்பட்ட 
அயோடினை நீக்க கரைசலை உலறும் வரை ( அல்லது SO : புகை 
தோன்றும் வரை ) ஆவியாக்கவேண்டும் . பிறகு கசடை மேலே 
விவரிக்கப்பட்டது போல் மிகையான காரத்துடனும் அலுமினியம் 
அல்லது சிங்க் தூளுடனும் வினைப்படுத்தவும் . ஆண்டிமனி காரக் 
கரைசல்களில் இந்த உலோகங்களால் ஒடுக்கமடைவதில்லை , 
எனவே இவ்வினையில் குறுக்கிடாது . 


6. Asill , Asv -ஐ ஆர்செனிக்காக ஒடுக்க அடர் HCI- இல் 
பூரித SnC ) , கரைசலை பயன்படுத்தலாம் : 


2As ++++ 3Sn ++ = | 2As + 3Sn++++ 


மற்ற எதிர் அயனிகள் முன்னிலையில் ஆர்செனிக்கை 
கண்டறிய இவ்வினையை பயன்படுத்தலாம் . அதற்கு பின் வரும் 


பிந்திய தறுவாயில் மூசையிலுள்ள கரைசலை சூடு செய்யவேண்டும் . 
வினைப்பொருள்கள் தூய்மையாக இருக்கின்றனவா என்று அறிய முன் 
னோடிச் சோதனை செய்ய வேண்டும் . 


தொகுதி V எதிர் அயனிகள் 


557 


செய்முறை ஏற்றது . HCI- சோத்து சில்வர் உபதொகுதியை 
பிரித்ததிலிருந்து கிடைத்த வடி நீரில் சில துளிகளை மூசையிலிட்டு 
சிறிது NH , OH , H , O , MgCl , கரைசல்களைச் சேர் . ஹைட்ரஜன் 
பெராக்சைடு மூவிணை திறன் ஆர்செனிக் சேர்மங்களை 
AsO4 ---- ஆக ஏற்றம் செய்கிறது . 

அம்மோனியா , 
மக்னீசியம் உப்பு ஆகியவற்றுடன் MgNH , AsO4 வீழ்படிவை 
கொடுக்கிறது . கரைசலை உலரும் வரை மெதுவாக ஆவியாக்கி 
பின்னர் நன்கு சூடு செய்து HgCle ஏதாவதிருந்தால் ஆவியாக்கி , 
நீக்கு ( புகை நீக்கும் அறையில் ) . ஏனென்றால் இது பகுப்பாய்வில் 
குறுக்கிடும் . சூடு செய்யும்போது MgNH4AsO4 ஆவியாகாத 
Mg2AszO , ( மக்னீசியம் பைரோஆர்சினேட் ) -ஆக மாறி மூசையில் 
தங்கியுள்ளது . குளிர்வித்து உலர்ந்த திண்மத்தை அடர் HCI- இல் 
பூரித Sr.Cg கரைசலைக் 

கொண்ட வினைப்பொருளை சில 
சொட்டுகள் சேர்த்து சீராக சூடு செய் . ஆர்செனிக் இருந்தால் 
கரைசல் பழுப்பாக மாறுகிறது , அல்லது கறுப்பு நிற வீழ்படிவாக 
ஆர்செனிக் தனிமம் தோன்றுகிறது . 


அடர் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தில் SnCle கரைசல் 
சேர்த்ததை இங்கு வினைப்பொருளாக பயன்படுத்தவேண்டும் . 
ஏனென்றால் As +++++ , As +++ எதிர் அயனிகள் மட்டுந்தான் ஒடுக்க 
மடைகின்றன இந்த எதிர் அயனிகள் செறிவுமிக்க அமிலக் 
கரைசலில் தான் ( பதி . 75 ) 

( பதி . 75 ) போதுமான அளவு செறிவில் 
தோன்றுகின்றன. 


7. நுண்படிக ஆய்வுச் சோதனை ! ( அ ) MgNH4AsO4. 6H , O 
படிகங்கள் தோன்றும் மேற்கண்ட வினை AsO ---- க்கான 
நுண்படிக ஆய்வு சோதனைக்கு மிகவும் தகுந்தது . கண்ணாடித் 
தட்டின் மீது ஒரு சொட்டு மக்னீசியா கலவையை வைத்து 
கூர்மையான கண ணாடித் தண்டால் ஆர்செனேட் கரைசல் ஒரு 
சொட்டை அத்துடன் சேர் . தோன்றும் படிகங்களை நுண்நோக் 
கியால் பார் . MgNH , PO , .6H , 0 படிகங்களைப் போலவே இவைகள் 
( படம் 12 , 13 பார் ) இவைகள் உள்ளன . 

இச்சோதனை 0.05 4g As- ஐ கண்டறிகிறது . விளாவுதல் 
எல்லை 1 : 20,000 . 


மேலிருந்தால் 


AsO ; --- 

அயனி 0.5-1 % செறிவிற்கு 
இத்தகைய படிகங்களை கொடுக்கிறது . 


( ஆ ) ஒரு சொட்டு அம்மோனியா சேர்ந்த ஆர்செனேட் 
கரைசலுக்கு 

கால்சியம் அசிட்டேட் படிகங்களை 


558 


பண்பறி பகுப்பாய்வு 


( CH , COO ) Ca சேர்த்து கண்ணாடி அகலால் மூடு ( வளிமண்டல 
CO , - லிருந்து காக்க ) . முதலில் தூள் போன்ற வீழ்படிவு தோன்று 
கிறது . பின்னர் CaNH , AsO4 . 6H.O படிகங்கள் ( படம் 40 ) 


பகரா 


1 . 


படம் 40. CaNH4AsO4* 6H2O -இன்படிங்கள் 


குறைந்தபட்சம் 


துரிதமாக தோன்றுகின்றன . அறியத்தக்க 
0.035 

Mg As. விளாவுதல் எல்லை 1 : 30,000 . 


77. ஆண்டிமனி அயனிகளின் வினைகள் 
ஆர்செனிக் போல ஆண்டிமனியும் இரண்டு 

வரிசை 
சேர்மங்களை கொடுக்கிறது . சில சேர்மங்களில் மூவிணை திறனையும் 
மற்றவற்றில் ஐந்திணை திறனையும் பெற்றுள்ளது . 

ஆண்டிமனி உப்புகளின் கரைசல்கள் நிறமற்றதாயுள்ளன . 


ஆண்டிமனி ( III) அயனிகளின் வினைகள் : 

1. நீருடன் வினை ( நீராற்பகுப்பு ) ! ஆண்டிமனஸ் உப்பின் 
கரைசலை அதிகமான அளவு நீருடன் விளாவு . SbOdi உப்பின் 
வெண்ணிற வீழ்படிவு தோன்றுகிறது ! 

[ SbCls ]--- + H , 07 ) SbOCI + 5CI- + 2H + 


தொகுதி V எதிர் அயனிகள் 


559 


இணையான 


வினையுடன் 


இவ்வினை 


Bi +++ அயனியின் 
ஒத்துள்ளது . 


SbOCI வீழ்படிவை மிகையான HCI- டன் சூடு செய்தால் இது 
கரைகிறது . இது டார்ட்டாரிக் அமிலத்திலும் கரைந்து கார 
உப்பை கொடுக்கிறது . 

இவ்வினையில் 

BiOCI- லிருந்து 
வேறுபட்டுள்ளது . 


SbOCI + H , C , H , Os = SbOHC - H4O6 + HCI 


2. கடுங்காரங்களும் அம்மோனியாவும் மெட்டா ஆண்டிமனஸ் 
அமிலத்தை வெண்மையான வீழ்படிவாக கொடுக்கின்றன : 


[ SbCls] --- + 3OH- = | HSbO2 + 6Cl- + H , O 


வீழ்படிவை இரண்டு பகுதிகளாக பிரி ; ஒரு பகுதியை வீரிய 
மிக்க அமிலத்தோடும் மற்றொரு பகுதியை வீரியமிக்க காரத் 
தோடும் வினைப்படுத்து . இரண்டு தறுவாய்களிலும் வீழ்படிவு 
கரைகிறது . 


வினைகள் : HSbO , + 6H ++ 6Cl- = Hg[ SbCls ] + 2H2O 


HSbO2 + NaOH = NasbO : + H , O 


3. சோடியம் தபோசல்பேட் , NagS203 ! இதை ஆண்டிமனஸ் 
உப்புகளுடன் சூடு செய்தால் ஆண்டிமனி சல்பாக்சைடு SbiOS , 
வெண்ணிற வீழ்படிவாகத் தோன்றுகிறது . அமிலம் மிகவும் 
மிகையாக இருந்தால் வினைப்பொருளை சிதைத்து SO , - ஐ கொடுக் 
கிறது ; எனவே குறுக்கிடுகிறது . 


4. Sb +++ 

லோக 

ஆண்டிமனியாக ஒடுங்குதல் ! 
( அ ) ‘ டின் - ஆல் ஒடுக்குதல் : ஒரு டின் உலோகத் தகட்டின் மீது 
ஒரு சொட்டு ஆண்டிமனஸ் உப்புக் கரைசலை வை . உலோக 
ஆண்டிமனி கறுப்பு பொட்டாக தோன்றுகிறது ! 


2 [ SbCls ] --- + 3Sn = | 2sb + 3Sn+++ 12Cl 


* 


கார ஆண்டிமனை உப்புகளில் உள்ள - Sb = 0 ஓரிணை திறன் தொகுதி 
ஆண்டிமனைல் தொகுதி எனப்படும் . எனவே SbOCI- ஐ ஆண்டி மனைல் 
குளோரைடு என்றும் SbOHCAH4O6- ஐ ஆண்டிமனைல் ஹைட்ரஜன் டார்ட் 
ரேட் என்றும் அழைக்கலாம் . 


560 


பண்பறி பகுப்பாய்வு 


புதிதாக 

தயாரிக்கப்பட்ட NaBro கரைசல் * 
சொட்டுடன் வினைப்படுத்தினால் பொட்டு 

மறைவதில்லை 
( ஆர்செனிக்குடன் வேறுபட்டுள்ளது ) . 


இச்சோதனையை நிகழ்த்து முன்பு டின் பரப்பில் எஞ்சியுள்ள 
அமிலக் கரைசலை கழுவு , ஏனென்றால் அமிலத்தின் முன்னிலையில் 
ஆண்டிமனி பொட்டு மறையலாம் . 

சோதனையால் 
ஆண்டிமனியை கண்டறிவதில் டின் அயனிகள் குறுக்கிடுவதில்லை 
என்பது தெளிவானதே . 

( ஆ ) சிங்க் - ஆல் ஒடுக்குதல் : ஒரு பிளாட்டினத் தகட்டின் 
மீது 1-2 சொட்டுகள் ஆண்டிமனஸ் உப்புகரைசலை வைத்து 
ஒரு சிறு துண்டு சிங்க் உலோகத்தை பிளாட்டினத்தை தொடாத 
வாறு கரைசலில் வை . அப்போது சிங்க் எதிர் மின் இரட்டை 
யாகவும் பிளாட்டினம் நேர் மின் இரட்டையாகவும் செயல்படு 
கின்றன. சிங்க் இழந்த எலக்ட்ரான்களை பிளாட்டினம் பெற்று 
ஆண்டிமனி அயனிகளுக்கு கொடுக்கிறது . இதனால் ஆண்டிமனி 
அயனிகள் உலோகமாக ஒடுங்குகிறது . பிளாட்டினத் தகட் 
டின் மீது கறுப்புப்பொட்டாக உலோக ஆண்டிமனி தோன்று 
கிறது . டின்னுக்கு மாறாக ஆண்டிமனி HCI- இல் கரைவதில்லை. 
ஆனால் HNO3- இல் கரைகிறது . 

மின்னழுத்த வரிசையில் Sb- க்கு இடது புறமுள்ள சிங்க் தவிர 
மற்ற உலோகங்களும் ( Mg , Fe , முதலியன ) மூவிணை திறன் 
ஆண்டிமனி சேர்மங்களை உலோகமாக ஒடுக்குகின்றன . 

5. மெத்தில் வயலட்டுடன் வினை : SbIII- க்கு சோதனை செய்ய 
வேண்டிய கரைசல் 1 மி . லி . - டன் 3 மி . லி . அடர் HCI- ஐயும் 
( ஒ . அ . 1.19 ) 1 மி . லி . IN KNO , அல்லது NaNO , கரைசலையும் 
சேர் . இது SbIll- ஐ SbY -ஐ கொண்ட [ SbCls ] - நோ அயனி 
களாக ஏற்றம் 

செய்கிறது . சோதனைக் குழாயிலுள்ளதை 
குறைந்தபட்சம் 1 நிமிடம் வைத்திருந்து ( வினை முடிவடைய ) 


* 2-3 பூரித புரோமின் நீர் நிறமற்றதாகும் வரை ( அல்லது இலே 
சான மஞ்சள் ) 2N NaOH- ஐ சொட்டு சொட்டாகச் சேர்த்து 

து தயா 
ரிக்கப்படுகிறது . 

2NaOH + Brg = NaBrO + NaBr + H90 
** Sbv சேர்மங்களை HCI- டன் நேரடியாக வினைப்படுத்தி [SbCls) -ஆக 
எப்போதம் மாற்ற இயலாதாகையால் முதலில் அவற்றை SIAC12- ஆல் 
Sblll ஆக ஒடுக்க வேண்டும் . பிரகு சோதனை விவரித்துள்ளபடி செய்யப் 
படுகிறது . ஆனால் அதிகமான அளவு நைட்ரேட்டை எடுத்துக்கொள்ள 
உண்டும் (மகயான SLC ,2- ஐ ஏற்றம் செய்ய ) . 


தொகுதி V எதிர் அயனிகள் 


561 


பிறகு மிகையான நைட்ரைட்டை சிதைக்க பூரித யூரியா கரைசல் 
CO ( NHz ) 2 1 மி . லி . சேர் . கரைசலை நீருடன் விளாவி 3 மிலி . 
ஆக மாற்றி 3-4 சொட்டுகள் 0.06 மெத்தில் வயலட் கரைசலை 
சேர்த்து குலுக்கு . 


ஆண்டிமனி முன்னிலையில் நுண்மையான கலங்கல் தோன்று 
கிறது . அப்போது சாயத்தின் கரிம எதிர் அயனி [ SbCli ) - நேர் 
அயனியுடன் சேர்ந்து உப்பை படிகங்களாக கொடுக்கிறது . இது 
வெளிப்படும் ஒளியால் கருஞ்சிவப்பு நிறத்தை பெற்றுள்ளது . 
ஆண்டிமனி இல்லாவிட்டால் கரைசலின் நிறம் மஞ்சள் - பச்சை . 


இச்சோதனை 0.5 Mg Sb- ஐ கண்டறிகிறது . ஆண்டிமனியின் 
அளவைப் போல் 1000 மடங்கு அதிகமாயுள்ள Sn , Fe , Cu , Zn 
மற்ற பல தனிமங்களின் முன்னிலையில் இச் சோதனையால் 
ஆண்டிமனியை கண்டறியலாம் . 


ஆண்டிமனியுடன் நீல அல்லது கருஞ்சிவப்பு நிறத்தைக் 
கொடுக்கும் கரிமச் சாயம் ரோடமைன் B ( Rhodamine F ) * இதே 
முறையில் வினைப்படுகிறது . Sb இல்லாவிட்டால் நிறம் ஊதாவா 
யுள்ளது . இச்சோதனை மேலே விவரிக்கப்பட்டுள்ளது போல் 
செய்யப்படுகிறது , ஆனால் யூரியா சேர்க்கவேண்டிய தேவை இல்லை .. 


6. பாஸ்போமாலிப்டிக் அமிலம் ( Phosphomolybdic acid) ,* 
H , [ P ( Mo : 07 ) 61 . AsO, அயனிகளின் வினைகளை நாம் ஆராய்ந் 


* 


ரோடமைன் B- இன் ( டெட்ர எத்தில் ரோடமைன் tetraethylrhoda 
mine ) வாய்பாடு 


> N ( C2H5) 2 

CgH31 
C6H - C : 

CgH3 
0 = C 

> N ( C2H5 ) 2 


I CH 


இவ்வினையில் தோன்றும் சேர்மத்தின் வாய்பாடு தெரியாது . 


** பாஸ்போமாலிப்டிக் அமிலத்தை தயாரிக்க அதன் அம்மோனியம் 
உப்பையும் இராஜத் திராவகத்துடன் கொதிக்க வைக்க வேண்டும் . அந்த 
உப்பு முழுவதும் கரைந்த பிறகு கரைசல் உலரும்வரை உலர்த்தப்படுகிறது . 
உலர்ந்த கசடு நீரில் கரைக்கப்பட்டு இரண்டு தடவை மீண்டும் படிகமாக் 
கப்படுகிறது ( நீரில் ) . இது ஆரஞ்சு நிற கண்ணாடி பாட்டிலில் வைக்கப்பட 
வேண்டும் . 

36 


562 


பண்பறி பகுப்பாய்வு 


ததில் ஆர்சினோமாலிப்டிக் அமிலத்தின் , H , [ As ( MozOT) ) அணைவு 
உப்பை கண்டோம் . PO4 --- அயனி முந்தியதுடன் இயைபு , 
அமைப்பு ஆகியவற்றில் ஒத்துள்ள பாஸ்போமாலிப்டிக் 
அமிலத்தை கொடுக்கிறது . இந்த சேர்மத்திலுள்ள ஆறிணை திறன் 
மாலிப்டினம் அணைவுச்சேர்மங்களில் சில வேளைகளில் காணப் 
படும் மிகுதியான வினைத்திறனை பெற்றுள்ளது . இது மாலிப்டிக் 
அமிலம் , இயல்பான மாலிப்டேட்டுகள் ( இவைகளில் SbIII_ ம் 
அடங்கும் ) ஆகியவற்றுடன் வினைப்படாத ஒடுக்கிகளால் ஒடுக்க 
மடைந்து மாலிப்டினம் நீலம் ( molybdenum blue குறைந்த ஏற்ற 
நிலைகளிலுள்ள பல்வேறு மாலிப்டினம் சேர்மங்களின் கலவை ) 
எனப்படும் சேர்மத்தை கொடுக்கிறது . பின்வரும் பொட்டுச் 
சோதனை ( SbIII- க்கு ) மேற்கண்ட வினையை ஒட்டியுள்ளது . 


5 % பாஸ்போமாலிப்டிக் அமிலக் கரைசலில் நனைத்து உலர்த் 
தப்பட்ட வடிதாள் துண்டின் மீது SbIII- க்கு சோதனை செய்ய 
வேண்டிய கரைசல் ஒரு சொட்டு வை . இந்த தாளை நீராவியில் 
சில நிமிடங்கள் காட்டு . SbIII இருந்தால் நீல நிறம் 
தோன்றுகிறது . 


இவ்வினை 0.2 vg Sb- ஐ கண்டறிகிறது . விளாவுதல் எல்லை 
1 : 250,000 . 


Sn ++ அயனிகளும் இத்தகைய நிறத்தை கொடுப்பதால் இச் 
சோதனையின் போது Sn ++ இருக்கக்கூடாது . ஸ்டேன்னிக் 
உப்புகள் இதில் குறுக்கிடுவதில்லை . 


7. பொட்டாசியம் மெர்க்குரிக் அயோடைடு , Kg [ HgI4 ] , 
காரத்தின் முன்னிலையில் SLIII . ஆல் கறுப்பு நிற வீழ்படிவான 
உலோக மெர்க்குரியாக ஒடுக்கமடைகிறது . SbIII உப்புகள் 
Hg ( CN ) , கரைசலுடன் இது போன்ற வினையையே கொடுக் 

SbV உப்புகள் இம் முறையில் வினைப்படுவதில்லை . 
ஸ்டேன்னஸ் அயனிகள் 

Sblil . ஐ போல வினைப்படுவதால் 
கரைசலில் அவை இல்லாதிருக்கவேண்டும் . 


கின்றன . 


8. ஹைட்ராக்சிகுயினொலின் , C , H , ON , செறிவுமிக்க அமிலம் 
கரைசலில் ( [ H + ] = 6-7 N ) பொட்டாசியம் அயோடைடு 
முன்னிலையில் மஞ்சள் நிற வீழ்படிவை 

நிற வீழ்படிவை கொடுக்கிறது . இவ் 
வீழ்படிவு ஹைட்ராக்சிகுயுனொலின் HSBI , அணைவுச் சேர்மம் 
ஆகியவற்றால் தோன்றிய C, H , ON . HSbI , இயைபுள்ள சேர்மம் 
( இதையொத்த Bi +++ வினையுடன் ஒப்பிடு , பகுதி 72 , 9) . டின் , 


தொகுதி V எதிர் அயனிகள் 


563 / 


ஆர்செனிக் அயனிகள் குறுக்கிடுவதில்லை , ஆனால் மற்ற தொகுதி 
களின் எதிர் அயனிகள் இருக்கக்கூடாது . எனவே முறைப்படுத்திய 
பகுப்பாய்வில் தொகுதி V- ஐ , IV- லிருந்து பிரித்த பின்னரே இந்த 
சோதனையை பயன்படுத்த முடியும் . 


தொகுதி V எதிர் அயனிகளை ( பக்கம் 572 பார் ) பிரிப்பதற்கான 
அமில முறையில் கிடைக்கும் கரைசல் 6N ஹைட்ரோகுளோரிக் 
அமிலத்தையும் [ SnCls ] -- , [ SbCls ] --- அயனிகளையும் கொண் 
டிருக்கும் . கரைசலிலுள்ள ஆண்டிமனியை கண்டறிய 
சோதனைக் குழாயை 6N Hal கரைசலால் அலசு ( நீரை 
நீக்க ) , 2-3 மி . லி . வினைப்பொருளை ( ஹைட்ராக்சிகுயுனொலின் 
KI கலவை ) சேர் . ஆண்டிமனி இருந்தால் இந்த இரண்டு 
கரைசல்கள் சந்திக்குமிடத்தில் மஞ்சள் நிற வீழ்படிவு உடனே 
தோன்றுகிறது . சூடு செய்தால் கரைகிறது , குளிர வைத்தால் 
மீண்டும் உண்டாகிறது . கரைசலை நீருடன் விளாவினாலும் இது 
கரைகிறது , கண்டறியத்தக்க குறைந்தபட்சம் இவ்வினைக்கு 2ug Sb . 


9. நுண்படிக ஆய்வுச் சோதனை : ஆண்டிமனி ( III ) உப்பின் 
செறிவு குறைந்த அமிலக் கரைசல் ஒரு சொட்டுக்கு ஒரு 
KI படிகத்தையும் ஒரு RbCI ( அல்லது CSCI ) படிகத்தையும் சேர்த் 
தால் சிவப்பு நிற அறுகோணப் படிகங்கள் தோன்றுகின்றன .. 
பிஸ்மத்துக்கு கிடைக்கும் படிகங்களுடன் இவை ஒத்துள்ளன 
( படம் 39 | 

பார் ) . வீழ்படிவின் தகவு மிகுந்த இயைபு 
Rbz [Sbl5] . 2.5 H , O ( அல்லது Cs2 [ Sbly ] .2.5 HgO ) . இச்சோதனை 
யால் 0.1 ug Sb- ஐ கண்டறியலாம் . விளாவு தல் எல்லை 1 : 10,000 . 
SnIV இருந்தால் நிறமற்ற படிகங்களாக Rb2 [ SnCls) அல்லது 
CSz[ SnCls ] தோன்றுகிறது ( பக்கம் 568 ) ஆனால் ஆண்டிமனி 
அணைவு உப்பின் சிவப்பு நிற படிகங்களை கண்டறிவதில் இவை 
குறுக்கிடுவதில்லை . 


ஆண்டிமனி V அயனிகளின் வினைகள் : 


1. நீருடன் வினை : SbY உப்புகரைசலை நீருடன் விளாவினால் 
கார உப்பு SbO , CI வெண்ணிற வீழ்படிவாக தோன்றுகிறது : 


[ SbCl ] + 2H ? O = | SbO ,CI + 5Cl- + 4H + 


இவ்வீழ்படிவை 

மிகையான 
கரைகிறது. 


HCI . டன் 


செய்தால் 


564 


பண்பறி பகுப்பாய்வு 


2. கடுங்காரங்களும் , அம்மோனியா கரைசலும் மெட்டா 
ஆண்டிமனிக் அமிலத்தை வெண்ணிற வீழ்படிவாக கொடுக் 
கின்றன . 

[ SbCl ] + 50H- = + HSbO, + 6Cl- + 2H , O 
3. So , Zn , Mg , Al , Fe உலோகங்கள் SbY உப்புகளிலும் 
Sbா உப்புகளிலும் ஒத்த விளைவுகளை ஏற்படுத்துகின்றன. 


78. டின் அயனிகளின் வினைகள் 


டின் இரண்டு வரிசைகள் சேர்மங்களை கொடுக்கின்றன . 
அவைகள் , ஈரிணை திறன் ஸ்டோனஸ் உப்புகள் , நான்கிணைதிறன் 
ஸ்டேன்னிக் உப்புகள் , டின் உப்புகளின் கரைசல்கள் நிறமற்றவை . 


ஸ்டேன்னஸ் அயனிகளின் வினைகள் 


1. கடுங்காரங்கள் ( KOH , NaOH ) Sn ++ அயனியுடன் 
Sn ( OH ) ; - ஐ வெண்ணிற வீழ்படிவாக கொடுக்கின்றன. 


Sn +++ 20H- = | Sn ( OH ) , ( அல்லது H2SnOy ) 


வீழ்படிவு காரங்களிலும் அமிலங்களிலும் கரைகின்றன 
( சோதித்துப் பார் ) . காரங்களில் கரைக்கும் 

போது 
ஸ்டேவனைட்டுகள் ( SnO , -- அயனிகள் ) தோன்றுகின்றன . 


HgSnO , + 2OH- = Sno : -- + 2H , O 


அம்மோனியா கரைசல் மிகையான NH , OH . இல் கரையாத 
Sn ( OH ) , வீழ்படிவை கொடுக்கிறது . 


2. அம்மோனியம் பாஸ்போமாலிப்டேட் ஒடுக்கமடைதல் : 
1 மி . லி . Na HPO4 கரைசலுக்கு 3-4 மி.லி. அம்மோனியம் 
மாலிப்டேட் கரைசலை சேர்த்து மெதுவாக சூடு செய் . குளிர 
வைக்கும்போது சோதனைக் குழாயிலுள்ளதை வீழ்படிவடைந்த 
( NH4 ); H , [ P ( M0gO ; ) ) - டன் 10 மி . லி . நீருடன் விளாவு . பின்னர் 
இதற்கு Sn ++ - க்கு சோதிக்கவேண்டிய கரைசலை சொட்டு சொட் 
டாகச் சேர் . Sn ++ இருப்பதை நீல நிறம் குறிக்கிறது . வினையின் 
வழி பின்வருமாறு விளக்கப்படுகிறது . Na HPO4 , அம்மோனியா 
மாலிப்டேட் நிகழும் வினை As0 , --- அயனிகளை கண்டறிவதற்கும் 
வினையுடன் ( பகுதி 76 ) ஒத்துள்ளது . 


தொகுதி V எதிர் அயனிகள் 


565 


PO ; --- + 3NH4 ++ 12M.O ; -- + 24H + 


+ ( NH4) H4[ P ( MozOT) ] + 10H2O 


சுமாராகக் கரையும் இந்த அணைவு உப்பிலுள்ள ஆறிணை 
திறன் மாலிப்டினம் ஒரு ஆக்சிஜனேற்றி . இது Sn ++ அயனிகளை 
Sn ++++ - ஆக ஏற்றம் செய்கிறது . இது மாலிப்டினம் நீலம் எனப் 
படும் பல்வேறு இணை திறனுள்ள மாலிப்டினம் சேர்மங்களின் நீல 
நிறக் கலவையாக ஒடுக்கமடைகிறது . 


( NH4 ) 3 H4 [ P ( M0207 ) 6 ] - ஐ Sb +++ அயனி ஒடுக்கம் செய்யாது . 
எனவே குறுக்கிடுவதில்லை . 

மாறாக தனி பாஸ்போமாலிப்டிக் 
அமிலத்தை Sb +++ அயனிகள் ஒடுக்கம் செய்கின்றன . 


பகுப்பாய்வில் டின்னை கண்டறிய இச்சோதனையை பயன் 
படுத்தும்போது கரைசலில் டின் [ Snals ) -- நேர் அயனிகளாக 
இருக்கின்றன . எனவே 

[ SnCls ] --- ஐ 

HCI முன்னிலையில் 
மக்னீசியம் உலோகத்தால் ஒடுக்கவேண்டும் . 


3. சிங்க் உலோகம் ஸ்டேன்னஸ் , ஸ்டேன்னிக் அயனிகன் 
தனி உலோகமாக ஒடுக்கம் செய்கிறது . 

பஞ்சுபோன்ற 
சாம்பல் நிற ஏடாக படிகிறது . டின் HCI- இல் கரைவதால் 
ஆண்டிமனியிலிருந்து வேறுபட்டுள்ளது . எனவே இச்சோதனைக்கு 
கரைசல் மிகவும் அமிலத் தன்மையுடனிருக்கக் கூடாது. 


4. Sn ++ அயனியின் ஒடுக்க வினைகள் : Sn ++++ / Sn ++ மின் 
இரட்டையின் நியம ஆக்சிஜனேற்ற மின்னழுத்தம் +0.15 V. 
எனவே Sn ++ அயனி கணிசமான வீரியமிக்க ஒடுக்கி . இது அதிக 
மான ஆக்சிஜனேற்ற மின்னழுத்தமுடைய பல ஏற்றிகளை ஒடுக்கு 
கிறது . இந்த வினைகளின் எடுத்துக்காட்டுகள் சில கீழே விவரிக்கப் 
பட்டுள்ளன . 


( அ ) Hg ++ - ஐ ஒடுக்குதல் : SnClடிகரைசலுக்கு Hgal , கரைசலை 
சொட்டு சொட்டாகச் சேர் . Hg Cl, வெண்ணிற வீழ்படிவாக 
தோன்றுகிறது . மிகையான Sn ++ முன்னிலையில் இது மேலும் 
ஒடுக்கமடைந்து மெர்க்குரி உலோகம் தோன்று வதால் சீராக 
சாம்பல் நிறமாகிறது . 

2HgCle + SnCl , = | HgaCl2 + SnCl4 


Hg Cle + SnCl , = 2Hg + SnCld 


566 


பண்பறி பகுப்பாய்வு 


இவ்வினை Hg ++ அயனிக்கு சோதனையாக முன்பு விவரிக்கப் 
பட்டது , ஆனால் Sn ++ - க்கும் இது முக்கியமான சோதனையே . 


( ஆ ) Bi +++ - ஐ ஒடுக்குதல் : Bi +++ - ஐ கண்டறிய பயன்படும் 
பிஸ்மத் ஹைட்ராக்சைடு , ஸ்டேன்னைட் கரைசல் இடையே 
நிகழும் வினையை நினைவுபடுத்திக்கொள்ள வேண்டும் . 


2 Bi ( OH ) s + 3SnO , -- = | 2Bi + 3Sno , -- + 3H , O 
செய்முறை பகுதி 72 - இல் விவரிக்கப்பட்டுள்ளது . 


( இ ) Fe+++ - ஐ Fe ++ - ஆக ஒடுக்குதல் ! ஃபெரிக் உப்பு 
கரைசலுக்கு 2N HCI , K , Fe ( CN ) 6 ஆகியவற்றின் கரைசல்களைச் 
சேர் , 

இக் கலவைக்கு ஸ்டேன்னஸ் உப்பு கரைசலை சேர் . 
டர்ன்புல் நீலம் நீல நிற வீழ்படிவாக உடனே தோன்றுகிறது . 
இவ்வினையின் வழி பின்வரும் சமன்பாடுகளால் தெளிவாகிறது : 

2Fe ++++ Sn ++ = 2Fe+++ Sn ++++ 

3Fe +++ 2 [ Fe( CN ) s ] ---- Fes [ Fe ( CN ) ] , 
( ஈ ) பிக்ரிக் அமிலம் CSH2( NO2) OH : பிக்ரிக் அமிலம் பிக்ரமிச் 
அமிலமாக CH ? ( NO2 ) 2 ( NHz) OH ( picramic acid ) ஒடுக்க 
மடைவது Sn ++ அயனியின் தனிச் சிறப்பாகும் . இதை பொட்டுச் 
சோதனையாக செய்தித்தாளின் மீது எளிதில் செய்யலாம் . 
செய்தித்தாள்மீது ஒரு சொட்டு பிக்ரிக் அமில நீர்க் கரைசலை 
வைத்து அறியவேண்டிய கரைசலை ஒரு 

சொட்டு சேர் . 
காகிதத்தை இலேசாக சூடு செய்திருந்தால் கரைசல்கள் நன்றாக 
உறிஞ்சப்படுகின்றன . Sn ++ இருந்தால் பிக்ரமிக் அமிலம் 
தோன்றுவதனால் பொட்டு ஆழ்ந்த ஆரஞ்சு நிறத்தை அடைகிறது . 


இச் சோதனையை சோதனைக் குழாயில் காரக் கரைசலிலும் 
நிகழ்த்தலாம் . 5 மி . லி . அறியவேண்டிய சுரைசலுக்கு 1 மி . லி . 
பிக்ரிக் அமிலத்தை சேர்த்து Sn ( OH ) 2 வீழ்படிவடையும் வரை 
NH OH- ஐ சொட்டு சொட்டாகச் சேர் . பின்னர் சூடு செய் . 
கரைசலுக்கும் வீழ்படிவிற்கும் பிக்ரமிக் அமிலம் 

சிவப்பு 
நிறத்தைக் கொடுக்கிறது . 


உலோகங்களாக ஒடுக்கமடையும் 

சில்வர் , 

மெர்க்குரி 
அயனிகள் மட்டும் இச்சோதனையில் குறுக்கிடுகின்றன . இவை 
களின் கறுப்பு நிறம் Sn ++ இருப்பதால் தோன்றும் சிவப்பு 
நிறத்தை மறைக்கிறது . 


தொகுதி V எதிர் அயனிகள் 


567 


டின் Sn ++++ அயனிகளாக இருந்தால் அலுமினியம் அல்லது 
மக்னீசியம் உலோகத்தால் அவைகள் முதலில் Sn ++ - ஆக ஒடுக்கப் 
படுகின்றன . HCI முன்னிலையில் சூடு செய்து சில நிமிடங்கள் 
வைத்திருந்தால் இந்த ஒடுக்க வினை நிகழ்கிறது . 


ஸ்டேன்னிக் அயனியின் வினைகள் 

1. கடுங்காரங்களும் அம்மோனியாவும் ஆர்த்தோ 
ஸ்டேன்னிக் அமிலத்தை Sn ( OH ) 4 அல்லது H , SnO4 கொழ 
கொழப்பான வெண்மை நிற வீழ்படிவாக கொடுக்கின்றன . 
சான்றாக : 


[ SnCls ] -- + 40H- = | H.Sno . + 6Cl 


இந்த வீழ்படிவு காரங்களில் கரைந்து ஸ்டேன்னேட்டுகளைக் 
கொடுக்கிறது . சான்றாக : * 


H4SnO4 + 2NaOH = NagSnO : + 3H2O 
இது அடர் HCI- இல் கரைந்து அணைவு குளோரோஸ்டேன்னிக் 
அமிலத்தை கொடுக்கிறது . 


Sn ( OH ) 4 + 6HCI = H , [ SnCl6 ] + 4H2O 


2. Sniv , Snll ஆக ஒடுக்கமடைதல் ! பகுப்பாய்வில் Sns , - ஐ 
HCI- இல் கரைக்கும்போது டின் கரைசலினுள் ( SnCls ] -- அயனி 
களாக செல்கிறது . இந்த அயனிகள் SnIV- ஐ கொண்டுள்ளன . 
ஆனால் டின்னை Sn ++ அயனிகளின் ஒடுக்கப் பண்புகளைக் கொண்டு 
வழக்கமாக கண்டறிகிறோம் . எனவே [ SnCls ] -- அயனிகளை 
Sn ++ - ஆக ஒடுக்கவேண்டிய தேவை உள்ளது . இந்த ஒடுக்கத்தை 
செய்ய மக்னீசியம் , இரும்பு அல்லது மற்ற உலோகங்களை பயன் 
படுத்தலாம் . சான்றாக , 


Mg + [SnCls ] -- = Mg+++ Sn +++ 6Cl 
Fe + [ Snals ]-- = Fe +++ Sn +++ 6Cl 


* ஸ்டேன்னேட்டுக்கு தரப்பட்டுள்ள வாய்பாடு எளிதானது . உண் 
மையில் ஸ்டேன்னேட்டின் அமைப்பு a- ஸ்டேன்னிக் அமிலம் எனப்படும் 
ஹெக்சஹைட்ராக்சி ஸ்டேன்னிக் அமிலத்தினுடையதை ஒத்துள்ளது . 
மற்றொரு வடிவம் B- ஸ்டேன்னிக் அமிலம் எனப்படும் . இது அமிலங்களில் 
கரைவதால் a- ஸ்டேட்னிக் அமிலத்திலிருந்து வேறுபட்டுள்ளது . இதன் 
வாய்பாடு [ HgSnO3 ] 5- டின் உலோகத்துடன் அடர் HNO3 வினைப்படுவதால் 
இது தோன்றுகிறது . 


568 


பண்பறி பகுப்பாய்வு 


இரும்பு உலோகம் நான்கிணை திறன் டின்னை Sn ++ வரைதான் 
ஒடுக்கம் செய்யும் . ஆனால் உலோகமாக ஒடுக்குவதில்லை . ஆனால் 
ஒடுக்கத்திற்கு மக்னீசியம் பயன் படும்போது போதுமான அளவு 
அமிலம் இல்லாதபோது டின் உலோகம் சாம்பல் நிற வீழ்படி 
வாகத் தோன்றுகிறது . அடர் HCI சில சொட்டுகளைச் சேர்த்தால் 
டின் கரைந்து Sn ++ அயனிகள் தோன்றுகின்றன : 


Sn + 2H + = Sn +++ Hat 


3 . நுண்படிக ஆய்வுச் சோதனை ! டின்னை கண்டறிய SnIV- ஐ 
SHII- ஆக ஒடுக்காமல் ( Snai ] --- க்கு நுண்படிக ஆய்வுச் சோதனை 
செய்யலாம் . ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தில் SnIV உப்பு உள்ள 
கரைசலின் ஒரு சொட்டுக்கு Rbal அல்லது CSC1 படிகம் ஒன்றை 
சேர்த்து சிறிது நேரம் வைத்திரு . டின் இருந்தால் படிகத்தை 
சுற்றி சுமாராகக் , கரையும் Rbz [ SnCi ) அல்லது Csg [ SnCls ] 


* 


24 


படம் 41. Rb2 [ SnC16) -இன் படிகங்கள் . 


போன்ற 


வெண்மையான மேகம் 

வீழ்படிவாக சூழ்கிறது . 
நுண்நோக்கியால் பார்த்தால் இந்த உப்புகளின் படிகங்கள் 
எண்முகி உருவமாயுள்ளதைக் காணலாம் . வீழ்படிவின் விளிம்பில் 
வழக்கமாக பெரிய படிகங்கள் தோன்றுகின்றன . HCI செறிவை 


தொகுதி V எதிர் அயனிகள் 


569 


குறைந்து 


படிகங்கள் 


அதிகரித்தால் படிகமாதல் 

வீதம் 
தோன்றுவது சாதகமாக்கப்படுகிறது . 


நாம் 


இவற்றை யொத்த படிகங்களை அம்மோனியம் அயனிகள் * 
[ SnCls ] --- டன் கொடுக்கின்றன . ( NH , ) , [ SnCls ) - இன் படிகங்கள் 
Rbz[ SnC ) ) - னுடையவைகளைவிட 

பெரிதாகவும் நன்றாகவும் 
தோன்றுகின்றன . 

ஸ்டேன்னிக் உப்பின் ஹைட்ரோகுளோரிக் 
அமிலக் கரைசலினுடைய ஒரு சொட்டுடன் 

சொட்டு 
IN அம்மோனியா 

கரைசலைச் சேர் . ஹைட்ராக்சைடுகள் 
தோன்றுவதால் கலங்கல் தோன்றினால் ஒரு சொட்டு 2N HCI- ஐ 
(சேர்த்து விளிம்பில் கரை தோன்றும் வரை கரைசலை இலேசாக 
சூடு செய் , பின்னர் குளிர வை . 2 நிமிடங்களுக்குப் பின் 
( NH4 ] 2 [ SnC ), படிகங்களை நுண்நோக்கியால் ஆராய்க . பெரும் 
பாலான படிகங்கள் பெரிதாகவும் எண்முகிகளாகவும் உள்ளன 
( படம் 41 ) . பகுப்பாய்வில் 

வழக்கமாக சந்திக்கும் 
டைட்டேனியம் , வனேடியம் , மாலிப்டினம் , டங்ஸ்டன் உட்பட்ட 
எதிர் அயனிகள் இச்சோதனையில் குறுக்கிடுவதில்லை . ஆனால் CI 
அயனிகளால் வீழ்படிவடையும் எதிர் அயனிகளை முதலில் நீக்கி 
விடவேண்டும் . மேலும் சோதனையை நிகழ்த்து முன்பு 
ஸ்டேன்னஸ் டின்னை HCI முன்னிலையில் H , O2- ஆல் ஸ்டேன்னிக் 
டின்னாக ஏற்றம் செய்யவேண்டும் . அறியவேண்டிய கரைசலின் 
ஒரு பகுதியைக்கொண்டு டின்னை பின்ன முறையால் கண்டறி 
வதற்கு இத்தகைய சூழ்நிலையில் இந்த சோதனை உகந்ததாயுள்ளது . 
கண்டறியத்தக்க குறைந்தபட்சம் 0.05 Hg , விளாவுதல் எல்லை 
1 : 20,000 . 

செறிவு விகிதம் [ Sb ] ! [ Sn ] = 100 : 1 உள்ளபோது 
ஆண்டிமனி குறுக்கிடுவதில்லை . 


4. SnIv , Snll -ஐ SnH4- ஆக ஒடுக்குதல் : டின் உப்புகளை 
சிங்க் , அடர் HCI- ஆல் ஒடுக்கி SnH4- ஆக மாற்றுவது ஒரு தனிச் 
சிறப்பான வினை . இச்சேர்மம் உண்டாவதை எளிதில் கண்டறி 
யலாம் . ஏனென்றால் ஒளியற்ற புன்சன் சுடருக்கு இது தனிச் 
சிறப்பான கூலப்பயிர்களைச் செடி நீலமலரின் நீல நிறத்தை 
( cornflower blue ) கொடுக்கிறது . 

ஒரு பீங்கான் கிண்ணத்திற்கு சிறிதளவு அடர் HCI- ஐ ஊற்றி 
டின்னுக்கு சோதிக்கவேண்டிய கரைசலை ( சான்றாக SnCI , அல்லது 


* ( NH4] 2 [ SnCl6 ] தோன்றும் வினை முதலில் R. K. கோரபெல் நிக் - ஆல் 
( R. K. Korabel nik ) தோற்றுவிக்கப்பட்டது . 


ஆர்செனிக் , ஆண்டிமனி, டின் 
அயனிகள் 

ASO3 


வினைப்பொருள்கள் 


As031 


HCI முன்னிலையில் HES 


As2S3 மஞ்சள் நிற 

வீழ்படிவு 


As2S3 ( அல்லது 
As2S5 ) மஞ்சள் நிற 
வீழ்படிவு 


சல்பைடுகளுடன் Nags , 
( NH4} 2S2 * வினைப்படுதல் 


கரைந்து தயோ 
உப்பை கொடுக் 


கரைந்து தயோ 
உப்பை கொடுக் 


HCI-டன் சல்பைடுகள் வினை 


கரையாது 


கரையாது 


சல்பைடுகளுடன் ( NH4 )2CO3 

வினை 


கரைகிறது 


கரைகிறது 


H2O 


... 


கடுங்காரங்களும் NH4OH- ம் 


- 


HCI முன்னிலையில் இரும்பு 
உலோகம் 


காரக் கரைசலில் பிஸ்மத் III 
உப்புகள் 


HgCla 


. 


NH4OH , NH4C1 முன்னிலை 
யில் MgCla 


MgNH4AsO4| 
வெண்ணிற படிக 
வீழ்படிவு 


HNOS முன்னிலையில் 
( NH4)Mo04 


( NH4 )3H4 [ As( Mag 
O6) மஞ்சள் நிற 
வீழ்படிவு 
சாக்லட் பழுப்பு நிற 
Ag3ASO4 வீழ்படிவு 


AgNO3 


Ag3AsO3 மஞ்சள் நிற 

வீழ்படிவு 


ஆக்சிஜனேற்றிகள் 


AsO / 1 


* Nags சல்பைடுகளை தனிமங்களின் இணைதிறன்களை மாற்றம் செய் 
யாமல் கரைக்கிறது , ஆனால் ( NH4 ]2S2 அவைகளை ஏற்றம் செய்து As , Sb , Sn 
ஆகியவற்றின் உயர்ந்தபட்ச இணைதிறன்களை ஒத்த தயோ உப்புகளை கொடுக் 
றது ; உதாரணமாக ( NH4 )3ASS4 , ( NH4 ) 8SbS4 , ( NH4 )2SnS3 . 


அட்டவணை 25 


வினைகள் 


அயனிகள் 


[ SbCls ) | 


[SbCls ] 


Sn ++ 


Sb2S3 ஆரஞ்சு 
சிவப்பு நிற 
வீழ்படிவு 


SbzS5 ஆரஞ்சு 
சிவப்பு நிற 
வீழ்படிவு 


( SaCls ] 
SnSe மஞ்சள் நிற 
வீழ்படிவு 


SnS பழுப்பு நிற 
வீழ்படிவு 


கரைந்து தயோ கரைந்து தயோ 
உப்பை 

உப்பை 
கொடுக்கிறது 

கொடுக்கிறது 


Nags- இல் கரை 
யாது 


கரைந்து தயோ 
உப்பை கொடுக் 


கிறது 


கரைகிறது 


கரைகிறது 


கரைகிறது 


கரைகிறது 


கரைவதில்லை 


கரைவதில்லை 


கரைவதில்லை 


கரைவதில்லை 


SbOCl வெண் 
ணற வீழ்படிவு 


SbOgCI வெண் 
ணிற வீழ்படிவு 


கார உப்புகளின் 
வெண்ணிற 
வீழ்படிவு 


கார உப்புகளின் 
வெண்ணிற 
வீழ்படிவு 


HSbO2 வெண் HShO3 வெண் 
ணிறவீழ்படிவு ணிற வீழ்படிவு 


Sn ( OH), வெண் 
ணிற வீழ்படிவு 


H4SnO4 வெண் 
ணிற வீழ்படிவு 


Sb கறுப்பு 
வீழ்படிவு 


Sb கறுப்பு 
வீழ்படிவு 


Sn ++ - ஆக 
ஒடுங்குகிறது 


... 


Bi கறுப்பு 
வீழ்படிவு 


.. 


... 


வெண்ணிற வீழ்படிவு 
சாம் பல் நிறமாகிறது 
HgaCle --- Hg 


.. 


... 


... 


... 


... 


கறுப்பு நிற Ag 
வீழ்படிவு *** 


SEV 


SaiV 


. 


** ( 

( NH4 )2S2- இல் இந்த சல்பைடுகள் கரைகின்றன . ஏனென்றால் SnS 
ஏற்றமடைந்து SnS2 ஆகிறது . 


*** 


காரக் கரைசலில் வினை நிகழ்கிறது . 


572 


பண்பறி பகுப்பாய்வு 


SnCly ) சேர்த்து சிங்க் உலோகத் * துண்டுகள் ஒரு சிலவற்றுடன் 
வினைப்படுத்து . பாதி நீரால் நிரப்பப்பட்ட ஒரு சோதனைக் 
குழாயால் கிண்ணத்திலுள்ள திரவத்தை கலக்கு ( பின்னர் 
வெடிப்பு ஏற்படுவதை தடுக்க ). புன்சன் சுடரில் சோதனைக் 
குழாயை காட்டி சிறிது நேரத்திற்குப் பின் குழாயின் அருகில் 
தோன்றும் நிறத்தை கவனி . 


79. தொகுதி V அயனிகளின் கலவைகளுடைய 

பகுப்பாய்வு 

பகுப்பாய்வு தொகுதி V தனிமங்களின் அயனிகள் மிக 
முக்கியமான வினைப்பொருள்களுடன் ஏற்படுத்தும் விளைவுகள் 
அட்டவணை 25 ** இல் ஒப்பிடப்பட்டுள்ளன . 


முறைப்படுத்திய பகுப்பாய்வில் HCI- டன் வினைப்படுத்தி 
சில்வர் உபதொகுதியை பிரித்த பின்னர் கிடைக்கும் அமில 
வடிநீரை ஹைட்ரஜன் சல்பைடுடன் பூரிதப்படுத்தினால் தொகுதி 
V- இன் காப்பர் உபதொகுதி சல்பைடுகள் வீழ்படிவடைகின்றன . 
அப்போது 1 - III எதிர் எதிர் அயனிகள் கரைசலிலுள்ளன . இந்த 
வீழ்படிவை தொகுதி V வினைப்பொருளான NS டன் வினைப் 
படுத்தினால் இத்தொகுதி கரைந்து தயோ உப்புகளை கொடுக்கிறது . 
ஆனால் காப்பர் உபதொகுதி சல்பைடுகள் வீழ்படிவிலேயே தங்கி 
விடுகின்றன . தயோ உப்புகள் அமிலத்தால் சிதைக்கப்படுகின்றன, 
தொகுதி V சல்பைடுகள் மீண்டும் வீழ்படிவடைகின்றன . 


இந்த வீழ்படிவை பல்வேறுபட்ட முறைகளால் ஆராயலாம் . 

( அ ) அமில முறை : இது அடர் HCI- ஆல் சல்பைடுகள் 
அடையும் பல்வேறு விளைவுகளை அடிப்படையாகக் கொண்டது . 
டின் , ஆண்டிமனி ஆகியவற்றின் சல்பைடுகள் கரைகின்றன. 
ஆனால் ஆர்செனிக் , மெர்க்குரி ஆகியவற்றின் சல்பைடுகள் வீழ்படி 
விலேயே உள்ளன . 


கார முறை : ஆர்செனிக்கின் சல்பைடுகள் 
{ NH4 ) .CO : - இல் கரைகின்றன, ஆனால் தொகுதி V- இன் மற்ற 
சல்பைடுகள் கரைவதில்லை என்ற கருத்தை சார்ந்துள்ளது . 


* சிங்குடன் டின் இருக்கக்கூடாது ; இதை வெற்றுச் சோதனையால் 
உறுதிப்படுத்து . 

** Hgg ++ - இன் வினைகளுடன் நன்கு ஒத்திருப்பதால் Hg ++ எதிர் 
அயனிகளின் வினைகள் முன்பே தரப்பட்டுள்ளன . ( அட்டவணை 22 ) 


தொகுதி V எதிர் அயனிகள் 


573 


இந்த இரண்டு முறைகளும் கீழே தரப்பட்டுள்ள விரிவுரை 
யிலும் பகுப்பாய்வு அட்டவணையிலும் ( அட்டவணை 26 ) பயன் 
படுகின்றன . 

வீழ்படிவடைந்த சல்பைடுகள் முதலில் HCI- ஆல் 
பிரிக்கப்படுகின்றன . பின்னர் ஆர்செனிக்கை 

மெர்க்குரியி 
லிருந்து பிரிக்க HCI- இல் கரையாத AS2 , Sg , Hgs- ஐ கொண்ட 
கசடை ( NH4 ) , CO : - டன் வினைப்படுத்தினால் ஆர்செனிக் ( NH4 ) , 
AsS3 , ( NH4 ) : As03- ஆக கரைகிறது , ஆனால் Hgs கசடாகத் 
தங்கிவிடுகிறது . 


பகுப்பாய்வின் முற்பகுதியில் 

கலவைகளிலுள்ள அயனி 
களையும் இணைதிறனையும் கண்டறிய நாம் முயன்றோம் . தொகுதி V 
பகுப்பாய்வில் ஆர்செனிக் , ஆண்டிமனி, டின் ஆகியவற்றின் 
இணைதிறனை நிர்ணயிப்பது மிகவும் கஷ்டம் . ஏனென்றால் பகுப் 
பாய்வின்போது இவைகளின் இணை திறன் பல தடவை மாறுகிறது . 
அத்தியாயம் VIII ஆர்செனிக் அயனிகளை தொடர்புபடுத்தி இக் 
கருத்து ஆராயப்பட்டுள்ளது . 


தொகுதிகள் V- I அயனிக் கலவைகளின் பகுப்பாய்வு 

1. முன்னோடி கவனித்தலும் சோதனைகளும் : ( அ ) கரைசலின் 
நிறத்தை குறித்துக்கொண்டு Cu ++ , Cr +++ , Co ++ , Ni ++ 
போன்ற நிறமுள்ள அயனிகள் இருப்பதைப் பற்றிய ஊகங்களை 
அறிந்துகொள் . 

( ஆ ) கரைசலை முன்னர் நடுநிலைப்படுத்தாமல் , தேவைப் 
பட்டால் நடுநிலைப்படுத்திய பின் கரைசலில் pH- ஐ நிர்ணயி . 
நீர்க்கரைசல்களில் மிகுதியாக நீராற்பகுப்படையும் ஆண்டிமனி , 
டின் உப்புகள் மேலும் Fe +++ , Bi +++ , மெர்க்குரி அயனிக 
ளிருந்தால் கரைசல் மிகுந்த அமிலத் தன்மையைப் பெற்றுள்ளது . 
AxO : --- . AsO4 --- நேர் 

As0 ; --- நேர் அயனிகள் மேலும் SnO, -- , 
SnO : -- , SbO ; --- , SbO , --- இருந்தால் கரைசல்கள் காரத் 
தன்மையுடனிருக்கும் . மேலும் காரக் கரைசல்கள் தொகுதி V 
தனிமங்களின் தயோ உப்புகளை கொண்டிருக்கலாம் . அதாவது 
Asss - , AsS , --- , Sbs , --- , Sbs , --- , SnSs --- நேர் அயனிகள் . 

( இ ) கரைசலை தனித்தனியாக எடுத்துக்கொண்டு வழக்க 
மான சோதனைகளால் Fe +++ , Fe ++ , NH4 + ஆகியவற்றிற்கு 
சோதனை செய் . 

2. தொகுதி IV-இன் முதல் உபதொகுதி எதிர் அயனிகளை 
பிரித்தல் 1 தொகுதி IV-இன் முதல் உபதொகுதி எதிர் அயனிகளை 


574 


பண்பறி பகுப்பாய்வு 


HCI- ஆல் வீழ்படிவடையச் செய்து முறைப்படுத்திய பகுப் 
பாய்வை தொடங்கு ( அறியவேண்டிய கரைசலிலுள்ள எந்த 
வீழ்படிவைப் பற்றியும் கருதாமல் ) . 


வீழ்படிவில் AgCl , Hg , C1 ,, PbCl2 , PbSO4 , BasO4 , 
SrSO ,, CasO4 கார உப்புகளாக சிறிது ஆண்டிமனி, டின் , 
பிஸ்மத் இருக்கலாம் . * தொகுதி IV எதிர் அயனிகளுக்கு விவரிக் 
கப்பட்டுள்ள பகுப்பாய்வின்படி இதை ஆராயவும் . 


வடிநீர் தொகுதி V அயனிகளுடன் தொகுதி IV- இன் இரண் 
டாவது உபதொகுதி எதிர் அயனிகளையும் III , II , I தொகுதி 
களின் எதிர் அயனிகளையும் கொண்டிருக்கும் . கீழே விவரிக்கப் 
பட்டுள்ளபடி இதை ஆராயவும் . 


3. Sall . ஐ 


SnIV- ஆக ஏற்றம் செய்தல் : 

செய்தல் : டின்னுடைய 
சல்பைடுகளில் Sns , மட்டுந்தான் தயோ உப்பை கொடுப்பதால் 
HES- டன் வீழ்படிவடைதல் செய்யுமுன்பு ஈரிணைதிறன் டின்னை 
நான்கிணைதிறன் நிலைக்கு ஏற்றம் செய்யவேண்டும் . 


கரைசலுக்கு 3-4 சொட்டுகள் 

3 % 

ஹைட்ரஜன் 
பெராக்சைடை சேர்த்து மிகையான H , 0 , சிதைக்க சில 
நிமிடங்கள் சூடு செய் . 


மேற்பட்ட செய்முறை 4 -இல் விவரிக்கப்பட்டுள்ளது . 


4. கரைசலின் அமிலத் தன்மையை சரிசெய்வதும் ஹைட்ரஜன் 
சல்பைடால் IV , V தொகுதிகளை வீழ்படிவடையச் செய்வதும் : 
மேற்கண்ட செய்முறையில் கிடைத்த கரைசலை தொகுதி IV- இன் 
முதல் உபதொகுதியுடைய வீழ்படிவை ஆராயும்போது கார 
உப்புகளை HCI- இல் கரைத்தால் பெறப்படும் வடிநீருடன் சேர்த்து 
HIS-ஆல் வீழ்படிவடையச் செய்ய தேவைப்படும் ** அமிலத் 


** 


* B- ஸ்டேன்னிக் அமிலம் ( HqS003) 5 அல்லது மெட்டா ஆண்டிமனிக் 
அமிலத்தை HSbO3 வீழ்படிவு கொண்டிருக்கும் தறுவாயை நாம் ஆராய 
வில்லை . இச்சேர்மங்களின் கரைசல் பகுதி 112 - இல் ஆராயப்பட்டுள்ளது . 

காரக் கரைசல்களில் தொகுதி V அயனிகள் வீழ்படிவடைய 
வில்லை என்பதை நினைவுபடுத்து . HES- ஆல் Zns வீழ்படிவடைவதை 
தடுக்க கரைசல் அமிலத் தன்மையோடும் இருக்க வேண்டும் . இருப் 
பினும் அமிலத் தன்மை மிக அதிகமாக இருக்கக்கூடாது . இல்லையென்றால் 
Cd ++, Sn ++++ போன்ற எதிர் அயனிகள் வீழ்படிவடைவது முழுமை 
படையாது . 


575 


தொகுதி V எதிர் அயனிகள் 


தன்மைக்கு ( pH = 0.5 ) கரைசலை சரி செய் . முதலில் கரைசல் 
வீரியமற்ற காரத் தன்மை அடையும் வரை 13N NH4OH- ஐ சேர் 
( pHx9 ) , இலேசான அமிலத் தன்மையை அடையும் வரை 
{ pH = 3-5 ) 2N HCI- ஐ சேர்த்து மிகையான NH4OH- ஐ அழி , 
முடிவாக கரைசலின் மொத்த கன அளவில் 1 கன அளவு 2NHCI- ஐ 
சேர் . திரவத்திற்கு இரண்டு சொட்டுகள் NHAI கரைசலைச் 
சேர் . ( இதன் HCI செறிவு சுமார் 0.3 M ) . 


ஏதாவது அயோடைடுகள் வீழ்படிவடைந்தால் ** ஒதுக்கிவிட்டு 
கரைசல் மூலம் 5-7 நிமிடங்களுக்கு HS வாயுவை செலுத்து . 
70-80 ° C- க்கு சூடு செய்யப்பட்ட நீரில் சோதனைக் குழாயை வை . 
குழாயிலுள்ளதை சம கன அளவு குளிர் த வாலைவடி நீருடன் 
விளாவி மீண்டும் HAS- ஐ 2-3 நிமிடங்களுக்கு செலுத்து . 
வீழ்படிவை வடிகட்டி புதிதாக தயாரிக்கப்பட்ட HAS நீரால் 
வீழ்படிவடைதல் முழுமையாயிற்றா என்று சோதித்துப் பார் . 
வீழ்படிவடைதல் முழுமையடையவில்லை யென்றால் கரைசலை 
மீண்டும் நீருடன் விளாவி HAS- ஐ செலுத்து . வீழ்படிவடைதல் 
முழுமையடையும் வரை இச் செய்முறையை தொடர்ந்து செய் , 
வீழ்படிவு Cus , Cds , Big Sy . PbS ( ஒரு பகுதி ) தொகுதி V 
சல்பைடுகள் ஆகியவற்றைக் கொண்டிருக்கலாம் . NH4CI . ஐ 
கொண்ட நீரால் கழுவி 5 - இல் விவரித்துள்ளபடி ஆராய்க . 


வடிநீரை பகுதி 73. 14 இல் காட்டியபடி ஆராய்க . 


5. தொகுதி IV , V- ஐ பிரித்தல் ! கழுவப்பட்ட சல்பைடு 
வீழ்படிவை கார Nas கரைசலுடன் இலேசாக சூடுசெய்து 
வினைப்படுத்தி 2-3 நிமிடங்கள் கலக்கு . தொகுதி V சல்பைடுகள் 
கரைந்து அவற்றையொத்த தயோ உப்புகளை கொடுக்கின்றன . 
ஆனால் தொகுதி IV சல்பைடுகள் கசடில் தங்கியுள்ளன . நீருடன் 
விளாவி வடிகட்டி வீழ்படிவை மீண்டும் சோடியம் சல்பைடுடன் 
வினைப்படுத்து . 


இந்த இரண்டு செயல்முறைகளில் கிடைத்த வடிநீர்களை 
சேர்த்து 6 - இன் படி ஆராய்க . 


* Asv வீழ்படிவடைவதை தூண்ட NHAI சேர்க்கப்படுகிறது . இதற் 
குப் பதில் அயோடினுடைய ஆல்கஹால் கரைசலை பயன்படுத்தலாம் . 
12 - ஐ HAS , I -ஆக ஒடுக்குகிறது . 

** அயோடைடுகள் HS- டன் வினைப்பட்டு குறைவாகக் கரையும் 
சல்பைடுகளாக மாற்றப்படுகின்றன . 


576 


பண்பறி பகுப்பாய்வு 


வீழ்படிவு Cus , Cds , Bigs ) , PbS- ஐ கொண்டிருக்கலாம் ; 
சிறிது NH4CI- ஐ கொண்ட நீரால் கழுவி இதை பகுதி 73 - இல் 
விவரிக்கப்பட்டுள்ள அல்ல . பகுதி 73.11 இல் உள்ள கார கிளிசரால் 
முறையால் ஆராயலாம் . 


6. தயோ உப்புகளைச் சிதைத்தல் : சேர்க்கப்பட்ட வடி நீர் " 
Ass ; --- , AsS4 , Sns , -- , Hgs , -- அயனிகளையும் மிகையான Nas , 
NaOH . ம் கொண்டிருக்கலாம் . இதற்கு அடர் CHgCOOH- ஐ 
சொட்டு சொட்டாகச் சேர்த்து அமிலக் கரைசலை தயாரிக்கவும் 
( தொடர்ந்து கலக்கி pH < 5 ஆகும் வரை ) . * தயோ உப்புகள் 
சிதைக்கப்பட்டு அவற்றை ஒத்த சல்பைடுகள் Asg Sy , Sb.Ss , SnS3 
Hgs சோடியம் சல்பைடிலிருந்து ** தோன்றிய சல்பர் ஆகியவை 
வீழ்படிவடைகின்றன . 

சோதனைக் குழாயை வீழ்படிவுடன் சில நிமிடங்களுக்கு நீர்த் 
தொட்டி மீது வைத்து சூடு செய் . வடிகட்டு . CH3COOH- ஐ 
சேர்த்து முழுமையாக வீழ்படிவடைதல் நிகழ்ந்ததா என்று 
சோதித்துப் பார் . வீழ்படிவடைதல் முழுமையடைந்தால் 
வடிநீரை நீக்கு . வீழ்படிவை சிறிது NH4CI கொண்ட நீரால் 
கழுவு , 7 - இல் குறிப்பிட்டபடி ஆராய்க . 


7. Sb , Sn ஆகியவற்றிலிருந்து As , Hg- ஐ பிரித்தல் : வீழ்படி 
வடைந்த சல்பைடுகளை அடர் ( 12N ) HCI- டனும் சம கன அளவு 
நீரோடும் 3-5 நிமிடங்கள் சூடு செய் . டின் , ஆண்டிமனி ஆகிய 
வற்றின் சல்பைடுகள் கரைந்து [ SbCls ] --- , [ SnCls ] -- *** 
அயனிகளை கொடுக்கின்றன . ஆனால் Asg Sy , Hgs கரையாமல் 


* 


** 


மிகையான CH3COOH- ஐ தவிர்க்க வேண்டும் . 

பாலிசல்பைடுகளுடன் அசிட்டிக் அமிலம் வினைப்படுவதால் (வளி 
மண்டல ஆக்சிஜனால் ஏற்றமடைந்து தோன்றிய பாலிசல்பைடு NagS . 
கரைசலில் உள்ளது ) சல்பர் தோன்றுகிறது , சான்எறாக : 

NagS2 + 2CH3COOH = 2CH3COONa + HgS T + + S 
சல்பர் வீழ்படிவு பால்போன்று வெண்மையாயுள்ளது , 

ஆனால் 
தொகுதி V சல்பைடுகள் மஞ்சளாக ( SngS2 , As2S3) ஆரஞ்சு சிவப்பாக 
( SbzS5 ) அல்லது கறுப்பாக ( HgS ) இருக்கலாம் . எனவே கரைசலை CHY. 
COOH- ஆல் அமிலப்படுத்தும்போது வெண்மை வீழ்படிவு தோன்றினால் 
தொகுதி V இருக்காது . 

*** SbzS5 , HCI- இல் கரையும் போது SbV . SbIII- ஆக ஒடுக்கமடை 
கிறது . H ( SbCls ) அணைவு அமிலம் தோன்றுகிறது என்பது நினைவு இருக்க 

இதே சூழ் நிலையில் SDIV ஓடுக்கமடையாது , ஆனால் H2 [ SnCll 
ணைவு அமிலத்தை கொடுக்கிறது . 


லாம் . 


தொகுதி V எதிர் அயனிகள் 


577 


சல்பருடன் . கசடில் உள்ளன . இவ்வீழ்படிவை KNO ) - ஐ 
கொண்ட நீரால் கழுவி 8 - இன் படி ஆராய்க . 11 - இல் விவரித் 
துள்ளபடி வடிநீரை ஆராய்க . 


8. He- லிருந்து As- ஐ பிரித்தல் : கழுவப்பட்ட வீழ்படிவிற்கு 
நீரையும் மிகையான திண்ம ( NH4) “ CO ;- யும் சேர்த்து கலக்கிக் 
கொண்டே 1 நிமிடத்துக்கு சீராக சூடு செய் . Asg Ss கரைந்து 
( NH ) , As Ss ( NH ) ; AsO3- ஐ கொடுக்கிறது . Hgs , S ஆகியவை 
கசடிலேயே உள்ளன . 


வடிகட்டி , NHACI- ஐ கொண்ட நீரால் வீழ்படிவை கழுவி 
10 -இன் படி ஆராய்க . வடி நீரை ஆராய 9 -ஐ பார் . 


9. As- ஐ கண்டறிதல் : ( அ ) வடிநீரின் 

பகுதிக்கு 
( NH4 ) ; As S ,. ( NH ; ) ; As03, மிகையான ( NH ) CO - 8 
கொண்டது ) 2N 

Hal- ஐ 

கவனமாக *** அமிலத்தன்மை 
அடையும் வரை சேர் . மஞ்சள் நிற Asgs , வீழ்படிவு As இருப் 
பதை குறிக்கிறது . 


( ஆ ) எஞ்சியுள்ள வடிநீரை சில துளிகள் H2O , கரைச 
லுடன் ( - ) நிமிடங்கள் சூடு செய் . இதனால் Ass .--- . Aso : -- 
அயனிகள் AsO ---- ஆக ஏற்றமடைகின்றன . 

As க்கு சோதனை செய்ய கரைசலை HVO , - டன் அமிலப் 
படுத்தி சிறிதளவு திண்ம NH , NO : - ஐ சேர்த்து மிகையான 
அம்மோனியம் மாலிப்டேட் கரைசலை *** சேர்த்து 5-10.நிமிடங் 


இருப்பினும் சிறிய அளவில் ஆர்செனிக் , மெர்க்குரிச் சல்பைடுகள் 
கரைகின்றன . எனவே வடிகட்டு முன்பு சூடான திரவத்தின் மூலம் 1 நிமி 
டத்திற்கு HS- ஐ செலுத்தி அவைகளை வீழ்படிவடையச் செய்வது 
சிறந்தது . 

* தொகுதி || எதிர் அயனிகளை வீழ்படிவடையச் செய்ய பயப்படும் . 
( NH4 ! ( 0 : கரைசலை இத் தறுவாயில் பயன்படுத்த இயலாது , ஏனென்றால் 
இது NH4OH- ஐ கொண்டுள்ளது. எனவே டின் , ஆண்டிமனி சல்பைடுகள் 
HCI- இல் முழுவதும் கரைக்கப்படாமலிரு தால் கரையு b . இதன் விட 
வாக ஆர்செனிக் உள்ளது என தவறாக குறிப்பிட வேண்டியிருக்கும் . 
*** HC ! - ஐ வேகமாக சேர்த்தால் வெளிப்படும் COS சோதனைக் 
குழாயிலி ஈந்து திரவததை வெளியேற்றும் 

வீழ்படிவடைந்த ( NH ; ); H4 [ A ( M 307161 -இன் சரைதிறனை குறைக்க 
NHANO : சேர்க்கப்படுகிறது மி 1 அதிம 74 அம்மோனியம் மாலிப்டேட் 
கரைசலை சேர்க்க வேண்டும் இல்லை யென்றால் மிகையாக ஆர்செனேட்டில் 
கரையும் தன்மை காரணமாக வீழ்படிவு உண்டாவதில்லை. 

37 


578 


பண்பறி பகுப்பாய்வு 


களுக்கு சூடு செய் . மஞ்சள் நிற படிக ( NH ) , H4[ As (MO ) ] 
வீழ்படிவு தோன்றினால் As இருப்பது உறுதியாகிறது . மற்றொரு 
As0 ; ---- ஐ கண்டறிய காரக் கரைசலில் H.O ,- டன் வினைப் 
படுத்திய பின் மக்னீசியா 

கலவையுடன் 

சேர்க்கவேண்டும் , 
அல்லது நுண்படிக ஆய்வுச் சோதனை கொண்டு கண்டறியலாம் . 


10. Hg ++ - ஐக் கண்டறிதல் : Hgs , S உள்ள இந்த வீழ்படிவை 
அடர் ( 12N ) HCI , KI கரைசல் கலவையுடன் 2-3 நிமிடங்கள் 
கலக்கிக்கொண்டே சூடு செய் . Hgs கரைந்து [ Hgl ] -- அணைவு 
அயனிகளை கொடுக்கிறது . வடிகட்டி கரையாத கசடை ( S ) நீக்கி * 
வினையின்போது தோன்றிய HAS- ஐ நீக்க சூடு செய் . பின்னர் 
1 சொட்டு 2N NH4OH- யும் மிகையான 

NaOH 
கரைசலையும் சேர் . செம்பழுப்பு நிற வீழ்படிவு 


Hg . 


( 


NH2 


- 


தோன்றினால் Hg ++ உள்ளதென் 
றறியலாம் . 


Hg 


குறிப்பு : பின்வருவது Hg++ - இன் மற்றொரு சோதனை , 
வீழ்படிவை சில சொட்டுகள் இராஜத் திராவகத்துடன் சூடு 
செய் , Hgs கரைந்தபோது சல்பரை வடிகட்டி வடி நீரை 
மூசையில் எடுத்துக்கொண்டு மிகையான இராஜத் திராவகத்தை 
நீக்க ( உலாந்த நிலைக்கு அல்ல , இல்லையென்றால் வினையின் போது 
உண்டான HgCl , ஆவியாகிவிடும் ) கவனமாக ஆவியாக்கு . 
கரைசலை நீருடன் விளாவி ஒரு பகுதியைக்கொண்டு SnCly . டன் 
சோதனை செய் . வெண்ணிற வீழ்படிவு தோன்றி மிகையான 
வினைப்பொருளில் சாம்பல் நிறமானால் ( Hg Cle - Hg ) Hg ++ 
உள்ளதென்று அறியலாம் . 


11. Sn , Sb- ஐ கண்டறிதல் : 7 -இல் கிடைத்த ( SbCls ) -- 
[ Snals ] -- அயனிகள் மிகையான Hul கொண்ட வடிநீரைக் 
கொண்டு டின் , ஆண்டிமனி ஆகியவற்றிற்கு சோதனை செய் . 


( அ ) Sn- ஐ கண்டறிதல் : ஒரு சொட்டுக் கரைசலுக்கு ஒரு 
சொட்டு 2N NH , OH- ஐ சேர் . வீழ்படிவு தோன்றினால் ஒரு 
சொட்டு 2N HCI- ஆல் அமிலப்படுத்தி சொட்டை சுற்றி கரை 
தோவறும் வரை சீராக சூடு செய் . குளிர்வித்து படிகங்களை 


இதை செய்யாவிட்டால் தேவைப்படும் வீழ்படிவிற்குப் பதில் Hgs 
தோன்றுகிறது . 


தொகுதி V எதிர் அயனிகள் 


579 


நுண்நோக்கியால் பார் . ( NH4] [ SnCls)- இன் தனிச் சிறப்பான 
எண்முக வடிவ படிகங்கள் ( படம் 41 - இல் காட்டப்பட்டுள்ளதை 
ஒத்த ) தோன்றுவது 

டின் இருப்பதை குறிக்கிறது . இதே 
சோதனையை HCI- ஆல் அமிலப்படுத்தப்பட்ட ஒரு சொட்டு 
அறியவேண்டிய மூலக் கரைசலைக் கொண்டு தொகுதி IV-இன் 
முதல் உபதொகுதி வீழ்படிவை நீக்கியபின் ஒரு சொட்டு 
H90 ; - டன் சூடு செய்து ( Sn ++ அயனிகளை Sn ++++ - ஆக மாற்ற ) 
நிகழ்த்தலாம் . 


( ஆ ) ஆண்டிமனியைக் கண்டறிதல் : ஒரு டின் தகட்டின்மீது 
ஒரு சொட்டு கரைசலை வைத்திரு . கறுப்புப்பொட்டு உண்டானால் 
நீரால் நன்கு கழுவி ஒரு சொட்டு புதிதாக தயாரிக்கப்பட்ட 
NaBro கரைசலுடன் 

வினைப்படுத்து . பொட்டு மறையா 
விட்டால் ஆண்டிமனி உள்ளது என்றறியலாம் . 

மாற்றுச் சோதனைகள் : ஹைட்ராக்சி குயுனொலின் KI- டன் 
சோதனை ( பகுதி 77 , 8 ) , அல்லது மெத்தில் வயலட் சோதனை 
( பகுதி 77 , 5 ) . அல்லது பாஸ்போமாலிப்டிக் அமிலத்துடன் 
பொட்டுச் சோதனை ( பகுதி 77 , 6 ). 


12. SnIV- ஐ Snll .ஆக ஒடுக்குதலும் Sn ++ - க்கு உறுதிச் 
சோதனையும் 1 ( NH4 ) 2 [ SnCls ) படிகங்கள் தோன்றும் சோதனையின் 
முடிவுகள் நிச்சயமற்றிருந்தால் உறுதிச் சோதனைகள் செய்ய 
வேண்டும் . முதலில் SnIV-ஐ Snll -ஆக ஒடுக்கு . சோதனை 11 -இல் 
எஞ்சிய அமிலக் கரைசலுக்கு மக்னீசியம் உலோகம் ஒரு துண்டை 
சேர்த்து அது முழுதும் கரையும் வரை வைத்திரு . இதனால் 
[ SnCl ] -- ஒடுக்கமடைந்து Sn ++ அல்லது உலோக டின் கூட 
உண்டாகிறது . அப்போது [ SbClg ] -- ஒடுக்கமடைந்து ஆண்டிமனி 
உலோகம் கறுநிற வீழ்படிவாக தோன்றுகிறது . மக்னீசியம் 
கரைந்தபின் 1-2 சொட்டுகள் அடர் HCI- ஐ சேர்த்து சூடு செய்து 
டின் உலோகம் தோன்றியிருந்தால் கரைக்க இலேசாக சூடு செய் . 
Sb கசடை வடிகட்டி *** வடி நீரைக் கொண்டு டின்னுக்கு 


* 


As2S3- டன் HCI வினைப்படும்போது இது அரைகுறையாக கரைந் 
திருந்தால் ஆர்செனிக்கும் கறுப்பு பொட்டை கொடுக்கும் என்பது நினை 
விருக்கலாம் ( 7 பார் ) . இருப்பினும் NaBrO- டன் வினைப்படுத்தினால் 
ஆர்செனிக் பொட்டு மறைகிறது . Sb பொட்டு மறைவதில்லை . அமிலக் 
கரைசலில் Sb பொட்டும் மறைகிறது . எனவே பொட்டை நீரினால் நன்கு 
கழுவி HCI- ஐ நீக்கு . 
** தேவைப்பட்டால் சில சொட்டுகள் HCI- ஐ சேர் . 

மாற்று முறையாக Sb- ஐ HCI , H டி 02 - டன் சூடு செய்து கரைத்து 
கரைசலைக் கொண்டு Sb- க்கு சோதனை செய்யலாம் . 


*** 


அட்டவணை26 


தொகுதிV-Iஎதிர்அயனிகளின்கலவைகளுடையபகுப்பாய்வு 


அட்டவணை 


ஆராய்க. 


1.முன்னாடிச்சோதனைகள்-pH-ஐநிர்ணd;NH+.Fe++.Fe+++-க்தசோதனைசெய். 2தொகுதிIV-இன்முதல்உபதொகுதியைHCI-ஆல்(குளிர்ந்தநிலையில்)பிரி. வீழ்படிவு:வடிநீர்:Cutt,Cu++,Pb++(ஓளவு),Bi+++,As,Sb,Snஅயனிகள்தொகுதிகள்III,11,1(HCI)எதிர் AgCI,H2Cla 

அயனிகள். PrCSPoSON3.Snll-ஐHO8-ஆல்SnIV-ஆகஏற்றம்செய். Bas04.SISO4 Caso4| 

4.அமிலத்தன்மையைசரிசெய்துஹைட்ரஜன்சல்பைடால்தொகுதிV.தொகுதிIV-இன்இரண்டாவது (ஆண்டிமனி, 

உபகொகுகியைவீழ்படிவடையச்செய். டின்,பிஸ்மத், 

வடிநீர்: ஆகியவற்றின்வீழ்டிவு:Cus.Cds.PbS,B2S3.HgS.As.S3.ShgS5.SnSaS) 

தொகுதிகள் காரஉட்புகள் 

5.கரைசலைதொகுதிVவினைபொருளுடன்(Nags+NaOH)வினைப்படுத்திதொகுதி கள்IVVஅயனிகளைபிரி 

111,11,1 ஓளவு 

எதிர்அபாபனிகள், 
வீழ்படிவு: 
23-இன்படிவடிநீர்:Asss-,ShS4 -SrS3,HgS2.(Nd2S,NaOH). 

HgS-ஐநீக்கு. Cus,CUS,| 

கரைசலை 6.தயோஉப்புகளைCHgCOOH-ஆல்சிதை. PbS,BS;S) 

ஆவியாக்கு 
HNO3-இல் 

செறிவுபடுத்த வீழ்படிவு:AsSs,StaS5,Sasa,HgS(S) 

வடிநீர்: கரை,அட்ட 

தொகுதிII.1 

CHTOONa. 7.Sb,SD-லிருந்துAs,Hg-ஐHCI-ஆல்பிரி. 

, 
வணை23-ஆல் 

எதிர்அயனிகள் CH;COOH., 

உள்ளனவா 

HS அல்லதுகார 

வடிநீர்:[SbClg] வீழ்டிவு:Asss-Hgs(S) 

என்றுஆராய்சு. கிளிசரால் 

ஆராயப்பட 

[SnCls] 8.Hg-லிருந்துAS-ஐ 

) 

(அட்டவணை 

வில்லை. முறையால்(NH4J2COS-ஆல்பிரி.11.[SbCr8],[SriCls] 

18,19பார்) -க்குசோதனைசெய் 
12.[SnCls[SHCIS) 

-ஐMg-ஆல்ஒடுக்கு. கசடு:Hgs(S) வடிநீர்: 

வீழ்படிவு: 10.HCL,KI 

A-SS 

உலோகSb|Sn++(Mg++) கலவையில்AsO3 

மாயப்Sn++.க்கு NHAECOS|படவில்லைசோதனை 

செய். HaS-ஐநீக்கு,9.As-do Hg++க்குசோதனை சோதனைசெய்செய் 


ஆாய்க 


* HCi) 


வடிநீர்: 


கரை. 


1 


தொகுதி V எதிர் அயனிகள் 


581 


சோதனை செய் , ( அ ) HE.Cly .டன் வினைப்படுத்தி ( HggCle-இன் 
வெண்ணிற வீழ்படிவு மிகையான Sn ++ முன்னிலையில் சாம்பல் 
நிறமாகிறது ) அல்லது ( ஆ ) அம்மோனியம் பாஸ்போமாலிப்டேட் 
சோதனையால் பார் . அல்லது பிக்ரிக் அமிலத்துடன் சோதனை 
செய் , 

13. தொகு கிகள் III , II , I- அயனிகளைக் கண்டறிவதற்கான 
கரைசலைத் தயாரித்தல் . ஒரு மூசையில் தொகுதிகள் IV , V- ஐ 
ஹைட்ரஜன் சல்பைடால் வீழ்படிவடையச் செய்தலிலிருந்து 
கிடைத்த வடி நீரை 

குறைந்த கன அளவிற்கு ஆவியாக்கி 
மிகையான HS ஐ நீக்கி வீழ்படிவடைந்த சல்பரை வடிகட்டு , 
வடி நீரை தொகுதி III பகுப்பாய்விற்கு விவரித்துள்ளபடி 
ஆராய்க . 


80. ஹைட்ரஜன் சல்பைடின் உதவியில்லாமல் எதிர் 

அயனிகளின் பண்பறி பகுப்பாய்வு 
இந்நூலில் விவரிக்கப்பட்டுள்ள எதிர் அயனிகளின் பண்பறி 
பகுப்பாய்வினுடைய பழைய முறை தொகுதி பிரித்தலுக்கு 
ஹைட்ரஜன் சல்பைடை பயன்படுத்தும் இடர்ப்பாடை 
கொண்டுள்ளது . இவ்வாறு வெறுப்பூட்டும் மணத்தையும் உடல் 
தலத்திற்கு கேடு விளைவிப்பதாயும் உள்ளது . திறன் மிக்க புகை 
வெளியேற்றும் பெட்டி உள்ள சிறப்பான ஹைட்ரஜன் சல்பைடு 
அறையில் இவ்வினைகளை நிகழ்த்தவேண்டியுள்ளது . மேலும் இம் 
முறையில் பல இடர்ப்பாடுகள் உள்ளன . 

1. முதன்மையாக ஹைட்ரஜன் சல்பைடால் பகுப்பாய்வு 
தொகுதிகளைப் பிரிப்பது சகவீழ்படிவடைதல் வீழ்படிவடைதலின் 
பின் விளைவுகளால் துல்லியமாக இல்லை . சான்றாக தொகுதிகள் IV , 
V சல்பைடுகளின் வீழ்படிவை கரைசலுடன் தொடர்புகொள்ளு 
மாறு வைத்திருந்தால் சிங்க் சல்பைடுகளின் பின் வீழ்படிவடைதல் 
நிகழ்கிறது . எனவே இதன் விளைவாக Za ++ அயனியை தவிர 
விடவேண்டியிருக்கும் . இதேபோல் Ni ++, Co ++ முதலிய 
தொகுதி III எதிர் அயனிகள் தொகுதிகள் IV , V எதிர் அயனி 
களுடன் சகவீழ்படிவடையலாம் . 


2. ( NH , ), S .. டன் வினைப்படுத்தினால் தொகுதி V சல்பைடு 
களுடன் காப்பர் மெர்க்குரி I சல்பைடுகளும் கணிசமான 
அளவில் கரைகின்றன . மாறாக 

ஸ்டேன்னஸ் சல்பைடை 
பல தடவை ( NH4) , Se கரைசலுடன் வினைப்படுத்தினாலும் 
முழுவதையும் கரைப்பது கடினம் . 


582 


பண்பறி பகுப்பாய்வு 


3. ஓரளவு SO4 --அயனிகளைக் கொண்ட ( S-- அயனிகள் 
வளிமண்டல ஆக்சினால் ஏற்றம் பெறுவதால் ) H , S , ( NH4 ) , S 
கரைசல்கள் தொகுதி II எதிர் அயனிகள் இழப்பிற்கும் காரணமா 
யுள்ளன . இவைகள் தொகுதிகள் III , IV , V சல்பைடுகளுடன் 
சுமாராகக் கரையும் சல்பேட்டுகளாக வீழ்படிவடைகின்றன . 
தொகுதி II எதிர் அயனிகள் தொகுதி II- டன் வீழ்படிவடை 
யலாம் . ஏனென்றால் தொகுதி III எதிர் அயனிகளை பிரிக்க பயன் 
படும் அம்மோனியம் சல்பைடும் அம்மோனியாவும் காற்றிலிருந்து 
உறிஞ்சப்படும் COe- ஆல் தோன்றிய ( NH4 )2CO : - ஐ கொண்டிருக் 


கின்றன . 


கன 


4. மற்ற எல்லா தொகுதிகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக 
பிரித்த பின் கிடைக்கும் கரைசலிலுள்ள தொகுதி 1 எதிர் 
அயனிகளை கண்டறிவதில் அடிக்கடி தவறான முடிவுகளை அடைய 
நேரிடுகிறது . ஏனென்றால் பரப்புக் கவர்ச்சியாலும் மற்ற 
சகவீழ்படிவடைதலாலும் இந்த எதிர் அயனிகளின் செறிவு மிகவும் 
குறைக்கப்படுகிறது . எனவே அவைகளுக்கான சோதனைகளின் 
நுட்பத் தன்மை குறைவாயுள்ளது. முன்பே கூறியபடி 
உலோகங்களை தூய்மையான சோடியம் கார்பனேட்டு ( K + - க்கு 
சோதனை செய்வதில் ) அல்லது பொட்டசியம் கார்பனேட்டு 
( Na + - க்கு சோதனை செய்வதில் ) கரைசலால் வீழ்படிவடையச் 
செய்த பின்னர் அறியவேண்டிய கரைசலை எடுத்துக்கொண்டு 
K + , Na + - க்கு சோதனை செய்வது நல்லது . K + - க்கு சோதனை 
செய்யுமுன்பு கரைசலை ஆவியாக்கி நன்கு சூடு செய்து அல்லது 
ஃபார்மால்டஹைடுடன் வினைப்படுத்தி ஹெக்சமெத்திலின் 
டெட்ரமைனாக மாற்றி அம்மோனியம் அயனியை நீக்கவேண்டும் . 

5. சல்பைடுகளை வீழ்படிவடையச் செய்வதில் கரைசலின் 
அமிலத்தன்மையை சரிசெய்வது மிக முக்கியம் . இருப்பினும் 
கார உப்புகள் வீழ்படிவடைவதால் இச் செயல்முறை மிகவும் 
எளிதற்றதாயுள்ளது . இவ்வுப்புகள் கரைசலிலுள்ள அமிலத்தை 
முழுவதும் நடுநிலைப்படுத்து முன்பே தோன்றிவிடுகின்றன எனவே 
மிகையான அம்மோனியாவை சேர்ப்பது தேவைப்படுகிறது . 
( லிட்மஸ் தாள் காரத் தன்மை காட்டும் வரை ) . பின்னர் மிகை 
யான அம்மோனியாவை அமிலத்தால் அழி . இதன் விளைவாக 
மிகுதியாக அம்மோனியம் உப்புகள் கரைசலில் சேகரமாவதால் 
உப்பு விளைவு அதிகரிக்கிறது . மேலும் CI- அயனிகளின் அணைவு 
கொடுக்கும் வினையை கணக்கிலெடுத்துக் கொள்ளவேண்டும் . 
இதனால் சில சல்பைடுகளும் Ag + , Agdl- ஆகவும் வீழ்படிவடைவது 
அரைகுறையாக உள்ளது . சான்றாக மிகுதியான NH4CI- ஐ 


தொகுதி V எதிர் அயனிகள் 


583 


கொண்ட மிதமான அமிலக் கரைசல்களில் Cds வீழ்படிவடை , 
வதில்லை. 


6. தொகுதி IV சல்பைடுகளை HNO3-இல் கரைப்பதும் 
அவ்வளவு சரியான செய்முறையாகாது . ஏனென்றால் மெர்க்குரிக் 
சல்பைடு பொதுவாக Cu ++ , Pb ++ , Cd ++ Bi +++ அயனிகளுடன் 
ஓரளவு கரைகிறது . குறிப்பாக CI- அயனிகள் வீழ்படிவிலிருந்து 
நன்கு கழுவி நீக்கப்படாமலிருந்தால் இது நிகழ்கிறது . 


ஹைட்ரஜன் சல்பைடு முறையின் மற்ற குறைகளையும் குறிப் 
பிடலாம் . இந்த முறையை பதிலீடு செய்ய , முறைப்படுத்திய 
பகுப்பாய்வால் HAS- ஐ பயன்படுத்தாமல் எதிர் அயனிகளை 
கண்டறிய வேதித்துறை ரீதியாக திருப்தியான ஒரு முறையைக் 
கண்டுபிடிக்க ஆய்வாளர்கள் இன்னும் முயன்று கொண்டிருக் 
கிறார்கள் . 


சில முறைகளில் பழைய முறையிலுள்ளபடி சல்பைடுகளின் 
பண்புகளை அடிப்படையாகக் கொண்டே தொகுதிகள் பிரிக்கப்படு 
கின்றன , ஆனால் , HSS- க்குப் பதில் சல்பரைக் கொண்ட மற்ற சில 
வினைப்பொருள்களால் சல்பைடுகள் தோன்றுகின்றன. அவை 
களில் Nags20 , அடங்கும் . இது அமிலக் கரைசலில் பல எதிர் 
பானிகளை சல்பைடுகளாக வீழ்படிவடையச் 

செய்கிறது . 
அம்மோனியம் தயோஅகிட்டேட் NH , CH , COS ; அம்மோனியம் 
டைதயோகார்பனேட் ( NH4 ) , COS ) , மற்ற 

சேர்மங்கள் 
பயனாகின்றன. இந்த வினைப்பொருள்களால் வீழ்படிவடைந்த 
சல்பைடுகளை அடுத்தாற்போல் அமிலங்களில் கரைக்கும்போது 
HES வெளிப்படுவதால் எல்லா முறைகளும் ஓரளவுதான் 
பிரசினையை தீர்க்கின்றன . 


மற்ற ஆராய்ச்சியாளர்கள் பழைய முறையை மிகவும் 
தீர்மான முறையில் மறுக்கிறார்கள் . தொகுதிகள் அல்லது தனிப் 
பட்ட அயனிகளைப் பிரிக்க சல்பைடுகளைப் பயன்படுத்துவதை 
முழுமையாக தடை செய்தால்தான் ஆய்வாளரை HgS- ஐ பயன் 
படுத்துவதிலிருந்து விடுவிக்க முடியும் என்பது அவர்களின் 
சரியான கருத்து . இம்முறைகளில் எதிர் அயனிகளைப் பிரிக்க 
உலோகங்களின் ஹைட்ராக்சைடு , பாஸ்பேட்டு , கார்பனேட்டு 
போன்ற மற்ற சேர்மங்களுடைய அல்லது தனி உலோகத்தின் 
பண்புகள் அடிப்படையாக கொள்ளப்பட்டுள்ளன . 


சான்றாக I. S. சகியேவால் தோற்றுவிக்கப்பட்ட முறையில் 
தொகுதிகள் பின்வருமாறு பிரிக்கப்பட்டுள்ளன : 


584 


பண்பறி பகுப்பாய்வு 


தொகுதி 1 : ஆண்டிமனி , டின் ஆகியவை கரைசலை HNO , 
.டன் ஆவியாக்கும்போது HSbOs , HSnog- ஆக வீழ்படிவடை 
கின்றன . 

தொகுதி II ! Ag. Hg ,++ , Pb ++ ஹைட்ரோ குளோரிக் 
அமிலத்தால் * வீழ்படிவடைகின்றன . 

தொகுதி II : Fe +++ , Bi +++ , Cr +++ , Al +++ , Pb ++ , Mn ++ 
அம்மோனியம் குளோரைடு முன்னிலையில் அம்மோனியாவால் 
வீழ்படிவடைகின்றன . 

தொகுதி IV : Ba ++ , Sr ++ , Ca ++ அம்மோனியம் கார்ப 
னேட்டால் வீழ்படிவடைகின்றன. 


தொகுதி V ! Cu ++ , Cd ++ . Zn ++ , Ni ++ , Co ++ , Mg ++ 
பேரியம் ஹைட்ராக்சைடால் வீழ்படிவடைகின்றன . 

தொகுதி VI : Na + , K + , NH , + தொகுதி வினைப்பொருள் 
இல்லை . 


HIS பயன்படாத மற்றொரு முறை வேறுபட்ட உலோகங் 
களின் ஹைட்ராக்சைடுகளுடைய பண்புகளிலுள்ள 

வேறு 
பாடுகளையும் , 

அவைகளின் குளோரைடுகள் , சல்பேட்டுகள் 
ஆகியவற்றின் கரைதிறன்களையும் அடிப்படையாகக் கொண் 
டுள்ளது . 

இம்முறையால் தொகுதிகள் ( S. D. பெஸ்கோவ் , 
S. D. Beskov , O. A. சிலிஸ் கோவ்ஸ்கயா 0. A. Slizkovskaya 
முறை) பின்வருமாறு பிரிக்கப்பட்டுள்ளன . 


தொகுதி I : Ag + , Hgg ++ , Pb ++ சுமாரான கரைதிறனுள்ள 
குளோரைடுகளைக் கொடுக்கின்றன . 

தொகுதி II : Ba++ , Sr ++ , Ca ++ சுமாரான சல்பேட்டுகளை 
கொடுக்கின்றன . 


தொகுதி III Al +++ , Cr +++ , Zn ++ , As , Sn அயனிகள் ; 
சரியல்பு ஹைட்ராக்சைடுகளைக் கொடுக்கின்றன . இவைகள் மிகை 
யான NaOH , H , ) , - டன் வினைப்பட்டு கரைந்து கரைசலில் 
உள்ளன . ( தொகுதிகள் IV , V எதிர் அயனிகள் இச்சூழ்நிலையில் 
வீழ்படிவடைகின்றன . ) 

இம்முறையில் Hg ++ , HgPOS- ஆல் Hgg++ . ஆச ஒடுக்கப்படுகிறது 
ஆர்செனிக் AsCls- ஆக ஆவியாகிறது . எனவே இம் முறை Hg ++ அயனிகள் 
அல்லது மூவிணைதிறன் ஐந்திணைதிறன் ஆர்செனிக்கை உள்ளடக்கவில்லை . 


தொகுதி V எதிர் அயனிகள் 


585 


தொகுதி IV : Fe +++ , Fe ++ , Mn ++ , Mg ++ , Bi +++ , 
Sb +++ ; சரில்பற்ற மிகையான அம்மோனியாவில் கரையாத 
ஹைட்ராக்சைடுகளைக் கொடுக்கின்றன. 


தொகுதி V : Gu ++ , Co ++ , Ni ++ , Cd ++ , Hg ++ ; மிகை 
யான அம்மோனியாவில் கரைந்து அம்மைன்களைக் கொடுக்கும் 
ஹைட்ராக்சைடுகளை தருகின்றன . 


தொகுதி VI ! K + , Na + , NH4 + 


இம்முறையில் முதல் படியாக தொகுதிகள் 1 - ம் , [ [ -ம் HCI , 
H , SO- ஆல் வீழ்படிவடைகின்றன . இந்த தொகுதிகளை நீக்கிய 
பின்னர் வடிநீரை தனித்தனியாக எடுத்துக் கொண்டு NH4 + 
Na + , K + ஆகியவற்றை பின்னச் சோதனையால் கண்டறியலாம் . 
எஞ்சியுள்ள கரைசலுடன் மிகையான NaOH , H , O , - ஐ சேர்க்க 
வேண்டும் . தொகுதி III எதிர் அயனிகள் கரைசலிலுள்ளன , 
ஆனால் தொகுதிகள் IV , V எதிர் அயனிகள் வீழ்படிவடைகின்றன . 
வீழ்படிவை HNO:- டன் வினைப்படுத்தினால் HSbO ; தவிர எல்லா 
ஹைட்ராக்சைடுகளும் கரைகின்றன . இதை வடிகட்டி வடிநீரி 
லுள்ள அமிலத்தை NazCO.- ஆல் நடுநிலைப்படுத்தி மிகையான 
அம்மோனியா சேர்க்கப்படுகிறது . தொகுதி V எதிர் அயனிகள் 
கரைசலிலேயே அமீன் அணைவுகளாக உள்ளன . 

ஆனால் 
தொகுதி IV ஹைட்ராக்சைடுகள் வீழ்படிவடைகின்றன . 


V. I. பெட்ராஷன் ( V. I Petrashen ) தோற்றுவித்த முறை 
யையும் குறிப்பிட வேண்டும் . இம்முறையில் தொகுதிகளை பிரித் 
துள்ளது அசிட்டிக் அமிலம் , அம்மோனியா , கனிம அமிலங்களில் 
பாஸ்பேட்டுகளின் வேறுபட்ட கரைதிறன்களை அடிப்படையாக 
கொண்டுள்ளது . N. T. தனானேவ் ஒரு முறையை இயற்றியுள்ளார் . 
இதில் எல்லா எதிர் அயனிகளையும் இரண்டு பெரிய தொகுதி 
களாக பிரித்துள்ளார் . கரைசலை ( குளோரைடுகள் அல்லது நைட் 
ரேட்டுகளை ) சிங்க் உலோகத் தூளுடன் வினைப்படுத்துவது இதற்கு 
அடிப்படையாக உள்ளது . சில எதிர் அயனிகள் உலோகங்களாக 
ஒடுக்கமடைந்து வீழ்படிவடைகின்றன . மற்றவைகள் கரைசலி 
லேயே உள்ளன. 


ஹைட்ரஜன் சல்பைடு பயன்படாத பல பண்பறி பகுப்பாய்வு 
முறைகள் கிறப்பு நூல்களில் விரிவாக விவரிக்கப்பட்டுள்ளன . 


முறைகள் பல இருப்பினும் எதுவும் விரிவாக பயன்படவில்லை . 
இதற்குக் காரணம் ஹைட்ரஜன் சல்பைடு முறையிலுள்ளது 


586 


பண்பறி பகுப்பாய்வு 


போலவே பல முறைகளில் சம எண்ணிக்கையில் குறைகளுள்ளன . 
ஹைட்ரஜன் சல்பைடு முறை தோற்றுவிக்கப்பட்ட கடந்த 120 
ஆண்டுகளில் இதன் எல்லா விவரங்களும் முழுமையாக ஆராயப் 
பட்டுள்ளதால் இது ஐயத்திற்கிடமற்ற நன்மையை பெற்றுள்ளது . 
மேலும் பண்பறி பகுப்பாய்வின் பழைய முறை கற்பித்தல் 
அடிப்படையிலும் முக்கியத்துவம் பெற்றுள்ளது , ஏனென்றால் 
இது கொள்கைக்கும் பகுப்பாய்வு செய்முறைக்கும் இடையே 
நல்ல தொடர்பை ஏற்படுத்துகிறது . சிற்றளவு பகுப்பை பயன் 
படுத்தினால் ஹைட்ரஜன் சல்பைடின் நச்சுத் தன்மை விளைவுகள் 
மிகவும் குறைக்கப்படுகின்றன . சிற்றளவு பகுப்பு முறையை பயன் 
படுத்துவது மற்ற பல காரணங்களாலும் நன்மை உள்ளதாகும் ! 
( பகுப்பாய்வு துரிதப்படுத்தப்படுகிறது , வினைப்பொருள்கள் குறை 
வாக செலவாகிறது , எனவே அரிதான விலை மிகுந்த பொருள்கள் 
கிட்டுகின்றன. மாணவனின் பணிசெய்யும் இடம் மிகவும் ஒழுங் 
காகவும் பகுப்பாய்வு செய்வது சோர்வு குறைந்ததாகவும் 
உள்ளது , முதலியன . ) 


வினாக்களும் கணக்குகளும் 
1. தொகுதி V எதிர் அயனிகளை ( அ ) தொகுதி III எதிர் அயனிகள் , 
( ஆ ) தொகுதி IV எதிர் அயனிகள் ஆகியவற்றிலிருந்து வேறுபடுத்தும் 
சல்பைடுகளின் பண்புகளை கூறு . 


2. தயோ உப்புகள் என்றால் என்ன ? 


3. தயோ உப்புகள் எவ்வாறு தோன்றுகின்றன ? அவைகளுடன் 
அமிலங்களின் வினை என்ன ? இந்த வினைகளுக்கு சமன்பாடுகளை எழுது . 

4. தொகுதி V- ஐ தொகுதி IV- லிருந்து பிரிக்க எந்த வினைப்பொருள் 
பயன்படுகிறது . இதற்கு ஏன் அம்மோனியம் சல்பைடை பயன்படுத்தக் 
கூடாது ? 


5. Sns , As.S3 ஆகியவற்றுடன் அம்மோனியம் சல்பைடு , பாலி 
சல்பைடு ஏற்படுத்தும் விளைவுகளை விவரி . 


6. தொகுதி V எதிர் அயனிகளுடைய சல்பைடுகளின் 

சல்பைடுகளின் அமிலத் 
தன்மைக்கு என்ன விளக்கம் ? 


7. NaAs0 -டன் HgS- இன் வினை என்ன ? ஏன் அமிலக் கரைசலில் 
மட்டும் ஹைட்ரஜன் சல்பைடால் ஆர்செனிக் வீழ்படிவடைகிறது என்று 
விளக்கு . 

8. ஆர்செனேட்டுகளின் கரைசல்கள் ( அ ) மிதமான அமிலக் கரைசல் 
களில் சூடுபடுத்தும் போது ; ( ஆ ) செறிவுமிக்க அமிலக் கரைசல்களில் 
குளிர்ந்த நிலையில் ஹைட்ரஜன் சல்பைடுடன் ஏற்படுத்தும் வினையை விவரி , 


தொகுதி V எதிர் அயனிகள் 


587 


9. ஆர்செனிக் ( V ) ஹைட்ரஜன் சல்பைடால் வீழ்படிவடைவதை 
எவ்வாறு துரிதப்படுத்துவது ? 


10. ( அ ) As2S3 , AstS5 ஆகியவற்றை NaOH- லும் ( NH4) COs- லும் 
கரைக்கும் போது ; ( ஆ ) அதே சல்பைடுகளை HNOS- இல் NaOH , HqO2; 
கலவையில் கரைக்கும் போது ; (இ) அமிலக் கரைசலில் AsO4 
களை சிங்க் உலோகத்தால் AsH : - ஆக ஒடுக்கும் போது நிகழும் வினைகளுக் 
கான சமன்பாடுகளை எழுது . AsH3 உண்டாவதை எவ்வாறு கண்டறிவாய் ? 


அயனி 


11. ஆர்செனைட்டுகளிலிருந்து 
வினைகள் யாவை ? 


ஆர்செனேட்டுகளை 


வேறுபடுத்தும் . 


12. ஆண்டிமனி , டின் ஆகியவற்றிலிருந்து ஆர்செனிக்கை பிரிக்க . 
பயன்படும் முறைகள் யாவை ? .- 

13. மூவிணைதிறன் ஐந்திணைதிறன் ஆண்டிமனி உப்புகளுடன் நீரின் 
வினை என்ன ? இவ்வினைகளுக்கு சமன்பாடுகளை எழுது . 

14. ஆண்டிமனி , டின் உப்புகளுடன் சிங்க் , இரும்பு உலோகங்களின் 
வினை என்ன ? 


15. இரும்பு உலோகம் ஏன் Sn ++++ அயனிகளை Sn ++ -ஆக ஒடுக்கு . 
கிறது . ஆனால் உலோக டின்னாக அல்ல என்று விளக்கு . 


16. Sn ++ அயனிகள் ஏன் Fe+++ - ஐ Fe ++ - ஆக ஒடுக்குகின்றன . 
ஆனால் இரும்பு உலோகமாக அல்ல என்று விளக்கு . 


17. Sn ++ அயனிகளை பிஸ்மத் உப்புகளால் சோதிக்கு முன்பு ஏன் 
Fe++ அயனிகளை பிரிக்க வேண்டும் என்று விளக்கு . இப்பிரித்தல் எவ்வாறு 
செய்யப்படுகிறது ? 


18 . 


எல்லா ஐந்து தொகுதிகளின் கலவையை HCI , HIS- டன் முன்பே 
வினைப்படுத்தாமல் மிகையான ( NH4 2S- ஐ உடனே சேர்த்தால் கரைசலி 
லும் வீழ்படிவிலும் என்ன காணப்படும் ? 


7. டைட்டேனியம் , வனேடியம் , 
மாலிப்டினம் , டங்ஸ்டன் தனிமங்கள் 


81. பொதுவான சிறப்பியல்புகள் 

தனிமங்கள் Ti , V. Mo , W ஆகியவை வழக்கமாக அரிதான 
உலோகங்கள் என்று வகைப்படுத்தப்படுகின்றன . இருப்பினும் 
சில உலோகங்கள் இயற்கையில் * 

அதிகமாக கிடைப்பதால் 
இப்படி விவரிப்பது சரியல்ல . இந்த தனிமங்கள் சிறப்பு எஃகுகள் , 
ஃபெரஸ் உலோகக் கலவைகள் தயாரிப்பதில் விரிவாக பயன் 
படுகின்றன. 


இந்த தனிமங்கள் மெண்டலீபின் தனிம வரிசை அட்டவணை 
யில் 4 , 5 , 6 வரிசைகளில் முதல் பாதியில் உள்ளன . இவைகள் 
வேறுபட்ட தொகுதிகளில் இருப்பதால் வேதிப் பண்புகளில் 
முழுவதும் மாறுபட்டுள்ளன . 


டைட்டேனியம் ( Ti ) தனிம வரிசை அட்டவணையில் 
IV தொகுதியில் உள்ளது . இதன் மிக முக்கியமான ஆக்சைடுகள் 
Tiq0y . TiO . . TiO , கார ஆக்சைடு , அமிலங்களுடன் TipCls Tig 
( SO4 ) , போன்ற உப்புகளைக் கொடுக்கிறது . இந்த உப்புகள் ஊதா 
நிறமாயுள்ளன . இவைகள் திறன் மிக்க ஒடுக்கிகள் . TiO , ஈரியல் 
புள்ளது . இது Ti ++++ எதிர் அயனி உள்ள Ti ( SO4 ) 2 , TiCl , 
போன்ற ஒருசிலவற்றிலும் Ti0 ; -- நேர் அயனிகளைக் கொண்ட 
Nazlios . KzTi0 , முதலியவற்றை மற்றவற்றிலும் கொடுக் 


வழக்கமான பத்து தனிமங்களில் டைட்டேனியம் ஒரு தனிமம் . 
பூமியின் மேலோட்டில் கார்பன் , குளோரின் , பாஸ்பரஸ் அல்லது சல்பரை 
விட டைட்டேனியம் மலினமாக உள்ளது . காப்பர் முதலியவற்றைவிட 
பனேடியம் மலினமாயுள்ளது . 


தனிமங்கள் 


589 


அமிலம் H.TiO . 


கின்றன . இந்த உப்புசளுக்கு இணையான 
மெட்டாடைட்டேனிக் அமிலம் எனப்படும் . 


வனேடியம் ( V ) தனிம வரிசை அட்டவணையில் V தொகுதியில் 
உள்ளது . இதன் முக்கியமான ஆக்சைடுசள் VO , V.0 , , \ ( ) ;, 
V.05 ஆகும் . முதலிரண்டும் காரங்கள் . இவைகள் V ++ ( ஊதா ) 
V +++ ( பச்சை ) எதிர் அயனிகளைக் கொண்ட VCli , V ( -0 . ) : 
போன்ற உப்புகளைக் கொடுக்கின்றன . நான்கிணைதி ன் வனேடி 
யத்தின் ஆக்சைடு VO , ஈரியல்புடையது . நான்கிணை திறன் டைவ 
னேடைல் அயனிகளைக் கொண்ட V.O . ++++ ( நீலம் ) V.O.CIL 
போன் கார உப்புகளை இது கொடுக்கிறது . இது காரங்களு-னும் 
வினை புரிந்து V , 0,0 , போன்ற வனேடைட்டுகள் எனப்படும் 
உப்புகளைக் கொடுக்கின்றன . 


V.O ; ஆக்சைடு ஒரு அமில நீரிலி . இது வரிசையாக பல 
அமிலங்களை கொடுக்கிறது . அவைகள் பின்வருவன HVO ; மெட் 
டாவனேடிக் அமிலம் , H? VO4 ஆர்த்தோவனேடிக் அமிலம் , 
HAV , O , பைரோவனேடிக் அமிலம் . இந்த வாய்பாடுகள் இந்த 
அமிலங்கள் இயைபில் பாஸ்பாரிக் அமிலங்களுடன் ஒத்துள்ளன 
என்பதைக் காட்டுகின்றன . 


மெட்டாவனேடிக் அமிலத்தின் உப்புசள் ( மெட்டாவனே 
டேட்டுகள் ) வனேடியத்தின் மிக முக்கியச் சேர்மங்கள் . பாலிவனே 
டிக் அமிலங்களும் உள்ளன . இவைகள் அமிலத்துடன் மெட்டாவ 
னேடேட்டுகள் வினைப்படுவதால் தோன்றுகின்றன , சான்ருக , 


6Navos + 6HCI = 6NaCl + H.V : 017 + H.O 


மாலிப்டினம் ( Mo ) தனிம வரிசை அட்டவணை VI தொகுதி 
பில் உள்ளது . இதன் முக்கியமான ஆக்சைடுகளின் வாய்பாடுகள் 
Mogos , MoO , , Mog05 , Moo ; ஆகும் . மாலிப்டினத்தின் 
உயர்ந்த ஆக்சைடு , Moo, மாலிப்டிக் அமிலத்தின் H.M O. 
நீரிலி . இதன் உப்புகள் மாலிப்டேட்டுகள் எனப் டும் . இவைகள் 
இத்தனிமத்தின் மிகவும் வழக்கிலுள்ள முக்கியமான சேர்மங்கள் . 
உதாரணம் ( NH4 ) . MoO , 


டங்ஸ்டன் ( W ) தனிம வரிசை அட்டவணையில் தொகுதி VI- இல் 
உள்ளது . இதன் ஆச்சைடுகள் WO , MgO5 , 00 , ஆகும் . 
இவற்றில் WO ; மிக முக்கியமானது . இது டங்ஸ்டிக் அமிலத்தை 
H.WO , கொடுக்கிறது . டங்ஸ்டேட்டுகள் எனப்படும் இதன் 


5901 


பண்பறி பகுப்பாய்வு 


உப்புகள் டங்ஸ்டனுடைய மிகவும் வழக்கிலுள்ள சேர்மங்கள் . 
இயல்பான டங்ஸ்டேட்டுகள் , மாலிப்டேட்டுகளுடன் ஆறிணை 
திறன் W- ம் , Mb- ம் பல பாலி டங்ஸ்டேட்டுகளையும் பாலி மாலிப் 
டேட்டுகளையும் கொடுக்கின்றன என்பதை கவனிக்க வேண்டும் . 


இந்த தனிமங்களின் உயர்ந்தபட்ச இணைதிறன் நிலைகளை ஒத்த 
அயனிகள் : நான்கிணைதிறன் டைட்டேனியம் ( Ti ++++ ) , ஐந் 
திணை திறன் வனேடியம் ( VO :-) , ஆரிணை திறன் மாலிப்டினம் 
( Moo -- ) , ஆறிணை திறன் டங்ஸ்டன் ( WO4-- ). இவைகள் ஒரு 
தனித்தொகுதியில் அடங்குவதில்லை . இவைகளை வேறுபட்ட பகுப் 
பாய்வு தொகுதிகளில் வைக்க வேண்டும் . இந்த அயனிகள் 
( NH4) 2S- டன் வினைப்படுவதைக்கொண்டு இவைகள் எந்த பகுப் 
பாய்வு தொகுதிகளில் இருக்க வேண்டும் என்று நிர்ணயிக்கலாம் . 


Ti ++++ அயனிகளை ( NH4 ) S , Ti( OH ) ஆக வீழ்படிவடையச் 
செய்கிறது . சான்றாக : * 


(2NH , ) , S + 4HgSz = 2HqS + 4NH , OH : 


Ti(SO ,) 2 + 2NH OH = Ti( OH ), + 2 ( NH4) ,SO , 
Ti (SO4 ) a + 2 ( NH4] zS + 4H ? O = + Ti ( OH ) 4+ 

2( NH ) SO + 2HgSt 


( NH , ) , S . டன் வீழ்படிவுகளை கொடுப்பது தொகுதி III எதிர் 
அயனிகளின் மிகவும் தனிச் கிறப்பான பண்பாயுள்ளதால் Ti ++++ 
அயனி அந்த தொகுதியில் அடங்கும் . 


Ti++++ - க்கு மாறாக Vos- , Moo : -- , Wo ; -- அயனிகள் 
( NH4) S- ஆல் வீழ்படிவடைவதில்லை . ஆனால் தயோ உப்புகளைக் 
கொடுக்கின்றன . சான்றாக அம்மோனியம் மாலிப்டேட் கரைசலை 
{ NH , ) , S- டன் சேர்த்தால் தயோ மாலிப்டேட் தோன்றுவதால் 
பழுப்பு நிறம் அடைகிறது . 


( NH4 } 2M.O , + 4 (NH4] 2S + 4H ? O = 

( NH4 ) , M.St + 8NH4OH 


NHIS அலுமினியம் குரோமியம் உப்புகளுடன் வினைப்படுவதோடு 
ஒப்பிடு . 


தனிமங்கள் 


591 


டங்ஸ்டேட்டுகளும் வனேடேட்டுகளும் * ( NHL) S- டன் இதே 
முறையில் வினைப்படுகின்றன . 

NagWO4 + 4 ( NH4J2S + 4H , O = ( NH4 ) , M.S4 + 8NH4OH 
Navo , + 3 ( NH ,)gs + 3H , O = Navs + 6NH , OH 


இவ்வினையில் தோன்றும் 

தோன்றும் தயோ உப்புகள் ஆர்செனிக் , 
ஆண்டிமனி , டின் ஆகியவற்றின் தயோ உப்புகளுடன் பண்புகளில் 
ஒத்துள்ளன . இவ்விதம் அவைகளெல்லாம் நீரில் நன்கு கரை 
கின்றன . அமிலங்களால் சிதைகின்றன . ( NH , ) , M.S4 அமிலங் 
களுடன் வினைப்படுவதை சமன்பாடுகளால் குறிப்பிடலாம் . 


( NH , ) M.S4 + 2HCI = HgM.S , + 2NH4CI 


H.M.S4 = + Mass + HSt 


ஆறிணை திறன் மாலிப்டினத்தில் சல்பைடு பழுப்பு நிற வீழ் 
படிவாக M.S : தோன்றுகிறது . இந்த வீழ்படிவை மிகையான 
( NH4 ) , S அல்லது Nags- டன் வினைப்படுத்தினால் மீண்டும் கரைந்து 
தயோ உப்பை கொடுக்கிறது . சான்றாக : 


M.S : + Nags = NayM , S4 


WO4-- . VO ; அயனிகள் மிகவும் ஒத்த முறையில் செயல் 
படுகின்றன . சான்றாக 

அம்மோனியம் ( அல்லது சோடியம் ) 
சல்பைடு NazWO4 , Navoy. டன் வினைப்படுவதால் தோன்றும் 
தயோ உப்புகள் நீரில் கரையக்கூடியவை , அமிலங்களுடன் 
கொதிக்க வைக்கும்போது சல்பைடுகள் WS : ( இலேசான பழுப்பு 
நிறம் ) , VAS5 ( பழுப்பு நிறம் ) உண்டாகின்றன . 


M.S , போல் இந்த சல்பைடுகள் ( NH . ) 2S அல்லது Nags- இல் 
மீண்டும் கரைந்து தயோ உப்புகளை கொடுக்கின்றன . அதாவது 
ஆர்செனிக் ஆண்டிமனி , டின் ஆகியவற்றின் சல்பைடுகளைப்போல் 
Vess , Wss , M.S , ஆகியவை அமிலத்தன்மை பெற்றுள்ளன . 
இந்த தனிமங்கள் தனிம வரிசை அட்டவணையில் தொகுதிகளி 


AS . Sb . Sn போலவே Mo. W. V தனிமங்கள் தயோ உப்புகளைக் 
கொடுக்கின்றன . ( அதாவது ஆக்சி உப்புகளிலுள்ள ஆக்சிஜனை சல்பரால் 
ஓரளவு பதிலீடு செய்வதால் தோன்றும் வினைபொருள்கள் ) . இவைகள் 
தோன்றுவதால் கரைசல்களின் நிறம் சீராக மாறுகிறது . 


592 


பண்பறி பகுப்பாய்வு 


லுள்ள இடங்களை இது சார்ந்துள்ளது . ( உலோகப் போலி தொகு 
திகள் : தொகுதி V- இல் வனேடியம் , தொகுதி VI- இல் மாலிப் 
டினம் , டங்ஸ்டன் ) , 


இந்த பண்புகளின் . அடிப்படையில் VO , , M , 0 ; -- , WO ; -- 
அயனிகளை பகுப்பாய்வு தொகுதி V- இல் வைக்க வேண்டும் . இருப் 
பினும் இது H.S-டன் வினைப்படும் முறையால் இத் தொகுதியின் 
மற்ற அயனிகளிலிருந்து மாறுபட்டுள்ளது . 


As , Sb , Sn அயனிகள் அமிலக் கரைசல்களில் ஹைட்ரஜன் 
சல்பைடால் வீழ்படிவடைகின்றன . இந்த அத்தியாயத்தில் 
ஆராயப்படும் அயனிகளில் M.O4-- மட்டுந்தான் HgS- ஆல் 
வீழ்படிவடைகிறது : 


( NH4) M , O4 + 2HCI + 3HgS = + M.Ss + NH , CI + Hq0 


M.S :- இன் கூழ்மக் கரைசல் உண்டாவதால் மிகுந்த அழுத்தத் 
தில்தான் வீழ்படிவடைதல் முழுமையாயிருக்கும் . VO , , WO ; -- 
அயனிகள் ஹைட்ரஜன் சல்பைடால் வீழ்படிவடைவதில்லை . 


ஐந்திணை திறன் வனேடியமும் ஆறிணை திறன் டங்ஸ்டன் அயனி 
களும் HS-டன் இவ்விதம் செயல்படுவதால் முறைப்படுத்திய 
பகுப்பாய்வு தொகுதிகளில் டைட்டேனியம் மாலிப்டினம் மட்டும் 
உள்ளன ; WO ; -- அயனி HCI- டன் வினைப்பட்டு சில்வர் உப 
தொகுதியுடன் டங்ஸ்டிக் அமிலமாக HgWO , வீழ்படிவடைகிறது . 
இவ்விதம் இது பெரும்பாலான மற்ற அயனிகளிலிருந்து பிரிக்கப் 
படுகிறது wo .-- க்கு மாறாக VO - அயனி HCI- ஆல் அல்லது 
HAS- ஆல் வீழ்படிவடைவதில்லை . HES இதை டைவனேடைல் 
அயனியாக V90 , ++++ ஒடுக்குகிறது ! 


2VO . + HS + 6HgS = V20 , +++++ + S + 4H ,O 


இதன் விளைவாக கிடைக்கும் கரைசலுக்கு அம்மோனியா 
சேர்த்து ( NH4 ) , S . டன் வினைப்படுத்தினால் தொகுதி III எதிர் 
அயனிகளுடன் டைவனேடைல் அயனி சல்பைடாக Vos வீழ்படி 
வடைகிறது . 


இந்த அத்தியாயத்தில் பகுப்பாய்வு தொகுதி III எதிர் அயனி 
கள் Cu ++ அயனிகளுடன் டைட்டேனியம் , வனேடியம் , மாலிப் 
டினம் , டங்ஸ்டன் ஆகியவற்றின் அயனிகள் ஒன்றாக இருக்கும் 


தனிமங்கள் 


593 


போது பயன்படும் மிகவும் செய்முறை முக்கியத்துவம் வாய்ந்ததை 
( எளிதானது ) மட்டுந்தான் ஆராய்கிறோம் . 


இந்த தனிமங்களெல்லாம் பல ஆக்சிஜூனற்ற நிலைகளில் 
உள்ளன . இவைகளின் பகுப்பாய்வு வினைகளில் ஆக்சிஜூனற்ற 
ஒடுக்க வினைகள் மிகுந்த முக்கியத்துவம் பெற்றுள்ளன , ஏனென் 
றால் இவ்வினைகளின் போது நிறமாற்றம் ஏற்படுகிறது . 

ஆனால் இவ்வினைகள் பெரும்பாலும் மெதுவாக நடைபெறு 
கின்றன என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் . எனவே வினை 
உடனே நிகழாவிட்டால் வினையின் கலவையை சிறிது நேரம் 
வைத்திருக்க வேண்டும் . 


Ti ++++ , VO ; - , M , 0 ; -- , wo ; -- அயனிகள் நிறமற்றவை . 


82. Ti ++++ அயனியின் வினைகள் 


1. அம்மோனியம் சல்பைடு Ti ++++ அயனியுடன் Ti ( OH ) | - ஐ 
வெண்ணிற வீழ்படிவாக கொடுக்கிறது : 


Ti (SO ) 2 + 2 ( NHA ) S + 4H , O = | Ti ( OH ) + 

2 ( NH4 ) , SO4 + 2H.St 


இந்த வீழ்படிவு அமிலங்களில் கரைகிறது . இதை நீண்ட 
நேரம் கொதிக்க வைத்தால் இது மெட்டாடைட்டேனிக் அமில 
மாக HeTiO , மாறுகிறது . இது நீர்த்த அமிலங்களில் எளிதில் 
கரையாது : 


Ti ( OH ) = HzTi0s + H , O 


2. கடுங்காரங்களும் அம்மோனிபா கரைசலும் Ti ( OH ) - ஐ 
வீழ்படிவடைபச் செய்யும் . காரங்களால் வீழ் டிவடையாத 
Vos- , Moo ; -- அயனிகளிலிருந்து Ti++++ அயனிகனைப் பிரிக்க 
இவ்வினை பயன்படுகிறது . 


3. நீராற் பகுப்பு : Ti( OH ) ஈரியல்புடையது . இதன் காரப் 
பண்புகள் வீரியமற்றுள்ளன . அமிலங்களால் உண்டாக்கப்பட்ட 
நான்கிணை திறன் டைட்டேனிய உப்புகள் கணிசமான அளவு 
நீராற்பகுப்படைந்து அமிலத் தன்மையை காட்டுகின்றன . வீரிய 
மற்ற அமிலங்களின் உப்புகள் நீர்க் கரைசல்களில் இருப்பதில்லை 

38 


594 


பண்பறி பகுப்பாய்வு 


( Al , Cr- டன் ஒப்பிடு ) . எனவே வீரியமற்ற அமிலத்தின் உப்பை 
Ti ++++ எதிர் அயனிகளுள்ள கரைசலுக்கு சேர்த்தால் T ( OH ) , 
வீழ்படிவடைகிறது ( அல்லது கரைசலை கொதிக்க வைத்தால் 
H_Ti03 ) . CH3COONa- ஐ பயன்படுத்தும்போது ! 


4CH COONa + 4H , O- ACH ; COOH + 4NaOH 


Ti ( SOA) , + 4NaOH = | Ti ( OH ) + 2Nagso, 


முன்பு கூறியது போல் ( NH4 ) , S- ம் இதே மாதிரி வினைப்படு 
கிறது . 


4. Ti ++++ - ஐ Ti +++ - ஆக ஒடுக்குதல் !. டைட்டேனியம் 
( IV ) உப்பை அடர் HCI- ஆல் அமிலப்படுத்தி , சிங்க் உலோகத் 
துண்டு ஒன்றை சேர்த்து வைத்திரு . பின்வரும் வினை நடைபெறு 
கிறது ! 


2Ti +++++ Zn = 2Ti ++++ Zn ++ 


இவ்வினையின் போது Ti +++ அயனியின் தனிச் சிறப்பான 
லேசான ஊதா நிறம் தோன்றுகிறது . கரைசலை Zn- டன் நெடு 
நேரம் வினைப்படுத்தினாலும் Ti ++++ அயனிச் செறிவு போதுமான 
அளவு அதிகமாயிருந்தாலுந்தான் இந்நிறத்தை கண்டறியலாம் . 


5. ஹைட்ரஜன் பெராக்சைடு அமிலக் கரைசலில் பெர்டைட் 
டேனிக் அமிலம் தோன்றுவதால் ஆரஞ்சு மஞ்சள் நிறத்தைக் 
கொடுக்கிறது . இதன் வாய்பாடு H2 [ liO2( SO ; ) ) இருக்கலாம் . 
இவ்வினையை சமன்பாட்டால் குறிப்பிடலாம் . 


Ti (SO4 ) 2 + HqO2 = Hg [ TiO2( SO ) 2 ] 


இது Ti ++++ அயனிக்கான மிகவும் 
சோதனை . 


தனிச் சிறப்புடைய 


6. பொட்டுச் சோதனை : ஒரு வடிதாள் அல்லது பொட்டுத் 
தட்டில் 

சொட்டு அறிய வேண்டிய கரைசலையும் 
ஒரு 

சொட்டு குரோமோடுரோப்பிக் அமிலக் கரைசலை 


மினையின் விளைபொருளுக்கும் வாய்பாடு [ TiO { HqO2 ] ] SO4 தரப்பட் 
டுள்ளது . 


தனிமங்கள் 


595 


யும் * சேர் . தனிச் சிறப்பான பழுப்புச் சிவப்பு நிறம் தோன்று 
கிறது . இவ்வினைப் பொருளுடன் Fe +++ அயனி பச்சை நிறத்தைக் 
கொடுக்கிறது . எனவே Fe +++ - ஐ SnCle- ஆல் Fe ++ - ஆக ஒடுக்க 
வேண்டும் . 

இச்சோதனையை பின்வருமாறு செய் . ஒரு வடி 
தாளின் மீது ஒரு சொட்டு SnClg- ம் தொடர்ந்து ஒரு சொட்டு 
Ti++++ - க்கு சோதனை செய்ய வேண்டிய கரைசலையும் எடுத்துக் 
கொள் . மற்றொரு சொட்டு SnCls- ஐ மேலே வைத்து பிறகு 
குரோமோடுரோப்பிக் அமிலக் கரைசலால் நனை . Ti ++++ இருந் 
தால் பழுப்புப் பொட்டு அல்லது வளையம் தோன்றுகிறது . இவ் 
வினை 21g Ti++++ - ஐ கண்டறிகிறது . 


I. P. அலி மரின் ( [ . P. Alimarin ) கூற்றுப்படி இச்சோதனையின் 
நுட்பத் தன்மை இவ்வினையை நடு நிலைக் கரைசலில் நிகழ்த்தும் 
போது பெரிதும் அதிகரிக்கிறது . சான்றாக அசிட்டேட் தாங்கல் 
கலவையை ( CHYCOOH + CHgCOONa ) பயன்படுத்தலாம் . 


83. VO ; அயனியின் வினைகள் 

1. அமிலங்கள் வனடேட்டுகளுடன் பாலிவனேடிக் அமிலங் 
களைக் கொடுப்பதால் ஆரஞ்சு மஞ்சள் நிறம் தோன்றுகிறது . 
சான்முக , 

6NaVO3 + 6HCI = 6NaCl + HAVO17 + H8O 
2. அம்மோனியம் சல்பைடு , ( NH ; ) S- ஐ மெட்டாவனே 
டேட்டு கரைசலுடன் கவனமாக சேர்த்தால் பெண்ட் சல்பைடு 
பழுப்பு நிற வீழ்படிவாக தோன்றுகிறது . இது 

மிகையான 
( NH ) , S- இல் கரைந்து தயோ உப்பை கொடுக்கிறது . 


குரோமோடுரோப்பிக் அமிலத்தின் வாய்பாடு ( 1 , 8 - டைஹைட் 
ராக்சி நாப்தலின் -3 . 6 - டை - சல்போனிக் அமிலம் ) . டைட்டேனியத்துடன் 

SOSH 


HO 


HO 


SO3H 


தோன்றும் சேர்மத்தின் இயைபு தெரியாது . குரோமோடு ரோப்பிக் 
அமிலக் கரைசல்கள் நிலைத் தன்மை அற்றனவ ; எனவே இவைகளை மிகவும் 
சிறிய அளவில் தயாரிக்க வேண்டும் . 


596 


பண்பறி பகுப்பாய்வு 


2NaNO3 + 5 ( NH4 )2S + 6H2O = VgSa + 10NH, OH + NaOH 

VgS5 + ( NH , ) , S = 2NH.VS , 


3. ஹைட்ரஜன் சல்பைடு அமிலக்கரைசலில் VO - அயனியை 
வீழ்படிவடையச் செய்வதில்லை. ஆனால் டைவனேடைல் அயனி 
யாக ஒடுக்குகிறது . இது நீல நிறமாக உள்ளது . 


2NavO + HgS + 6HCI = VqO2Cl + + S + 2NaCl + 4H,O 


இவ்வினை குளிர்ந்த நிலையில் மெதுவாகவும் சூடுபடுத்தும் 
போது வேகமாகவும் நடைபெறுகிறது . 


அயனிகள் 


போன்ற 


SOR , Fe ++ 
புரிகின்றன . 


இதேபோல் வினை 


4. Vo ;-- ஐ V +++ - ஆக ஒடுக்குதல் : அமிலப்படுத்தப்பட்ட 
வனேடேட் கரைசலை K- டன் வினைப்படுத்தி 

இவ்வினையை 
நிகழ்த்தலாம் . சான்றாக : 


2NavO : + 4KI + 6H2SO4 = V2( sO4 ) 3 + 21 , 

+ NazsO , + 2K2SO4 + 6H , O 


V +++ அயனி பச்சையாயுள்ளது . இருப்பினும் வினையில் 
தோன்றிய 1 , -ஐ நீக்க கரைசலை கொதிக்க வைத்த பின்னரே இப் 
பச்சை நிறம் புலப்படுகிறது . 


5. Vo ; -- ஐ V ++ - ஆக ஒடுக்குதல் : வனேடேட்டின் அமி 
லப்படுத்திய கரைசலுடன் சிங்க் உலோகத்தைச் சேர்த்து இவ் 
வினையை நிகழ்த்தலாம் . V ++ அயனியின் தனிச் சிறப்பான 
ஊதா நிறம் தோன்றுகிறது . நிகமும் வினை , 

2Navo , + 3Zn + 12HCI = 2VCli + 3ZnCl2 + 2NaCl + 6H , O 
6. பெர்வனேடிக் அமிலம், HVO4 தோன்றுதல் : அமிலப் 
படுத்திய வனேடேட் கரைசலுக்கு ஒரு சொட்டு H2O , - ஐ சேர் . 
பெர்வனேடிக் அமிலம் * தோன்றுவதால் செர்ரி பழ சிவப்பு 
அல்லது இளஞ்சிவப்பு - பழுப்பு நிறக் கரைசல் தோன்றுகிறது ! 


இதன் அமைப்பு வாய்பாடு : 


HO . 


தனிமங்கள் 


597 


Navos + H ? 0 , + HCI = HVO : + NaCl + H90 


மிகையான H , O , நிறத்தை மங்கச் செய்வதால் சோதனையின் 
நுட்பத் தன்மை குறைகிறது . 


7. பொட்டுச் சோதனை : ஐந்திணை திறன் வனேடிய சேர் 
மங்கள் நைட்ரிக் அமிலத்தின் முன்னிலையில் அனிலீனால் நான்கிணை 
திறன் வனேடியம் சேர்மங்களாக ஒடுக்கமடைகின்றன. அதே 
சமயத்தில் அனிலீன் ஏற்றமடைந்து அனிலீன் கறுப்பு ( aniline 
black ) தோன்றுகிறது . N. A. தனா னோவால் தோற்றுவிக்கப்பட்ட 
இவ்வினை பின்வருமாறு செய்யப்படுகிறது . ஒரு வடிதாள் துண்டின் 
மீது அடர் HCI- இல் கரைக்கப்பட்ட அனிலீன் ஹைட்ரோகுளோ 
ரைடு CH , NH , HCL கரைசல் ஒரு சொட்டை 

வைத்து 
தொடர்ந்து அறிய வேண்டிய கரைசலை முன்னரே அடர் + NO , 
-ஆல் அமிலப்படுத்திய ஒரு சொட்டு கரைசலை சேர் . VO : - இருந் 
தால் கறுப்பு அல்லது நீலப்பச்சை ( வனேடியம் செறிவைப் 
பொருத்து ) நிறப் பொட்டு அல்லது வளையம் தோன்றுகிறது . 
அறியத்தக்க குறைந்தபட்ச அளவு 3ugV . 

8. லிக்னின் ( Lignin ) : ஒரு சொட்டு மெட்டாவனேடேட் 
கரைசலையும் ஒரு சொட்டு பாஸ்பாரிக் அமிலத்தையும் செய்தித் 
தாள் துண்டு ஒன்றின் மீது வைத்தால் ( செய்தித்தாள் லிக்னினை 
கொண்டுள்ளது ) ஐந்திணை திறன் வனேடியம் தாழ்ந்த ஆக்சைடு 
களாக ஒடுக்கமடைவதால் கறும்பச்சை நிறம் உடனே தோன்று 
கிறது . பாஸ்பாரிக் அமிலத்திற்குப் பதில் நைட்ரிக் அமிலத்தைப் 
பயன்படுத்தலாம் . ஆனால் வினைத்திறன் குறைகிறது . லிக்னிலை 
கொண்டிராத வடிதாளை செய்தித் தாளுக்குப்பதில் பயன்படுத் 
தினால் கறும் பச்சை நிறம் தோன்றுவதில்லை . 


84. Moo , -- அயனியின் வினைகள் 

1. அமிலங்கள் : மாலிப்டேட் கரைசல்களுடன் மாலிப்டிக் 
அமிலத்தை வெண்ணிற வீழ்படிவாக கொடுக்கின்றன . இது மிகை 
யான அமிலத்தில் கரைகிறது ( டங்ஸ்டனிலிருந்து வேறுபட் 
டுள்ளது ) . ( NH4 ) , Moo .. ஐ ஒரு சில சொட்டுகள் அடா 
H , SOL- டன் ஆவியாக்கினால் மாலிட்டினம் நீலம் ( molybdenum 
blue ) எனப்படும் பொருள் ஆழ்ந்த நீல நிற கசடாக கிடைக்கிறது . 
இது மாலிப்டினத்தின் இடைநிலை ஆக்சைடாக Moos • Moos • 
xH , O அதாவது Moz08 • xH , O வாய்பாடுடைய சேர்மமாக 
இருக்கலாம் . 


598 


பண்பறி பகுப்பாய்வு 


2. ஹைட்ரஜன் சல்பைடு , HgS : அமிலப்படுத்திய மாலிப் 
டேட் கரைசலுடன் மாலிப்டினம் நிலத்தின் கூழ்மக் கரைசலைக் 
கொடுப்பதால் நீல நிறம் தோன்றுகிறது . பிறகு பழுப்பு நிற 
சல்பைடு வீழ்படிவடைகிறது ! 


( NH4 ) MoO4 + 3HS + 2HCI = ! Moss + 2NH4CI + 4H.O 


அதிக அழுத்தத்தில் H, S வினைப்படும் போதுதான் வீழ்படி 
வடைதல் முழுமையடைகிறது . Mos , வீழ்படிவு ( NH , ) S- இல் 
கரைந்து தயோ உப்பை ( NH4 ) , Mos , கொடுக்கிறது . ( NH ; ) S- ஐ 
( NH4 ) MoO4- டன் வினைப்படுத்தி இவ்வுப்பை பெறலாம் . தயோ 
உப்புக் கரைசலை அமிலப்படுத்தினால் அது சிதைவடைந்து Mosg ம் 
HAS- ம் கொடுக்கிறது . ( பகுதி 81 பார் சமன்பாடுகளுக்கு ) 


3. அம்மோனியம் தயோசயனேட் , NH4CNS , ஸ்டேன்னஸ் 
குளோரைடு SnCle முன்னிலையில் , மாலிப்டேட் கரைசலுக்கு 
அமிலப்படுத்திய SnC ) , கரைசலை சேர்க்கும்போது Movi , Mov 
-ஆக ஒடுக்கமடைகிறது . தொடாந்து NH , CNS- ஐ ( அல்லது 
KCNS ) சேர்த்தால் பிந்தியது தனிச் சிறப்பான ஆழ்ந்த சிவப்பு 
நிறமுள்ள McO ( CNS ) ; அணைவை கொடுக்கிறது . * 


இவ்வினைக்கான அயனிச் சமன்பாடு . 


2Moo .-- + Sn +++ 12H ++ 10CNS- = 

2 [ MoO ( CNS ) ; ] -- + Sn +++++ 6H , O 


Fe++ அயனி இதை ஒத்த நிறத்தை கொடுக்கிறது . இருப் 
பினும் பாஸ்பாரிக் அமிலத்தை சேர்த்து இதை நீக்கிவிடலாம் . 
இது Fe +++ அயனியை Fe ( PO ) , அணைவாக 

பிணைக்கிறது . 
மாலிப்டினம் இருந்தால் இந்த நிறம் HgPO4- ஆல் அழிவதில்லை . 


இவ்வினையை சோதனைக் குழாயில் அல்லது தாளின் மீது 
பொட்டுச் சோதனையாக நிகழ்த்தலாம் . அமிலப்படுத்திய SnCls 
கரைசல் ஒரு சொட்டை வடிதாள் துண்டின் மீது வைத்து ஈரமான 
பொட்டை மாலிப்டினத்துக்கு சோதிக்க வேண்டிய கரைசலுடன் 


* இவ்வினையில் ஐந்திணைதிறன் மாலிப்டினத்தின் அணைவு தோன்றுகிறது 
என்று N. A. னானேவும் , A. K பாப்கோவும் காட்டியுள்ளார்கள் . முன் 
பெல்லாம் இச்சேர்மம் [ Mo( CNS ) ] - வாய்பாடுடைய மூவிணை திறன் 
மாலிப்டினத்தின் பெறுதி என்று கருதப்படுகிறது . 


தனிமங்கள் 


599 


வினைப்படுத்தி தொடர்ந்து ஒரு சொட்டு NH , CNS கரைசலைச் 
சேர் . ( NHI ) [ MOO ( CNS ) ] தோன்றுவதால் சிவப்பு பொட்டு 
தாளில் தோன்றுகிறது . இந்நிறம் அடர் HCI- ஆல் அழிகிறது . 
இத்தறுவாயில் Fe +++ அயனிகள் குறுக்கிடுவதில்லை . ஏனென்றால் 
SnCle- ஆல் Fe ++ அயனிகளாக ஒடுக்கமடைகின்றன. Fe ++ அய 
னிகள் NH , CNS- டன் வினைப்படுவதில்லை . இச்சோதனை 01ug 
Mo- ஐ கண்டறியும் . 


4. Na , HPO ; - ன் வினை : 2.3 மிலி . ( NH ), Moo , கரைசலை 
நைட்ரிக் அமிலத்தால் அமிலப்படுத்தி , 

50 °-க்கு 

சூடு செய்து 
0.5-1 மிலி . NayHPO4 கரைசலை சேர் . பாஸ் போமாலிப்டிக் 
அமில அணை வின் H , [ P ( M0907 ) ] அம்மோனியம் உப்பு மஞ்சள் 
நிற படிக வீழ்படிவாக தோன்றுகிறது 


12 ( NH , ) Moo ++ N ? HPO4 + 23HNO = I ( NH , ) , 

H4 [ F ( Moa07 ) 6 ] + 2 NaNO . + 21NHANO , + 10H2O 
இதையொத்த வீழ்படிவு As0 ; --- அயனியுடன் ( NH4 ) , 
H ; [ As ( MogO / ) ] தோன்றுகிறது என்பது நினைவிருக்கலாம் . ஆனால் 
கரைசலை கிட்டத்தட்ட கொதிக்கும்வரை சூடுசெய்ய வேண்டும் . 


5. பொட்டாசியம் சான்தேட் , ( Potassium Xanthate ) . இது 
மாலிப்டினத்திற்கான மிகவும் நுட்பம் வாய்ந்த தனித் தன்மை 
யுள்ள வினைப் பொருள் . இது மாலிப்டேட்டுகளுடன் ஆழ்ந்த 
சிவப்பு நிறத்தை கொடுக்கிறது . மாலிப்டினம் அதிக அளவில் இருந் 
தால் சறு நிற எண்ணெய் போன்ற சொட்டுகளாக பிரிகிறது . ** 


மாலிப்டினத்தை கொண்டுள்ள நடுநிலை அல்லது இலேசான 
அமிலக் கரைசலின் ஒரு சொட்டை பொட்டுச் சோதனை தட்டில் 


இதன் வாய்பாடு : 


SK 
SC . 


OC , H , 


** A. K. பாப்கோ கருத்துப்படி MOVI சான்தேட்டால் MoV - ஆக 
ஒடுக்கமடைகிறது . இது நிறமுள்ள சான்தேட் அணைவைக் கொடுக்கிறது . 
சான்தேட்டின் ஒரு பகுதி டைசல்பைடாக ஏற்றமடைகிறது , இவ்வினையை 
சமன்பாட்டால் குறிப்பிடலாம் . 
2M0O4 -- + 6C9HzOCsg- + 10H + = [ McgOg [ C2HzOC :94 ] 

+ ( C9HJOCSE , 2 + 5H.O 


600 


பண்பறி பகுப்பாய்வு 


வைத்து ஒரு சிறு பொட்டாசியம் சாலதேட் படிகத்தையும் 
2 சொட்டுகள் 2N HCL- ம் சேர் . இச்சோதனை 0-04ng Mo- ஐ 
கண்டறிகிறது . 


டார்ட்டாரிக் , சிட்ரிக் , ஆக்சாலிக் அமிலங்களும் Cu ++ , 
Co ++ , Ni ++ , Br +++ எதிர் அயனிகளும் இச்சோதனையில் குறுக் 
கிடுகின்றன . Ti ++++ , Vo ; அயனிகள் 

குறுக்கிடுவதில்லை . 
WO ; -- . ஐ கரைசலிலிருந்து H.WO- ஆக நீக்க வேண்டும் . 


Cu ++ அயனி சான்தேட்டுடன் மஞ்சள் நிற வீழ்படிவைக் 
கொடுப்பதால் Moo ; --- லிருந்து வேறுபட்டுள்ளது ( இதை 
சோதித்துப் பார் ) . 


85. WO , -- அயனியின் வினைகள் 


1. அமிலங்கள் : HCI- போன்ற அடர் கனிம அமிலங்கள் 
டங்ஸ்டேட் கரைசல்களுடன் டங்ஸ்டிக் அமிலத்தை H.WO..H.O 
வெண்ணிற வீழ்படிவாகக் கொடுக்கின் 


றன ! 


NagWO + 2HCI + H ? O = | H , WO HgO + 2NaCl 


கொதிக்க வைக்கும் போது H WO4 • H , O மஞ்சள் நிறமுள்ள 
நீரற்ற அமிலமாக H , MO ; - ஆக மாறுகிறது . டங்ஸ்டிக் அமிலம் 
அடர் அமிலங்களில் கரைவதில்லை ( H , MoO4- லிருந்து மாறுபட் 
டுள்ளது ) . இவ்வினையைக் கொண்டு WO ; -- . ஐ மற்ற அயனிகளி 
லிருந்து பிரிக்கலாம் . 


2. ஹைட்ரஜன் சல்பைடு : அமிலக் கரைசல்களில் 
WO ,--- டன் வீழ்படிவு கொடுப்பதில்லை . 


3. அம்மோனியம் சல்பைடு . ( NH , ) S டங்ஸ்டேட்டுகளுடன் 
வினைப்பட்டு நீரில் கரையும் தயோ உப்புகளை கொடுக்கிறது , 
சான்றாக , 

NaWO , +4(NH2)25 + 4H , O = Na, WS4 + 8NH ,OH 
தயோ உப்புகளை அமிலங்கள் சிதைத்து WS : - ஐ இலேசான 
பழுப்பு நிற வீழ்படிவாக கொடுக்கின்றன . 


4. WO-- ஐ W905- ஆக ஒடுக்குதல் : ( அ ) ஒரு பீங்கான் 
கிண்ணத்தில் அல்லது மூசையில் டங்ஸ்டேட் கரைசலை HCI 


தனிமங்கள் 


601 


அல்லது H , SO4- ஆல் அமிலப்படுத்தி ஒரு சிறிய சிங்க் உலோகத் 
துண்டை சேர்த்து சிறிது நேரம் வைத்திரு .. முதலில் வீழ்படி 
வடையும் டங்ஸ்டிக் அமிலம் W2O5- ஆக ஒடுக்கமடைவதால் நீல 
நிறமா 
மாகிறது . 

வினையை பின்வரும் சமன்பாட்டால் குறிப் 
பிடலாம் . 


Nawo . + Zn + 6HCI = 1 we0 ; + SnCl4 + 4NACI + 3H90 


சிங்க் மிகையாகவும் அமிலச் செறிவு அதிகமாகவும் இருந்தால் 
ஒடுக்கம் மேலும் தொடர்கிறது . கரைசலின் நிறம் முதலில் 
பச்சையாகவும் பிறகு பழுப்பாகவும் மாறுகிறது . 


( ஆ ) Zn- க்கு பதில் SnC , கரைசலை பயன்படுத்தினாலும் 
அதே சேர்மம் ( W , 0 ; ) கிடைக்கிறது : 


2NaWO4 + SnCle + 6HCI = I W2O5 + SnCl4 + 4NaCl + 3H90 


இச்சோதனைகளை செய்வதில் 1 - இல் விவரித்துள்ளபடி தயாரிக் 
கப்பட்ட டங்ஸ்டிக் அமிலத்தை NazWO ; கரைசலுக்குப் பதில் 
பயன்படுத்தலாம் . 


86. Ti ++++ , VO , , Moo , -- , WO , -- அயனிகளின் 

கலவைகளுடைய பகுப்பாய்வு 


முன்பே கூறியதுபோல் டைட்டேனியம் , டங்ஸ்டன் , மாலிப் 
டினம் , வனேடியம் ஆகியவற்றின் அயனிகளுக்கான பொது பகுப் 
பாய்வு திட்டத்தை நாம் ஆராயப்போவதில்லை . தொகுதி III 
எதிர் அயனிகளுடனும் ( Zn ++ நீங்கலாக ) Cu ++ - டனும் டைட் 
டேனியம் , வனேடியம் , மாலிப்டினம் , டங்ஸ்டன் ஆகியவற்றின் 
அயனிகள் உள்ளபோது பயன்படும் பகுப்பாய்வின் மிகுந்த செய் 
முறை முக்கியத்துவம் வாய்ந்த கருத்துக்களை மட்டும் ஆராயலாம் . 

சிறப்பு எஃகுகளிலும் , ஃபெரஸ் உலோகக் 
களிலும் நிகழ்கிறது . 


கலவை 


கீழே விவரிக்கப்பட்டுள்ள பகுப்பாய்வு செய்முறை பின்வரும் 
கருத்துகளை அடிப்படையாகக் கொண்டுள்ளது ! ( அ ) H.WO. 
நீரிலும் மிகையான HCI- உம் கரைவதில்லை ; ( ஆ ) அமிலக் கரை 
சலில் H , S- ஆல் MoO , -- , Cu ++ அயனிகள் வீழ்படிவடைகின்றன ; 
( இ ) Ti ++++ பெரும்பாலான தொகுதி III எதிர் அயனிகளுடன் 


602 


பண்பறி பகுப்பாய்வு 


மிகையான எரிசோடாவால் சூடான நிலையில் வீழ்படிவடைகிறது , 
ஆனால் VO , - , AIO , - அயனிகள் கரைசலில் உள்ளன . * 


தொகுதி III எதிர் அயனிகளுடன் ( Zn ++ நீங்கலாக ) 

Ti++++ , VO , , WO , -- , Cu ++ அயனிகளடங்கிய 
கலவையின் பகுப்பாய்வு 


1. WO ; --- ஐப் பிரித்தல் : கரைசலில் வீழ்படிவு இருந்தாலும் 
இல்லாவிட்டாலும் ** அதன் சன அளவில் , கன அளவு அடர் HCI- ஐ 
( ஒ அ . 1.19 ) சேர்த்து சில நிமிடங்களுக்கு கொதிக்கவை . WO4- 
அயனி H , WO , அமிலமாக வீழ்படிவடைகிறது . மற்ற எல்லா 
அயனிசளும் சரைசலில் உள்ளன ( V ) ; - அயனி மஞ்சள் நிற 
Vs017- = அயனியாக மாறுகிறது ) . வீழ்படிவை படிய வைத்து , 
வடிகட்டி HCI- ஐ கொண்டுள்ள சூடான நீரால் கழுவி , 2 - இல் 
விவரித்துள்ளபடி ஆராய்க . கரைசலை 3.இன் படி ஆராய்க . 


2. Wo --ஐ கண்டறிதல் : ஒரு சோதனைக் குழாயில் வீழ் 
படிவை எடுத்துக்கொண்டு FC- டன் வினைப்படுத்தி ஒரு துண்டு 
சிங்க் உலோகத்தை அல்லது சிறிது SnCl , கரைசலை சேர் . தேவைப் 
பட்டால் சிறிது நேரம் வைத்திரு. டங்ஸ்டன் இருந்தால் Wa05 
நீல நிற வீழ்படிவாக தோன்றுகிறது . 


3. Cu ++ , Moo -- வீழ்படிவடைதல் : வடிநீருக்கு ( அல்லது 
HCI சேர்க்கும் போது வீழ்படிவு உண்டாகாவிட்டால் மூலக்கரை 
சலுக்கு ) சில மி . லி . ( NH , ), 5,0 , கரைசலை சேர்த்து 60-70 - க்கு 
சூடு செய்து , HS- ஐ செலுத்து . 5-10 நிமிடங்களுக்குப் பிறகு 
கரைசலை சம கன அளவு குளிர்ந்த நீரால் விளாவி மீண்டும் ஹைட் 
ரஜன் சல்பைடால் பூரிதப்படுத்து . Cus , Mos , ( ஓரளவு ) , சல்பர் 
வீழ்படிவடைகின்றன . மற்ற தனிமங்களின் அயனிகள் ( சிறிது 
மாலிப்டினத்துடன் ) கரைசலில் உள்ளன . வீழ்படிவை வடிகட்டு , 
சிறிது HCI- ஐ கொண்ட நீரால் கழுவு , 4 - இல் விவரித்துள்ளபடி 
ஆராய்க . வடிநீரை 5 - இன் படி ஆராய்க . 


குளிர்ந்த நிலையில் Cr +++ - ம் CrO2 அயனிகளாக கரைசலினுள் 
செல்கின்றன . சூடு செய்யும் போது குரோமைட்டுகள் நீராற்பகுப்படைந்து 
Cr ( OH } 3 வீழ்படிவை கொடுக்கின்றன . 

** வீழ்படிவு டங்ஸ்டிக் அமிலத்தையும் HCI- இல் கரையும் தொகுதி III 
ஹைட்ராக்சைடுகள் , கார்டனேட்டுகள் அல்லது சல்பைடுகள் , HAT.O4 
முதலில் பல்வேறு சேர்மங்களை கொண்டுள்ளது . 


தனிமங்கள் 


603 


சிறிது H.S- ஐ ஏற்றம் செய்ய ( NH ; ) , s 09 சேர்க்கப்படுகிறது ; 
வீழ்படிவடைந்த சல்பர் கூழ்மக் கரைசலி லுள்ள Mos : - ஐ தன்னு 
டன் அடியில் படியவைக்கிறது . இருப்பினும் மாலிப்டினம் வீழ்படி 
வடைவது முழுமையடைவதில்லை , ஆனால் இது மேற்கொண்ட 
பகுப்பாய்வில் குறுக்கிடுவதில்லை . 


4. Cu ++ , Moo ; -- . ஐக் கண்டறிதல் : Cus , Mos , வீழ் 
படிவை பீங்கான் கிண்ணத்திற்கு மாற்றி குறைந்தபட்ச அளவு 
HNO ; - டன் சூடு செய்து கரை . இதை புகை நீ கும் அறையில் 
நிகழ்த்து . பிறகு ஒரு சில மி. லி . 2N H ,SO4 ஐ சேர்த்து SO , 
அடர் வெண் புகையாக தோன்றும்வரை சூடு செய் . ( HNO : - ஐ 
நீக்க இது செய்யப்படுகிறது அடுத்து Moo .--- ஐ கண்டறிவதில் 
HNO , குறுக்கிடுகிறது ). பீங்கான் கிண்ணத்திலுள்ளதை குளிர் 
வித்து பல மி . லி . நீருடன் கவனமாக விளாவு . Cu • O , H , \ 1004, 
H2SO4 ஆகியவற்றை கரைசல் கொண்டுள்ளது . கரைசலை தனித் 
தனியாக எடுத்துக்கொண்டு பின்வருவனவற்றிற்கு சோதனை 
செய் , ( அ ) மிகையான அடர் NH4OH- டன் வினைப்படுத்தி 
Cu ++ - ஐயும் ; ( ஆ ) சோதனைக் குழாயில் அல்லது வடிதாள் மீது 
SnCl , , NH4CNS- டன் வினைப்படுத்தி MoO ; -- . ஐயும் ( பகுதி 
84 , 3 பார் ) கண்டறியலாம் . 


வீழ் 


5. Ti ++++ , தொகுதி III எதிர் அயனிகள் - ஆகியவற்றைக் 
கண்டறிதல் : Cus , Mos , ஆகியவற்றை பிரித்த பின்னர் வடி நீரை 
கொதிகக வைத்து H.S- ஐ நீக்கு ( புகை நீக்கும் அறையில் ) . 
படிவு ஏதாவது தோன்றினால் ( Moss , S ) வடிகட்டு . சிறிதளவு 
அடர் HNO : - டன் கொதிக்க வைத்து Fc ++ , V , 0 , ++ ( ஐந்திணை 
திறன் வனேடியம் ஹைட்ரஜன் சல்பைடால் ஒடுக்கமடைந்து 
தோன்றி கரைசலிலுள்ளவை ) ஆகியவற்றை ஏற்றம் செய் , மிகை 
யான அமிலத்தை 25 % NaOH- ஆல் லிட்மஸ் தாள் காரத் தன்மை 
காட்டும் வரை நடு நிலை செய் . இன்னும் சில மி.லி. NaOH- ஐ 
சேர்த்து 10-15 நிமிடங்கள் கொதிக்க வை (சிதறுவதை கவனி ) . 


NaOH- ஐ சேர்க்கும்போது Ti ++++ அயனி முதலில் அமிலத் . 
தில் கரையும் 1i ( OH ) , ஆக வீழ்படிவடைகிறது . இதை கொதிக்க 
வைத்தால் மெட்டாடைட்டேனிக் அமிலமாக H.TIO ; - ஆக மாறு 
கிறது . இது அமிலங்களில் சிரமத்துடன் கரைகிறது . ஈரிணை திறன் 
மாங்கனீஸ் , நிக்கல் , கோபால்ட் , மூவிணை திறன் இரும்பு , குரோ 
மியம் ஆகியவற்றின் 

ஹைட்ராக்சைடுகளும் வீழ்படிவடை 
கின்றன . கரைசல் அலுமினியத்தை Al0 ; - ஆகவும் , வனேடி 


604 


பண்பறி பகுப்பாய்வு 


யத்தை VO , ஆகவும் ( சிறிது மாலிப்டினம் M00 ---ஆகவும் ) 
மிகையான NaOH- ஐயும் கொண்டுள்ளது . வடி நீரையும் வீழ்படி 
வையும் 9 , 6 - இல் விவரித்துள்ளபடி ஆராய்க . 


6. தொகுதி III எதிர் அயனிகளிலிருந்து Ti ++++ - ஐப் 
பிரித்தல் : வீழ்படிவை சூடான நீரால் நன்கு கழுவு . பின்னர் 
வடிதாளின் மீதே குளிர்ந்த 2N சல் பூரிக் அமிலத்துடன் வினைப் 
படுத்து . இதனால் தொகுதி III ஹைட்ராக்சைடுகளும் , ஒரு சிறு 
பத்தி மெட்டாடைட்டேனிக் அமிலமும் , H.TiO , கரைகின்றன . 
பிந்தியதன் பெரும்பகுதி வடி தாளின் மீதே உள்ளது . 


அடுத்து 


வினைப்படுத்துவது 


வீழ்படிவையும் வடி நீரையும் 
7 , 8 - இல் விவரிக்கப்பட்டுள்ளது . 


7. Ti ++++ - ஐக் கண்டறிதல் : வடிதாள்மீது வீழ்படிவை 2N 
H , SO , ( 5 கன அளவுகள் ) , H , 0 , ( 1 கன அளவு ) கலவையுடன் 
வினைப்படுத்து . ஆரஞ்சு - மஞ்சள் நிற பெர்டைட்டேனிக் அமிலம் 
( பகுதி 82 , 5 ) தோன்றி வடிநீரினுள் செல்கிறது . இது தோன்றி 
னால் Ti ++++ அயனிகள் உள்ளதென்று புலப்படுகிறது . 


8. Fe +++ , Mn ++ , Cr +++ , Co ++ , Ni ++ - ஐக் கண்டறிதல் : 
6 - லிருந்து கிடைக்கும் வடிநீரை தனித்தனியாக எடுத்துக் கொண்டு 
பின்வரும் அயனிகளுக்கு சோதனை செய் : 


( அ ) Fe +++ - க்கு K. [ Fe ( CN ) ) - ஆல் சோதனை ; 


(ஆ ) AgNO : முன்னிலையில் ( NH4) S , O :- டன் வினை Mn ++ 
-க்கு Cr +++ - க்கு பகுதி 54 - இல் விவரித்துள்ளபடி ; 


( இ ) Co ++ - க்கு NHICVS- டன் வினை , Fe +++ - ஐப் பிணைக்க 
ஃபுளூரைடை சேர்க்க வேண்டும் . 


* Mn( OH ) காற்ரில் எளிதில் ஏற்றமடைவதால் கசடில் மாங்கனீஸ் 
முழுதும் MI.O ( OH )2- ஆக உள்ளது . இது HASO4- இல் கரையாது . 
HzTIO3- டன் கசடில் உள்ளது வடி நீரில் அல்ல இருப்பினும் இது H2SO4 
H3C2-டன் வினைப்படும்போது கரைகிறது . ஏனென்றால் Mov- ஐ H2O3 

ஒடுக்கம் செய்கிறது . எனவே இந்த வினைப்பொருள்களால் 
வினைப்பட்ட பின்னர் கிடைக்கும் கரைசலை வைத்திருந்து 8 - இல் விவரித் 

ள்ளபடி Mo ++ - ஐ கண்டறியாவிட்டால் Mn++ - க்கு சோதித்துப் பார்க்க 
வேண்டும் . 


M II- ஆக 


அட்டவணை27 தொகுதிIIIஎதிர்அயனிகளுடன்(Zn++நீங்கலாக)Ti++++,VO,.MoO-,WO-,Cu++ 

அயனிகளுடையகலவைகளின்பகுப்பாய்வு 


1.WO4-ஐபிரித்துவீழ்படிவைஅடர்HCI-இல்கரை 


வீழ்படிவு: HgM(4.H2O 
(வெண்மை) 
அல்லது HgMO4 


வடிநீர்:Ti++++,H4V6017,McO4,Cu++,Al+++,Cr+++,Fe+++,Ma++.CO++,NiF+(HCI) 3.Cu++.Moo4-ஐவீழ்படிவடையச்செய்ய(NH42228முன்னிலையில்HgS-ஐசெலுத்து. வீழ்படிவு:Cus.Mos(S)வடிநீர்:Ti++++,V2Ox++++,(MoQ4--)Cr+++,Al+++,Fe++. 

Mn++,Co++.Ni++(HC.,HgS) 


சள் 


2.WO4-க்கு சோதனைசெய் 


4.வீழ்பமவைHNO3-இல் 

கரை.மிகையான 
HNO:-ஐநீக்க HaS(4-டன்ஆவியாக்கி நீருடன்விளாவு. 


5.Ha-ஐகொதிக்கவைத்துவெளியேற்று.HVOS-டன்சூடுசெய்துFe++. \2021 

F+++-ஐஏற்றம்செய்மிகையானNaOH-ஐசேர்த்துகொதிக்க வைத்துAl+T+,VO3-லிருந்துTi++++.தொகுதிIIIஎதிர்அயனி 
களைபிரி. 


. 


. 


வீழ்படிவ:H:Ti0%,Ti(OH)4],Cr(OH)3,Fe(OH)3 

Mn(OH).McOOH2|ஓரளவுCo(OH)2,Ni(OH)2 6.HISO4-டன்வினைப்படுத்திTi++++-ஐபிரி. 


கரைசல்:Cu++,Moo 

(HgSO4) சோதனைசெய்: (அ)Cu++-க்கு (ஆ Moo--க்கு தனித்தனியாக. 


வடிநீர்.AIO3.VO3 Moo4 

(ஓரளவு) (NaOH) 9.சோதனைசெய்: 

(அ)VO-க்கு (ஆ)Al+++-க்கு (HCI-ஆல்அமிலப் படு4தியபின் தனித்தனியாக) 


வீழ்பமவு:H<TiO3, 

MrOOH 7.HaSO4+H90-டன் 

Ti++++-க்கு சோதனைசெய். 


வடிநீர்:Cr+++,Fe+++. 

Mn++,Co++,Ni++ (H.SO4) 8.பின்வருவனவற்றிற்கு 

சோதனைசெய்: (அ)Fe+++ (அ)Mn++, 

Cr+++ (இ)Co++ (ஈ)Ni++ 


606 


பண்பறி பகுப்பாய்வு 


( ஈ ) சிறிது மிகையான அம்மோனியாவால் குறுக்கிடும் எதிர் 
அயனிகளை வீழ்படிவடையச் செய்தபின் Ni ++ - க்கு டைமெத்தில் 
கிளையாக்சைம் சோதனை . 


9. VO3 , Al +++ - ஐக் கண்டறிதல் : Ti ++++ , தொகுதி III 
எதிர் அயனிகளை பிரித்த பின்னர் கிடைக்கும் வடி நீரை HCI- ஆல் 
லிட்மசுக்கு இலேசான அமிலத்தன்மை காட்டும்வரை அமிலப் 
படுத்தி குறைந்த கன அளவிற்கு ஆவியாக்கி பின்வருவனவற்றிற்கு 
தனித்தனியாக சோதனை செய் : 


( அ ) சுமார் 0 5 மி.லி. H , O , - ஐ சேர்த்து ( செர்ரி பழ சிவப்பு 
அல்லது இளஞ்சிவப்பு - பழுப்பு நிற பெர்வனேடிக் அமிலம் , 
HVO4 தோன்றுவதால் ) அல்லது அனிலீனுடன் பொட்டுச் 
சோதனையால் VO ; -- ஐயும் ( பகுதி 83,7 ) ; 


( ஆ ) NH , OH அல்லது மிகையான CH , COONI- ஆல் 
( பிந்திய சோதனையில் நீருடன் விளாவி கொதிக்கவை ) ; 
Al +++ - ஐயும் கண்டறியலாம் . வீழ்படிவை அசிட்டிக் அமிலத்தில் 
கரைத்து கரைசலை அலுமினான் , அலிசரின் அல்லது மோரினுடன் 
வினைப்படுத்தி Al உள்ளதை உறுதிப்படுத்தலாம் . 

அட்டவணை 27 - இல் முழு பகுப்பாய்வு செய்முறை விளக்கமாக 
காட்டப்பட்டுள்ளது . 


வினாக்களும் கணக்குகளும் 
1. தனிம வசசை அட்டவணையில் Ti , V , M ) , W எந்த இடத்தில் 
உள்ளன ? இவைகளின் மிக முக்கிய ஆக்சைடுகளின் அமிலங்களின் 
பட்டியலை கொடு . 

2. Ti ++++ , VO3 , M304-- அயனி களை எந்த பகுப்பாய்வு தொகு 
திகளில் வைக்க வேண்டும் ? 

3. Ti ++++ , vos- , Mo04-- , wo4-- அயனிகளுடன் ( NH42S 
வினைப்படுவதை விவரி . 

4. வனேடியம் ( V ) , மாலிப்டினம் ( VI ) , டங்ஸ்டன் ( VI ) ஆயவற் 
றின் தயோ உப்புகளுடன் அமிலங்களின் வினை என்ன ? வினைகளுக்கு 
சமன்பாடுகளை எழுது . 

5. அமிலக் கரைசலில் VO3 , M.O4 , WO- அயனிகளுடன் 
HS- இன் வினை என்ன ? 

6. கடுங்காரங்கள் Ti ++++ - டன் குளிர்ந்த நிலையிலும் கொதிக்கும் 
போதும் நிகழும் வினைகளை விவரி . 


தனிமங்கள் 


607 


7. நான்கிணைதிறன் டைட்டேனியம் உப்புகளின் கரைசல்களுடன் 
NaaCO3 போன்ற வீரியமற்ற அமிலங்களின் உப்புகளுடைய வினை என்ன ? 


8. HgSO4 முன்னிலையில் வீழ்படிவடைந்க மெட்டாடைட்டேனிக் 
அமிலத்துடன் H2O2- ன் வினை என்ன ? இவ்வினைக்கான சமன்பாட்டை 
எழுது . 


9. ( அ ) அமிலங்கள் ; ( ஆ ) அமிலக் கரைசலில் HIS ஆகியவற்றுடன் 
VO3 -இன் வினையை விவரி . இதன்போது ஏற்படும் நிற மாற்றங்களை 
விவரி . 


10. VO - டன் அமிலக் கரைசலில் H2O8 - இன் வினை என்ன ? 

11. ( அ ) Ti ++++ ( ஆ ) VO3 ஆகியவற்றிற்கான பொட்டுச் சோதனை 
களை விவரி . 


12. M04 --- டன் ( அ ) அமிலங்கள் ( ஆ ) HNO3 முன்னிலையில் Nag 
HPO4 ( இ ) Sncle . NH4CNS ஆகியவை ஏற்படுத்தும் விளைவுகள் யாவை ? 

13. wo-- அயனியை பிரித்தலையும் கண்டறிதலையும் விவரி . 
14. Vos- , Al +++ - லிருந்து Ti ++++ . ஐ பிரிப்பதை விவரி . 


* 


8. நேர் அயனிகள் 


87. நேர் அயனிகளின் வகையீடு 

நேர் அயனிகளின் வகையீடு அவற்றிற்கிணையான * அமிலங் 
களுடைய பேரியம் , சில்வர் உப்புகளின் வேறுபட்ட கரைதிறன் 
களை அடிப்படையாகக் கொண்டுள்ளது . இது கண்டிப்பான 
வசையீடு ஆகாது . 

ஏனென்றால் பல்வேறு ஆசிரியர்கள் நேர் 
அயனிகளை பல்வேறு எண்ணிக்கையில் தொகுதிகளாக பிரிக் 
கின்றார்கள் . அட்டவணை 28 - இல் காட்டியபடி நாம் அவைகளை 
மூன்று தொகுதிகளாக பிரிக்கலாம் . 


எதிர் அயனிகளுக்கு மாறாக , பெரும்பாலான நேர் அயனிகள் 
மற்ற அயனிகளின் சோதனைகளில் குறுக்கிடுவதில்லை . எனவே 
பிரித்தல் வினைகள் அரிதாக தேவைப்படுகின்றன . தேர் அயனிகள் 
வழக்கமாக பின்ன முறையால் கண்டறியப்படுகின்றன. அறிய 
வேண்டிய கரைசலை தனித்தனியாக எடுத்துக் கொண்டு சோதனை 
செய்ய வேண்டும் . நேர் அயனி பகுப்பாய்வில் தொகுதி வினைப் 
பொருள்கள் பொதுவாக அயனிகளை கண்டறிய மட்டும் பயனா 
கிறது . தொகுதிகளாகப் பிரிப்பதற்கல்ல . குறிப்பிட்ட 
தொகுதி இல்லை யென்றால் அதிலடங்கிய தனிப்பட்ட நேர் அயனி 
களுக்கு சோதனை செய்ய வேண்டியதில்லை என்பது தெளி 


* மற்ற கருத்துக்களை அடிப்படையாகக் கொண்ட வகையீடுகளும் 
பயல்படுகின்றன . சான்றாக , N. A. தனானேவ் பின் வரும் வகையீட்டை 
பயன்படுத்துகிறார் . தொததி 1 ஆக்சிஜனேற்றி நேர் அயனிகள் 
( M0O4 * , Cr.4 , NO3 , NO : + , AsO4 [ Fe { CN) ] முதலியன ) ; 
தொகுதி II ஒடுக்கி நேர் அயனிகள் ( Cr" , Br" , 17 , s . So : -- , 
S203 , CNS , AsOs * . [ Fe ( CN ) 6 ] == . C204 - முதலியன ) ; 
தொகுதி III தொடர்பற்ற நேர் அயனிகள் ( S04-- , PC : --- . BOS- , 
SiOs " . Co3 , F , CH ; Coo- முதலியன) . 


அட்டவணை 28 


நேர் அயனிகளின் வகையீடு 


தா 

தொகுதி தனிச் 
எண் 

சிறப்புகள் 


தொகுதியிலுள்ள 
நேர் அயனிகள் 


தொகுதி 
வினைப்பொருள் 


I 


நீரில் 
சுமாராக 
கரையும் 
உப்புகள் 


நடுநிலை 
அல்லது 
இ 
காரக் 
கரைசலில் 


லேசான 


BaCle 


SO -- ( சல்பேட் ) 
SO ,-- ( சல்பைட் ) 
S , 0 ; -- ( தயோசல்பேட் ) 
Co ; -- ( கார்பனேட் ) 
PO ; --- ( பாஸ்பேட் ) 
As04 --- ( ஆர்சினேட் ) 
Aso , --- ( ஆர்சினைட் ) 
BO ,ு அல்லது BO--- 

( போரேட் ) 
Cro : -- ( குரோமேட் ) 
F- ( ஃபுளூரைடு ) 

(சிலிக்கேட் ) 
C20 -- ( ஆக்சலேட் ) 

முதலியன . 


SiO : 


II 


HNO , 


முன்னிலையில் 
AgNO, 


நீரிலும் 
நீர்த்த 
HNO : - லும் 
சுமாராக 
கரையும் 
சில்வர் 
உப்புகள் 


Cl- ( குளோரைடு ) 
Br- ( புரோமைடு ) 
I- ( அயோடைடு ) 
S-- ( சல்பைடு ) 
CNS- ( தயோசயனேட் ) 
[ Fe( CN ) ] == ( ஃபெரோ 

சயனைடு) 
[ Fc ( CN ) --- ( ஃபெரிசயனைடு ) 

மற்றவைகள் 


III 


நீரில் 
கரையும் 
பேரியம் 
சில்வர் 
உப்புகள் 


NO ; - நைட்ரேட் 
NO.- நைட்ரைட் 
CH ,COO- ( அசிட்டேட் ) 
MnO , ( பெர்மாங்கனேட்டு ) 


* சில்வர் சல்பைடை HNO3- டன் சூடு செய்தால் கரைகிறது . 


2097--39 


510 


பண்பறி பகுப்பாய்வு 


தொகுதியின் 


வினைகள் 


பகுப்பாய்வை 


வானதே . எனவே 
எளிதாக்குகின்றன . 


எதிர் அயனிகளை ஆராய்ந்த போதே நேர் அயனிகளின் 
பெரும்பாலான வினைகளை முன்பு பார்த்தோம் . சான்றாக Ba ++ 
Pb ++ எதிர் அயனிகளை SO4-- , CO-- நேர் அயனிகளால் கண் 
டறியலாம் . மறுதலையாக பிந்திய இரண்டையும் பேரியம் , லெட் 
உப்புகளின் உதவியால் கண்டறியலாம் . இதேபோல் Ag + - க்கு 
CI- அயனி வினைப்பொருள் , மறுதலையாக CI-- ஐ Ag + - ஆல் கண் 
டறியலாம் , முதலியன . 


முதல் தொகுதி தேர் அயனிகள் : தொகுதி I- இல் அடங்கும் 
நேர் அயனிகள் : சல்பேட் , SO4-- ; சல்பைட் , 50 ; -- ; தயோ 
சல்பேட் , 3g0 ; -- ; கார்பனேட் , CO ; -- ; பாஸ்பேட் , PO .-- 
ஆர்சினேட் AsO4 --- ; ஆர்சினைட் , As0 ; --- ; போரேட் ; 
Bue-- அல்லது F , O7-- குரோமேட் , Cro , -- ; ஃபுளூரைடு , F- ; 
சிலிக்கேட் , 5.0 ; - ; ஆக்சலேட் C1O4-- ; மற்றவைகள் . இந்த 
நேர் அயனிகள் Ba ++ அயனிகளுடன் நீரில் சுமாராகக் கரையும் 
உப்புகளை கொடுக்கின்றன , ஆனால் ( SaSO4 நீங்கலாக ) அமிலங் 
களில் கரைகின்றன . எனவே தொகுதி 1 நேர் அயனிகள் அமிலக் 
கரைசல்களில் பேரியம் உப்புகளாக வீழ்படிவடைவதில்லை . 


எனவே நடுநிலை அல்லது இலேசான காரக் கரைசலிலுள்ள 
( [ H = 7-9 ) பேரியம் குளோரைடு நேர் அயனி தொகுதி 1 -இன் 
வினைப்பொருள் . 


Ag + - டன் தொகுதி 1 நேர் அயனிகள் கொடுக்கும் உப்புகள் 
நீர்த்த அமிலங்களிலும் நீரிலும்கூட ( AgaSO4 , ALF ) கரை 
கின்றன . இவைகள் இவ்விதம் தொகுதி 11 நேர் அயனிகளிலிருந்து 
மாறுபட்டுள்ளன . 


88. சல்பேட்டின் , SO , வினைகள் 


சல்பேட்டு அயனி சல்பூரிக் அமிலத்தின் , HYSO , நேர் அயனி . 
இது வீரியமிக்க அமிலம் , ஹேலைடு அமிலங்கள் HCI , HBr , HI , 
நைட்ரிக் அமிலங்களைவிட இது சிறிது வீரியம் குறைந்தது . 


* 


As0 | --- . ASO ; -இன் வினைகளுக்கு பகுதி 76 - ஐயும் CrO | -- 
-இன் வினை களுக்கு பகுதி 54- ஐயும் பார் . 


நேர் அயனிகள் 


611 


பேரியம் , ஸ்டிரான்ஷியம் , லெட் சல்பேட்டுகள் நீரில் சுமாராக 
கரைகின்றன ; கால்சியம் உப்பு ஓரளவு அதிகமாக கரைகிறது . 
மற்ற சல்பேட்டுகள் எளிதில் கரைகின்றன . 

Na ,so . KgsO4 ( கரைசல்கள் நடுநிலையாயுள்ளன , ஆனால் 
0.IN NagHSO4 , KHSO4 . கரைசல்கள் அமிலத்தன்மையுட 
னுள்ளன ( pH : 2 ) SO -- அயனி நிறமற்றது . 

1. பேரியம் குளோரைடு ( Ba ++ அயனி ) SO -- அயனியைக் 
கொண்ட கரைசல்களுடன் வினைப்பட்டு BasO- ஐ வெண்ணிற 
வீழ்படிவாக கொடுக்கிறது . வீரியமிக்க அமிலத்தின் கரையாத 
உப்பாக இருப்பதால் பேரியம் சல்பேட்டு அமிலங்களில் கரைவ 
தில்லை . இக்கருத்தைக் கொண்டு SO --- க்கு சோதனை செய் 
கிறோம் . கரைசல் Sg03 - நேர் அயனியை அல்லது SO , -- , S- 
அயனிகளின் கலவையாக இருந்தால் இச்சோதனை சிக்கலடை 
கிறது . ஏனென்றால் அமிலத்தை சேர்க்கும்போது இரண்டு தறு 
வாய்களிலும் அமிலங்களில் கரையாத சல்பர் BasO-- ஐ போன்ற 
வெண்ணிற வீழ்படிவாகத் தோன்றுகிறது . 

S : 0 ; -- + 2H + = + S + SO , + H.O 
25 -- + So , -- + 6H + = + 33 + 3H , O 


Baso ; - ஐ சல்பரிலிருந்து பிரித்தறியலாம் , ஏனென்றால் இது 
KMnO- டன் ஊதா நிற கலப்பு படிகங்களை கொடுக்கிறது . 

HCI- ஆல் அமிலப்படுத்திய 2-3 மி.லி. அறிய வேண்டிய 
கரைசலுக்கு 5 மி.லி. 0.01N KMnO ; - ம் BaCl , கரைசலும் சேர் . 
மிகுதியான K Mno- ஐ HqO2-ஆல் ஒடுக்கு ; கரைசல் நிறமற்ற 
தாகிறது . வீழ்படிவு ஊதா நிறமாயுள்ளது . இது BasO, உள்ளதை 
காட்டுகிறது . பிந்தியதில் சிக்கிய KMnO , ஹைட்ரஜன் பெராக் 
சைடுடன் வினைப்படுவதில்லை . ஏனென்றால் அது BasO , படிகங்களி 
னுள் இருக்கிறது . 

2. ஸ்டிரான்ஷியம் உப்புகள் ( Sr ++ அயனி ) அமிலங்களில் 
கரையாத SISO-- ஐ வெண்ணிற வீழ்படிவாக கொடுக்கிறது . 


3. லெட் உப்புகள் ( Pb ++ அயனி ) கடுங்காரங்களிலும் 
அம்மோனியம் அசிட்டேட்டிலும் கரையாத PbSur- ஐ வெண்ணிற 
வீழ்படிவாக கொடுக்கின்றன . 


4. வெள்ளி நைட்ரேட் , AgNO ,, சல்பேட்டுகளின் நீர்த்த 
கரைசல்களுடன் வீழ்படிவை கொடுப்பதில்லை . ஏனென்றால் 


612 


பண்பறி பகுப்பாய்வு 


AgSO , நீரில் நன்கு கரைகிறது . இருப்பினும் செறிவுமிக்க 
சல்பேட் கரைசல்களில் Ag :SO4 ( வெண்மை ) வீழ்படிவடையலாம் . 


5. நுண்படிக ஆய்வு சோதனை : SO ; --- க்கு சோதனை செய்ய 
வேண்டிய கரைசலுக்கு ஒரு சொட்டு ( CHgCOO ) Ca அல்லது 
Ca ( NO :) ) கரைசலை சேர்த்து கரை தோன்றும்வரை சூடு செய் , 
கால்சியம் சல்பேட்டை ஹைட்ரேட் ( ஜிப்சம் ) CaSO4 • 2H , O 
தோன்றுகின்றன . அறியத்தக்க குறைந்த பட்சம் 0.35 ug SO ; -- . 


SO : -- , S90 ; -- , S-- இல்லாதபோது தான் இச் சோதனை 
யைப் பயன்படுத்த வேண்டும் . ஏனென்றால் இவைகளெல்லாம் , 
எளிதில் ஏற்றமடைந்து SO : ---ஐ கொடுப்பதால் இதை தவறுத 
லாக கண்டறிய வேண்டியிருக்கும் . 


89. So , - , சல்பைட்டின் வினைகள் 

சல்பூரஸ் அமிலத்தின் , H ,SO , நேர் அயனி சல்பைட் . நீரற்ற 
H.SO , காணப்படவில்லை . தூய்மையான நிலையில் பெறப்படும் 
போது இது ஓரளவு சிதைந்து அதன் நீரிலியையும் நீரையும் 
கொடுக்கிறது . SO2-இன் நீர்க்கரைசல்கள் அமிலத்தன்மையையும் 
தனி H ,SO , - ஐயும் பெற்றுள்ளன . HaSO , மிதமான வீரியமுள்ள 
அமிலம் . 


இதன் உப்புகளில் கார உலோக சல்பைட்டுகள் மட்டுந்தான் 
நீரில் கரைகின்றன. மற்ற சல்பைட்டுகள் ஏறத்தாழ நீரில் கரை 
யாதவை . ஆனால் HCI போன்ற அமிலங்களில் கரைகின்றன. 
நீராற்பகுப்பின் காரணமாக NagSO3 , KpSO ; - இன் நீர்க்கரை 
சல்கள் காரத்தன்மை (pHx9 ) கொண்டுள்ளன . மாறாக அதே 
உலோகங்களின் பைசல்பைட்டுகளுடைய கரைசல்கள் அமிலத். 
தன்மையுடனுள்ளன (pH : 4-5 ) . 


நீர்க் கரைசல்களில் சல்பைட்டுகள் சீராக ஏற்றமடைகின்றன .. 
SO , -- நேர் அயனி நிறமற்றது . 


1. பேரியம் குளோரைடு SO : 

SO ; -- அயனியுடன் BaSO.- ஐ 
வெண்ணிற வீழ்படிவாக கொடுக்கிறது ; வீழ்படிவு அமிலங்களில் 
கரைந்து SO2- ஐ வெளிவிடுகிறது . சான்றாக , 


BaSO3 + 2HCl = BaCl, + H2SO , 

HzSO : = HqO + SOst 


நேர் அயனிகள் 


613 


தனிச் சிறப்பான எரியும் சல்பரின் மணத்தைக்கொண்டு SO , 
-கண்டறியப்படுகிறது . இது KMnO , அல்லது அயோடின் கரை 
சல்களை நிறமற்றதாக்குகின்றன ( கீழே பார் ) . 


2. சில்வர் நைட்ரேட் , AgNO , சல்பைட் கரைசல்களுடன் 
HNOS- இல் கரையும் Aggso : - ஐ வெண்ணிற வீழ்படிவாக 
கொடுக்கிறது . 


3. ஸ்டிரான்ஷியம் உப்புகள் (Sr ++ அயனி ) சல்பைட் கரை 
சல்களுடன் SrSO : - ஐ வெண்ணிற வீழ்படிவாக கொடுக்கின்றன 
( S , Os --- லிருந்து வேறுபட்டுள்ளது ) . 


4. அமிலங்கள் எல்லா சல்பைட்டுகளையும் ( நீரில் கரையும் 
அல்லது கரையாத ) சிதைத்து SO , - ஐ வெளிவிடுகின்றன . கரையாத 
சல்பைட்டுகள் அமிலங்களுடன் வினைப்படுவது மேலே ஆராயப் 
( 1 பார் ) பட்டுள்ளது . Nagsos- டன் இவ்வினையை நிகழ்த்து . 
சமன்பாடு : 

Nags03 + HSO = Nagso + H2O + SO2 1 


அயோடின் அல்லது KMnO , கரைசல்களின் நிறத்தை 
நீக்கும் திறனை அடிப்படையாகக் கொண்டு SO , கண்டறியப்படு 
கிறது . SO , , அயோடின் இடையே நிகழும் வினை : 


SO , + 1 , + 2H , O = 4H ++ So ,-- + 21 


பொட்டாசியம் பெர்மாங்கனேட் , KMnOA , SOg- ஐ ஓரளவு 
சல்பூரிக் அமிலமாகவும் டைதயோனிக் அமிலமாகவும் HgS , O . 
ஏற்றம் செய்கிறது . சமன்பாடுகள் . 


5SO : + 2KMnO4 + 2H , O = 2KHSO4 + 2MnSO4 + H , SO , 
6SO , + 2KMnO4 + 2H ? O = 2KHSO4 + 2MnSO4 + HzS20 . 


இந்தச் சோதனையை பின்வருமாறு செய் . SO , --- க்கு 
சோதனை செய்ய வேண்டிய Na, SO , போன்றதின் கரைசலை ஒரு 
சோதனைக் குழாயிலெடுத்துக்கொண்டு வாயு வெளிவழிக் குழாய் 
ஒன்றை பொருத்து . ( படம் 42 ) சிறிது HCI அல்லது H.Sor- ஐ 
சேர்த்து கொதிநீரைக் கொண்ட ஒரு முகவையில் சோதனைக் 
குழாயை வைத்து வெளிப்படும் வாயுவை நீர்த்த KMnO , கரைசல் 
மூலம் செலுத்து . பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டிற்குப் பதில் 
ஸ்டார்ச் கரைசலால் நீல நிறமாகிய மிகவும் நீர்த்த அயோடின் 


614 


பண்பறி பகுப்பாய்வு 


கரைசலை பயன்படுத்தினால் இன்னும் நலமாயிருக்கும் . 13-ஐ 
HI- ஆக SO, ஒடுக்குவதால் நீல நிறம் மறைகிறது . 

நிறநீக்கம் துரிதமாக 
நடைபெறவும் சோதனை 
நுட்பத் தன்மையுடன் 
இருக்கவும் KMnO- அல் 
லது அயோடின் கரைசல் 
மிகவும் நீர்த்ததாயிருக்க 
வேண்டும் ( சோதனைக் குழா 
யில் பாதி அளவு நீருடன் 

சொட்டுக்கு குறை 
வான சோதனைச்சாலை 
KMnO அல்லது அயோடின் 
கரைசலை சேர்க்க 

வேண் 
டும் ) . 


காக 


அமிலப்படுத்தும் போது 

தயோ சல் பேட்டுகளும் 
படம் 42. So , -- ( மேலும் CO ;-) 

SO : - ஐ வெளிவிடுகின்றன 
அயனிகளை கண்டறிவதற்கான கருவி . 

( பகுதி 90 ) .அமிலப்படுத்தும் 

போது சல்பைடுகள் HgS- ஐ 
கொடுக்கின்றன . இதுவும் அயோடின் , KMnO , கரைசல்களின் 
நிறத்தை நீக்குகிறது . எனவே 5,0 ; -- அல்லது S-- முன்னிலையில் 
மேலே விவரிக்கப்பட்ட சோதனை பயன்படாது . 


5. So ; -- அயனிகளின் ஒடுக்க வினைகள் : சல்பைட் கரை 
சல்களால் அயோடின் ஒடுக்கமடைகிறது . SO , வாயுவும் இப்படி 
ஒடுக்கம் செய்கிறது . சான்றாக , 

SO , -- + I + H ? O = SO ; -- + 21- + 2H + 
கரைசல் அமிலமாகிறது . So ; -- இருப்பதற்கு இது மற்றொரு 
சான்றாகிறது . S90 ; -- அல்லது S-- அயனிகள் அயோடினை 
ஒடுக்கும்போது அமிலம் ஏதும் தோன்றுவதில்லை . 

சல்பைட்டுகளும் அமில , கார கரைசல் இரண்டிலும் பெர் 
மாங்கனேட்டை ஒடுக்குகின்றன . சான்றாக சல்பூரிக் அமிலத்தால் 
அமிலப்படுத்தப்பட்ட Nagso ; கரைசலுக்கு KMnO4 கரைசலை 


( டெட்ரதயொனேட் ) . 


* சமன்பாடுகள் 2S03 -- + 9 = 2l + S405 

S- + 9 = 2 / + + S 


நேர் அயனிகள் 


615 


சொட்டு சொட்டாக சேர்க்கும்போது இது நிறநீக்கம் அடை 
கிறது ( Mn ++ அயனிகளாக ஒடுக்கமடைகிறது ) : 


550 ; -- + 2MnO : - + 6H + = 550 ; -- + 2Mn +++ 3H90 


காரக் கரைசலில் இவ்வினை வேறு வழியில் நடைபெறுகிறது . 
MnO ; அயனியின் கறுஞ்சிவப்பு நிறம் ஆறிணை திறன் மாங்கனீஸ் 
உள்ள மாங்கனேட் MIO -- அயனியாக மாறுவதால் முதலில் 
பச்சையாகிறது . இப் பச்சை நிறக் கரைசலை சூடு செய்தால் இது 
பழுப்பு நிறமாகி MiO { OH ! 2 பழுப்பு நிற வீழ்படிவாக தோன்று 
கிறது ( அமில , காரக் கரைசல்களில் பெர்மாங்கனேட்டின் ஆக்சிஜ 
னேற்ற பண்பு பற்றி பகுதி 61 பார் ) . இவ்வினையைச் சமன்பாட் 
டால் குறிப்பிடலாம் . 


3SO ;-- + 2MnO : + 3H , O = | 2MnO ( OH ) 

+ 250 .-- + 20H 


S-- , S , 0 , -- , As ) , -- , As0 , --- , CNS- , Fe ( CN ) , - = , I 
போன்ற மற்ற பல ஒடுக்கும் நேர் அயனிகள் காரக் கரைசலில் 
பெர்மாங்கனேட்டை MO ( OH ) , - ஆக ஒடுக்குகின்றன . 
பகுப்பாய்வில் இந்த அயனிகளுக்கு முன்னோடிச் சோதனையாய் 
பயன்படுகிறது . இதே கரைசலின் மற்றொரு பகுதியை H.SO , 
அல்லது HCI முன்னிலையில் அயோடின் கரைசலுடன் சோதிக்க 
வேண்டும் . 1 , நிறம் நீங்குவது மேற் குறிப்பிடப்பட்ட ஒடுக்கி 
களுள் S-- , SO , - , S2U ; -- உயர்ந்த பட்ச திறனுள்ளதைக் 
குறிப்பிடுகிறது . 


6. So ; -- அயனி ஒடுக்கமடைதல் : SO ; -- அயனியில் 
சல்பரின் இணைதிறன் நடுத்தரமாக ( +4) இருப்பதால் இணைதிறனை 
அதிகரிக்கவோ அல்லது குறைக்கவோ செய்யலாம் . அதாவது 
So. -அயனியை ஒடுக்கலாம் அல்லது ஏற்றமடையச் செய்யலாம் . 
SO --- இன் ஒடுக்க விளைபொருள்கள் சலபர் அல்லது HS . இந்தச் 
சோதனை களை சோதனை மூலம் அறியலாம் . 


கலவையை 


( அ ) Naysos , Nags கரைசல்களை கலந்து 
ஹைட்ரோகுளோரிக் அல்லது சல்பூரிக் அமிலத்தால் அமிலப் 
படுத்து . ஹைட்ரஜன் சல்பைடு சல்பூரஸ் அமிலத்தால் ஏற்ற 
மடைவதால் தனி சல்பர் வீழ்படிவடைகிறது . HU ; ம் சல்பராக 
ஒடுக்கமடைகிறது : 


2HzS + H.SO , = + 3S + 3H ¢ O ] 


616 


பண்பறி பகுப்பாய்வு 


( ஆ ) சல்பைட் கரைசலுக்கு மிகையான 2N HCI- ம் சிங்க் 
உலோகத் துண்டு ஒன்றையும் சேர்த்து சூடு செய் . H , S வெளிப் 
படுகிறது . இதன் மணத்தைக் கொண்டும் ( CH_COO ) , Pb அல்லது 
Na ,PbO 
, , கரைசலில் 

நனைத்த தாளை கறுப்பாக்குவதைக் 
கொண்டும் இதை கண்டறியலாம் . சமன்பாடுகள் : 


சோதனைக் குழாயில் 


Nagso. + 2HCI = 2NaCl + H , O + SO , 


3Zn + 6HCI + SO , = 3ZnCle + 2Hz0 + HSt 


காகிதத்தின்மீது 


HgS + ( CH , COO ) , Pb = | PbS + 2CH : COOH 


7. ஃபுச்சின் ( Fuchsin ) அல்லது மேல கைட் பச்சை நிற நீக்கம் 
அடைதல் : ஃபுச்சின் அல்லது மேலகைட் பச்சை போன்ற கரிம 

கரைசல்களின் நிறத்தை சல்பைட்டுகள் நீக்குகின்றன. 
இதை SOs--- க்கு சோதனையாக பயன்படுத்தலாம் . 


சாய 


ஒரு சொட்டு ஃபுச்சின் அல்லது மேலகைட் பச்சை கரை 
சலுக்கு ( அல்லது இரண்டின் கலவைக்கு ) நடுநிலையான அறிய 
வேண்டிய கரைசலை ஒரு சொட்டு சேர் . SO : -- இருந்தால் கரைசல் 
நிறமற்றதாகிறது . அமிலக் கரைசல்களை NaHCL ஆல் முன்ன 
மேயே நடுநிலைப்படுத்த வேண்டும் . காரக்கரைசல்கள் ஒரு 
சொட்டு பினாப்தலினுடன் நிறமற்றதாகும்வரை CO)-ஆல் பூரிதப் 
படுத்த வேண்டும் . S-- அயனியும் மேற்சொன்ன சாயங்களை 
நிறமற்றதாக்குகிறது . எனவே இச்சோதனையில் குறுக்கிடுகிறது . 


யான 


8. சோடியம் நைட்ரோபுருசைடு , Naz [ Fe ( CN ) ; NO ] , நடுநிலை 

சல்பேட் கரைசல்களுடன் ரோஜா -சிவப்பு நிறத்தைக் 
கொடுக்கிறது . மிகையான ZnSO , கரைசலை சேர்த்தால் நிறம் 
ஆழ்ந்ததாகிறது . ஒரு சொட்டு K4[ Fe ( CN ) ] - ஐ பிறகு சேர்த் 
தால் சிவப்பு நிற வீழ்படிவு தோன்றுகிறது . இவ்வினையின் வேதி 
யியல் இன்னும் அறியப்படவில்லை . அமிலங்கள் இந்த நிறத்தை 
அழிக்கின்றன ; 

அமிலக்கரைசலை நடுநிலைப்படுத்த 
வேண்டும் . S.0 ; -- அயனி இந்த வினையை காட்டுவதில்லை. 
S-- அயனி சோடியம் நைட்ரோபுருசைடுடன் கறுஞ்சிவப்பு 
நிறத்தை கொடுப்பதால் SO ; --- ஐ கண்டறிவதில் குறுக்கிடுகிற்து . 


எனவே 


நேர் அயனிகள் 


617 


90. தயோ சல்பேட்டின் , S , 0,, வினைகள் 

தயோ சல்பேட் அயனி தயோ சல்பூரிக் அமிலத்தின் H ,Sg0 , 
நேர் அயனி . இந்த அமிலம் HzSO , - ஐ விட குறைந்த நிலைத் 
தன்மையுடையது . தனி நிலையில் தோன்றும்போது சிதைந்து 
SU.- ஐயும் S- ஐயும் கொடுக்கிறது. கார உலோகங்கள் , ஸ்டிரான் 
ஷியம் , சிங்க் , கேட்மியம் ஆகியவற்றின் சல்பேட்டுகள் நீரில் சுமா 
ராக கரைகின்றன . S20 -- அயனி நிறமற்றது . கார உலோக 
சல்பேட்டுகளின் நீர்க் கரைசல்கள் கிட்டத்தட்ட நடுநிலையா 
யுள்ளன . 


1. பேரியம் குளோரைடு , BaCI3 : இதை மிகையாக S , O .- 
நேர் அயனியுடன் சேர்த்தால் Bas , 0 , வெண்ணிற வீழ்படிவாக 
தோன்றுகிறது . பேரியம் தயோ சல்பேட்டு எளிதில் மிகத் 
தெவிட்டிய கரைசலைக் கொடுப்பதால் சோதனைக் குழாயின் 
சுவரை கண்ணாடித் தண்டால் தேய்க்க வேண்டும் . 


2. சில்வர் நைட்ரேட்டு , AgNO , : இதை மிகையாக சேர்த் 
தால் Ag2320 , வெண்ணிற வீழ்படிவாக தோன்றுகிறது . ஆனால் 
இது விரைவில் மஞ்சளாக , பழுப்பாக மாறி முடிவில் கறுப்பு நிற 
சில்வர் சல்பைடாகிறது : 


Ag2S2O3 + HO = Ages + HSO , 


இது Sg0 ; -- அயனியின் மிகவும் தனிச் சிறப்பான ஒரு 
சோதனை . Ag : Sg0 , வீழ்படிவு மிகையான தயோ சல்பேட்டில் 
கரைந்து அணைவு அயனிகளை ( Ag { s , 0 . ) ] , [ Agg ( s , 03 ) ; ] -- 
கொடுக்கிறது என்பது நினைவிலிருக்கும் . எனவே Ag + அயனிகள் 
மிகையாக இருந்தால்தான் இந்த வீழ்படிவு தோன்றும் . 


3. அமிலங்கள் தயோ சல்பேட்டுகளின் கரைசல்களிலிருந்து 
தனி . H , S.2O3- ஐ வெளிப்படுத்துகிறது ; தனி அமிலம் HO , SOS . 
S- ஆக சிதைகிறது : 


NagS2O3 + 2HCI = 2NaCl + HAS , O3 

HzS209 = H2O + Sort + 1S 


இவ் வினையில் தோன்றும் சல்பர் கரைசலை கலங்கலாக்கு 
கிறது . அதிக செறிவில் , வெப்ப நிலையில் கலங்கல் வேகமாகத் 
தோன்றுகிறது . சல்பைட்டுகள் இதே சூழ்நிலையில் சல்பரைத் 
தராமல் SO , - ஐ வெளிப்படுத்துவதால் ( தயோ சல்பேட்டுகள் 


-618 


பண்பறி பகுப்பாய்வு 


சல்பரை சொடுப்பதால் சரைசல் சலங்சலாகிறது ) இச் சோதனை 
யைக் சொண்டு $ 0 .-- முன்னிலையில் 5,0 , --- ஐ கண்டறியலாம் . 
இது தயோ சல்பேட் அயனிக்கான மிக முக்கிய வினைகளில் 
ஒன்றாகும். 


4. அயோடின் கரைசல் தயோ சல்பேட்டுகளின் கரைசல் 
களால் நிற நீக்கம் அடைகிறது . அப்போது டெட்ரதயொனேட் 
டுசள் ( டெட்ரதயொனிக் அமிலத்தின் உப்பு H.S.Os ) தோன்று 
கின்றன . சான்றாக : 


2Nazsz03 + I = NazSqOs + 2Nal 


தயோசல்பேட்டுடன் அயோடினுடைய வினை பருமனறி பகுப் 
பாய்வில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது . 

5. பொட்டாசியம் பெர்மாங்கனேட் , KMEO , , அமிலம் கரை 
சல்களில் தயோசல்பேட்டுகளால் Mn ++ எதிர் அயனியாக ஒடுக்க 
மடைகிறது ; காரக் கரைசல்களில் ஒடுக்கத்தினால் MnO ( OH ) ) 
பழுப்பு நிற வீழ்படிவாக கிடைக்கிறது . 

வினைகளில் 
சல்பேட்டுகளும் டெட்ரதயொனேட்டுகளும் தோன்றுகின்றன . 


6. ஃபெரிக் குளோரைடு தயோசல் பேட்டு கரைசல்களுடன் 
ஆழ்ந்த கறுஞ்சிவப்பு நிறத்தை கொடுக்கிறது . இந்நிறம் விரைவில் 
மறைகிறது ; இது ஃபெரிக் தயோசல்பேட் தோன்றுவதால் 
( அல்லது இணையான அணைவு ) நிகழக்கூடும் . ஃபெரிக் இரும்பு 
ஃபெரசாக ஒடுக்கமடைவதால் நிறம் மங்குகிறது : 


2Fe ++++ 25,0 ;-- = 2Fe +++ S40;-- 


91. கார்பனேட்டின் , Co ;-- வினைகள் 


கார்பனேட் அயனி கார்போனிக் அமிலத்தின் , H ,CO , நேர் 
அயனி. இந்த அமிலம் தனிநிலையில் அறியப்படவில்லை . இதன் 
உப்புகளிலிருந்து இது தோன்றும்போது கிட்டத்தட்ட முழுவதும் 
சிதைந்து நீரிலியையும் ( CO ,) நீரையும் கொடுக்கிறது . H.CO ; 
வீயரிமற்ற அமிலமாயிருப்பதால் கார உலோகங்களின் 
கார்பனேட்டுகள் காரத் தன்மையுடனுள்ளன . பொட்டாசியம் 
சோடியம் , அம்மோனியம் ஆகியவற்றின் நடுநிலை கார்பனேட்டுகள் 
மட்டும் நீரில் கரைகின்றன . மற்ற எல்லா தொகுதிகளின் எதிர் 
அயனிகளெல்லாம் CU ; -- அயனியால் நடுநிலை அல்லது கார 
உப்புகளை கொடுக்கின்றன . சில அயனிகள் ( AI +++ . Cr +++ , 


நேர் அயனிகள் 


619 


Ti ++++ போன்றவை ) ஹைட்ராக்சைடுகளைக் கொடுக்கின்றன . 
நீராற்பகுப்பின் காரணமாக 0-1N NagCO , , K , CO ; கரைசல்கள் 
திறன்மிக்க காரத் தன்மையை ( pHx 11.6 ) காட்டுகின்றன . 
CO , -- அயனி நிறமற்றது . 


1. பேரியம் குளோரைடு , BaCl ,, CO :-- அயனியை வெண்ணிற 
பேரியம் கார்பனேட்டாக வீழ்படிவடையச் செய்கிறது . இது 
HCI , HNO , , CH , COOH-இல் கரைந்து CO , வெளிப்படுகிறது . 
HO; - டன் வினைப்படுத்தினால் BaCO ; இன்னும் குறைவாகக் 
கரையும் பேரியம் சல்பேட்டாக மாறுகிறது . 


2. சில்வர் நைட்ரேட் , AgNO , வெண்ணிற வீழ்படிவாக 
அமிலங்களில் கரையக்கூடிய AgaCO3- ஐ கொடுக்கிறது . இதை 
HCL , AgCl- ஆக மாற்றுகிறது . 

3. அமிலங்கள் : எல்லா கார்பனேட்டுகளை சிதைத்து 
CO2- ஐ வெளிப்படுத்துகிறது ( பொங்குதல் ) . சான்றாக , 


NazCO : + HqSO4 = Nagso4 + HaCO3 

HaLO : = H2O + CO . t 


CO , வெளிப்படுவதை சுண்ணாம்பு அல்லது பெரைட்டா 
நீரால் அதாவது Ca ( OH ) அல்லது Ba ( OH ) , கரைசல்களால் கண் 
டறியலாம் . இவைகள் CO.- ஆல் கலங்கலாகின்றன . இதற்குக் 
காரணம் Calos அல்லது BaCU ; வீழ்படிவடைவதாகும் . 


CO2 + Ca (OH )2 = CaCO3 + H2O 


படம் 42 - இல் காட்டியுள்ள கருவியை இச்சோதனைக்கு பயன் 
படுத்தலாம் . படம் 43 - இல் காட்டியுள்ள கருவி இன்னும் தகுந்த 
தாகும் . சோதனைக் குழாயினுள் ( 1 ) சோதிக்க வேண்டிய கரை 
சலை சிறிதளவு ( அல்லது திண்மம் ) எடுத்துக் கொண்டு சொட்டு 
புனலிலிருந்து ( 2 ) நீர்த்த Hg30 ; - ஐ சேர் . வெளிவழிக் குழாயின் 
முனையை ( 3 ) சோதனைக் குழாயிலுள்ள ( 4 ) Ca ( OH ) , அல்லது 
Ba ( OH ) , கரைசலினுள் * அமிழ்த்து . சோதனை குழாய் 1 - ஐ 
சூடான நீருள்ள முகவையில் சில நிமிடங்கள் வைத்திரு . சோத 
னைக்குழாய் 4 - இல் உள்ள கரைசல் கலங்கலடையவில்லை யென்றால் 
புனலால் சோதனைக்குழாய் 1 - ஐ சூடான வாலைவடி நீரால் நிரப்பு . 
இதனால் சோதனைக் குழாய் 1 - லுள்ள CO : வெளியேற்றப்பட்டு 
சோதனைக்குழாய் 4 - லுள்ள கரைசல் மூலம் செலுத்தப்படுகிறது . 


கரைசல் நன்கு தெளிவாக இருக்க வேண்டும் . 


620 


பண்பறி பகுப்பாய்வு 


- 


மறை 


சோதனைக்குழாயிலுள்ள காற்றிலடங்கிய CO ; - ஆல் சுண்ணாம்பு 
நீர் இலேசான கலங்கலை உண்டாக்கும் என்பதை நினைவுபடுத்திக் 

கொள்ள வேண்டும் . Ba ( OH ) , - ஐ 

பயன்படுத்தினால் இந்த கலங்கல் 
3 

குறிப்பிடத்தக்க அளவு இருக்கும் . 
எனவே Ca ( OH ) ) கரைசலை பயன் 
படுத்துவது சிறந்தது . முதலில் இக் 
கரைசலை சோதிக்க வேண்டும் . * 

CaCO , அல்லது BaCO : - ஆல் 
முதலில் தோன்றும் கலங்கல் 
சிறிது நேரம் கழித்து மிகையான 

CO , -ஆல் நீரில் கரையும் பைகார் 
1 

பனேட்டு உண்டாவதால் 
யலாம் என்பதை நினை வில் 
கொள்ள வேண்டும் . 
CaCO3 + CO3 + H2O 

= Ca ( HCO3 ) 

4. S0 : -- , Sg0 , -- முன்னிலை 
படம் 43. Cos 

அயனிகளை 

யில் CO . -ஐக் கண்டறிதல் . 
கண்டறிவதற்கான கருவி 

So :-- அல்லது S20 , -- அயனி 
1 , 4 - சோதனைக் குழாய்கள் ; 

கள் இருந்தால் CO , --- ஐ கண்டறி 
2- பிரிக்கும் புனல் ; 
3- வாயு வெளிவழிக் குழாய் . 

வதில் குறுக்கிடுகின்றன . ஏனென் 

றால் சல்பைட்டுகள் , தயோ 
- சல்பேட்டுகளுடன் அமிலங்கள் வினைப்படுவதால் வெளிப்படும் 
SO ? - ஐ Ca ( OH ) 2 உறிஞ்சிக்கொண்டு Caso : - ஐ வெண்ணிற வீழ் 
படிவாக கொடுக்கிறது . எனவே இந்த அயனிகளிருந்தால் அவை 
களை ஏற்றம் செய்ய வேண்டும் . இக்காரணத்திற்காக H2SO4- ஐ 
சேர்க்குமுன்பு மிகையான H , 0 , கரைசல் சேர்க்கப்படுகிறது . 
பின்னர் மேலே விவரித்துள்ளபடி இச்சோதனை செய்யப்படுகிறது . 
( 3 பார் ) ஹைட்ரஜன் பெராக்சைடுக்குப் பதில் KMnO , அல்லது 
K CrgO , போன்ற ஏற்றிகளையும் பயன்படுத்தலாம் . 


92. PO , 

பாஸ்பேட்டின் வினைகள் 
பாஸ்பேட் அயனி PO ; --- ஆர்த்தோபாஸ்பாரிக் அமிலத்தின் 
நேர் அயனி . பாஸ்பாரிக் அமிலம் H , PO , மிதமான வீரியமுள்ளது . 


* 


சான்றாக சுண்ணாம்பு நீர்மூலம் வாயினால் கண்ணாடிக் குழாயின் 
உதவியால் காற்றை ஊதலாம் . 


நேர் அயனிகள் 


621 


இதன் காரத்துவம் மூன்று , எனவே மூன்று வரிசை உப்புகளைக் 
கொடுக்கிறது . 


பாஸ்பேட்டுகள் : NayPO , , Cas ( PO ) 2 முதலியன . 


மானோஹைட்ரஜன் பாஸ்பேட்டுகள் : NagHPO4 , C.HPO , . 
முதலியன . 


டைஹைட்ரஜன் பாஸ்பேட்டுகள் : NaH , PO , , Ca ( H , PO ,) 
முதலியன . 


நீரில் கரையும் H , PO4- இன் உப்புகள் கார உலோகங்கள் 
அம்மோனியம் ஆகியவற்றினுடையவை . Ca { H , PO , ) , போன்ற 
கார மண் உலோகங்களின் டைஹைட்ரஜன் பாஸ்பேட்டுகள் 
ஆகும் . மற்ற உப்புகள் நீரில் சுமாராக கரைபவை , ஆனால் கனிம 
அமிலங்களில் கரைகின்றன , அசிட்டிக் அமிலத்திலும் கரையலாம் . 
FePO4 , AIPO4 அசிட்டிக் அமிலத்தில் கரைவதில்லை . பிஸ்மத்தின் 
உப்பு , BiPO , நீர்த்த ( 0-5N ) HNO , - இல் சிரமத்துடன் கரைகிறது . 
கார உலோகங்களின் பாஸ்பேட்டுகள் திறனுள்ள காரத் தன்மை 
கொண்டுள்ளன . 0.1M NagPO4 கரைசலின் கணக்கிடப்பட்ட 
PH 12.8 , அதே செறிவில் Na HPO , - இன் pH 9-9 , NaH.PO , 
-னுடைய pH 4-6 ( அட்டவணை 15 பார் ) . PO ; --- அயனி நிற 
மற்றது . இதன் வினைகளை அறிய NagHPO , கரைசலை பயன் 
படுத்து . 


1. பேரியம் குளோரைடு Na > HPO , கரைசலுடன் வினைப் 
பட்டு BaHPO ; - ஐ வெண்ணிற வீழ்படிவாக கொடுக்கிறது . இவ் 
வீழ்படிவு அமிலங்களில் ( H.SO , நீங்கலாக ) கரைகிறது . 


Ba +++ HPO ; -- = | BaHPO , 


காரங்கள் அல்லது NH 

OH முன்னிலையில் HPO -- அவனி 
PO ; ---ஆக மாறுகிறது : 

HPO ; -- + OH- = PO -- + H.0 
அப்போது Bas( PO ,) வீழ்படிவாகும் : 


3Ba +++ 2FO ; -- = | Bag ( PO ;) : 


இத்துடன் அமிலங்கள் ஏற்படுத்தும் விளைவுகள் BaHPO / - டன் 
ஏற்படுத்தும் விளைவுகளை ஒத்துள்ளன . 


*622 


பண்பறி பகுப்பாய்வு 


2. சில்வர் நைட்ரேட் HNOS , NH OH- இல் கரையும் 
Ag3PO4- ஐ வெண்ணிற வீழ்படிவாக கொடுக்கிறது . PO | ---- டன் 
பண்புகளில் ஒத்த AsO ; -- அயனி Ag + - டன் சாக்லட் பழுப்புநிற 
Ag : A1O4- ஐ வீழ்படிவாக கொடுக்கிறது என்பது நினைவிருக்கலாம் . 

3. மக்னீசியா கலவை , MgCle , NH4OH , NH4CI ஆகியவற் 
றைக்கொண்ட இக்கலவை MgNH4PO-- ஐ வெண்ணிற வீழ்படி 
வாக கொடுக்கிறது . 


HPO4 + - + NH , OH + Mg ++ = MgNH , PO4 + H2O 


இவ்வினை பகுதி 22 - இல் ஆராயப்பட்டுள்ளது . 

இதை 
PO ; --- க்கு நுண்படிக ஆய்வு சோதனையாக பயன்படுத்தலாம் . 
சோதிக்க வேண்டிய கரைசலுக்கு ஒரு சொட்டு NH , OH , ஒரு 
சொட்டு \ H , CI கரைசல்களையும் ஒரு சிறு MgSO4 படிகத்தையும் 
சேர் . தனிச் சிறப்புடைய M NH , O , - 6H , 0 படிகங்கள் தோன்று 
கின்றன ( படம் 12 , 13 பார் ) . கண்டறியத்தக்க குறைந்தபட்சம் 
0.01 ung PO .--- . விளாவுதல் எல்லை 1 ; 66000 . 


AsO4 

அயனி இவற்றை ஒத்த படிகங்களை கொடுக்கிறது 
என்பதை நினைவுபடுத்து . AsU .---- க்கு மாறாக A10 ; --- மக்னீ 
சியா கலவையுடன் வீழ்படிவை கொடுக்கிறது . செறிவு மிக அதிக 
மாயிருந்தால் வீழ்படிவு தோன்றலாம்.: 

4. அம்மோனியம் மாலிப்டேட் : HNOS இல் ( NHI ) M.O -- இன் 
கரைசல் பாஸ்பேட்டுகளுடன் தனிச்சிறப்பான மஞ்சள் நிற படிக 
--வீழ்படிவாக அம்மோனியம் பாஸ்போ மாலிப்டேட்டை கொடுக் 
கிறது . இதன் வாய்பாடு ( NH4 ) 3 H , [ P ( MogO ; ) ]. இவ்வினையின் 
சமன்பாடு : 


PO ---- + 3NH ++ 12Moo .--- + 24H + 

= + ( NH4 ) , H , [ P ( Mog07 ) 6 ] + 10H90 


As0 , --- அயனி கொடுக்கும் வீழ்படிவைப்போல் அம்மோ 
னியம் பாஸ்போ மாலிப்டேட் வீழ்படிவு மிகையான பாஸ்பேட்டில் 
கரைந்து அணைவு நேர் அயனிகளைக் கொடுக்கிறது . எனவே 
வினைப்பொருளை மிகவும் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் . 
2-3 மி லி . அம்மோனியம் மாலிப்டேட்டு கரைசலை 50-60 - க்கு 
சூடு செய்து அதில் , கன அளவு பாஸ்பேட் கரைசலை சொட்டு 
சொட்டாகச் சேர் . தேவைப்பட்டால் சிறிது நேரம் வைத்திரு . 


* மிகவும் சரியாக , ( NH4 } 3 ( HyO ) , [ P ( Mos01.6 


நேர் அயனிகள் 


623 


திண்ம NH , NO , ( NH , + பொது அயனிகள் வீழ்படிவின் கரை 
திறனை குறைக்கிறது ) வினையின் நுட்பத் தன்மையை அதிகரிக் . 
கிறது . 

So ; -- , Sg0 ; -- , S-- அயனிகள் போன்ற ஒடுக்கிகள் Movi . ஐ 
மாலிப்டினம் நீலமாக ( Moz08 • x H2O ) ஒடுக்குவதால் இவ்வினை 
யில் குறுக்கிடுகின்றன . எனவே கரைசல் நீல நிறமாகிறது . 
குளோரைடுகள் அதிக அளவில் இருப்பதை தவிர்க்க வேண்டும் . 
ஒடுக்கிகளை ஏற்றம் செய்யவும் ஓரளவு CI- அயனிகளை நீக்கவும் 
மேலே விவரித்துள்ளபடி சோதனை செய்யுமுன்பு 1-2 மி.லி. 
அறிய வேண்டிய கரைசலை 2-3 மி.லி. அடர் HNO : - டன் 
கொதிக்க வைக்க வேண்டும் . 


5. பொட்டுச் சோதனை : அணைவுச் சேர்மங்களை ஆராய்வதில் 
குறிப்பிட்டுள்ளபடி , A OT அல்லது PO , --- அயனி 
களுடன் உண்டாகும் அணைவுகளில் ஆறிணை திறன் மாலிப்டினம் 
மிகுந்த வினைத்திறனுடனும் எளிய மாலிப்டேட்டுகளால் ஏற்ற 
மடையாத பொருள்களை ஏற்றம் செய்யக்கூடியதாகவும் உள்ளது . 
பென்சிடீன் , C. Hg( NH ,), போன்ற பொருள்கள் இதில் அடங் 
கும் . இது நீல நிறச் சேர்மங்களாக ஏற்றமடைகிறது . இவ்வினை 
யில் தோன்றும் மாலிப்டினம் நீலமும் நீல நிறமுள்ளது . இது 
முன்பே பல தடவை குறிப்பிடப்பட்டு உள்ளது . இதனாலும் ஒரு 
பாஸ்பேட் மூலக்கூறு 12M00s மூலக்கூறுகளை பிணைப்பதாலும் 
கிளர்வுறச் செய்வதாலும் என்ற காரணத்தினாலும் ( NH4 ) , 
H , [ P ( Mog07 ) 6 ] பென்சிடீன் ஆகியவற்றிடை நிகழும் வினை நுட்பத் 
தன்மை வாய்ந்தது . இதை பின் வருமாறு 

நிகழ்த்துகிறோம் . 
PO ; ---- க்கு சோதிக்க வேண்டிய ஒரு சொட்டு அமிலப்படுத்திய 
கரைசலை சாம்பலற்ற வடிதாள்மீது வைத்து ஒரு சொட்டு அம் 
மோனியம் மாலிப்டேட் கரைசலையும் , ஒரு சொட்டு பென்சிடீன் 
கரைசலைபும் சேர் . கரைசலின் வினைத்திறனை குறைக்க தாளை 
அம்மோனியா ஆவியில் காட்டு . அல்லது பொட்டை ஒரு சொட்டு 
CH , COONa- டன் வினைப்படுத்து . P ) ;--- முன்னிலையில் நீல 
நிறம் உண்டாகிறது . PO , --இன் செறிவைப் பொருத்து நீல 
நிறத்தின் செறிவு அமைகிறது . 


இந்த சூழ்நிலையில் As0 --- அயனி வினைப்படுவதில்லை , 
ஏனென்றால் குளிர்ந்த நிலையில் ( NH , ) , H , [ As ( M ) ) ) ) தாமத 
மாக தோன்றுகிறது . இருப்பினும் S.0 ; -- அயனி இதையொத்த 
( கரையக்கூடியதாக இருப்பினும் ) உப்பை கொடுக்கிறது . கண்ணாடி 
யிலுள்ள சிலிக்கேட்டுகள் கரைவதால் இந்த அயனி எப்போதும் 


அட்டவணை 29 
PO ; --- , AsO4 

As04- ~ - , AsO , --- நேர் அயனிகளின் 
கலவைகளுடைய பகுப்பாய்வு 


1. As0 , ---- லிருந்து As0 , --- , PO4---- ஐ பிரித்தல் . சிறிது 
2N NH4CI , NH4OH- ஐயும் ( திரவத்தில் அம்மோனியா மணம் 
வீசும்வரை ) தொடர்ந்து மக்னீசியம் உப்புகரைசலையும் சேர் . 
வீழ்படிவு தோன்றாவிட்டால் குழாயின் பக்கத்தை கண்ணாடித் 
தண்டால் சுறண்டி சிறிது நேரம் வைத்திரு . 15 நிமிடங்களுக்குப் 
பிறகு வீழ்படிவை வடிகட்டி சிறிது NH4UH- ஐ கொண்ட நீரால் 
கழுவு ( கரைதிறனை குறைக்க NH4OH- ஐ சேர். ) 


* க்கு 


* 


வடிநீர் : AsO , 

வீழ்படிவு : MgNH4AsO4 , MgNH4PO4 
( மற்ற நேர் 

மற்ற மக்னீசியம் உப்புகள் ** 
அயனிகள் ) 
2. AO , 

3. AsO , , PO , - க்கு சோதனை 
சோதனை .2 N HC1 ஆல் செய் . வீழ்படிவை 2N அசிட்டிக் அமிலத் 
அமிலப்படுத்தி , சூடு தில் கரைத்து AsO4 PO4 -க்கு 
செய்து , 

HAS- ஐ | தனித் தனியாக சோதனை செய் . 
செலுத்து . Asess வீழ் ( அ ) AsO4 , கரைசலின் ஒரு பகு 
படிவு துரிதமாக தியை சம கன அளவு அடர் HCI- ஆல் 
தோன்றுகிறது . இதன் ( ஒ.அ. 1.19 ) . அமிலப்படுத்தி ஒருசில 
நிறம் மஞ்சள் . இது சொட்டுகள் | கரைசலை *** சேர் . இத் 
NH.OH- இல் கரை துடன் 1-2 மி.லி. பென்சீனை C, H , சேர் . 
கிறது , அமிலத்தால் பென்சீன் அடுக்கில் கறுஞ்சிவப்பு நிறம் 
மீண்டும் வீழ்படிவடை தோன்றினால் ( குலுக்கும்போது ) 
கிறது . இப்படி இருந்து A1O , அயனிகள் உள்ளதென்று 
A108 

பொருள் . 
உள்ளதென்று 

( ஆ ) PO4 . டார்ட்டாரிக் அமி 
பொருள். 

லத்தின் முன்னிலையில் ( NH4 ) , Moo ( - டன் 
Fo4 -க்கு பொட்டுச் சோதனை செய் . 
( பகுதி 92 , 5 ) . AsO4 இல்லாதபோது 
HNUS 

முன்னிலையில் அம்மோனியம் 
மாலிப்டேட் சோதனையால் PO4---- ஐ 

கண்டறியலாம் . 
* AsgS3 மெதுவாக வீழ்படிவடையக் காரணம் AsO3 MgNHA 

முமுமையாக வீழ்படிவடையாதிருப்பதாயிருக்கலாம் 
( AsO4 ASO3---- ஆக 

தாமதித்து ஒடுக்கமடைந்து ஹைட்ரஜன் 
சல்பைடால் தொடர்ந்து வீழ்படிவடைகிறது ) 

அறிய வேண்டிய கரைசலிலுள்ள மற்ற நேர் அயனிகள் இருப்ப 
தால் தோன்றுவது . 
*** KI கரைசலில் KI03 இருக்கக்கூடாது . 

க்சிஜனேற்றிகளின் ( NO2 , C1O4 முன்னிலையில் இச்சோதனை 
நம்பத்தகுந்ததல்ல . இவைகள் MgNH4 A04 . MgNH4 PO4- டன் சக 
வீழ்படிவடையலாம் . அத்தகைய தறுவாய்களில் கரைசலின் ஒரு பகுதியை 

கன அளவு அடர் HCI- ஆல் அமிலப்படுத்தி HAS- ஐ செலுத்து . Assss 
மஞ்சள் நிற வீழ்படிவாக தோன்றினால் As04 --- உள்ளதென்று 
பொருள் , 


. 


AsO4- ஆக 


சம் 


நேர் அயனிகள் 


625 


சிறிதளவு இருக்கும் . எனவே டார்ட்டாரிக் அமிலத்தின் முன்னிலை 
யில் இச் சோதனையைச் செய்வது நல்லது . இது சிலிக்கோ , 
ஆர்சினோ 

மாலிப்டேட்டுகள் உண்டாவதைத் தடுக்கிறது . 
ஏனெனில் , இது மாலிப்டிக் அமிலத்துடன் நிலைத்தன்மை மிகுந்த 
அணைவுகளைக் கொடுக்கிறது . மாறாக டார்ட்டாரிக் அமிலத்தின் 
முன்னிலையிலும் பாஸ்போமாலிப்டிக் அமிலம் தோன்றுகிறது . 


PO4---- க்கு சோதனை மேலே விவரித்துள்ளபடி செய்யப் 
படுகிறது . ஆனால் இங்கு டார்ட்டாரிக் அமிலத்தைக் கொண்ட 
அம்மோனியம் மாலிப்டேட் கரைசல் வினைப்பொருளாக இல்லை . 
CHgCOONa- ஐச் சேர்க்கும் முன்பு ( அல்லது NH , வாயுவுடன் 
வினைப்படுத்துதல் ) வினைவேகத்தைத் தூண்ட சூடான கம்பி 
வலைமீது பொட்டைக் காட்டுவது நல்லது . இச் சோதனை 1-5 4g 
PO4 --- ஐ அதைப்போல் 500 மடங்கு சிலிசிக் ; அமிலத்தின் 
முன்னிலையில் கண்டறிகிறது . 


6. PO ; --- , AsO4 --- , As --- அயனிகள் ஒன்றாகக் கலந் 
துள்ளபோது கண்டறிவது அட்டவணை 29 - ல் 

காட்டியபடி 
செய்யப்படுகிறது . 


93. போரேட் அயனிகளின் B , 0 , -- , BO , வினைகளைக் 

கண்டறிதல் 


தனி போரிக் ( ஆர்த்தோபோரிக் ) அமிலம் , H , BO , வெண் 
ணிறப் படிகத் திண்மம் , நன்கு எளிதில் நீரில் கரைகிறது . மிகவும் 
வீரியமற்ற அமிலங்களில் இதுவும் ஒன்று . இருப்பினும், போரிக் 
அமிலத்தின் உப்புகள் ( போரேட்டுகள் ) மெட்டாபோரிக் அமிலம் 
HBO, அல்லது டெட்ர போரிக் அமிலத்திற்கு , H.BqO / இணையா 
யுள்ளன , H ,BO ; - க்கு அல்ல . 


கார உலோகங்களின் போரேட்டுகள் தான் நீரில் கரை 
கின்றன . மிகவும் முக்கியமானது போரக்சு எனப்படும் சோடியம் 
டெட்ரபோரேட் NazB , O7 • 10H , O . மிகவும் வீரியமற்ற அமிலத் 
தின் உப்புகளான எல்லாக் கரையும் போரேட்டுகளும் மிகுதியாக 
நீராற் பகுப்படைகின்றன. எனவே , இவைகளின் நீர்க்கரைசல்கள் 
காரத் தன்மையுடனுள்ளன . நீரில் கரையாத போரேட்டுகள் 
அமிலங்களில் கரைகின்றன . போரேட்டுகளின் கரைசல்கள் 
நிறமற்றவை . 

40 


526 


பண்பறி பகுப்பாய்வு 


1. பேரியம் குளோரைடு மிகுதியாக விளாவப்படாத NagB , OT 
கரைசல்களுடன் பேரியம் மெட்டாபோரேட்டை , Ba( BO , ) 
வெண்ணிற வீழ்படிவாகக் கொடுக்கிறது . இது தோன்றுவதைப் 
பின்வருமாறு குறிப்பிடலாம் ! 

B4O7 -- + 3HgO 2BO , - + 2H ,BO , 
Ba+++ 2BO , 

--- Ba ( BO2 ), 
B4Or -- + Ba +++ 3H ,017 | Ba (BO2) 2 + 2H BO ; 


2. சில்வர் நைட்ரேட் HNO : , NH4OH ஆகியவற்றில் கரை 
யும் AgBO2 ஐ வெண்ணிற வீழ்படிவாகக் கொடுக்கிறது : 

B , 07 -- + 2Ag ++ 3H , O = 1 2AgBO , + 2HgBO ; 
3. மஞ்சள் தாள் சோதனை * : அமிலப்படுத்திய போரேட் 
கரைசலில் மஞ்சள் தாள் துண்டு ஒன்றை நனைத்து உலர்த்து . தாள் 
செம்பழுப்பு நிறமாகிறது . காரங்கள் இந் நிறத்தைக் கரும்பச்சை 
யாக அல்லது ( கரைசல்கள் மிகவும் நீர்த்ததாயிருந்தால் ) கருஞ் 
சிவப்பாக மாற்றுகிறது . 

மிகவும் தனிச்சிறப்புடைய 
சோதனை . 
4. சுடர் சோதனை : 

ஆவியாகும் போரன் சேர்மங்கள் 
எரிகருவியின் சுடரைப் பச்சையாக்குகின்றன . போரேட்டுகள் 
எளிதில் ஆவியாகாதிருப்பதால் பின்வரும் முறைகள் ஒன்றினால் 
ச் சோதனை செய்யப்படுகிறது . 

(அ) Na , BaqO1.10 H , O போன்ற போரன் சேர்மத்தைச் 
சிறிதளவு ஒரு கண்ணாடி அகலில் அல்லது மூசையின் மூடியில் 
எடுத்துக்கொண்டு தூள் செய்யப்பட்ட CaF .. உடன் கலந்து சில 
சொட்டுகள் H.SO.உடன் ஈரமாக்கு . இப்போது உண்டாகும் 
போரனுடைய சேர்மம் BF ; எளிதில் ஆவியாவது . எனவே , சிறிது 
கலவையைக் கண்ணாடித் தண்டால் எடுத்துச் சுடரின் அருகில் 
வைத்தால் ( சுடரைத் தொடாமல் ) சிறிது நேரத்திற்குப் பின் 
சுடரின் முனை பச்சையாகிறது . 

( ஆ ) NagB40 / கரைசலை ** ஒரு மூசையில் உலரும் வரை 
ஆவியாக்கு . 1 மி.லி. அடர் H.SOt- ஐச் சேர்த்துத் தொடர்ந்து 


* சாம்பலற்ற வடிதாள் துண்டுகளை மஞ்சள் சாறில் செறிவித்து 
இருட்டான இடத்தில் காற்றில் உலர்த்தி தயாரிப்பது மஞ்சள் தாளாகும் . 

** தனி HgBO , கொதிநீரில் ஆவியாவதால் அமில போரேட் கரை 
சல்களை ஆவியாக்கக்கூடாது . அத்தகைய கரைசல்களை முதலில் NaOH- ஐச் 
சேர்த்துக் காரமாக்க வேண்டும் . 


நேர் அயனிகள் 


627 


எரிகிறது . 


1-2 மி.லி. ( அதிகமாக அல்ல ) ஆல்கஹாலைச் ( மெத்தில் ஆல்கஹால் 
சிறந்தது ) சேர்த்துக் கலவையை எரிய வை . ஆல்கஹால் தனிச் 
சிறப்பான பச்சை நிற முனையுள்ள சுடருடன் 
இவ் வினை பின்வருமாறு விளக்கப்படுகிறது . 

ஆல்கஹால்கள் 
ஹைட்ரோகார்பன்களுடைய பெறுதிகள் . ஹைட்ரோகார்ப 
னுடைய ஹைட்ரஜன் அணுக்கள் ஹைட்ராக்சில் தொகுதிகளால் 
பதிலீடு செய்யப்படுவதால் ஆல்கஹால்கள் தோன்றுகின்றன . 
சான்றாக , மெத்தில் ஆல்கஹால் மீத்தேன் , CH4 எனப்படும் 
ஹைட்ரோகார்பனுடைய ஹைட்ராக்சில் 

பெறுதி . இதன் 
வாய்பாடு CH ,OH . சாதாரண ஆல்கஹால் ( எத்தில் ஆல்கஹால் ) , 
CaH5OH ஈத்தேன் எனப்படும் C , H6 ஹைட்ரோகார்பனுடைய 
பெறுதி . ஆல்கஹால்களுடைய தனிச் சிறப்பான 

சிறப்பான ஒரு வினை 
அமிலங்களுடன் எஸ்டர்களை கொடுப்பதாகும் . அமில ஹைட்ரஜன் 
அணுக்களை CHy , C2H ; போன்ற ஹைட்ரோ கார்பன் தொகுதி 
களால் பதிலீடு செய்வதால் இச் சேர்மங்கள் உண்டாவதாகக் 
கருதலாம் . தற்போது மெத்தில் போரேட் , B ( OCHS) , எஸ்டர் 
தோன்றியுள்ளது . இது மிகவும் எளிதில் ஆவியாகும் சேர்மமா 
யிருப்பதால் சுடருக்குத் தனிச்சிறப்பான நிறத்தைக் கொடுக்கிறது . 
இவ் வினையைப் பின்வருமாறு குறிப்பிடலாம் . 


CH , | OH H 0 . 

CH30 , 
CHE | OH + H 0 - B = 3Hz0 + CHz0 - B 
CH , | OH 

CH901 


94. ஃபுளூரைடின் , F- வினைகள் 

எளிதில் ஆவியாகும் 19-4 ° -ல் கொதிக்கும் திரவமான 
ஹைட்ரோஃபுளூரிக் அமிலத்தின் , HF நேர் அயனிதான் F- அயனி . 
இந்த அமிலம் நெடியுடையது , மிகுந்த நச்சுத் தன்மையுள்ளது . 
மற்ற ஹேலைடு அமிலங்களிலிருந்து இது மாறுபட்டுள்ளது . இது 
மிதமான திறனுள்ளது . இதன் தனிச்சிறப்பான பண்பு வேதி 
வினைப்பொருள்களால் F- அயனிகள் F2 ஆக ஏற்றமடையாதிருப் 
பது தான் . ஏனென்றால் F2 மிகவும் திறன் மிகுந்த ஏற்றியா 
யுள்ளது . மற்றொரு தனித்தன்மை சில்வர் ஃபுளூரைடு எளிதில் 
நீரில் கரைவதாகும் . ஆனால் AgCi , AgBr , Ag [ ஆகியவை கிட்டத் 
தட்ட கரையாதவை . 

கார உலோகங்கள் அம்மோனியம் , அலுமினியம் , டின் , 
மெர்க்குரி ஆகியவற்றின் ஃபுளூரைடுகள் நீரில் கரைபவை . 


628 


பண்பறி பகுப்பாய்ஷ 


காரமண் உலோகங்கள் , லெட் , காப்பர் , சிங்க் ஆகியவற்றின் 
ஃபுளூரைடுகள் கரைவதில்லை . 


ஃபுளூரைடுகள் நீர்க் கரைசலில் கிட்டத்தட்ட நடுநிலையா 
யுள்ளன . F- அயனி நிறமற்றது . 


1. பேரியம் குளோரைடு , F- அயனியுடன் BaF- ஐ வெண்ணிற 
வீழ்படிவாகக் கொடுக்கிறது . இவ் வீழ்படிவு மிகையான கனிம 
அமிலங்களிலும் அம்மோனியம் உப்புகளிலும் கரைகிறது . 


2. கால்சியம் குளோரைடு வெண்ணிற வீழ்படிவைக் கொடுக் 
கிறது . இது கனிம அமிலங்களில் எளிதில் கரைவதில்லை , அசிட்டிக் 
அமிலத்தில் கரையாது . 


3. சில்வர் நைட்ரேட் : F- அயனியுடன் வீழ்படிவைக் 
கொடுப்பதில்லை . 

4. SiF , தோன்றுதல் : HF-இன் தனித்தன்மையான பண்பு " 
SiO3 , சிலிக்கேட்டுகள் ஆகியவற்றுடன் சிலிக்கன் ஃபுளூரைடு 
SiF4 வாயுவைக் கொடுப்பதாகும் . 


ஓர் உலர்ந்த சோதனைக்குழாயில் சிறிதளவு 

திண்ம 
ஃபுளூரைடை ( சான்றாக CaFg ) எடுத்துக்கொண்டு 
சொட்டுகள் அடர் HASO ; - டன் வினைப்படுத்து . ஒரு கம்பி 
வளையத்தில் ஒரு சொட்டு நீரை எடுத்துச் சோதனைக் குழாயினுள் 
சிறிது நேரம் வைத்திரு. நீர்ச் சொட்டு சிலிசிக் அமில வீழ்படிவு 
தோன்றுவதால் கலங்கலடைகிறது . புளூரைடு H.SO-- டன் 
பின்வருமாறு வினைப்படுகிறது . 

CaFs + HgSO4 = CasO / + 2HF + 


இவ்வினையில் தோன்றும் ஹைட்ரஜன் ஃபுளூரைடு சோதனைக் 
குழாயின் சுவர்களிலுள்ள சிலிக்கேட்டுகளுடன் வினைப்பட்டு 
சிலிக்கன் ஃபுளூரைடு , SiF , வாயுவைக் கொடுக்கிறது . சாதாரணக் 
கண்ணாடியின் தோராயமான இயைபு பின்வரும் வாய்பாட்டை 
Nasios .Casio , . 4 SiO , ஒத்துள்ளது . எனவே , இவ் வினையைப் 
பின்வரும் சமன்பாட்டால் * அறியலாம் . 


SiO , + 4HF = SiFrt + 2H90 


SiF மட்டுமல்லாமல் சோடியம் , கால்சியம் கியவற்றின் 
ஃபுளூவோசிலிகேட்டுகளும் NagSiF6 , CasiF6 தோன்றுகின்றன . 


நேர் அயனிகள் 


629 


முடிவில் SiF. கம்பிவளையத்திலுள்ள நீருடன் வினைப்பட்டு 
ஆர்த்தோ சிலிசிக் அமிலத்தை HaSiO4 கட்டிக் கூழாகக் 
கொடுக்கிறது : 


SiF4+ 4H ? O = + H ,SiO , + 4HF 


ஆர்த்தோசிலிசிக் அமிலம் தோன்றுவதால் நீர்ச் சொட்டு 
கலங்கல் அடைகிறது . இது F- அயனிக்கான மிகவும் தனிச் 
சிறப்புப் சோதனை . 

கரைசலிலுள்ள F- ஐ இம்முறையால் கண்டறிய , கரைசலை 
உலரும் வரை ஆவியாக்கவேண்டும் . மற்றொரு முறையில் 
CH , COOH முன்னிலையில் CaCl2- ஐச் சேர்த்து F-- ஐ வீழ்படிவடை 
யச் செய்து , CaF2 ஐ வடிகட்டி நன்கு உலர்த்தி மேலே விவரித் 
துள்ளபடி F-- க்குச் சோதனை செய்யவேண்டும் . 


5. பொட்டுச் சோதனை : ஒரு சொட்டு அலிசரின் கரைசலை 
ஜிர்க்கொனைல் நைட்ரேட் ZrO ( NOS) , போன்ற ஜிர்க்கோனியம் 
உப்புக் கரைசலின் ஒரு சொட்டோடு சேர்த்தால் கருஞ்சிவப்பு 
( Violet ) நிற ஜிர்க்கோனியம் அலிசரின் சாயம் தோன்றுகிறது . 
பிறகு 

சிறிது ஃபுளூரைடைக் கலவைக்குச் சேர்த்தால் 
ஜிர்க்கோனியம் அயனிகள் மிகவும் நிலைத்தன்மையுள்ள அணைவு ) 


0 


* 


படம் 44. Nag [ SiF ) - ன் படிகங்கள் , 


[ ZrF ] -- உண்டாகிறது . ஜிர்க்கோனியம் அலிசரின் சாயத்தின் 
கருஞ்சிவப்பு ( Violet ) நிறம் மறைந்து அலிசரினுடைய * பச்சை 

அலிசரினுடைய வாய்பாடு பக்கம் 374 - ல் தரப்பட்டுள்ளது . 


630 


பண்பறி பகுப்பாய்வு 


யான மஞ்சள் நிறம் தோன்றுகிறது . இவ்வினையைப் பின்வருமாறு 
விளக்கமாகக் குறிப்பிடலாம் . 


Zr - அலிசரின் + 6F - 17 [ZrF ;] -- + அலிசரின் 
( கருஞ்சிவப்பு சாயம் ) 

( பச்சையான மஞ்சள் ) 


பாஸ்ஃபேட்டுகளும் ஆக்சலேட்டுகளும் குறுக்கிடுகின்றன. 


6. நுண்படிக ஆய்வுச் சோதனை : HCI- ஆல் அமிலப்படுத்திய 
கரைசலின் ஒரு சொட்டுக்குச் சிறிதளவு திண்ம சிலிசிக் அமிலத் 
தையும் NaCl- ன் 

படிகத்தையும் சேர் . சோடியம் 
ஃபுளூவோ சிலிக்கேட் , NagSiF படிகங்கள் தோன்றுகின்றன 
( படம் 44 ) . இவை இளஞ்சிவப்பு நிறமாயுள்ளன . கண்டறியத் 
தக்க குறைந்தபட்சம் 0.4 vg F- . விளாவு தல் எல்லை 1 : 2500 . 


பல 


95. சிலிக்கேட்டின் , Si0 ; -- வினைகள் 
சிலிக்கேட்டுகள் எனப்படும் 

விதமான சிலிக்கன் 
சேர்மங்கள் இயற்கையில் 

காணப்படுகின்றன ; சிலவற்றைச் 
செயற்கையாகத் தயாரிக்கலாம் . இவைகள் பல்வேறு சிலிசிக் 
அமிலங்களின் உப்புகளாகும் . அவைகள் பின்வருமாறு : மெட்டா 
சிலிசிக் அமிலம் HaSiO3 , ஆர்த்தோ சிலிசிக் அமிலம் HqSiO4 , 
பாலி சிலிசிக் அமிலங்கள் HSigOs , HaSiOS , H , SigO ? முதலியன . 
இவைகளின் இயைபை mSiOg . nH2O என்ற வாய்பாட்டால் 
குறிப்பிடலாம் . 

பெரும்பாலான சிலிசிக் அமிலங்களைத் தூய்மையான நிலையில் 
தயாரிக்க முடியாது . இந்த அமிலங்கள் இருப்பதை அவைகளை 
ஒத்த உப்புகளிலிருந்து ஊகிக்கலாம் . 

கார 

உலோகங்களின் 
சிலிக்கேட்டுகள் NagSi0s , K.Si0 , மட்டுந்தான் நீரில் கரையும் . 
இவைகள் நீர்க் கண்ணாடிகள் ( water glasses ) எனப்படும் . இந்தச் 
சேர்மங்களின் 0.1 N நீர்க் கரைசல்கள் நீராற்பகுப்பின் காரணமா 
கக் காரத்தன்மையுடனுள்ளன ( pH > 12 ) . சில கரையும் சிலிக் 
கேட்டுகள் கனிம அமிலங்களால் சிதைக்கப்படுகின்றன ; சிலிசிக் 
அமிலங்கள் தோன்றுகின்றன ; மற்றவைகள் சிதைக்கப்படுவதில்லை . 
அமிலங்களால் சிதைக்கப்படாத கரையாத 

சிலிக்கேட்டுகளை 
NaaCOS , K.CO3 கலவையுடன் உருக்கினால் கரைகின்றன . இச் 
செயல்முறையின்போது கரையும் கார 

உலோக சிலில் 
கேட்டுகள் தோன்றுகின்றன . 

சிலிக் கேட்டுக் கரைசல்கள் நிறமற்றவை . 


நேர் அயனிகள் 


631 


1. பேரியம் குளோரைடு Si0 ; --- டன் BaSiO ; - ஐ வெண்ணிற 
வீழ்படிவாகக் கொடுக்கிறது . இவ் வீழ்படிவை அமிலங்கள் 
சிதைத்துப் பல்வேறு சிலிசிக் அமிலங்கள் அடங்கிய கலவையைக் 
கொழகொழப்பான வீழ்படிவாகக் கொடுக்கின்றன. 


2. சில்வர் நைட்ரேட் சிலிக்கேட் கரைசல்களுடன் AgasiO3- ஐ 
மஞ்சள் நிற வீழ்படிவாகக் கொடுக்கிறது . இவ் வீழ்படிவு HNOS 
கரைகிறது : 

SiO -- + 2Ag + = | AgaSiOs . 
3 

நீர்த்த அமிலங்கள் , மிகவும் நீர்த்ததாயில்லாத சிலிக்கேட் 
கரைசல்களுடன் சிலிசிக் அமிலங்களைக் கொண்ட வெண்மையான 
கொழகொழப்பான வீழ்படிவைக் ( கட்டிக்கூழ் ) கொடுக்கின்றன . 
சிலவேளைகளில் சோதனைக் குழாயிலுள்ள 

முழுவதும் 
கட்டிக்கூழ் ஆகிறது . குறிப்பாக நீர்த்த சிலிக்கேட் கரைசல் 
களுக்கு மிகையான அமிலத்தை வேகமாகச் சேர்த்தால் வீழ்படிவு 
உடனே உண்டாவதில்லை ; நீண்ட நேரத்திற்கு உண்டாகாமல் 
இருக்கலாம் . சிலிசிக் அமிலங்கள் அப்போது கூழ்மக் கரைசலாக 
இருக்கும் . கட்டிக் கூழ் உண்டாகும்போதும் கூழ்மக் கரைசல் 
ஓரளவு 

உண்டாகிறது . எனவே , மற்ற அமிலங்களால் சிலிசிக் 
அமிலங்கள் வீழ்படிவடைவது அரைகுறையாக இருக்கலாம் . 


கலவை 


சிலிசிக் அமிலங்களை முழுமையாகப் பிரிக்க , கரைசல் உலரும் 
வரை பல தடவை அடர் HCl உடன் ஆவியாக்கப்படுகிறது . 
இதனால் சிலிசிக் அமிலங்கள் கரையாததாகின்றன.எனவே அமிலப் 
படுத்திய நீருடன் கசடை வினைப்படுத்திய பின் அவைகளை 
வடிகட்டிக் பிரிக்கலாம் . 


4. அம்மோனியம் உப்புகள் அமிலங்களைவிட முழுமையாக 
சிலிக்கேட் கரைசல்களிலிருந்து சிலிசிக் அமிலத்தை வீழ்படி 
வடையச் செய்கின்றன . அம்மோனியம் உப்பின் NH4 + அயனி 
களால் OH- அயனிகள் நீக்கப்படுவதால் சிலிக்கேட்டின் நீராற் 
பகுப்புச் சமநிலை கலைக்கப்படுகிறது.இதனால் இவ் வினை நிகழ்கிறது : 

SiO , -- + 2HgO = HgSiO : + 2OH 

20H- + 2NH , + = 2NH , OH 
SiOs -- + 2H2O + 2NH4 + = | HaSiO : + 2NH4OH 
குளிர்ந்த நிலையில் 

வீழ்படிவு 

உண்டாகவில்லையென்றால் 
கரைசலை நீர்த்தொட்டிமீது வைத்துப் பல நிமிடங்களுக்கு , சூடு 
செய்யவேண்டும் . 


632 


பண்பறி பகுப்பாய்வு 


அலுமினேட்டுகளை NH4CIஉடன் 

செய்யும்போது 
தோற்றத்தில் சிலிசிக் அமிலங்களை ஒத்த Al ( OH ) 3 வீழ்படிவடை 
கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் . ( பக்கம் 370 
பார்க்க . ) இதையொத்த டின் , ஆன்டிமனி சேர்மங்களிலிருந்து 
இதே முறையில் NH4CI ஹைட்ராக்சைடுகளை வீழ்படிவடையச் 
செய்கிறது . எனவே , Si0 ; -- ஐ உறுதிப்படுத்தும் சோதனையைச் 
செய்வது சிறந்தது . கரைசலின் ஒரு பகுதியை ஆவியாக்கி 
உலர்ந்த கசடை வடிதாளுக்கு மாற்றி அசிட்டிக் அமிலத்தில் 
கரைத்த 0.5 % மெத்திலீன் நீல சாயக் கரைசலைச் சேர் . கசடைக் 
குளிர்ந்த நீரால் கழுவு . சிலிக்கேட் இருந்தால் சாயத்தால் நீல 
நிறமடைந்த சிலிசிக் அமிலத்தின் கொழகொழப்பான வீழ்படிவு 
வடிதாள்மீது இருக்கும் . 

5. நுண்படிக ஆய்வுச் சோதனை : பேரஃபின் மெழுகு பூசப் 
பட்ட கண்ணாடித் தட்டின் மீது ( அல்லது பால்மம் நீக்கப்பட்ட 
புகைப்படத் தட்டின்மீது ) பொருளின் ஒரு 

ஒரு சிறு படிகத்தை 
ஹைட்ரோஃபுளூரிக் அமிலத்தில் கரை ( அல்லது { HCI- ல் 
கரைத்த NH , F கரைசலுடன் வினைப்படுத்து ) . NaCl- இன் ஒரு 
சிறு படிகத்தைக் கரைசலுடன் சேர் . சிலிக்கன் முன்னிலையில் 
Nag [ SiF6 ) -இன் படிகங்கள் 

( படம் 44 ) தோன்றுகின்றன . 
கண்டறியத்தக்க குறைந்தபட்சம் 0.05 

ng Si . விளாவுதல் 
எல்லை 1 : 20000. 


96. ஆக்சலேட்டின் வினைகள் , C , 0 ; -- 


ஆக்சாலிக் அமிலத்தின் H , C , 0 , நேர் அயனிதான் ஆக்சலேட் 
அயனி . இதன் அமைப்பு வாய்பாடு 


HO - C : 0 


HO - C = 0 


தனி ஆக்சாலிக் அமிலம் வெண்ணிறப் பொருள் , இரண்டு 
படிக நீர் மூலக்கூறுகளைக் கொண்டது . இது நீரில் எளிதில் கரை 
கிறது . மிதமான திறனுள்ள இரு காரத்துவ அமிலம் . மிதமாகச் 

செய்யும்போது எளிதில் பதங்கமடைகிறது . நன்கு 
சூடுசெய்தால் H , O , CO ,, CO ஆகச் சிதைகிறது . கார உலோகங்கள் , 
மக்னீசியம் ஆகியவற்றின் ஆக்சாலிக் அமில உப்புகள் தான் 
( ஆக்சலேட்டுகள் ) கரைகின்றன . மற்றவைகளெல்லாம் நீரில் 
சுமாராகக் கரைகின்றன ; ஆனால் , கனிம அமிலங்களில் நன்கு 
கரைகின்றன . 


நேர் அயனிகள் 


633 


> 


ஆக்சாலிக் அமிலம் Cr +++ , Fe +++ , Ni ++ எதிர் அயனி 
களுடனும் மற்றச் ( சில ( அயனிகளுடனும் [ Cr (CO ) ] 
[ Fe ( C ? 04 ) ] --- , [ Ni ( CaO , ) ] == போன்ற அணைவு அயனிகளைக் 
கொடுக்கிறது . 


0,0 ; " - நேர் அயனி நிறமற்றது . 


1. பேரியம் குளோரைடு C2O4-- உடன் BaCAO4- ஐ வெண்ணிற 
வீழ்படிவாகக் கொடுக்கிறது . இவ் வீழ்படிவு கனிம அமிலங்களி 
லும் அசிட்டிக் அமிலத்திலும் ( கொதிக்கும் போது ) கரைகிறது . 


2. சில்வர் நைட்ரேட் தயிர்போன்ற வெண்ணிற வீழ்படிவாக 
A LECAO4- ஐக் கொடுக்கிறது . இவ் வீழ்படிவு HNO3 , NH4OH 
ஆகியவற்றில் கரைகிறது . 


3. கால்சியம் உப்புகள் ( Ca + + அயனி ) CO - அயனியுடன் 
CaC , 0 , ஐ வெண்ணிற வீழ்படிவாகக் கொடுக்கின்றன. இவ் 
வீழ்படிவு கனிம அமிலங்களில் கரைகிறது ; ஆனால் , அசிட்டிக் 
அமிலத்தில் கரைவதில்லை . CaCaO4 மற்ற நேர் அயனிகளின் 
கால்சியம் உப்புகளிலிருந்து அசிட்டிக் அமிலத்துடன் நிகழும் 
வினையில் மாறுபட்டுள்ளது . இங்கு CaF2 விதிவிலக்கு . ( மேலும் 
CasO4 , SO ; -- செறிவு அதிகமாயுள்ளபோது இது தோன்று 
கிறது . ) 

4. பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டு , KMnO4 அமிலக் 
கரைசலில் C , 04-- ஐ CO ஆக ஏற்றம் செய்கிறது . 


2MnO : + 50,0 ; -- + 16H + = 2Mn ++ + 8H8O + 10CO , t 


கரைசல் 70 - 80 °-க்குச் சூடு செய்யப்படுகிறது . சூடு செய்யப் 
பட்ட அமிலக் கரைசலுக்குப் பெர்மாங்கனேட்டைச் சொட்டுச் 
சொட்டாகச் சேர்த்தால் நிற நீக்கம் ஏற்படுகிறது . இதைக் 
கொண்டு வினை நிகழ்கிறது என்றறியலாம் . வழக்கமாக நிறநீக்கம் 
தாமதிக்கப்படுகிறது . 1-2 சொட்டுகள் MnSO4 கரைசலைச் 
சேர்த்தால் வினைவேகமாற்ற முறையில் இவ் வினை தூண்டப்படு 
கிறது ( பக்கம் 480 ) . சல்பைடுகள் , சல்ஃபைட்டுகள் , தயோசல் 
ஃபேட்டுகள் , நைட்ரைட்டுகள் 

மற்ற ஒடுக்கிகளும் 
KMnO ; ன் நிறத்தை நீக்குகின்றன ( ஒடுக்கம் ) .எனவே , சோதனைச் 
செய்யுமுன்பு அசிட்டிக் அமிலத்தின் முன்னிலையில் Ce0 " - ஐ 
Caci , ஆல் வீழ்படிவடையச் செய்து மற்ற ஒடுக்கிகளிலிருந்து 
பிரிக்க வேண்டும் . 


போன்ற 


634 


பண்பறி பகுப்பாய்வு 


சோதனையைப் பின்வருமாறு செய் . ஒரு சோதனைக் குழாயில் 
ஒருசில மி.லி. கரைசலை எடுத்துக்கொண்டு NaOH ஆல் இலேசாகக் 
காரத்தன்மை உடையதாக்கு . இதனால் CaCaO, வீழ்படிவடை 
வதைத் தடுக்கக்கூடிய திறன் மிக்க அமிலங்கள் இருந்தால் நடுநிலைப் 
படுத்தப்படும் . இப்போது pH = 4-5 ஆவதற்கு அசிட்டிக் அமிலத் 
தைச் சேர் . மிகையான CaCle கரைசலைச் சேர்த்து சில நிமிடங்கள் 
சூடு செய் . வீழ்படிவடைந்த கால்சியம் உப்புகளை மையம் 
விட்டகலும் முறையில் ( centrifuge ) பிரித்தெடுத்துச் சூடான 
நீரினால் நன்கு கழுவு ( ஒடுக்கிகளைக் கொண்ட கசடுடன் உள்ள 
கரைசலை நீக்க ) . இதை 2NGHzSO உடன் சூடு செய் . கசடை 
வடிகட்டி , வடிநீருக்கு ஒரு சொட்டு MnSO4 ஐச் சேர்த்து நீர்த் 
தொட்டிமீது வைத்துச் சூடுசெய்து 0.01 N பெர்மாங்கனேட் 
கரைசலைச் சொட்டுச் சொட்டாகச் சேர் . நிறம் மங்குவது C , 0 ; -- 
இருப்பதைக் குறிக்கிறது . காரக் கரைசலில் பெர்மாங்கனேட்டால் 
C , 0 ; -- ஏற்றமடைவது தாமதமாகிறது . எனவே , நிறம் மறையா 
விட்டால் C , 0 , -- இல்லை என்பது பொருளன்று .. 


சம் கன 


5. அடர் சல்ஃபூரிக் அமிலம் ஆக்சாலிக் அமிலத்திலிருந்து 
சூடான நிலையில் நீரைக் கவர்கிறது ; CO2- ம் CO- ம் 
அளவில் வெளிப்படுகின்றன . பற்ற வைத்தால் Co நீல நிறச் 
சுடருடன் எரிகிறது . இதன் சமன்பாடு : 


H2C2O4 = H2O + CO2 t + COt 


6. ரிசார்சினால் , CH4 ( OH ) 2 . இதை , இதைப்போல் 100 
மடங்கு எடையுள்ள அடர் HgSO- ல் கரைத்து உலர்ந்த 
ஆக்சலேட்டுகளுடன் SO3 புகை தோன்றும் வரை சூடு செய்தால் 
நீல நிறம் தோன்றுகிறது . 


கின்றன . 


7. நன்கு சூடு செய்தால் , ஆக்சலேட்டுகள் கருகிச் சிதை 
கார உலோகங்கள் , பேரியம் 

ஆகியவற்றின் 
ஆக்சலேட்டுகள் சிதைந்து கார்பனேட்டுகளையும் , கார்பன் 
மானாக்சைடையும் கொடுக்கின்றன . சான்றாக , 


Na2C2O / = Na2CO : + Co t 


இரும்பு , நிக்கல் , கோபால்ட் , காப்பர் , உயர் உலோகங்கள் 
ஆகியவற்றின் ஆக்சலேட்டுகளைச் சூடு செய்தால் தனி உலோகங் 
கள் கிடைக்கின்றன. மற்ற ஆக்சலேட்டுகள் எல்லாம் சிதைந்து 
ஆக்சைடுகளைக் கொடுக்கின்றன . 


நேர் அயனிகள் 


635 


பல 


ஆக்சலேட்டுகள் 

எதிர் அயனிகளுடன் அணைவுகளைக் 
கொடுப்பதால் பகுப்பாய்வின்போது அந்த எதிர் அயனிகளைத் . 
தவற விடவேண்டியிருக்கும் . எனவே , எதிர் அயனிகளுக்கு சோதனை 
செய்யுமுன்பு ஆக்சலேட்டுகளை நீக்கவேண்டும் . காற்றில் திண்மப் 
பொருளைச் சூடு செய்து அல்லது அடர் சல்ஃபூரிக் , நைட்ரிக் அமிலங் 
களின் கலவையுடன் SO3 புகை தோன்றும்வரை சூடுசெய்து 
ஆக்சலேட்டை நீக்கலாம் . இச் செய்முறையைப் பல தடவை 
செய்யவேண்டும் . கசடு ஆக்சலேட்டுக்கு எதிர் சோதனை காட்டும் 
வரை இச் செய்முறையை பல முறை திரும்பத் திரும்பச் செய்ய 
வேண்டும் . எனவே , இவ் வினையின்போது Ba ++ , Sr ++ , Pb ++ 
ஓரளவு Ca ++ சுமாராகக் கரையும் சல்ஃபேட்டுகளாக மாற்றப்படு 
கின்றன . இவைகளைக் கரைத்து மேலே விவரித்துள்ளபடி 
பகுப்பாயப்படுகின்றன . 


தொகுதி இரண்டு நேர் அயனிகள் 

தொகுதி இரண்டில் Cl- ( குளோரைடு) , Br- ( புரோமைடு ) , 
I- ( அயோடைடு) , S-- ( சல்ஃபைடு ) , CNS- ( தயோசயனேட் ), 
[ Fe ( CN ) ] - = ஃபெரோசயனைடு , Fe ( CN ) ) --- ( ஃபெரிசயனைடு ) 
மற்றும் சில நேர் அயனிகள் அடங்கும் . இந்த அயனிகள் நைட்ரிக் 
அமிலக் கரைசலில் Ag + அயனிகளால் வீழ்படிவடைகின்றன .. 
ஏனென்றால் , இவைகளின் சில்வர் உப்புகள் நீர்த்த HNOS- ல் 
கரைவதில்லை.. 


தொகுதி 11 நேர் அயனிகளுக்கு மாறாகத் தொகுதி III நேர் 
அயனிகள் SO4- , F- ஆகியவற்றின் சில்வர் உப்புகள் நீரில் " 
கரைகின்றன . எஞ்சியுள்ள தொகுதி 1 நேர் அயனிகளின் சில்வர் 
உப்புகள் நீர்த்த HNOg- ல் கரைகின்றன . 


எனவே , நேர் அயனி தொகுதி 11 - க்கு வினைப்பொருள் நீர்த்த . 
HNO : ஐக் கொண்ட AgNO3 . 


நைட்ரிக் 

அமிலம் S-- அயனிகளை சல்ஃபராக ( அல்லது 
SO , -- ஆகக்கூட ) ஏற்றம் செய்கிறது . ஆகையால் , தொகுதி II 
நேர் அயனிகள் உள்ளனவா என்று கண்டறிய தொகுதி வினைப் 
பொருளைப் பயன்படுத்தும்போது நைட்ரிக் அமிலத்தை சில்வர் 
நைட்ரேட்டுக் கரைசலுடன் தான் 

சேர்க்கவேண்டும் ; அறிய 
வேண்டிய கரைசலுக்கு அல்ல . 


AggS , சில்வர் சல்பைடு சூடான நிலையில் HNO3- ல் கரைகிறது . 


-636 


பண்பறி பகுப்பாய்வு 


தொகுதி II நேர் அயனிகளின் பேரியம் உப்புகள் நீரில் கரை 
கின்றன . ஆகவே , தொகுதி I நேர் அயனிகளுக்கு மாறாகத் 
தொகுதி II நேர் அயனிகள் BaCl9 ஆல் வீழ்படிவடைவதில்லை . 
தொகுதி II நேர் அயனிகள் நீர்க் கரைசலில் நிறமற்றவை 
( [ Fe( CN ) ] == , [ Fe (CN ) ] --- நீங்கலாக ) . 


97. குளோரைடின் , CI- வினைகள் 


ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தின் , HCI நேர் அயனிதான் 
குளோரைடு . ஹைட்ரஜன் குளோரைடு வாயுவின் நீர்க் கரைசல் 
தான் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் . இது வீரியமிக்க அமிலங் 
களில் ஒன்று . எனவே , வீரியமிக்க காரமும் HCI- ம் வினைப்பட்டு 
உண்டாகும் NaCl , CaCle முதலிய உப்புகளின் கரைசல் நடுநிலையா 
யுள்ளன. ஆனால் , HCI வீரியமற்ற காரங்களுடன் கொடுக்கும் 
உப்புகள் அமிலத்தன்மையுடனுள்ளன. இக்கருத்து புரோமைடுகள் , 
அயோடைடுகள் ஆகியவற்றிற்கும் பொருந்தும் . ஏனென்றால் HBr , 
HI ஆகியவற்றின் திறன் HC ) - ன் திறனுடன் சமமாயுள்ளது . 

Agal , Hg2Clz , PbCI ,, பிஸ்மத் , டின் , ஆன்டிமனி ஆகிய 
வற்றின் கார குளோரைடுகள் நீரில் சுமாராகக் கரைபவை. மற்றக் 
குளோரைடுகள் எளிதில் கரைகின்றன . 

1. சில்வர் நைட்ரேட் CI அயனியுடன் AgCl ஐத் தயிர் 
போன்ற வெண்ணிற வீழ்படிவாகக் கொடுக்கிறது . இவ் வீழ்படிவு 
ஒளிபட்டால் (சிதைவடைவதால் ) சாம்பல் - கருஞ்சிவப்பாகவும் 
( grey -violet ) பின்னர் கறுப்பாகவும் மாறுகிறது . 


வீரியமிக்க அமிலத்தின் கரையாத உப்பாயிருப்பதால் HNO : 
போன்ற அமிலங்களில் Agal கரைவதில்லை ; இருப்பினும் Ag + 
அயனியுடன் அணைவுகளை உண்டாக்கும் NH , OH , Nags , 0 ; 
அல்லது KCN போன்றவற்றில் Agal எளிதில் கரைகிறது . 
அம்மோனியம் ஹைட்ராக்சைடுடன் நிகழும் வினை : 

AgCl + 2NH OH = [ Ag( NHg)2]++ Cl + 2HqO 
கரைசலை அமிலப்படுத்தினால் Agal மீண்டும் வீழ்படிவடை 
-கிறது (பகுதி 66 ) . 

[ Ag ( NHS ) . ] ++ CI- + 2H + = | AgCI + 2NH + 
AgI- ன் கரைதிறன் பெருக்கம் ( 1.5X10-16 ) Agal- னுடை 
யதைவிட (1.6x10-10) மிகக் குறைவாயுள்ளது . எனவே , AgI 


நேர் அயனிகள் 


637 


கிட்டத்தட்ட அம்மோனியாவில் கரைவதில்லை . அம்மோனியாவில் 
AgBr- ன் கரை திறனும் ( SP = 7.7x10-13 ) AgCNS- னுடையதும் 
( 1.16x10-19 ) மிகக் குறைவாயுள்ளன . சில்வர் புரோமைடு , 
தயோசயனேட் ஆகியவற்றின் இந்த குறைவான கரைதிறனை 12 % 
அம்மோனியம் கார்பனேட் கரைசலை வினைப்பொருளாகப் பயன் 
படுத்தி மேலும் ஒதுக்கத்தக்க அளவிற்குக் குறைக்கலாம் . இவ் 
வினைப் பொருளின் கரைசல் நீராற்பகுப்பின் காரணமாக அம்மோ 
னியம் தாங்கல் கலவையாகச் செயல்படுகிறது . இதன் pHx9.2 
( பக்கம் 175 ) . 

வீழ்படிவடைந்த சில்வர் உப்புகளை இக் கரைசலுடன் நன்கு 
குலுக்கினால் குளோரைடு கரைகிறது , சில்வர் புரோமைடும் 
தயோசயனேட்டும் கரையாமல் உள்ளன . கசடை வடிகட்டித் 
தெளிவான வடிநீருக்கு ஒருசில சொட்டுகள் KBr கரைசலைச் சேர் . 
மூலக் கரைசலில் CI- இருந்தால் அம்மோனியா சேர்ந்த கரைசலி 
லுள்ள Ag + அயனிச் செறிவு AgBr- ன் கரைதிறன் பெருக்கத்தை 
மிஞ்சும் அளவிற்கு அதிகமாயுள்ளது . 

எனவே , 

AgBr- ன் 
காரணமாக மிகுந்த மஞ்சளான வெள்ளைக் கலங்கல் கரைசலில் 
தோன்றுகின்றது . இது தோன்றினால் Cl- உள்ளதென்றறியலாம் . 
குளோரைடு இல்லையென்றால் கரைசல் கிட்டத்தட்ட ஒளிபுகக் 
கூடியதாக 

( சரியாகச் சொல்வதென்றால் இலேசான கலங்கல் 
தோன்றுகிறது ) 

உள்ளது . ஏனென்றால் , அம்மோனியம் 
கார்பனேட்டில் சில்வர் புரோமைடு , தயோசயனேட்டு ஆகிய 
வற்றின் கரைதிறன் மிகக் குறைவாயுள்ளது . 

AgCl ஐக் கரைக்க ஒரு லிட்டரில் 0.25 M NH4OH , 0.25 M 
KNO3 , 0.01 M AgNO3 ஐக் கொண்ட சிறப்பான கலவையைப் 
பயன்படுத்தலாம் . சில்வர் ஹேலைடுகளை அம்மோனியாவில் 
கரைக்கும்போது கலவையில் [ Ag ( NH , ) 2 ] + அயனிகள் உள்ளன . 
சான்றாக , இவ் வினையை ஆராயலாம் . 

AgBr + 2NH4OH / [ Ag( NHg) 2 ]++ Br- + 2H , O 
NH.OH- ம் இத்துடன் சேரும் . எனவே , இந்த அயனிகள் சில்வர் 
ஹேலைடுகளின் கரைதிறனைக் குறைக்கிறது . அதாவது , இவை 

* தொகுதி II எதிர் அயனிகளை வீழ்படிவடையச்செய்யப் பயன்படும் 
( NHAI2CO3 கரைசலை இந்நோக்கத்திற்குப் பயன்படுத்தவியலாது . ஏனென் 
றால் இது சேர்க்கப்பட்ட அம்மோனியாவைக் கொண்டுள்ளது . 

இச் சோதனையின் முடிவுகள் சரியாகப் பொருள்படுத்தப்பட்டனவா 
என்று சரிபார்க்க (அ) AgCl , AgBr , AgCNS கலவை (ஆ) AgBr , AgCNS 
( AgGI இல்லாமல் ) கலவையைக் கொண்டு இதை நிகழ்த்த வேண்டும் . 
இரண்டு தறுவாய்களிலும் கலங்கவின் செறிவை ஒப்பிட வேண்டும் . 


-638 


பண்பறி பகுப்பாய்வு 


வினையின் சமநிலையை இடதுபக்கம் நகர்த்துகின்றன . இந்தக் 
-- கலவை APCI-க்குச் சிறந்த கரைப்பான்.ஆனால் AgBr கிட்டத்தட்ட 
இதில் கரைவதில்லை . எனவே AgCl , AgBr , Ag1 கலவையை 
இத்துடன் வினைப்படுத்தினால் Agal மட்டும் கரைகிறது . கசடை 
வடிகட்டி வடிநீரை HNO , ஆல் அமிலப்படுத்தி AgC | ஐக் கண்டறி 
யலாம் . வீழ்படிவில் AgCNS இருந்தால் CI- ஐக் கண்டறிய 
( NH4) , CO , ஐப் பயன்படுத்துவது தகுந்ததாயிருக்கும் . 


2. அடர் HSO , அமிலம் NaCl அல்லது KCI போன்ற 
உலர்ந்த குளோரைடுகளிலிருந்து HCI வாயுவை வெளிப்படுத்து 
கிறது . ( HCI ஐ அதன் மணத்தாலும் சோதனைக் குழாயின் வாயில் 
வைக்கப்பட்ட நீல லிட்மஸ் தாள் சிவப்பாக மாறுவதைக் 
கொண்டும் கண்டறியலாம் . ) சமன்பாடு : 


Naal + HgSO4 = NaHSO4 + HCI + 


3 . ஆக்சிஜனேற்றிகளின் வினைகள் ! CI2 / 2CI- இரட்டையின் 
மிக அதிகமான நியம ஆக்சிஜனேற்ற மின்னழுத்தம் ( +1.36 V ) 
தனி C. , திறன் மிக்க ஆக்சிஜனேற்றி , CI- அயனி திறனற்ற 
ஒடுக்கி என்பதைக் காட்டுகிறது . இருப்பினும் , அதிகமான ஏற்ற 
மின்னழுத்தம் கொண்ட ஏற்றிகள் Cl- அயனிகளை CI , ஆக ஏற்றம் 
செய்கின்றன . 


அமிலக் கரைசலில் KMnOd , PbO2 , KCIO , ஆகியவை 
அத்தகைய ஏற்றிகள் ஆகும் . வினைப்படும் பொருள்களின் செறிவு 
தகுந்தவாறிருந்தால் குறைவான ஏற்ற மின்னழுத்தம் கொண்ட 
ஏற்றிகள் கூட Cl- அயனிகளைச் சிலவேளைகளில் ஏற்றம் செய்யக் 
கூடும் . சான்றாக , குளோரைடு கரைசலுக்கு ஒருசில சொட்டுகள் 
அடர் HgSO4- ம் சிறிதளவு திண்ம MnO; - ம் ( E0 = + 1.25 V ) 
சேர்த்துச் சூடாக்கினால் C1 , வெளிப்படுகிறது . (Cl , ஐ அதன் மணத் 
தாலும் சோதனைக் குழாயின் வாயில் வைக்கப்பட்ட ஸ்டார்ச் 
அயபோடைடு தாள் * நீல நிறமடைவதைக் கொண்டும் கண்டறிய 
லாம் . ) இதன் சமன்பாடு ! 


MnO , + 2Cl- + 4H + _7Cl, t + Mn +++ 2H , O 


MnO / Mn ++ இணையின் ஏற்ற மின்னழுத்தத்தை மிகவும் 
அதிகரிக்கச் செய்கின்ற H + அயனிச் செறிவு அதிகமாயிருப் 


ஸ்டார்ச் , பொட்டாசியம் அயோடைடு கரைசல்களில் செறிவிக்கப் 
பட்ட வடிதாள் . Cl டன் KI வினைப்படுவதால் தோன்றும் தனி 13 
ஸ்டார்ச் தாளை நீல நிறமாக்குகிறது . 


--- 


நேர் அயனிகள் 


639 


பதால் வினை இத்திசையில் நடைபெறுகிறது . இந்த இரட்டைக்கு 
நெர்ன்ஸ்ட் ( Nernst ) சமன்பாட்டை எழுதி உறுதிப்படுத்து . 


Brg / 2Br- ( +1.07 V ) , 19/2 [ - ( +0.54 V ) இரட்டைகளின் 
ஏற்ற மின்னழுத்தங்கள் Cly / 2dl- இரட்டையினுடையதைவிடக் 
குறைவாயுள்ளன . எனவே CI- அயனிகளைக் குளோரினாக ஏற்றம் 
செய்யும் எல்லா ஏற்றிகளும் I- , Br- அயனிகளை இன்னும் வீரியத் 
துடன் ஏற்றம் செய்து தனி 1 , Br, ஆகியவற்றைக் கொடுக் 
கின்றன . மிகவும் வீரியமற்ற ஒடுக்கிகளில் ஒன்றான CI- நேர் அயனி 
KMnO ஐக் காரக் கரைசலில் MnO ( OH ) 2 ஆக ஒடுக்காது . 


4. பொட்டாசியம் டைகுரோமேட் , K.Cra07 , சல்பூரிக் 
அமிலத்துடன் H2SO4 வினை . Naci போன்ற திண்மக் 
குளோரைடை மூன்று மடங்கு K2CrzO உடன் சேர்த்துக் கல்வத் 
தில் கடைந்து நன்றாகத் தூள் செய் 
யப்பட்ட கலவையை 

வாயு வெளி 
வழி குழாய் பொருத்தப்பட்ட ஓர் 
உலர்ந்த சோதனைக் குழாயில் எடுத் 
துக்கொள் ( படம் 45 ) . சிறிது அடர் 
H SO , ஐச் சேர்த்துச் சோதனைக் 
குழாயை மூடு ; வெளிவழிக் குழா 
யின் முனையை 1-2 மி.லி. நீர்த்த 
அம்மோனியா 

மற்றொரு 
சோதனைக் குழாயினுள் நுழை . 
குழாயின் நுனி அம்மோனியா 
கரைசலில் மூழ்கி இருக்கக்கூடாது ; 
ஏனென்றால் , இது H ,SO4 உள்ள 
சோதனைக் குழாயில் உறிஞ்சப்பட்டு படம் 45. KeCrgO7 , HgSO4 
கருவிகள் வெடிக்கக்கூடும் . வினைப் 

உடன் விளை செய்து 

Cl- அயனிகளைக் கண்டறிதல் . 
படும் கலவையுள்ள சோதனைக் 
குழாயை மிதமாகச் சூடு செய் . எப்போதும் வாயு வெளிவழிக் 
குழாய் சரியான நிலையிலுள்ளதா என்று கண்காணித்துக் கொண் 
டிருக்க வேண்டும் . பின்வரும் வினைகள் நடைபெறுகின்றன . 


உள்ள 


( அ ) H2SO4 முன்னிலையில் K ; GrgO உடன் குளோரைடு 
வினைப்படும்போது குரோமைல் குளோரைடு எனப்படும் எளிதில் 
ஆவியாகும் குரோமியம் சேர்மம் GrO , Cle உண்டாகிறது . 


4NaCl + K.CrgO / + 3HASO , 

= 2CrO.Clet + KgSO + 2Nags04 + 3H2O 


640 


பண்பறி பகுப்பாய்வு 


( ஆ ) இரண்டாவது சோதனைக் குழாயில் CrO2Cl2 
அம்மோனியா கரைசலுடன் வினைப்பட்டுக் குரோமேட்டைக் 
கொடுக்கிறது : 


CrOscle + 4NH OH = ( NH4 ), CrO + 2NH4CI + 2H2O 


வினையின் முடிவில் HgSO , ஆல் அமிலப்படுத்திய கரைசலைக் 
கொண்டு பெர்க்குரோமிக் அமில ( H2CrOs ) வினையால் 
குரோமேட்டுக்குச் சோதனை செய் . ( பக்கம் 385. ) 


மற்றொரு முறையிலும் இச் சோதனையைச் செய்யலாம் . ஒரு 
கம்பி வலையில் ஒரு சொட்டுக் கரைசலை எடுத்துக்கொண்டு 2-3 
சொட்டுகள் 2N அசிட்டிக் அமிலம் உள்ள சோதனைச் குழாய்க்கு . 
மாற்றி ஒரு சொட்டு BaCl , கரைசலைச் சேர் . 


BaCrO , மஞ்சள் நிற வீழ்படிவாக ( அல்லது கலங்கல் ) 
தோன்றினால் Cro ; -- உள்ளதென்று பொருள் . 


ஃபுளூரைடுகள் இல்லையென்றால் குரோமியம் , CrO2C1 , ஆக 
ஆவியாகிறது . எனவே , கரைசலின் சொட்டில் CrO , -- அயனிகள் 
இருப்பதால் மூலக் கரைசலில் குளோரைடு ( C- அயனிகள் ) 
இருந்திருக்கவேண்டும் . 


இதே சூழ்நிலையில் ஃபுளூரைடுகள் குரோமைல் ஃபுளூரைடை 
CrO , F2 ( ஆனால் ஆவியாவது ) திரவமாக உண்டாவதால் குறுக்கிடு 
கிறது . ஆனால் Br , I- இவ் வினையில் குறுக்கிடுவதில்லை . 


இச் சோதனையை மிகவும் கவனமாகச் செய்யவேண்டும் . 
ஏனென்றால் , வினையின் கலவையிலிருந்து அல்லது குழாயின் 
சுவர்கள் மூலம் KgCrgO / திரவச் சொட்டை அடைந்தால் 
Cl- அயனியைத் தவறாகக் கண்டறிய வேண்டியிருக்கும் . * Br , I 
முன்னிலையில் Cl- ஐக் கண்டறிய 1 -- ல் குறிப்பிட்டுள்ளதுடன் இச் 
சோதனை பயன்படுகிறது . 


98. புரோமைடின் , Br- வினைகள் 


ஹைட்ரோபுரோமிக் அமிலத்தின் நேர்அயனிதான் Br- அயனி , 
இந்த அமிலம் HCI ஐப் போல் ஹைட்ரஜன் புரோமைடின் நீர்க் 


வினைக் கலவை உள்ள சோதனைக் குழாயைத் தகுந்த கவனத்துடன் 
சூடு செய்யாவிட்டால் இது நிகழ்கிறது . 


நேர் அயனிகள் 


641 


கரைசல் HBr , HCI ஆகியவற்றின் திறன் சமமாயுள்ளது . 
ஹைட்ரோபுரோமிக் அமிலத்தின் உப்புகள் ( புரோமைடுகள் ) 
AgBr, Hg Br , PbBr ஆகியவை ( குளோரைடுகளுடன் ஒத்துள்ளன ) 
நீரில் கரைவதில்லை . பொதுவாக புரோமைடுகள் 
களில் குளோரைடுகளை மிகவும் ஒத்துள்ளன . புரோமைடுகள் 
குளோரைடுகளைவிட எளிதில் : ஆக்சிஜனேற்றிகளுடன் வினைப்படு 
கின்றன என்பது தான் இவற்றிடையேயுள்ள வேறுபாடு . 


பண்பு 


1. சில்வர் நைட்ரேட் , புரோமைடுகளின் கரைசல்களுடன் 
AgBr- ஐ மஞ்சள் நிறவீழ்படிவாக கொடுக்கிறது . முன்பே காட்டி 
யுள்ளது போல் NH4OH-இல் இவ்வீழ்படிவு குறைவாக கரைகிறது , 
அம்மோனியா சேர்ந்த AgNO; கரைசலில் கிட்டத்தட்ட குறை 
கிறது . நீர் அல்லது 2N HgSO , முன்னிலையில் சில்வர் புரோமைடு 
சிங்க் தூளுடன் வினைப்பட்டு எளிதில் சிதைவடைகிறது . பின்வரும் 
வினை நிகழ்கிறது . * 


2AgBr + Zn = Zn +++ 2Br " + + 2Ag 


சில்வர் கருநிற வீழ்படிவாக பிரிகிறது , Br " அயனிகள் 
கரைசலினுள் செல்கின்றன , அவற்றைக் கண்டறியலாம் . 


2. அடர் H2SO4 , NaBr போன்ற திண்ம புரோமைடு 
களுடன் வினைப்பட்டு ஹைட்ரஜன் 

ஹைட்ரஜன் புரோமைடு வாயுவை 
கொடுக்கிறது . 


NaBr + HaSO = NaHSO , + HBr | 


ஹைட்ரஜன் புரோமைடு சல்பூரிக் அமிலத்தால் ஏற்ற 
மடைந்து தனி Br2 உண்டாகிறது . இதனால் வெளிப்படும் வாயு 
பழுப்பு நிறமாகிறது . இவ்விதம் இது HCI- லிருந்து வேறுபட் 
டுள்ளது . இவ்வினையின் சமன்பாடு : 


2HBr + HASO = Bra t + 2H2O + SOa t 


3. ஆக்சிஜனேற்றிகளுடன் வினை ! Brg / Br- இரட்டையின் 
நியம ஆக்சிஜனேற்ற மின்னழுத்தம் ( E0 = + 1.07 V ) 
Cly / 2C1 னுடையதைவிட (E0 = + 1.36 V ) குறைவாக உள்ளது . 


தனி புரோமின் மிகவும் நச்சுத் தன்மையுள்ளது . எனவே இது 
தோன்றக்கூடிய எல்லா வினைகளையும் புகை நீக்கும் அறையில் நிகழ்த்த 
வேண்டும் . 

41 


642 


பண்பறி பகுப்பாய்வு 


எனவே Br அயனி திறன்மிக்க ஒடுக்கி , அதாவது CI- ஐ விட 
எளிதில் ஏற்றமடைகிறது . இது முன்பே குறிப்பிடப்பட்டுள்ளது . 
ஆகையால் CI- அயனிகளை ( அமிலக் கரைசலில் ) Gir ஆக ஏற்றம் 
செய்யும் KMnO ,, KCIO ,, PbO,, MnO , போன்ற எல்லா ஏற்றி 
களும் Br-- ஐ Bry- ஆக இன்னும் எளிதாக ஏற்றம் செய்யவேண்டும் . 
இருப்பினும் Br-- ஐ ஏற்றம் செய்யும் , ஆனால் CI- அயனிகளை 
ஏற்றம் செய்யாத ஏற்றிகளும் உள்ளன . அடர் HgSO , அமிலம் 
அத்தகைய ஒரு ஏற்றியாகும் . 


இதைப் போன்ற மற்றொரு எடுத்துக்காட்டு குளோரின் நீர் 
அல்லது ( Cl டி கரைசல் ) அல்லது ஹைப்போ குளோரைட் ( NaClO ) 
புரோமைடு கரைசலுடன் வினைப்படுவதாகும் . ஒரு சோதனைக் 
குழாயில் சிறிதளவு NaBr கரைசலை எடுத்து 2N H ,SO- ஆல் 
அமிலப்படுத்தி குளோரின் நீரை அல்லது NaCIO கரைசலை சொட்டு 
சொட்டாகச் சேர் . தனி Br , வெளிப்படுவதால் கரைசல் பழுப்பு 
நிறம் அடைகிறது . Brg- க்கு நீரைவிட பென்சீன் சிறந்த கரைப் 
பான் . சிறிது பென்சீனை சேர்த்து திரவத்தை குலுக்கினால் 
பென்சீன் அடுக்கு புரோமினால் தனிச் சிறப்பான செம்பழுப்பு 
நிறத்தை அடைகிறது . மிகையான குளோரின் நீரின் முன்னிலையில் 
BrCI தோன்றுவதால் மஞ்சளாக மாறுகிறது . இது Br அயனியின் 
மிக முக்கியமான வினைகளில் ஒன்று . 


CI -ஐப் போல் வீரியமற்ற ஒடுக்கியாய் இருப்பதால் Br நேர் 
அயனி KMnO4- ஐ காரக் கரைசலில் 

MnO ( OH ) , ஆக 
ஒடுக்குவதில்லை . 


4. ஃபுச்சினுடன் வினை : ஃபுச்சின் எனப்படும் கரிம சாயம் 
NaHSO : - டன் நிறமற்ற சேர்மத்தை கொடுக்கிறது . தனி 
புரோமின் இச் சேர்மத்துடன் புரோமின் பதிலீடு செய்யப்பட்ட 
புதிய சாயத்தை கொடுக்கிறது . இச்சாயம் பிரகாசமான கருஞ் 
சிவப்பு நிறத்தை பெற்றுள்ளது . தனி குளோரினும் அயோடினும் 
நிறத்தை கொடுப்பதில்லை . எனவே இச் சோதனையைக் கொண்டு 
al , 1- முன்னிலையில் மிகச் சிறிய அளவு Br -ஐக்கூட கண்டறி 
யலாம் . 


இச்சோதனை பின்வருமாறு செய்யப்படுகிறது . 


* Brg நிறத்தை நீக்கக்கூடிய அபூரித சேர்மங்கன் பென்சீனில் 
இருக்கக்கூடாது . குளோரோஃபாம் ( CHCIS ), கார்பன் டெட்ரகுளோரைடு 
( CCIA) அல்லது கார்பன் டைசல்பைடையும் பயன்படுத்தலாம் . 


நேர் அயனிகள் 


643 


ஒரு சோதனைக் குழாயில் ஒரு சில சொட்டுகள் 0.1 % ஃபுச்சின் 
கரைசலை எடுத்துக்கொண்டு திண்ம NaHSO :- ம் 1 அல்லது 2 
சொட்டுகள் அடர் HCI- ம் சேர்த்து சாயத்தின் நிறத்தை நீக்கு . 
ஒரு வடிதாள் துண்டை இக்கரைசலில் நனைத்து வாயு அறையின் 
( படம் 10 ) மேல் கண்ணாடி அகலில் உலர்ந்த உட்பக்கத்தில் இத் 
தாளை பொருத்து . கீழே உள்ள கண்ணாடி அகலில் Br " - க்கு 
சோதனை செய்யவேண்டிய கரைசலை 2 அல்லது 3 சொட்டுகள் 
எடுத்துக்கொண்டு 4-5 சொட்டுகள் 25 % குரோமிக் அமிலக் 
கரைசலை சேர்த்து மேல் கண்ணாடி அகலால் மூடு . இதை கொதி 
நீர்த் தொட்டிமீது வைத்து 10 நிமிடங்களுக்கு சூடு செய் . 
குரோமிக் அமிலத்தால் ஏற்றமடைந்த Br- அயனிகள் கொடுக்கும் 
தனி Brg ஃபுச்சின் பைசல்பைட் - சேர்மத்துடன் வேகமாகவோ 
அல்லது மெதுவாகவோ ( Br -இன் அளவைப் பொருத்து ) வினைப் 
பட்டு தாளை கருஞ்சிவப்பு நிறமாக்குகிறது . இச்சோதனை மிகவும் 
நுட்பம் * வாய்ந்தது . 


99. அயோடின் , 1- , வினைகள் 


ஹைட்ரோ அயோடிக் அமிலத்தின் HI , நேர் அயனிதான் I- , 
இந்த அமிலம் ஹைட்ரஜன் அயோடைடின் நீர்க்கரைசல் . இதன் 
திறன் HCI , HBr ஆகியவற்றின் திறன்களுடன் சமமாயுள்ளது . 
சில்வர் மெர்க்குரி , லெட் , குப்ரஸ் , காப்பர் ஆகியவற்றின் 
அயோடைடுகள் நீரில் கரைவதில்லை . தனி HI- ம் அதன் உப்புகளும் 
HBr , புரோமைடுகளை விட மிக எளிதில் ஏற்றமடைகின்றன . 
ஏனென்றால் 19 / 21- இரட்டையின் நியம ஏற்ற மின்னழுத்தம் 
4 + 0.54 V ) Br2 / 2Br- இரட்டையினுடையதைவிட ( +1.07 V ) 
குறைவாயுள்ளது . 


1. சில்வர் நைட்ரேட் , I- அயனிகளுடன் AgI- ஐ மஞ்சள் நிற 
வீழ்படிவாக கொடுக்கிறது . 

நைட்ரிக் அமிலத்திலும் 
அம்மோனியாவிலும் கரைவதில்லை ( AgCl- லிருந்து வேறுபட் 
டுள்ளது ). 

சில்வர் அயோடைடு Nags203 ,, KON 
வற்றில் கரைகிறது . இவைகள் Ag + அயனியுடன் [ Ag ( S : 0 ; ) ] - , 


ஆகிய 


* 


இவ் வினையின் நுட்பத்தன்மை அதிகமாயிருப்பதால் பகுப்பாய 
வேண்டிய பொருள்களை தயாரிக்க பயன்படும் சேர்மங்கள் மிகத் தூய்மை 
யாக இருக்க வேண்டும் . சான்றாக மற்ற சோதனைகளால் கண்டறியப் 
படாமல் மிகச் சிறிய அளவில் புரோமைடுகள் பொட்டாசியம் அயோடை 
டுடன் இருக்கக்கூடும் , ஆனால் இச்சோதனையில் குறிப்பிடத்தக்க அளவு 
நிறத்தைக் கொடுக்கிறது . 


644 


பண்பறி பகுப்பாய்வு 


[ Age ( S20 , ) , ] -- , [ Ag ( CN ) a ] - அணைவு அயனிகளை 

கொடுக் 
கின்றன . இந்த அணைவுகள் [ Ag ( NHz ) 2 ] + - ஐ விட குறைவாக 
பிரிகை அடைகின்றன . Nassa03- டன் வினைப்பட மிகவும் 
அதிகமான அளவு பிந்தியது தேவைப்படுகிறது . சமன்பாடு : 


2AgI + 3Nags2O3 = Na [ Aga ( S2Os) 3 ] + 2Nal 


2N HgSO , முன்னிலையில் Zn- ஆல் AgI சிதைவடைகிறது . 


2AgI + Zn + HgSO4 = + 2Ag + ZnSO4 + 2Hf 


2. லெட் உப்புகள் --டன் PbI2- ஐ தங்க மஞ்சள் நிறமான 
வீழ்படிவாக கொடுக்கிறது ( பகுதி 68 ) . 


3. அடர் H.SO4 புரோமைடுகளுடன் வினைப்படுவது 
போலவே அயோடைடுகளுடன் வினைப்படுகிறது .. 

இருப்பினும் 
HBr , Br2- ஆக ஏற்றமடைவதைவிட HI மிக எளிதில் 1 , -ஆக ஏற்ற 
மடைகிறது . இதுதான் இவற்றிடையே உள்ள வேறுபாடு . 
இவ்வினையின் போது சல்பூரிக் அமிலம் SO , அல்லது HIS- ஆக 
ஒடுக்கமடைகிறது : 


8HI + H.SO4 = 4H90 + Hgs | +4 , 


அயோடின் ஆழ்ந்த சாம்பல் நிற வீழ்படிவாக பிரிகிறது . 
அல்லது கரைசலை பழுப்பு நிறமாக்குகிறது . சோதனைக் குழாயை 
சூடு செய்தால் கருஞ்சிவப்பு நிற அயோடின் ஆவி தோன்றுகிறது . 


A 


4. குளோரின் NaCIO- ன் வினை : அயோடைடுகளை :H2SO4 
ஏற்றம் செய்வது போலவே பின்வரும் மற்ற பல ஏற்றிகளும் 
ஏற்றம் செய்கின்றன . அவைகள் H90 ,, KMnO ) , K , Cr O / 
அமிலக் கரைசலில் , தனி Cly , Brg , NaCIO , 

NaBro 
ஃபெரிக் உப்புகள் ஆகும் . 1 -- ஐ கண்டறிய பெரும்பாலும் , 
பயன்படும் வினைப்பொருள்கள் குளோரின் நீர் , சோடியம் 
ஹைப்போ குளோரைட் கரைசல் ஆகும் . இச் சோதனையால் 
I , Br- அயனிகள் இரண்டையும் கண்டறியலாம் . 


2 அல்லது 3 சொட்டுகள் ( அதிகமாக அல்ல ) KI , KBr 
கரைசல்களை கலந்து 1 மி . லி . நீருடன் விளாவி சல்பூரிக் 
அமிலத்தால் அமிலப்படுத்து . 1-2 மி.லி. யென்சீனை சேர்த்து 
பிறகு குளோரின் நீர் அல்லது NaClO கரைசலை சொட்டு 


நேர் அயனிகள் 


645 


| 


சொட்டாகச் சேர் . 

ஒவ்வொரு சொட்டு சேர்த்த பிறகும் 
திரவத்தை நன்கு குலுக்கவேண்டும் . 


பகுதி 62 -இல் கூறியபடி கரைசலிலுள்ள இரண்டு ஒடுக்கிகளில் 
வீரியம் மிகுந்த I- அயனி முதலில் ஏற்றமடைய வேண்டும் . 
வினையை பின்வரும் சமன்பாட்டால் குறிப்பிடலாம் . 


21- + Cle = I , + 2CI 


இவ்வினையால் 12 - க்கு தனிச் சிறப்பான கருஞ்சிவப்பு நிறம் 
பென்சீன் அடுக்கில் தோன்றுகிறது . குளோரின் நீரை மேலும் 
சேர்த்தால் 19 , அயொடிக் அமிலமாக HIO : ஏற்றமடைவதால் 
இந்நிறம் மறைகிறது : 


12 + 5Cl2 + 6H , 0 = 2HIO3 + 10HCI 


Br- இருந்தால் அயோடினுக்குரிய கருஞ்சிவப்பு நிறம் 
மறைந்த பிறகு Bre- க்குரிய செம்பழுப்பு நிறம் தோன்றுகிறது . 
பிறகு BrCI- க்குரிய மஞ்சள் நிறமாக மாறுகிறது . 


இச்சோதனையைச் செய்ய I , Br- ஆகியவற்றிற்கு சோதனை 
செய்யவேண்டிய 

கரைசலை 

சிறிதளவு எடுத்துக்கொண்டு 
குளோரின் நீரை அல்லது NaClO கரைசலை சொட்டு சொட்டாகச் 
சேர் . இல்லையென்றால் எல்லா அயோடினையும் ஏற்றம் செய்ய 
மிகவும் அதிகமான அளவு குளோரின் நீர் தேவைப்படலாம் . 
இதனால் Br- தவறவிடவேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் ; அல்லது 
1 - க்குரிய நிறம் திடீரென மறைவதால் | --ஐ கண்டறிய 
இயலாது . 


I- , Br-- ஐ விட திறன் மிக்க ஒடுக்கிகளான S-- , S20 .- 
அல்லது SO ; -- நேர் அயனிகளையும் கரைசல் கொண்டிருந்தால் 
S-- , S90 ; -- , SO ; -- அயனிகள் முழுவதும் ஏற்றமடைந்த 
பின்னரே 1- , Br " ஏற்றமடையும் . சான்றாக அவைகள் 
KMnO- ஆல் அமிலக் கரைசலில் ஏற்றமடையலாம் . 


HNO , முன்னிலையில் தொகுதி II நேர் அயனிகள் AgNO : - ஆல் 
வீழ்படிவடைகின்றன . இவ் வீழ்படிவைக்கொண்டு 1- , Br " - க்கு 
சோதனை செய்வது இன்னும் எளிது . 

5. பொட்டசியம் அல்லது சோடியம் நைட்ரைட் 1 -- ஐ H , SO , 
அல்லது HCI முன்னிலையில் ஏற்றம் செய்கிறது : 


646 


பண்பறி பகுப்பாய்வு 


2 [ - + 2NO , - + 4H + = 19 + 2HqO + 2NOT 


இவ்வினையில் தோன்றும் 12 ஆழ்ந்த சாம்பல் நிற வீழ்படிவாசு 
கிடைக்கிறது . அல்லது கரைசல் பழுப்பு நிறமாகிறது . இதை 
பென்சீனால் அல்லது ஸ்டார்ச் கரைசலால் கண்டறியலாம் . சில 
சொட்டுகள் ஸ்டார்ச் கரைசலை 2-3 மி . லி . நீருடன் விளாவி 
பழுப்பு நிற கரைசலை சொட்டு சொட்டாக சேர் . அயோடினுடன் 
ஸ்டார்ச் பரப்புக் கவர்ச்சி சேர்மம் உண்டாவதால் கரைசல் 
ஆழ்ந்த நீல நிறமாகிறது . சூடு செய்தால் நிறம் மறைகிறது . 
குளிர வைத்தால் மீண்டும் நிறம் தோன்றுகிறது . இது தான் 
ஸ்டார்ச் சோதனை . 


1- அயனிகளுக்கு மாறாக Br- அயனிகள் நைட்ரைட்டுகளால் 
ஏற்றமடைவதில்லை . இது ஏனென்றால் HNO, -இன் ஆக்சிஜனேற்ற 
மின்னழுத்தம் ( +0.98 V ) 19 - னுடையதைவிட ( +0.54 V ) அதிக 
மாகவும் Br- னுடையதைவிட ( +1.07 V ) குறைவாகவும் உள்ளது . 
1 , Br- அயனிகளுடன் Fe +++ அயனி ( E0 = + 0.77 V ) ஒத்த 
முறையில் வினைப்படுகிறது . 


தனி அயோடின் எளிதில் ஆவியாகக் கூடியதாக இருப்பதால் 
கரைசலிலிருந்து அயோடினை இவ்வினையால் நீக்கலாம் . கரைசலை 
2N HASO4- ஆல் அமிலப்படுத்தி நைட்ரைட் கரைசலை சேர்த்து 
ர - னுடைய பழுப்பு நிறம் மறையும் வரை திரவத்தைக் கொதிக்க 
வை . HBr ஆவியாவதை தடுக்க ஆவியாக்கலால் இழக்கப்படும் 
நீரை சரி செய்ய நீர் சிறிது சேர்க்கவேண்டும் . 


6. காப்பர் உப்புகள் : CuSO, போன்ற காப்பர் உப்புகள் 
I-- டன் பின்வருமாறு வினைப்படுகின்றன ! 


2Cu +++ 41- = + 2Gul + I , 


இவ்வினையில் தோன்றும் குப்ரஸ் அயோடைடு தந்தம் 
போன்ற வெண்மையான வீழ்படிவாக * தோன்றுகிறது . 


* இவ் வினையின் திசை 19/21 ( E0 = + 0.54V ) , Cu ++ / Cu + ( E0 = + 0.17V ) 
இந்த இரட்டைகளின் மின்னழுத்தங்களுடன் ஒத்தில்லை என்று முதலில் 
தோன்றலாம் . இந்த முரண்பாட்டிற்குக் காரணம் Cul- இன் குறைவான 
கரைதிறன் (SPX1x10 12), எனவே Cu + அயனிச் செறிவு மிகவும் 
குறைக்கப்பட்டு Cu ++ / Cu + இரட்டையின் ஆக்சிஜனேற்ற மின்னழுத்தம் 
அதிகரிக்கிறது . இந்த மின்னழுத்தம் 19/21 -னுடையதைவிட அதிகமா 
றது . எனவே இவ்வினை 1 - ஐ Cu ++ அயனிகள் ஏற்றம் செய்யும் திசை 
யில் நிகழ்கிறது . 


நேர் அயனிகள் 


647 


CI , Br , I- நேர் அயனிகளின் கலவைகளுடைய பகுப்பாய்வு 


Gir , Br " , 1- மூன்றும் சேர்ந்தே இருந்தால் நைட்ரிக் அமிலக் 
கரைசலில் தோன்றும் 

அவைகளின் 

சில்வர் உப்புகளுடைய 
வீழ்படிவைக்கொண்டு அவைகளை கண்டறியலாம் . I- , Br- ஆகிய 
வற்றின் சோதனைகளில் குறுக்கிடும் ஒடுக்கி நேர் 

அயனிகளை 
( S20 ; -- , so : -- , S-- ) இதனால் பிரிக்கப்படுவதால் CI- ஐ கண்டறி 
வதும் எளிதாகிறது . 


1. CI- , Br , I- அயனிகளை வீழ்படிவடையச் செய்தல் : 
1-2 மி . லி . அறியவேண்டிய கரைசலுக்கு 0.5-1.0 மி. லி . 
AgNO : கரைசலையும் 1-2 மி.லி. 6N HNO : - ம் சேர்த்து சூடு செய் . 
வீழ்படிவு முழுவதும் கரைந்தால் Cl , Br " , 1- இல்லையென்று 
பொருள் . வீழ்படிவடைதல் முழுமையடைய வேண்டும் (இதை 
உறுதி செய்) , இல்லையென்றால் CI-- ம் , B ம் முழுவதுமாக 
கரைசலிலேயே ** இருக்கும் . 


2. AgCl- ஐக் கரைத்தலும் CI-- க்கு சோதனையும் : வீழ்படிவை 
கழுவி 

0.5-1 மி . லி . 12 % ( NH2CO3 கரைசலுடன் 
1 நிமிடத்திற்கு நன்கு குலுக்கு . AgCI- இன் ஒரு பகுதி கரைந்து 
[ Ag (NH3 ) 2 ] Cl தோன்றுகிறது . அப்போது AgBr- ம் Ag [ - ம் 
( நைட்ரிக் அமிலத்துடன் சூடு செய்யும் போது Ag2S முழுவதும் 
கரையாவிட்டால் Aggs- ம் இருக்கும் ) கசடில் எஞ்சியிருக்கும் . 
வடிகட்டி வீழ்படிவை கழுவி 3 - இல் குறிப்பிட்டபடி ஆராய்க . *** 
வடிநீருக்கு KBr கரைசலைச் சொட்டு சொட்டாகச் சேர் . 


[ Ag ( NHg ) ] CI இருந்தால் ஆழ்ந்த கலங்கல் ( AgBr தோன்று 
வதன் காரணமாக ) தோன்றுகிறது . இது மூலக் கரைசலில் Cl 
இருப்பதை காட்டுகிறது . 


* CNS- , [ Fe ( CN)6 ] == . [ Fe ( CN ) ] இல்லாதபோது தான் 
cir , Br , I- ஐக் கண்டறிவதற்கான இச்செய்முறை பயன்படும் . 
இந்த அயனிகள் இருந்தால் பகுதி 104 - இல் விவரித்துள்ளது போல் 
செய்யவும் . 

** Agl-ஐ விட AgCl- ம் AgBr- ம் அதிகமாக கரைபவை . முதவில் 
Ag | - ம் பின்னர் AgBr- ம் முடிவில் AgCl- ம் வீழ்படிவடைகின்றன 
( பகுதி 27 ) 


*** வடிநீர் கலங்கலாயிருந்தால் தெளிவாகும் வரை அதே வடிதான் 
மூலம் பல தடவை செலுத்து . 


648 


பண்பறி பகுப்பாய்வு 


3. 1- , Br , CI- அயனிகளைக் கரைத்தல் : வீழ்படிவை கழுவி 
0.5-1 மி . லி . நீரையும் சிறிதளவு சிங்க் * தூளையும் சேர் . 
சோதனைக் குழாயிலுள்ளதை கண்ணாடித் தண்டால் ஒரு நிமிடம் 
கலக்கு , வடிகட்டி வீழ்படிவை நீக்கு ( இவ்வினையில் தோன்றும் 
சில்வர் உலோகத்தையும் மிகையான Zn- ம் ) . 


4.இல் விவரித்துள்ளபடி வடிநீரை ஆராய்க . 


4. I- ,: Br-- க்கு சோதனைகள் : வடிநீரின் ஒரு பகுதியை 
2N HgsOr- ஆல் அமிலப்படுத்தி குளோரின் நீரால் அல்லது 
பென்சீன் முன்னிலையில் . ( அல்லது CHCI , போன்ற கரைப் 
பான்கள் ) ** NaClO கரைசலால் I- , Br-- க்கு சோதனை செய் . 


கண்டறி 


I- , Br- அயனிகளை பின்வரும் சோதனைகளால் 
பலாம் . ! 


( அ ) ஸ்டார்ச் முன்னிலையில் KNO-- டன் வினைப்படுத்தி 
I--ஐ கண்டறியலாம் ; 


ஃபுச்சின் 


( ஆ ) . Br- ஐ Brg- ஆக ஏற்றம் செய்தபின் 
சோதனையால் Br- ஐ கண்டறியலாம் ( பகுதி 98 , 4 ) *** 


100 . 


சல்பைடின் வினைகள் , S- 


ஹைட்ரோசல்பூரிக் அமிலத்தின் நேர் அயனிதான் S- 
அயனி . இந்த அமிலம் HS- இன் நீர்க் கரைசல் , ஹேலைடு 


சிங்க தூளுக்குப் பதில் ஒரு துண்டு சிங்க் உலோகத்தைச் சேர்த் 
தால் 2N HgSO4- ஐ சேர்த்து சூடு செய்து இவ்வினையை நிகழ்த்த வேண்டும் . 
இதனால் இவ்விளை தூண்டப்படுகிறது , AggS வீழ்படிவு இருந்தால் தோன் 
றும் HAS நீக்கப்படுகிறது . 

* டி.க்குரிய கருஞ்சிவப்பு நிறம் மறைந்தபின் பச்சையான மஞ்சள் 
நிறம் தோன்றினால் ( அல்லது I இல்லையென்றால் , உடனே தோன்றும் ) 
பென்சீனில் கரைந்துள்ள Cle- தான் காரணம் . இத்தகைய தறுவாயில் 
வெற்றுச் சோதனை செய்யவும் . அறியவேண்டிய கரைசலுக்குப் பதில் 
3 சொட்டுகள் நீரை எடுத்துக்கொண்டு சோதனை செய்து இரண்டு நிறங் 
களையும் ஒப்பிடு . 

*** மிகவும் நுட்பமான இச்சோதனையை செய்யும்போது பக்கம் 
643. - இல் உள்ள அடிக்குறிப்பை கவனத்தில் கொள்ளவேண்டும் . மிகுதி 
யாள அளவில் I இருந்தால் KNOS , HASO4- டன் கொதிக்க வைத்து 
இதை நீக்கலாம் ( பகுதி 99 , 5 ) . பிறகு குளோரின் நீர் அல்லது NaCIO- ஆல் 
Br " கண்டறியப்படுகிறது (பகுதி 98 , 3 ) . 


நேர் அயனிகள் 


649 


அமிலங்களை ஒத்தது . மிகவும் வீரியமற்ற 

அமிலங்களில் 
ஹைட்ரோசல்பூரிக் அமிலமும் ஒன்று . எனவே வீரியமிக்க காரங் 
களின் உப்புகளுடைய கரைசல் திறன் மிக்க காரமாயுள்ளது . 
சான்றாக 0.IN Nags , K.S கரைசல்களின் pHx13.0 உள்ளது 
என்பது கணக்கீடுகள் காட்டுகின்றன . அதே செறிவுள்ள ( NH ; ) S 
கரைசலின் pH 9.25 உள்ளது . வீரியமற்ற காரங்களின் சில 
சல்பைடுகள் ( Algs ,. Crass , TiS2 ) நீரில் இருக்காது , ஏனென்றால் 
இவைகள் முழுவதும் நீராற் பகுப்படைந்து ஹைட்ராக்சைடுகளை 
கொடுக்கின்றன. 


நீர் , அமிலங்கள் , காரங்கள் , கார உலோக சல்பைடுகள் ஆகிய 
வற்றுடன் சல்பைடுகள் வினைப்படும் 

வினைப்படும் முறையைக் கொண்டு 
எதிர் அயனிகள் தொகுதிகளாக பிரிக்கப்பட்டதை முன்னரே 
கண்டோம் . 


S / S-- இரட்டையின் நியம ஆக்சிஜனேற்ற மின்னழுத்தம் 
{ E0 = -0 • 51 V ) குறைவாயிருப்பதால் S-- அயனி மிகவும் 
திறனுள்ள ஒடுக்கியாயுள்ளது . இது தனி சல்பர் , SO , அல்லது 
HSO ;- ஆகக் கூட ஏற்றமடைகிறது . HIS-இன் ஒடுக்க வினைக்கான 
பல எடுத்துக்காட்டுகளை முன்பே கண்டோம் . 


1. சில்வர் நைட்ரேட் : S-- அயனிகளுடன் AggS- ஐ கருநிற 
வீழ்படிவாக கொடுக்கிறது . 

இவ் வீழ்படிவு NH , OH- இல் 
கரையாது , ஆனால் நீர்த்த HNO :- டன் சூடு செய்யும்போது 
கரைகிறது . 


2. அமிலங்கள் பல சல்பைடுகளை H ,SO , , HCI போன்ற 
நீர்த்த அமிலங்கள் சிதைத்து HIS வாயுவை வெளிப்படுத்து 
கின்றன : 


Nazs + H ,SO , = NagsO4 + Hast 


Fes + 2HCI = FeCle + Hast 


HAS தனிச் சிறப்பான அழுகிய முட்டையின் மணமுள்ளது , 
( CH , COO ) 2Pb அல்லது Nag PbO , * போன்ற பிளம்பைட் 
கரைசலில் நனைத்த தாளை கறுப்பாக்குகிறது . இவற்றைக்கொண்டு 
HES- ஐ கண்டறியலாம் . 


* லெட் உப்புக் கரைசலை மிகையான NaOH- டன் வினைப்படுத்தினால் 
சோடியம் பிளம்பைட் தோன்றுகிறது என்பது நினைவிருக்கலாம் . 


650 


பண்பறி பகுப்பாய்வு 


H , S + ( CH , COO ) , Pb = | PbS + 2CH , COOH 


HS + NagPbO , = + PbS + 2NaOH 


அமிலங்களால் சிதைக்கப்படாத சல்பைடுகளை 
தூளுடன் கலந்து HC ) - டன் வினைப்படுத்தினால் சிதைவடை 

மேலே விவரிக்கப்பட்டுள்ளபடி கண்டறியப்படும் 
ஹைட்ரஜன் சல்பைடும் ஹைட்ரஜனும் வெளிப்படுகின்றன . 


கின்றன . 


3. சோடியம் நைட்ரோபுருசைடு , Nag [ Fe ( CN ) ; NO ] : இது 
S-- அயனிகளுடன் ( HS-- டன் அல்ல ) Na ; [ Fe ( CN ) ; NOS ], அணைவு 
சேர்மத்தை கொடுப்பதால் கருஞ்சிவப்பு நிறம் தோன்றுகிறது . 


தனி 

ஹைட்ரோசல்பூரிக் அமிலம் கிட்டத்தட்ட HS 
அயனிகளை மட்டும் கொடுப்பதால் சோடியம் நைட்ரோபுருசை 
டுடன் நிறத்தை கொடுப்பதில்லை . காரத்தை சேர்க்கும்போது 
நிறம்தோன்றுகிறது , ஏனென்றால் இவ் வினைக்குத் தேவைப்படும் 
S-- அயனிகள் மிகுதியாக தோன்றுகின்றன 1 


Hgs + 2OH- = S -- + 2H , O 


4. கேட்மியம் உப்புகள் S-- அயனியுடன் CdS- ஐ ஆழ்ந்த 
மஞ்சள் நிற வீழ்படிவாக கொடுக்கின்றன . வீழ்படிவை வடிகட்டி 
CusO , கரைசலுடன் வினைப்படுத்தினால் Cus தோன்றுவதால் 
கறுப்பாகிறது . 


Cds + Cu ++ = Cd +++ Cus 


சல்பரைக் கொண்ட மற்ற நேர் அயனிகளிலிருந்து S --- ஐ 
பிரிக்க Cds தோன்றுவது பயன்படுகிறது . இருப்பினும் கரையும் 
கேட்மியம் உப்புகளைப் பயன்படுத்தினால் CdS-டன் CdSO , - ம் 
வீழ்படிவடைகிறது . எனவே ,திண்ம Cd CO3- ஐ வினைப்பொருளாக 
பயன்படுத்த வேண்டும் . Cd Co , நீரில் எளிதில் கரைவதில்லை , 
ஆகவே கரைசலில் Cd ++ அயனிச் செறிவு குறைவாயுள்ளது . 
இருப்பினும் இச்செறிவு கேட்மியம் சல்பைடின் கரைதிறன் 
பெருக்கத்தை மிஞ்சுமளவு போதுமானதாயுள்ளது . கேட்மியம் 


* சிங்கில் சல்பைடு மாசாக இல்லை என்பதை முன்னோடிச் சோதனை 
யால் உறுதிப்படுத்தலாம் , அதாவது HCI- டன் வினைப்படுத்தும்போது 
HIS வெளிப்படுவதில்க் . 


நேர் அயனிகள் 


651 


சல்பைடு கேட்மியம் கார்பனேட்டைவிட குறைவாக கரைவதால் 
முழுமையாக வீழ்படிவடைகிறது : 


Cd CO : + S -- = + Cds + CO ; -- 


மாறாக CdSO.- இன் கரைதிறன் பெருக்கம் அடையப்படாத - 
தால் SO , -- அயனி கரைசலிலேயே உள்ளது . 


5. சல்பைடு அயனியின் ஒடுக்க வினைகள் : S / S-- இரட் 
டையின் நியம ஆக்சிஜனேற்ற மின்னழுத்தம் ( E0 = -0.51V ) 
குறைவாயிருப்பதால் S-- மிகவும் எளிதில் தனி சல்பராக ஏற்ற 
மடைகிறது . எனவே இது திறன் மிக்க ஒடுக்கி . சான்றாக SO3-- , 
S , 0 ; -- போல இது தனி அயோடினை நிற நீக்கமடையச் செய்து 
I- அயனிகளாக ஒடுக்குகிறது : 


S -- + = + S + 21 


இது அமில கார கரைசல்களில் KMnO4- ஐ ஒடுக்குகிறது . 
பிந்தியதில் வழக்கம்போல் MnO ( OH ) , பழுப்பு நிற வீழ்படிவாக 
தோன்றுகிறது . பல்வேறு ஏற்றிகள் S-- அயனிகளால் ஒடுக்க - 
மடையும் பல வினைகளை முன்பே பார்த்தோம் . சான்றாக S- 
அயனிகள் 

Fe +++ - ஐ Fe ++ - ஆகவும் , AsO4 ---- ஐ AsO ; --- 
ஆகவும் ஒடுக்குகின்றன . s-- அயனிகளின் ஏற்ற வினை 
பொருள்கள் SO2 , HgSO4 அல்லது தனி சல்பர் . 


S-- , S , 0 , -- , So ; -- , S04-- நேர் அயனிகளின் கலவைகளு 
டைய பகுப்பாய்வு . 


S- , Sg0 ; -- , SO : -- அயனிகள் ஒன்றாக இருக்கும்போது 
இவைகளை கண்டறிய முறைப்படுத்திய பகுப்பாய்வு தேவைப்படு 
கிறது . ஏனென்றால் இவற்றில் சில மற்றவற்றின் சோதனை களில் 
குறுக்கிடுகின்றன . சான்றாக கரைசல் S-- , SO -- அயனிகளைக் 
கொண்டிருந்தால் அமிலத்தை சேர்த்தால் H , S , SO , இரண்டும் 
ஒரே சமயத்தில் தோன்றி ஒன்றோடொன்று வினைப்படுகின்றன : 


SO + 2HqS = + 3s + 2H , 0 


இவ்வினையின் காரணமாக மிகையாக உள்ள வாயுவைத்தான் 
கண்டறிய முடியும் . மிகையாயுள்ளது SO2- ஆக இருந்தால் அமி 
லத்தை சேர்க்கும்போது ஏற்படும் விளைவுகள் S20 ---டன் நிகழும் 
விளைவுகளுடன் ( SO , , S தோன்றுதல் ) ஒத்திருக்கும் . எனவே 


=652 


பண்பறி பகுப்பாய்வு 


Sg0 ; --- ஐ தவறுதலாக கண்டறிய வேண்டியிருக்கும் . SO : -- , 
S.Os-- அயனிகளின் கலவையை அமிலப்படுத்தும்போது S.0 ; -- 
போலவே செயல்படும் . முடிவாக S-- முன்னிலையில் SO ; ---இன் 
ஃபுச்சின் சோதனை அல்லது ZnSO4 , K , Fe ( CN ) ; சேர்த்து செய்யப் 
படும் நைட்ரோபுருசைடு சோதனை பயன்படாது . 


S20 : -- அல்லது S-- , SO , -- கலவைகளின் முன்னிலையில் 
SO --- ஐ கண்டறிவது கடினமானது . Badly-டன் செய்யப்படும் 
சோதனையில் கரைசலை அமிலப்படுத்தும்போது இரண்டு தறுவாய் 
களிலும் சல்பர் வெண்ணிற வீழ்படிவாக தோன்றுகிறது . இது 
அமிலங்களில் கரையாதிருப்பதால் BaSO4 என்று தவறாக எண்ண 
- வேண்டியிருக்கும் . 


கீழே விரிவாக விவரிக்கப்பட்டுள்ள S-- , S90 ; , SO ; 
So ; -- அயனிக் கலவைகளுக்கான முறைப்படுத்திய பகுப்பாய்வு 
பின்வரும் கருத்துகளை அடிப்படையாகக் கொண்டுள்ளது . 
( அ ) So : -- , so , -- , S20 ; -- அயனிகள் கரை 

அயனிகள் கரைசலிலேயே உள்ள 
போது CdCO , --- டன் S-- வீழ்படிவைக் கொடுக்கிறது ; 
( ஆ ) ஸ்டிரான்ஷியம் உப்பால் SO ; -- , so , -- வீழ்படிவடைகின்றன . 
ஆனால் S , 0 ; -- வீழ்படிவடைவதில்லை ; ( இ ) SrCO ; நீர்த்த அமி 
லங்களில் கரைகிறது . ஆனால் SrSO4 கிட்டத்தட்ட கரைவ 
தில்லை . 


1. S --- ஐக் கண்டறிதலும் பிரித்தலும் : சோதிக்க வேண்டிய 
1 மி.லி. காரக் கரைசலுக்கு 1 மி.லி. சோடியம் நைட்ரோபுருசைடு 
கரைசலை சேர் . S-- இருந்தால் கருஞ் சிவப்பு நிறம் தோன்று 
கிறது . S-- இருந்தால் 2-3 மி . லி . கரைசலுக்கு சிறிதளவு 
திண்ம CdCO : - ஐ சேர்த்து குலுக்கு .. வடிகட்டி வடிநீருக்கு 
சோடியம் நைட்ரோ புருசைடை சேர்த்து வீழ்படிவடைதல் 
முழுமையாயிற்றா என்று சோதித்துப் பார் . தேவைப்பட்டால் 
மேலும் CdCO ;. ஐ சேர்த்து மீண்டும் சோதனைக் குழாயைக் 
குலுக்கு . வீழ்படிவடைதல் முழுமையான பிறகு வீழ்படிவை 
வடிகட்டி கழுவு . இவ் வீழ்படிவு மிகையான CdCO ; -டன் Cds , 
மற்ற கேட்மியம் உப்புகள் ஆகியவற்றைக் கொண்டுள்ளது . 
வீழ்படிவு மஞ்சள் நிறமாயிருந்தால் S-- உள்ளதென்று பொருள் . 
நிறம் தெளிவாக இல்லையென்றால் சோதனைக் குழாய்க்கு CusO , 
--கரைசலை சேர்த்து 2N HCI- ஆல் அமிலப்படுத்து . CdCO :- ஐ 


* Cd SO4- இல் சல்பேட்டு இருக்கக் கூடாது . 


நேர் அயனிகள் 


653 : 


அமிலம் கரைக்கிறது . மஞ்சள் நிற Cds வீழ்படிவு குறைவாகக் 
கரையும் கறுப்பு நிற Cus- ஆல் வெளியேற்றப்படுகிறது . 


Sg0 ; - , So : -- , SO ; -- ( மற்ற நேர் அயனிகளும் ) உள்ள 
வடிநீரை 2 , 3 - இன் படி ஆராய்க . 


2. S20 ; --- க்குச் சோதனை : வடிநீரின் ஒரு பகுதியை ( S 
இல்லையென்றால் மூலக்கரைசலை ) 2N HC ) கரைசலால் அமிலப் 
படுத்தி சூடு செய் . வெண்மையான அல்லது மஞ்சளான 
( சல்பரால் ) கலங்கல் தோன்றினால் S20 : -- உள்ளதென்று 
அறியலாம் . 


3. So -- So ---க்குச் சோதனை : வடிநீரில் எஞ்சியுள்ள 
தற்கு SrCI , அல்லது Sr (NOS ) - ஐ வீழ்படிவடைதல் முழுமை 
யடையும் வரை சேர் . வீழ்படிவை ( SrSO : , SrSO , மற்ற 
ஸ்டிரான்ஷியம் உப்புகள் ) நன்கு கழுவு ( S20 ; -- அயனிகளை நீக்க ) , 
1-2 மி . லி . நீரில் கலக்கி இரண்டு பாகங்களாகப் பிரி . 


( அ ) Sos --- க்குச் சோதனை : ஒரு பகுதிக்கு 2N HCI- ஐ 
சேர்த்து அயோடின் கரைசலை சொட்டு சொட்டாகச் சேர் . 
அயோடின் நிறம் மங்கினால் SO ; -- உள்ளதென்று பொருள் . 


( ஆ ) SO ; --- க்குச் சோதனை : கரைசலின் மற்றொரு. 
பகுதியை BaCl , கரைசல் ( SrSO4- ஐ குறைவாகக் கரையும் BasO / 
ஆக மாற்ற ) மிகையான 2N HCI- டன் சேர் . வீழ்படிவு கரையா 
விட்டால் SO : -- உள்ளதென்று அறியலாம் . மூலக் கரைசலின் 
ஒரு பகுதியை HC ) , KMnO4 முன்னிலையில் BaCl -டன் வினைப் 
படுத்தியும் இதை கண்டறியலாம் ( பகுதி 88 , 1 ) . 


101. CNS , தயோசயனேட்டின் வினைகள் 

தயோசயனேட் அயனி தயோசயனிக் அமிலத்தில் , HCNS 
நேர் அயனி. இந்த அமிலம் நிறமற்ற திரவம் , நெடியுடையது , 
நீர்க் கரைசல்களில் வீரியமிக்க காரத்துவம் ஒன்று உள்ள அமிலமா 
யுள்ளது . பெரும்பாலான தயோசயனேட்டுகள் எளிதில் நீரில் 
கரைகின்றன . சில்வர் , காப்பர் , மெர்க்குரி ( மேலும் தங்கம் ) 
ஆகியவற்றின் தயோசயனேட்டுகள் கரையாதவை . லெட் உப்பு . 
எளிதில் கரைவதில்லை . CNS அயனி நிறமற்றது . 


* வீழ்படிவை நீர்த்த ( 1 : 1 ) HCI- டன் வாயு அறையில் வினைப் 
படுத்தும்போது வெளிப்படும் HS- ஐக் கொண்டு S- அயனியைக் கண் 
டறியலாம் . 


654 


பண்பறி பகுப்பாய்வு 


1 . சில்வர் நைட்ரேட் , CNS- அயனிகளை சில்வர் தயோசய 
னேட்டாக வீழ்படிவடையச் செய்கிறது . இது வெண்ணிற 
மானது : 


Ag ++ CNS- = + Ag CNS 


இவ் வீழ்படிவு நீர்த்த நைட்ரிக் அமிலத்தில் கரையாது . இதன் 
கரைதிறன் பெருக்கம் ( 1.16x10-19 ) AgBr- னுடையதுடன் 
( 7.7x10-13 ) ஒத்துள்ளதால் NH4OH-இல் சுமாராக கரைகிறது . 
AgBr போல் இது கிட்டத்தட்ட ( NH , ) , CO , கரைசலில் கரைவ 
தில்க . 


2. மெர்க்குரிக் நைட்ரேட் , Hg ( NO , ) 2 மெர்க்குரிக் தயோ 
சயனேட்டை வெண்ணிற வீழ்படிவாகக் கொடுக்கிறது . இவ்வீழ் 
படிவு மிகையான KCNS- இல் கரைந்து அணைவு சேர்மத்தைக் 
கொடுக்கிறது . 

Hg (NO3) 2 + 2KCNS = Hg (CNS ) 2 + 2KNO : 


Hg ( CNS ) 2 + 2KCNS = Kq[ Hg ( CNS ). ] 
இவ்வினையின் அயனிச் சமன்பாடு 

Hg+++ 4CNS - = [ Hg( CNS ) . ] -- 


3. ஃபெர்ரிக் உப்புகள் : CNS- அயனிகளுடன் ஃபெர்ரிக் 
தயோசயனேட்டை கொடுப்பதால் சிவப்பு நிறம் ( அல்லது 
குறைவான செறிவுகளில் ஊதா நிறம் ) தோன்றுகிறது : 


Fe +++ + 3 CNS - _ Fe ( CNS ) , 
Fe( CNS ) -இன் நீராற்பகுப்பை குறைக்க கரைசலை அமிலப் 
படுத்த வேண்டும் . இல்லையென்றால் கரைசலின் சிவப்பு நிறம் 
செம்பழுப்பாக அல்லது மஞ்சளாகக்கூட ( மிகவும் நீர்த்த கரைசல் 
களில் ) மாறுகிறது . 


CNS- செறிவு குறைவாயுள்ளபோது ஃபெர்ரிக் தயோசய 
னேட்டை கரிம கரைப்பான்களில் கரைத்து இலேசான நிறத்தை 
ஆழ்ந்ததாக்கலாம் . அமைல் ஆல்கஹால் , ஈத்தர் போன்ற கரிம 


காட்டியுள்ளதைவிட இவ்வினை உண்மையில் 

சிக்கலானது . 
வரிசையாக Fe { CNS ) ++ - லிருந்து ( Fe( CNS ) 6 ) வரை அயர்ன் தயோச 
யனேட் அணைவுகள் தோன்றுகின்றன . 


நேர் அயனிகள் 


655 


கரைப்பான்களைப் பயன்படுத்தல் . நீரைவிட இவற்றில் இது அதிக 
மாக கரைகிறது . 


இது CNS-- ஐ கண்டறிவதற்கான மிக முக்கியச் சோதனை . 
இருப்பினும் Fe +++ டன் நிலையான அணைவுகளைக் கொடுக்கும் பல 
பொருள்கள் குறுக்கிடுகின்றன . இப்பொருள்களில் ஆக்சாலிக் , 
டார்ட்டாரிக் , சிட்ரிக் , அசிட்டிக் அமிலங்கள் , PO ;--- 
அயனிகள் அடங்கும் . Fe +++ -ஐ [ Fe ( CN ) ] == அயனி பிரஷ்யன் 
நீலமாக வீழ்படிவடையச் செய்கிறது . அயோடைடும் இருக்கக் 
-கூடாது . 

ஏனென்றால் Fe +++ - ஆல் I- ஏற்றமடைந்து தனி 
அயோடினாக மாறுகிறது . அப்போது Fe ( CNS ) : - னுடையதைப் 
போன்ற பழுப்பு நிறம் தோன்றுகிறது . இப்பொருள்கள் அல்லது 
அயனிகளின் முன்னிலையில் CNS-- ஐ கண்டறிய கரைசலிலிருந்து 
[ Fe ( CN ) ] -- அயனிகளை நீக்கவேண்டும் . இதற்கு ZnSO4 அல்லது 
(CH3COO) 2Zn- டன் வினைப்படுத்தி வடிநீரை HNO3 முன்னிலை 
யில் AgNO , கரைசலுடன் சேர்க்க வேண்டும் . இது CNS- அயனி 
வீழ்படிவடையச் செய்கிறது . கரைசலிலுள்ள பெரும்பாலான 
குறுக்கிடும் பொருள்களிலிருந்து இவ்விதம் பிரிகிறது . CNS 
அயனிகளை மீண்டும் கரைசலினுள் கொண்டு வரவும் I- அயனி 
--களிலிருந்து பிரிக்கவும் வீழ்படிவை ( இது AgCNS , AgCl, AgBr , 
AgI , AggS- ஐ கொண்டிருக்கலாம் ) KBr கரைசலுடன் குலுக்கு . 
பெரும்பாலான AgGNS குறைவாக கரையும் சில்வர் புரோமை 
டாக மாற்றப்பட்டு கரைசலில் CNS- அயனிகள் தோன்று 
கின்றன : 

AgCNS + Br-- AgBr + CNS 
சில்வர் தயோசயனேட்டிற்கு மாறாக KBr -L6W வினைப் 
படுத்தும்போது சில்வர் அயோடைடு எந்த கணிசமான அளவும் 
AgBr- ஆக மாறுவதில்லை ( ஏனென்றால் இதன் கரைதிறன் பெருக்கம் 
AgBr- னுடையதைவிட மிகக் குறைவாயுள்ளது ) . எனவே I 
அயனிகள் கரைசலினுள் செல்வதில்லை . ஆகையால் I-- லிருந்து 
CNS-- ஐ பிரித்து Feals கரைசலுடன் சேர்த்து கண்டறியலாம் . 


மற்றொரு முறையில் பொட்டுத் தட்டில் வீழ்படிவின் ஒரு 
பகுதியை எடுத்து ஒரு சொட்டு FeCle கரைசல் சேர்க்கப்படுகிறது . 
CNS இருந்தால் வீழ்படிவு ஊதா நிறமாவதைக் காணலாம் . 

4. H.SO , - டன் வினை : தயோசயனேட்டுகளை நீர்த்த ( 1 : 1 ) 
HASO4 சிதைத்து கார்பொனைல் சல்பைடை , Cos ( நச்சுத்தன்மை 
உடையது ) வெளிப்படுத்து . இது நீல நிறச் சுடருடன் எரிகிறது : 


656 


பண்பறி பகுப்பாய்வு 


GNS- + 2H ++ H ? O = NH ,++ COS 


அடர் சல்பூரிக் அமிலம் உலர்ந்த தயோசயனேட்டுகளை துரித 
மாக சிதைக்கிறது . அப்போது பல வாயுக்களும் ஆவிகளும் வெளிப் 
படும் . இவைகள் நெடியுடையவைகளாகவும் ( COS , HCOOH , 
CS2 , COA , SO , ) சல்பரை கொடுப்பவைகளாகவும் உள்ளன . 


5. ஆக்சிஜனேற்றிகள் : CNS-- லுள்ள சல்பரை பின்வருமாறு 
ஏற்றம் செய்கின்றன : 


S - II | 


8e = 


S + VI 


- 


நீர்த்த நைட்ரிக் அமிலம்கூட தயோசயனேட்டுகளை சிதைக் 
கிறது : 


3CNS- + 10H ++ 13NO : - = 16NO 1 + 3CO2 1 + 

3SO ; -- + 5H90 . 


GNS-- ஐ அமில அல்லது கார பெர்மாங்கனேட் ஏற்றம் 
செய்கிறது . அமிலக் கரைசலில் நிகழும் வினை ! 


6MnO / + 5CNS- + 13H + = 6Mn +++ 

5HCN 1 + 5SO ; -- ++ H90 . 


இச் சோதனைக்கு மிகவும் சிறிய அளவில் ( 1-2 சொட்டுகள் ) 
தயோசயனேட் கரைசலைப் பயன்படுத்த வேண்டும் . புகை நீக்கும் 
அறையில் சோதனையைச் செய்ய வேண்டும் . ஏனென்றால் வெளிப் 
படும் HCN ஆவி மிகுந்த நச்சுத் தன்மை உடையது . வினையை 
நோக்கி அறிய அமிலப்படுத்திய தயோசயனேட் கரைசலுக்கு 
நீர்த்த பெர்மாங்கனேட்டு கரைசலை சொட்டு சொட்டாகச் சேர் , 
பெர்மாங்கனேட்டின் நிறம் நீக்கப்படும் . 


6. காப்பர் உப்புகள் ( Ca ++ அயனிகள் ) தயோசயனேட்டு 
களுடன் மரகதப் பச்சை நிறத்தை கொடுக்கின்ற 

றன . காப்பர் 
கரைசலை சொட்டு சொட்டாகக் சேர் ; மிகையான வினைப் பொரு 
ளுடன் Cu ( CNS ), கறுப்பு நிற வீழ்படிவாகத் தோன்றுகிறது . 
சல்பூரஸ் அமிலத்தின் முன்னிலையில் வெண்மை நிற குப்ரஸ் உப்பு 
Cu ( CNS ) , தோன்றுகிறது ; 


2CNS- + 2Cu +++ SO , + 2H ? O = ! 

Cug ( CNS ), + SO -- + 4H + 


நேர் அயனிகள் 


657 


7. கோபால்ட் உப்புகள் Co ++ அயனிகள் தயோசயனேட்டு 
களுடன் அமைல் ஆல்கஹாலில் கரைந்து நீல வளையத்தைக் 
கொடுக்கும் அணைவுச் சேர்மங்களைக் கொடுக்கின்றன. ( பகுதி 58 
5 பார் ) . நீர்த்த Co ( NO :) , கரைசலை சொட்டு சொட்டாகச் 
சேர்க்க வேண்டும் . ஏனென்றால் மிகவும் அதிகமான CNS அயனி 
களின் முன்னிலையில் தான் [ Co ( CNS ) ] = அணைவு தோன்று 
கிறது . 


8. சோடியம் நைட்ரேட் , NaNO , , நடுநிலைக் கரைசலில் 
தயோசயனேட்டுகளுடன் வினைப்படுவதில்லை . கனிம அமிலத்தால் 
கரைசலை அமிலப்படுத்தினால் ஆழ்ந்த நிறம் தோன்றி சிறிது 
நேரத்தில் மறைகிறது . இந்நிறம் தோன்றுவதற்கு CNS- அயனி 
ஏற்றமடைவது தான் காரணம் . இவ்வினையின் வழி அறியப்பட 
வில்லை . 


9. அமிலக் கரைசலில் சிங்க் உலோகம் தயோசயனேட்டுகளை 
( AgCNS உள்பட ) சிதைத்து ஹைட்ரஜன் சல்பைடையும் 
HCN-உம் கொடுக்கிறது . 


Zn + CNS - 13H + = Zn +++ HgS 1 + HCN + 


இவ் வினையை புகை நீக்கும் அறையில் நிகழ்த்த வேண்டும் . 


102. ஃபெரோசயனைடின் , [ Fe ( CN ) ; ] -- வினைகள் 

ஃபெரோசயனைடு அயனி ஃபெரோசயனிக் அமிலத்தின் , 
H , [ Fe ( CN ) ] நேர் அயனி . இந்த வீரியமிக்க அமிலம் வெண்மை 
யான படிக திண்மம் , நீர் , ஆல்கஹாலில் எளிதில் கரைகிறது . இது 
திண்ம நிலையில் நிலையானது , ஆனால் ஈரப் பசையிருந்தால் 
பிரஷ்யன் நீலமாக ஏற்றமடைவதால் நீலமாக மாறுகிறது . இதன் 
உப்புகளான ஃபெரோசயனைடுகள் மிகவும் நிலைத்தன்மை 
உடையவை ; கார உலோகங்கள் , கார மண் உலோகங்களின் 
ஃபெரோசயனைடுகள் மட்டும் நீரில் கரைகின்றன . இவைகள் 
கிட்டத்தட்ட நடு நிலைக் கரைசல்களைக் கொடுக்கின்றன. பெரும் 
பாலான மற்ற ஃபெரோசயனைடுகள் கிட்டத்தட்ட கரைவதில்லை . 
அல்லது நீரிலும் , நீர்த்த அமிலங்களிலும் இலேசாக கரைகின்றன . 


கால்சியம் அம்மோனியம் ஆகியவற்றில் இரட்டை உப்புகள் 
கரைவதில்லை ; Ca ++ - இன் பண்பறி சோதனையில் இவ்வினை பயன்படு 


42 


658 


பண்பறி பகுப்பாய்வு 


[ Fe { CN ) s ] == அயனி பச்சையான மஞ்சள் நிறமானது . இதன் 
வினை களை அறிய K4 [ Fe ( CN ) ] கரைசலைப் பயன்படுத்து . 


1. சில்வர் நைட்ரேட் , [ Fe ( CN ) ] == அயனியுடன் சில்வர் 
ஃபெரோசயனைடை வெண்ணிற வீழ்படிவாக கொடுக்கிறது . இது 
நீர்த்த அசிட்டிக் அமிலத்திலும் அமோனியாவிலும் கிட்டத்தட்ட 
கரைவதில்லை : 


4Ag ++ [ Fe ( CN ); ] === | Ag4 [ Fe ( CN ) 6 ] 


2. ஃபெரிக் உப்புகள் நடுநிலையான அல்லது இலேசான 
அமிலக் கரைசல்களில் பிரஷ்யன் நீலத்தை நீல நிற வீழ்படிவாக 
கொடுக்கின்றன ! 


4Fe++++ 3 [ Fe ( CN ) ] === | Fe4 [ Fe ( CN ) ] 3 


இவ்வீழ்படிவு நீர்த்த HCI- இல் கரையாது , ஆனால் அடர் 
அமிலத்தில் கரைகிறது . இது ஆக்சாலிக் அமிலத்திலும் கரைந்து 
அணைவுச் சேர்மத்தை Hy[Fe( Cz04 ) 3 ] கொடுக்கிறது . Fe +++ 
அயனிகளுடன் CNS- இரத்தச் சிவப்பு நிற Fe ( CNS ) 3- ஐ கொடுப் 
பதால் [ Fe ( CN ) ] == அயனியின் இந்த மிக முக்கிய வினையில் 
குறுக்கிடுகின்றன . இவ்வினையை பொட்டுச் சோதனையாக 
செய்தால் குறுக்கிடும் விளைவை எளிதில் தவிர்க்கலாம் , 


ஒரு வடிதாள் துண்டின் மீது ஒரு பூரித லெட் நைட்ரேட் கரை 
சலையும் , ஒரு சொட்டு அறியவேண்டிய கரைசலையும் ஒரு சொட்டு 
நீரையும் இதேவரிசையில் சேர் . பொட்டின் நடுவில் லெட் ஃபெரோ 
சயனைடு வீழ்படிவு தோன்றுகிறது . அப்போது Pb ++ - ஆல் வீழ்படி 
வடையாத CNS- அயனிகள் பொட்டின் விளிம்பிற்கு வெளியேற் 
றப்படுகின்றன . இவ்விதம் [Fc ( CN ) ] == அயனிகளிலிருந்து 
பிரிக்கப்படுகின்றன . இப்போது பொட்டின் நடுப்பகுதியை Feals 
கரைசலால் நனைத்து நீர்த்த HCI-ஐ சேர் . லெட் ஃபெரோசயனைடு 
பிரஷ்யன் நீலமாக மாற்றப்படுகிறது , பொட்டின் மையம் 
நீலமாகிறது . 

3. குப்ரிக் உப்புகள் நடுநிலையான அசிட்டிக் அமிலக் கரைசல் 
களில் காப்பர் ஃபெரோசயனைடை செம்பழுப்பு நிற வீழ்படிவாக 
கொடுக்கின்றன. இது கனிம அமிலங்களிலும் அம்மோனியாவிலும் 
கரைகிறது : 


2Cu+++ [ Fe( CN ) ] === | Gug [ Fc ( CN ) ] 


நேர் அயனிகள் 


659 


கரையும் வெண்ணிற 


4. சிங்க உப்புகள் காரங்களில் 
வீழ்படிவை கொடுக்கின்றன : 


3Zn +++ 2K ++ 2 [Fe ( CN ) ] === * KgZng [ Fe ( CN ) ] 2 


K. Zn [ Fe( CN) ]a + 120H 


= 2K ++ 2 [ Fe ( CN ) ] == + 3ZnO2 -- + 6H2O 


. 


5. : பெரஸ் 

சல்பேட் வண்மையான வீழ்படிவாக 
Fe? [Fe( CN ) ; ] - ஐ கொடுக்கிறது . இது சீராக பிரஷ்யன் நீலமாக 
ஏற்றமடைவதால் நீலமாக மாறுகிறது . 


6. சல்பூரிக் அமிலம் ( நீர்த்தது ) குளிர்ந்த நிலையில் 
ஃபெரோசயனைடுகளை சிதைப்பதில்லை . அவைகளை கொதிக்க 
வைத்தால் சிதைந்து ஹைட்ரோசயனிக் அமிலத்தை கொடுக் 
கின்றன ( மிகவும் நச்சுத்தன்மை உள்ளது , புகை நீக்கும் அறையை 
பயன்படுத்த வேண்டும் ) : 


[ Fe ( CN ) ] == + 6H + = Fe+++ GHCN + 


அடர் HySO4 எல்லா ஃபெரோசயனைடுகளையும் சூடுபடுத்தும் 
போது சிதைக்கிறது : 


[ Fe ( CN ) ] == + 12H ++ 6H2O = Fe++ + 6NFI ++ 6Cot 


சல்பூரிக் அமிலம் Fe ++ அயனிகளை ஏற்றம் செய்கிறது , அது 
-SO2- ஆக ஒடுக்கமடைகிறது : 


2Fe+++ SO4-- + 4H + = 2Fe ++++ 2H , O + SOat 


7. கடுங்காரங்கள் எல்லா கரையாத ஃபெரோசயனைடு 
களையும் சிதைத்து கார உலோகங்களின் ஃபெரோசயனைடுகளையும் 
ஒத்த ஹைட்ராக்சைடுகளையும் கொடுக்கின்றன . சான்றாக , 


Fe4 [ Fc ( CN ) 6 ] 3 + 120H- = + 4Fe ( OH ) ; + 3 [ Fe( CN ) ]== 


Cug [ Fe( CN) ] + 40H- = 2Cu ( OH )2+ [ Fe ( CN) ] 


8. ஏற்றிகள் : பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அல்லது 
டைகுரோமேட் , குளோரின் , புரோமின் போன்ற ஏற்றிகள் 


660 


பண்பறி பகுப்பாய்வு 


அமிலக் கரைசலில் [ Fe( CN ) ) " -ஐ [ Fe (CN ) )---- ஆக ஏற்றம் 
செய்கின்றன , சான்றாக . 
MnO +5[ Fe(CN ) ] - 3 + 8HI + 

= Mn +++ 5 [ Fe ( CN ) ) --- + 4H90 


பெர்மாங்கனேட் கரைசல் நிற நீக்கம் அடைகிறது . காரக் 
கரைசலில் பெர்மாங்கனேட் [ Fe ( CN ) ] = - ஆல் ஒடுக்கமடைந்து 
MnO ( OH ) 2- ஐ கொடுக்கிறது . 


+ 


103. ஃபெரிசயனைடின் , [Fe( CN ) ; ]--- வினைகள் 

ஃபெரிசயனைடு அயனி ஃபெரிசயனிக் அமிலத்தின் 
Hg [ Fc ( CN ) ] நேர் அயனி . இந்த தனி அமிலம் பழுப்பு நிற 
படிகப் பொருள் , நீரில் எளிதில் கரைகி ) 

கிறது . இருட்டரையில் 
வைத்திருந்தால் நிலையாக உள்ளது . ஆனால் வெளிச்சத்தில் 
வைத்திருந்தால் சிதைந்து 

ஹைட்ரோசயனிக் அமிலத்தை , 
HCN கொடுக்கிறது . 

ஃபெரிசயனிக் அமிலம் வீரியமிக்க காரத்துவம் மூன்று உள்ள 
அமிலம் , திறன்மிக்க ஏற்றி . கார , காரமண் உலோகங்கள் , 
ஃபெரிக் அயர்ன் , குரோமியம் III, அலுமினியம் ஆகியவற்றின் 
ஃபெரிசயனைடுகள் நீரில் கரைபவை . மற்ற ஃபெரிசயனைடுகள் 
நீர்த்த அமிலங்களில் கூட கரைவதில்லை. ஃபெரிசயனைடுகளின் 
கரைசல்கள் மஞ்சளான பழுப்பு நிறமுடையது . இவைகள் 
கிட்டத்தட்ட நடுநிலையாயுள்ள K , ( Fe ( CN ) . ] கரைசலை சோதனை 
களுக்கு பயன்படுத்து . 


1. சில்வர் நைட்ரேட் [ Fe ( CN ) ) --- அயனியுடன் ஆரஞ்சு 
நிற சில்வர் ஃபெரிசயனைடை வீழ்படிவாக கொடுக்கிறது : 

3Ag++ [ Fe ( CN ) ]--- = + Ag [ Fe( CN ) ] 
இவ் வீழ்படிவு நைட்ரிக் அமிலத்தில் கரையாது , 
அம்மோனியாவில் கரைகிறது . அம்மோனியாவுடன் நிகழும் 
வினை Ag3 [ Fe (CN ) ] - ஐ Ag4[ Fe ( CN) ]- லிருந்து வேறுபடுத்திக் 
காட்டுகிறது . 


ஆனால் 


2. பெரஸ் உப்புகள் நடுநிலை அல்லது அமிலக் கரைசல்களில் 
டர்ன்புல் நீலத்தை நீல நிற வீழ்படிவாக கொடுக்கின்றன : 

3Fe +++ 2 [ Fe ( CN ) ) --- = + Feg [Fe( CN ) ] 


நேர் அயனிகள் 


661 


Fe ( CN ) 6 --- அயனியின் இந்த மிக முக்கியமான வினையில் 
உள்ள சிக்கல் காற்றில் ஃபெரஸ் உப்புகள் எளிதில் ஏற்றமடை 
வதால் Fe ++ - டன் Fe +++ அயனிகளும் இருப்பதுதான் . ( Fe ( CN ) ; ] == 
அயனிகள் முன்னிலையில் Fe +++ பிரஷ்யன் நீலத்தை வீழ்படிவாக 
கொடுக்கிறது . இதை Fes[Fe( CN ) 2 - லிருந்து தோற்றத்தால் 
பிரித்தறிய முடியாது . எனவே வினைப்பொருளின் தூய்மையை 
( FeSOA ) சோதிக்கவேண்டும் . [ Fe( CN ) ]== - காணும்போது 
[ Fe ( CN ) )----உள்ளது என்று தவறாக எண்ணவேண்டியிருக் 
கின்ற சூழ்நிலையை தவிர்க்கவே இது செய்யப்படுகிறது . 
NH4CNS கரைசலுடன் ஃபெரஸ் உப்பு நிறத்தை கொடுக்கக் 
கூடாது . வினைப்பொருள் தூய்மையாக இல்லாவிட்டால் காரத் 
தின் முன்னிலையில் MnSO -டன் செய்யப்படும் கீழே விவரிக்கப் 
பட்டுள்ள சோதனையைக் கொண்டு [Fe ( CN ) ] ---- அயனிகளை 
கண்டறியலாம் . 


3. பெரிக் உப்புகள் வீழ்படிவை கொடுப்பதில்லை . ஆனால் 
பழுப்பு நிறத்தை ( [ Fe ( CN ) ) --- லிருந்து வேறுபட்டுள்ளது ) 
கொடுக்கிறது . 


4. சிங்க் உப்புகள் ( Fe ( CN ) ; ] ---- டன் Zng [ Fe ( CV ) ) :- ஐ 
மஞ்சள் நிற வீழபடிவாக கொடுக்கின்றன. இவ்வினையை பயன் 
படுத்தி CNS- , Cl ,Br , I - ,- லிருந்து ( Fe( CN ) )--- , [ Fe ( CN) 6] - : 
ஆகியவற்றை பிரிக்கலாம் . CNS- , Ci , Br , 1- அயனிகளை 
வீழ்படிவு செய்யாத Cd ++ அயனிகளாலும் இந்த நோக்கம் 
பூர்த்தி அடைகிறது . 


5. காப்பர் சல்பேட் , CuSO , பச்சை நிற வீழ்படிவாக 
Cug [ Fc ( CN ) ] - ஐ கொடுக்கிறது . 


6. ஏற்ற வினைகள் : ஃபெரிக் இரும்பை கொண்டுள்ள 
[ Fe ( CN ) ]-- நேர் அயனி [Fe ( CN ) ]== அயனியாக எளிதில் 
ஒடுக்கமடைவதால் திறன் மிக்க ஏற்றியாக உள்ளது . இது கரிமப் 
பொருள்களையும் ( ஆக்சாலிக் அமிலம் , செல்லுலோஸ் , சர்க்கரை ) 
அம்மோனியாவையும் எளிதில் ஏற்றமடையும் சல்பைடுகள் , 


* FeSO4 வினைப்பொருளிலிருந்து Fe+++ அயனிகளை நீக்க உலோக 
இரும்புடன் அல்லது ஹைட்ரசின் அல்லது ஹைட்ரசில் அமைன் சல்பேட்டு 
டன் கொதிக்க வைக்க வேண்டும் . NHACNS-டன் Fe +++ அயனிக்கு 
எதிர் சோதனை கிடைக்கும் வரை கொதிக்க வைப்பதை தொடரவேண்டும் , 
Fe +++ அயனிகளற்ற வினைப்படுத்தப்பட்ட FesO4 கரைசலை [ Fe( CN } GIT 
சோதனைக்கு உடனே பயன்படுத்தவும் . 


662 


பண்பறி பகுப்பாய்வு 


( S --- அயனிகள் ) , சல்பைட்டுகள் ( Sos --- அயனிகள் முதலிய 
வற்றையும் ) ஏற்றம் செய்கிறது . ஃபெரோசயனைடுகள் காரக் 
கரைசலில் மிக எளிதில் வழக்கமாக ஏற்றமடைகின்றன . சில 
ஏற்றவினைகள் கீழே விவரிக்கப்பட்டுள்ளன . 


( அ ) Mn ++- ஐ MnO ( OH )2- ஆக ஏற்றம் செய்தல் : பொட்டுத் 
தட்டின் மேல் ஒரு சொட்டு MnSO4 கரைசலையும் ஒரு சொட்டு 
2N NaOH கரைசலையும் வை . இதன் விளைவாக தோன்றும் 
மாங்கனஸ் ஹைட்ராக்சைடை உடனே 

சொட்டு 
ஃபெரிசயனைடு கரைசலுடன் சேர் . MnO ( OH ) , தோன்றுவதால் 
வீழ்படிவு ஆழ்ந்த பழுப்பு நிறமாகிறது : 


Mn ( OH ) +2[ Fe ( CN ) )--- + 2OH 

= + MnO ( OH ) 2 + 2[ Fe( CN ) ]== + H , 0 


Mn ( OH ) 2 வளிமண்டல ஆக்சிஜனால் ஏற்றமடைவதால் 
[ Fe ( CN ) 6 ]--- இல்லாவிட்டால் கூட வினைப்படும் கலவை சீராக 
பழுப்பு நிறமாகிறது . தவறு ஏற்படுவதை தவிர்க்க பொட்டுத் 
தட்டில் அடுத்தாற்போல் உள்ள பள்ளத்தில் ஒரு MnSO4- ம் ஒரு 
சொட்டு கடுங்காரமும் வை . இந்த வெற்றுச் சோதனையின் 
வீழ்படிவு நிறத்தை சோதனையில் தோன்றும் நிறத்துடன் ஒப்பிடு . 


இது மிகவும் முக்கியமான சோதனை . ஏனென்றால் Fe ++ - ஆல் 
வினைப்படுத்துவது மட்டுமல்லாமல் இதைப் பயன்படுத்தி 
[ Fc( CN ) ]== - லிருந்து [ Fe ( CN )] ---- ஐ வேறுபடுத்தி அறியலாம் . 
[ Fc (CN ) --- தவிர இந்நூலில் ஆராயப்படும் அயனிகளில் 
MnO4 , CrO -- அயனிகள் தான் இவ்வினையில் ஈடுபடும் . 


( ஆ ) 1- அயனிகள் 14 - ஆக ஏற்றமடைதல் : Ki கரைசலை 
சல்பூரிக் அமிலத்தால் அமிலப்படுத்தி ஒரு சில சொட்டுகள் 
பென்சீன் அல்லது குளோரோஃபாம் சேர்த்து 1-2 சொட்டுகள் 
ஃபெரிசயனைடு கரைசலுடன் குலுக்கு . வெளிப்படும் அயோடினால் 
கரைப்பான் அடுக்கு கருஞ்சிவப்பு நிறத்தை அடைகிறது . 


2Fe ( CN ) --- + 21- = 2 [ Fe ( CN) ] == + I 


பெரும்பாலான மற்ற MnO - , CrO4-- , NO , - , AsO ; --- 
ஏற்றி அயனிகள் இவ்வினையை கொடுக்கின்றன. 


நேர் அயனிகள் 


663 


பென் சிடீன் டைபெனில் அமைன் ஆகியவை 
[ Fe ( CN) ) ---- ஆல் ( மற்ற பல ஏற்றிகளாலும் ) ஏற்றமடைந்து 
நீல நிறத்தை அல்லது வீழ்படிவை கொடுக்கின்றன . 


7. கடுங்காரங்களும் , கார்பனேட்டுகளும் ( Na , CO , போன் 
றவை ) எல்லா கரையாத ஃபெரிசயனைடுகளையும் கொதிநிலையில் 
சிதைக்கின்றன ; [ Fe ( CN ) ] --- அயனி கரைசலினுள் செல்கிறது . 
கரைசலைக் கொண்டு அதை கண்டறியலாம் : 


Fes [ Fe { CN ) ; ] : + 6OH- = ! 3Fe ( OH ) x + 2 [ Fe ( CN ) s ] --- 


104. தொகுதி II நேர் அயனிகள் கலவைகளின் 

பகுப்பாய்வு 
தொகுதி II நேர் அயனிகள் அவற்றின் சோதனைகளில் ஒன்றிற் 
கொன்று குறுக்கிடுகின்றன . சான்றாக S-- அயனிகள் ( மற்ற 
ஒடுக்கிகளைப்போல் ) 1- , Br " - ஐ தனி உப்பீனிகளாக ஏற்றமடையச் 
செய்து கண்டறிவதில் குறுக்கிடுகின்றன ; CNS-- ஐ கண்டறிவதில் 
[ Fe ( CV ) ] == , ! - அயனிகள் குறுக்கிடுகின்றன ; ( I-- ஐ கண்டறி 
வதில் [ Fe (CN ) )--- அயனிகள் குறுக்கிடுகின்றன . 

அயனிகள் குறுக்கிடுகின்றன . எனவே ஒரு 
கரைசல் தொகுதி II- இன் எல்லா நேர் அயனிகளையும் கொண் 
டிருந்தால் கீழே விவரிக்கப்பட்டுள்ள முறைப்படுத்திய பகுப்பாய்வு 
செய்முறையை பயன்படுத்த வேண்டும் . இது பின்வருவனவற்றை 
அடிப்படையாகக் கொண்டுள்ளது . ( அ ) Zn ++ - டன் வீழ்படி 
வடையச் செய்து 5-- , [ Fe ( CN ) ) -- , [ Fe ( CN ) ) --- அயனிகளை 
பிரித்தல் ; ( ஆ ) நைட்ரிக் அமிலக் கரைசலில் AgCl , AgBr , Ag ] , 
AgCNS ஆகியவற்றை வீழ்படிவடையச் செய்து மற்ற நேர் அயனி 
களிலிருந்து CI , Br , I , CNS-- ஐ பிரித்தல் . 


வீழ்படிவடைந்த சில்வர் உப்புகளை KBr கரைசலுடன் சேர்த் 
தால் CNS- அயனியை கரைக்கிறது . இதை FeCig- டன் கரைசலைக் 
கொண்டு சோதனை செய்து கண்டறியலாம் . வீழ்படிவை ( NH , ) 2 
CO , கரைசலுடன் சேர்த்து C-- ஐ கரைத்து KBr . ஆல் கண்டறிய 
லாம் . 1- , Br- அயனிகளை Zn , H.SO, - இன் வினையால் கரைத்து 
குளோரின் நீர் சோதனையால் கண்டறியலாம் . 


1. [Fe( CN) ] == , [ Fe( CN ) ) --- அயனிகளுக்கு சோதனை 


( அ ) கரைசலின் ஒரு பகுதியை ( 1 மி . லி . ) 2N HCI- ஆல் 
அமிலப்படுத்தி FeCl , 

FeCl : கரைசலைச் சேர் . பிரஷ்யன் நீலம் 


564 


பண்பறி பகுப்பாய்வு 


Fe [ Fe (CN ) ] நீல நிற வீழ்படிவாக தோன்றினால் [ Fe ( CN ) ] " 
உள்ளதென்றறியலாம் . CNS- இருப்பது நிறத்தை அறிவதற்கு 
இடையூறாக இருந்தால் Pb ( NOg ) -டன் பொட்டுச் சோதனை 
செய்து [ Fe ( CN ) ] == - ஐ அறியலாம் ( பகுதி 102 , 2 பார் ) . 


( ஆ ) கரைசலின் மற்றொரு பகுதியை ( 1 மி.லி. ) 2N HCI- ஆல் 
அமிலப்படுத்தி Fe +++ அற்ற Fesor- ஐ சேர் . அதாவது NH CNS 
-டன் நிறம் தோன்றக்கூடாது ( சோதனை செய் ) . * டர்ன்புன் நீலம் 
Fes [ Fe ( CN ) . ] . நீலநிற வீழ்படிவாக தோன்றினால் [ Fe ( CN ) ; ] --- ** 
அயனிகள் உள்ளதென்று பொருள் . 


போதுமான அளவு தூய்மையான feSO , கிடைக்காவிட்டால் 
[ Fe ( CN ) ; ] ---- க்கு பின்வரும் சோதனையை பயன்படுத்தலாம் . 
பொட்டுச் சோதனைத் தட்டில் ஒரு சொட்டு Ms0- ம் ஒரு 
சொட்டு 2N NaOH- ம் சேர்த்து சோதிக்க வேண்டிய கரைசல் 
1-2 சொட்டுகள் சேர் . MnO ( OH ) , பழுப்பு நிறமாகத் தோன் 
றினால் [ Fe ( CN ) ; ] --- உள்ளதென்று காட்டுகிறது .*** நிறம் 
உடனே தோன்றாவிட்டால் வெற்றுச் சோதனை ஒன்றை செய்ய 
வேண்டும் . ( ப . 661 பார் , 


2. S --- ககுச் சோதனை : 1 மி.லி. காரக் கரைசலை சோடியம் 
நைட்ரோபுருசைடு , Nag [ Fc ( CN) ; NO ] கரைசலுடன் வினைப் 
படுத்து . சிவப்பான - கருஞ்சிவப்பு நிறம் S-- இருப்பதை குறிக் 
கிறது . SO : -- , S20 , - இல்லாதபோது பின்வரும் சோதனையை 
மாற்று முறையாகப் பயன்படுத்தலாம் . வாயு அறையின் அடிப் 
பக்க கண்ணாடிக் கிண்ணத்தில் 2-3 சொட்டுகள் கரைசலை 2-3 
சொட்டுகள் 2N H2SO4- ஆல் அல்லது HCI- ஆல் அமிலப்படுத்தி 
உடனே மற்றொரு கண்ணாடிக் கிண்ணத்தால் மூடு . இக்கிண்ணத் 
தில் ( CH3COO ) , Pb அல்லது Na , PbO , கரைசலில் நனைத்த தாள் 
பொருத்தப்பட்டுள்ளது . தாள் கறுப்பானால் S-- உள்ளதென் 
றறியலாம் . 


ப . 661 அடிக் குறிப்பை பார் . 

முதலில் விழ்படிவு வெண்மையாகவும் , பின்னர் நீலமாகவும் 
மாறினால் [ Fe ( CN ) 6 ] = = உள்ளதென்று பொருள் ( Fes [ Fe { CN ) 6 ] வீழ்படிவு 
வளிமண்டல ஆக்சிஜனால் பிரஷ்யன் நீலமாக ஏற்றமடைகிறது ) . 

Mn ++ - ஐ MaO ( OH ) 3- ஆக ஏற்றம் செய்யும் ( Fe ( CN ) 6 ] --- 
போன்ற MoOAT , CrO4-- அயனிகள் இருந்தால் இச்சோதனையை பயன் 
படுத்த இயலாது . 


665 


நேர் அயனிகள் 


கரைசல் SO , -- அல்லது S , 0 ; --- ஐ கொண்டிருந்தால் எதிர் 
விளைவை முடிவாக ஏற்றுக் கொள்ள இயலாது . ஏனென்றால் 
வெளிப்படும் ஹைட்ரஜன் சல்பைடு முழுவதும் அதே சமயத்தில் 
தோன்றும் SO.- ஆல் ஏற்றமடைந்து தனி சல்பரை கொடுக்கிறது : 


2H , S + SO , = 2H , 0 + - 3S 


3. [ Fe( CN ) ] ==, [ Fe (CN ) ) --- , S-- அயனிகளைப் பிரித்தல் : 
முன்னரே செய்த சோதனைகள் ( Fe ( CN ) ] == , [ Fe ( CN ) . ] 
அல்லது S-- நேர் அயனிகள் உள்ளன என்று காட்டினால் கரைச 
லின் ஒரு பகுதியிலிருந்து இவைகளை நீக்கு . இதைச் செய்ய நடு 
நிலையான அல்லது இலேசான காரக் கரைசலுக்கு ZnSO , அல்லது 
( CH , COO ) , Zn கரைசலைச் சேர்த்து சூடு செய் . வீழ்படிவடைதல் 
முழுமையடைந்ததா என்று உறுதி செய்த பின்னர் வடிகட்டி 
வீழ்படிவை நீக்கு ( இது H , [Fe ( CN ) ], H [ Fe ( CN ) ] , HAS , 
H ? COS , H , PO , முதலிய அமிலங்களின் சிங்க் உப்புகளை கொண் 
டிருக்கும் ) . CNS , CI- , Br " , I- , S : 0 ; -- மற்ற நேர் அயனி 
களைக் கொண்ட வடிநீரை 4 -இன் படி ஆராய்க . 


4. C , Br- , - , CNS -ஐ வீழ்படிவடையச் செய்தல் : சிங்க் 
உப்புகளிலிருந்து பெறப்பட்ட வடிநீரை ( [ Fc ( CN ) ] == , 
[ Fe ( CN ) ] --- , S-- நேர் அயனிகள் இல்லை பென்றால் 2-3 மி லி . 
மூலக் கரைசலை பயன்படுத்து ) 6N HNO : - ஆல் அமிலப்படுத்தி 
சில நிமிடங்கள் சூடு செய்து ( S20 ; --- ஐ ஏற்றம் செய்ய ) மிகை 
வான AgNO : - ஐ சேர் . வீழ்படிவடைதல் முழுமையடைந்ததா 
என்று உறுதி செய் . இல்லையென்றால் Cl , CNS- அல்லது Br 
போன்ற சில நேர் அயனிகள் வீழ்படிவடையாமல் போகலாம் . 
எனவே அவைகளை தவறவிடவேண்டியிருக்கும் ( பகுதி 27 - ஐ பார் ) 
வீழ்படிவை ஒரு தடவை கழுவி 5 , 6 - இல் குறிப்பிட்டுள்ளபடி 
ஆராய்க . வடிநீரை நீக்கு . 


5. CNS-- க்கு சோதனை : வீழ்படிவு Agal, AgBr . Agi , 
AgCNS , S ( நைட்ரிக் அமிலத்தால் S103 - ஏற்றமடைவதால் 
தோன்றுகிறது ) ஆகியவற்றை கொண்டிருக்கும் . ஒரு சில மி.லி. 
நீரில் கலந்து மற்றொரு சோதனைக் குழாய்க்கு கலங்கல் கரைசலை 
சிறிதளவு எடுத்துக்கொண்டு KBr கரைசலுடன் குலுக்கு . பெரும் 
பாலான AgCNS , AgBr- ஆக மாறுகிறது , CNS- அயனிகள் கரை 
சலுள் செல்கின்றன . வடிகட்டி வீழ்படிவை நீக்கு , வடிநீருக்கு 
Feal , கரைசலை சேர் . சிவப்பு நிறம் தோன்றினால் CNS- உள்ள 
தென்று அறியலாம் . வீழ்படிவின் ஒரு பகுதியை FCCI, கரைச 


666 


பண்பறி பகுப்பாய்ஷ 


லுடன் நேரடியாக வினைப்படுத்து . இது ஊதா நிறமானால் CNS 


உள்ளது . 


6. CI-- க்கு சோதனை ! வீழ்படிவடைந்த சில்வர் உப்புகளில் 
எஞ்சியுள்ளதை 12 % ( NH4 ) CO ; கரைசலுடன் ஒரு நிமிடம் 
குலுக்கு ( NH OH- ஐ சேர்த்து ( NH4 ) , CO , கரைசல் தயாரிக்கப் 
படுகிறது ) . கரையாத கசடை வடிகட்டி , கழுவி , 7 - இன்படி 
ஆராய்க . வடி நீருக்கு KEr கரைசலை சேர்த்து கலக்கு . AgB : - ஆல் 
தோன்றும் அதிகமான கலங்கல் கரைசலில் CI- உள்ளதை காட்டு 
கிறது . குளோரைடு இல்லையென்றால் மிகவும் இலேசான கலங்கல் 
தோன்றுகிறது ( ப . 637 - இன் .அடிக் குறிப்பை பார் ) . 


7. ( - , Br " - க்கு சோதனை : 1 , Br- க்கு சோதனை செய்யு 
முன்பு சிங்க் , சல்பூரிக் அமிலத்துடன் வினைப்படுத்தி அவைகளை 
கரைசலினுள் செல்லும்படி செய் . வீழ்படிவு AgCNS- ஐ கொண் 
டிருந்தால் இவ்வினையின்போது HIS- ம் மிகவும் நச்சுத்தன்மையுள்ள 
ஹைட்ரோசயனிக் அமிலமும் தோன்றுகின்றன . 

ஹைட்ரோ 
சயனிக் அமிலம் ஆவியாக வெளிப்படுகிறது . எனவே இவ்வினையை 
நல்ல புகை நீக்கும் அறையில் நிகழ்த்த வேண்டும் . வீழ்படிவை 
HzSO ; - டன் புகை நீக்கும் அறையில் வினைப்படுத்தி , சிறிதளவு 
சிங்க் தூளை சேர்த்து , நீர்த் தொட்டிமீது வைத்து வாயுக்கள் 
வெளிப்படுவது நிற்கும்வரை ( H ) , H , S , H.N ) சூடு செய் . சோத 
னைக் குழாயிலுள்ளதை இன்னும் சில நிமிடங்கள் சூடு செய்து His 
வெளிப்படுவது நின்றுவிட்டதா என்பதை ( CH3COO) 2Pb அல்லது 
Na , PbO , கரைசலில் நனைத்த தாளால் உறுதிப்படுத்து . வடிகட்டி 
வீழ்படிவை நீக்கு (சில்வரும் மிகையான சிங்கும் ) . வடிநீரை 
குளோரின் நீர் அல்லது NaClO கரைசலுடன் பென்சீன் அல்லது 
குளோரோஃபாம் முன்னிலையில் 

வினைப்படுத்தி 1 , 

- , Br " - க்கு 
சோதனை செய் . பகுதி 101 -இல் விவரித்துள்ளபடி 1-2 மி.லி. கரை 
சலைக் கொண்டு இச்சோதனையை செய்ய வேண்டும் . பின்வரும் 
சோதனையால் 1- , Br- அயனிகளைக் கண்டறியலாம் : 


( அ ) அயோடைடுக்கு , KNO , - டன் ஸ்டார்ச் முன்னிலையில் 
சோதனை ( பகுதி 99 , 5 ) ; 


( ஆ ) புரோமைடுக்கு , Br-- ஐ Bre- ஆக ஏற்றம் செய்தபின் 
ஃபுச்சினுடன் சோதனை ( பகுதி 98 , 4 ) . 


குறிப்பு : 1- , Br- அயனிகளுக்கு சோதனை செய்யும்போது 
மிகச் சிறிய அளவு கரைசலை எடுத்துக்கொள்ள வேண்டும் ; இல்லை 
யென்றால் எல்லா அயோடினையும் வெளியேற்ற மிகுந்த அளவு 


667 


நேர் அயனிகள் 





குளோரின் நீர் அல்லது NaClO கரைசல் தேவைப்படும் ; எனவே 
Br- அயனி எளிதில் தவற விடப்படும் . 


சில வேளைகளில் சிங்க் , H.SO , வினையால் ( NS- அயனிகள் 
HCN- ஆக மாறுவது முழுமை அடையாது போகலாம் . தயோசய 
னேட் அயனிகள் இருந்தால் 1- , Br " - ஐ கண்டறிதல் குறுக்கிடு 
கின்றன , ஏனென்றால் CNS-- இன் ஏற்றத்திற்கும் குளோரின் நீர் 
உட்கொள்ளப்படுகிறது . 1 , Br க்கு குளோரின் நீர் சோதனை 
எதிராயிருந்தால் அந்த சோதனைக் குழாயிற்கு ஒரு சொட்டு KI 
அல்லது KBr கரைசலைச் சேர்த்து குலுக்கிய பின் கரிம கரைப்பா 
னின் அடுக்கு தகுந்த நிறத்தை அடைந்தால் கரைசலில் குறுக் 
கிடும் பொருள்கள் இல்லை , I- , B1- இல்லை என்று ஊகித்தது சரி " 
என்பது முடிவு . 

மாறாக கரைசலினுள் புகுத்தப்பட்ட 1 அல்லது Brº 
அயனிகளை கண்டறியாது போனால் கரைசலில் ஒடுக்கி ( CNS 
அயனிகள் அல்லது 

H , S ) 

இருக்கவேண்டும் . இத்தறுவாயில் 
7 - இன்படி சில்வர் உலோகத்தை பிரித்த பின்னர் கிடைக்கும் 
வடிநீரின் மற்றொரு பகுதியை H , SO , முன்னிலையில் KMnO4- ஆல் 
கரைசலிலுள்ள ஒடுக்கியை ஏற்றம் செய் . ஒரு சொட்டு KMnO4 
கருஞ்சிவப்பு அல்லது மஞ்சளான பழுப்பு நிறம் தோன்றும் வரை 
புகைநீக்கும் அறையில் KMnO ; - ஐ சேர் . இந்நிறத்தை 1-2 
சொட்டுகள் நீர்த்த Nazs , 0 , கரைசலை சேர்த்து ( மிகையா 
யிருந்தால் தீமை ) நீக்கு . பின்னர் வழக்கமான முறையில் கரை 
சலைக் கொண்டு 1- , Br- க்கு சோதனை செய் . 


* 


னுடை 


தொகுதி III நேர் அயனிகள் 

தொகுதி III- இல் NO - ( நைட்ரேட் ) , NO - 2 ( நைட்ரைட் ) 
CHgCOO- ( அசிட்டேட் ) , MnO ; - ( பெர்மாங்கனேட் )-ம் மற்ற 
சில நேர் அயனிகளும் அடங்கும் . இந்த தொகுதியின் வேறுபடுத்தும் 
தன்மை பேரியம் சில்வர் உப்புகள் ( இந்த நேர் அயனிகளில் 
யவை ) கரைபவைகளா யிருப்பது தான் . எனவே தொகுதி III 
நேர் அயனிகள் AgNO , அல்லது BaCle- ஆல் வீழ்படிவடைவதில்லை. 
சில்வர் உப்புகளில் மிகவும் குறைவாக கரைவது AgNO2- ம் 
CH , COO Ag- ம் ஆகும் . இவைகள் செறிவு மிகுந்த கரைசல்களில் 
வீழ்படிவடையும் . இருப்பினும் நீருடன் விளாவி சூடு செய்தால் 
இவைகள் எளிதில் கரைகின்றன. தொகுதி ( II- க்கு பொதுவான 
தொகுதி வினைப்பொருள் இல்லை . Noz- , NO , CH , COO 
நேர்அயனிகள் நிறமற்றவை . MnO ; - ஊதா கருஞ்சிவப்பு . 


-668 


பண்பறி பகுப்பாய்வு 


105. நைட்ரேட்டின் , NO - வினைகள் 


நைட்ரிக் அமிலத்தின் HNO , நேர் அயனி NO , - அயனி 
யாகும் . இந்த அமிலம் வீரியமிக்க கனிம அமிலங்களில் ஒன்று . 
நைட்ரிக் அமிலமும் திறன்மிக்க ஆக்சிஜனேற்றி , பல்வேறுபட்ட 
ஒடுக்கிகளை ஏற்றம் செய்யக்கூடியது . ஆகையால் HCI , H.SO4 
ஆகியவற்றில் கரையாத பல உலோகங்களும் உலோகக் கலவை 
களும் இதில் கரைகின்றன . பல சல்பைடுகள் முதலியவற்றை 
கரைக்கவும் இது பயன்படுகிறது . இதனுடைய வழக்கமான 
ஒடுக்க விளைபொருள் நைட்ரஜன் டைஆக்சைடு , NOg- ம் 
நைட்ரிக் ஆக்சைடு , NO- ம் ஆகும் . பல்வேறு பொருள்கள் அடர் 
HNO ; - ஆல் ஏற்றமடையும் போது முந்தியது உண்டாகிறது . 
ஆனால் நீர்த்த 
நீர்த்த அமிலத்தை 

அமிலத்தை பயன்படுத்தும்போது பிந்தியது 
தோன்றுகிறது . சில தறுவாய்களில் நைட்ரிக் அமிலம் மேலும் 
ஒடுக்கமடைந்து நைட்ரஜன் N , அல்லது அம்மோனியா , NH , கூட 
உண்டாகிறது ( NH ; மிகையான அமிலத்துடன் NH , NO , உப்பை 
கொடுக்கிறது . ) 


பிஸ்மத் , மெர்க்குரி ஆகியவற்றின் கார நைட்ரேட்டுகள் 
சில கரிம காரங்களின் நைட்ரேட்டுகள் ஆகியவற்றை தவிர 
HNO , அமிலத்தின் மற்ற எல்லா உப்புகளும் ( நைட்ரேட்டுகள் ) 
நீரில் கரைகின்றன . ஆகவே NO : - அயனியை கண்டறிய ஏற்ற 
வினைகள் முழுவதும் பயன்படுகின்றன . 


1. காப்பர் , சல்பூரிக் அமிலத்துடன் வினை : நைட்ரேட் 
கரைசலுக்கு அடர் H , SO4- ம் காப்பர் உலோகத் துண்டு ஒன்றும் 
சேர்த்து சூடு செய் . பழுப்பு நிற ( NO , ) வாயு வெளிப்படுகிறது . 
சோதனைக் குழாயை வெள்ளை தாள்மீது பிடித்து மேலிருந்து 
நோக்கினால் இதை எளிதில் காணலாம் . வினை மிகவும் வீரியமாக 
இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் . 

வினையின் சமன் 
பாடுகள் : 


2NO , - + 8H ++ 3Cu = 3Cu +++ 4Hz0 + 2NO + 


2NO + 0 , ( வளிமண்டலம் ) = 2NO , 


2. FeSO ;- டன் வினை : சிறிதளவு நைட்ரேட் கரைசலை 
FeSO , கரைசலுடன் சேர்த்து குலுக்கு . சோதனைக் குழாயை 
இப்போது சாய்த்து அடர் H.SO. ஐ கவனமாக ஊற்று . 
திரவங்கள் முடிந்தவரை கலக்காமல் பார்த்துக்கொள்ளவேண்டும் . 


நேர் அயனிகள் 


669 


இடையே பழுப்பு வளையம் 


HASO ,, FeSO4 அடுக்குகளுக்கு 
தோன்றுகிறது . 


2NaNO : + HgSOA = Nags04 + 2HNOS 


6FeSO , + 3HgSO + 2HNO : 

= 3Fez ( SO , ) , + 4H , 0 + 2NOT 


இவ்வினையில் தோன்றும் NO , FeSO-- டன் பழுப்பு நிறமான 
நிலைத்தன்மையற்ற அணைவுச் சேர்மம் ஒன்றை கொடுக்கிறது . 
இதன் வாய்பாடு [Fe( NO ) ]SO . 


அயோடைடுகளும் , புரோமைடுகளும் இவ்வினையில் குறுக்கிடு 
கின்றன , ஏனென்றால் இவ்வளையத்தின் நிறமுள்ள தனி 19 , Brz- ஐ 
இவை கொடுக்கின்றன . Cro , - , MnO4 , [ Fe ( CN ) ] -- , 
[ Fc ( CN ) ] == , CNS- , Sg0 ; -- , SO ; -- அயனிகளும் இருக்கக் 
கூடாது . 


NO , - அயனியும் நீர்த்த H.SO:- டன் CH , COOH- டன் கூட 
இவ்வினையில் ஈடுபடுகிறது . 


3. அம்மோனியாவாக ஒடுங்குதல் : ஒரு சோதனைக் குழாயி 
லுள்ள நைட்ரேட் கரைசலுக்கு அடர் , காரக் கரைசலை சேர் . 
சிறிது சிங்க் தூளை சேர் ( ஒரு பேனாக் கத்தியால் எவ்வளவு எடுக்க 
முடியுமோ அவ்வளவு சிங்க் தூளை ) . சோதனைக் குழாயை 1cm 
நீளத்திற்கு பஞ்சினால் அடை ( மிகவும் இறுக்கமாக அல்ல ) . இந்த 
பஞ்சு வெளிப்படும் வாயுவால் எடுத்துச் செல்லப்படும் காரத்தை 
நீக்குகிறது . ஒரு ஈரமான லிட்மஸ் தாளை அல்லது பினாப்தலின் 
தாளை பஞ்சு அடைப்பானின் மேல் வைத்து சோதனைக் குழாயை 
சூடு செய் . 


இச்சூழ்நிலையில் NO ; 

அயனி NH3- ஆக ஒடுக்கப்பட்டு 
லிட்மஸ் தாளை நீலமாகவும் , பினாப்தலினை சிவப்பாகவும் மாற்று 
கிறது . இதன் சமன்பாடு 


NaNO : + 4Zn + 7NaOH = NH , T + 4NazZnO + 2H90 . 


சிங்குக்கு பதில் அலுமினியம் தூளை பயன்படுத்தினால் வினை 
முனைப்பாக இருப்பதால் நீர்த்த காரக் கரைசலுடன் சூடுபடுத், 
தாமல் வினையை நிகழ்த்தவேண்டும் . இதன் சமன்பாடு : 

3NO : + 8Al + 5OH- + 2H ? O = 2NH : t + 8AlOS 


1670 


பண்பறி பகுப்பாய்வு 


இவ்வினையால் NO : -ஐ கண்டறிவதில் NH4 + இருந்தால் 
குறுக்கிடுகிறது . முதலில் காரத்துடன் சூடு செய்து அம்மோனியம் 
அயனிகளை நீக்கு . நைட்ரஜனை பெற்றுள்ள மற்ற எல்லா நேர் 
அயனிகளும் ( NO , - , CNS- , [ Fe ( CN ) s ] == , [ Fe ( CN ) ) --- 
போன்றவை ) அலுமினியத்தால் NH : - ஆக ஒடுக்கமடைவதால் 
குறுக்கிடுகின்றன . 


4. MnCle-டன் வினை : நைட்ரேட் கரைசலை அதைப்போல் 
இரண்டு மடங்கு கன அளவு HCI- இல் உள்ள பூரித MnCle 
- கரைசலை சேர்த்தால் [ Mnai ] -- அணைவு அயனிகள் தோன்று 
வதால் கரைசல் பழுப்பு நிறமாகிறது . 


3Mnals + 12HCI + 2HNO , 

= 3H2[ Mnals] + 4H2O + 2NOT 


= 


MnO , Gro -- போன்ற 

போன்ற மற்ற சில ஏற்றிகளும் 
இவ்வினையில் ஈடுபடுகின்றன . NO2- அயனி திரவத்தில் கரைந் 
துள்ள NOS 

NO : வாயுவின் காரணமாக மஞ்சள் நிறத்தை 
கொடுக்கிறது . 


5. Nos--ஐ NO , -ஆக ஒடுக்குதல் : நைட்ரேட்டுகள் 
CH3COOH முன்னிலையில் சிங்க் உலோகத்தால் நைட்ரைட்டாக 
ஒடுக்கமடைகின்றன : 


NO- + Zn + 2CH COOH = NO, - + Zn ++ 

+ 2CH : Co0- + H , O . 


NO , - தோன்றுவதை அதன் தனிச் சிறப்பு வினைகளால் 
கண்டறியலாம் ( பகுதி 106 ) . 


6. டைபெனில் அமைனுடன் , ( CH ; ) NH, வினை 1 நன்கு 
கழுவப்பட்டு உலர்த்தப்பட்ட கண்ணாடிக் கிண்ணத்தில் டைபெ 
னில் அமைனுடைய அடர் H2SO , கரைசலை 4-5 சொட்டுகள் 
வை . கண்ணாடித் தண்டின் முனையால் மிகச் சிறிய அளவு நைட் 
ரேட் கரைசலை சேர்த்து கலக்கு . NO3- இருந்தால் தோன்றும் 
நைட்ரிக் அமிலத்தால் டைபெனில் அமைன் ஏற்றமடைவதால் 
ஆழ்ந்த நீல நிறம் கிடைக்கிறது . 


போதுமான அளவு அதிகமான ஆக்சிஜனேற்ற மின்னழுத்தம் 
கொண்ட NO , - , CrO4-- , MnO, , [ Fe (CN ) )--- , Fe +++ 


நேர் அயனிகள் 


671 


போன்ற ஏற்றிகளும் இவ்வினையைக் கொடுக்கிறது . I- அயனிகள் 
இருந்தால் சல்பூரிக் அமிலத்தால் 1 , -ஆக ஏற்றமடைவதால் NO ; 
அயனிகளின் நிறத்தை மறைக்கக்கூடும் . 


7. நுண்படிக ஆய்வுச் சோதனை : 5 % அசிட்டிக் அமிலத்தில் 
ஒரு சொட்டு 10 % நைட்ரான் எனப்படும் ( C20HiNi nitron ) 
கரிம காரத்தின் கரைசலை சேர்த்து ஒரு சொட்டு நைட்ரேட் கரை 


* 


- 


படம் 46. நைட்ரோன் நைட் 

ரேட்டின் படிகங்கள் 


படம் 47. நைட்ரோன் நைட் 

ரைட்டின் படிகங்கள் 


சலுடன் வினைப்படுத்து . தனிச் சிறப்பான ஊசி வடிவ படிகங்கள் 
( நைட்ரான் நைட்ரேட் C20H1N , • HNO :) கொத்து கொத்தாக 
தோன்றுகின்றன . நுண்நோக்கியால் பார்க்கும்போது அவைகளின் 
உருவம் படம் 46 - இல் காட்டியுள்ளபடி இருக்கின்றன . இச் 
சோதனையால் 0-025mg NO , -ஐ கண்டறியலாம் . விளாவுதல் 
எல்லை 1 : 120,000 . 


இங்கு ஆராய்ந்த நேர் அயனிகளில் NO , - ( படம் 47 ) CNS- , 
I- அயனிகளும் நைட்ரானுடன் படிக வீழ்படிவுகளைக் கொடுக் 
கின்றன. இருப்பினும் இந்த வீழ்படிவுகளை NO ; - அயனி கொடுக் 
கும் படிகங்களிலிருந்து எளிதில் பிரித்தறியலாம் . 


672 


பண்பறி பகுப்பாய்வு 


106. நைட்ரைட்டின் NO ,, வினைகள் 


நைட்ரஸ் அமிலத்தின் , HNO , நேர் அயனிதான் NO ..- 
அயனி . தனி நைட்ரஸ் அமிலம் குளிர்ந்த நீர்க் கரைசல்களில் தான் 
இருக்க முடியும் . ஏனென்றால் இது எளிதில் நீரிலியாகவும் நீராக 
வும் சிதைகிறது : 


2HNO , = N , 0 , + H , ) . 


நைட்ரஸ் நீரிலியும் நிலைத்தன்மை அற்றது, குறைந்த வெப்ப 
நிலையில் தான் காணப்படுகிறது . அறை வெப்ப நிலையில் இது 
உடனே சிதைந்து நைட்ரிக் ஆக்சைடு , நைட்ரஜன் டைஆக்சைடு 
ஆகியவற்றை கொடுக்கிறது . 


N90 ; = NO + NO ., 


நைட்ரைட்டுகள் HNO ;- ஐ விட நிலைத்தன்மையை அதிகமாக 
பெற்றுள்ளன . இவைகளெல்லாம் நீரில் எளிதில் கரைகின்றன . 
சில்வர் நைட்ரைட் மற்றவைகளைவிட குறைவாகக் கரைகிறது . 
ஆனால் சூடு செய்யும்போது எளிதில் கரைகிறது . NO - அயனியை 
கொண்ட Kg [ Co ( NO2) ] , ( NH . ) [ Co { NO :) ) 

( NH , ) [ Co { NO .) ] முதலிய சில 
அணைவு உப்புகள் சுமாராக கரைபவை . 


நைட்ரிக் அமிலத்திற்கு மாறாக நைட்ரஸ் அமிலம் வீரிய 
மற்றது ( K = 4x10-4 ) . 


மேலே விவரிக்கப்பட்டுள்ள நைட்ரேட் அயனியின் சோதனை 
களில் நைட்ரைட் அயனிகளும் ஈடுபடுகின்றன ( 5 நீங்கலாக ) . 
பின்வரும் சோதனைகளால் நைட்ரேட்டிலிருந்து நைட்ரைட்டை 
பிரித்தறியலாம் . 


1. அமிலங்கள் எல்லா நைட்ரைட்டுகளையும் சிதைத்து 
பழுப்பு நிற NO, வாயுவை கொடுக்கின்றன ! 


2NaNO , + HSO / = Nasso4 + 2HNO , 


2HNO , = NO , t + NOT + Hz0 


2. பொட்டாசியம் அயோடைடு , KI நீர்த்த HASO , முன்னிலை 
யில் நைட்ரைட்டுகளால் தனி 19 - ஆக ஏற்றமடைகிறது ( பகுதி 
99 , 5 ) . போதுமான அளவு அதிகமான ஆக்சிஜனேற்ற மின்னழுத் 


நேர் அயனிகள் 


673 


தங்களை கொண்ட MnO4- , CrO4-- , [ Fe ( CN ) ; ] -- , AsO ; --- 
போன்ற ஏற்றிகளும் ( செறிவுமிக்க அமிலக் கரைசலில் ) மற்றும் 
சில ஏற்றிகளும் I- அயனிகளுடன் இதே விளைவை ஏற்படுத்து 


கின்றன . 


3. KMnO , - டன் வினை ! HNO , - இல் நைட்ரஜன் நடுத்தர 
மான இணைதிறனை பெற்றிருப்பதால் இணை திறனை அதிகரிக்கவும் 
குறைக்கவும் முடியும் . NO , - அயனி ஏற்றமும் அடைகிறது , 
ஏற்றியாகவும் செயல்படுகிறது ( மேலே விவரிக்கப்பட்டுள்ள வினை 
யிலுள்ளதைப்போல் ) . H2SO4- ஆல் அமிலப்படுத்திய நைட்ரைட் 
கரைசலை சூடு செய்து பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கரைச 
லால் ஏற்றமடையச் செய்யலாம் : 


5NO . + 2MnO : - + 6H + = 5NO , - + 2Mn +++ 3H , O 


இவ்வினையின் காரணமாக KMnO4 கரைசலின் நிறம் மறை 
கிறது . போதுமான அளவு குறைவான ஏற்ற மின்னழுத்தங் 
களுடைய ( " , sos- " , S , 0 : -- , C904-- , CNS- , AsO ;--- 
[ Fe ( CN ) ] == , 1- , Br- போன்ற ) மற்ற பல ஒடுக்கிகளாலும் 
KMnO.- இன் நிறம் மறைகிறது என்பது நினைவிருக்கலாம் . காரக் 
கரைசல்களில் பெர்மாங்கனேட் NO , - அயனிகளால் 

அயனிகளால் ஒடுக்க 
மடைவதில்லை . 


4. நிறச் சோதனை : NO , - அயனிக்கான மிக நுட்பமான 
சோதனை பிரகாசமான அஜோ சாயம் ( azo dye ) உண்டாவதை 
அடிப்படையாகக் கொண்டுள்ளது . இச்சோதனையை செய்ய நைட் 
ரைட் கரைசலுக்கு ( நடுநிலை அல்லது அசிட்டிக் அமிலத்தில் ) 
சல்பனிலிக் அமிலம் , 4 - நாப்தைல் அமைன் கரைசல்களைச் சேர் . 
உடனே அல்லது சிறிது நேரம் கழித்து ( NO , -இன் அளவைப் 
பொருத்து ) தனிச் சிறப்பான சிவப்பு நிறம் தோன்றினால் NO. 
உள்ளதென்றறியலாம் . 


நைட்ரைட் இல்லையென்றால் NO : -ஐ கண்டறிய இச்சோதனை 
பயன்படுகிறது . அதற்கு NO - 3- ஐ CH , COOH முன்னிலையில் சிங்க் 
தூளால் ஒடுக்கவேண்டும் ( பகுதி 105 , 5 ) . 


* 


சல்பனலிக் அமிலத்தின் வாய்பாடு HgN - CHA - SOSH . aa - நாப் 
தைல் அமைனுடைய வாய்பாடு C1OHI - NH9 . வினையின் விளைபொருளின் 
வாய்பாடு : HAN - C10H6 - N = N - CH4 - SOSH . 


43 


674 


பண்பறி பகுப்பாய்வு 


5. NO , -ஐ நீக்க கரைசலை திண்ம NH , CI- டன் அல்லது 
( NH4 ) , SO , - டன் கவனமாக சூடு செய்ய வேண்டும் . பின்வரும் 
வினை நிகழ்கிறது : 


NH4 ++ NO .- = N21 + 2H, O . 


யூரியா , CO ( NH2) , , அமிலக் கரைசலில் அம்மோனியம் உப்பு 
களுடன் இதே முறையில் வினைப்படுகிறது : 


2NO + 2H ++ CO( NH4)3 = 3HgO + CO 1 + 2Na + 


இவ் வினையைப் பின்வருமாறு செய் . சுமார் 0-5 கி . யூரியாவை 
1 மி.லி. நைட்ரைட் கரைசலில் கரைசலை 1 மி.லி. 2N HgSO4- க்கு 
சிறிது சிறிதாக சேர் . ஒரு தடவை கரைசலில் சேர்த்ததும் நிகழும் 
வீரியமிக்க வினை ஓய்ந்தபின் மற்றொரு தடவை கரைசலை சேர் . 
கரைசல் முழுவதையும் சேர்த்தபின் கரைசலை வைத்திருந்து ஒரு 
பகுதியை எடுத்து ஸ்டார்ச் முன்னிலையில் KI- டன் வினைப்படுத்தி 
NO , -- க்கு சோதனை செய் . 


NO- 2- ஐக் குறிப்பாக அம்மோனியம் உப்புகளுடன் வினைப் 
படுத்தி நீக்கும்போது சிறிதளவு NO : -- ஆக ஏற்றமடைகிறது 
என்பது குறிப்பிடத்தக்கது . கரைசலிலிருந்து NO . -ஐ மேற் 
கூறியபடி நீக்கிய பின்னர்தான் நைட்ரேட்டை நைட்ரைட் 
முன்னிலையில் கண்டறியலாம் . 


நைட்ரைட்டுகள் எளிதில் ஏற்றமடைவதால் கணிசமான 
அளவு நைட்ரைட்டை கொண்ட கரைசல்கள் பெரும்பாலும் 
NO , - அயனிகளையும் கொண்டிருக்கும் . 

எனவே 

NO 

-க்கு 
தம்பத்தக்க வினை அமைவதில்லை . 


மிகச்சிறிய அளவு NO:- முன்னிலையில் அதிகமான அளவு 
NO , -ஐ கண்டறிவது தான் நிச்சயமாயிருக்கும் . இந்நோக்கத்தை 
நிறைவேற்ற முதலில் CO ( NH2 ) 2 அல்லது அம்மோனியம் 
உப்புடன் வினைப்படுத்தி NO --ஐ நீக்கியபின் நுட்பத்தன்மை 
யற்ற சோதனையை ( சான்றாக பகுதி 105 , 1 - இல் விவரிக்கப் 
பட்டுள்ள Cu , H SO ; -டன் செய்யும் வினை ) NO ; -- க்கு பயன்படுத் 
தலாம் . இருப்பினும் , சோதனை மிகவும் தெளிவாக இருந்தால் 
தான் NO ; - ஐ கண்டறியலாம் . 


6. நுண்படிக ஆய்வுச் சோதனை : பொட்டாசியம் , லெட் , 
ஈரிணை திறன் காப்பர் ஆகியவற்றின் அசிட்டேட்டுகளைக் கொண்ட 


நேர் அயனிகள் 


675 


CH , COOH- ஆல் அமிலப்படுத்திய கரைசலின் ஒரு சொட்டுக்கு 
NO .-- க்கு சோதனை செய்யவேண்டிய பொருளின் ஒரு சிறு 
படிகத்தை சேர் . நாம் முன்பே கண்ட ( படம் 6 பார் ) 
K2 Pb [ Cu ( NO )) )- இன் கறுப்பு நிற கன சதுர படிகங்கள் தோன்று 

கண்டறியத்தக்க குறைந்தபட்சம் 0.75 vg NO.- . 
விளாவுதல் எல்லை 1 ! 1,500 . நைட்ரேட் அயனி குறுக்கிடுவதில்லை . 


கின்றன . 


107. அசிட்டேட்டின் , CH ; COO , வினைகள் 


அசிட்டேட் அயனி அசிட்டிக் அமிலத்தின் , CH3COOH நேர் 
அயனி . இந்த அமிலத்தின் காரத்துவம் ஒன்று ( K = 1.86 x 10-5 ) 
இதன் பெரும்பாலான உப்புகள் , அசிட்டேட்டுகள் நீரில் எளிதில் 
கரைகின்றன . சில்வர் அசிட்டேட் மற்றவைகளைவிட குறைவாக 
கரைகிறது . CH COO ( OH ) Fe , CH3COO ( OH ) , Al போன்ற 
-கார உப்புகள் சுமாராக கரைபவை . 


1. சல்பூரிக் 

அமிலம் அசிட்டேட்டுகளிலிருந்து தனி 
CH , COOH- ஐ வெளியேற்றுகிறது . 

செய்யும் போது 
அசிட்டிக் அமிலம் ஆவியாகிறது . இதன் மணத்தைக் கொண்டு 
இதைக் கண்டறியலாம் . தனி அசிட்டிக் அமிலம் தோன்றுவதை 
அடிப்படையாகக் கொண்ட சோதனையை திண்மப் பொருளை 
சிறிதளவு திண்ம NaHSO , அல்லது KHSO4- டன் கடைந்தும் 
செய்யலாம் . 


2. எத்தில் அசிட்டேட்டும் 

அமைல் 

அசிட்டேட்டும் 
தோன்றுதல் : திண்ம உப்பிற்கு அல்லது அசிட்டேட் கரைசலுக்கு 
அடர் HgSO4- ம் எத்தில் ஆல்கஹாலும் சேர்த்து கலவையை நீர்த் 
தொட்டிமீது 1-2 நிமிடங்கள் சூடு செய்து ஒரு முகவையிலுள்ள 
குளிர்ந்த நீருக்கு திரவத்தை ஊற்று , எத்தில் அசிட்டேட் 
{ CH.COOC , H5 ) தோன்றியிருந்தால் அதன் இனிய மணத்தைக் 
கொண்டு கண்டறியலாம் . இவ்வினை பின்வரும் சமன்பாடுகளால் 
குறிப்பிடப்படுகிறது . 


2CH : COONa + H.SO4 = NagSO , + 2CH , COOH 
CH , COOH + C , H , OH = CH , COOCH ; + H , O 


எத்தில் ஆல்கஹாலுக்குப் பதில் அமைல் ஆல்கஹாலை 
( C5Hj1OH ) பயன்படுத்தினால் அமைல் அசிட்டேட் CH , COO C ; HI , 
தோன்றுகிறது . இது பேரிக்காயின் மணத்தை பெற்றுள்ளது . 


676 


பண்பறி பகுப்பாய்வு 


3. : பெரிக் குளோரைடு ! CH , COONa கரைசலுக்கு 
சிறிதளவு FeCl : கரைசலை சேர்த்தால் ( CHgCOO ) Fe தோன்று 
வதால் செம்பழுப்பு நிறம் தோன்றுகிறது . கரைசலை நீரால் 
விளாவி சூடு செய்தால் கார உப்பு வீழ்படிவடைகிறது : 


(CH COO ),Fe + 2H2O 

| CHyCOO ( OH ),Fe + 2CH , COOH 


கரைசல் நடுநிலையாக இருக்கவேண்டும் ; Fe+++ - அயனியை 
வீழ்படிவடையச் செய்யும் CO : -- , SO : -- , PO4 --- , [ Fe ( CN ) ] == 
முதலிய நேர் அயனிகள் இருக்கக்கூடாது . ( CNS- , I- அயனீ 
களும் இருக்கக்கூடாது ; Fe +++ அயனிகளால் அயோடைடு ஏற்ற 
மடைந்து 12 - ஐ கொடுப்பதால் சோதனையில் நாம் எதிர்பார்க்கும் 
நிறத்தை ஒத்த செம்பழுப்பு நிறம் தோன்றுகிறது ) . நடுநிலைக் 
கரைசலுக்கு AgNO ; அல்லது AggSO4 கரைசலை சேர்த்து இந்த 
அயனிகளையெல்லாம் நீக்கலாம் . இருப்பினும் இங்கு கணிசமான 
அளவு சில்வர் உப்புகளை பயன்படுத்தவேண்டியுள்ளது . எனவே 

: 
இன்றியமையாததாக இருந்தாலொழிய இச்சோதனையை பயன் 
படுத்தக்கூடாது . 


4. லேந்தனம் நைட்ரேட்டுடன் , La ( NO3 ) 2 , வினை : ஒரு 
கண்ணாடிக் கிண்ணத்தில் அசிட்டேட் கரைசல் , 5 % La ( NO ) 3 . 
கரைசல் , 0.01 N அயோடின் கரைசல் ஒவ்வொரு சொட்டு 
எடுத்துக்கொண்டு 1 நிமிடத்திற்குப் பின் 

ஒரு 

சொட்டு 
IN NH OH- ஐ சேர்த்து ஒரு சில நிமிடங்கள் வைத்திரு . 
அசிட்டேட் இருந்தால் அம்மோனியா * சொட்டை சுற்றி நீல 
அல்லது நீலமான பழுப்பு வளையம் தோன்றுகிறது . இவ்வளையம் 
தோன்றுவதற்குக் 

காரணம் காரலேந்தனம் அசிட்டேட் 
அயோடினை பரப்புக் கவர்ச்சி செய்வதாக இருக்கலாம் . லேந்த 
னத்துடன் சுமாராகக் கரையும் உப்புகளை கொடுக்கும் SO ; -- , 
PO4 --- அயனிகள் குறுக்கிடுகின்றன . எனவே Ba ( NO :) , அல்லது 
BaCle- ஐ சேர்த்து முதலில் SO -- , PO4 ---- ஐ வீழ்படிவடையச் 
செய்யவேண்டும் . 


108. பெர்மாங்கனேட்டின் , MnO - வினைகள் 


பெர்மாங்கனேட் அயனி ஏழிணை திறன் மாங்கனீசைக் கொண்ட 
பெர்மாங்கனிக் அமிலத்தின் நேர் அயனி . தனி பெர்மாங்கனிக் 


* NH4OH- ஐ சேர்த்தபின் கரைசலை கலக்கக்கூடாது . 


நேர் அயனிகள் 


677 


கின்றன . 


அமிலம் நீர்க் கரைசலில் தான் இருக்கும் . இதன் எல்லா உப்பு 
களும் நீரில் எளிதில் கரைந்து கருஞ்சிவப்பு நிற கரைசலை கொடுக் 

எனவே MnO - அயனிக்கான பல சோதனைகள் 
இதனால் பல பொருள்கள் அல்லது அயனிகள் ஏற்றமடைவதை 
அடிப்படையாகக் கொண்டுள்ளன . அமிலக் கரைசலில் ஏற்றம் 
நிகழ்ந்தால் MnO , - அயனி வழக்கமாக Mn ++ எதிர் அயனியாக 
ஓடுக்கமடைகிறது : 


MnO : - + 8H ++ 5e = Mn +++ 4H , O 


Mn04 


அயனியின் 


அப்போது 
மறைகிறது. 


கருஞ்சிவப்பு 


நிறம் 


கார அல்லது நடுநிலைக் கரைசல்களில் ஏற்ற வினைகளில் 
MnO4- அயனி Mn + IV- ஆக ஒடுக்கமடைந்து MnO ( OH ) -ஐ 
பழுப்பு நிற வீழ்படிவாக கொடுக்கிறது . 


MnO4- + 3HgO + 3e = MnO ( OH ) , + 40H 


அயனியின் 


1. MnO4 

ஆக்சிஜனேற்ற வினைகள் : 
MnO - 4 / Mn ++ இரட்டையின் ஏற்ற மின்னழுத்தம் ( + 1.51V) 
மிக அதிகமாயுள்ளது . எனவே அமிலக் கரைசலில் MnO 
வீரியமிக்க ஏற்றியாக உள்ளது . 

HES , சல்பைடுகள் , 
தயோசல்பேட்டுகள் , அயோடைடுகள் , புரோமைடுகள் , 
குளோரைடுகள் * , ஆர்சினைட்டுகள் , தயோசயனேட்டுகள் , 
ஃபெரிசயனைடுகள் , ஆக்சலேட்டுகள் , நைட்ரைட்டுகள் , 
ஹைட்ரஜன் பெராக்சைடு ** , சில எதிர் அயனிகள் ( Fe ++ , Sn ++ , 
Sb +++ முதலிய ) பென்சிடீன் , டைபெனில் அமைன் போன்ற 

கரிமப் பொருள்கள் ஆகியவற்றை ஏற்றம் செய்கிறது . 
இவ்வினைகளுக்கான சமன்பாடுகள் அந்தந்த அயனிகளின் 
வினைகளைப் பற்றிய விளக்கங்களில் தரப்பட்டுள்ளன . 


பல 


* அயோடைடு அயனிகள் குளிர்ந்த நிலையில் எளிதில் ஏற்றமடை 
கின்றன . Br * அடனிகள் எளிதில் குளிர்ந்த நிலையில் ஏற்றமடைவதில்லை , 
ஆனால் சூடு செய்யும் போது குளிர்ந்த நிலையில் எளிதில் ஏற்றமடைகின்றன . 
CI அயனிகள் MnO4 -ஆல் குளிர்ந்த நிலையில் எந்த அளவிலும் ஏற்ற 
மடைவதில்லை . கனிம அமிலங்களின் முன்னிலையில் சூடு செய்யும் போது 
CI- ஏற்றமடைகிறது , ஆனால் அவ்வளவு எளிதில் ஏற்றமடைவதில்லை . 
அசிட்டிக் அமிலத்தின் முன்னிலையில் சூடு செய்யும்போது இலேசாக ஏற்ற 
மடைடகிறது . 

ஹைட்ரஜன் பெராக்சைடு இவ்வினையில் ஒடுக்கியாக செயல் 
படுகிறது ( பகுதி . 50 , 6,7 ) 


678 


பண்பறி பகுப்பாய்வு 


காரக் கரைசலில் MnO / MnO , இரட்டையின் நியம ஏற்ற 
மின்னழுத்தம் MnO - / Mn++ இரட்டையினுடையதை விட 
கணிசமான அளவு குறைவாயுள்ளது . இது +0.54 V மட்டுந்தான் 
உள்ளது , எனவே அமிலக் கரைசலைவிட காரக் கரைசலில் 
MnO - அயனிகள் மிகவும் திறன் குறைந்த ஏற்றியாயுள்ளன . 
சான்றாக அமிலத்தில் MnO4- அயனிகளால் பல ஒடுக்குகள் 
எளிதில் ஏற்றமடைகின்றன . ஆனால் காரக் கரைசலில் ஏற்றமடை 
வதில்லை . NO , , CI- , Br- இவ்வகையைச் சேர்ந்தவை . கார , 
அமிலக் கரைசல்கள் இரண்டிலும் MnO --ஆல் ஏற்றமடையும் 
திறன்மிக்க ஒடுக்கிகள் I- , S-- , SO : -- , Sg0 ; -- , AsO ; --- , CNS- , 
[Fe ( CN ) ] == நேர்அயனிகள் ஆகும் . மேலே குறிப்பிட்ட ஒடுக்கி 
நேர் அயனிகள் உள்ளதா என்று கண்டறியும் சோதனைகளில் 
முன்பே கூறியபடி கார KMnO , கரைசலை பயன்படுத்தலாம் . 


2. அமிலங்களுடன் 

வினை : நீர்த்த அமிலங்கள் 
பெர்மாங்கனேட்டுகளுடன் கணிசமான அளவு வினைப்படுவதில்லை . 
அடர் H.SO4 உலர்ந்த பெர்மாங்கனேட்டுகளுடன் வினைப்பட்டு 
பழுப்பு - பச்சை நிற திரவமாக பெர்மாங்கனிக் நீரிலியை , 
Mn907 கொடுக்கிறது . மிதமாக சூடு செய்யும் போது Mn207 
எளிதில் சிதைந்து ( வெடி சத்தத்துடன் ) MnO2 , 0 , ஆகிய 
வற்றை கொடுக்கிறது . HASO4- டன் நிகழும் இவ்வினையில் வெளிப் 
படும் வெப்பம் வெடித்தலுக்கு போதுமானதாயுள்ளது , சமன் 
பாடுகள் : 


4KMnO4 + 2HgSO = 2KqS04 + 2Mng07 + 2Hq0 


2Mn9Or = 4MnO +309 1 


3. உலர் வழிச் சோதனை : உலர்ந்த பெர்மாங்கனேட்டுகளை 
சூடுபடுத்தினால் சிதைகின்றன ; 

ஆக்சிஜன் வெளிப்படுகிறது . 
தணலாயுள்ள குச்சியை சோதனைக் குழாயில் நுழைத்தால் 
( அல்லது மூசை ) மீண்டும் எரிகிறது : 


2KMnO / = KqMnO4 + MnO + O2t 


தோன்றும் சேர்மம் K.MnO : ( பொட்டாசியம் மாங்கனேட் ) 
ஆறிணை திறன் மாங்கனீசின் பெறுதியாகும் . 


இவ்வினைக்கான சமன்பாட்டை பின் காட்டியபடி எலக்ட்ரான் 
அயனி முறையால் பெறலாம் : 


நேர் அயனிகள் 


679 


MnO4-- c = MnO + O ; 


MnO4- + e = MnO4 
2MnO -- = MnO,-- + MnO, + O2 t 


இச்சமன்பாட்டிலிருந்து மூலக்கூறு சமன்பாடு பெறப்படுகிறது . 


நேர் அயனிகள் 


109. தொகுதிகள் I , II , III- இன் 

கலவைகளின் பகுப்பாய்வு 


முன்பு வரையறுக்கப்பட்ட ரீதியாக ( பகுதி . 87) நேர் அயனி 
களின் முறைப்படுத்திய தொகுதி பகுப்பாய்வு மிக அரிதாக பகுப் 
பாய்வு செய்முறையில் தேவைப்படுகிறது . பெரும்பாலான 
தறுவாய்களில் நேர் - அயனிகள் பின்ன முறையால் கண்டறியப் 
படுகின்றன , அதாவது அறிய வேண்டிய கரைசலின் ஒரு பகுதி 
யைக் கொண்டு சோதனை செய்யப்படும் . குறிப்பிட்ட வரிசை 
முறையில் செய்வதில்லை . பிரிக்கும் வினைகள் அரிதாகத்தான் 
தேவைப்படுகின்றன . இவற்றில் மிக முக்கியமானவை 
பகுதி 92 - இல் ஆராயப்பட்டுள்ளன ( PO ; --- , AsO ; --- , AsO ; --- 
- ஐக் கண்டறிதல் ) . பகுதி 99 ( Cl , Br , I-- ஐக் கண்டறிதல் ) . 
பகுதி 100 

( S-- , So , -- , S20 -- , SO4-- கண்டறிதல் ) 
பகுதி 104 ( தொகுதி II-இன் எல்லா நேர் அயனிகளையும் கண் 
டறிதல் ) ஆகியவற்றிலும் ஆராயப்பட்டுள்ளன . 


நேர் அயனி பகுப்பாய்வில் சோதனைகளை ஒரு குறிப்பிட்ட 
வரிசையில் தான் செய்ய வேண்டும் என்ற நியதி இல்லாவிட்டா 
லும் , வரிசை முறை மாறக்கூடியதாயிருப்பினும் சௌகரியம் , 
செயல்படும் வேகம் ஆகியவற்றை முன்னிட்டு திட்டமிட்டு 
செய்வது நல்லது . பகுப்பாய்வை துவங்கும்போது பல முன்னோடிச் 
சோதனைகள் செய்வது நல்லது . இவற்றால் சில நேர் அயனிகள் 
இல்லை என்று கூற முடிகிறது . எனவே மேற்கொண்டு செய்யும் 
பகுப்பாய்வு எளிதாகிறது . 


கீழே விரிவாக விவரிக்கப்பட்டுள்ள சோதனைகளில் அடங்கு 
பவை : ( அ ) தொகுதி வினைபொருள்கள் Baal, , AgNO , - ஆல் 
வினை ; ( ஆ ) ஒடுக்கிகளுக்கு சோதனைகள் ( KMnO4 , 1 , கரைசல் 
களைக் கொண்டு ) ஏற்றிகளுக்கு சோதனைகள் ( KI கரைசலால் ) . 
( இ ) 2N HgSO , - ஐ சேர்க்கும்போது வெளிப்படும் வாயுக்களுக் 


680 


பண்பறி பகுப்பாய்வு 


கான 


சோதனைகள் . நலமாயிருந்தால் இந்த முன்னோடிச் 
சோதனைகளின் போதே தனிப்பட்ட சில நேர் அயனிகளுக்கு 
( SO4-- , SO: -- , S20 : -- தொகுதி II நேர் அயனிகள்) சோதனை 
களைச் செய்ய வேண்டும் . 


முன்னோடிச் சோதனைகளுக்குப் பின் , அறிய வேண்டிய கரைச 
லில் குறிப்பிட்ட சில அயனிகள் இருக்க இயலாது என்றறிந்த பின் 
அடுத்து கரைசலில் இருக்கக்கூடிய நேர் அயனிகளுக்கு ( முன்பு 
கண்டறியப்படாமல் உள்ளவை ) சோதனை செய்ய வேண்டும் . 


ஒரே நேர் அயனிக்கு வேறுபட்ட சோதனைகளைப் பயன்படுத்த 
வேண்டியுள்ளது என்பதை பல தறுவாய்களில் காண்கிறோம் . 
கீழே தரப்பட்டுள்ள பகுப்பாய்வு செய்முறையில் சோதனை செயல் 
முறைகளெல்லாம் விவரிக்கப்படவில்லை . பல்வேறு சோதனைகளும் 
பயன்படுவதே காட்டப்பட்டுள்ளன . பகுப்பாய்வு செய்முறையின் 
போது நூலில் கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களைப் பயன்படுத்த 
வேண்டும் . 


நேர் அயனிகளுக்கு சோதனை செய்ய பயன்படும் கரைசல் 
K + , Na + , NH4 + தவிர மற்ற எதிர் அயனிகளைக் கொண்டிருக்கக் 
கூடாது . Mg ++ - லிருந்து தொடங்கி மற்ற எல்லா எதிர் அயனி 
களும் பல நேர் அயனிகளுடன் கரையாத உப்புகளைக் கொடுக் 
கின்றன . அவைகளை கண்டறிவதில் குறுக்கிடுகின்றன. எனவே 
சோடியம் கார்பனேட்டுடன் கொதிக்க வைத்து அவைகளை நீக்க 
வேண்டும் . இச் செயல்முறை பகுதி 114 - இல் விரிவாக ஆராயப் 
பட்டுள்ளன . 


மிகையான சிக்கலை தவிர்க்க , மிகவும் அரிதான தறுவாய்கள் 
இங்கு ஆராயப்படவில்லை . இவை செய்முறை முக்கியம் பெற்றில் 
லாமல் இருக்கலாம் . அமிலக் கரைசல்களில் ஒற்றிற்கொன்று 
முரண்பட்ட ஏற்றிகளும் ஒடுக்கிகளும் உள்ளவை ஆராயப்பட 
வில்லை . அத்தகையவைகளில் எளிதானவைகளை புரிந்து கொள்ள 
இந்நூலில் உள்ள விவரங்களை மாணவர்கள் பயன்படுத்தலாம் . 


மிகவும் சிக்கலான தறுவாய்களில் சிறப்பு நூல்களை ஆராய்ந் 
தறியலாம் . 


நேர் அயனிகள் 


681 


தொகுதிகள் [ [ - நேர் அயனிகளின் கலவைகளுடைய பகுப் 

பாய்வு . 
அ . முன்னோடிச் சோதனைகள் . 


1. அறிய வேண்டிய கரைசலின் வினைகள் : கரைசல் அமிலத் 
தன்மையுடனிருந்தால் ( pH < 2 ) எளிதில் ஆவியாகும் . அல்லது 
நிலைத்தன்மையற்ற அமிலங்களின் நேர் அயனிகளை ( CO ; -- 
S , O , -- போன்ற ) கொண்டிருக்காது . இந்த அமிலக் கரைசல் 
மணமற்றிருந்தால் S-- , SO :-- , NO , - நேர் அயனிகள் இருக் 
காது . 


குறிப்பு : திண்ம கலவையின் நீர்க் கரைசல் அமிலத்தன்மை 
யுடனிருந்தால் CO ; -- அயனி இல்லையென்று முடிவு செய்ய 
இயலாது . ஏனென்றால் திண்ம கலவையை கரைக்கும்போது கார்ப 
னேட்டுகள் முழுதும் சிதைவடைந்து CO , வெளிப்படும் வினைகள் 
நிகழ்கின்றன . சான்றாக Na_COS , Ali ( SO4 / 3 கலவையைக் கலக் 
கும்போது பின்வரும் வினை நிகழ்கிறது . 


Alg(SO4) s + 3NagCO : + 3H2O = | 2Al ( OH ) 3+ 

3NagsO4 + 3COet 


கலவையில் அலுமினியம் சல்பேட் கலவை மிகையாக இருந் 
தால் கரைசல் அமிலத்தன்மையுடன் உள்ளது . திண்ம கலவை 
களுக்கு CO3-- அயனிக்கான சோதனை செய்யும்போது திண்மத் 
தில் ஒரு பகுதியை பயன்படுத்த வேண்டும் . 


2. தொகுதி ( நேர் அயனிகளுக்கான சோதனைகள் : அறிய 
வேண்டிய கரைசலின் ( நடுநிலை அல்லது இலேசான காரக்கரைசல் 
PH : 7-9 * ) ஒரு பகுதிக்கு BaCl ) கரைசலை சேர் . வீழ்படிவு 
தோன்றினால் தொகுதி 1 நேர் அயனிகள் உள்ளன என்றறிய 
லாம் . 


3. தொகுதி II நேர் அயனிகளுக்கான சோதனைகள் : அறிய 
வேண்டிய கரைசலின் ஒரு பகுதிக்கு சில்வர் நைட்ரேட் கரைசலை 


* 


அமிலக் கரைசல்களை முதலில் Ba ( OH ) 8- ஆல் நடுநிலைப்படுத்த 
வேண்டும் . 

வீழ்படிவு தோன்றாவிட்டாலும் S2O3-- , Bog-- நேர் அயனிகள் 
இருக்கலாம் , ஏனென்றால் செறிவு மிகுந்த கரைசல்களில் Ba ++ - ஆல் 
மட்டுந்தான் இவைகள் வீழ்படிவடைகின்றன . 


682 


பண்பறி பகுப்பாய்வு 


சேர் . வீழ்படிவு உண்டானால் HNO , கரைசலால் அமிலப்படுத்து . 
வீழ்படிவு கரையவில்லையென்றால் தொகுதி II நேர் அயனிகள் 
உள்ளன என்று பொருள் ( அல்லது Ag + அயனியுடன் AggS வீழ் 
படிவையும் HNO -டன் சல்பரையும் கொடுக்கும் S , 0s-- ) . இத் 
தறுவாயில் கரைசலின் ஒரு பகுதியைக் கொண்டு பகுதி 104 - இல் 
விவரித்துள்ளபடி தொகுதி 11 நேர் அயனிகளுக்கு சோதனை செய் 
( அல்லது CNS- , [Fe ( CN ) ] == , [ Fe (CN ) )--- இல்லையென்றால் 
ப . 644 - இல் உள்ளபடி ) . 


4. ஒடுக்கி நேர் அயனிகளுக்கு சோதனைகள் : ( அ ) 1 மி.லி. 
கரைசலுக்கு 2N எரிசோடாவும் நீர்த்த KMnO4 கரைசலும் சேர் 
( பகுதி 89 , 5 பார் ) . வீழ்படிவு இல்லையென்றால் கரைசலை நீர்த் 
தொட்டிமீது வைத்து 1 நிமிடம் சூடு செய் . MnO ( OH ) 2 பழுப்பு 
நிற வீழ்படிவாக தோன்றினால் ஒடுக்கும் அயனிகள் உள்ளன . 
( S-- , SO : -- , S20 ; --- , 17 , AsO ; --- , CNS- , [ Fe( CN) ) - = , 
C2O4-- ) என்றறியலாம் . 


( ஆ ) முந்திய சோதனை ஒடுக்கிகள் உள்ளன என்று காட்டி 
னால் கரைசலின் மற்றொரு பகுதியை H2SO4- ஆல் அமிலப்படுத்தி 
ஸ்டார்ச்சால் நீல நிறமடைந்த நீர்த்த அயோடின் கரைசலை 
சொட்டு சொட்டாகச் சேர் . நிறம் நீங்கினால் S-- , S20 ; -- 
அல்லது SO .-- நேர் அயனிகள் உள்ளன என்று பொருள் . 


5. ஆக்சிஜனேற்ற நேர் அயனிகளுக்கான சோதனைகள் : 
1 மி . லி . கரைசலை 2N HASO ; - ஆல் அமிலப்படுத்தி 1 மி . லி . பென் 
சீன் அல்லது குளோரோஃபாம் சேர்த்து 10-20 சொட்டுகள் 
KI கரைசலுடன் வினைப்படுத்தவும் . குலுக்கும்போது கரைப் 
பான் அடுக்கு கருஞ்சிவப்பானால் ஏற்றி நேர் அயனிகள் ( MnO4- , 
CrO4-- , NO2- , [Fe( CN ) ) --- அல்லது AsO,--- ) ** உள்ளன 
என்றறியலாம் . 


காரக் கரைசலில் KMnO4- ஐ ( 204 - அயனி மெதுவாக ஒடுக்கு. 
கிறது . எனவே MnO { OH ) 2 வீழ்படிவு தோன்றவில்லையென்றால் C90 -- 
இல்லையென்று முடிவு செய்யக்கூடாது . சில வேளைகளில் வீழ்படிவு உண் 
டாகாமல் கரைசல் பழுப்பி நிறமாகிறது . இதற்குக் காரணம் கூழ்ம 
MnO ( OH } 2 தோன்றுவது அல்லது தனி 19 வீழ்படிவடைவதாக இருக்க 
லாம் . 


** H + அயனிச் செறிவு போதுமான அளவு அதிகமாக இருந்தால் 1 -ஐ 
AsO4 அயனி ஏற்றம் செய்கிறது . எனவே இச்சோதனையின் எதிர் 
விளைவைக் கொண்டு AsO4 இல்லையென்று கருத இயலாது . 


நேர் அயனிகள் 


683 


சோதனை எதிர் முடிவை கொடுத்தால் கரைசலின் மற்றொரு 
பகுதிக்கு அடர் HCI- இல் பூரித MnCl , கரைசலை சேர்த்து 1 நிமி 
டம் சூடு செய் . கறுப்பு அல்லது பழுப்பு நிறம் ( ப . 671 பார் ) 
தோன்றினால் NO ; - அயனிகள் * உள்ளன என்று பொருள் . நைட் 
ரேட்டிற்கான மற்ற சோதனைகளால் இதை நிரூபி ( டைபெனில் 
அமைனுடன் வினைப்படுத்துதல் ) . 


6. வாயு வெளிப்படுதலுக்கான சோதனை : கரைசலின் ஒரு 
பகுதியை ( அல்லது சிறிதளவு திண்மப்பொருளை ) 2N HASO-ஆல் 
அமிலப்படுத்தி சோதனைக் குழாயின் அடிப்பாகத்தை விரலால் 
தட்டி இலோசாக குலுக்கு . வாயுக் குமிழிகள் தோன்றவில்லை 
யானால் சோதனைக் குழாயை மிதமாக சூடு செய் . CO , , SO , , 
HES , NO , வாயுக்கள் வெளிப்பட்டால் Cos-- , S-- , SO ; 
S.0 ; -- , NO.- அயனிகள் இருக்கலாம் . 


குறிப்பு : முடிந்தால் வாயுக்களை கண்டறிய வேண்டும் . அவை 
களின் பண்புகள் ! 


( அ ) CO . - நிறமற்ற மணமற்ற வாயு ; சுண்ணாம்பு நீரை 
கலங்கலாக்குகிறது . * 


( ஆ ) SO2 - எரியும் சல்பரின் மணமுள்ள வாயு ; இது 
நீர்த்த 1 , , KMnO4 கரைசல்களின் நிறத்தை நீக்குகிறது . 


( இ ) HIS - அழுகிய முட்டையின் மணமுள்ள வாயு ; 
இது ( CHSCOO ) 2Pb அல்லது NazPbO , கரைசலில் நனைத்த தாளை 
கறுப்பாக்குகிறது . 


(ச ) NO. - தனிச் சிறப்பு நெடியுடைய 
நிற வாயு . 


செம்பழுப்பு 


ஆ . தனிப்பட்ட நேர்அயனிகளுக்கு சோதனைகள் . 

முன்னோடிச் சோதனைகளால் இருக்கக்கூடும் என்று க தப் 
பட்ட நேர் அயனிகளுக்கு கீழே விவரிக்கப்பட்டுள்ளது போல் 
சோதனை செய் . 


* NO : - இருந்தால் திரவத்தில் NO : வாயு கரைவதால் மஞ்சள் 
நிறம் தோன்றுகிறது . 

** SO- ம் இவ்விளைவைக் கொண்டிருக்கும் . 
*** டி.ம் KMnO4- ம் HIS- ஆல் நிற நீக்கம் அடைகின்றன . 


.684 


பண்பறி பகுப்பாய்வு 


7. S-- , S203- , 

Sos- , So4-- அயனிகளுக்கான 
சோதனைகள் : அயோடின் கரைசலுடன் செய்யப்பட்ட ஒடுக்கி 
களுக்கான சோதனை ( 4 , b) நேர்விளைவை கொடுத்தால் 
ப. 653- இல் விவரித்துள்ளபடி கரைசலின் ஒரு பகுதியை எடுத்துக் 
கொண்டு S-- , S20 : -- , SO :-- , SO4--- க்கு சோதனை செய் . 
1 , சோதனை எதிராயிருந்தால் கரைசலின் ஒரு பகுதிக்கு BaCle- ஐ 
சேர்த்து SO , --- க்கு சோதனை செய் . நீர்த்த * HC1- இல் கரையாத 
வெண்ணிற வீழ்படிவாக BasO , தோன்றினால் SO ; -- உள்ள 
தென்று பொருள் . 

8. Co ; -- அயனிகளுக்கான சோதனை : சிறிதளவு சோதனை 
செய்யவேண்டிய திண்மத்தை ( அல்லது 1-2 மி.லி. கரைசலை ) 
படம் 43 - இல் காட்டியுள்ள கருவியில் எடுத்துக்கொள் . முந்திய 
சோதனைகள் SO ; -- அல்லது S90 ; -- உள்ளதென்று காட்டினால் 
இந்த அயனிகளை ஏற்றம் செய்ய 3 % H , 0 ; - ஐ சேர் . பின்னர் 
2N HCI- ஐ சேர்த்து பகுதி 92 - இல் குறிப்பிட்டபடி செய் . 


. 


9. PO ; --- , As04 --- As0 ; --- 

அயனிகளுக்கான 
சோதனைகள் : 

( அ ) ASO4 AsO3 இல்லையென்றால் 
அம்மோனியம் மாலிப்டேட் 

கரைசலுடன் சோதனை செய் , 
1 மி . லி . கரைசலுடன் 2 மி . லி . 6N HNO3- ஐ சேர்த்து மிதமாக 
சூடு செய் . இதனால் ஒடுக்கிகள் ஏற்றமடைகின்றன . பிறகு 
அம்மோனியம் மாலிப்டேட் கரைசலை மிகையாக சேர்த்து 40-50 ° 
வெப்ப நிலைக்கு சூடு செய் . வீழ்படிவு தோன்றவில்லையென்றால் 
ஒரு சில NH , NO , படிகங்களை சேர்த்து சிறிது நேரம் வைத்திரு . 
மஞ்சள் நிற வீழ்படிவு தோன்றினால் ( NH4) H [ P ( MozOr ] ] 
கரைசலில் PO --- உள்ளதென்று அறியலாம் . 


( ஆ ) AsO4 --- அல்லது AsO ; --- இருந்தால் அட்டவணை 
29இல் விவரித்துள்ளபடி செய்ய வேண்டும் . 


10. C , 0 , -- , F- , BO , - அயனிகளுக்கான சோதனைகள் 1 
( அ ) கரைசலின் ஒரு பகுதியை CH , COOH-ஆல் அமிலப்படுத்தி 
(pHx4-5- க்கு ) மிகையான CaCl , கரைசலை சேர்த்து சூடு செய் . 
வீழ்படிவு தோன்றினால் ( CaCa0 , அல்லது CaFs ) Cg0 , -- அல்லது 
F- அயனிகள் இருக்கலாம் . வீழ்படிவை வடிகட்டி நன்கு கழுவி 
{ உறிஞ்சப்பட்ட ஒடுக்கிகளை நீக்க ) 2N H , SO-டன் வினைப்படுத்தி 


அடர் HCI- ஐ பயன்படுத்தக்கூடாது , ஏனென்றால் BaCl டி வீழ்படி 
வடையலாம் ( பொது அயனிகள் CI வினைப்படுதல் ; பகுதி 25 பார் ) . 


நேர் அயனிகள் 


685 . 


சூடு செய்யவும் . வீழ்படிவு முழவதும் கரையாவிட்டால் கசடை 
பிரித்து வடிநீரை 60-70 ° வெப்பநிலைக்கு சூடு செய்து நீர்த்த 
( 0.01N ) KMnO4 கரைசலைச் சொட்டு சொட்டாகச் சேர் . நிறம் 
மங்கினால் CAO --இருக்கிறதென்று அறியலாம் . 


என்று 


( ஆ ) முந்திய சோதனை F இருக்கக்கூடும் 
காட்டினால் அது இருப்பதை பின்வருமாறு உறுதிப்படுத்தலாம் . 
படம் 48 - இல் காட்டப்பட்டுள்ள உலர்ந்த குடுவையில் சிறிதளவு 
திண்மப் பொருளை ** எடுத்து ஒரு . சில சொட்டு 
கள் அடர் HASO / - ஐ சேர் . ஒரு சொட்டு நீரை 
பிளாட்டினக் 

கம்பி வளையத்தில் எடுத்து 
குடுவையினுள் வைத்திரு . ஃபுளூரைடு இருந் 
தால் SiF4 வாயு தோன்றுகிறது . இது நீருடன் 
வினைப்பட்டு சிலிசிக் அமிலத்தை கொடுப்பதால் 
நீர்ச் சொட்டு கலங்கலாகிறது . 

பாஸ்பேட்டுகள் , ஆக்சலேட்டுகள் இல்லை 
யென்றால் கரைசலில் உள்ள F-- ஐ அலிசரின் 
அல்லது ஜிர்க்கொனைல் குளோரைடுடன் பொட் படப் 48. வினை 
டுச் சோதனை செய்து கண்டறியலாம் ( பகுதி 

களில் தோன் 
றும் வாயுக் 

க்களை 
94 , 5 ) . 

கண்டறிவதற் 
( இ ) BO , -- க்கு சோதனை செய்ய பீங்கான் கான அறை . 
மூசையில் 1 மி.லி. கரைசலை எடுத்துக்கொண்டு 
அடர் H.SO4- டன் வினைப்படுத்து , சிறிது எத்தில் ( அல்லது மெத் 
தில் ) ஆல்கஹாலை சேர்த்து எரியவை . BO , - இருந்தால் சுடரின் 
முனை பச்சையாயிருக்கும் . CaF , சல்பூரிக் அமிலத்துடன் வினை 
( பகுதி 93 , 4 , ஆ ) அல்லது மஞ்சள் தாளுடன் செய்யும் வினையைக் 
கொண்டு ( பகுதி 93 , 3 ) . 


11. Si0 ; -- அயனிகளுக்கு சோதனைகள் : 0.5-1 மி.லி. 
கரைசலுக்கு அம்மோனியா மணம் வரும் வரை 2N அம்மோனி 
யாவைச் சேர் . இத்துடன் பூரித NH4CI கரைசலை சேர்த்து நீர்த் 
தொட்டிமீது வைத்து ஒரு சில நிமிடங்கள் சூடு செய் . SiO :-- 
இருந்தால் சிலிசிக் அமலம் கொழ கொழப்பான வெண்ணிற 
வீழ்படிவாக தோன்றுகிறது . சரியல்பு தனிமங்களின் ( Al , Sn , Sb ) 


* 


வினையின் வேகத்தை அதிகரிக்க ஒரு சொட்டு MnSO4 கரைசலை 
சேர்ப்பது நல்லது . 

பகுப்பாய்வு செய்யவேண்டிய கரைசலில் ஒரு பகுதியை மூசை 
அல்லது பீங்கான் கிண்ணத்தில் எடுத்து உலரும்வரை ஆவியாக்கு . 


686 


பண்பறி பகுப்பாய்வு 


எதிர் அயனிகள் இல்லையென்றால் தான் இச்சோதனை முடிவான 
தாகும் . அத்தகைய தனிமங்களின் முன்னிலையில் மெத்திலீன் 
நீலத்துடன் உறுதிப்படுத்தும் சோதனை செய்ய வேண்டும் 
( பகுதி 95 , 4 பார் ) . அல்லது Naz [ SiF ] படிகங்கள் தோன்றுகிற 
( பகுதி 95 , 5 ) நுண்படிக ஆய்வு சோதனையால் 

SiO .--- ஐ 
உறுதிப்படுத்தவேண்டும் . 


12. CrO4-- க்கு சோதனை : கரைசல்கள் மஞ்சள் அல்லது 
ஆரஞ்சு நிறத்திலிருந்தால்தான் இச்சோதனை செய்யவேண்டும் . 


0.5-10 மி.லி. கரைசலுக்கு ஒரு சொட்டு பினாப்தலினை 
சேர் . கரைசல் சிவப்பானால் கரைசல் நிறமற்றதாகும் வரை 
2N H.SO4- ஐ சொட்டு சொட்டாகச் சேர் . ஒரு சொட்டு அமிலத் 
தையும் சிறிது அமைல் ஆல்கஹாலும் ஒரு சில சொட்டுகள் 
ஹைட்ரஜன் பெராக்சைடும் சேர்த்து உடனே கலக்கு . Cro ; -- 
இருந்தால் பெர்க்குரோமிக் அமிலம் ( HqCrOs ) தோன்றுவதால் 
நீல வளையம் உண்டாகிறது . 


13. MnO4- அயனிகளுக்கு சோதனை ! கருஞ்சிவப்பு நிறம் 
( MnO4- செறிவு குறைவாயிருந்தால் ஊதா நிறம் ) MnO 
இருப்பதை குறிக்கிறது . இதை உறுதிப்படுத்த HASO4- ஆல் 
அமிலப்படுத்திய ( NH4 ) 2C9O4 கரைசலை 70 ° வெப்பநிலைக்கு சூடு 
செய்து சோதனைக்குரிய கரைசலை சொட்டு சொட்டாகச் சேர் . 
நிறம் மங்கினால் MnO4- உள்ளதென்று பொருள் . 


Mno --இன் இச்சோதனையில் குரோமேட் அயனி குறுக்கிடு 
கிறது . எனவே B2 ( OH ) 2 கரைசலைச் சேர்த்து இதை BaCro ( - ஆக 
வீழ்படிவடையச் செய்து நீக்கவேண்டும் . 


14. I , Br- அயனிகளுக்கு சோதனைகள் : ஒடுக்கம் செய்யும் 
நேர் அயனிகள் ( S-- , SO3-- , S20 ;-) இருப்பது , இல்லாததை 
பொருத்து I- , Br-- க்கான சோதனைகள் வேறுபட்ட முறைகளில் 
செய்யப்படுகின்றன . 


( அ ) ஒடுக்கி அயனிகள் இல்லாதபோது : சுமார் 1 மி.லி. 
( அதிகமாக அல்ல ) கரைசலை 2N HgSO4- ஆல் அமிலப்படுத்தி 
பென்சீன் முன்னிலையில் குளோரின் நீர் அல்லது NaClO கரைசலை 
சேர்த்து I- , Br-- க்கு சோதனை செய் ( பகுதி 99 , 4) . I- மிக 
அதிகமாக இருந்தால் Br " - க்கு சோதனை செய்யுமுன்பு அமிலக் 
கரைசலில் KNOg- டன் கொதிக்க வைத்து 1 -- ஐ நீக்கவேண்டும் 
( பகுதி 99, 5 ) . 


நேர் அயனிகள் 


687 


( ஆ ) ஒடுக்கி அயனிகள் உள்ளபோது : S-- , SO ; -- அல்லது 
S20 -- அயனிகள் முன்னிலையில் அயனிகள் : ஏற்றமடைவதற்கு 
குளோரின் நீர் முதலில் உட்கவரப்படுகிறது . குளோரின் நீரில் தனி 
குளோரின் செறிவு குறைவாயிருப்பதால் இவைகள் ஏற்றமடைய 
மிகவும் அதிகமான கன அளவு குளோரின் நீர் தேவைப்படும் .எனவே 
I- , Br- அயனிகளை எளிதில் தவறவிட்டுவிட வேண்டியிருக்கும் . 
எனவே S-- , SO ; -- , S20 , --- ஐ முதலில் அமிலக் கரைசலில் * 
KMnO4- ஆல் ஏற்றம் செய்யவேண்டும் . சிறிதளவு கரைசலை 
( 1 மி . லி . ) நீர்த்த H , SO-- ஆல் மிகுந்த அமிலத் தன்மை உடைய 
தாக்கி KMnO4 கரைசலை சொட்டு சொட்டாகச் சேர் . அப்போது 
கலக்கிக்கொண்டே இருக்கவேண்டும் . கருஞ்சிவப்பு நிறம் 
( மிகையான KMnO4 ) அல்லது மஞ்சளான - பழுப்பு நிறம் ( 12 
அல்லது Br , வெளிப்படுதல் ) தோன்றும் வரை KMnO ;. ஐ சேர் . 
நிறத்தை நீக்க மிகவும் நீர்த்த Nays , 0 ,. ஐ ( வினைப்பொருள் 
கரைசலை 10-20 மடங்குகள் விளாவியது ) சொட்டு சொட்டாகச் 
சேர்த்து தொடர்ந்து கலக்கு . Nays , 0 , மிக இலேசாக மிகையாக 
இருப்பதைக்கூட தவிர்க்கவேண்டும் , I- , Br- சோதனை களில் இது 
குறுக்கிடுகிறது . கரைசலில் இப்போது ஒடுக்கிகள் இல்லை . கீழே 
( அ ) விவரித்துள்ளபடி I- , Br-- க்கு சோதனை செய் . 


ஒடுக்கும் நேர் அயனிகளை நீக்கும் மேற்கண்ட முறை துரிதமாக 
நடைபெறுகிறது . நல்ல முடிவுகளை கொடுக்கிறது . ஆனால் கவன 
மாகவும் சரியாகவும் செய்யவேண்டும் . 


I- , Br- கண்டறியப்படாவிட்டால் செயல்முறைகள் சரியாக 
செய்யப்பட்டன என்பதை உறுதிசெய்ய பின்வரும் செய்முறையை 
பயன்படுத்தலாம் . I- , Br-- க்கு சோதனை செய்யப்படும் சோதனைக் 
குழாயில் ஒன்று அல்லது இரண்டு சொட்டுகள் KI கரைசலை எடுத் 
துக்கொள் . எனவே அதில் முன்பே பென்சீனும் குளோரின் நீரும் 
உள்ளன . குலுக்கும்போது அயோடினுடைய தனிச் சிறப்பான 
கருஞ்சிவப்பு நிறம் தோன்றினால் 1- , Br- ஐ கண்டறிவதில் குறுக் 
கிடும் எதுவும் கரைசலில் இல்லை என்று முடிவு செய்யலாம் . 
மாறாக 1- அயனிகளை சேர்த்த பின் 1 -- இன் சோதனை எதிர் 
விளைவை கொடுத்தால் ஒடுக்கிகள் முழுவதும் நீக்கப்படாமலிருக் 
கலாம் . அல்லது மிகையான Nags , 0 , பயன்படுத்தப்பட்டிருக் 


* 


பெர்மாங்கனேட் தகுந்த ஏற்றி . ஏனென்றால் Cls-ஐ விட செறிவு 
மிக்க பெர்மாங்கனேட் கரைசல்களை தயாரிக்க முடியும் . மேலும் ஆக்சிஜ 
னேற்றத்தின் வழியை நிறமாற்றம் காட்டுகிறது . 


688 


பண்பறி பகுப்பாய்ஷ 


கலாம் . அத்தறுவாயில் அறியவேண்டிய கரைசலின் மற்றொரு 
பகுதியை எடுத்து மீண்டும் ஆக்சிஜனேற்றம் செய்யவேண்டும் . 


15. NO . அயனிகளுக்கு சோதனை : கரைசலுக்கு HzSO,- ஐ 
சேர்க்கும்போது பழுப்பு நிற No , வாயு தோன்றினால் NO. 
உள்ளதென்று அறியலாம் . இதை உறுதி செய்ய நடுநிலையான 
அல்லது அசிட்டிக் அமிலத்தால் ( pH = 4-7 ) அமிலப்படுத்திய ஒரு 
சொட்டு கரைசலை பொட்டுச் சோதனை தட்டில்வைத்து சல்பனலிக் 
அமிலம் , 4 - நாப்தைல் அமைன் ஆகியவற்றின் கரைசல்களை 
ஒவ்வொருசொட்டு சேர் ( பகுதி 106 , 4 பார் ) . சிவப்பு நிறம் 
உடனே அல்லது சிறிது நேரம் கழித்து தோன்றுகிறது ) 
தோன்றினால் NO : - உள்ளதென்பது நிச்சயமாகிறது . 


16. NO ; - அயனிகளுக்கு சோதனை 1 ( அ ) நைட்ரைட் இல் 
லாதபோது : NO ; -- ஐ நைட்ரைட்டாக மாற்று (சிங்க் உலோகம் 
அசிட்டிக் அமிலத்துடன் சூடு செய்து , பகுதி 105 , 5 பார் ) . சல்பன 
லிக் அமிலம் , - நாப்தைல் அமைனுடன் ( மேலே பார் ) NO.- க்கு 
நிறச்சோதனை செய் . சோதனையால் நைட்ரைட் உள்ளது என்று 
தெரிந்தால் மூலக் கரைசலில் NO ; இருந்திருக்க வேண்டும் . 


CNS [ Fe ( CN ) ] == , [ Fe( CN ) ) --- இல்லாதபோது 
அம்மோனியாவாக ஒடுக்கம் செய்து நைட்ரேட்டை கண்டறிய 
லாம் ( பகுதி 105 , 3 பார் ) . முதலில் NH , + - க்கு சோதனை செய் . 
NH ,+ இருந்தால் ஒரு மூசையில் ஒரு சில மி . லி . கரைசலை மிகை 
யான NaOH- டன் கிட்டத்தட்ட உலரும்வரை ஆவியாக்கி 
அம்மோனியம் அயனிகளை நீக்க வேண்டும் ( சிதறாமல் கவனமாக 
ஆவியாக்கு ) . குளிர வைத்து நீருடன் விளாவி ஒரு சோத. 
னைக் குழாய்க்கு மாற்றி 2N NaOH- ஐ சேர்த்து சிறிதளவு, 
அலுமினியம் தூளோடு சூடு செய் . சோதனைக்குழாயின் வாயில் 
பஞ்சை அடை ( சிதறுவதை கவர ) . பஞ்சின்மேல் பினாப்தலின் 
தாளை வை . சிறிது நேரம் வைத்திரு . வினை மிகவும் வீரியமாக 
இருந்தால் சோதனைக் குழாயை நீரில் குளிர வை . தாள் சிவப் 
பானால் ( NH ; தோன்றுவதால் ) மூலக் கரைசலில் NO , - அயனிகள் 
உள்ளதென்று பொருள் . 


மற்ற ஏற்றம் செய்யும் நேர் அயனிகள் ( MnO , , Cro ; -- 
[ Fe ( CN ) ] --- , NO ;-) இல்லாதபோது NO , -- க்கு மிகவும் தகுதி 
யான சோதனை டைபெனில் அமைனுடன் செய்வதாகும் . 4-5 
சொட்டுகள் டைபெனில் அமைனுடைய அடர் H2SO4 கரைசலை 
தூய்மைப்படுத்திய உலர்ந்த கண்ணாடிக் கிண்ணத்தில் எடுத்துக் 


நேர் அயனிகள் 


689 


கொண்டு கண்ணாடித் தண்டின் முனையால் மிகச் சிறிய அளவு 
அறிய வேண்டிய கரைசலை சேர்த்து கலக்கு . NO ; - இருந்தால் 
ஆழ்ந்த நீல நிறம் தோன்றுகிறது . I- அயனிகள் மிகவும் அதிக 
மாக இருந்தால் குறுக்கிடும் . 


முடிவாக நைட்ரானுடன் செய்யப்படும் ( பகுதி 105 , 7 பார் ) 
NO -க்கான நுண்படிக ஆய்வுச் சோதனை மிகவும் தகுந்த 
தாகும் . 


( ஆ ) நைட்ரைட் உள்ளபோது : இத்தகைய தறுவாய்களில் 
பகுதி 106 , 5 - இல் விவரித்துள்ளபடி நைட்ரைட்டை நீக்கிய 
பின்னர் கணிசமான அளவு NO . -ஐ கண்டறியலாம் . 

17. CHgC00- அயனிகளுக்கு சோதனைகள் : ( அ ) 1 மி லி . 
கரைசலுக்கு 1 மி . லி . எத்தில் ஆல்கஹாலும் C.H5OH ஒரு மி.லி. 
அடர் HgSO4- ம் சேர் . எத்தில் அசிட்டேட்டின் தனிச் சிறப்பான 
மணம் வெளிப்பட்டால் CH , COO- உள்ளதென்று பொருள் . 


ஆ ) சிறிதளவு திண்மப்பொருளை ஒரு கலுவத்தில் திண்ம 
NaHSO , அல்லது KHSO டன் அரை . அசிட்டிக் அமிலத்தின் 
மணம் வெளிப்பட்டால் CH.COO- உள்ளதென்றறியலாம் . 


( இ ) லேந்தனம் நைட்ரேட் கிடைக்குமானால் 19 , NH , OH 
முன்னிலையில் செய்யப்படும் பகுதி 107 , 4 - இல் விவரிக்கப்பட் 
டுள்ள சோதனையை பயன்படுத்தலாம் . முதலில் சல்பேட் , 
பாஸ்பேட் அயனிகளை Ba ++ அயனிகளால் வீழ்படிவடையச் 
செய்ய வேண்டும் . 


வினாக்களும் கணக்குகளும் 


1. நேர் அயனிகள் எவ்வாறு தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன ? 
ஒவ்வொரு தொகுதியின் தனிச் சிறப்புகள் யாவை 


2. நேர் அயனித் தொகுதிகள் 1 , 11 - இன் தொகுதி வினைப் 
பொருள்கள் யாவை ? 

3. நேர் அயனிகளின் பகுப்பாய்வு எதிர் அயனிகளின் பகுப்பாய்வி 
லிருந்து எவ்விதம் வேறுபட்டுள்ளது ? தொகுதி வினைப்பொருள்களின் 
வேலை என்ன ? 


4. கரைசலுடன் BaCle வீழ்படிவை கொடுக்கவில்லை . கரைசலின் 
அமிலத் தன்மைக்கு முன்னோடிச் சோதனை செய்யாமல் தொகுதி 1 நேர் 
அயனிகள் இல்லையென்று முடிவு செய்ய இயலுமா ? 

44 


690 


பண்பறி பகுப்பாய்வு 


5. SO4T -க்கு சோதனை செய்ய நீர்த்த ஹைட்ரோகுளோரிக் அமி 
லத்திற்குப் பதில் அடர் அமிலத்தைப் பயன்படுத்தலாமா ? விளக்கு . 


6. சல்பைட்டுகளுடன் அமிலங்களின் வினையை விவரி . SO2- ஐ கண் 
டறிய எந்த சோதனைகளைப் பயன்படுத்தலாம் ? 


7. சல்பைட்டுகளுடன் சிங்க் உலோகத்தின் வினை என்ன ? சமன் 


பாட்டை எழுது . 


8. பின்வருவனவற்றை விளக்கு ( அ ) SO3- முன்னிலையில் Sg03 -ஐ 
கண்டறியலாம் ; ( ஆ ) இந்த இரண்டு அயனிகளை பிரிக்கலாம் . 

9. சல்பர் உள்ள நேர் அயனிகள் கலந்துள்ளபோது அவைகளை கண் 
டறிய பயன்படும் சோதனைகளை விவரி , 

10. சுண்ணாம்பு நீர் மூலம் CO2- ஐ செலுத்தும்போது தோன்றும் 
கலங்கல் ஏன் முடிவில் மறைகிறது என்று விளக்கு . 

11. Cos --இன் சோதனைகளில் எந்த அயனிகள் குறுக்கிடுகின்றன ? 
இந்த அயனிகள் இருந்தால் பயன்படும் செய்முறையை விவரி . 


12. AsO3- , AsO4 * 
சோதனைகளை விவரி . 


அயனிகளை 


பிரித்தறிய 


பயன்படும் 


13. PO4-- அயனியிலிருந்து AsO3 -ஐ பிரிப்பதை விவரி . பிரிக் 
காமல் எப்படி இரண்டு அயனிகளையும் கண்டறிவது ? 

14. Si037 அயனியின் மிக முக்கியமான வினைகளை கூறு . சமன் 
பாடுகளை எழுது . 

15. நடுநிலையான அறிய வேண்டிய கரைசலுக்கு AgNOS சேர்க்கும் 
போது விழ்படிவு உண்டாகிறது . தொகுதி II நேர் அயனிகள் இருப்பதற்கு 
இதுவே முழுமையான ஆதாரம் ஆகுமா ? 

16. Br , I முன்னிலையில் CI- எவ்வாறு கண்டறியப்படுகிறது 
என்று விவரி . 


17. r , Br அயனிகளுக்கான சோதனைகளை விவரி . 

18. CI- , Br , r அயனிகளில் எது மிகவும் எளிதில் ஏற்றமடை 
கிறது ? ஏன் ? உன் விடையை உறுதி செய்யும் கருத்துகளை கொடு . 

19. ( அ ) அமிலத்தால் சிதையும் ; ( ஆ ) அமிலங்களால் சிதையாத 
சல்பைடுகளிலுள்ள S-- அயனிகளுக்கான சோதனைகளை விவரி . 

20. வீழ்படிவடைந்த சில்வர் உப்புகளுடன் அம்மோனியம் கார்ப 
னேட்டு அல்லது அம்மோனியா கலந்த சில்வர் நைட்ரேட்டுடன் வினைப் 
படுத்தி Br- , I- முன்னிலையில் CI-- ஐ கண்டறிவதில் இந்த அயனிகள் 
Ag + அயனிகளால் முழுமையாக வீழ்படிவடைந்தனவா என்று உறுதி 
செய்ய வேண்டிய தேவை உள்ளது ஏன் என்று விளக்கு . 


நேர் அயனிகள் 


691 


21. அறிய வேண்டிய கரைசலுக்கு AgNO3- ஐ சேர்த்தால் ( அ ) கறுப்பு 
நிற வீழ்படிவு தோன்றுகிறது . ( ஆ ) சீராக கறுப்பாக மாறும் வீழ்படிவு 
உண்டாகிறது . இவை எந்த நேர் அயனிகள் உள்ளதை குறிக்கின்றன ? 


22. குளோரின் நீரால் I- , Br- அயனிகளை கண்டறிவதில் எந்த நேர் 
அயனிகள் குறுக்கிடுகின்றன ? ஏன் ? இந்த நேர் அயனிகள் இருந்தால் 
பயன்படும் செய்முறையை விவரி . 


23. NO3- அயனிக்கான மிக முக்கிய சோதனைகளை குறிப்பிடு , சமன் 
பாடுகளை எழுது . 


24. NO3- அயனிக்கான எந்த சோதனைகளை I- , Br- அயனிகளுக்கு 
முன்னிலையில் பயன்படுத்த முடியாது . காரணங்களை கூறு . 


25. NO3-- லிருந்து NO : - அயனிகளை எவ்வாறு பிரித்தறிவது 


26 , இந்நூலில் விவரிக்கப்பட்டுள்ள ஏதாவது ஒரு சோதனையால் 
NO3- முன்னிலையில் NO3- அயனிகளை கண்டறிய முடியுமா ? 


27. கரைசலிலிருந்து NO - அயனிகளை எவ்வாறு நீக்குவது என்று 
விவரி . சமன்பாடுகளை விவரி . 


28. CHgCoo- அயனியை எவ்வாறு கண்டறிவது ? பல்வேறு 
சோதனைகளிலும் குறுக்கிடும் நேர் அயனிகள் யாவை ? அவைகளின் 
முன்னிலையில் எவ்வாறு சோதனைகளை நிகழ்த்துவது ? 


9. பொதுமுறை பகுப்பாய்வு 


எதிர் அயனிகளையும் நேர் அயனிகளையும் 

கண்டறிதல் 


110. முன்னோடி கவனித்தலும் பகுப்பாய்விற்கு பொருளை 

தயாரித்தலும் 


எப்பொருளையும் முழுமையாக பகுப்பாய்வு செய்யுமுன்பு 
அதன் பகுப்பொருள் நிலையை நன்கு ஆராயவேண்டும் . 


அறியவேண்டிய பொருள் கரைசலாயிருந்தால் அதன் நிறத் 
தையும் மணத்தையும் விட்மஸ் தாளுடன் ஏற்படும் வினையையும் 
குறிப்பிடு , வீழ்படிவு இருந்தால் அதன் நிறத்தையும் தோற்றத் 
தையும் குறித்துக்கொள் . 


லோகமற்ற திண்மப் பொருள்களை உருப்பெருக்க கண்ணாடி 
யால் கவனமாக ஆராயவேண்டும் . பொருள் பலபடித்தானதாயுள் 
ளதா என்பதையும் , அதிலடங்கியுள்ள கூறுகளின் எண்ணிக்கை 
யையும் ஒருவாறு கண்டறிய முடிகிறது . பொருளிலுள்ள துகள் 
களின் நிறம் , உருவம் , பருமன் ஆகியவற்றை குறித்துக்கொள்ள 
வேண்டும் . துகள்களின் நிறம் மிகவும் முக்கியமானது . இதனால் சில 
தனிமங்கள் உள்ளனவா என்று கண்டறியலாம் . பொருளில் நீல 
நிறப் படிகங்கள் இருந்தால் காப்பர் உப்புகள் இருக்கலாம் . ஊதா 
நிறப் படிகங்கள் கோபால்ட் அல்லது மாங்கனீஸ் உப்புகள் 
இருப்பதை குறிக்கும் . 


னிக்க 


ஆனால் இவைகளை கனிப்பதால் முடிவாக எதையும் தீர்மா 
இயலாது . 

இருப்பினும் பகுப்பாய்வு விளைவுகளுடன் 
இணைத்துப் பார்க்கும்போது பகுப்பாய்வில் நம்பிக்கையை 
உண்டாக்க இவை பயனாகின்றன . 


பொதுமுறை பகுப்பாய்வு 


693 


பருப்பொருள் ஆய்விற்குப் பின் பகுப்பாய்விற்கு பொருளை 
தயாரிக்க வேண்டும் . திண்மங்களை நன்கு பொடி செய்து கரைப் 
பான்களில் நன்கு கரைவதற்கு ஏற்றவாறு செய்துகொள்ள 
வேண்டும் . பலபடித்தான பொருளின் கூறுகள் ஒரே மாதிரியாக 
கலப்பதற்கு பொடி செய்தல் தேவையாயுள்ளது . 


எளிதில் உடைக்கத்தக்க பொருள்களை பீங்கான் அல்லது 
சிவப்புக் கல் கலுவத்தில் அரைத்து நுண்மையான தூளை அடைய 
வேண்டும் . கடினமான பொருள்களை ( கனிமங்கள் போன்றவை ) 
முதலில் எஃகு கலுவத்தில் முடிந்த அளவிற்கு சிறியதாக உடைக்க 
வேண்டும் . பிறகு சிவப்புக் கல் கலுவத்தில் அரைக்கலாம் . 
இப்பொருள்களை மிகவும் நுண்மையாக உடனே அரைத்துப் பெற 
முடியாது . எனவே நுண்ணிய துகள்களை நுண்ணிய திரையால் 
சலித்து பிரித்துவிடலாம் . திரையில் எஞ்சியதை கலுவத்தில் 
மீண்டும் அரைக்கவேண்டும் . எடுத்துக்கொண்ட பொருள் 
நுண்ணிய தூளாக மாறும் வரை இச்செய்முறையை திரும்பத் 
திரும்ப செய்யவேண்டும் . இப்படி பொடி செய்வது முக்கியம் , 
ஏனென்றால் உடையாத துகள்களின் இயைபு நுண்ணிய துகள்களி 
னுடையவைகளிலிருந்து மாறுபட்டிருக்கலாம் . எனவே தூள் 
செய்வதை முழுமையாக செய்யாவிட்டால் பகுப்பாய்வின் 
முடிவுகள் தவறாகிவிடக்கூடும் . உலோகங்களையும் உலோகக் 
கலவைகளையும் தகுந்த கருவிகளால் துருவல்களாக அல்லது சீவல் 
களாக மாற்றிக்கொள்ள வேண்டும் . 


பகுப்பாய்விற்கு தயாரிக்கப்பட்ட பொருளை ( உலோகமாக 
அல்லது உலோகக் கலவையாக இல்லாவிட்டால் ) மூன்று பகுதி 
களாக பிரித்துக்கொள்ள வேண்டும் . ஒரு பகுதி எதிர் அயனிகளை 
கண்டறியவும் , மற்றொரு பகுதி நேர் அயனிகளை கண்டறியவும் 
பயனாகிறது . மூன்றாவது பகுதியைக் கொண்டு முன்னோடிச் 
சோதனைகள் செய்யலாம் . பகுப்பாய்வு முடிவுகளை சரிபார்க்க 
வேண்டிய தேவை ஏற்பட்டால் சேம ஒதுக்கீடாக பயன் 
படுத்தலாம் . 


111. முன்னோடிச் சோதனைகள் 


முறைப்படுத்திய பகுப்பாய்விற்கு முன்பு அறியவேண்டிய 
பொருளை சிறிது சிறிதாக எடுத்துக்கொண்டு வரிசையாக பல 
முன்னோடிச் சோதனைகளை செய்யவேண்டும் . இச்சோதனைகளால் 
நாம் அறிவது மிகவும் பயனுள்ளதாக அமைகிறது . இதனால் 


694 


பண்பறி பகுப்பாய்வு 


பகுப்பாய்வு எளிதாகிறது * , பொருளை கரைக்க தகுந்த முறையை 
அறியமுடிகிறது . 
எதிர்அயனிகளுக்கு பின்வரும் 

பின்வரும் முன்னோடிச் சோதனைகள் 
இங்கு ஆராயப்படுகின்றன : 

கரி மீது 

சோடியம் 
கார்பனேட்டுடன் பொருளை சூடு செய்தல் ; ( ஆ ) மணிச் 
சோதனைகள் ; ( c ) சுடர் நிறச் சோதனை . நேர் அயனிகளுக்குரிய 
முன்னோடிச் சோதனைகள் முன்பே 

விவரிக்கப்பட்டுள்ளன 
( பகுதி 109 , 1-6 ) ; எனவே மீண்டும் ஆராயப்படவில்லை . 


1. கரித்துண்டுமீது சோடியம் கார்பனேட்டுடன் சூடு செய்தல் : 
ஒரு கரித்துண்டில் கத்தியினால் சுரண்டி ஒரு சிறு பள்ளத்தை. 
உண்டாக்கு . அறியப்படவேண்டிய பொருளுடன் இரண்டு மடங்கு 
நீரற்ற சோடியம் கார்பனேட்டை சேர்த்து பெறப்படும் 
கலவையை அப்பள்ளத்தில் வைத்து ஊது குழலால் ஒடுக்கும் 
சுடரை அதன் மீது செலுத்தி சூடு செய் . ( படம் 49 ) ஊதுகுழலை 
எரிகருவியின் ஒளிமிகு சுடரினுடைய விளிம்பில் வைத்து சீராக 
காற்றை ஊதி சுடரை கீழ்பக்கமாக கரித்துண்டிலுள்ள குழியை 
நோக்கி செலுத்தும்போது ஒடுக்கும் சுடர் தோன்றுகிறது என்பது 
நினைவிருக்கலாம் . சுடர் வெறுமனே திருப்பப்படுகிறது , ஒளிமிகுந்த 
தாகவே உள்ளது . எரியத்தக்க கார்பன் துகள்கள் இதில் இருப் 
பதால் இதனுடன் தொடர்புகொள்ளும் பொருள்களை இது 
ஒடுக்குகிறது . மாறாக ஊதுகுழலை எரிகருவி சுடரினுள் 
வைத்து வேகமாக ஊதினால் ஒளியற்ற ஆக்சிஜனேற்ற சுடர் 
தோன்றுகிறது . 

கரித்துண்டின் மீது சோடியம் கார்பனேட்டுடன் ஒடுக்கும் 
சுடரால் பொருளை சூடு செய்யும் போது பின்வரும் விளைவுகள் 
வழக்கமாக நிகழ்கின்றன . முதலில் இரட்டைச் சிதைவின் காரண 
மாக உப்பு , கார்பனேட்டாக மாறுகிறது ; சான்றாக 

PbCli + NagCO , = PbCO : + 2NaCl 


இருப்பினும் பெரும்பாலான கார்பனேட்டுகள் உயர்ந்த 
வெப்பநிலையில் சிதைந்து ஆக்சைடுகளையும் கார்பன்டை 
ஆக்சைடையும் கொடுக்கின்றன. இங்கு 

PbCO , = PbO + CO , 


* பகுப்பாய வேண்டிய பொருள் கரைசலாயிருந்தால் ஒரு பகுதியை 
நீர்த்தொட்டிமீது வைத்து ஆவியாக்கி பெறப்படும் உலர்ந்த திண்மத்கை 
பல பகுதிகளாக பிரித்து முன்னோடிச் சோதனைகள் செய்ய வேண்டும் , 


பொதுமுறை பகுப்பாய்வு 


695 


பெரும்பான்மையான தறுவாய்களில் தோன்றும் ஆக்சைடு 
எரியத்தக்க கார்பன் துகள்களால் உடனே ஒடுக்கமடைந்து தனி 
உலோகத்தை கோடுக்கிறது . சான்றாக 


PbO + C = Pb + co 


இதன் விளைவாக பிரகாசமான மணியாக உருகிய உலோகம் 
குழியில் தோன்றுகிறது , அல்லது உலோகம் உருகாததாயிருந்தால் 
உருகாத பஞ்சு போன்ற பொருள் உண்டாகிறது . உலோகம் 


படம் 49. ஊது குழலும் அதன் பயனும் 


எளிதில் ஆவியடைவதாயிருந்தால் அதில் சிறிதளவு ஆவியா 
கலாம் . இது சுடரைவிட்டு வெளியேறியதும் மீண்டும் வளிமண்டல 
ஆக்சிஜனால் ஏற்றமடைகிறது . எனவே குழியை சுற்றியுள்ள 
கரியின் குளிர்ந்த பாகத்தில் பல்வேறு நிறமுள்ள ஆக்சைடு 
படிவுகள் தோன்றலாம் . சான்றாக , லெட் இருந்தால் மஞ்சள் நிற 


696 


பண்பறி பகுப்பாய்வு 


லெட் ஆக்சைடு உண்டாகிறது . சிங்க் இருந்தால் ZnO வெண்ணிற 
படிவாக . ( சூடானபோது மஞ்சளாக ) தோன்றுகிறது . சிங்க் , 
கேட்மியம் , ஆர்செனிக் போன்ற மிகவும் எளிதில் ஆவியாகும் 
உலோகங்கள் மணிகளை கொடுப்பதில்லை . ஏனென்றால் முழுமை 
யாக ஆவியாகி ஒத்த ஆக்சைடுகளை 

படிவுகளாக கொடுக் 


கின்றன . 


தொடர்ச்சியாகவும் , ஒரே மாதிரியும் ஊதினால் தான் சரியான 
முடிவுகளை இச்சோதனைகளில் பெறமுடியும் என்பதை நினைவில் 
கொள்ளவேண்டும் . இதை அடைய மூக்கினால் சுவாசிக்கும் 
போதே ஊதிப் பழகவேண்டும் . 


சிலவேளைகளில் இச்சோதனையில் கிடைக்கும் துகள்கள் 
கண்ணால் பார்க்கமுடியாத அளவு நுண்ணியதாக இருக்கலாம் . 
அத்தகைய தறுவாய்களில் குழியில் உள்ளதை ஒரு கத்தியால் 
வெட்டி ஒரு கலுவத்தில் கவனமாக அரை . தூள் செய்யப்பட்ட 
பொருளுடன் நீரை சேர்த்தால் படிகத்தின் கனமான துகள்கள் 
கலுவத்தின் அடியிலுள்ளன , இலேசான கார்பன் துகள்கள் 
நீரோட்டத்தால் கழுவி நீக்கப்படுகின்றன . 


இச்சோதனையில் கிடைக்கும் உலோக மணிகள் தகடாக்கத் 
தக்கவை , நொறுங்கக்கூடியவை என்று வகைப்படுத்தப்பட் 
டுள்ளன . தகடாக்கத்தக்க மணியை சுத்தியால் தட்டினால் தட்டை 
யாகிறது , ஆனால் நொறுங்கக்கூடியதை தூளாக அரைக்கலாம் 
( சிவப்புக்கல் கலுவத்தில் ) . 


அவற்றின் 


உட்பொருளும் 


சோதனை களின் முடிவுகளும் 
அட்டவணை 30 -இல் உள்ளன . 


2. போரக்ஸ் மணி சோதனை : இச்சோதனையின் செயல் 
முறையும் அதில் சம்பந்தப்பட்ட செய்முறையின் வேதியியலும் 
பகுதி 54 - இல் விவரிக்கப்பட்டுள்ளன . ஆக்சிஜனேற்ற , ஒடுக்க 
சுடர்களில் தோன்றும் மணிகள் பெரும்பாலும் வேறுபட்டுள்ளன . 
எனவே மணியை முதலில் ஏற்றம் செய்யும் சுடரில் சூடுபடுத்தி 
( படம் 50 - இல் சுடரின் 1 , 2 பகுதிகளில் ) மணியின் நிறத்தை 
ஆராயவும் அடுத்து ஒடுக்கச் சுடரில் ( படம் 50 - இல் 3 , 4 சுடர் 
பகுதியில் ) மீண்டும் சூடு செய் . இரண்டு தறுவாய்களிலும் 
மணியை சூடு செய்த பின் நிறத்தை கவனிக்கவும் , 


நிற 


13 


Ag 


,, 


Sn 


அட்டணை 30 
கரித்துண்டின் மீது சோடியம் கார்பனேட்டுடன் சூடு செய்தல் 
குளிர்ந்த கரித்துண்டில் 

இருக்கக் 
கரித்துண்டு குழியில் 

கூடிய 
விளைவுகள் 

குழியைச் சுற்றி 

உலோ 
விளைவுகள் 

கங்கள் 
உருகாத வெண்ணிறப் படிவு இல்லை 

Mg , Ca , 
பொருளாக ஆக்சைடு , சூடு 

Sr , Al * 
செய்யும் போது நன்றாக 
ஒளிர்கிறது 
உருகாத பச்சை 

Cr 
பொருளாக ஆக்சைடு 
சாம்பல் நிற பஞ்சு 

Fe , Co , Nil 
போன்ற உலோகம் காந்தத் 
தால் கவரப்படுகிறது 
சிவப்பு நிற பஞ்சு 

Cu 
போன்ற உலோகப்பொருள் 

பிரகாசமான வெண்மை 
நிற தகடாக்கத்தக்க மணி 

தகடாக்கத்தக்கமணி , சுட 
ரிலிருந்து நீக்கினால் வெண் 
ணிற ஆக்சைடு படிகிறது 
பிரகாசமான 

தகடாக் 

ஆக்சைடின் 
கத்தக்க மணி 

நிற படிவு 
பிரகாசமான நொறுங் மஞ்சள் - பழுப்பு நிற Bi 
கும் மணி 

ஆக்சைடு படிவு 

நீல விளிம்புள்ள வெண் | Sb 

ணிற ஆக்சைடு படிவு 
மணி ஏதும் தோன்ற 

சூட்டில் மஞ்சளாகவும் , Zn 
வில்லை 

குளிர்ந்தால் வெண்மை 
யாகவும் உள்ள ஆக்சைடு 
படிவு 

செம்பழுப்பு நிற ஆக் | cd 
சைடு படிவு 

வெண்ணிற ஆக்சைடு AS 
படிவு . பூண்டின் மணம் 
வெளிப்படுகிறது 

(எச்ச 
ரிக்கை ) 
அலுமினியத்தைப் பின்வருமாறு கண்டறிடலாம் , கரித்துண்டின் 
குழியிலுள்ள பொருளை ஒரு சில சொட்டுகள் நீர்த்த Co ( NO3 ) 2 கரைசலால் 
நனைத்து ஊதுகுழல் சுடரால் மீண்டும் சூடு செய் . AI இருந்தால் நீல நிற 
கோபால்ட் அலுமினேட் ( தெனார்டு நீலம் , பகுதி 53 , 10 ) தோன்றுகிறது . 
மிகவும் அதிகமாக கோபால்ட் உப்பை எடுத்துக்கொள்ளக்கூடாது . 
ஏனென்றால் நிறத்தை மறைக்கும் கறுப்பு நிற கோபால்ட் ஆக்சைடு 
தோன்றலாம் . 


மஞ்சள் | Pb 


2 , 


698 


பண்பறி பகுப்பாய்வு 


பல்வேறுபட்ட மணிகளின் தனிச் சிறப்புகள் அட்டவணை 
31 - இல் தரப்பட்டுள்ளன . 


அட்டவணை 31 


போரக்ஸ் மணியின் நிறங்கள் 


ஆக்சிஜனேற்ற சுடரில் 

இருக்கக் 

கூடிய 
தோன்றும் மணிகளின் நிறம் 

ஒடுக்கச் சுடரில் தோன்றும் 

மணிகளின் நிறம் 

உலோ 
( குளிர்ந்தபோது ) 

( குளிர்ந்தபோது ) 
கங்கள் 


நீலம் 


Co 


Cu 


நிலையில்லை 
செம்பழுப்பு 
பச்சை 
அழுக்குப் பச்சை 


Cr 


பச்சை 
பழுப்பு மஞ்சள் அல்லது 
பச்சையான மஞ்சள் 

செம்பழும்பு 


Fe 


Ni 


நிறமற்றது 


Sn 


சிவப்பு அல்லது கருஞ்சிவப்பு 
விளிம்பு உடைய 
சாம்பல் நிறம் 
தம்பலப் பூச்சி சிவப்பு 
( காப்பர் சிறிதளவில் 
உள்ளபோது ) 
சாம்பல் 


நிறமற்றது அல்லது 
தெளிவில்லாதது 


Zn , Ag , 
Pb , Bi , 
Cd , Sb 


போரக்சு Na ,B4OT . 10H90 மட்டுமல்லாது மைக்ரோகாஸ்மிக் 
உப்பும் NaNH HPO.4H.O நிறமுள்ள மணிகளை கொடுக்கிறது . 
ஆனால் பெரும்பாலும் பிந்தியது கொடுக்கும் மணிகளின் நிறம் 
அவ்வளவு தனிச் சிறப்புடையதல்ல . குரோமியத்தை சோதனை 
செய்ய மட்டும் இதனை பயன்படுத்த வேண்டும் , ஏனென்றால் 
குரோமியத்துடன் இது பச்சை நிற மணியை கொடுக்கிறது . 
ஆனால் இரும்புடன் கொடுப்பதில்லை . மாறாக போரக்சு இரண் 
டிற்கும் பச்சை நிற மணியையே கொடுக்கிறது . 


காப்பர் உப்பு மிக அதிகமாயுள்ளபோது ஆக்சிஜனேற்ற சுடரில் 
பச்சை நிற மணி தோன்றுகிறது . 


** டின்னுக்கு சோதனை செய்ய மிகச் சிறிய அளவு ( 1 : 1,200 ) காப்பர் 
உப்பை போரக்சுடன் சேர் . அளவு அதிகப்பட்டால் செம்பழுப்பு நிற 
மணி தோன்றுகிறது . 


பொதுமுறை பகுப்பாய்வு 


699 


3. சுடர்ச் சோதனை : சோதனையில் பயன்படுத்தவேண்டிய 
பிளாட்டினக் கம்பியை HCI- இல் அமிழ்த்தி எடுத்து சூடு செய்து 
தூய்மைப்படுத்து . கம்பியால் சிறிதளவு அறியவேண்டிய பொருளை 
எடுத்து எரிகருவி சுடரில் எரித்து தோன்றும் சுடரின் நிறத்தை 
குறித்துக்கொள் . எடுத்துக்கொண்ட பொருள் கலவையாக 
இருந்தால் அதன் கூறுகள் தனித்தனியாக ஆவியாகின்றனவா 
என்று உறுதி செய்து கொள்ள வேண்டும் . இதனால் ஒன்றிற் 
கொன்று குறைவாக குறுக்கிடும் . முதலில் சுமாராக குளிர்ந்த 
பகுதியான சுடரின் 

அடிப் பக்கத்தில் கம்பியை 
( படம் 50-5 இல் ) சிறிது நேரத்திற்குப் பின் மிகச் சூடான 
பகுதிக்கு ( படம் 50-6 இல் ) மாற்று . முடிவாக கம்பியைச் சுடரி 
லிருந்து நீக்கு , HCI- இல் இதை நனை . இதனால் எளிதில் ஆவியாகாத 
பொருள்கள் ஆவியாகத்தக்க குளோரைடுகளாக மாறுகின்றன . 
மீண்டும் இதே செய்முறையை பின்பற்றிச் செய் . 

வேறுபட்ட எதிர் அயனிகள் சுடரில் வேறுபட்ட நிறங்களை 
கொடுக்கும் . ( அட்டவணை 32 ) . 


வை . 


அட்டவணை 32 : 


சுடர்ச் சோதனைகள் 


சுடர் நிறம் 


இருக்கத் 
தக்க 
உலோ 
கங்கள் 


சுடர் நிறம் 


இருக்கதி 
தக்க 
உலோ 
கங்கள் 


Ca 


Na 


Sr 


மஞ்சள் ( இண்டிகோ கரைசல் 
நீலக் கண்ணாடி மூலம் 
பார்த்தால் தெரியாது ) 
கருஞ்சிவப்பு ( இண்டிகோ 
கரைசல் மூலம் பார்த்தால் 
ஊதா நிறமாக தோன்று 
கிறது ) 


செங்கல் சிவப்பு 
திண் சிவப்பு 
மஞ்சள் - பச்சை 
பச்சை 
வான - நீலம் 


Ba 
Cu , Bi 
Cu , Pb , 


K 


s , Sb 


எடுத்துக்கொள்ளப்பட்ட பொருள் தூய்மையாக இருந்தால் 
தான் மேலே விவரிக்கப்பட்ட சோதனைகளெல்லாம் தெளிவான 
முடிவுகளை கொடுக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் . 
மறுதலையாக கலவைகளின் பகுப்பாய்வில் சில உலோகங்கள் மற்ற 
வைகளை மறைக்கக்கூடும் . எனவே முன்னோடிச் சோதனைகளின் 
முடிவுகளை மிகவும் கவனமாக பொருள்படுத்த 

வேண்டும் . 
எக்காரணம் கொண்டும் பகுப்பாய்வை முன்னோடிச் சோதனை 


700 


பண்பறி பகுப்பாய்வு 


களுடன் மட்டும் நிறுத்திக் கொள்ளக் கூடாது . ஒவ்வொரு 
ஊகத்தையும் அயனிகளுக்குரிய மற்ற சோதனைகளால் உறுதிப் 

படுத்தவேண்டும் . முன்னோடிச் சோதனை 
களை முடித்த பின் பொருளை முறைப் 
படுத்திய பகுப்பாய்விற்கு உட்படுத்த 

வேண்டும் . முன்பே தனியாக பிரித்து 
3 வைத்துள்ள ஒரு பகுதியைக் கொண்டு 

எதிர் அயனிகளையும் மற்றொரு பகுதியைக் 
6 

கொண்டு நேர் அயனிகளையும் கண்டறிய 
2 

லாம் . 
4 

பகுப்பாய்வு செய்யவேண்டிய பொருள் 

வீழ்படிவற்ற கரைசலாயிருந்தால் நேர் 
5 

அயனிகளுக்கு சோதனை செய்யு முன்பு 
கன உலோகங்களின் எதிர் அயனிகளை 
நீக்கவேண்டும் . இச் செயல்முறை பின் 
னர் விரிவாக விவரிக்கப்படும் . 


படம் 50 . 

மாறாக , எடுத்துக்கொண்ட பொருள் 
“வாயு எரி கருவி சுடரின் 

திண்மமாகவோ அல்லது வீழ்படிவோடு 
அமைப்பு 

கூடிய கரைசலாகவோ இருந்தால் 
பகுப்பாய்வின் முதல்படி அப்பொருளைக் கரைப்பதாகும் . 
112. எதிர் அயனிகளைக் கண்டறிதல் 

முதலில் எதிர் அயனிகளை கண்டறிவது நல்லது . சில எதிர் 
அயனிகளின் முன்னிலையில் குறிப்பிட்ட சில நேர்அயனிகள் இருக் 
காது . இதனால் பகுப்பாய்வு எளிதாகிறது . இது பற்றி பின்னர் 
விளக்கமாக ஆராயப்படும் . பெரும்பாலும் பகுப்பாய்வு ஈரமுறை 
யாயிருப்பதால் ஆராயப்படவேண்டிய பொருளை முதலில் கரைக்க 
வேண்டும் . 
உலோகங்கள் அல்லது * உலோகக் 

கலவைகளாயில்லாத 
பொருள்களை எவ்வாறு கரைப்பதென்று முதலில் ஆராயலாம் . 

( அ ) திண்மப் பொருள் : பொருளைத் தனித்தனியாக 
பல்வேறு கரைப்பான்களுடன் சேர்த்து எதில் கரைகிறதென்று 
கவனித்து தகுந்த கரைப்பானை தேர்ந்தெடுக்க வேண்டும் . 
கரைசலைக்கொண்டு எதிர் அயனிகளுக்குச் சோதனை செய்ய 


உலோகங்கள் , உலோகக் கலவைகளின் பகுப்பாப்வு பகுதி 115 - இல் 
ஆராயப்பட்டுள்ளது . 


பொதுமுறை பகுப்பாய்வு 


701 


வேண்டும் . கரைப்பானைத் தேர்ந்தெடுக்க பொருள் நீரில் கரை 
கிறதா என்று முதலில் சோதித்துப் பார் ( கீழே 1 - ஐ பார் ) . இது 
நீரில் கரையாவிட்டால் ( அல்லது ஒரு பகுதி மட்டும் கரைந்தால் ) 
அமிலங்களில் ( HCI , HNOS . இராஜத் திராவகம் (இந்த இரண்டு 
அமிலங்களின் கலவை ) கரைகிறதா என்று சோதித்துப் பார் . 
அமிலங்களிலும் கரையாவிட்டால் 3 - இல் விவரித்துள்ளபடி 
கரைத்து பகுப்பாய்வு செய் . 


1. நீரில் கரையும் பொருள்களைக் கரைப்பதும் பகுப்பாய்வு 
செய்வதும் : மிகச் சிறிய அளவு பொருளை சோதனைக் குழாயில் 
எடுத்துக்கொண்டு ஒரு சில மி.லி. வாளை வடி நீருடன் வினைப் 
படுத்து . தேவைப்பட்டால் சூடுசெய் . இது முழுதும் கரையா 
விட்டால் சுமாராகக் கரையக் கூடியதா என்று உறுதி செய் . ஒரு 
சிறிதளவு திரவத்தை கசடிலிருந்து வடிகட்டி ஒரு சில சொட்டுகள் 
வடிநீரை பீங்கான் கிண்ணத்தில் அல்லது உலோகத் தகட்டில் 
எடுத்துக்கொண்டு ஆவியாக்கு . படிவு எஞ்சியிருந்தால் பொருள் 
சுமாராக கரைவது என்றறியலாம் . 


பொருள் நீரில் முழுவதும் கரைவதாயிருந்தால் 0 5-1 கி 
பொருளைக் கொண்டு 20 மி.லி. கரைசலை தயார் செய் சிலவேளை 
களில் இன்னும் குறைவாகக்கூட பொருளை எடுத்துக்கொள் 
ளலாம் . ஏனென்றால் வடிகட்டுதல் , வீழ்படிவை வடிகட்டுதல் ,, 
ஹைட்ரஜன் சல்பைடால் வீழ்படிவை கழுவுதல் போன்ற செயல் 
முறைகளுக்கு அதிக நேரம் ஆகாது . ஆனால் மிகக் குறைவாகவும் 
பொருளை எடுத்துக்கொள்ளக்கூடாது . இதனால் பொருளில் மிகக் 
குறைவாக இருக்கும் பொருள்களை தவறிவிட்டுவிட வேண்டி 
யிருக்கும் . பின்வரும் விதிக்கு உட்பட்டிருப்பது நல்லது . பிரித் 
தலின்போது கிடைக்கும் வீழ்படிவுகள் அல்லது வடி நீரின் ஒரு 
பகுதியைக் கழித்துவிடக் கூடாது . இல்லையென்றால் பகுப்பாய்வு 
செய்யவேண்டிய பொருளின் அளவு குறைந்துவிடும் . சில 
அயனிகளை கண்டறிய போதுமான அளவு பொருள் கிட்டாது . 


பொருள் நீரில் சுமாராகக் கரைவதாயிருந்தால் நீரில் 
கரையும் கூறுகளையெல்லாம் கரைத்து கரைசலையும் கசடையும் 
தனித்தனியே பகுப்பாய்வு செய்யவேண்டும் . இம்முறையில் 
நேரம் அதிகம் 

செலவாகலாம் . பொருள் முழுவதையும் 
அமிலத்தில் கரைத்து ஒரே படியில் பகுப்பாய்வு செய்வதால் 
நேரம் அதிகமாகாது . இருப்பினும் பகுப்பாய்வு எளிதானதாகவும் 
முடிவுகள் நம்பத்தக்கதாகவும் இருப்பது நீரில் கரைக்கும் முறை 


702 


பண்பறி பகுப்பாய்வு 


தான் . ஏனென்றால் கரைசலில் அயனிகள் அதிகமாக இருந்தால் 
அவைகள் ஒன்றிற்கொன்று குறுக்கிடுவது அதிகமாக உள்ளது . 
பிழைகள் ஏற்படுவதும் அதிகமாயுள்ளது . 


கலவையிலுள்ள நீரில் கரையும் கூறுகளை கரைத்து கரை 
சலையும் கரையாத கசடையும் தனித்தனியாக பகுப்பாய்வு செய் 
வதில் உள்ள நன்மை , ஆக்சிஜனேற்றிகளும் ஒடுக்கிகளும் ஒருங்கே 
இருந்தால் ஏற்படும் சிக்கல்களை சிலவேளைகளில் தவிர்ப்பது 
ஆகும் . இச்செய்முறை அறியவேண்டிய கலவையின் உண்மையான 
இயைபு பற்றிய சரியான கருத்தை கொடுக்கிறது . சான்றாக 
ஒரு கலவையில் BaCrO4- ம் KI- ம் இருந்தால் இந்த இரண்டு 
பொருள்களையும் எளிதில் பிரித்துவிடலாம் . ஏனென்றால் BaCrO4 
கரையாது , KI எளிதில் கரைகிறது . கரைசலையும் கரையாத 
கசடையும் தனித்தனியாகப் பகுப்பாய்வு செய்தால் கலவையின் 
இயைபு பற்றிய முழுமையான சரியான குறிப்பு கிடைக்கிறது . 
கலவையை அமிலத்தில் கரைத்தால் வேறுவிதமான முடிவு 
கிடைக்கிறது . கரைக்கும்போது பின்வரும் வினை நிகழ்கிறது . 


2BaCrO4 + 6KI + 16HCI 

= 2BaCle + 2CrCl : + 31 , + 6Kal + 8H8O 


ஆகவே , போதுமான KI இருந்தால் CrO4-- அயனிகளுக்குப் 
பதில் Cr +++ எதிர் அயனிகள் கண்டறியப்படும் . I- அயனிகளுடன் 
தனி அயோடின் கண்டுபிடிக்கப்படும் . அதாவது கலவையின் 
இயைபு பற்றிய மிகவும் தவறான முடிவுகளை பெறவேண்டி 
யிருக்கும் . 


முறைப்படுத்திய பகுப்பாய்விற்கு முன்பு கரைசலின் நிறத்தை 
குறித்துக்கொள்ள வேண்டும் . pH- ஐ நிர்ணயிக்கவேண்டும் . இது 
வழக்கமானதே . 


கரைசலின் நிறத்தைக் கொண்டு நிறமுள்ள அயனிகள் 
உள்ளனவா இல்லையா என்று ( Cu ++ , Co ++ , Ni ++ , Fe ++ , Cr +++ , 
CrO : -- , Cr , O , -- , MnO4- ) ஊகிக்கலாம் . சிலவேளைகளில் 
இவற்றில் சில இருப்பதை நேரடியாக தெரிந்துகொள்ளலாம் . 


கரைசலின் pH- ஐ நிர்ணயிப்பதாலும் குறிப்பிட்ட சில 
அயனிகள் இருப்பதை முன்னரே தெரிந்துகொள்ளலாம் . கரை 
சலின் ( பொருள் முழுவதும் நீரில் கரைந்தால் ) ஒரு பகுதியை 
எடுத்துக்கொண்டு நேரடியாக pH- ஐ நிர்ணயிக்கலாம் . அல்லது 


பொதுமுறை பகுப்பாய்வு 


705 


கரையாத கசடை வடிகட்டி வடிநீரின் ( பொருள் நீரில் சுமாராகக் 
கரைந்தால் ) pH- ஐ நிர்ணயிக்கலாம் . பொருளை அமிலத்தில் 
கரைக்கவேண்டியிருந்தால் கரைசலின் ஒரு பகுதியை காரத் 
தினால் கவனமாக நடுநிலைப்படுத்தவேண்டும் . கலக்கினாலும் 
மறையாத கலங்கல் தோன்றும் வரை காரத்தை சேர்க்க வேண் 
டும் . கலங்கலை வடிகட்டிவிட்டு கிடைக்கும் கரைசலின் pH- ஐ 
நிர்ணயிக்கவேண்டும் . 

கரைசல் காரத் தன்மையுடன் இருந்தால் தனி காரங்கள் 
இருக்கலாம் . வீரியமற்ற காரங்கள் , வீரியமற்ற அமிலங்களின் 
உப்புகளுடைய நீராற்பகுப்படைந்த கரைசலாயிருக்கலாம் 
( NagCU3 , Nags , Na , B407 , CH3COONa ) . 

கரைசல் அமிலத் தன்மையுடனிருந்தால் தனி அமிலங்கள் 
இருக்கலாம் . அல்லது NaHSO4 போன்ற அமில உப்புகள் இருக் 
கலாம் . வீரியமிக்க அமிலங்கள் வீரியமற்ற காரங்களின் உப்பு 
களான NH4CI , AICIS , CuSO , போன்றவை இருக்கலாம் . 

முடிவாக கரைசல் நடுநிலையாக இருக்குமானால் வீரியமற்ற , 
அமிலம் வீரியமிக்க காரங்களின் நீராற்பகுப்படையா உப்புகள் 
இருக்கலாம் . அல்லது CH3COONHA போன்ற 

வீரியமற்ற 
காரத்தின் ( சமமான திறனுள்ளவை ) நீராற்பகுப்படைந்த 
உப்புகள் இருக்கலாம் . 


pH நிர்ணயித்தலின் முடிவுகளை தீர்மானம் செய்யக்கூடிய 
தாக ஏற்றுக்கொள்ளக் கூடாது , அயனிகளுடைய சோதனை 
களால் பகுப்பாய்வின்போது அவைகளை சரிபார்த்து உறுதிசெய்ய 
வேண்டும் . இத்தகைய தறுவாய்களில் அவைகள் பயனுள்ளவை 
களாயுள்ளன . ஏனென்றால் முடிவுகளை நம்புதற்குரியதாக்கு 
கின்றன , அல்லது தவறு நேர்ந்துள்ளது என்பதை காட்டுகிறது . 

2. நீரில் கரையாத பொருள்களைக் கரைத்துப் பகுப்பாய்வு 
செய்தல் : பொருள் நீரில் கரையாவிட்டால் அமிலங்களில் கரை 
கிறதா என்று சோதித்துப் பார் . பின்வருமாறு செய் . 

( அ ) சோதனைக் குழாயில் சிறிது பொருளை எடுத்துக் 
கொண்டு நீர்த்த ( 2N ) ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் 
வினைப்படுத்து . ஏதாவது வாயுக்கள் ( CO2 , SO , , HeS , NO . ) 
வெளிப்படுகின்றனவா என்று கவனி . அடுத்து வரும் நேர் அயனி 
களுக்கான பகுப்பாய்வில் இதை பயன்படுத்தலாம் . குளிர்ந்த 
நிலையில் கரையாவிட்டால் சூடு செய் . கலவையை சூடு செய் . 
சூடுசெய்யும்போது முழுவதும் கரையாவிட்டால் 

நீர்த்த 
அமிலத்தை நீக்கி அடர் அமிலத்தை சேர் . 


104 


பண்பறி பகுப்பாய்வு 


( ஆ ) முந்திய சோதனையின் விளைவை பொருள்படுத்தாது 
பொருளின் மற்றொரு பகுதியை HNO : டன் ( ஒ . அ . 1.2 ) சூடு 
செய் , 


( இ ) முடிவாக ஹைட்ரோகுளோரிக் அல்லது நைட்ரிக் 
அமிலத்தில் ( தனித் தனியாக ) கரையாவிட்டால் இந்த இரண்டு 
அமிலங்களின் கலவையுடன் ( இராஜத் திராவகம் ) சூடு செய்யும் 
போது கரைகிறதா என்று சோதித்துப் பார் . 


நீரில் கரையாத பெரும்பாலான பொருள்கள் 

பொருள்கள் நீர்த்த 
HCI- இல் கூட கரைகிறது . HCI- இல் கரையாத பல பொருள்களை 
HNO , அதன் ஆக்சிஜனேற்ற பண்பின் காரணமாக கரைகிறது . 
தொகுதி IV சல்பைடுகள் : Cus , PbS , Bigs ; , முதலியன இதில் 
அடங்கும் . இருப்பினும் HNOS- இல் கரையாத பிஸ்மத் , 
ஆண்டிமணி , டின் ஆகியவற்றின் சில சேர்மங்கள் HCI- இல் கரை 
கின்றன . நைட்ரிக் அமிலத்தைவிட மிகுந்த ஆக்சிஜனேற்ற 
பண்புள்ள இராஜத் திராவகம் HCI அல்லது HNO : - இல கரை 
யாத ( தனித் தனியாக ) Hgs போன்ற சில பொருள்களை கரைக் 
கிறது . 

அவைகளை கரைத்து 3 - இல் லிவரித்துள்ளபடி ஆராய 
வேண்டும் . 


HCI , HNO3 இரண்டிலும் பொருள் கரைந்தால் பல தறுவாய் 
களில் HNO : - தான் பயன்படுத்தப்படுகிறது . ஏனென்றால் 
குளோரைடுகளைவிட நைட்ரேட்டுகள் எளிதில் ஆவியாகாதவை .. 

மிகையான அமிலத்தை ஆவியாக்கி நீக்கும்போது 
பொருளின் எந்த பகுதியையும் இழக்கக்கூடிய நெருக்கடி 
ஏற்படாது . * 


எனவே 


அதிகமான H + அயனிச் செறிவுகளில் தொகுதி IV , V-இன் 
சில சல்பைடுகள் ( குறிப்பாக CdS ) முழுமையாக வீழ்படிவடையா 
திருப்பதால் ஆவியாக்குதல் தேவைப்படுகிறது . மேலும் மிகை 
யான நைட்ரிக் அமிலம் அல்லது இராஜத் திராவகத்தைச் சேர்க் 
கக்கூடாது . ஏனென்றால் தொகுதிகள் IV , V வீழ்படிவடைதலின் 
போது இவை ஹைட்ரஜன் சல்பைடை சல்பராக ஏற்றம் செய் 
கின்றன . இதனால் இத்தொகுதிகள் வீழ்படிவடைவது தடுக்கப் 
படுகின்றன . 


ஆர்செனிக்கை கொண்ட ஹைட்ரோகுளோரிக் அமிலக் கரைசலை 
ஆவியாக்கக்கூடாது . ஏனென்றால் AgCl3 ஆவியாகக்கூடியது . HgCle எளி 
தில் ஆவியாவதால் கவனமின்றி ஆவியாக்கும் போது மெர்க்குரியும் 
இழக்கப்படலாம் . 


பொதுமுறை பகுப்பாய்வு 


705 


அதே சமயத்தில் எதிர் அயனிகளை கண்டறிவதில் குறுக்கிடும் 
பெரும்பாலான நேர் அயனிகள் அமிலங்களுடன் ஆவியாக்கும் 
போது நீக்கப்படுகின்றன ( அதற்கிணையான அமிலங்களாக 
ஆவியாகி அல்லது ஆக்சிஜனேற்றமடைந்து ) . இச்செய்முறையால் 
PO ; --- அயனிகள் நீங்குவதில்லை . இது இருப்பதால் பல 
சங்கடங்கள் ஏற்படுகின்றன . ஏனென்றால் ( NH ; ) S- ஆல் வீழ்படி 
வடைதல் செய்யும் போது தொகுதி II எதிர் அயனி களும் , 
மக்னீசியமும் தொகுதி III எதிர் அயனிகளுடன் பாஸ்பேட்டு 
களாக வீழ்படிவடைகின்றன. PO ; -- . இன் முன்னிலையில் எதிர் 
அயனிகளைப் பகுப்பாய்வது பகுதி 113 - இல் ஆராயப்பட் 
டுள்ளது . * 


கரைசலிலிருந்து NO ; - அயனிகள் முழுவதையும் நீக்க 
சிறிதளவு சல்பூரிக் அமிலத்தை சேர்த்து SO : - இன் அடர் வெண் 
புகை தோன்றும் வரை ஆவியாக்க வேண்டும் . தொகுதி IV 
எதிர் அயனிகளின் பகுப்பாய்வில் இச் செய்முறை பயன்படுகிறது . 
இருப்பினும் Ba ++ , Sr ++ , Pb ++ அயனிகள் ஏதாவது இருந்தால் 
சல்பூரிக் அமிலத்தால் சல்பேட்டுகளாக ( Ca ++ - மும் ஓரளவு ) 
வீழ்படிவடையும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் . 
ஆகையால் பகுப்பாய்வு சிக்கலாகிறது . எனவே இந்த அயனிகள் 
இருந்தால் உலரும் வரை வெறுமனே ஆவியாக்கி மிகையான 
நைட்ரிக் அமிலத்தை நீக்கவேண்டும் , 


ஆவியாக்கும்போது உலர்ந்த திண்மத்தை மிக அதிகமாக சூடு 
செய்வதை கவனமாக தவிர்க்க வேண்டும் . ஏனென்றால் பல 
உப்புகள் சிதைந்து அவற்றிற்கிணையான ஆக்சைடுகளை கொடுக் 
கின்றன . இந்த ஆக்சைடுகள் அமிலங்களில் நன்கு சூடு செய்த 
பின்னும் கரைவதில்லை . இதை தவிர்க்க ஆவியாக்கலை நீர்த் 
தொட்டிமீது செய்வது சிறந்தது . 


இத்தறுவாய்களில் எதிர் அயனிகளை கண்டறிய பயன்படும் 
கரைசல் பின்வருமாறு தயாரிக்கப்படுகிறது . 


முன்னோடிச் சோதனைகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தகுந்த 
கரைப்பான் அமிலத்தில் சுமார் 0.5 கி . பொருளை குறைந்தபட்ச 
அளவு அமிலத்தில் கரை . கரைசலை பீங்கான் கிண்ணத்தில் 


எதிர் அயனிகளுக்கான சோதனைகளில் குறுக்கிடும் Si03- . F 
அயனிகளை நீக்குவது பகுதி 3 - இல் விவரிக்கப்பட்டுள்ளது . 


706 


பண்பறி பகுப்பாய்வு 


| 


எடுத்துக்கொண்டு உலரும் வரை * கவனமாக ஆவியாக்கு , உலர்ந்த 
திண்மத்தை 4-5 மி . லி . 2N HCI- டன் சூடு செய் . 15-20 மி . லி . 
நீருடன் விளாவு . வீழ்படிவு உண்டானால் (சில்வர் , லெட் , ஓரிணை 
திறன் மெர்க்குரி ஆகியவற்றின் குளோரைடுகளும் பிஸ்மத் , 
ஆண்டிமனி, டின் ஆகியவற்றின் கார உப்புகளும் ) வடிகட்டி 
வீழ்படிவை பகுதி 79 , 3-7 இல் விவரித்துள்ளபடி ஆராய்க . 
வடிநீரை அட்டவணை 26 ( 3-10) -இல் காட்டியபடியும் அதற் 
கிணையான பகுப்பாய்வு செய்முறைப்படியும் ( பகுதி 79 ) ஆராய்க . 


பொருளை HNO : -இல் அல்லது இராஜத் திராவகத்தில் கரைத் 
தால் கரைசலில் Sn ++ , Fe ++ , Hg2 ++ அயனிகள் இருக்கமுடியாது . 
எனவே இதை கருத்தில் கொள்ளவேண்டும் . 


3. அமிலங்களில் கரையாத பொருள்களைக் கரைத்தலும் , பகுப் 
யாய்வு செய்தலும் : அமிலங்களில் கரையாத பொருள்கள் பின் 
வருவன : சில்வர் ஹேலைடுகள் ** AgCl , AgBr , Agl ; சுமாராக 
கரையும் சல்பேட்டுகள் * * BasO4 , SrSO4 , ( CasO4 ) , PbSON , 
இயற்கையில் கிடைக்கும் அல்லது வீழ்படிவுகளை நன்கு சூடு செய் 
வதால் கிடைக்கும் ஆக்சைடுகள் Alz0 ,, Crgos , Fcg03 ; மேலும் 
Snds , SiO , போன்ற ஆக்சைடுகள் , சிலிகேட்டுகள் , 
குரோமைட் Fe ( CrO2 ) , ஃபெல்டுஸ்பார் ( CaFg ) , சல்பர் , கார்பன் 
மற்ற சில பொருள்கள் இவ்வகையைச் சார்ந்தவையே . 


பல 


மேற்குறிப்பிடப்பட்ட ஹேலைடுகளையும் சல்பேட்டுகளையும் 
கரைக்கும் முறைகள் முன்பே ஆராயப்பட்டுள்ளன . 


* SO3 வெண்ணிற புகையாக வரும்வரை ஆவியாக்க வேண்டும் . 
( பொருள் HNOS- இல் அல்லது இராஜத் திராவகத்தில் கரைக்கப்பட்டிருந் 
தால் சுமாராக கரையும் சல்பேட்டுகளை கொடுக்கக்கூடிய Ba ++ , Sr ++ , 
Ca++ , Pb ++ அயனிகள் இல்லாதிருந்தால் , பொருள் HCI- இல் கரைக்கப் 
பட்டிருந்தால் , மிகையான அமிலத்தை நீக்கவேண்டியதில்லை . இதை 
அம்மோனியாவால் கரைசல் காரத்தன்மை அடையும் வரை காரப்படுத்த 
வேண்டும் . பிறகு கரைசல் இலேசாக அமிலத்தன்மை அடையும்வரை 
2N HCI சேர்க்கப்படுகிறது . தொடர்ந்து அதிகமான HCI சேர் ( மொத்த 
கன அளவில் - பங்கு ) . NH4OH- ஐ சேர்க்குமுன்பு NH4 + - க்கு சோதனை 
செய் . 

* அடர் HCI- இல் சில்வர் குளோரைடு கரைந்து H [ AgCly] அணைவுச் 
சேர்மத்தைக் கொடுக்கிறது . ஆனால் கரைசலை நீருடன் விளாவும்போது 
மீண்டும் வீழ்படிவடைகிறது . 

** அடர் அமிலங்களில் லெட் சல்பேட் கணிசமான அளவு கரைந்து 
Pb ( HSO4) அமில உப்பைக் கொடுக்கிறது . 


பொதுமுறை பகுப்பாய்வு 


707 


சான்றாக NH , OH-இல் Agal கரைந்து [ Ag ( NHS ) ] al அணைவு 
உப்பை கொடுக்கிறது . இதை HNO ; கரைசலால் அமிலப்படுத் 
தினால் சிதைகிறது ( பகுதி 66 ) . சிங்க் , H.SO4- டன் சேர்த்து சூடு 
செய்தால் Agi , AgBr- ஐ கரைக்கலாம் . சான்றாக : 


2AgI + Zn + HISO4 = 2Ag+ ZnSO4 + 2HI 


வீழ்படிவடையும் கறுப்பு நிற சில்வர் உலோக வீழ்படிவை 
சூடான HNO : - இல் ( ஒ . அ . 1.2 ) கரைத்து கரைசலிலுள்ள Ag + 
அயனிகளை அதன் தனிச் சிறப்பு வினைகளால் கண்டறியலாம் 
( பகுதி 67 ) . 


கரைசலிலுள்ள 1- , Br " நேர் அயனிகளை பகுதி 99 , 4 - இல் 
விவரித்துள்ளபடி கண்டறியலாம் . 


லெட் சல்பேட் , PbSO4 30 % அம்மோனியம் அசிட்டேட் 
கரைசலிலும் மிகுதியான கடுங்காரங்களிலும் கரைகிறது . முடிவில் 
கிடைக்கும் கரைசலுடன் K , CrO4- ஐ வினைப்படுத்தி ( காரம் 
கரைப்பானாக பயன்படுத்தப்பட்டிருந்தால் CH3COOH-ஐ சேர்த்த 
பின் ) Pb ++ அயனியைக் கண்டறியலாம் . பேரியம் , ஸ்டிரான்ஷியம் , 
கால்சியம் ஆகியவற்றின் சல்பேட்டுகளை அடர் NaaCO3 கரைச 
லுடன் திரும்பத் திரும்ப கொதிக்க வைத்து ஆராயலாம் . 
.NagCO3 , K2CO , கலவையுடன் உருக்கி இவைகளை இணையான 
கார்பனேட்டுகளாகவும் மாற்றலாம் ( பகுதி 35 , 2 ) . 


சிலிக்கா , SiO ,, சிலிகேட்டுகள் அமிலங்களால் சிதைவடை 
யாமலிருந்தால் நன்றாக தூள் செய்யப்பட்ட பொருள்களை 
அதைப் போல் 6 மடங்கு NayCO3 + K.CO ;-டன் உருக்கி கரைக் 
கலாம் . கரையக்கூடிய சோடியம் , பொட்டாசியம் சிலிகேட்டுகள் 
தோன்றுகின்றன . சான்றாக , 


SiO , + NazCO = Nassios + CO . 1 


உருகியதைக் குளிர்வித்து நீர்த்த HCI- டன் கவனமாக வினைப் 
படுத்தி கரைசலை இரண்டு அல்லது மூன்று தடவைகள் அடர் 
HCI- டன் வினைப்படுத்தி , கரையாத சிலிசிக் அமிலமாக மாற்றி 
உலரும் வரை ஆவியாக்கவேண்டும் . கடைசியில் கசடை 1-2 மி.லி. 
அடர் HCI- டன் சூடு செய்ய வேண்டும் . இத்துடன் சிறிது நீரை 
சேர்த்து கரையாத சிலிசிக் அமிலத்தை வடிகட்டவேண்டும் . 


708 


பண்பறி பகுப்பாய்ஷ 


கரைசலைக்கொண்டு எதிர்அயனிகளுக்கு வழக்கமான முறையில் 
சோதனைகள் செய்யவேண்டும் . 

சிலிகேட்டுகளைச் சிதைக்க இம்முறையை பயன்படுத்தினால் 
K + , Na + - ஐ கண்டறிய 

கண்டறிய இயலாது . 

இயலாது . ஏனென்றால் உருக்கும் 
கலவையில் இந்த எதிர் அயனிகள் உள்ளன . ஆகவே K + , Na + - க்கு 
சோதனை செய்ய வேண்டுமென்றால் ஹைட்ரோ ஃபுளூரிக் ( HF ) , 
சல்பூரிக் அமிலங்களின் கலவையைக் கொண்டு சிலிகேட்டுகளை 
சிதைக்க வேண்டும் . இதை பிளாட்டின மூசையில் நிகழ்த்த 
வேண்டும் . நன்கு தூளாக்கப்பட்ட சிறிதளவு பொருளுடன் 
2-3 மி.லி. தூய்மையான ஹைட்ரோ ஃபுளூரிக் அமிலத்தையும் ஒரு 
சில சொட்டுகள் அடர் சல்பூரிக் அமிலத்தையும் சேர்த்து வினைப் 
படுத்து . புகை நீக்கும் அறையில் சிறிய சுடரைக் கொண்டு 
உலரும் வரை திரவத்தை ஆவியாக்கு . உலர்ந்த கசடை சிறிது 
HF- ஆல் நனைத்து மீண்டும் ஆவியாக்கு . சிலிக்கன் ஃபுளூரைடு , 
SiF4 ஆவியாக தோன்றுகிறது . HF- டன் இரண்டு அல்லது மூன்று 
ஆவியாக்கலுக்குப் பின் சிலிகேட் முழுமையாக சிதைக்கப்பட்டு 
பொருளிலிருந்து சிலிசிக் அமிலம் நீக்கப்படுகிறது . கடைசி 
ஆவியாக்கலுக்குப் பின் கிடைக்கும் கசடை HCI- இல் கரைத்து 
எதிர் அயனிகளுக்கு சோதனை செய்யவேண்டும் . 

அலுமினியம் , இரும்பு ஆகியவற்றின் கரையாத ஆக்சைடுகளை 
(A1,03 , Fe203 ) KHSO4- டன் உருக்கும் போது கரைகின்றன . 
அப்போது அவற்றிற்கிணையான சல்பேட்டுகள் தோன்றுகின்றன. 
சான்றாக 

Alz0 : + 6KHSO = Alg (SO ) 3 + 3K2SO4 + 3H2O . 

உருக்கு தலைப் பின்வருமாறு நிகழ்த்தலாம் . நன்றாக தூள் 
செய்யப்பட்ட சிறிதளவு பொருளை அதைப்போல் 12 மடங்கு 
KHSO-டன் கலந்து கிடைக்கும் கலவையை மூசையில் 
எடுத்துக்கொண்டு சூடு செய் . பொங்குவது நின்று ஒருபடித்தான 
திரவப் பொருள் கிடைக்கும் வரை சூடு செய் . உருக்கியதை 
குளிர வைத்து சிறிது நீருடன் சூடு செய்து * எதிர் அயனிகளுக்கு 
சோதனை செய் . 

குரோமிக் ஆக்சைடு , Creog , குரோமைட் , Fe ( CrOs ), 
போன்ற பொருள்களை கரைக்க Na ; CO , ( 2 பங்கு ) -டன் NaNO : 


* Alg03 , Crg03 போன்ற ஈரியல்பு ஆக்சைடுகளை கரைக்க . 
NagCO3-டன் உருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளவும் . அப்போது 
அலுமினேட்டும் குரோமேட்டும் உண்டாகின்றன . CrOs-ஐ NaCO3 - 
NaNON- டன் கீழே விவரித்துள்ளது போல உருக்க வேண்டும் . 


பொதுமுறை பகுப்பாய்வு 


709 


அல்லது KNO : ( ஒரு பங்கு ) சேர்த்து தயாரிக்கப்படும் கலவையை 
ஆறு மடங்கு சேர்த்து உருக்க வேண்டும் . மூன்றிணைதிறன் 
குரோமியம் ஆறிணைதிறன் குரோமியமாக ஏற்றமடைகிறது . 
Cr , 03 + 2Na , CO : + 3KNO , 

= 2Na CrO4 + 3KNO2 + 2COzt 


உருக்கப்பட்டதை நீரில் கரைத்து குரோமேட்டை பெறலாம் . 
Gro : -- அயனிக்கான சோதனையைக் கொண்டு இதை கண்டறி 
யலாம் ( பகுதி 54 ) . குரோமைட்டை இப்படி வினைப்படுத்திய பின் 
கசடில் இரும்பு அமிலத்தில் கரையாத Fego , உள்ளது . 


டின் டைஆக்சைடையும் , SnO , மெட்டா ஆண்டிமனிக் 
அமிலத்தையும் HSbO , கரைக்க ஆறு மடங்கு சோடியம் 
கார்பனேட் சல்பர் ( 1 : 1 ) கலவையுடன் உருக்கவேண்டும் . நீரில் 
கரையும் தயோ உப்புகள் அப்போது தோன்றுகின்றன . 


2SnO , + 2NagCO3 + 9S = 2Nagsnss + 2CO : + 3SO .. 


மூடப்பட்ட மூசையில் எடுத்துக்கொண்டு புகை நீக்கும் 
அறையில் சிறிய சுடரை பயன்படுத்தி உருக்குதலை நிகழ்த்த 
வேண்டும் . மிகையான சல்பர் ஆவியாகி எரியும் வரை சூடு 
படுத்துவதை தொடரவேண்டும் . உருக்கியதை குளிரவைத்து , 
சூடான நீருடன் வினைப்படுத்தி கரையாத கசடு வடிகட்டப்படு 
கிறது . வடிநீரைக் கொண்டு ஆண்டிமனி , டின் ஆகியவற் 
றிற்கு சோதனை செய்யலாம் ( தயோ உப்புகளை சிதைப்பதில் 
தொடங்கி அட்டவணை 26 - இன்படி ) . 


உலோகக் கலவைகளை HNO3- இல் கரைக்கும்போது புதிதாக 
தோன்றும் மெட்டாஸ்டேன்னிக் , மெட்டாஆண்டிமனி ( HSbO3 ) 
அமிலங்கள் சூடான அடர் HCI- இல் கணிசமான அளவு கரை 

உலோகக் கலவைகளிலுள்ள டின் , ஆண்டிமனியைக் 
கண்டறிய இதை எளிதில் பயன்படுத்தலாம் . 


கின்றன . 


CaF , போன்ற கரையாத ஃபுளூரைடுகளை SiF , தோன்றும் 
வினையால் கண்டறியலாம் ( பகுதி 94 , 

4 ) . கரையாத 
ஃபுளூரைடுகளை பிளாட்டின மூசையில் அடர் H , SO- டன் சூடு 
செய்தும் சிதைக்கலாம் . H ,SO4 ஆவியாகி உலர்ந்த நிலை ஏற்படும் 
வரை சூடு செய்வதைத் ( புகை நீக்கும் அறையில் ) தொடர 
வேண்டும் . சூடு செய்யும்போது தனி HF ஃபுளூரைடிலிருந்து 


710 


பண்பறி பகுப்பாய்வு 


வெளியேற்றப்படுகிறது . கசடில் CasO , போன்ற அதற்கிணையான 
சல்பேட்டு உள்ளது . இதை கரைத்து வழக்கமான முறைகளால் 
ஆராயலாம் . 


கார்பனை அதன் கறுப்பு நிறத்தால் கண்டறியலாம் . [ NayCOS , 
NaNO ; கலவையுடன் சூடு செய்து எரிக்கும்போது தோன்றும் 
சுண்ணாம்பு நீரை கலங்கலாக்கும் CO2- ஐக் கொண்டும் கண்டறீ 
யலாம். 


சல்பரை அது எரியும்போது தோன்றும் நீல நிறச் சுடரைச் 
கொண்டு அறியலாம் . SO , தோன்றுவது ( அதன் மணத்தால் ) ; 
குறுகிய , ஒரு பக்கத்தில் மூடப்பட்ட குழாயில் பொருளை சூடு 
செய்யும்போது பதங்கமாகும் திறன் ஆகியவற்றாலும் இதை 
கண்டறியலாம் . * 


ஆ . வீழ்படிவுடன் கூடிய கரைசல் பகுப்பாய்வுப் பொருள் : 
இத்தறுவாயில் வீழ்படிவை வடிகட்டி அமிலங்களில் அதன் கரை 
திறன் ஆராயப்படுகிறது . அமிலங்களில் கரையும் பொருளின் 
கூறுகளை எஞ்சிய கரைசலுடன் சேர்த்து வழக்கமான முறையில் 
எதிர் அயனிகளுக்கு பகுப்பாய்வு செய்யலாம் . * மேலே விவரிக்கப் 
பட்டுள்ளது போல் ( ப . 708 ) கரையாத கசடு சிதைக்கப்படுகிறது . 


113. பாஸ்பேட் நேர் அயனி முன்னிலையில் எதிர் அயனி 

கண்டறிதல் 


கரைசலில் பாஸ்பேட் அயனிகள் இருந்தால் தொகுதிகள் II , 
I- லிருந்து தொகுதி III எதிர் அயனிகளை பிரிப்பதில் குறுக்கிடு 
கின்றன என்று முன்பே கூறப்பட்டது . கரைசலின் அமிலத் 
தன்மை மாறி கார அல்லது நடுநிலை நிலையை எய்தும் போது 
தோன்றும் தொகுதி II எதிர் அயனிகள் , மக்னீசியம் ஆகியவற்றின் 
பாஸ்பேட்டுகள் நீரில் கரையாமலும் அமிலங்களில் கரைபவைகளா 
கவும் இருப்பதே இதற்கு காரணம் . இதுவேதான் சரியாக காரக் 


* சில பொருள்களை அமிலங்களுடன் வினைப்படுத்தும் போது தயோ 
சல்பேட்டுகள் சிதைவதால் அல்லது சல்பைடுகள் ஏற்றமடைவதால் சல்பர் 
தோன்றுகிறது என்பது நினைவுகூறத் தக்கது . 

** மற்றொரு முறையில் பகுதி 112 , ) 41 - இல் குறிப்பிட்டுள்ளது போல் 
கரைசல்களை தனியாக பகுப்பாய்வு செய்யலாம் . தரப்பட்ட பொருள் 
வீழ்படிவில்லாத கரைசலாயிருந்தால் அட்டவணை 26 - இல் குறிப்பிட்டுள்ளது 
போல் எதிர் அயனிகளுக்கு சோதனை செய்யலாம் . 


பொதுமுறை பகுப்பாய்வு 


11f 


கரைசலில் தொகுதி எதிர் அயனிகள் அம்மோனியம்சல்பைடால் 
வீழ்படிவடைதலின் போது நிகழ்கிறது ( பகுதி 52 ) . எனவே 
பாஸ்பேட்டுகளின் முன்னிலையில் ( NH4 ) 2S- டன் வினைப்படுத்தி 
தொகுதி II- லிருந்து தொகுதி II 

தொகுதி எதிர்அயனிகளை பிரிக்க 
இயலாது என்பது தெளிவாகிறது . Mg++ - டன் தொகுதி 11 எதிர் 
அயனிகள் முழுமையாக அல்லது அரை குறையாக வீழ்படிவடை 
யலாம் ( PO ; ---- இன் அளவைப் பொருத்து ) . எனவே பிரித்தலை 
நிகழ்த்த பாஸ்பேட் அயனிகளை நீக்கவேண்டும் . 


பல முறைகளால் பாஸ்பேட் அயனிகளை நீக்கலாம் . அவை 
பின் வருவன : ஹைட்ரோகுளோரிக் அமிலக் கரைசலில் Saal , 
அல்லது ZrO , Cle- ஆல் நைட்ரிக் அமிலக் கரைசலில் Bi +++ அயனி 
களால் அல்லது அசிட்டேட் தாங்கல் கலவை முன்னிலையில் Fe +++ 
அயனிகளால் PO ; ---- ஐ வீழ்படிவடையச் செய்யலாம் . " இங்கு 
கடைசி முறை மட்டும் விரிவாக ஆராயப்படுகிறது . pH மதிப்பு 
சுமார் 5 உள்ள CH , COOH + CH , COONH4 தாங்கல் கலவை 
முன்னிஃ யில் PO ; --- அயனி முழுவதையும் FePO4- ஆக வீழ்படி 
வடையச் செய்யலாம் என்பதே இங்கு அடிப்படையாக உள்ளது . 
இந்த pH- இல் Ba ++ , Sr ++ , Ca ++ , Mg ++ அயனிகளுடன் Zn ++ .. 
Mn ++ , Ni ++ , Co ++ , Fe++ கரைசலில் உள்ளன . மாறாக 
அலுமினியம் , குரோமியம் ஆகியவற்றின் பாஸ் பேட்டுகள் 
FePO டன் வீழ்படிவடையலாம் . முழுமையான வீழ்படிவடை 
தலுக்கு மிகையான Fe +++ அயனிகள் குறுக்கீடாக உள்ளன . 
ஏனென்றால் அணைவுச் சேர்மம் உண்டாவதால் FePO4 வீழ்படிவு 
கரைகிறது . கரைசலை கொதிக்க வைத்து Fe+++ அயனிகளை 
நீக்கு . PO --- முழுமையாக வீழ்படிவடைந்ததா என்று உறுதி 
செய்து கொள்கிறோம் . பிறகு மிகையான Fe +++ அயனிகளை 
கார அசிட்டேட்டாக , CH3COO ( OH ) Fe வீழ்படிவடையச் 
செய்யலாம் . அலுமினியம் , குரோமியம் ஆகியவற்றின் கார 
அசிட்டேட்டுகளும் ( இந்த தனிமங்களின் அயனிகள் இன்னும் 
கரைசலில் இருந்தால் ) இத்துடன் வீழ்படிவடையலாம் . 


PO ---- ஐ 

வீழ்படிவடையச் செய்வதில் தோன்றும் 
பாஸ்பேட்டுகளின் வீழ்படிவைக் கொண்டு Al +++ , Cr +++ - க்கு 
சோதனை செய்யலாம் . கரைசலை பயன்படுத்தி தொகுதிகள் III , 
11 , க்கு சோதனை செய்யலாம் . 

ஆராயப்படுகின்ற கரைசல் எல்லா ஐந்து பகுப்பாய்வு 
தொகுதிகளின் அடனிகளையும் பாஸ் பேட் அயனிகளையும் கொண் 
டிருந்தால் தொகுதிகள் IV , V- ஐ வழக்கமான முறையில் பிரித்து 


712 


பண்பறி பகுப்பாய்வு 


பகுப்பாய்வு செய்யலாம் . பிரித்தலுக்குப் பின் கிடைக்கும் 
கரைசல் தொகுதிகள் III , II , I எதிர் அயனிகளை கொண்டுள்ளது . 
இதை கீழ்க் காட்டியவாறு ஆராயலாம் . பகுப்பாய்வு செய்முறை 
அட்டவணை 33 - இல் விளக்கமாக தரப்பட்டுள்ளன . 


தொகுதிகள் III , II , I எதிர் அயனிகளை பாஸ்பேட் அயனிகள் 
முன்னிலையில் பகுப்பாய்வு செய்தல் . 


1. முன்னோடிச் சோதனைகளும் , Fe ++ ஆக்சிஜனேற்றமும் ! 
ஹைட்ரஜன் சல்பைடால் தொகுதிகள் IV , V- ஐ பிரித்த பின் 
கிடைக்கும் வடிநீரை 15-20 மி.லி. - க்கு ஆவியாக்கு . ) HS- ஐ நீக்கு , 
வீழ்படிவடைந்த சல்பரை நீக்த . 1-2 மி லி . H , O , கரைசலுடன் 
நிமிடங்கள் 

செய்து Fe ++ - ஐ Fe+++ - ஆக 
ஆக்சிஜனேற்றமடையச் செய் . இக் கரைசலை தனித்தனியாக 
எடுத்துக்கொண்டு பின்வரும் அயனிகளுக்கு சோதனை செய்க . 


சில 


( அ ) PO --- . அம்மோனியம் மாலிப்ட்ேடுடன் * செய்யும் 
சோதனை அல்லது ( NH ) M.O-டன் செய்யப்படும் பொட்டுச் 
சோதனை ( டார்ட்டாரிக் அமிலம் , பென்சிடீன் முன்பு பகுதி 92 , 5 ) 
ஆகியவற்றால் இதை கண்டறியலாம் . 


K4 [ Fe ( CN ) ] - டன் 


( ஆ ) Fe+++ , HCl ** முன்னிலையில் 
வினைப்படுத்தி இதை அறியலாம் . 


( இ ) வழக்கமான சோதனைகளால் NH , + - ஐக் கண்டறியலாம் . 


பாஸ்பேட் இருந்தால் 2 - இல் விவரித்துள்ளபடி ஆராய்க . 
பாஸ்பேட் இல்லை யென்றால் பகுதி 60 - இன் படி கரைசலை பதப் 
பாய்வு செய்க . 


அம்மோனியம் மாலிப்டேட் சோதனைக்கு 0.5-1 மி.லி. கரைசலை 
1-2 மி.லி. HNO3 ( ஒ.அ. 1.2 ) -டன் கொதிக்க வைத்து அத்துடன் அதைப் 
போல் ஐந்து மடங்கு கன அளவு வினைப்பொருளை சொட்டு சொட்டாகச் 
சேர் . வினைப்பொருள் 40-50 ° சூடு செய்யப்பட்டிருக்க வேண்டும் . வீழ் 
படிவு தோன்றவில்லையென்றால் வைத்திரு , சிறிது திண்ம NH4NO- ஐ 
சேர்ப்பது நலமாகும் . 

** ஹைட்ரஜன் சல்பைடால் தொகுதிகள் IV , V- ஐ வீழ்படிவடையச் 
செய்யுமுல்பு ( பகுதி 79 , 1. ஆ . பார் ) இரும்பு , அம்மோனியம் அயனிகள் 
இருப்பது உறுதிப்படுத்தப்பட வில்லையென்றால் ( அ ) , ( இ ) சோதனைகளைச் 
செய்யலாம் . 


பொது முறை பகுப்பாய்வு 


713 


2 , PO ; ---- ஐப் பிரித்தல் : நிலையான கலங்கல் தோன்றும் 
வரை அல்லது கலங்கல் தோன்றவில்லையென்றால் லிட்மஸ் 
தாள் காரத் தன்மை காட்டும் வரை கரைசல் முழுவதற்கும் 
NH4OH- ஐ சொட்டு சொட்டாகச் சேர் ( பாஸ்பேட்டுகள் 
ஹைட்ராக்சைடுகள் தோன்றுவதால் கலங்கல் உண்டாகிறது ) . 
பிறகு வீழ்படிவு கரையும் வரை அல்லது கரைசல் லிட்மசுடன் 
அமிலத் தன்மை காட்டும் வரை ( மிகையான HCI- ஐ தவிர்க்க ) 
2N HCI- ஐ சொட்டு சொட்டாகச் சேர் . 


இலேசான அமிலத்தன்மை உள்ள கரைசலுக்கு * 
CHYCOONH4 கரைசலைச் சேர்த்து pH- ஐச் சரி பார் . 


30 % 


HC ) அல்லது CHSCOONH4- ஐ சேர்த்து pH- ஐ 5 - ஆக்கலாம் . 
கரைசலிலுள்ள PO ; --- முழுவதையும் வீழ்படிவடையச் செய்ய 
தேவைப்படும் அளவிற்கு அதிகமாக Fe +++ அயனிகள் இருந்தால் 
கரைசல் செம்பழுப்பு நிறமாக மாறுகிறது . இது சிவப்பாக மாறா 
விட்டால் இந்நிறம் தோன்றும் வரை FeCl ; கரைசலை சொட்டு 
சொட்டாக சேர்க்க வீழ்படிவுடன் உள்ள கரைசலை நீரால் விளாவி 
மிகையான Fe+++ - ஐ வீழ்படிவடையச் செய்ய 2-3 நிமிடங் 
களுக்கு கொதிக்க வை . சூடாயுள்ளபோது துரிதமாக 
வடிகட்டி வீழ்படிவை கழுவு . 


* கரைசல் காரத் தன்மை அடையும் வரை அம்மோனியாவை சேர்க் 
கும்போது வீழ்படிவு ( கலங்கல் ) தோன்றவில்லையென்றால் தொகுதி II 
எதிர் அயனிகளும் Mg ++ . ம் இல்லையென்று பொருள் . Zn ++ , Co ++ , 
Ni ++ ஆகியவற்றின் பாஸ்பேட்டுகள் NH4OH- இல் கரைகின்றன . எனவே 
வீழ்படிவடைவதில்லை . இவற்றைத் தவிர மற்ற தொகுதி III எதிர் அயனி 
களும் இருக்க முடியாது . 

* தனி HCI- ஐக் கொண்ட கரைசலுக்கு மிகையான CH3COONH4- ஐ 
சேர்க்கும் போது சமான அளவு CH3COOH தோன்றுகிறது . PO4Y 
அயனிகளைப் பிரிக்க தேவைப்படும் அசிட்டேட் தாங்கல் கலவை கரை 
சலில் உண்டாகிறது . மிகையான HCI- ஐ தவிர்க்க வேண்டும் . ஏனென்றால் 
POAT முழுமையாக வீழ்படிவடையாதிருப்பதற்கு இது காரணமா 
யுள்ளது . 

பெரிக் அசிட்டேட் நீராற்பகுப்பின் சமநிலை இடது பக்கம் நகர் 
வதால் கரைசல் குளிர்ச்சி அடைவதை தடுக்க வேண்டும் . 
Fe +++ + 3CHYCOO + 2H90 - - - CHgCOO ( OH ) 

Fe + 2CH : COOH 
அதாவது குளிர்ச்சி அடையும்போது Fe +++ அயனிகள் தோன்றும் பக்கம் 
சமநிலை நகர்த்தப்படுகிறது . இந்த அயனிகளின் முன்னிலையில் PO4 
வீழ்படிவடைவது அரைகுறையாயிருக்கும் . 


*** 


714 


பண்பறி பகுப்பாய்வு 


பாஸ்பேட்டுகள், கார அசிட்டேட்டுகள் (அலுமினியம் , 
குரோமியம் , இரும்பு ஆகியவற்றினுடையவை ) உள்ள வீழ்படிவை 
3 - இல் விவரிக்கப்பட்டுள்ளது போலும் வடிநீரை 4 -இன் படியும் 
ஆராயவேண்டும் . 


3. Al +++ , Cr +++ அயனிகளைக் கண்டறிதல் : வடிதாள் 
மீதுள்ள வீழ்படிவை சூடான 2N HASO-- ஆல் கரைக்கவும் . 
கரைசல் காரத் தன்மை அடையும் வரை அடர் 25 % NaOH- ஐ 
சேர் . பின்னர் மிகையான காரத்தையும் ( மொத்த கன அளவில் 
+ பங்கு கரைசல் ) ஒருசில மி.லி. 3 % HgO , ஐயும் சேர்த்து கரைசலை 
ஒரு சில நிமிடங்கள் கொதிக்க வை . அப்போது Cr +++ ஏற்ற 
மடைந்து CrO4-- அயனிகள் உண்டாகின்றன . இவை AlO : 
அயனிகளுடனும் மிகையான NaOH- டனும் சரைசலினுள் செல் 

அப்போது இரும்பு FePO4 , Fe ( OH ) ; - ஆக வீழ்படி 
வடைகிறது . 


கின்றன . 


Fe+++ அயனிக்கு சோதனை முன்பே செய்யப்பட்டுள்ளதால் 
வீழ்படிவை வடிகட்டி நீக்கு . 


வடிநீரை தனித் தனியாக எடுத்துக்கொண்டு தொகுதி III 
எதிர் அயனிகளின் பகுப்பாய்வில் ( பகுதி 60 8-10 ) விவரிக்கப் 
பட்டுள்ளது போல் CrO4-- , Al +++ அயனிகளுக்கு சோதனை 
செய்க . 


4. தொகுதிகள் III , II , ( எதிர் அயனிகளை கண்டறிதல் : 
2 - இல் கிடைத்த வடிநீர் தொகுதி Ill எதிர் அயனிகளையும் 
தொகுதி II , I எதிர் அயனிகளுடன் பெற்றுள்ளது . 


PO ; --- நீக்கப்பட்டிருப்பதால் வடிநீர் வழக்கமான முறையில் 
பகுப்பாய்வு செய்யப்படுகிறது ( பகுதி 60 ) . 


பாஸ்பேட்டை மற்ற முறைகளால் பிரித்தல் ( 1 ) Sr Cl டன் 
வினைப்படுத்தி PO ; ---- ஐ நீக்குவது குறிப்பிட்ட pH- இல் Sr: Cl , 
நீராற்பகுப்பு அடைவதால் தோன்றும் ஸ்டேன்னிக் அமிலம் 
பாஸ்பேட்டுடன் பரப்புக் 

கவர்ச்சி சேர்மம் கொடுப்பதை 
அடிப்படையாகக் கொண்டுள்ளது . வினைப்பொருளை தயாரிக்க 
1 A SnCl , 3H90- ஐ 1 மி . லி . நீருடன் அறை வெப்ப நிலையில் 
குலுக்கவும் . 


இம்முறையால் PO4 --- அயனிகளை நீக்குவதற்கான செய் 
முறை பின்வருமாறு உள்ளது . கரைசலை கொதிக்க வைத்து 


பொதுமுறை பகுப்பாய்வு 


715 


HgS- ஐ நீக்கு , 8-10 சொட்டுகள் ( NHA ), HPO4 கரைசலைச் 
சேர்த்து PO ; --- அயனிச் செறிவை * உயர்த்து . பிறகு அம்மோனி 
யாவை சொட்டு சொட்டாக உண்டாகும் வீழ்படிவு மெதுவாக 
கரையும் வரை சேர் . 2 சொட்டுகள் 2N HCI- ஐ சேர்த்து 10 மிலி . 
நீருடன் விளாவு . அமிலத் தன்மையை இவ்விதம் சரி செய்த பின் 
கரைசலை கொதிக்க வைத்து ஒவ்வொரு சொட்டாக 10-12 
சொட்டுகள் வினைப்பொருள் கரைசலைச் சேர்த்து நன்கு கலக் 
கவும் . SnCl4 நீராற்பகுப்படைந்து ஸ்டேன்னிக் அமிலம் வீழ்படி 
வடைகிறது . இவ்வீழ்படிவு கரைசலிலுள்ள பாஸ்பேட் அயனிகளை 
பரபுக் கவர்ச்சி செய்கிறது . 


வீழ்படிவை வடிகட்டு , வடிநீரின் ஒரு பகுதியை அம்மோனியம் 
மாலிப்டேட்டுடன் வினைப்படுத்தி PO ; --- முழுமையாக வீழ்படி 
வடைந்ததா என்று சோதித்துப் பார் . கரைசலில் PO4- 
இன்னும் இருந்தால் மேலும் வினைப்பொருளை சேர்த்து வீழ்படி 
வடைதலை மீண்டும் செய்க . வீழ்படிவடைதல் முழுமை 
யடைந்தால் வடிகட்டி வீழ்படிவை நீக்கு . வடிநீர் மூலம் H2S- ஐ 
செலுத்தி Sn ++++ அயனிகளை SnS , - ஆக நீக்கு ; முதலில் வழக்க 
மான முறையில் ( பகுதி 79 ) அமிலத்தன்மையை சரி 

செய்க . 
வீழ்படிவடைதல் முழுமை அடைந்தால் வீழ்படிவடைந்த SnSz- ஐ 
வடிகட்டி நீக்கு . வடிநீரை கொதிக்க வைத்து HAS- ஐ வெளியேற்று . 
ஆவியாக்கி கரைசலை செறிவுபடுத்து . அட்டவணை 18 அல்லது 
அட்டவணை 19 -இன் படி தொகுதிகள் III , II , I- இன்படி பகுப் 
பாய்வு செய்க . 


2. PO ---- ஐ BiPO4- ஆகப் பிரித்தல் : பிஸ்மத் பாஸ்பேட் 
நீர்த்த ( 0.5N ) HNO : - இல் கிட்டத்தட்ட கரைவதில்லை என்பது 
இங்கு அடிப்படையாக உள்ளன . இருப்பினும் ஹைட்ரோகுளோரிக் 
அமிலத்தில் மிக அதிகமாகக் கரைகிறது . எனவே கரைசலில் CI 
அயனிகள் இருக்கக்கூடாது . கரைசலை நைட்ரிக் அமிலத்துடன் 
கிட்டதட்ட உலரும் வரை ஆவியாக்கி Cl-- ஐ நீக்கலாம் . 

இம்முறையால் PO ; ---- ஐ பிரிப்பது பின்வருமாறு செய்யப் 
படுகிறது . கரைசலை ஒரு மூசையில் எடுத்துக் கொண்டு கன அளவு 
மிகவும் குறையும் வரை ஆவியாக்கு . 0.5-1 மி.லி. 6N HNO : - ஐ 
சேர்த்து உலரும் வரை கரைசலை ஆவியாக்கு ( மிகுதியாக சூடு 
செய்யக்கூடாது ) . இன்னும் சில சொட்டுகள் HNO : - ஐ சேர்த்து 
ஆவியாக்குவதை திரும்பச் செய் . பிறகு பல மி.லி. நீரை சேர்த்து 


* PO 
எளிதல்ல . 


செறிவு குறைவாயுள்ளபோது வீழ்படிவை வடிகட்டுவது 


118 


பண்பறி பகுப்பாய்வு 


மூசையிலுள்ளதை முகவைக்கு மாற்று . சுமார் 10 மி.லி. - ஆக 
விளாவு . லிட்மஸ் தாளை பயன்படுத்தி அமோனியாவால் கரைசலை 
நடுநிலைப்படுத்து . கடைசிச் சொட்டு அமிலத் தன்மையை உண் 
டாக்கும் வரை HNO :. ஐ சொட்டு சொட்டாகச் சேர்த்து கலக்கு . 
கரைசலின் அமிலச் செறிவு சுமாராக 0.5 N * ஆகும்வரை 
கணக்கிடப்பட்ட அளவு அமிலத்தை சேர் . கரைசலை 15 மி.லி. 
ஆகும் வரை விளாவி சூடு செய்து ஐந்து ஐந்து சொட்டுகளாக 
0.1 M BI ( NOy ) , கரைசலை வீழ்படிவடைதல் முழுமை அடையும் 
வரை சேர்த்து PO ; ---- ஐ வீழ்படிவடையச் செய் . சிறிது மிகை 
யாக பிஸ்மத் நைட்ரேட்டை சேர்த்து முகவையிலுள்ளதை பல 
நிமிடங்கள் சூடு செய் ( வீழ்படிவை தோய வைக்க ) . வடிகட்டி 
வீழ்படிவடைதல் முழுமை அடைந்ததா 

என்று மீண்டும் 
சோதித்துப் பார் . வீழ்படிவடைதல் முழுமை அடைந்திருந்தால் 
வடிநீரை மற்றொரு முகவைக்கு மாற்றி மிகையான Bi +++ 
அயனிகளை HAS2- ஆல் வீழ்படிவடையச் செய் . வீழ்படிவடைதல் 
முடிவடைந்த பின்னர் வீழ்படிவடைந்த BigS :- ஐ வடிகட்டி நீக்கு . 
வடிநீரை கொதிக்கவைத்து HgS- ஐ வெளியேற்று . இதை 
ஆவியாக்கி அளவை 5 மி . லி . ஆக குறை . 

பின்னர் 
அட்டவணை 18 அல்லது அட்டவணை 19- இன் படி வடிநீரைக் 
கொண்டு தொகுதிகள் III , 11 , 1 - க்கு சோதனை செய் . 


கன 


3. Zr( NO , ) 4 கரைசலுடன் வீழ்படிவடைதல் 

செய்து 
P0 ; --- ஐ பிரித்தல் : ஜிர்க்கோனியம் பாஸ்பேட் 0.3N HCI- இல் 
கிட்டதட்ட கரையாது என்பதை இது அடிப்படையாகக் கொண் 
டுள்ளது . அப்போது மிகையான Zr ++++ - ஐ அம்மோனியாவால் 
நீக்கலாம் . 


1 


அயனி 


PO ; --- 

பின் வருமாறு 

வீழ்படிவடைகிறது . 
தொகுதிகள் IV , V- ஐ வடிநீரிலிருந்து பிரித்த பின் வடிநீரை 
கொதிக்க வைத்து HS- ஐ நீக்கு . பிறகு 2-3 மி.லி. Z1 ( NO ) , 
கரைசலை சொட்டு சொட்டாகச் சேர்த்து கண்ணாடித் தண்டால் 
நன்கு கலக்கு . லிட்மஸ் தாள் காரத் தன்மை காட்டும் வரை 
அம்மோனியாவை தொடர்ந்து சேர் . 


* வீழ்படிவடைதலுக்கான கரைசலின் மொத்த கன அளவு 15 மிலி . 
ள்ளபோது சேர்க்கவேண்டிய அமிலத்தின் கன அளவை HNOS- இ. 
நார்மாலிட்டியிலிருந்து கணக்கிடலாம் . 

1 மி.லி. கரைசல் 50 மி.கி. ஜிர்க்கோனியம் நைட்ரேட்டைக் கொண் 
டிருக்க வேண்டும் . 


** 


பொதுமுறை பகுப்பாய்வு 


117 ) 


அட்டவணை 33 


பாஸ்பேட் முன்னிலையில் தொகுதிகள் ( II , 11 எதிர் அயனிகளின் 

கலவைகளுடைய பகுப்பாய்வு 


1 , கொதிக்க வைத்து HgS- ஐ நீக்கு . Hz02- ஆல் Fe++ - ஐ 
Fe+++ - ஆக ஏற்றம் செய் . முன்னோடிச் சோதனைகள் : PO ; --- , 
Fe +++ , NH , + - க்கு சோதனை செய் ( கரைசலை தனித்தனியாக 
எடுத்துக்கொள் ) . 


2. கரைசலை NH , OH- ஆல் நடுநிலைப்படுத்தி இலேசான 
அமிலத் தன்மை உள்ள கரைசலுக்கு ( pH X 5 - க்கு ) 
CH , COONH4- ஐ சேர்த்து FeCls- டன் வினைப்படுத்தி PO4 ---- ஐ 
நீக்கு . மிகையான Fe+++ - ஐ CH , COO ( OH ) Fe- ஆக வீழ்படி 
வடையச் செய்ய கொதிக்க வை . 


வீழ்படிவு : FePO4 , AIPOL , CrPO4 , | வடிநீர் : 
இரும்பு , அலுமினியம் , குரோமியம் எஞ்சியுள்ள தொகுதி 
ஆகியவற்றின்கார அசிட் டேட்டுகள் . Ill எதிர் அயனிகள் 

தொகுதிகள் 11 , 
3. வீழ்படிவை HASO ; - இல் கரை . 

-டன் உள்ளன . 
மிகையான NaOH , H , O ) - ஆல் Fe +++ , 
Al +++ , Cr +++ . ஐ பிரி . 

4. தொகுதிகள் ( II , 

II , 1 எதிர் அயனி 
வீழ்படிவு : Fe வடிநீர் : 

AlO2 , களுக்கு 

கரைசலைக் 
PO4 , Fe( OH ) , | Cro ; -- ( NaOH ) . | கொண்டு சோதனை 
ஆராயப்பட | CrO -- , Al +++ - க்கு | செய் ( அட்டவணை 
வில்லை . 

சோதனை செய் . 


ப 


18 பார் ) . 


சோதனைக் குழாயிலுள்ளதை 5 நிமிடங்களுக்கு நீர்த்தொட்டி 
மீது வைத்து சூடு செய்து 2N HCI- ஆல் அமிலப்படுத்து . 


கரைசல் லிட்மஸ் தாளுக்கு அமிலத் தன்மை காட்டும் வரை 
அமிலத்தை சொட்டு சொட்டாகச் சேர் . பின்னர் 10 மி.லி. 
கரைசலுக்கு 1 மி . லி . HCI என்ற வீதத்தில் மிகையான 
அமிலத்தை சேர் . மீண்டும் நீர்த் தொட்டி மீது சோதனைக் 
குழாயை வைத்து சூடு செய்து தொகுதி III ஹைட்ராக்சைடுகளை 
கரை . கசடு Zr ( HPO4 ) ) , மெட்டாஜிர்க்கோனிக் அமிலம் ஆகிய 
வற்றை கொண்டுள்ளது . ஜிர்க்கோனியம் ஹைட்ராக்சைடை 


718 


பண்பறி பகுப்பாய்வு 


{ அம்மோனியாவால் வீழ்படிவடைந்தது ) சூடு செய்தபோது இது 
தோன்றியது . இது கிட்டதட்ட நீர்த்த HCI- இல் கரையாது . 


வடிகட்டி வீழ்படிவை நீக்கு . வடிநீரீன் ஒரு பகுதியை 
HNO , - டன் உலரும் நிலைவரை ஆவியாக்கு . உலர்ந்த கசடை 
1-2 மி.லி. HNO3- இல் கரை . அம்மோனியம் மாலிப்டேட்டுடன் 
சூடு செய்து கரைசலில் PO .-- உள்ளதா என்று சோதித்துப் 
பார் . வீழ்படிவடைதல் முழுமை அடைந்தால் கரைசலுக்கு 
இன்னும் சிறிது Zr ( NO ) - ஐ சேர்த்து மேற்கண்ட செயல் 
முறைகளை மீண்டும் செய்க . 


வீழ்படிவடைதல் முழுமை அடைந்தபோது வீழ்படிவை 
பிரித்து கரைசலைக் கொண்டு தொகுதி III , II , I- க்கு சோதனை 
செய்க . 


Zr ++++ - ஐ H ; ZrO3- ஆக வீழ்படிவடையச் செய்வது முழுமை 
அடைவதில்லை . சிறிதளவு ஸிர்க்கோனியம் கரைசலுள் செல்கிறது . 
அடுத்து அம்மோனியா சேர்ந்த 

கரைசலில் 

( NH4) S- டன் 
வினைப்படுத்தி தொகுதி III- ஐ பிரிக்கும் போது ஸிர்க்கோனியம் 
முழுமையாக வீழ்படிவடைகிறது . தொகுதி II- ஐ 

அதன் 
உபதொகுதிகளாக பிரிக்கும்போது ஃபெரிக் , அலுமினியம் , 
குரோமிக் ஹைட்ராக்சைடுகளுடன் ஸிர்க்கோனியம் வீழ்படிவில் 
காணப்படுகிறது . அடுத்து இந்த வீழ்படிவை மிகையான NaOH , 
H90 , - டன் வினைப்படுத்தும் போது மிகச் சிறிய அளவு 
ஸிர்க்கோனியம் Cro : -- , AlO , - அயனிகளுடன் கரைந்துவிடும் . 
ஸிர்க்கோனியம் இருப்பதை Al +++ - ஐ கண்டறியும்போது நினைவில் 
கொள்ளவேண்டும் . ஏனென்றால் கரைசலை அமிலப்படுத்திய பின் 
அம்மோனியாவை சேர்த்தால் அலுமினியம் ஹைட்ராக்சைடு 
வீழ்படிவை ஒத்த ஸிர்க்கோனியம் ஹைட்ராக்சைடு Al ( OH ) -டன் 
வீழ்படிவடைகிறது . 


தவறு நிகழ்வதை தடுக்க கரைசலுக்கு அம்மோனியாவை 
சேர்க்கு முன்பு கரைசலின் அமிலத் தன்மை PO4---- ஐ வீழ்படி 
வடைதலில் இருக்கும் அளவே இருக்கவேண்டும் ( அதாவது மிகை 
யான 2N அமிலம் 10 மி.லி. கரைசலுக்கு 1 மி.லி. என்ற விகிதத்தில் 
இருக்கவேண்டும் ). பிறகு 5-6 சொட்டுகள் Na , HPO , கரைசலை 
சேர்த்து 3-5 நிமிடங்கள் சூடு செய் Z1 ( HPO4 ) , வீழ்படிவு தோன் 
றினால் வடிகட்டி நீக்கு . வடிநீருக்கு அம்மோனியாவை Al +++ - ஐ 


பொதுமுறை பகுப்பாய்வு 


71 . 


வீழ்படிவடையச் செய்யும் அளவிற்கு சேர்த்து காரத்தன்மை 
உடையதாக்கு . 


மேலே விவரிக்கப்பட்ட முறைகள் தவிர PO ---- ஐ லெட் 
அல்லது டைட்டேனியம் பாஸ்பேட்டாக வீழ்படிவடையச் செய் 
வது இயலும் . 


4. பரப்புக் கவர்ச்சிப் பகுப்பு முறை ( chromatographic method ) 
PO4 --- , மற்ற குறுக்கிடும் நேர் அயனிகளை பரப்புக் கவர்ச்சி 
பகுப்பு முறையால் பிரிப்பது கரைசலை 
ஹைட்ரஜன் உருவ எதிர் அயனி பரிமாற்றி 
அடங்கிய பத்தி மூலம் செலுத்தினால் கரை 
சலிலுள்ள எல்லா எதிர் அயனிகளும் 
பரப்புக் கவர்ச்சி அடைவதை அடிப்படை 
யாகக் கொண்டது . எல்லா நேர் அயனிகளும் 
( PO , --- அயனிகள் உட்பட ) இணையான 
தனி அமிலங்களாக கரைசலில் உள்ளன . 
பத்தியை நீரால் கழுவி HC ) கரைசலுடன் 
வினைப்படுத்தி பரப்புக் கவர்ச்சி அடைந்த 
எதிர் அயனிகளை வெளியேற்று . முழுமை 
யாக வெளிவிட்டபின் கிடைக்கும் குளோ 
ரைடுகள் , கழுவிய திரவம் அடங்கிய கரை 
சலைக் கொண்டு எதிர் அயனிகள் பகுப் 
பாய்வு செய்யலாம் . I. G. லேக்கோம்கின் 
( I. G. Lakomkin ) பரிந்துறைத்த இம்முறை 
யின் விவரம் கீழே தரப்பட்டுள்ளது . 


( அ ) நிர்ணயித்தலுக்கு எதிர் அயனி 
பரிமாற்றியை தயாரித்தல் : கண்ணாடி மூடி 

படம் 51 . 
உள்ள சாதாரண 25 மி.லி. பியூரெட் இங்கு 

POAT அயனிகளை 
பயனாகிறது ( படம் 51 ) . பியூரெட்டின்மேல் நிறப்பிரிகை முறையால் 
வழி மூலம் சிறிது கண்ணாடிப் பஞ்சை பிரிப்பதற்கான கருவி . 
செலுத்தி அடியிலுள்ள குறுகிய பகுதியில் 1. எதிர் அயனி 
அடை . குறைந்த பட்சம் 24 மணி நேரம் பரிமாற்ற பிசின் 
நீரில் முன்பு வைக்கப்பட்டிருந்த எதிர் 2. கண்ணாடிப் பஞ்சு 
அயனி பரி மாற்றி 10 கிராமை கண்ணாடிப் அடைப்பான் 
பஞ்சுமீது வை . CBC தர எதிர் அயனி 3. கரைசலை சேகரிப்ப 

வேண்டும் . 
பரிமாற்றியைப் பயன்படுத்த 

தற்கான குடுவை , 
பிசின்மீது கண்ணாடிப் பஞ்சை அடை . சோதனைக்கு முன்பு பிசினை 
தயாரிக்க வேண்டும் . இதைச் செய்ய பியூரெட்டிலுள்ள பிசின் 


720 


பண்பறி பகுப்பாய்வு 


மூலம் 15-20 மி.லி. 6N HCI கரைசலை செலுத்து . அப்போது 
பிசினில் ஏதாவது எதிர் அயனிகள் இருந்தால் H + அயனிகளால் 
வெளியேற்றப்படும் . பியூரெட்டிலிருந்து அமிலக் கரைசல் 
விநாடிக்கு ஒன்றிரண்டு சொட்டுகளுக்கு மிகாமல் ஒழுகுமாறு 
பார்த்துக்கொள்ள வேண்டும் . பியூரெட்டில் பிசினுக்கு மேல் 
அமிலக் கரைசல் 1 மி.லி. - க்கு மிகாமல் உள்ளபோது பிசினை 
நீரால் கழுவு . 

மெத்தில் ஆரஞ்சில் நனைத்த தாளுடன் ஒரு 
சொட்டு சழுவிய திரவம் சிவப்பு நிறத்தை உண்டாக்காதவரை 
கழுவவேண்டும் ( அதாவது கழுவிய திரவத்தின் pH சுமார் 4 - ஐ 
அடையும் வரை ) . 


( ஆ ) எதிர் அயனிகள் பரப்புக் கவர்ச்சி 

அடைதல் - 
PO4 ---- லிருந்து மற்ற நேர் அயனிகளை பிரித்தல் : சோதிக்க 
வேண்டிய கரைசலின் pH- ஐ கண்டுபிடி . இது 1.5-2 . ஐ விட 
குறைவாக இருக்கக்கூடாது . அமிலத் தன்மை அதிகமாயிருந்தால் 
கவனமாக இதை உலரும் வரை ஆவியாக்கு ( அதிகமாக சூடு 
செய்யக் கூடாது ) . கலங்கல் தோன்றும் வரை அம்மோனியாவால் 
நடுநிலைப்படுத்து . கலங்கலை 1-2 சொட்டுகள் 6N HCI- இல் 
கரைத்து 10 மி.லி. நீரால் விளாவு . இக் கரைசலை பிசின் மூலம் 
அதே வீதத்தில் ( விநாடிக்கு ஒன்று அல்லது இரண்டு சொட்டுகள் ) 
செலுத்தவும் . கரைசலிலுள்ள எதிர் அயனிகளை பிசின் எடுத்துக் 
கொண்டு சம அளவு H + அயனிகளை வெளிவிடுகிறது . பிசினில் 
செறிவித்த H , PO4- ம் மற்ற அமிலங்களும் உள்ள கரைசலை நீக்க 
மீண்டும் பத்தியை நன்கு கழுவு ( கழுவிய கரைசலின் pH - 4 
ஆகும் வரை ) . 


பரப்புக் கவர்ச்சி அடைந்த எதிர் அயனிகளைப் பிரித்தலும் , 
பிசினை மீண்டும் தோன்றச் செய்தலும் : கழுவுதல் முடிந்த பின் 
தூய்மையான குடுவையை அல்லது முகவையை பியூரெட்டின் 
கீழ் வைத்து முன்பு செலுத்திய வேகத்திலேயே 15-20 மி.லி. 
6N ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை செலுத்து . வெளிப்பட்ட 
எதிர் அயனிகளை நீக்க பத்தியை நீரால் கழுவு . அதே கலத்தில் 
கழுவிய திரவத்தை சேகரிக்கவும் . 

மொத்த 

அளவு 
40-50 மி.லி. ஆன போது திரவத்தை பீங்கான் கிண்ணத்திற்கு 
மாற்றி நீர்த்தொட்டி மீது வைத்து உலரும் வரை ஆவியாக்கு . 
உலர்ந்த கசடை 1-2 சொட்டுகள் 6N HGI- ஆல் நனைத்து முந்திய 
கன அளவிற்கு நீரால் விளாவி வழக்கமான முறையில் எதிர் அயனி 
களுக்கு பகுப்பாய்வு செய்க . மற்ற நிர்ணயித்தல்களுக்கு இந்த 
பிசினை பயன்படுத்தலாம் . 


கன 


பொது முறை பகுப்பாய்வு 


T2I 


மேலே விவரிக்கப்பட்ட இம்முறையில் செய்முறை ரீதியாக 
எதிர் அயனிகளை பிரிப்பது எளிதற்றது . ஏனென்றால் மூன்று 
தடவை பத்தியை கழுவி கரைசலை ஆவியாக்க வேண்டும் . 


114. நேர் அயனிகளைக் கண்டறிதல் 


முன்பே கூறியது போல் எதிர் அயனிகளின் பகுப்பாய்வு 
செய்த பின்னர்தான் நேர் அயனிகளுக்கு சோதனை செய்ய 
வேண்டும் . பின்வரும் காரணங்களுக்காக இச்செய்முறை தகுந்த 
தாக கருதப்படுகிறது . 


1. எதிர் அயனிகளைக் கண்டறியும் போதே சில நேர் 
அயனிகள் உள்ளனவா இல்லையா என்று உறுதி செய்து கொள்ள 
லாம் . சான்றாக , அம்மோனியம் சல்பைடால் தொகுதி ( II எதிர் 
அயனிகளை வீழ்படிவடையச் செய்யுமுன்பே பாஸ்பேட்டை 
கண்டறியலாம் ( பகுதி 113 ) . ஆர்செனிக் இல்லையென்றால் 
கரைசல் As0 --- அல்லது AsO , நேர் அயனிகளை கொண்டிருக்க 
முடியாது . மேலும் குரோமியம் கரைசலில் இல்லையென்றால் 
Cro : -- , Crgo -- நேர் அயனிகள் இல்லையென்று ஊகிக்கலாம் . 
ஏனென்றால் எதிர் அயனிகளின் பகுப்பாய்வின் போது இந்த 
அயனிகள் ஹைட்ரஜன் சல்பைடால் Cr +++ அயனிகளாக 
ஒடுக்கமடைகின்றன . எனவே இவைகளை எதிர் அயனிகள் 
தொகுதி III- இல் காணலாம் . 


முடிவாக S-- , SO ; -- , S20 ; -- , CO ; -- , NO.- நேர் அயனிகள் 
இருப்பதை எதிர் அயனிகளின் பகுப்பாய்வில் கரைசலை அமிலப் 
படுத்தும்போது வெளிப்படும் H , S , SOA , CO2 , NO.- லிருந்து 
வழக்கமாக உறுதிப்படுத்தப்படுகிறது . 


இருக்கின்றன என்று கண்டுபிடிக்கப்பட்ட உலோக உப்பு 
களின் கரைதிறனிலிருந்து சில நேர் அயனிகள் இல்லையென்று 
ஊகிக்க முடியும் . சான்றாக S-- , COS-- , PO - முதலியவற் 
றுடன் சுமாராக கரையும் உப்புகளைக் கொடுக்கும் எதிர் அயனிகள் 
கொடுக்கப்பட்ட பொருளில் 

உள்ளன 

என்றெண்ணுவோம் . 
பொருள் நீரில் கரைந்தால் இந்த அயனிகள் இல்லையென்று 
அறியலாம் . Ba ++ , Sr ++ , Pb ++ -இருந்து பொருள் , நீர்த்த HCI 
அல்லது HNO , - இல் கரைந்தால் சல்பேட் இருக்காது . அறியப்பட 
வேண்டிய கரைசல் ( வீழ்படிவு இல்லாமலிருந்தால் ) Ag + . ஐ 
கொண்டிருந்தால் தொகுதி II நேர் அயனிகள் இல்லையென்று 
முடிவு செய்யலாம் . மேலும் கரைசல் அமிலத் தன்மை அற்றதா 


46 


721 


பண்பறி பகுப்பாய்வு 


யிருந்தால் SO ; -- , F- தவிர தொகுதி I- இன் மற்ற நேர் 
அயனிகளை கொண்டிருக்காது . ஏனென்றால் இவைகளின் சில்வர் 
உப்புகள் (சில்வர் சல்பேட் , சில்வர் ஃபுளூரைடு தவிர ) நீரில் 
சுமாராக கரைபவை . 


இவ்விதம் சில நேர் அயனிகள் இல்லையென்று ஊகித்த பின் 
இருக்கின்றவைகளை கண்டறியத் தொடங்கவேண்டும் . 


பல 


முதலில் கரைசலை தகுந்தவாறு தயாரிக்கவேண்டும் . அறியப் 
படவேண்டிய பொருள் திண்மமாயிருந்தால் அதை கரைக்க 
வேண்டும் . நேர் அயனிகளுக்கான பகுப்பாய்வில் பயன்படும் 
கரைசல் தொகுதி II - V எதிர் அயனிகளை அல்லது Mg ++ - ஐ 
கொண்டிருக்கக்கூடாது . இவைகளில் எதிர் அயனிகள் 
நிறமுள்ளவைகளாக அல்லது ஏற்ற அல்லது ஒடுக்க பண்புகளைக் 
கொண்டுள்ளன அல்லது பல நேர் அயனிகளுடன் வீழ்படிவை 
கொடுக்கின்றன இவையெல்லாம் நேர் அயனிகளை கண்டறிவதில் 
குறுக்கிடுகின்றன . 


தொகுதி II - V எதிர் அயனிகளையும் Mg ++ - உம் நீக்க 
NagCO , கரைசலுடன் பொருளை சேர்த்து கொதிக்க வைக்கவும் . 
பொருளிலுள்ள நேர் அயனிகள் : கரைசலில் - ( பொருள் திண்மமா 
யிருந்தால் கரைந்துவிடும் ) இணையான சோடியம் உப்புகளாக 
உள்ளன . அப்போது தொகுதிகள் II - V , Mg++ எதிர் அயனிகள் 
நடுநிலை அல்லது கார கார்பனேட்டுகளாக அல்லது சில வேளை 
களில் ஹைட்ராக்சைடுகளாக வீழ்படிவடைகின்றன ( அல்லது 
கசடில் உள்ளன ) . சான்றாக , 


BaSO3 + Na2CO3= BaCO3 + NagSO ; 
2CusO4 + 2NazCO3 + H , O 

= + Cu ( OH ) , CO ; + 2NagsO4 + CO , t 
2AlCl : + 3Nagcos + 3Hq0 

= + 2Al ( OHj ; + 6Naal + 3CO2t 


முடிவாகக் கிடைக்கும் தயாரிக்கப்பட்ட கரைசலைக்கொண்டு 
நேர் அயனிகளைக் கண்டறியலாம் . 

சில பொருள்களை சோடியம் கார்பனேட்டுடன் கொதிக்க 
வைத்து சிதைப்பது எளிதல்ல என்பதை நினைவில் கொள்ள 
வேண்டும் . சான்றாக சில 

பாஸ்பேட்டுகள் , ஃபுளூரைடுகள் , 
சல்பைடுகள் , சில்வர் ஹேலைடுகள் இதில் அடங்கும் . எனவே 


பொதுமுறை பகுப்பாய்வு 


723 


+ 


இணையான நேர் அயனிகள் தயாரிக்கப்பட்ட கரைசலில் காணப் 
படாவிட்டால் அவைகள் NagCO : - டன் தோன்றும் வீழ்படிவில் 
சில தறுவாய்களில் மூலப் பொருளின் ஒரு பகுதியில் உள்ளனவா 
என்று சோதிக்கவேண்டும் . K + , Na + அல்லது NH , + எதிர்அயனிகள் 
மட்டும் இருந்தால் சிறப்பான முறையில் கரைசலை தயாரிக்க 
வேண்டிய தேவை இல்லை . இத்தறுவாயில் 0.5 கி . பொருளை 
15-20 மி.லி. வாலை வடிநீரில் கரைத்து கரைசலை தனித்தனியாக 
எடுத்துக் கொண்டு பகுதி 108 இல் விவரித்துள்ளபடி நேர் அயனி 
களுக்கு சோதனை செய்க . 


தொகுதி II , V அல்லது Mg ++ எதிர் அயனிகள் இருந்தால் 
சிறப்பான முறையில் சரைசலை தயாரிக்கவேண்டிய தேவை 
ஏற்படுகிறது . பொருளின் ஒரு பகுதியை எடுத்து CO ; --- க்கு 
சோதனை செய்யவேண்டும் . 


தயாரிப்பு கரைசல் கீழ்க் காட்டியவாறு தயாரிக்கப்படுகிறது . 


( அ ) திண்மப் பொருளாயிருந்தால் 0.5 கி . பொருளை நன்கு 
தூள் செய்து சிறிய முகவையில் ( அல்லது கிண்ணத்தில் ) எடுத்துக் 
கொண்டு 2-3 கி தூய்மையான நீரற்ற சோடியம் கார்பனேட் 
டையும் ( NazCO3 ) , 15-20 மி.லி. வாலைவடி நீரையும் சேர்த்து சூடு 
செய்து கண்ணாடித் தண்டால் கலக்கு . சுமார் 5 நிமிடங்கள் இத் 
திரவத்தை கொதிக்க வை . வீழ்படிவை வடிகட்டி கரையாத சில 
நேர் அயனிகளை ( கீழே காண்க ) கண்டறிய பயன்படுத்தலாம் . 


( ஆ ) பொருள் கரைசலாயிருந்தால் ( வீழ்படிவுடனுள்ள கரை 
சலாயிருந்தால் ) 15. மி.லி. 

கரைசலை 

NayCO , சரைசலால் 
நடுநிலைப்படுத்து , 2-3 கி நீரற்ற சோடியம் கார்பனேட்டை சேர் . 
பின்னர் மேலே ( அ ) விவரிக்கப்பட்டுள்ளது போல் தொடரவும் . 


( இ ) NagCO3 , K , CO , ( பகுதி 112 , 3 ) கலவையுடன் உருக்கும் 
போது பொருள் கரைந்தால் ( எதிர்அயனிகளை கண்டறிவதில் ) 
உருக்கியதை நீரில் கரைக்கும்போது தோன்றும் கரைசலை பயன் 
படுத்தி நேர் அயனிகளுக்கு சோதனை செய்யவும் . 


நேர் அயனிகளுக்கு தயாரிப்பு கரைசலைக் கொண்டு பதப் 
பாய்வு செய்யுமுன்பு மிகையான சோடியம் கார்பனேட்டை நீக்க 
இதை அசிட்டிக் அமிலத்தால் நடுநிலைப்படுத்த வேண்டும் . 
தயாரிப்பு கரைசலின் ஒரு பகுதியை நைட்ரிக் அல்லது சல்பூரிக் 
அமிலத்தால் நடுநிலைப்படுத்த வேண்டும் . இதனால் CH , 700 
அயனியையும் கண்டறிய முடிகிறது . 


724 


பண்பறி பகுப்பாய்வு 


நடுநிலைப்படுத்தலை மிகவும் கவனமாகச் செய்யவேண்டும் . 
ஒவ்வொரு தடவை அமிலத்தை சேர்க்கும் போதும் திரவத்தை 
நன்கு கலக்கவேண்டும் . மிகையான அமிலத்தை சேர்ப்பதை. 
தவிர்க்கவேண்டும் : இல்லையென்றால் சில அயனிகளை ( S-- , NO ; 
போன்ற ) இழக்க வேண்டியிருக்கும் . மேலும் NagCo ; -டன் 
கொதிக்கவைக்கும் போது சில எதிர் அயனிகள் முழுமையாக 
வீழ்படிவடைவதில்லை என்பதை மனதில் கொள்ள வேண்டும் . 
சான்றாக ஈரியல்பு ஆக்சைடுகளை கொடுக்கும் எதிர் அயனிகள் 
ஓரளவு 

இணையான நேர் அயனிகளாக ( சான்றாக , AlO , - ) 
தயாரிப்பு கரைசலினுள் செல்லலாம் . காப்பர் அயனி அணைவுச் 
சேர்மத்தை கொடுக்கிறது . ஓரளவு கரைசலிலும் 

உள்ளது . 
கரைசலின் நிறம் நீலமாயுள்ளது . மேற்பட்ட நடுநிலைப்படுத்தல் 
சரியாகச் செய்யப்பட்டால் எல்லா சேர்மங்களும் 
கின்றன . அதற்கிணையான எதிர்அயனிகள் வீழ்படிவடைகின்றன . 
சான்றாக , 


சிதை 


NaAlOq + CH3COOH + H2O = + Al(OH ) : + CH ,COONa 


இதே போல் காப்பர் கார கார்பனேட்டாக * Cu ( OH ) , CO ;: 
வீழ்படிவடைகிறது . 


> 


மாறாக நடுநிலைப்படுத்தல் சரியாக செய்யப்படாவிட்டால் 
தோன்றிய வீழ்படிவுகள் ஓரளவு அல்லது முழுவதும் அமிலத்தில் 
மீண்டும் கரைகின்றன . இதனால் இச்செயல் முறையில் முழு 
நோக்கமும் வெற்றியடையவில்லை . தயாரிப்பு கரைசலை நடுநிலைப் 
படுத்தும்போது வீழ்படிவு தோன்றினால் வடிகட்டி அதை நீக்க 
வேண்டும் . வடிநீரைக் கொண்டு நேர் அயனிகளுக்கு வழக்கமான 
முறையில் பகுப்பாய்வு செய்யலாம் . 


முன்பே கூறியது போல் சில நேர் அயனிகள் ( PO --- , F- , 
S-- , Br " , I- ) Na.Cos டன் வினைப்படுத்தும் போது கரையாமல் 
எஞ்சியிருக்கலாம் . எனவே தயாரிப்பு கரைசலில் இந்த நேர் 
அயனிகள் காணப்படாவிட்டால் கசடில் உள்ளனவா என்று 
சோதனை செய்யவேண்டும் . இதை பின்வருமாறு செய்யலாம் . 


( அ ) கசடின் ஒரு பகுதியை HNO3 டல் ( ஒ.அ. 1-2 ) சேர்த்து 
சூடு செய் ; கரையாத கசடை வடிகட்டு , கழுவு . 

குளோரின் 
நீருடன் வினைப்படுத்தி I- , 

Br-- க்கு 

சோதனை செய் 


* 


ஒரு சில சொட்டுகள் கடுங்காரக் கரைசலுடன் கொதிக்கவைத்து 
காப்பர் அயனியை வீழ்படிவடையச் செய்யலாம் . 


பொதுமுறை பகுப்பாய்வு 


725 


( Zn , H2SO4- டன் சூடு செய்து வீழ்படிவடைந்த Ag- ஐ நீக்கிய 
பின் ) . முன்பு கண்டறியப்படாதிருந்தால் வடிநீரைக் கொண்டு 
PO ; ---- க்கு சோதனை செய் . 


( ஆ ) கசடின் மற்றொரு பகுதியை எடுத்து நீர்த்த HgSO , 
உலோக சிங்குடன் வினைப்படுத்தி S- உள்ளதா என்று 
சோதித்துப் பார் . ( பகுதி 100 , 2 ) . ( CH , COO ) , Pb அல்லது 
NaPbO , கரைசலில் நனைத்த தாள் கறுப்பானால் S- உள்ள 
தென்று அறியலாம் . 


( இ ) கசடின் ஒரு பகுதியை உலர்த்தி SiF4 தோன்றும் வினை 
யால் F- உள்ளதா என்று சோதித்துப் பார் (பகுதி 94 , 4 ) . 
போரேட்டுகள் இல்லையென்றால் மூலப் பொருளின் ( திண்மம் ) ஒரு 
பகுதியை இச்சோதனைக்கு பயன்படுத்தலாம் . 


முடிவாக PO4--- இல்லாதபோது ஒரு பகுதி கசடை நீர்த்த 
HCI-இல் கரைத்து ஜிர்க்கோன் - அலிசரின் வினையால் ( பகுதி 94 , 5 ) 
F- அயனியை கண்டறியலாம் . 


115. உலோகங்கள் உலோகக் கலவைகள் பகுப்பாய்வு 


பகுப்பாய்வு செய்யவேண்டிய பொருள் உலோகமாக அல்லது 
உலோகக் கலவையாக இருந்தால் செய்ய வேண்டியதைப் பற்றி 
முடிவாக ஆராயலாம் . தொழில் துறையில் தூய்மை உலோகம் 
என்பதன் தூய்மை 95-97 % முதல் 99.99 % வரை இருக்கலாம் . 
பல்வேறு மாசுகளின் ( அவைகள் 10 - க்கு மேல் இருக்கலாம் ) அளவு 
குறைவாக இருக்கவேண்டும் . சில தறுவாய்களில் 1 % இல் 
1000 - இல் ஒரு பங்கு இருக்கவேண்டும் . அத்தகைய குறைவான 
அளவில் உள்ள மாசுகளை கண்டறிவது சிலவேளைகளில் மிகவும் 
சிக்கலான பிரசினை ஆகிவிடும் ; நிரநிறல் பகுப்பாய்வு போன்ற 
மிகவும் நுட்பமான முறைகளைக் கொண்டு ஆராயவேண்டியக் 
தேவை கூட ஏற்படலாம் . 


உலோகக் கலவைகள் இரண்டு அல்லது பல கூறுகளைக் கொண் 
டிருக்கலாம் . உருகிய நிலையில் இந்த கூறுகள் ஒன்றிலொன்று 
கரைகின்றன . அவைகளை 

குளிர்விக்கும்போது கலவைகளை 
அல்லது திணமக் கரைசல்களை ( solid solutions ) அல்லது வேதிச் 


* 


முதலில் சிங்கில் சல்பைடு மரசாக இருக்கிறதா என்று சோதித்துப் 
பார்த்து உறுதி செய் . 


726 


பண்பறி பகுப்பாய்வு 


சேர்மங்களைக் கொடுக்கின்றன. 

உலோகக் கலவையிலுள்ள 
கூறுகளின் இயைபு 0.1 % -க்கு குறைவாயிருக்காது , பல சதவீதம் 
இருப்பது வழக்கமே . 


தொழிலறிவியலில் பல்வேறுபட்ட உலோகங்களும் உலோகக் 
கலவைகளும் பயன்படுகின்றன . மிக முக்கியமான உலோகக் 
கலவைகளை நான்கு வகைகளாகப் பிரிக்கலாம் ( அட்டவணை 34 ) . * 
உலோகக் கலவையின் முதன்மையான கூறின் பண்புகளால் நிர்ண 
யிக்கப்படும் உலோகக் கலவைகள் மீது கரைப்பான்கள் ஏற்படுத்தும் 
விளைவுகள் குறிப்பிடத்தக்க முக்கியத்துவம் வாய்ந்தவை . 


( அ ) இரும்பு உலோகக் கலவைகள் : இரும்பு மின்னழுத்த 
வரிசையில் ஹைட்ரஜனுக்கு இடது பக்கம் உள்ளது . இதைப் 
போலவே இதன் உலோகக் கலவைகள் வழக்கமாக அடர் , நீர்த்த 
HCI- இல் கரைகின்றன . நீர்த்த H.SO4 , HNO.-இல் கரைகின்றன . 
இரும்பும் அதன் உலோகக் கலவைகளும் அடர் HNO ;-இல் 
செயலறு நிலை ( passivity ) அடைகின்றன . உலோகத்தின் மேல் 
மென்மையான படலமாக ஆக்சைடு படிகிறது ; இது அமிலத் 
துடன் தொடர்புகொள்ளாமல் தடுக்கிறது , உலோகம் கரைவதை 
மிகவும் குறைக்கிறது . மற்ற சில ஆக்சிஜனேற்றிகளும் உலோகங் 
களுடன் இதே போல் வினைப்படுகின்றன . இராஜத் திராவகம் . 
அல்லது மற்ற அமிலக் கலவைகளுடன் கொதிக்க வைத்து தான் 
சில இரும்பு உலோகக் கலவைகளை கரைக்க இயலும் என்பதை 
நினைவில் கொள்ளவேண்டும் . சில தறுவாய்களில் NayO , அல்லது 
NaOH போன்ற ** இளக்கி வினைப்பொருள்களுடன் உருக்கினால் 
தான் கரைகின்றன . 


நீர்த்த HCI அல்லது HISO4- இல் உலோகம் கரைந்து சில 
உலோகங்களின் ( Cr , W , V , Mo முதலியன ) கார்பைடுகளை 
( கார்பன் சேர்மங்கள் ) கரையாத கசடுகளாக கொடுக்கின்றன . 
இவைகளை ஆக்சிஜனேற்றம் செய்து கரைக்க HNO3 ( NHA) S , 08 
போன்ற ஆக்சிஜனேற்றிகளை பயன்படுத்த வேண்டும் . இத்தகைய 
தறுவாய்களில் உலோகம் கரைந்த பிறகு தான் ( ஹைட்ரஜன் 


அட்டவணை 34 - இல் தரப்பட்டுள்ள உலோகக் கலவை வகைகள் 
எல்லா உலோகக் கலவைகளையும் உள்ளடக்கவில்லை . மிகவும் வழக்கிலுள்ள 
மிக முக்கியமான உலோகக் கலவைகள் தான் இதில் உள்ளடங்கியுள்ளன . 

** உருக்கு தலை இரும்பு அல்லது நிக்கல் மூசையில் நிகழ்த்தலாம் ; 
மூசைப் பொருளும் ஓரளவு கரைகிறது . உருகியதை HASO4- இல் கரைத்து 
வழக்கமான முறைகளால் ( கீழே பார் ) பகுப்பாய்வு செய்யலாம் . 


பொதுமுறை பகுப்பாய்வு 


121 


வெளிப்படுவது நின்ற பின்னர் ) ஆக்சிஜனேற்றியை சேர்க்க 
வேண்டும் ; இல்லையென்றால் ஆக்சிஜனேற்றியால் இரும்பு செயலறு , 
நிலையை அடையும் . இதனால் உலோகம் மெதுவாக கரையும் . 
அல்லது கரையாமற் போகலாம் . 

( ஆ ) காப்பர் உலோகக் கலவைகள் : காப்பரைப் போல் 
( மின்னழுத்த வரிசையில் ஹைட்ரஜனுக்கு வலது பக்கம் உள்ளது ) 
நீர்த்த HCI , H SO4- இல் கரைவதில்லை . மாறாக அடர் நீர்த்த 
HNO3- இல் எளிதில் கரைகின்றன ( நீர்த்த அமிலத்துடன் சூடு 
செய்யும்போது ). நீர்த்த HNO , காப்பருடன் வினைப்படுவதை 
பின்வரும் சமன்பாட்டால் குறிப்பிடலாம் . 


3Cu + 8HNO3 = 3Cu ( NO3 ) + 4H90 + 2NO + 


அடர் HNO : - டன் NO- க்கு பதில் NO , வெளிப்படுகிறது : 


Cu + 4HNO: = Cu ( NO ,) + 2H , O + 2NOat 


டின் , ஆண்டிமனி உலோகங்களை நைட்ரிக் அமிலத்தில் கரைத் 
தால் ( போதுமான செறிவு உள்ளது ) -ஸ்டேன்னிக் அமிலத் 
தையும் , H2SnO , * மெட்டா ஆண்டிமனிக் அமிலத்தையும் , HSbO3, 
வெண்ணிற வீழ்படிவுகளாக கொடுக்கின்றன : 


3Sn + 4HNO : + H ? O = + 3H2SnOs + 4NO 1 


அல்லது 

Sn + 4HNO3 = | HgSnO : + HqO + 4NO . t 


இந்த வீழ்படிவுகள் அடர் HCI- இல் கணிசமான அளவு கரை 
கின்றன ; இவைகளிலுள்ள டின் , ஆண்டிமனியை கண்டறிய இக் 
கருத்து பயன்படுகிறது . 


( இ ) அலுமினியம் மக்னீசியம் 

ஆகியவற்றின் உலோகக் 
கலவைகள் : அமிலங்களில் எளிதில் கரைகின்றன . மேலும் 
அலுமினியம் போலவே அதன் உலோகக் கலவைகளும் அவற்றிற் 
கான மிகவும் ஏற்ற கரைப்பான்களான கடுங்காரங்களில் எளிதில் 
கரைகின்றன . அலுமினியத்திற்கும் கடுங்காரத்திற்கும் இடையே 
நிகழும் வினைக்கான சமன்பாட்டை பின்வருமாறு எழுதலாம் . 


2Al + 2NaOH + 2H ? O = NaAlO , + 3H , 


* மிகச் சரியாக , ( HeSnO3 ) 5 


அட்டவணை34 


மிகமுக்கியவகைகளானஉலோகக்கலவைகளின்இயைபும்பண்புகளும் 


உலோகக்கலவை 

வகை 


பெயர் 


அடிப் 


இயைபு 


நிறம் 


படை 


ஒப்பு அடர்த்தி 


கரைப்பான் 


இரும்பு 


இரும்புஉலோகக் கலவைகள் (ஃபெரஸ் உலோகக் கலவைகள்) 


சுமார் 

8 


வார்ப்புஇரும்பு,எஃகு. ஃபெரோஉலோகக்கல வைகள்,சிலமிகுந்த கடினமானஉலோகக் கலவைகள் 


Fe,Mn,Ni, Cr,V,Co, Mo,Cu,w, Ti(C,P,Si, S) 


ஆழ்ந்தசாம்பல் (எஃகுபோன்ற). 
சிலஏறத்தாழ கறுப்புநிறமுள் 


HRSON, 
HCI, HCI+HNOS முதலியன 


ளவை 


காப்பர் 


7-9 


HNO3 


காப்பர்உலோகக் கலவைகள் (ஃபெரஸ்அற்ற 
உலோகக் கலவைகள்) 


வெண்கலங்கள்(bronzes), 
பித்தளைகள்(brasses) குப்ரோநிக்கல், நிக்கல்சில்வர் 


Cu,Sn,Cd, Sb,Zn,Pb, Al,Mn,Fe Ni,(P)| 


தங்கநிறம்,மஞ்சள் அல்லதுவெள்ளி 
போன்ற வெண்மை 


அலுமி 


டுராலுமின்,மக்னாலியம் முதலியன 


வெள்ளிபோன்ற 
வெண்மையான 


1.8-2.7 


அலுமினியம்மக்ளி சியம்உலோகக் கலவைகள்(இலே சானஉலோகக் கலவைகள்) 


A1,Mg,Ca, னியம், Cu,Mn,Ni, 
மக்னீசியம்Fe,Zn,Sn, 

Cd,Si 


NaOH,, 
HCI, H2SO4 


8.5-11.5 


HNO3 


லெட்உலோகக் கலவைகள் (கனமான உலோகக் கலவைகள்) 


பேபிட்ஸ்,சோல்டர், டைப்உலோகம் முதலியன. 


லெட்,டின்)Pb,Sn.Cu, 

Fe,Cd,Zn, 
Sb,(Ca,Na) 


சாம்பல்நிறம் நீலச்சாம்பல் நிறம்,வெள்ளி 
போன்ற 
வெண்மையான. 


பொதுமுறை பகுப்பாய்வு 


729 


லுமினியம் மட்டுமல்லாது சிங்க் , டின் (சிலிக்கன் ) ஆகிய 
வையும் காரத்தில் கரைகின்றன. காரத்துடன் வினைப்படுத்திய 
பின் உலோகக் கலவையின் மற்ற கூறுகள் கசடில் தனி உலோகங் 
களாக ( அல்லது ஓரளவு ஹைட்ராக்சைடுகளாக ) எஞ்சியுள்ளன . 
காப்பர் இருக்கக் கூடுமாதலால் இக் கசடை HNO , - இல் கரைக்க 
வேண்டும் . 


( ஈ ) லெட் , டின் உலோகக் கலவைகள் : மின்னழுத்த 
வரிசையில் ஹைட்ரஜனுக்கு இடது பக்கம் லெட் இருப்பதால் 
நீர்த்த HCI , HASO4- இல் இது எளிதில் கரைவதில்லை . ஏனென்றால் 
வினையால் உண்டான 

சுமாராக கரையும் உப்புகள் ( PbCla , 
PbSOA ) உலோக புறப் பரப்பில் படிந்து மேலும் அமிலத்துடன் 
வினைப்படுவதை தடுத்துவிடுகின்றன . 

எனவே 

லெட் , டின் 
உலோகக் கலவைகளை கரைக்க HNO3- ஐ பயன்படுத்தவேண்டும் 
( சூடு செய்க ). உலோகக் கலவையிலுள்ள Sn , Pb வீழ்படிவுகளாக 
( HgSnO ,, HSbO , ) கிடைக்கின்றன . 


எடுத்துக்கொண்ட ஒரு வகை உலோகக் கலவையில் குறிப் 
பிட்ட சில உலோகங்கள்தான் இருக்குமாதலால் பகுப்பாய்வை 
எளிதாக்க முதலில் அது எந்த வகையைச் சேர்ந்தது என்று கண்டு 
பிடிக்கவேண்டும் . பிறகு பகுப்பாய்வை தகுந்தவாறு நிகழ்த்த 
வேண்டும் . அட்டவணை 34 - இல் காட்டியுள்ளபடி உலோகக் 
கலவைகளின் பௌதிகப் பண்புகளை அறிவதோடல்லாமல் (நிறம் , 
ஒப்பு அடர்த்தி ) சில முன்னோடிச் சோதனைகளை செய்வது 
பயனுள்ளது ( அட்டவணை 35 ) . இந்தச் சோதனைகளை செய்யும் 
போது நிறத்தின் செறிவையும் வீழ்படிவின் அளவையும் குறிப்பது 
முக்கியம் . 


சான்றாக , ஃபெரஸ் வகையைத் தவிர மற்ற பல உலோகக் 
கலகைள் கூட இரும்பை கொண்டுள்ளன என்பதை அட்டவணை 
34 - லிருந்து அறியலாம் . இருப்பினும் இரும்பை அடிப்படையாகக் 
கொண்ட உலோகக் கலவைகள் NH , CNS-டன் வினைப்படுத் 
தினால் ஆழ்ந்த இரத்தச் சிவப்பு நிறம் தோன்றும் போது மற்ற 
உலோகக் கலவைகள் மங்கிய நிறத்தை அல்லது இலேசான 
சிவப்பு நிறத்தைக் கொடுக்கின்றன . இதே போல் காப்பர் 


730 


பண்பறி பகுப்பாய்வு 


அட்டவணை 35 
உலோகக் கலவை வகைகளை நிர்ணயிக்க முன்னோடிச் சோதனைகள் 

1. உலோகத் துண்டு ஒன்றை அடர் ( 25 % ) NaOH- டன் 
குளிர்ந்த நிலையில் வினைப்படுத்து . ஹைட்ரஜன் மிக அதிகமாக 
( பொங்குதல் ) வெளிப்பட்டால் ( 1-5 நிமிடங்களுக்குப் பிறகு ) 
அலுமினியம் * உலோகக் கலவை என்றறியலாம் . 
2. உலோகக் கலவையின் மற்றொரு துண்டை ஒரு 

சில 
சொட்டுகள் அடர் HCI- டன் சேர்த்து சூடு செய் . சூடு செய்யும் 
போதே ஒரு சொட்டு HNO ; - ஐ ( ஒ. அ . 1.2 ) சேர்த்து Fe ++ -ஐ 
Fe +++ - ஆக ஏற்றம் செய் . ஒரு நிமிடத்திற்குப் பின் NH , CNS- ஐ 
கரைசலுடன் சேர் . ஆழ்ந்த இரத்தச் சிவப்பு நிறம் இரும்பு 
உலோகக் கலவை உள்ளதை காட்டுகிறது . 

3. உலோகக் கலவையின் 1-2 துண்டுகளை ஓரிரு சொட்டுகள் 
HNOS ( ஒ . அ . 1.2 )-டன் சூடு செய்து சம கன அளவு நீரை சேர் . 
வீழ்படிவு ( HaSnO , அல்லது HSbOg ) உண்டானால் வடிகட்டு . 
வடிநீரை தனித் தனியாக எடுத்துக்கொண்டு சோதனைகள் 4 , 5 - ஐ 
செய்க . 


4. நீல நிறக் கரைசல் தோன் 5. மற்றொரு பகுதியை 
றினால் உலோகக் கலவையில் நீருடன் விளாவி கரைசலைப் 
காப்பர் உள்ளது என்று அறிய போல் 2-3 மடங்கு நீருட 
லாம் . கரைசலின் ஒரு பகுதிக்கு னும் சிறிது 2N HgSO4-டனும் 
மிகையான அடர் NH4OH- ஐ சேர்க்கவும் . மிக அதிகமாக 
சேர்த்து உறுதிப்படுத்து . 

வெண்மை நிற வீழ்படிவாக 

PbSO4 தோன்றினால் லெட் 
[ Cu( NHg) , ]++ அயனி தோன் உலோகக் கலவை என்றறி 
றுவதால் ஆழ்ந்த நீல 

நிறம் யலாம். 
உண்டாகிறது . 

* உலோகக் கலவையின் புறத் தோற்றம் ( நிறம் , ஒப்பு அடர்த்தி ) 
இலேசான வகையைச் சார்ந்தது 

காட்டினால் ( அலுமினியம் 
உலோகக் கலவை ) , NaOH- இல் கரையாமலிருந்தால் ஒரு துண்டு உலோகக் 
கலவையை குளிர்ந்த 2N CH3COOH- டன் வினைப்படுத்து . ஹைட்ரஜன் 
மிக அதிகமாக வெளிப்பட்டால் உலோகக் கலவை மக்னீசிய வகையைச் 
சார்ந்திருக்கலாம் , அத்தறுவாயில் 0.5 கி . உலோகக் கலவையை நீர்த்த 
HCI- இல் கரைத்துக் கிடைக்கும் கரைசலை பகுப்பாய்வு செய்து இலேசான 
கலவையில் இருக்கக்கூடிய எதிர் அயனிகளை கண்டறிக ( அட்டவணை 34 பார் ) . 

** உலோகக் கலவையை 3 - இன்படி HNO3- டன் வினைப்படுத்தும்போது 
HISDO ) மிக அதிகமான வெண்ணற வீழ்படிவாக உண்டானால் டின் ( டின் 
உலோகக் கலவைகளில் ) அதிகமாக உள்ளது என்றறியலாம் . அத்தகைய 
உலோகக் கலவைகளை HNOS- இல் கலரப்பதைவிட நீர்த்த ( 1 : 1 ) • HC-இல் 
கரைக்க வேண்டும் . 


என்று 


பொதுமுறை பகுப்பாய்வு 

731 . 
உலோகக் கலவையிலிருந்து PbSO , வீழ்படிவை அடையலாம் ,. 
ஆனால் லெட் உலோகக் கலவைகள் இதை மிக அதிகமாக கொடுக் 


கின்றன . 


அட்டவணை 36 


இரும்பு அதன் உலோகக் கலவைகள் பகுப்பாய்வு 


1. கரைத்தல் . ஹைட்ரஜன் வெளிப்படாத வரையில் 
0.5 கி . உலோகக் கலவையை H2SO4- இல் கரை . குரோமியம் 
டங்க்ஸ்டன் , மாலிப்டினம் அல்லது மற்ற உலோகங்களின் 
கார்பைடுகள் ஆழ்ந்த சாம்பல் அல்லது கறுப்பு நிற வீழ்படிவு 
தோன்றினால் சிறிது அடர் HNO3- ஐ சேர்த்து கறுப்பு துகள்கள் 
முழுவதும் மறையும் வரை தொடர்ந்து சூடு செய் . ஆரஞ்சு நிற 
அல்லது வெண்ணிற கசடு எஞ்சியிருந்தால் அதை வடிகட்டி 
நீரால் கழுவி HCI- ஆல் அமிலப்படுத்து . 


வீழ்படிவு : H , WO , 

( H2SiO3 ) 


வடிநீர் : Fe +++ , Cr +++ , Mn ++ , Ni ++ , 

Co ++ , Cu ++ , Ti ++++ , VOs .. 
Moo ! -- 


W- க்கு சோதனை 3. மிகையான HNOS- ஐ 
செய் . 

HzSO ,- ஐ சேர்த்து SO3- ஐ வெண்ணிற 
புகையாக தோன்றும் வரை 
ஆவியாக்கிய பின் அட்டவணை 27- இல் 
( 4-9 ) விவரித்துள்ளபடி தொகுதி III 
எதிர் அயனிகளுக்கும் Cu ++ Ti ++++ , 
Mo04 , -- Vos அயனிகளுக்கும் ** 
சோதனை செய்க . 


. 


இரும்பு உலோகக் கலவைகளை கரைக்க சில தறுவாய்களில் இராஜத் 
திராவகத்துடன் கொதிக்க வைப்பதும் அல்லது உருக்குவது கூட தேவைப் 
படலாம் . இராஜத் திராவகம் பயன்படுத்தப்பட்டால் அதற்குமேல் 
செய்யவேண்டிய பகுப்பாய்வு இதைப்போலவே நிகழ்த்தப்படுகிறது . 

** ஹைட்ரஜன் சல்பைடுடன் வீழ்படிவடைதல் செய்யுமுன்பு மிகை 
யான HNO3- ஐ ( அல்லது இராஜத் திராவகத்தை ) நீக்க வேண்டும் . 

உலோகக் கலவையில் Ti , V. Mo , W போன்ற தனிமங்கள் இருக்க 
முடியாதென்றால் அட்டவணை 27 -இல் குறிப்பிட்டபடி பகுப்பாய்வை 
செய்யவும் . WO4 MoO4 , VO3 Ti ++++ அயனிகளை கண்டறியும் 
செயல் முறைகளை நீக்கிவிடலாம் . 3 - இன்படி ஹைட்ரஜன் சல்பைடால் 
வீழ்படிவடைதல் செய்யுமுன்பு ( NH4 } ES2OS- ஐ சேர்ப்பதும் தேவையற்றது . 


. 


, 


அட்டவணை37 


காப்பர் 
, 
அதன் 
உலோகக் 
கலவைகளின் 
பகுப்பாய்வு 


1.கரைத்தல்.0.5கி.உலோகக்கலவைக்குHNO3-ஐசிறிதுசிறிதாகச்சேர்த்துஇலேசாகசூடுசெய்.HgSnO3,HSbOSநன்கு 

தோய்தல்அடையசிறிதளவுதிண்மNHNOS-ஐசேர்க்கவும்.உலோகக்கலவைமுழுவதும்சிதையும்வரைஇதைபுகை 

நீக்கும்அறையில்சூடுசெய்யவும்.கசடுஏதாவதுஇருந்தால்வடிகட்டிNH4CI-ஐசூடானநீரால்கழுவு. வீழ்படிவு,HeSnO3,HSbO3 வடிநீர்:Cu++,Pb++,Cd++,Al+++,Fe+++,Mn++.Ni++,Za++(HNO3) 2.Sn,Sb-க்குசோதனை.வீழ் படிவைஅடர்HCI-டன்ஒரு 

3.HNO3-ஐநீக்குதல்.Pb++-ஐபிரித்தல்.SO3புகைதோன்றும்வரைகரைசலைபீங்கான் சிலநிமிடங்கள்சூடுசெய். 

கிண்ணத்தில்ஒருசிலமி.லி.2NHgSO4-டன்ஆவியாக்கு. குளிர்வித்துநீரை தேவைப்பட்டால் 

செர்த்துவடிகட்டு. 

வடி கட்டு;சுரைசலைக்கொண்டு சோதனைகளை 

வடிநீர்: 
பின்வரும் 

PbSO4 வடிநீர்:Cu++,Cd++,Al+++,Fe+++,Mn++,Ni++,Zn++ செய். 

(H2SO4) (அ)Sb-க்கு ஒருசொட்டு 30%CH3COONHA கரைசலைடின்தகட்டின் 

4.Cu++,Cd++-ஐபிரித்தல்.வழக்கமானமுறையில்HIS-ஆல் 

கரைசலுடன்சூடு 
மீதுவை. 

Cu++,Cd++-ஐவிழ்படிவடையச்செய்.முழுவதும்வீழ்படி 

செய்துகரை; (பகுதி77,4,அ) 

வடைந்ததாஎன்றுசோதித்துப்பார்,வடிகட்டி,வீழ்படிவை 
கரைசலிலுள்ள 

கழுவு. (ஆ)Sn-க்கு.RbCI-டன் 

Pb++-ஐஉறுதிசெய், (பகுதி79,3)அல்லது 

(KeCrO4அல்லது 

வீழ்படிவை:Cus,Cds கரைசல்:Al+++,Fe++,Mn++, HgCடிடன்சோதனைகள். 

KI.டன்சோதனை பிந்தியதறுவாயில் 
செய்து) 

Ni++,Zn++,(HAS) Sn(iv)-ஐடின்(II)-ஆக 

5.அட்டவணை23(13)-இல்6.ஆவியாக்கிHAS-ஐநீக்கு, இரும்புஉலோகத்தால் 

உள்ளபடிINHCI-டன் 1-2மி.லி.HNO3-டன் ஒடுக்கம்செய்க. 

வினைப்படுத்துவதில் 

(ஒ.அ.1.2)சூடுசெய்து தொடங்கிCu++, 

Fe++-ஐஏற்றம்செய்க.இதன் Cd++-க்குசோதனை 

பின்னர்அட்டவணை18-இன்படி 
செய்க.Cusவீழ் 

தொகுதிIIIஎதிர்அயனி படிவைHNO3-இல் 

களுக்குசோதனைசெய்க. கரைத்துCu++-க்கு சோதனைசெய்க. 


அட்டவணை38 


அலுமினியம்,அதன்உலோகக்கலவைகள்-பகுப்பாய்வு 


1.கரைத்தல்.0 5கி.உலோகக்கலவையைஒருசிலமி.லி.அடர்(25%)கடுங்காரக்கரைசல்1--2மி.லி.NaaCO3கரைசலில் 

(Caஇருந்தால்)வினைப்படுத்து.முதலில்குளிர்ந்தநிலையிலும்முடிவில்சூடுபடுத்தியும்கரை.ஹைட்ரஜன்வெளிப்படுவது முழுவதும்நின்றவுடன்நீருடன்விளாவு.வடிகட்டிவீழ்படிலைகழுவு. வீழ்படிவு:Cu,Fe,MD,Ni,Mg,CaCO3 

வடிநீர்:AlO),Znos Snos(NaOH). 


4.Sn++-ஐபிரித்தல்.காரக்கரைசலைHCI-ஆல்அமிலப் 

படுத்திHgS-ஐசெலுத்து.வீழ்படிவைவடிகட்டி கழுவு. 


2.Cu++,Fe+++,Mn++Ni++-க்குசோதனைகளும்Mg++, 

Ca++-லிருந்துபிரித்தலும்.HNO3-டன்(ஒ.அ.1.2)சூடு செய்துவீழ்படிவைகரை.*கரைசலைதனித்தனியாகஎடுத் துக்கொண்டு*தகுந்தசோதனைகளால்Cu++Fe+++, Mn++,Ni++-க்குசோதனைசெய்கஅட்டவணை18(3)-இல் 
விவரித்தள்ளபடிNH4OH,NH4Cl முன்னிலையில்மீதம் உள்ளகரைசலிலுள்ளஇந்தஅயனிகளை(NH42S-ஆல்வீழ்படி வடையச்செய்க.வீழ்படிவடைந்தசல்பைடுகளைவடிகட்டு. 


வீழ்படிவு:Sns 


வடிநீர்:Al+++,Zn++(HCI,HaS) 


அடர் 


வீழ்படிவு:Cus,FezS3,, 

MnS,Nis 


வடிநீர்:Ca++,Mg++.[(NH4]2S] 


வீழ் 


5.Sn+-+-ஐகண்ட 

றிதல். 
HCI-டன் படுத்தி படிவைகரைக் கவும், Sn++ அயனிக்கு தகுந்தவினை களால்சோதனை 
செய்யவும். 


ஆராயப்படவில்லை 


Ca++.Mg++-ஐகண்டறிதல். 

CH3CooH-டன்.அமிலப்படுத்து. ஆவியாக்கி 

கனஅளவைகுறை, வீழ்படிவடைந்தசல்பரைவடி கட்டு,வழக்கமான 

முறையில் 

கொண்டுCa++, Mg++-க்கு 

சோதனைசெய்க (அட்டவணை12பார்). 


6A1+++,Zn++-ஐகண்டறிதல். 

கொதிக்கவைத்துHAS-ஐநீக்கி பின்வருவனவற்றிற்குசோதனை செய்க. (அ)Al+++-க்குNH4C1முன்னிலை 

யில் NHOH-டன்வினைப் படுத்திஅல்லதுஅலிசரினுடன் 

பொட்டுச்சோதனைசெய்து; (ஆ)Zn++-க்கு.CH3COONaமுன் 

னிலையில்HS-டன்வினைப் 
படுத்திஅல்லது0.02%Cocla 
முன்னிலையில்(NH412 
[Hg(CNS)4]-டன்சோதனை செய்து(பகுதி57,9). 


கரைசலைக் 


* 


இங்குவிவரிக்கப்பட்டுள்ளபின்னசெய்முறைக்குப்பதில்எதிர்அயனிகளின்கலவைகளுடையவழக்கமானபகுப்பாய்வு திட்டத்தால்கரைசலிலுள்ளHNOS-ஐஆவியாக்கலால்நீக்கியபின்னர்ஆராயலாம்(அட்டவணை23பார்).தொகுதி 

கள்IV-Iஎதிர்அயனிகளைஆராயலாம். **தேவைப்பட்டால்வீழ்படிவைவடிகட்டிமிகையானNH4OH-டன்(அடர்)விளைப்படுத்திCu++-ஐகண்டறியலாம். 

வடிநீரிலுள்ளமிகையானNHg.ஐ2Nஅசிட்டிக்அமிலத்தால்நடுநிலைப்படுத்திNi++-க்குசோதனைசெய். 


அட்டவணை39 


லெட் 
, 
டின் 
, 
அவைகளின் 
உலோகக் 
கலவைகள் 
பகுப்பாய்வு 


1.கரைத்தல்.0.5கி.உலோகக்கலவையைHNOS-டன்(ஒ.அ.1.2)சேர்த்துசூடுசெய்,சிறிதுநேரம்கழித்துசமகனஅளவு 

நீருடன்விளாவி,சிறிதுNH4NOS-ஐசேர்த்துஉலோகக்கலவைமுழுவதும்சிதையும்வரைசூடுபடுத்துவதைதொடர்க. வீழ்படிவைவடிகட்டிNH4CI-ஐகொண்டசூடானநீரால்கழுவு. 


வீழ்படிவு:HASnO3 

HSb03 


கரைசல்:Pb++,Cu++,Cd++,Fe+++,Zn++(HNOS) 


3.Pb++-ஐபிரித்தல்.2NHASO4-ஐசேர்.வீழ்படிவைவடிகட்டிகழுவு. 


2.அட்டவணை37(2)-இல் 

குறிப்பிட்டுள்ளது போல்Sn,Sb-க்கு சோதனைசெய்து ஆராய்க. 


வீழ்படிவு:PbSO4 


வடிநீர்:Cu++,Cd++,Fe+++,Zn++(Pb++)* 

(HNOS)(HaSO4 . 


*5. 


4.30%CHICOONH4கரை 

சலுடன்சூடுசெய்து வீழ்படிவை 

கரைத்து KaCrO4,KI-டன் சோதனைசெய்து Pb++-ஐஉறுதிசெய்க 


சேர்த்து 


மே 


மலும் 


HNOS-ஐநீக்குவதும்தனிப்பட்டஎதிர்அயனிகளைகண்டறி வதும்,வெண்ணிறSO3புகைதோன்றும்வரைகரைசலை பீங்கான்கிண்ணத்தில்ஆவியாக்கு.குளிர்ந்தபோதுநீரை 

வீழ்படிவடைந்தPbSO4-ஐவடிகட்டு. காப்பர்உலோகக்கலவைகளுக்குவிவரிக்கப்பட்டுள்ளதைப் போல்கரைசலைபகுப்பாய்வுசெய்க(அட்டவணை37,-4-6). 


. 


*HNOS-இல்PbSO4-இன்கரைதிறன்கணிசமானஅளவுஇருப்பதால்HNO3முன்னிலையில்Pb++-ஐமுழுமையாகவீழ்படி 

வடையச்செய்யஇயலாதுஎன்பதைநினைவில்கொள்ளவேண்டும். 


பொதுமுறை பகுப்பாய்வு 


735 


அட்டவணைகள் 34 , 35 - இன் தனிச் சிறப்பியல்புகளிலிருந்து 
உலோகக் கலவையின் வகையைப் பற்றி எந்த முடிவையும் 
அடையவில்லையென்றால் ( இந்த பொது வகையீட்டில் பொருந் 
தாத உலோகமாக அல்லது உலோகக் கலவையாக இருந்தால் ) 
பகுதி 112 - இல் கொடுக்கப்பட்டுள்ள பொது விதிகளின்படி தகுந்த 
கரைப்பானைத் தேர்ந்தெடுத்து 0.5 கி . உலோகக் கலவையை 
அதில் கரைக்கவும் . கரைசலைக் கொண்டு வழக்கமான முறையில் * 
எதிர் அயனிகளுக்கு சோதனை செய்யவும் . 


உலோகக் கலவை வகை உறுதி செய்யப்பட்டால் அட்ட 
வணைகள் 36 , 39 - இல் ஏதாவதொன்றை கொண்டு பகுப்பாய்வு 
செய்யப்படுகிறது . 


மாற்று முறையாக அட்டவணை X- இல் தரப்பட்டுள்ள 
பொட்டுச் சோதனைகளால் உலோகக் கலவைகளை 
முறையால் பகுப்பாய்வு செய்யலாம் . 


பின்ன 


வினாக்களும் கணக்குகளும் 


1. பகுப்பாய்விற்கு பொருள்களை ஏன் தூளாக்க வேண்டும் ? 


2. பகுப்பாய்விற்கு ஏன் மிக அதிகமான பொருளை பயன்படுத்தக் 
கூடாது ? 


3. ஒரு பொருள் நீரில் சுமாராகத்தான் கரைகிறது என்று எப்படி 
உறுதி செய்வாய் ? 


4. ஒரு பொருள் நீரில் சுமாராகக் கரைந்தால் ஏன் கரைசலையும் 
கரையாத கசடையும் ஏன் தனித்தனியாக பகுப்பாய்வு செய்யவேண்டும் 
என்று விளக்கு . 


5. ஒரு பொருளை கரைக்க பயன்படுத்திய மிகையான அமிலத்தை 
பகுப்பாய்விற்கு முன் ஏன் ஆவியாக்கி நீக்க வேண்டும் என்று விளக்கு. 


6. பொருள்களை கரைக்க ஹைட்ரோகுளோரிக் , நைட்ரிக் அமிலத் 
தைப் பயன்படுத்துவதில் உள்ள நன்மை , தீமைகளை கூறு . 


7. அ) நைட்ரோகுளோரிக் அமிலத்தில் கரையாத ஆனால் நைட்ரிக் 
அமிலத்தில் கரையும் ; ( ஆ ) நைட்ரிக் அமிலத்தில் கரையாத 

ஆனால் 
ஹைம்ரோகுளோரிக் அமிலத்தில் கரையும் பொருள்களுக்கு சான்றுகள் 
தருக . 


கண்டறிவது 


உலோகக் கலவைகளிலுள்ள அலோகங்களை 
நூலில் ஆராயப்படவில்லை . 


736 


பண்பறி பகுப்பாய்வு 


8. அமிலங்களில் கரையாத மிக முக்கியமான பொருள்களை வரிசைப் 
படுத்து. 
9. பின்வரும் பொருள்களை எவ்வாறு கரைப்பது என்று கூறுக : 

PbSO4 , AgC1 , AgBr , Agl , BaSO4 , SrSO4 . 
10. பின்வரும் பொருள்களை எவ்வாறு கரைப்பாய் : இயற்கையில் 
கிடைக்கும் அலுமினியம் ஆக்சைடு அல்லது Al ( OH ) 3 நீற்றுதலால் கிடைக் 
கும் ஆக்சைடு ; குரோமிக் ஆக்சைடும் குரோமைட்டும் . 


11. எம்முறைகளால் சிலிக்கேட்டுகள் கரைக்கப்படுகின்றன ? 


12. எவ்வாறு SnOs , HSbO3- ஐ கரைப்பது ? 


13. II , II , I தொகுதி எதிர் அயனிகளின் பகுப்பாய்வில் PO ; --- 
அயனிகளை ஏன் நீக்கவேண்டும் என்று விளக்கு . இது எவ்வாறு செய்யப் 
படுகின்றன என்று விவரி . 


14. POAT -ஐ ஃபெரிக் பாஸ்பேட்டாக நீக்குமுன்பு ஏன் கரைசலை 
நடுநிலைப்படுத்த வேண்டும் | வீழ்படிவடைதலுக்கு பயன்பட்ட மிகை 
யான Fe+++ அயனிகளை ஏன் நீக்கவேண்டும் ? இது எவ்வாறு நீக்கப் 
படுகிறது ? 


15. பாஸ்பேட்டை பிரிப்பதில் தோன்றும் வீழ்படிவில் FeSO4 தவிர 
உள்ள மற்ற பொருள் யாது ? இவ்வீழ்படிவு எவ்வாறு பகுப்பாய்வு 
செய்யப்படுகிறது ? 


16. எதிர் அயனிகளுக்கு சோதனை செய்தபின் நேர் அயனிகளுக்கு 
சோதனை செய்வதில் உள்ள நன்மை என்ன ? 

17. நேர் அயனிகளை கண்டறிய பயன்படும் கரைசலிலிருந்து கன 
உலோக எதிர் அயனிகளை ஏன் நீக்கவேண்டும் என்று விளக்கு . இவைகள் 
எவ்வாறு நீக்கப்படுகின்றன ? 

18. KI , CasO4 , MgCls , Al { NO3) 3- ஐ கொண்ட கலவையின் பகுப் 
பாய்வில் பயன்படும் தயாரிப்பு கரைசலை தயாரிக்கும்போது நிகழும் வினை 
களில் சமன்பாடுகளை எழுது . 

19. தயாரிப்பு கரைசலை நடுநிலைப்படுத்தும்போது ஏன் மிகையான 
அமிலத்தை சேர்க்கவேண்டும் என்று விளக்கு . 

20. தயாரிப்பு கரைசலினுள் செல்லாத நேர் அயனிகள் யாவை , இந்த 
நேர் அயனிகளை எவ்வாறு கண்டறிவது . 


10. பொட்டுச் சோதனைகள் பற்றிய 

சுருக்கமான தகவல்கள் 


116. பொட்டுச் சோதனைகள் பற்றிய பொதுவான தனிச் 

சிறப்பியல்புகள் 
தனிப்பட்ட எதிர் அயனிகளுக்கும் நேர் அயனிகளுக்கும் 
முன்பு பல பொட்டுச் சோதனைகளையும் பார்த்தோம் . இருப்பினும் 
முறைப்படுத்திய பகுப்பாய்வில் குறுக்கிடும் அயனிகளை நீக்கிய 
பின்னரே குறிப்பிட்ட அயனிகளை கண்டறிய பொட்டுச் 
சோதனைகள் பயன்படுகின்றன . 


இந்த அத்தியாயத்தில் அயனிகளை தனித்தனியாக ( பின்ன 
முறையால் ) பொட்டுச் சோதனையால் கண்டறிவதை காணலாம் . 
பகுப்பாய்வு தொகுதிகள் II - V- இல் உள்ள எதிர் அயனிகளை 
கண்டறிவது மட்டும் இங்கு ஆராயப்படுகிறது . 


பொட்டுச் சோதனை முறை பகுப்பாய்வு ( சொட்டுச் சோதனை 
பகுப்பாய்வு ) வேதியியல் பண்பறிபகுப்பாய்வில் சமீப காலத்தில் 
தோன்றிய ஒரு முறையாகும் . இதை தோற்றுவித்த தலைசிறந்த 
பகுப்பாய்வாளர் N. A. தனானேவ் 1920 - ஆம் ஆண்டு தொடங்கி 
பல சொட்டுச் சோதனைகளை உருவாக்கினார் . பொட்டுச் சோதனை 
முறையில் பின்ன பகுப்பாய்வை முதன் முதல் தோற்றுவித்தவர் 
இவரே . மூல பொட்டுச் சோதனை பகுப்பாய்வை பொதுப்படை 
யாக அமைத்து முதல் சிறப்பு நூலை வெளியிட்டார் . தனானேவ் , 
அவர் 

மாணவர்கள் மட்டுமல்லாது A. S. கோமரோவ்ஸ்கி 
( A. S. Komarovsky ) , N. S. QUITGLIO ( N. S. Poluektov ) 
மற்ற வேதியியலாளர்கள் பொட்டுச் சோதனை முறை வளர்ச்சி 
அடைந்ததற்கு காரணமாவார்கள் . ஆஸ்திரிய நாட்டு விஞ்ஞானி 

47 


738 


பண்பறி பகுப்பாய்வு 


F. ஃபைஜல் ( F. Feigl ) பணியும் மிகுந்த முக்கியத்துவம் 
வாய்ந்தது . 
பொட்டுச் 

சோதனைகளில் வினைப்படும் பொருள்களின் 
கரைசல்களுடைய சொட்டுகள் தான் பயன்படுகின்றன . 
சோதனைகள் பொதுவாக வடிதாளின் மீது செய்யப்படுகின்றன . 
தாள்மீது தனிச் சிறப்பான பொட்டு தோன்றுகிறது . இந்நிறம் 
குறிப்பிட்ட அயனி இருப்பதை அல்லது இல்லாததைக் 
குறிப்பிடுகிறது . 


ஒரு அயனிக்கு தகுந்த நிறச் சோதனை கிடையாதென்றால் 
மற்ற வகை வினைகள் பயன்படுகின்றன . இத்தகைய தறுவாய் 
-களில் தாளின் மீது செய்வதற்குப் பதில் பொட்டுச் சோதனை 
தட்டில் இச் சோதனைகள் செய்யப்படுகின்றன ( படம் 14 பார்) . 
கண்ணாடிச் சிற்றகல் , மூசை , 

மூசை , பீங்கான் கிண்ணம் முதலிய 
வற்றையும் பயன்படுத்தலாம் . வடிதாளை இச் சோதனைக்கு பயன் 
படுத்துவதில் பல நன்மைகள் உள்ளன . ஒன்று சோதனைகளின் 
நுட்பத்தன்மை மிகவும் அதிகமாக உள்ளது , மற்றொன்று குறுக் 
கிடும் அயனிகளின் முன்னிலையில் அவைகளை பிரிக்காமலேயே 
தரப்பட்ட அயனியை கண்டறியலாம் . 


சான்றாக Ni ++ - க்கு டைமெத்தில் கிளையாக்சைமுடன் செய்யப் 
படும் சோதனையை வடிதாள்மீது நிகழ்த்தினால் நுட்பத் தன்மை 
மிக அதிகமாயுள்ளது . பொட்டுச் சோதனை தட்டு அல்லது 
சோதனைக் குழாயில் செய்வதைப் போன்று ( விளாவுதல் எல்லை 
11700,000 ) இதன் நுட்பத்தன்மை ( விளாவுதல் 

எல்லை 
1 : 3,300,000 ) ஐந்து மடங்கு அதிகமாயுள்ளது . 


இதற்குக் காரணம் பின்வருவன. வடிதாள் முழுவதும் மிக 
அதிகமாக மிக நுண்ணிய நுண்துளைகள் (இவைகளின் மூலம் 
கரைசல்கள் பரவும் ) உள்ளன . பரப்பு மிக விரிவாக உள்ளது . 
எனவே கரைந்த பொருள்களை பரப்புக் கவர்ச்சி செய்யும் திறன் 
அதிகமாயுள்ளது . இதை பின்வரும் சோதனையால் மிக எளிதாக 
நிரூபிக்கலாம் . கரிமச் சாயம் ஒன்றின் நீர்த்த கரைசல் ஒரு 
சொட்டை ( எழுதுகோல் மை போன்ற ) வடிதாள் துண்டின்மீது 
வைத்து அதை நனையவை . சாயம் முழுவதும் சரமான பொட்டின் 
மையத்தில் உள்ளது . இதைச் சுற்றி நிறமற்ற நீரின் பகுதி உள்ளது 
கரைந்த பொருள்கள் தாளினால் இத்தகைய முறையில் பரப்புக் 
கவர்ச்சி அடைவதால் வினையின் போது செறிவு அதிகமாயுள்ளது . 
தாளை பயன்படுத்தாத போது உள்ள செறிவைவிட இது மிகவும் 


பொட்டுச் சோதனைகள் பற்றிய தகவல்கள் 


739 


அதிகமாயுள்ளது . எனவே வடிதாள்மீது செய்யப்படும் பொட்டுச் 
சோதனைகளின் நுட்பத் தன்மை மிகவும் அதிகமாயிருப்பதைக் 
கண்டு வியப்படைய வேண்டியதில்லை . 


ஒரு குறிப்பிட்ட அயனியை கண்டறிய பிரித்தல் தேவைப் 
பட்டால் பொட்டுச் சோதனை இன்னும் பயனுள்ளதாக அமை 
கிறது . சான்றாக Ni++ - க்கு சோதனை செய்யவேண்டிய கரைசல் 
Cu ++ , Fe +++ அயனிகளை கொண்டிருந்தால் Cu ++ டைமெத்தில் 
கிளையாக்சைமுடன் ஊதா பழுப்பு நிறத்தையும் அம்மோனியா 
வுடன் ஆழ்ந்த நீல நிறத்தையும் கொடுக்கிறது . Fe ++ அம்மோனி 
யாவுடன் பழுப்பு நிறத்தை கொடுக்கிறது . இந்நிறங்கள் Ni ++ 
அயனி கொடுக்கும் நிறத்தை மறைக்கலாம் . எனவே Ni ++ - க்கு 
சோதனை செய்யும்போது Cu ++ , Fe ++ - ஐ பிரிக்கவேண்டும் . 
பொட்டுச் சோதனை பகுப்பாய்வில் சோதனை செய்யும்போதே 
பிரித்தலையும் நிகழ்த்தலாம் . வடிதாள் துண்டு ஒன்றின் மீது ஒரு 
சொட்டு NagHPO4 கரைசலை வைக்கவும் . முதலில் தாளின்மீது 
வைக்கப்பட்ட இந்த வினைப்பொருளை அடிப்படை வினைப்பொருள் 
( substrate ) எனலாம் . ஈரமான இப்பொட்டின் நடுவில் ஒரு 
சொட்டு அறியவேண்டிய கரைசல் பின்னர் வைக்கப்படுகிறது . 
தாளிலுள்ள தந்துகிகளின் மூலம் இக்கரைசல் பரவி அங்குள்ள 
Na , HPO4- L -67 வினைப்படும் . இதன் விளைவாக சுமாராகக் 
-கரையும் பாஸ்பேட்டுகளை கொடுக்கவல்ல எதிர் அயனிகள் வீழ்படி 
வடையவேண்டும் . பாஸ்பேட்டுகளின் கரைதிறன்களை பொறுத்து 
இந்த வீழ்படிவடைதல் ஒரு குறிப்பிட்ட வரிசை முறையில் நடை 
பெறுகிறது . பொட்டின் மையத்திற்கு மிக அருகில் முதலில் 
தோன்றும் வீழ்படிவு மிகக் குறைந்த கரைதிறனை பெற்ற 
பாஸ்பேட்டாக இருக்கும் . இதைவிட சிறிது இலேசாக அதிக 
கரை திறனுள்ள பாஸ்பேட்டு அடுத்து வீழ்படிவடையும் . மிக 
அதிகமாகக் கரையும் Nig ( PO ; ) 2 கடைசியில் வீழ்படிவடைகிறது . 
எனவே பொட்டின் விளிம்பில் அது காணப்படுகிறது . 


இம் முறையில் Ni ++ - ஐ கண்டறிவதில் குறுகிடும் Fe ++ , 
* Cu++ எதிர் அயனிகளை Ni ++ - லிருந்து பிரிக்கிறோம் . 

எனவே 
இப்போது பொட்டுடன் அம்மோனியாவையும் டைமெத்தில் 
கிளையாக்சைமையும் வினைப்படுத்தினால் பொட்டை சுற்றி 
Ni ++ - இன் தனிச் சிறப்பான சிவப்பு அல்லது ஊதா நிற வளையம் 
தோன்றுகிறது . மூலக் கரைசலில் மற்ற எதிர் அயனிகள் இருந்த 
போதிலும் Ni ++ - ஐ இச்சோதனையால் நம்பத்தக்க வகையில் 
கண்டறிய முடிகிறது . 


740 


பண்பறி பகுப்பாய்ஷ 


தாளின் வடிகட்டும் பண்பின் காரணமாக Ni ++ - ஐ மற்ற 
குறுக்கிடும் அயனிகளிலிருந்து பிரிக்கலாம் . மற்ற செயல் 
முறைகள் ஏதும் தேவையில்லை . 


பெரும்பாலான தறுவாய்களில் இதுவே செயல்படுகிறது . 
மாறாக பேரளவு பகுப்பாய்வில் பிரிக்கும் வினை களில் மிகுந்த 
நேரத்தையும் ஆற்றலையும் பயன்படுத்தவேண்டியுள்ளது . 


சோதனையைச் செய்யும்போதே குறுக்கிடும் அயனிகளை 
பிரிக்க முடிகிற நன்மை இருப்பதால் பெரும்பாலான அயனிகள் 
பின்ன முறையான பொட்டுச் சோதனை பகுப்பாய்வால் கண்டறி 
யப்படுகின்றன . அரிதாகத்தான் முறைப்படுத்திய தொகுதி பகுப் 
பாய்வு பயன்படுகிறது . அப்போதும் கூட மிகச் சிறிய அளவு 
பொருள்கள் தான் பயனாகின்றன . பேரளவு பகுப்பாய்வைவிட 
மிகக் குறைந்த அளவு நேரமே இச் செய்முறைக்கு தேவைப்படு. 
கிறது . இதனால் பகுப்பாய்வு மிகவும் துரிதப்படுகிறது 
( N. A. தனானேவ் கருத்துப்படி பொட்டுச் சோதனை 3 -லிருந்து , 
10 மடங்கு வரை வேகம் அதிகமானதாயுள்ளது ). 


இவ்விதம் குறைவான நேரமும் வினைப்பொருள்களும் 
தேவைப்படுகின்றன ; வினைகள் மிகவும் சிறப்புத்தன்மை , நுட்பத் 
தன்மை வாய்ந்தவைகளாயுள்ளன ; பகுப்பாய்விற்கு 

மிகக் 
குறைந்த அளவு பொருள்களே போதும் . 

போதும் . இவைகளெல்லாம் 
பொட்டுச் சோதனை முறையிலுள்ள நன்மைகளாகும் . இவற்றின் 
காரணமாக தொழிற்சாலைகளிலும் ஆய்வுக்கூடங்களிலும் இது 
விரிவாக பயனாகிறது . 


ஹைட்ரஜன் சல்பைடை பயன்படுத்தாமலும் , சிக்கலான 
கருவிகளின் தேவையில்லாமலும் பகுப்பாய்வு செய்வது பொட்டுச் 
சோதனையிலுள்ள மற்றொரு நன்மையாகும் . பொட்டுச் 
சோதனைக்கு பயன்படும் கருவிகளெல்லாம் மிகவும் எளியவை 
சிறிய (5-10 மி.லி. ) வினைப்பொருள் குப்பிகள் , . தந்துகிக் 
குழாய்கள் , கூர்மையான முனையுள்ள கண்ணாடித் தண்டுகள் , 
பொட்டுச் சோதனை தட்டு ( கண்ணாடிச் சிற்றகல் , மூசை அல்லது 
பீங்கான் கிண்ணம் அல்லது உடைந்த குடுவையின் துண்டைக்கூட 
பயன்படுத்தலாம் . ) 


கருவிகளின் கன அளவு மிகச் சிறியதாக இருப்பதால் பயணங் 
களின்போது இயற்கை வளங்களை ஆராய்வதில் பொட்டுச் 
சோதனை மிக விரிவாக பயன்படுகிறது . 


பொட்டுச் சோதனைகள் பற்றிய தகவல்கள் 


741 


இந்நூலில் விவரிக்கப்பட்டுள்ள சோதனைக் குழாயை பயன் 
படுத்தி செய்யப்படும் பகுப்பாய்வின் அயனி வகையீடும் பொட்டுச் 
சோதனை பகுப்பாய்வு வகையீடும் வேறுபட்டுள்ளன . சான்றாக 
எல்லா எதிர் அயனிகளையும் தனானேவ் பின்வரும் இரண்டு 
தொகுதிகளாக பிரிக்கிறார் . 


தொகுதி : மிகையான ( NH , ) 2S- ஆல் வீழ்படிவடையாத 
பொட்டாசியம் , சோடியம் , அம்மோனியம் , மக்னீசியம் , 
கால்சியம் , ஸ்டிரால்ஷியம் , பேரியம் , ஆர்செனிக் , ஆண்டி மனி, 


டின் . 


தொகுதி II ! ( NH4 ) S- ஆல் வீழ்படிவடையும் அலுமினியம் , 
குரோமியம் , இரும்பு , மாங்கனீஸ் , சிங்க் , கோபால்ட் , நிக்கல் , 
சில்வர் , லெட் , மெர்க்குரி, காப்பர் , பிஸ்மத் , கேட்மியம் . 


இச்சிறு பகுதியில் 

எல்லா எதிர் அயனிகளுக்குமுள்ள 
பொட்டுச் சோதனைகளை விவரிக்க முடியாது . அதேபோல் நேர் 
அயனிகளுக்கான சோதனைகள் ஆராயப்படவில்லை . 

ஆனால் 
தொகுதி II எதிர் அயனிகள் ( தனானேவ் வகையீட்டில் ) * 
ஆர்செனிக் , ஆண்டிமனி, டின் ஆகியவற்றை கண்டறிவதைமட்டும் 
இங்கு நாம் ஆராய்வோம் . ஏனென்றால் இந்த அயனிகளின் 
பொட்டுச் சோதனைகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை , 
கவனத்தை ஈர்ப்பவை . பொட்டுச் சோதனைகளைப் பற்றி இன்னும் 
விரிவாக அறிந்து கொள்ள விரும்புபவர்கள் சிறப்பு நூல்களை 
ஆராயவேண்டும் . 


117. தனிப்பட்ட எதிர் அயனிகளுக்கான பொட்டுச் 

சோதனைகள் 
பொட்டுச் சோதனைகளை செய்யும்போது தாளின் மீது வினைப் 
பொருள்களை சேர்க்கும் வரிசை முறை மிகவும் முக்கியத்துவம் 
வாய்ந்தது . நம் இஷ்டப்படி மாற்றக்கூடாது . இந்த விதிக்கு 
கட்டுப்படாவிட்டால் 

சோதனைகள் நுட்பத் தன்மை 
குறைந்ததாக ஆகிவிடும் , அல்லது வினையே நிகழாமற் போகலாம் . 
செயல் முறைகளின் நுணுக்கங்கள் பற்றிய எல்லா அறிவுரை 
களின்படி சோதனைகளை நிகழ்த்த வேண்டும் . அப்போது தான் 
முடிவுகள் போதுமான அளவு தெளிவாகவும் திட்டமானதாகவும் 


* 


இந்த அத்தியாயம் முழுவதும் எதிர் அயனிகளை தனாலேவ் தொகுதி 
களாக வகைப்படுத்தியுள்ளதே ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது . 


742 


பண்பறி பகுப்பாய்வு 


இருக்கும் . செயல்முறை 

நுட்பங்கள் ஆசிரியர் விளக்கிக் 
காட்டுவது நல்லது . இதனால் தொடக்க நிலையிலுள்ளவர்கள் 
தவறுகள் செய்வதை தவிர்க்க முடியும் . 


கீழே தரப்பட்டுள்ள சோதனைகள் தொகுதி II-இன் எல்லா 
எதிர்அயனிகளின் முன்னிலையில் பெரும்பாலான தறுவாய்களில் 
ஒவ்வொரு அயனியையும் கண்டறிவதற்கு பயன்படுவனவாகும் . 


அறியவேண்டிய அயனியை மட்டும் கொண்ட கரைசலைக் 
கொண்டு சோதனை செய்யும்போது கிடைக்கும் முடிவுகளும் பல் 
வேறு அயலான அயனிகளை கொண்ட கரைசலுடன் செய்யும் 
சோதனைகளின் முடிவுகளும் வேறுபட்டுள்ளன . எனவே 
சோதனைகளை ஆராய பின்வரும் செய்முறையை பயன்படுத்துவது 
சிறந்தது . 


( அ ) தரப்பட்ட எதிர் அயனியைக் கொண்ட தூய்மையான 
உப்பைக்கொண்டு சோதனை முதலில் செய்யப்படுகிறது . 


( ஆ ) அத்தொகுதியின் எல்லா எதிர் அயனிகளுடைய (Fe++ , 
Hg2++ உப்புகள் தவிர ) * நைட்ரேட்டுகளின் கலவையைக் 
கொண்டு சோதனையை மீண்டும் செய்தல் . 


( இ ) கண்டறியவேண்டிய அயனியின் உப்பைத் தவிர மற்ற 
அதே உப்புகளடங்கிய கலவையைக் கொண்டு முடிவாக சோதனை 
செய்யப்படுகிறது . 


சில தறுவாய்களில் ஒரு குறிப்பிட்ட எதிர் அயனியால் 
சோதனை மறைக்கப்படுகிறது . அப்போது சோதனையை தகுந்த 
வாறு மாற்றியமைக்கவேண்டும் . 


சோதனைகளை விவரிக்கு முன்பு தாளின்மீது சொட்டை 
வைக்கும் செயல்முறையை ஆராய்வோம் . 


கண்ணாடிக் குழாயின் ஒரு முனையை மெல்லிய தந்துகிக் 
குழாயாக இழுத்து அதை பொட்டுச் சோதனை பகுப்பாய்வில் 
தாளின் மீது சொட்டை வைக்க பயன்படுத்தலாம் . தந்துகிக் 
குழாயை கரைசலில் 1-2 மி. மீ . ஆழத்திற்கு அமுக்கினால் 
குழாயில் கரைசல் குறிப்பிட்ட அளவு உயரத்திற்கு உயர்கிறது . 


பொட்டுச் சோதனைகளில் இந்த எதிர் அயனிகள் நைட்ரிக் அமிலத் 
தால் ஏற்றமடைந்து Fe +++ , Hg ++ அயனிகளை கொடுக்கின்றன . 


பொட்டுச் சோதனைகள் பற்றிய தகவல்கள் 


743 


இது தந்துகிக் குழாயின் விட்டத்தை பொருத்துள்ளது . இந்த 
குழாயை 1 செ . மீ . அகலமுள்ள வடிதாள் துண்டில் வைத்து 
2-3 மி . மீ . விட்டமுள்ள ஈரப்பொட்டை உண்டாக்கவும் . பிறகு 
தந்துகிக்குழாயை உடனே நீக்கிவிடவும் . 


மிகப்பெரிய சொட்டுகள் முழுவதும் உறிஞ்சப்படுவதில்லை 
யாதலால் தாளின்மீது பெரிய சொட்டை வைக்கக்கூடாது . 
அப்படி வைத்தால் முன்பே தாளின்மீது உள்ள கரைசலுடன் 
வினைப்படாமல் தாளின் ஒரு பக்கத்திற்கு தாரையாக ஒழுகும் . 
இதன் விளைவாக சோதனை தெளிவற்றதாகிறது . இதை தவிர்க்க 
தந்துகி விசையால் கொள்ளும் அளவிற்கு அதிகமாக திரவத்தை 
எப்போதும் எடுக்கக்கூடாது . தந்துகிக் குழாயிலிருந்து திரவம் 
சொட்டாக வடிதாள்மீது விழக்கூடாது . குழாயின் முனையை 
தாளின் மீது வைக்கும் போது திரவம் மெதுவாக தாளினால் 
உறிஞ்சப்படவேண்டும் . 


முளை மெல்லிய தந்துகிக் குழாயாக இழுக்கப்பட்ட 
பிப்பெட்டுகள் வினைப்பொருள் குப்பிகளில் இருக்கவேண்டும் . 
இக்குப்பிகளைத்தான் பொட்டுச் சோதனை பகுப்பாய்வில் பயன் 
படுத்தவேண்டும் . இவைகளை ஒரு தனிப் பெட்டியில் வைத்திருக்க 
வேண்டும் . 


வினைப்பொருள்கள் ஒன்றோடொன்று கலப்பதை தவிர்க்க 
வேண்டும் . பிப்பெட்டை குப்பியினுள் வைக்கு முன்பு 
தந்துகியின் முனையை தூய்மையான தாளின்மீது வைக்க. 
வேண்டும் . பிப்பெட்டில் உள்ள கரைசல் அல்லது வினைப்பொருள் 
சொட்டு இதனால் நீக்கப்படுகிறது . இந்த விதிக்கு உட்படா 
விட்டால் வினைப்பொருள்கள் பயன்படுத்த தகாதவைகளாய் 
மாறிவிடும் . 


மென்மையான தடித்த தாளையே பொட்டுச் சோதனைகளுக்கு 
பயன்படுத்தவேண்டும் . அத்தகைய தாள் கிடைக்கவில்லையானால் 
சாதாரண வடிதாளை இரண்டாக மடித்துப் பயன்படுத்தவேண்டும் .. 


1. Fe +++ - க்குச் சோதனை : பின்வருமாறு செய்யப்படும் 
KI , Kg[ Fe ( CN ) )- டன் நிகழும் வினையைக் கொண்டு Fc +++ - க்கு 
பொட்டுச் சோதனை செய்யப்படுகிறது . 


( அ ) ஒரு சிறிய வடிதாள் மீது ஒரு சொட்டு Kg [Fc ( CN ) ]. 
கரைசலை ( தாக்கப்படும் பொருள் ) வை . 


744 


பண்பறி பகுப்பாய்வு 


( ஆ ) ஈரமான பொட்டின் நடுவில் ஒரு சொட்டு அறிய 
வேண்டிய கரைசலை வை . 


( இ ) ஒரு சொட்டு KI கரைசலைச் சேர் . பின்வரும் வினைகள் 
நடைபெறுகின்றன. 


2FeCle + 2KI = 2FeCle + 2KCl + +19 


2Fccle + 2K3 [ Fe( CN ) ] = Fe3[ Fe( CN) ] + 6KCI 


இவ்வினையால் தோன்றிய உட்பு Fes[ Fe ( CN ) ] 2 தனிச் 
சிறப்பான நீல நிறத்தை ( டர்ன்புல் நீலம் ) பெற்றுள்ளது . இருப் 
பினும் இந்நிறம் வினையில் வெளிப்பட்ட அயோடினால் மறைக்கப் 

அயோடின் இப்பொட்டு முழுவதையும் பழுப்பு 
நிறமாக்கிவிடுகிறது . 


படுகிறது . 


( ஈ ) Nags , 0 ; கரைசலைக் கொண்ட தந்துகிக் குழாயை 
பொட்டின் குறுக்காக இழு . பின்வரும் வினையின் காரணமாக 
அயோடினுடைய பழுப்பு நிறம் மறைகிறது . 


12 + 2Nays , 0 , = 2Nal + Nazs4O6 


இப்போது டர்ன்புல் நீலத்தின் 

நீலத்தின் நீல நிறம் தெளிவாக 
தோன்றுகிறது . Fe +++ உள்ளது என்பதை இந்நிறம் காட்டுகிறது . 


Fe +++ அயனிக்கு சோதனை செய்யு முன்பு தாளில் இரும்பு 
சேர்மங்கள் இல்லையென்பதை உறுதி செய்யவேண்டும் . இதை 
எளிதில் செய்ய ஒரு சொட்டு NH4CNS- ம் ஒரு சொட்டு HCI- ம் 
சேர்க்க . செம்பழுப்பு நிறம் [ Fe (CNS ) 5- இன் காரணமாக ) 
தோன்றினால் தாள் சோதனைக்கு ஏற்றதல்ல என்று அறியலாம் . * 


2. Al +++ க்குச் சோதனை : அலிசரின் சோதனை ( பகுதி 53, 6 ) 
Al +++ - க்கு பொட்டுச் சோதனையாக பயன்படுகிறது. அலிசரினுடன் 
இச் சோதனையில் Al +++ ஒரு சிவப்பு நிறச் சேர்மத்தை கொடுக் 
கிறது . இது அலுமினிய சாயத் திரட்டு ( aluminium lake ) எனப் 
படும் . மற்ற பல எதிர் அயனிகளும் இது போன்ற நிறமுள்ள 
சாயத் திரட்டுகளை கொடுக்கின்றன . 

எனவே 

அவைகளை 


* அறிய வேண்டிய கரைசலிலுள்ள Fe +++ அயனிக்கு இதை ஒரு 
சோதனையாக பயன்படுத்தலாம் . பல பொருள்கள் குறுக்கிடுவதால் இது 
KI , K3[ Fe( CN ) ) - டன் செய்யப்படும் சோதனையைவிட அவ்வளவு சிறந்த 
சோதனை ஆகாது . 


பொட்டுச் சோதனைகள் பற்றிய தகவல்கள் 


745 


அலுமினியத்திலிருந்து பிரிக்கவேண்டும் . இதைச் செய்ய 
K4 [ Fe ( CN ) : ) - ஐ தாக்கப்படும் பொருளாகப் பயன்படுத்தலாம் . 
குறுக்கிடும் எதிர் அயனிகள் K , [ Fe ( CN ) 6 ] சுமாராகக் கரையும் 
- ஃபெரோசயனைடுகளை கொடுக்கின்றன. 

இவைகள் பொட்டின் 
நடுவில் உள்ளன . K [ Fe( CN) ) ஆல் வீழ்படிவடையாத Al +++ 
அயனிகள் பொட்டின் விளிம்பிற்கு விரவுதல் அடைகின்றன . 
அங்கு அவைகளை NH OH முன்னிலையில் அலிசரினுடன் வினைப் 
படுத்தி கண்டறியலாம் . 

பின்வரும் செயல் முறையால் இச் சோதனை செய்யப்படுகிறது . 

( அ ) வடிதாள் துண்டு ஒன்றின் மீது ஒரு சொட்டு K4Fe (CN) 
கரைசலை வை . 


( ஆ ) பொட்டின் நடுவில் ஒரு சொட்டு அறியவேண்டிய 
கரைசலை வை . 

( இ ) அடர் அம்மோனியா உள்ள குப்பி மீது இந்த தாளை 
தாளில் அம்மோனியா மணம் உண்டாகும் வரை பிடித்திரு . 
அப்போது பொட்டு அம்மோனியாவுடன் வினைப்படுகிறது . 

( ஈ ) பொட்டின் வெளி விளிம்பை அலிசரீன் கரைசலால் நனை . 

( உ ) மீண்டும் பொட்டை அம்மோனியா வாயுவுடன் வினைப் 
படுத்து . 


Al +++ இருந்தால் கருஞ்சிவப்பு பின்னணியில் ஊதா நிற 
வளையம் தோன்றுகிறது . ஊதா நிற வளையம் மட்டுந்தான் 
Al+++ இருப்பதை குறிக்கிறது . கருஞ்சிவப்பு பின்னணி NH4OH 
அலிசரீன் இருப்பதால் உண்டாகிறது , இது அவ்வளவு முக்கியமான 
தல்ல . பொட்டு உலர்ந்தால் NH OH ஆவியாகிவிடுகிறது , 
ஊதா நிறம் மிகவும் தெளிவாகிறது . 


Cu ++ அயனிகளின் செறிவு மிகவும் அதிகமாயுள்ளபோது 
மேற்கண்ட செய்முறை அவ்வளவு ஏற்றதல்ல . எனவே பின்வரு 
மாறு அதை மாற்றி அமைக்க வேண்டும் . 


( அ ) வடிதாள் மீது ஒரு சொட்டு K , [ Fc ( CN ) ] கரைசலை வை . 


( ஆ ) பொட்டின் நடுவில் அறியவேண்டிய கரைசலை வை . 


( இ ) Nags கரைசலைச் சேர் . 


( ஈ ) HCl கரைசலைச் சேர் . 


746 


பண்பறி பகுப்பாய்வு 


Cu ++ - ம் Al +++ - ம் Nags-டன் வினைப்பட்டு Cus , Al ( OH ) :- ஐ 
கொடுக்கின்றன . HCI- இல் Cus கரையாமல் பொட்டின் நடுவில் 
உள்ளது . மாறாக Al ( OH ) : ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தில் 
கரைவதால் Al +++ அயனிகள் பொட்டின் விளிம்பிற்கு விரவுதல் 
அடைகின்றன . ஓரத்தில் அம்மோனியாவுடன் வினை நிகழ்த்தி 
அலிசரீன் கரைசலை சேர்த்து மீண்டும் அம்மோனியாவுடன் 
வினைப்படுத்தி Al +++ - ஐ கண்டறியலாம் ( மேலே விவரிக்கப்பட்ட 
முறையை பார் ) . 


டின்னும் ஆண்டிமனியும் Al +++ -இன் சோதனையில் குறுக்கிடு 
கின்றன. இந்த அயனிகள் இருந்தால் (கீழே 14 , 15 -ஐ பார் ) 
பின்வருமாறு சோதனை செய்க . கண்ணாடிச் சிற்றகலில் ஒரு சில 
சொட்டுகள் கரைசலை எடுத்துக்கொண்டு திறன்மிக்க காரக் 
கரைசலாகும் வரை NaOH- ஐ சேர்த்து பின்னர் Nago2- ஐ 
சேர் . இப்போது Sn ++ அயனிகள் Sn ++++ - ஆக ஏற்றமடை 
கின்றன. இப்படி முதலில் ஏற்றமடையச் செய்தபின் இலேசாக 
கலங்கலாயுள்ள திரவத்தை மற்றொரு கண்ணாடிச் சிற்றகலுக்கு 
மாற்றி மிகையான அடர் அசிட்டிக் அமிலத்தை சேர் . இதனால் 
Sn ( OH ) ; - ம் Sb ( OH ) ; - ம் வீழ்படிவடைகின்றன . 

கரைசலில் 
Al +++ அயனிகள் உள்ளன . இதை மேலே விவரிக்கப்பட்டுள்ளபடி 
கண்டறியலாம் . 


நிறங்களை வேறுபடுத்தி 
வேறுபடுத்தி அறியும் திறமையைப் 

பெற 
அனுபவம் தேவை . - இந்த அனுபவத்தைப் பெற அலுமினியத் 
துடனும் அலுமினியம் இல்லாமலும் எதிர் அயனிகளை பல்வேறு 
வகைகளில் கூட்டு சேர்த்து அக்கரைசல்களைக்கொண்டு பொட்டுச் 
சோதனை செய்யவும் . 
3. Cr +++ - க்கு சோதனை : Cr +++ - க்கு 

சோதனை : Cr +++- க்கு சோதனை செய்ய 
Nagor- டன் வினைப்படுத்தி CrO , --- ஆக முதலில் ஏற்றம் செய்ய 
வேண்டும் . 


2Cr ++++ 3Nago , + 4OH- = 2CrO .-- + 6Na ++ 2H20 


தொகுதி II- இன் மற்ற எதிர் அயனிகள் ஹைட்ராக்சைடு 
களாக Fe ( OH ) s , Co ( OH ) ;, MnO ( OH ) , வீழ்படிவடைகின்றன . 
இதன் சமன்பாடுகள் : 


2Co +++ Nag0 , + 2OH- + H , O = 1 2Co( OH ) : + 2Na + 

Mn +++ NagO, + H2O = + MnO ( OH ), + 2Na + 


பொட்டுச் சோதனைகள் பற்றிய தகவல்கள் 

747 ) 
வினையால் தோன்றும் CrO4-- அயனிகளை 

கண்டறிய 
பென்சிடீன் சோதனை பயன்படுகிறது . 


இச்சோதனை பின்வருமாறு செய்யப்படுகிறது . 


( அ ) கண்ணாடிச் சிற்றகலில் ஒரு சில சொட்டுகள் அறிய 
வேண்டிய கரைசலையும் மிகையான திண்ம NagOr- ஐயும் சேர்த்து 
இலேசாக சூடு செய் . 2-3 சொட்டுகள் நீருடன் விளாவு . 


( ஆ ) வீழ்படிவுடன் கூடிய ஒரு சொட்டு திரவத்தை தந்துகிக் 
குழாயை தாளில் வைப்பதன் மூலம் வை . 

நடுவிலுள்ள 
வீழ்படிவை சுற்றியுள்ள நீர்ப் பொட்டு ( CrO ;-- அயனியைக் 
கொண்ட ) நன்கு அகலமாக ஆகும் வரை ( 1-2 மி. மீ . ) குழாயை 
தாளில் வைத்திரு. 


( இ ) பென்சிடீன் கரைசலைக் கொண்ட தந்துகிக் குழாயின் 
முனையை பொட்டைச் சுற்றிலும் இழு . பொட்டைச் சுற்றி 
தனிச் சிறப்பான நீல நிறம் தோன்றினால் அறியவேண்டிய 
கரைசலில் Cr +++ உள்ளதென்று பொருள் . 


இச்சோதனையை செய்யும்போது CrO , -- அயனிகள் மட்டு 
மல்லாது Mn ++ , Co++ எதிர் அயனிகள் Naz02-டன் வினைப்படும் 
போது தோன்றும் MnO ( OH ) 2 , Co ( OH ) , போன்ற மற்ற 
ஆக்சிஜனேற்றிகளும் பென்சிடீனை ஏற்றம் செய்கின்றன என்பதை 
நினைவில் கொள்ளவேண்டும் . 


இருப்பினும் MnO ( OH ) 2 , Ca ( OH ) ; ஆகியவை கரையா 
திருப்பதால் பொட்டின் நடுவில் உள்ளன . Cro-- அயனிகள் 
விளிம்பு நோக்கி விரவுதல் அடைகின்றன . எனவே பென்சிடீன் 
ஊடுருவிச் சென்று பொட்டின் மையத்தை அடையாதவாறு 
கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் , இல்லையென்றால் 
பென்சிடீன் MnO ( OH ) , அல்லது Co ( OH ) ;- ஆல் ஏற்றமடை 
வதால் குரோமியம் இல்லாவிட்டால் கூட நீல நிறம் தோன்ற 
லாம் . ஆகையால் பொட்டிற்கும் பொட்டை சுற்றியுள்ள நீல 
நிறப் பகுதிக்கும் இடையே நீல நிறமற்ற பகுதி இருந்தால் தான 
குரோமியத்திற்கான இச்சோதனை முடிவான தாகும் . 


4. Mn++ - க்கு சோதனை : காரக் கரைசலில் Ag + - ஐ உலோக 
சில்வராக ஒடுக்கம் செய்யத்தக்க தன்மையை அடிப்படையாகக் 


748 


பண்பறி பகுப்பாய்வு 


Mn ++ - இன் 


மிக 


வழக்கமான பொட்டுச் 


கொண்டது தான் 
சோதனையாகும் : 


Mn ( NO , ) , + 2AgNO : + 4NH4OH 

= + 2Ag ++ MnO ( OH ) , + 4NH4NO3 + H90 


இதன் செய்முறை பின்வருமாறு ! 


( அ ) வடிதாள் துண்டு ஒன்றின்மீது ஒரு சொட்டு அறிய 
வேண்டிய கரைசலை வைக்கவும் . 


( ஆ ) ஒரு சொட்டு அம்மோனியா சேர்ந்த AgNO , கரைசலை 
( Mn++ - க்கு வினைப்பொருள் ) * சேர்த்து இலேசாக சூடு செய்யவும் . 


மாங்கனீஸ் முன்னிலையில் உலோக சில்வர் உண்டாவதால் 
பொட்டு கறுப்பாகிறது . 

சூடுபடுத்துவதை கவனமாக செய்யாவிட்டால் தாளினால் 
Ag + ஒடுக்கமடைகிறது . மாங்கனீஸ் இல்லாவிட்டால் கூட கறுப்பு 
நிறம் தோன்றலாம் . எனவே 

தவறு ஏற்படுவதை தடுக்க 
வெற்றுச் சோதனை ஒன்றை செய்ய வேண்டும் . இதற்கு அறிய 
வேண்டிய கரைசலை சேர்க்காமல் ஒரு சொட்டு வினைப்பொருளை 
சோதனை நிகழும் பொட்டிற்கு பக்கத்தில் வைத்து வெற்றுச் 
சோதனை பொட்டு கறுப்பாக மாறாமலிருக்க தாளை இலேசாக சூடு 
செய் . 


பென்சிடீனை MnO ( OH ) , ஏற்றம் செய்யும் திறனை அடிப் 
படையாகக் கொண்டது தான் Mn ++ - னுடைய மற்றொரு 
சோதனை . 


பின்வருமாறு சோதனை செய்யவும் . 


( அ ) வடிதாள்மீது ஒரு சொட்டு அறியவேண்டிய கரைசலை 


வை . 


( ஆ ) பொட்டை அம்மோனியா வாயுவுடன் வினைப்படுத்துக . 
Mn ( OH ) , தோன்றுகிறது . வளிமண்டல ஆக்கிஜனால் 
விரைவில் ஏற்றமடைந்து MnO ( OH ) -ஐ கொடுப்பதால் 
பொட்டு பழுப்பு நிறமடைகிறது . 


இந்த வினைப்பொருளை தயாரிக்க பூரித AgNO3 கரைசலுக்கு 
முதலில் தோன்றிய வீழ்படிவு கரையும் வரை அடர் NH4OH- ஐ சேர்க்கவும் . 
முன்பு சேர்த்த அளவு NH4OH கரைசலை மீண்டும் சேர்க்கவும் . 


பொட்டுச் சோதனைகள் பற்றிய தகவல்கள் 


749 


( இ ) பொட்டை பென்சிடீனால் ஈரமாக்கு . 
தோன்றினால் Mn ++ உள்ளதென்று அறியலாம் . 


நீல நிறம் 


Co ++ இருந்தால் பென்சிடீனை ஏற்றம் செய்யக்கூடிய 
Co ( OH ) 3 தோன்றுவதால் இலேசான நீல 

நீல நிறம் உண்டா 
கலாம் . இருப்பினும் அம்மோனியாவுடன் வினைப்படுத்து முன்பு 
கோபால்ட்டுடன் அணைவு உப்பை கொடுக்கும் ஒரு சொட்டு 
NH Cl- ஐ சேர்த்து இதைத் தவிர்க்கலாம் . 


Ag + முன்னிலையில் இச்சோதனை நம்பத்தக்கதல்ல . 


5 , Ni- க்கு சோதனை : NH4OH முன்னிலையில் NagHPO4- ஐ 
தாக்கப்படும் பொருளாகக் கொண்டு Ni ++ அயனியை டைமெத் 
தில் கிளையாக்சைமால் கண்டறியலாம் . குறுக்கிடும் அயனிகளை 
Na HPO , பொட்டின் நடுவில் வீழ்படிவடையச் செய்கிறது . 
இச்சோதனையின் செய்முறை பின்வருமாறு உள்ளது . 


( அ ) வடிதாள் மீது ஒரு சொட்டு NagHPO ; கரைசலை 
வைக்கவும் . 


( ஆ ) பொட்டின் நடுவில் ஒரு சொட்டு அறியவேண்டிய 
கரைசலை வை . 


( இ ) ஒரு சொட்டு NagHPO, கரைசலை சேர். 


( ஈ ) ஒரு சொட்டு டைமெத்தில் கிளையாக்சைமை சேர் . 


Ni++ முன்னிலையில் ஊதா நிற வளையம் தோன்றுகிறது . 
Ni ++ செறிவு அதிகமாயுள்ளபோது பொட்டு முழுவதும் ஊதா 
நிறமாகிறது . Fe ++ அயனியும் டைமெத்தில் கிளையாக்சைமுடன் 
சிவப்பு நிறத்தை கொடுக்கிறது . எனவே நிக்கல் சோதனை 
நிறத்தை இது மறைக்கிறது . ஆகையால் ஃபெரஸ் இரும்பை 
முதலில் Fe +++ . ஆக ஏற்றம் செய்யவேண்டும் . 


6. Co ++ - க்கு சோதனை : அணைவு தயோசயனேட் தோன்று 
வதைக் 

கொண்டு Co ++ அயனியை கண்டறியலாம் . இவ் 
வினையை பின்வருமாறு குறிப்பிடலாம் . 


Co ( NO3 )2 + 4KCNS = K2 Co ( CNS ) 4] + 2KNO : 
இந்த அணைவுச் சேர்மம் நீரற்ற நிலையில் நீல நிறமாயுள்ளது . 
இச்சோதனை பின்வருமாறு செய்யப்படுகிறது . 


150 


பண்பறி பகுப்பாய்வு 


( அ ) வடிதாள் துண்டு ஒன்றின் மீது ஒரு சொட்டு KCNS 
( அல்லது NH CNS ) கரைசலை வைக்கவும் . 

( ஆ ) ஒரு சொட்டு அறியவேண்டிய கரைசலை சேர்க்கவும் . 


( இ ) மற்றொரு சொட்டு KCNS- ஐ சேர் . 


( ஈ ) நிறப்பொட்டை அம்மோனியா 

வாயுவுடன் வினைப் 
படுத்தி எரி கருவிச் சுடரின் மீது கவனமாக உலர்த்தவும். 


Co +++ முன்னிலையில் தாள் உலரும்போது நீல வளையம் 
தோன்றுகிறது. ஒளியில் தாளை பார்க்கும்போது இதை நன்கு 
காணலாம் . 


கவனமின்றி சூடு 

செய்தால் தாள் கருகுவதாலும் 
தயோசயனேட் சிதைவடைவதாலும் பழுப்பு நிறம் தோன்று 


7. Ag + - க்கு சோதனை : Ag + அயனி AgCl- ஆக வீழ்படிவடை 
கிறது ; வீழ்படிவை நீரில் நன்கு கழுவி ( குறுக்கிடும் அயனிகள் 
எல்லாவற்றையும் நீக்க ) Mn ( NO3 ) 2 , NaOH கரைசல்களுடன் 
வினைப்படுத்த வேண்டும் . Mn ++ - இன் சோதனையில் நிகழும் 
வினையை ஒத்த வினை நிகழ்கிறது ! 


" AgCi + Mn (NO3 )2 + 4NaOH 

| 2Ag + 3NaCl . + 2NaNO : + | MnO ( OH ) 2 + Hz0 


-- 


உலோக சில்வர் பொட்டின் மையத்தை கறுப்பாக்குகிறது . 


இச்சோதனை பின்வரும் வரிசை முறையில் செய்யப்படுகிறது . 


( அ ) தாளின் மீது ஒரு சொட்டு HC ) கரைசலை வைக்கவும் . 


( ஆ ) பொட்டின் மையத்தில் ஒரு சொட்டு அறியவேண்டிய 
கரைசலை வை . 


( இ ) தோன்றிய வீழ்படிவை • பின்வரும்படி நீரால் கழுவு . 
தந்துகி விசைகளால் ஏற்கும் அளவிற்கு நீரை மெல்லிய தந்துகிக் 
குழாயின் முனையால் எடுத்து பொட்டின் நடுவில் நன்கு பதிய 
வைத்து முதலில் இருந்ததை போல் 2-3 மடங்கு பெரிய பொட்டு 
உண்டாகும் 
வரை வைத்திரு . தேவைப்பட்டால் 

தந்துகிக் 
குழாயை மீண்டும் நீரால் நிரப்பி செயல்முறையை மீண்டும் 


பொட்டுச் சோதனைகள் பற்றிய தகவல்கள் 


751 


செய்யலாம் . இவ்வினையின் காரணமாக AgCl ( PbCq- ம் இருக் 
கலாம் ) பொட்டின் நடுவில் எஞ்சியுள்ளது . அதைச் சுற்றி 
தூய்மையான நீர் உள்ளது . அதைச் சுற்றி வீழ்படிவிலிருந்து 
கழுவி நீக்கப்பட்ட மாசுகளின் பகுதி உள்ளது . 


( ஈ ) நன்கு கழுவப்பட்ட 
Mr ( NOS) -ஆல் நனைக்கவும் . 


வீழ்படிவை 


சொட்டு 


( உ) பொட்டின் நடுவில் ஒரு சொட்டு அடர் NaOH- ஐ 
வைக்கவும் . Ag + இருந்தால் பொட்டின் மையம் உடனே கறுப்பா 
கிறது . Mn ( OH ) , ஏற்றமடைந்து MnO ( OH )2- ஆக மாறுவதால் 
மெதுவாக கறுப்பு நிறம் தோன்றும் . சோதனைப் பொட்டின் 
அருகில் ஒரு சொட்டு Mn ( NO3 ) , கரைசலை ஒரு 

ஒரு சொட்டு 
NaOH- ஆல் நனைத்து வெற்றுச் சோதனை செய்து தவறு உண்டா 
வதை தவிர்க்கலாம் . 


8. Pb ++ - க்கு சோதனை : NazS- டன் PbS கருநிற வீழ்படி 
வாக தோன்றுவதைக் கொண்டு Pb++ அயனியை கண்டறியலாம் . 
சோடியம் சல்பைடு மற்ற பல எதிர் அயனிகளுடனும் ( சான்றாக , 
Fe +++ , Co ++ , Ni ++ , Cu ++ , Ag + ) கறுப்பு நிற வீழ்படிவை 
கொடுப்பதால் இச்சோதனை பின்வருமாறு செய்யப்படுகிறது . 


( அ ) வடிதாள் துண்டு ஒன்றின் மீது ஒரு சொட்டு H ,SO , 
கரைசலை வை . 


( ஆ ) பொட்டின் மையத்தில் ஒரு சொட்டு அறியவேண்டிய 
கரைசலை வை . 


( இ ) மற்றொரு சொட்டு H.SO , கரைசலைச் சேர் . 


விவரித்துள்ளபடி 


( ஈ ) Ag + - இன் சோதனையில் 
வீழ்படிவை நன்கு கழுவு , 


PbSOAL 


(உ ) Nags கரைசலைக் கொண்ட 
பொட்டின் குறுக்கே இழு . 


தந்துகிக் 


குழாயை 


Pb ++ இருந்தால் 

பொட்டின் மையம் கறுப்பாகிறது. 
பொட்டின் விளிம்பில் கழுவும்போது ஒதுங்கிய Cu ++ , Ag+ 
போன்ற மற்ற அயனிகள் இருப்பதால் கறுப்பு நிறம் 
தோன்றலாம் . 


152 


பண்பறி பகுப்பாய்வு " 


கழுவுதல் ஒழுங்காக - செய்யப்பட்டால் மையத்திற்கும் 
கருநிற வெளி வளையத்திற்குமிடையே நிறமற்ற பகுதி இருக்க 
வேண்டும் . 


குறுக்கிடும் அயனிகள் எல்லாம் வெளிவளையத்திற்கு ஒதுங்கி 
விட்டன என்பதை நிறமற்ற பகுதி காட்டுகிறது . 

எனவே , 
நிறமற்ற பகுதி இல்லாவிட்டால் சோதனையை நம்ப இயலாது ; 
வீழ்படிவை நன்கு கவனமாக கழுவி மீண்டும் சோதனையை செய்ய 
வேண்டும் . 


Pb ++ இல்லாவிட்டால் பொட்டின் மையம் கறுப்பாகாது , 
ஓரம் மட்டும் கறுப்பாகும் . 


Ag + - இன் அளவு 

மிக அதிகமாக இருந்தாலும் 
சோதனையை நம்ப இயலாது , ஏனென்றால் HgSO4- ஆல் வீழ்படி 
வடையும் AggSO , சோடியம் சல்பைடால் கறுப்பாகிறது . இத் 
தகைய தறுவாயில் கழுவப்பட்ட வீழ்படிவை Nags- க்குப் பதில் 
ஒரு சிறப்பு வினைப்பொருளுடன் ( KI , SnalyCd ( NO ) 2 அடங் 
கியது ) வினைப்படுத்து . லெட் இருந்தால் Pbg[ Sn ] ] அணைவுச் 
சேர்மம் உண்டாவதால் தனிச் சிறப்பான ஆரஞ்சு சிவப்பு நிறம் 
தோன்றுகிறது . 


இச்சோதனையில் Ag + - ம் மற்ற தொகுதி II-இன் எதிர் அயனி 
களும் குறுக்கிடுவதில்லை . கரைசலில் Pb ++ - டன் Bi +++ - ம் 
இருந்தால் பழுப்பு நிறம் உண்டாகிறது . இரண்டு அயனிகளும் 
உள்ளன என்பதை இது காட்டுகிறது . 


முன்பே 

விவரிக்கப்பட்டுள்ளது போல் பென்சிடீனுடன் 
பொட்டுச் சோதனை செய்து Pb ++ - ஐ கண்டறியலாம் என்பது 
நினைவுபடுத்திக் கொள் . இருப்பினும் Mn ++ முன்னிலையில் இச் 
சோதனையை செய்ய முடியாது . ஏனென்றால் இச்சோதனையின் 
சூழ்நிலையில் வீழ்படிவடையும் MnO ( OH ) , பென்சிடீனை ஏற்றம் 
செய்யக்கூடும் . 


9. Hg ++ - க்கு சோதனை : காரக் கரைசலில் SnCle- ஆல் Ag + 
அயனி உலோக சில்வராக ஒடுக்கமடைகிறது . அமிலக் கரைசலில் 
இந்த ஒடுக்கம் Hg ++ முன்னிலையில்தான் நடைபெறுகிறது . 
Hg++ - இன் பின்வரும் சோதனைக்கு இது தான் அடிப்படை . 


( அ ) ஒரு துண்டு வடிதாள் மீது தனி HCl . ஐ கொண்ட 
SnCl , கரைசலை ஒரு சொட்டு வை . 


பொட்டுச் சோதனைகள் பற்றிய தகவல்கள் 


153 


( ஆ ) பொட்டின் நடுவில் ஒரு சொட்டு AgNO , கரைசலை 


( இ ) ஒரு சொட்டு அறியவேண்டிய கரைசலை வை . 


பொட்டு ஆழ்ந்த கறுப்பு நிறம் அடைந்தால் ( சில்வர் - வெளிப் 
படுவதால் ) Hg ++ உள்ளது என்று 

என்று பொருள் இவ் விளைவை 
அதிகப்படுத்த பொட்டை மீண்டும் ஒரு சொட்டு AgNO ; - ஆல் 
நனைக்கவேண்டும் . 


Hg ++ இல்லை யென்றால் பொட்டு சாம்பல் - கருஞ்சிவப்பு 
நிறம் சிறிது நேரத்திற்குப் பின் உண்டாகிறது . AgCI ஒளியால் 
சிதைவடையும் போது இந் நிறம் தோன்றுகிறது . பின்வரும் தனிச் 
சிறப்பான வினையும் நடைபெறுகிறது . 


( அ ) வடிதாள் துண்டு ஒன்றின் மீது ஒரு சொட்டு KI கரைசலை 
வைக்கவும் . 


( ஆ ) பொட்டின் நடுவில் அறியவேண்டிய கரைசலை வைக் 
கவும் . இதற்கு தந்துகிக் குழாயின் முனையை தாளின் மீது சில 
விநாடிகள் வைத்திருக்க வேண்டும் . 


Hg ++ இருந்தால் Hgl , தோன்றுவதன் காரணமாக சிவப் 
பான - ஆரஞ்சு நிறப் பொட்டு அல்லது வளையம் உண்டாகும் . 
BI , -இன் எஃகு - சாம்பல் நிற அகன்ற வளையமும் அயோடி 
னுடைய பழுப்பு நிற வளையமும் இதைச் சுற்றி உள்ளன . KI- டன் 
ஃபெரிக் , காப்பர் உப்புகள் வினைப்படுவதால் அயோடின் தோன்று 


கிறது . 


அயோடினுடைய நிறத்தை நீக்க N HCO , - ஐ கொண்ட 
N3,4sO , கரைசலால் பொட்டை நனைக்கவேண்டும் . Hgle- இன் 
ஆரஞ்சு நிறம் இப்போது இன்னும் தெளிவாக இருக்கும் . 


10. Cu ++ - க்கு சோதனை : குப்ரிக் சயனைடு , Cu ( CN ) , மிகவும் 
நிலைத் தன்மை குறைந்தது . இது தோன்றியவுடனே CuCN- ஆக 
ஒடுக்கமடைகிறது . இது பென்சிடீனை ஏற்றம் செய்து நீல நிற 


* அறிய வேண்டிய கரைசலை சேர்க்கு முன்பு AgNO3- ஐ சேர்க்கும் 
போது கறுப்பு நிறம் தோன்றினால் SnC 2 கரைசல் போதுமான அளவு 
ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை கொண்டிருக்கவில்லை என்று பொருள் . 

48 


751 


பண்பறி பகுப்பாய்வு 


விளைபொருளை கொடுக்கிறது . Cu ++ - இன் பின்வரும் சோதனைக்கு 
இது அடிப்படையாக உள்ளது . 


( அ ) வடிதாள் துண்டின் மீது ஒரு சொட்டு அறியவேண்டிய 
கரைசலை வைக்கவும் . 


( ஆ ) ஒரு சொட்டு பென்சிடீன் கரைசலை சேர்க்கவும் . 


( இ ) முடிவில் ஒரு சொட்டு KCN கரைசலை சேர் ( விஷம் ) 
Cu ++ முன்னிலையில் பொட்டு நீல நிறமாகிறது . Ag + அல்லது 
Fe ++ முன்னிலையில் இச்சோதனை நம்பத்தக்கது அற்ற தாகிறது . 
காப்பர் உப்புகள் K கரைசலுடன் வினைப்படுவதை அடிப்படை 
யாகக் கொண்ட மற்றொரு பொட்டுச் சோதனை Cu++ - க்கு 
உள்ளது ! 


2Cu ( NO3) + 4KI = | 2Cul + 1 + 4KNO , 


வெளிப்படும் அயோடின் N73460 ; கரைசலால் நிற நீக்கம் 
அடைந்தால் Cul வெண்ணிற வீழ்படிவாக எஞ்சியுள்ளது . 
திறன் மிக்க ஒடுக் கிடாகும் , Ag + அயனிகளை உலோக சில்வராக 
ஒடுக்கக்கூடியவை . 


Cu++ Ag + = Cu +++ + Ag 


பின்வருமாறு சோதனை செய்க . 


( அ ) ஒரு வடிதாள் துண்டின்மீது KI- இல் கரைத்த Agl 
-கரைசல் ஒரு சொட்டை வைக்கவும் . ** 


( ஆ ) பொட்டின் நடுவில் அறியவேண்டிய கரைசல் உள்ள 
தந்துகிக் குழாயை சில விநாடிகள் வைத்திரு . 


( இ ) KI- இல் உள்ள , Agi கரைசலைக் கொண்ட தங்துகிக் 
குழாயால் பொட்டை மீண்டும் தொடுக . 


( ஈ ) பொட்டின் மையத்தை நீரால் கழுவு . 


* KCN- க்குப் பதில் பூரித KBr கரைசலை பயன்படுத்தலாம் . ஏனென் 
றால் CuBrg எளிதில் CuBr- ஆக ஒடுக்கமடைகிறது . பென்சிடீனை ஏற்றம் 
செய்கிறது . KB ) பயன்பட்டால் பொட்டை இலேசாக சூடு செய் . 

இக்கரைசலை தயாரிக்க ஒரு சொட்டு AgNO3 கரைசலை கண்ணாடிச் 
சிற்றகலில் வைத்து முதலில் தோன்றிய Ag | வீழ்படிவு மீண்டும் கரையும் 
வரை அடர் KI- ஐ சொட்டு சொட்டாகச் சேர் . 


பொட்டுச் சோதனைகள் பற்றிய தகவல்கள் 


155 


( உ ) பொட்டை ஒரு சொட்டு NA , AsO , கரைசலால் நனை ; 
யோடினுக்குரிய பழுப்பு நிறம் மறைகிறது . 


தங்துகியின் 


( ஊ ) பூரித AgNO , கரைசலைக் கொண்ட 
முனையால் பொட்டின் மையத்தை தொடுக . 


உலோகசில்வர் வெளிப்படுவதால் பொட்டு கறுப்பாகிறது . 
அறியவேண்டிய கரைசலிலுள்ள Cu ++ . ஐ இது காட்டுகிறது . 
காப்பர் இல்லையென்றால் Ag ) -இன் வெளிர் மஞ்சள் நிற பொட்டு 
தோன்றுகிறது . 


முடிவாக அம்மோனியா , K ,[ Fe ( CN ) )-டன் Cu++ - இல் 
வினை பொட்டுச் சோதனையை * முடிவாக பரிந்துறைக்கலாம் . 


சொட்டு அடா 


( அ ) ஒரு வடிதாள் துண்டின் மீது ஒரு 
NH OH கரைசலை வைக்கவும் . 


( ஆ ) பொட்டின் நடுவில் ஒரு 

ஒரு சொட்டு அறியவேண்டிய 
கரைசலையும் மற்றொரு சொட்டு அம்மோனியாவையும் 
அம்மோனியா பல எதிர் அயனிகளை ஹைட்ராக்சைடுகளாக 
வீழ்படிவடையச் செய்கிறது . இவைகள் பொட்டின் நடுவில் 
உள்ளன, Cu ++ பொட்டின் விளிம்பிற்கு [ Cu ( NHS) . ] ++ அணைவு 
அயனிகளாக விரவுதல் அடைகின்றன. 


( இ ) ஈரமான பொட்டை உலர்த்துக ( அம்மோனியாவை 
நீக்கவும் . காப்பர் அயனியுடனுள்ள அணைவை சிதைக்கவும் ) . 
K , Fr ( CN ) ; கரைசலைக்கொண்ட தந்து கியால் அதைச் சுற்றி 
வளையம் வரையவும் . Cu : ( Fe ( CN ) 6 ] பழுப்பு நிறவளையமாக 
தோன்றுகிறது . இதைக் கொண்டு காப்பர் உள்ளது என்று 
அறியலாம் . 


கீழே 


11. Bi +++ - க்கு சோதனை : 

விவரிக்கப்பட்டுள்ள 
பொட்டுச் சோதனை தாளில் செய்யப்படாமல் சிறிய பீங்கான் 
கிண்ணத்தில் செய்யப்படுகிறது . இவ்வகையில் மற்ற 
சோதனைகளிலிருந்து வேறுபட்டுள்ளது . கிண்ணத்தில் ஒரு 
சொட்டு அறியவேண்டிய கரைசலை எடுத்துக்கொண்டு மிகையான 
KI- ஐ சேர்க்கவும் . Cu ++ அல்லது Fe +++ அயனிகள் K ஐ ஏற்றம் 
செய்வதால் தனி அயோடின் தோன்றலாம் . இதை நீக்க கரைசலை 


* L. M. ஓர்லோவால் (L. M. Orlova ) தோற்றுவிக்கப்பட்ட செயல் 
முறை . 


156 


பண்பறி பகுப்பாய்வு 


உலரும் வரை ஆவியாக்க வேண்டும் . உலர்ந்த சசடை ஒரு 
சொட்டு KI சரைசலால் நனைத்து 2-3 சொட்டுகள் நீருடன் 
விளாவி கொதிநிலைக்கு சூடு செய்யவும் . 


Bi +++ இருந்தால் நீரில் கரையும் அனைவு உப்பு K [ BiI4 ] 
சோன்றுகிறது . இது தனிச் சிறப்பான ஆரஞ்சு அல்லது மஞ்சள் 
நிறத்தை கொடுக்கிறது . சூடு செய்தாலும் இந்நிறம் மறைவ 
தில்லை . 

Pb ++ இருக்குமானால் PhI , மஞ்சள் நிற வீழ்படிவாக தோன்று 
கிறது . இத்தகைய தறுவாயில் கரைசலின் நிறத்தை பின்வருமாறு 
கண்டறியலாம் . கிண்ணத்தை 

கவனமாசவும் இலேசாகவும் 
சாய்த்தால் வீழ்படிவில்லாமல் கரைசல் மட்டும் கிண்ணத்தின் 
சுவர் வழியாக கீழ்நோக்கி வழியும் . அப்போது கரைசலின் 
நிறத்தை எளிதில் காணலாம் . 

12. Cd ++ , Zo ++ ஆகியவற்றிற்கு சோதனை கள் : இச்சோதனை 
கள் தனானேவ் முறையைச் சார்ந்தவை , பண்பறி பகுப்பாய்வை 
அடிப்படையாக கொண்டவை . இவைகள் பின்வருமாறு செய் 
கியப்படுன்றன . 

அறியவேண்டிய கரைசல் ஆறு சொட்டுகளை ( இது பதப் 
பாய்வு தொகுதிகள் III , IV- இன் எதிர் அயனிகளை கொண்டிருக் 
கலாம் ) ஒரு கண்ணடி சிற்றகலில் எடுத்துக்கொண்டு மிக அதிக 

அம்மோனியாவுடன் ( நெடிமணம் தோன்றும் வரை ) 
வினைப்படுத்தி இலேசாக சூடு செய் . சில எதிர் அயனிகள் 
ஹைட்ராக்சைடுகளாக விழ்படிவடைகின்றன . Ag + , Cu ++, 
Co ++ . Ni++ , Zn ++ , Cd ++ போன்ற சில அயனிகள் அம்மைன் 
அணைவுகளாக கரைசலில் உள்ளன . 

கரைசலிலிருந்து வீழ்படிவை வடிகட்டி பிரிக்கலாம் . 

பொட்டுச் சோதனை பகுப்பாய்வில் வடிகட்டும் செயல்முறை 
பின்வருமாறு செய்யப்படுகிறது . 2-3 மி . மீ . அகலம் 1 செ.மீ. 
நீளமுள்ள வடிதாள் துண்டை நான்காக மடிக்கவும் . இதை ஒரு 
சொட்டு நீரால் நனைத்து வீழ்படிவுடன் உள்ள கரைசலின் அருகில் 
கண்ணாடிச் சிற்றகல் மீது வை . 

விளிம்பு உடைய 
தந்து கிக் குழாயை தாள் மீது செங்குத்தாக வை . அதிகமாக 
அழுத்தாமல் தாளை திரவத்தினுள் நகர்த்தவும் . பிறகு தங்து கிக் 
குழாயினுள் திரவத்தை ( வாயால் ) உறிஞ்சவும் . தங்து கியை 
அடையுமுன்பு திரவம் தாள் மடிப்புகள் மூலம் செல்கிறது . இம் 
மடிப்புகளில் வீழ்படிவு முழுவதும் தங்கிவிடும் . 


மான 


சமமான 


பொட்டுச் சோதனைகள் பற்றிய தகவல்கள் 


757 


கசடை 


ஒரு சில 


பீங்கான் கிண்ணத்தில் வடிநீரை எடுத்துக்கொள் , உலரும் 
வரை ஆவியாக்கு , அம்மோனியம் உப்புகள் முழுவதையும் 
சிதைக்க கசடை நன்கு சூடு - செய்யவும் . 
சொட்டுகள் HCI- இல் கரைக்கவும் . உலரும் வரை கவனமாக 
ஆவியாக்கி மிகையான அமிலத்தை நீக்கு . ஒரு சில சொட்டுகள் 
நீரில் குளோரைடுகளை கரைக்கவும் . அறியவேண்டிய கரைசலில் 
Ag + இருந்தால் Agal- இன் காரணமாக வெண்மையான கலங்கல் 
எஞ்சி உள்ளது . இத்தறுவாயில் மேலே விவரிக்கப்பட்டுள்ளபடி 
திரவம் வடிகட்டப்படுகிறது . 


கரைசலை மிகையான N290 , - டன் ( சரைசல் திட்டமான 
--காரத் தன்மை அடையும் வரை ) வினைப்படுத்தி , கலக்கி , 
கொதிக்கும் வரை சூடு செய்து 5 மி.லி. சூடான நீருடன் விளாவு . 
S - 5 நிமிடங்களுக்குப் பிறகு படிந்த வீழ்படிவை வடிகட்டு . 


நீருடன் Naz0 , வினைப்படுவதால் NaOH கிடைக்கிறது . இது 
காப்பர் , கோபால்ட , நிக்கல் , கேட்மியம் ஆகியவற்றின் 
ஹைட்ராக்சைடுகளை வீழ்படிவடையச் செய்கிறது . சிங்க் கரை 
சலில் 

சிங்க்கேட்டாக உள்ளது . கீழே விவரிக்கப்பட்டுள்ளது 
போல் வழக்கமான சோதனைகளால் இதை கண்டறியலாம் . 


( அ ) வடி நீரின் ஒரு பகுதியை ஒரு சில சொட்டுகள் Nass 
அல்லது ( NH4 ) , S கரைசலுடன் வினைப்படுத்து . 


( ஆ ) வடி நீரின் மற்றொரு பகுதியை அசிட்டிக் அமிலத்தால் 
அமிலப்படுத்தி K4 [ Fe ( CN ) . ] கரைசலுடன் 

வினைப்படுத்து ; 
K9Zn : [ F « ( CN ) ] , வெண்ணிற வீழ்படிவாக தோன்றுகிறது . 


Cd ++ - க்கு சோதனை செய்ய சூடான நீருடன் NagOr ஐ 
வினைப்படுத்தி Zn ++ - ஐப் பிரிப்பதில் கிடைக்கும் ( வடிகட்டுதல் 
முழுமை அடைந்த பின் ) வீழ்படிவை சழுவி நீரை வீழ்படிவி 
லிருந்து கவனமாக தெளியவைத்து இறுத்து ஒரு சில சொட்டுகள் 
அசிட்டிக் அமிலத்துடன் சூடு செய்து கரைக்கவும் . தேவைப் 
பட்டால் வடிகட்டி அம்மோனியாவால் நடு நிலைப்படுத்து . பல்வேறு 
எதிர் அயனிகளின் அப் மைன் அணைவுகளாக மாற்ற KCN கரைசல் 
சேர்க்கப்படுகிறது ( நிறம் மறையும் வரை சொட்டு சொட்டாகச் 
சேர் ) . 


இப்போது Nags அல்லது ( NH , ) S கரைசலை கரைசலுடன் 
சேர் . மிகக் குறைவாக கரையும் அணைவுகள் தான் ; [ Cd ( CN) . ] 


158 


பண்பறி பகுப்பாய்வா 


சல்பைடு வீழ்படிவை . 

கொடுக்கும் . ஆகையால் மஞ்சள்நிற 
CdS- இன் கலங்கல் 

அல்லது 

கலக்கும் போது உண்டாகும் . 
படிகங்கள் Cd ++ உள்ளதை குறிப்பிடுகின்றன . 

13. ஆர்செனிக் அயனிகளைக் கண்டறிதல் : கார அல்லது 
அமிலக் கரைசலில் AsH ; ஆக ( தனானேவ் முறையால் ) அல்லது 
தனி AS- ஆக ஒடுக்கமடைவதைக் கொண்டு பொட்டுச் சோதனை 
செய்து ஆர்செனிக் அயனிகளை கண்டறியலாம் . இவ்வினைகளின் 
பொட்டுச் சோதனைகள் முன்பே விவரிக்கப்பட்டுள்ளன . 


பின்வரும் கருத்துகளை நினைவில் கொள்ளவேண்டும் . 


( அ ) Asmi , AsV உள்ள ஆர்செனிக் சேர்மங்களை கண்டறிய 
உலோக ஆர்செனிக்காக ஒடுக்கமடைவதை பயன்படுத்தலாம் . 
மற்ற எல்லா எதிர் அயனிகளின் முன்னிலையிலும் இச்சோதனையை 
பயன்படுத்தலாம் . 


( ஆ ) காரக் கரைசலில் அலுமினிய உலோகத்தால் AsHg- ஆக 
ஒடுக்கமடைவது AIII சேர்மங்களால் தான் இயலும் . 


அமிலக் கரைசலில் மக்னீசியத்தால் ( அல்லது சிங்க் , 
AsH , ஆக ஒடுக்கமடைவது ஆண்டிமனி இருப்பதால் மறைக்கப் 
படுகிறது . 


14. டின் அயனிகளுக்கு சோதனைகள் : Hg ( NO ) 2 , AGNOS 
அடங்கிய வினைப்பொருள் * ஒரு சொட்டை வடிதாள் மீது வைத்து 
ஒரு சொட்டு அறியவேண்டிய கரைசலை இத்துடன் சேர் . Ag + 
ஒடுக்கமடைந்து சில்வர் உலோகம் உண்டாவதால் Sn ++ 
முன்னிலையில் கருநிற பொட்டு தோன்றுகிறது . Hg ++ - இன் 
பொட்டுச் சோதனையில் இவ்வினை முன்பே விவரிக்கப்பட்டுள்ளது .. 
( மேலே 9 - ஐ பார் ) . 


டின்னினுடைய மற்றொரு சோதனை பின்வரும் வினையை அடிப் 
படையாகக் கொண்டுள்ளது . மிகையான HgCl2 அம்லக் 
கரைசலில் SnCle டன் பின்வருமாறு வினைப்படுகிறது : 


. 


இவ்வினைப் பொருளைத் தயாரிக்க பூரித Ag( NO3) நீர்க் கரைசலுக்கு 
2-3 சொட்டுகள் நைடரிக் அமிலத்தைச் சேர் . போதுமான அளவு திண்ம 
AgNO3- ஐ சேர்த்து 20 % கரைசலை தயாரி . இவ்வினைப்பொருள் நிலைத் 
தன்மை குறைவாயுள்ளது . எனவே தேவைப்படும்போது 

தயாரிக்க 
வேண்டும் . 


பொட்டுச் சோதனைகள் பற்றிய தகவல்கள் 


15 


2HgCl , + SnC = | HggCla + Snal , 


Hg ly-டன் ஒப்பிடும்போது SnCle மிகையாக இருந்தால் 
HgCl , மெர்க்குரி உலோகமாக ஒடுக்கமடைகிறது . காரக் கரை 
சலில் மிகச் சிறிய அளவு Sn ++ அயனிகள் முன்னிலையில் மெர்க்குரி 
உலோகமாக ஒடுக்கமடைகிறது . இவ் வினைக்கு தேவைப்படும் 
காரத்தன்மையை அனிலீன் , CH ; Nrly போன்ற வீரியமற்ற 
காரம் கூட அளிக்கிறது . இதனால் Sn ++ - ஐ Sb ++++ அயனிகளி 
லிருந்து பிரித்தறிய முடிகிறது . H ; ++ - ஐ Sb ++++ அயனிகள் 
வீரியமிக்க காரங்களின் முன்னிலையில் மெர்க்குரி உலோகமாக 
ஒடுக்கம் செய்கின்றன , ஆனால் அனிலீன் முன்னிலையில் ஒடுக்குவ 
தில்லை . 


சோதனையின் செய்முறை பின்வருமாறு : 

( அ ) ஒரு துண்டு காகிதத்தை HgCl , கரைசலில் அமுக்கி 
உலர்த்து . 


சொட்டு அறிய வேண்டிய கரைசலை ( மிகவும் 
அமிலமாக அல்ல ) இத்தாள் மீது வைத்து ஒரு சொட்டு அனிலீனை 
சேர்க்கவும் . Su ++ முன்னிலையில் மெர்க்குரி உலோகம் கறுப்பு 
பொட்டாகத் தோன்றுகிறது . இச் சோதனை மிகவும் நுட்பத் . 
தன்மை வாய்ந்தது , மற்ற எந்த அயனிகளின் முன்னிலையிலும். 
Sr ++ - ஐ கண்டறிய இதைப் பயன்படுத்தலாம் . 


இச்சோதனை கன் Sn ++ அயனிகளின் ஒடுக்கம் செய்யும் 
தன்மையை அடிப்படையாகக் கொண்டவை . எனவே டின் 
Sn ++++ - ஆக இருந்தால் இதை முதலில் பின்வருமாறு Sn ++ - ஆக 
ஒடுக்கம் செய்யவேண்டும . கண்ணாடி சிற்றகலில் ஒரு சொட்டு அறிய 
வேண்டிய கரைசலுக்கு 2-3 சொட்டுகள் ஹைட்ரோகுளோரிக் 
அமிலத்தை சேர்தது ஒரு சிறு மக்னீசியம் துண்டை வை . 
பின்வரும் வினை நிகழ்கிறது . 


Sa +++++ Mg = Sn +++ Mg ++ 


கரைசல் மிகவும் அதிகமான அமிலத் தன்மையுடனில்லை. 
யென்றால் உலோக டின் உண்டாகும் வரை ஒடுக்கம் நிகழல . ம் . 
டின் சாபடல் நிற பஞ்சு போன்ற பொருளாக படிகிறது . இது 
நிசழ்ந்தால் இன்னும் 2-3 சொட்டுகள் HC | - ஐ சேர் . அப்போது 
டின் தரிதமாக கரைகிறது . மேலே விவரிக்கப்பட்டுள்ளது போல் 
கரைசலை சோதனை செய் . 


160 


பண்பறி பகுப்பாய்வு 


ஆண்டிமனி 


15. Sb +++ - க்குச் சோதனைகள் : ஒரு டின் தகட்டின் மீது 
2-3 சொட்டுகள் அறியவேண்டிய கரைசலை ( அமிலம் ) சிறிது 
நேரம் வைத்திரு. 

அயனிகளின் முன்னிலையில் 
ஆண்டிமனி உலோகம் கறுப்பு அல்லது பழுப்பு நிறப் பொட்டாக 
தோன்றுகிறது . Bi +++ , Ag + , Pb ++ போன்ற பல எதிர் அயனிகள் 
குறுக்கிடுகின்றன . மின்னடக்க வரிசையில் டின்னுக்கு வலது 
பக்கம் இவைகள் இருப்பதால் தனி உலோகங்களாக ஒடுக்கமடை 


கின்றன . 


ஒரு தாளின் மீது ஒரு சொட்டு SbCI , கரைசலை வைத்து 
சோடியம் பாஸ் போமாலிப்டேட் கரைசலுடன் வினைப்படுத்தி 
Sil +++ அயனியை கண்டறியலாம் ; Mov ! குறைந்த இணை கிரன்கள் 
உள்ள சேர்மங்களாக ஒடுக்க மடையும்போது நீல நிறம் தோன்று 
கிறது. 


நடுவில் 


Sn ++ அயனியும் இது போன்ற நிறத்தை கொடுக்கிறது . 
இருப்பினும் தனானேவ் கருத்துப் படி Sn ++ முன்னிலையில் ( மற்ற 
எல்லா எதிர் அயனிகள் முன்னிலையில் ) பின்வரும் செய்முறையால் 
ஆண்டிமனியை கண்டறிய இச்சோதனையைப் பயன்படுத்தலாம் . 
ஒரு துண்டு காகிதத்தில் ஒரு சொட்டு அடர் அம்மோனியாவை 
வைக்கவும் . இத்துடன் அறியவேண்டிய கரைசலையும் மற்றொரு 
சொட்டு அம்மோனியாவையும் சேர் . பொட்டின் 
Sn OH ) s , Sr ( OH ) ,, Sb ( OH ) . மேலும் மற்ற ஹைட்ராக்சைடுகள் 
வீழ்படிவடைகின்றன . அடர் அசிட்டிக் அமிலத்தை கொண்ட 
தந்துகிக் குழாயின் முனையால் இதன் மேல் அழுத்து . அசிட்டிக் 
அமிலத்தில் Sn ( OH ) , கரைகிறது , Sn ++ அயனிகள் விளிம்பிற்கு 
ஒதுங்குகின்றன . HgCl , கரைசலைக் கொண்ட 

தந்துகியால் 
இப்போது வீழ்படிவை கொடு ; பொட்டின் நடுவில் இன்னும் 
இருக்கும் Sn ++ அயனிகள் Hg ++ அயனிகளால் Sn ++++ . ஆக ஏற்ற 
மடைகின்றன . ஹைட்ரோகுளோரிக் அமிலம் உள்ள தந்து கியால் 
பொட்டின் குறுக்கே ( மையத்தை அடக்குவதில் கவனம் 
செலுத்தவும் ) வரை . அதே கோட்டின் மேல் சோடியம் 
பாஸ் போமாலிப்டேட் கரைசல் உள்ள தந்து கியை இழு . Sb +++ 
முன்னிலையில் பொட்டின் மையம் நீலமாகிறது . கரைசலில் Sn ++ 
அயனிகள் இருந்தால் பொட்டின் வெளிவட்டத்தில் இரண்டு 
நீல நிற கோடுகள் தோன்றும் . எனவே மையப் பொட்டிற்கும் 
இந்த கோடுகளுக்கும் இடையே நிறமற்ற பகுதி இருக்கவேண்டும் , 
மையத்திலிருந்து Sn ++ அயனிகள் முழுவதும் நீக்கப்பட்டுவிட்டன 
என்பதை இது காட்டுகிறது . 


பிற்சேர்க்கை 


1. பண்பறி பகுப்பாய்வில் பயன்படும் வினைப்பொருள்கள் 

வாணிபத்தின் பின்வரும் ஐந்து தரங்களில் தூய்மையான 
வினைப்பொருள்கள் விற்கப்படுகின்றன : ( 1 ) தொழில் துறை 
தரப் ; ( 2 ) தூய்மைப் படுத்தியது ; ( 3 ) தூய்மையானது ; 

( 4 ) 
பகுப்பாய்விற்கு தூய்மையானத ; ( AR ) ; வேதித் தூய்மையானது 
( CI ) . வேதித் தூய்மையான வினைப் பொருள்கள் மிகக் குறைந்த 
மாசுகளை கொண்டது . தூய்மையானதும் , A.R வினைப்பொருள் 
களும் பெரும்பாலான பகுப்பாய்வு பணிசளில் பயன் படுகன்றன, 
ஆனால் சில தறுவாய்களில் C.R வினைப்பொருள்கள் தான் தகுந்த 
வைகளாய் உள்ளன . 

பண்பறி பகுப்பாய்வில் பயன்படும் வினைப்பொருள்களும் 
கரைசல்சளும் கீழே பட்டியலாக தரப்பட்டுள்ளன . அவைகள் 
தயாரிப்பதை பற்றிய குறிப்புகளும் கொடுக்கப்பட்டுள்ளன. 


அ அமிலக் கரைசல்கள் 


பெயரும் 
வாய்பாடும் 


நார்மா 
20 ° விட்டி 

எடை 
அடர் | தோ 

இயைபு 
த்தி ராயம் ) 

% 


தயாரித்தல் 


கனிம அமிலங்கள் 


ஹைராகுளோரிக் 

அடர் 
நீர்த்த 


1.19 


12 
2 


- 


37. * 3 
7.15 836 மி.லி. நீரை 167 மி.லி. 
H-டன் 

( ஒ.அ. 1.19 ) 
கலக்கு . 


நைட்ரிக் 

அடர் 
நீர்த்த 


142 
1.2 


16 
6 


69 80 
32.36 அடர் HNO : - ஐ ( ஒ அ . 142 ) 

சம கன அளவு வாலைவடி 
நீருடன் கலக்கு . 


சல்பூரிக் 

அடர் 
நீர்த்த 


1.84 | 


36 
2 


95.60 
9.25 | 55 மி.லி. H , SO4- ஐ ( ஒ.அ 184 ) 

945 மிலி . நீருக்கு 
சிறிதாக சேர்த்து நன்கு 
கலக்கு . 


769 


தொடர்ச்சி 


நார் 


எடை 


மா 


20°.ஒல் 

டர் விட்டி 


பெயரும் 
வாய்டாடும் 


இயைபு 
% 


தயாரித்தல் 


ராயம் 


கரிம அமிலங்கள் 


அசிட்டிக் 

( H , COOH 
அடர் 
நீர்த்த 


1.05 


17 
2 


99.5 
12.10 | 116 மி.லி. அடர் அசிட்டிக் 

அமிலத்தை 884 மி.லி. 
நீருடன் கலக்கு . 


டார்ட்டாரிக் 

HẠCHO 


150 கி . டார்ட்டாரிக் அமி 
லத்தை சிறிது நீரில் கரைத்து 
1 லிட்டராக விளாவு . 


( ஆ ) காரக் கரைசல்கள் 


பெயரும் வாய்பாடும் 


நார்மா 
லிட்ட 
தோராய 
LAIT 5 


தயாரித்தல் 


அம்மோனியா . NH , OH 
அடர் ( 25-27 % NHS , 
ஒ.அ. 0.9 ) 
நீர்த்த அம்மோனியா 


13 


2 


பெரைட்டா நீர் , Ba ( OH ) , 


0.4 


எரிபெட்டாஷ் , KOH 


2 


133 மி.லி. அடர் அம்மோனியாவை 
ஒ.அ 09 687 மி . லி . நீருடன் 
கலக்கு . 
பூரிதக் கரைசல் ( ஒரு லிட்டரில் 
63 A. Ba { UH ) ) . 8 H.0 
உள்ளது ) 
112 கி KOH-ஐ நீரில் கரைத்து 
ஒரு லிட்டராக விளாவு . 
250 கி . NaOH ஐ நீரில் கரைத்து 
ஒரு லிட்டராக விளாவு . 
80 கி . NaOH- ஐ நீரில் கரைத்து 
ஒரு லிட்டராக விளாவு . 
பூரிதக் கரைசல் 1-3 A. Ca0- ஐ 
ஒரு லிட்டால் கொண்டுள்ளது . 


எரிசோடா அடர் 


8 


எரிசோடா நீர்த்த 


சுண்ணாம்பு நீர் , Ca ( OH ) 2 


0-05 


764 


தொடர்ச்சி 


பெயரும் வாய்பாடும் 


நாமா 
லிட்டி 
தோபாய 
LD TO 


தயாரித்தல் 


அம்மோனியம் சல்பைடு 

( NH ) 3 


6 


200 மி . லி அடர் NH , OH மூலம் 
H > - ஐ (மேலும் கரையாதவரை ) 
செலுத்து . மேலும் 200 மி.லி 
அடர் NH , OH- ஐ சேர்த்து ஒரு 
லிட்ட நக்கு விளாவு . 


0.5 


அம்மோனிரம்தபோசய 

னேட் NH, CN 


38 3 உப்பை நீரில் கரைத்து ஒரு 
லிட்டராக விளாவு . 


அம்மோனியம் தயோசய 
னேட் NHACVS ( Co ++ 
-க்கு சோதனை செய்ய ) 


வாணி ) தர உப்பின் பூரித நீர்க் 
கரைசல் . 


( ஈ ) மற்ற உப்புகளின் கரைசல்கள் 


மூலக் 


செறிவு 


பெயரும் வாய்பாடும் 


குறிப்புகள் 


N 


| கி / லிட்டர் 


2414 


05 


40.2 


228.1 


0.5 


38.0 


அலுமினியம் குளோரைடு , 

AICIs . 6H , O 
ஆண்டிமனி. ([ [ I ) குளோ 

ரைடு , SbC S 
பேரியம் குளோரைடு , 

Bacy . 2H , 0 
பிஸ்மத் நைட்ரேட் , 

Bi ( NO ) ; . 5H.O 


HGI- இல் 
கரை ( 1 : 1 ) 


2443 


05 


61.1 


485.1 


10.5 


80.6 


HND , முல் 
னிலையில் 
கரை 


கேட்மியம் நைட்ரேட் , 

Cd ( N ) . ) ) . 4H2O 
கால்சியம் நைட்ரேட் , 

C. ( NO ; ) , . 4H , O 


308 5 


05 


77.1 


2362 


59.0 


* இப்பகுதியில் குறிப்பிடப்பட்டுள்ள அளவு உப்பை ( கிராம்களில் ) 
சிறிது நீரில் கரைத்து 1 லிட்டருக்கு விளாவு. 


| 


165 
தொடர்ச்சி 


செறிவு 


மூலக் 


பெயரும் வாய்பாடும் 


குறிப்புகள் 


எடை 


N 


| கி / லிட்டர் 


172.2 


0,03 


2 


பூரிகக் 
கரைசல் 


266.5 


0.5 


44.4 


291.1 


0.5 


72.8 


241.8 


0.5 


60.4 


270-3 


0.5 


45.0 


3793 
331.2 


0.5 
0.5 


95.0 
82.8 


203.3 


0.5 


50.8 


287.0 


0.5 


71.7 


கால்கியம் சல்பேட் , 

Caso . .2H , O 
குரோமியம் ( III ) குளோ 

ரைடு , CICIS . 6H8O 
கோபால்ட் நைட்ரேட் , 

Co ( NO ) . 6H2O 
காப்பர் நைட்ரேட் , 

C ( NO :) . 3H , O 
ஃபெரிக் குளோரைடு , 

Felis . 6H2O 
லெட் அசிட்டேட் , 

( CH , COO ) 2 Pb . 3H , O 
லெட் நைட்ரேட் , Pb ( NO ; ) ; 
மக்னீசியம் குளோரைடு , 

MClg . 6H ,O 
மாங்கனீஸ் நைட்ரேட் , 

M1 ( NO ) 2 - 6H80 
மெர்க்குரிக் குளோரைடு , 

H Cla 
மெர்க்குரஸ் நைட்ரேட் , 

Hg ( Ng) , .2H2O 
நிக்கல் நைட்ரேட் , 

N. ( NO . 6H2O 
பொட்டாசியம் புரோ 

பைடு , KBr 
பொட்டாசியம் குளோ 

ரைடு , KCI 
பொட்டாசியம் குரோ 

மேட்டு , KgC1O4 
பொட்டாசியம் டைகுரோ 

பேட் , K , C1207 
பொட்டாசியம் ஃபெரிச 

யனைடு kgFc (CN)) 
பொட்டாசியம் ஃபெரோ 
சயனைடு , K , Fe: CN ) - 3H , O 
பொட்டாசியம் அயோ 

டைடு KI 


271,5 


0.2 


27.2 


561.3 


0.2 


561 


290.8 


0.5 


72.7 


1190 


0.5 


59.5 


746 


0.5 


37.3 


194.2 


0.5 


485 


294.2 


1.5 


73.8 


328.2 


1 


109.7 


422.4 


1 


105.6 


க. 


166.0 


0.5 


83.0 


பரதே 


தொடர்ச்சி 


செறிவு 


மூலக் 


பெயரும் வாய்பாடும் 


கூறு 
எடை 


குறிப்புகள் 


N 


கி / லிட்டர் 


101.1 


0.5 


50.5 


85.1 


0.5 


42.5 


பொட்டாசியம் நைட் . 

ரேட் , KNO3 
பொட்டாசியம் நைட் 

ரேட் , KNO , 
பொட்டாசியம் பெர்மாங்க 

னேட் , KMnO 
சில்வர் நைட்ரேட் , AgN ) , 
சோடியம் அசிட் டேட் , 

CH , COONa 
சோடியம் ஆர்சினைட் , 

Naz.AsOg 
சோடியம் கார்பனேட் , 

Na.CO. 


158.0 
169.9 


0.5 
0.1 


15.8 
170 





136.1 


1 


136.1 


191.9 


0.5 


32.0 


1060 
106.0 
58.5 


05 
3.0 
0.5 


235 
159.0 
29.3 


402.2 


0.5 


67.0 


358.2 


0.5 


59.7 


172.1 


1 


172.1 


85.0 


0.5 


42.5 


சோடியம் குளோரைடு , Naal 
" சோடியம் ஹைட்ரஜன் , 
ஆர் செனேட் , NayH4sO , . 

12H , O 
சோடியம் ஹைட்ரஜன் பாஸ் 

பேட் , NagHPO , . 12Hqo 
சோடியம் ஹைட்ரஜன் 

டார்ட்ரேட் , NaticH4O8 
சோடியம் நைட்ரேட் , 

NaNO , 
சோடியம் நைட்ரைட் , 

NaNO2, 
சோடியம் சல்பேட் , 

Nags04 . 10H90 
சோடியம் சல்பைட் , 

Na , Og. 7H , O 
சோடியம் டெட்ரபோ ரேட் , 

NazB407 - 10 HO 

பூரிதக் கரைசல் 
சோடியம் தயோசல்பேட் . 

Nags , 0 ;. 5H , O 


69.0 


0.5 


34.5 


322.2 


0.5 


85.6 


252.2 


0.5 


63.0 


381.4 


0.14 


26.5 


248,2 


0.5 


62.0 


167 


தொடர்ச்சி 


செறிவு 


மூலக் 


பெயரும் வாய்பாடும் 


கூறு 


குறிப்புகள் 


N 


A / லிட்டர் 


350.6 


0.5 


ஸ்டேன்னிக் குளோரைடு , 

SnCl4 . 5H , O 
ஸ்டேன்னஸ் குளோரைடு , 

SnCls . 2H , O 


43.8 


225.6 


0.5 


56.4 


HCI முன் 
னிலையில் 
கரைக்கப் 
பட்டது . 


211.6 


0.5 


52.9 


ஸ்டிரான்ஷியம் நைட்ரேட் , 

Sr ( NO ; ) ) 
சிங்க் நைட்ரேட் , 

Za ( NO ) . 6H , O 


297.5 


0.5 


74.4 


( உ ) சிறப்பு வினைப்பொருள்கள் 


வினைப்பொருளின் பெயர் 


தயாரித்தல் 


அலிசரின் 
அலுமினான் 
அம்மோனியா கலந்த 

AgNO , கரைசல் 

( Gi சோதனைக்கு ) 
அம்மோனியம் மாலிப்டேட் 

வினைப் பொருள் 


95 % ஆல்கஹாலில் பூரிதக் கரைசல் . 
1 கி பொருளை 1 லிட்டர் நீரில் கரை . 
1.7 A AgNO ,, 25 A KNO ;. 17 மி . லி . 
அடர் NH , OH- ஐ நீரில் கரை . ஒரு 
லிட்டருக்கு விளாவு . 
150 கி வாணிப தர அம்மோனியம் மாலிப் 
டேட்டை 1 லிட்டர் 

1 லிட்டர் வாலை வடி நீரில் 
கரைத்து 1 லிட்டர் HN ) y- க்கு ஊற்று . 
( HNO ; ஒ . அ . 1 • 2 அமிலத்தைக் கரைச 
லுக்கு ஊற்றக்கூடாது ). வெண்மை நிற 
மாலிப்டிக் அமிலம் வீழ்படிவடைந்து 
பின்னர் . கரைகிறது . 48 மணி நேரம் 
வைத்திருந்து ஏதாவது வீழ்படிவு தோன்றி 
யிருந்தால் தெளிய வைத்து இறுக்கவும் . 
8 A. HgCle , 9 A. NH4CN5- ஐ 100 மி . வி . 
நீரில் கரைக்கவும் . 


அம்மோனியம் டெட்ர 
தயோசயனோ மெர்கு 
ரேட் 
அனிலீன் ஹைட்ரோ 

குளோரைடு 
பென்சிடீன் 


சம கன அளவு அனிலீனையும் அடர் HCI- ஐ 

யும் ( ஒ அ . 1.19 ) கலக்கு . 
30 % அசிட்டிக் அமிலத்தில் பூரிதக் கரைசல் 


768 


தொடர்ச்சி 


வினைப் பொருள் பெயர் 


தயாரித்தல் 


புரோமின் நீர் 

பூரித புரோமின் நீர்க் கரைசவ் . 
குரோமோ டுரோப்பிக் 

அமிலம் 5 % நீர்க்கரைசல் . 
கோபால்ட் குளோரைடு 

( Zn ++ சோதனைக்கு ) 002 % கரைசல் 0.5N HCI- இல் , 
டைமெத்தில் சிளையாக் 10 கி . பொருளை 1 லிட்டர் 95 % ஆல்க 
சைம் ( சுகேவ் வினைப் 

ஹாலில் 

கரைக்கவும் ( அம்மோனியா 
பொருள் ) 

சேர்ந்த 1 % டைமெத்தில் கிளையாக்சைம் 

கரைசலையும் பயன்படுத்தலாம் ) 
டைபெனில் அமைன் 1 கி . பொருளை 100 மிலி அடர் H ,SO-இல் 

( ஒ.அ 1.81 ) கரை . 
டைபெனில் கார்பசைடு 1 கி . பொருளை 100 மி.லி 95 % ஆல்கஹாலில் 

கரை . 
டைபிக்ரைல் அமைன் 10 கி . பொருளை 100 மி.லி IN Nago,- ட 

கொதிநிலைக்கு சூடு செய்து 1 லிட்டருக்கு 

விளாவு . குளிர்வித்து வடிகட்டு . 
டைத்திசோன் 

001 கி . பொருளை 100 மி.லி C CIA அல்லது " 

CHCIg- இல் கரை . 
ஃபுச்சின் 

0.1 % நீர்க் கரைசல் . 
ஃபார்மேட் தாங்கல் 

100 மி.லி அடர் ( 23N ) ஃபார்மிக் அமிலத் 
கலவை தையும் 3.2 மிலி அடர் ( 13N ) NH4UH 

உம் கலக்கு . 
கிளிசரால் ( கிளிசரின் ) கிளிசரினை சம கன அளவு நீருடன் கலக்கு . 
ஹைட்ரஜன் பெராக்சைடு 10 மி லி 30 % H , 0 , - ஐ 100 மி.லி நீருடன் 
( 3 % கரைசல் ) 

விளாவு . 
ஹைட்ராக்சிகுயுனொலின் 2.5 பொருளை 100 மி.லி 6 % அசிட்டிக் அமி 

லத்தில் கரை . 
ஹைட்ராக்சிகுயுனொலினும் 2 கி . ஹைட்ராக்சிகுயுனெலினை 4 மி . லி 
பொட்டாசியம் அயோ 12N ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தில் 
டைடும் ( Bi , b- க்கு வினைப் கரைத்து 80 மிலி . நீர் 4 கி . பொட்டா 
பொருள் ) 

சியம் அயோடைடை சேர்த்து 100 மி.லி 

• ஆக விளாவு . 
அயோடின் நீர் 

1.3 அயோடின் 3 கி . KI- ஐ குறைந்தபட்சம் 
நீரில் கரைத்து நீருடன் 1 லிட்டராக 

விளாவு . 
லேந்சனம் நைட்ரேட் 50 கி . உப்பை 1 லிட்டர் நீரில் கரை . 
மக்னீசியா கலவை , 

100 கி . MgC ) , 6 H2O ஐயும் 100 கி . 
MgCle + NH4CI + 

NH , I- ஐயும் நீரில் கரைத்து 50 மி.லி 
NH , OH 

அடர் NHUH- ஐ சேர் . நீருடன் விளாவி 
1 லிட்டராக்கு . 


- 


769 


தொடர்ச்சி 


வினைப்பொருள் பெயர் 


தயாரித்தல் 


மாங்கனீஸ் குளோரைடு 


மாலிப்டேட் டார்ட்ரேட் 

வினைப்பொருள் 
( PO ; --- . க்கு ) 


அடர் HCI- இல் ( ஒ . சு . 1.19 ) MaCl, 

4H90-இன் பூரிதக் கரைசல் 
5 கி . வாணிப தர அம்மோனியம் மாலிப் 
டேட்டை 100 மி.லி. குளிர்ந்த நீரில் 
கரைத்து 35 மி.லி HNO : - ஐ ( ஒ.அ. 1.2 ) 
சேர் . இக் கரைசலில் 20 கி . டார்ட்டாரிக் 
அமிலத்தை கரைக்கவும் . 
20 % ஆல்கஹாலில் பூரிதக் கரைசல் . 
0.3 A -நாப்தைல் அமைனை 20 மி . லி . நீரு 
டன் கொதிக்க வை ; நிறமற்ற கரைச 
லுக்கு 150 மி.லி. 2N CH3COOH- ஐ 


மோரின் 
a நாப்தைல் அமைன் 


சேர் . 


நெஸ்லர் வினைப்பொருள் 


115 A HI) , 80 கி . KI- ஐ போதுமான 
அளவு நீரில் கரை , 500 மிலி ஆத. 
600 மி.லி. ON NaOH- ஐ சேர்த்து வைதி 
திருக்கும்போது தோன்றும் வீழ்படிவி 
லிருந்து கரைசலை தெளியவைத்து இறுத்து 
பிரிக்கவும் . இருட்டறையில் இக் கரை 
சலைப் பாதுகாக்கவும் . 
0.001 கி.பொருளை 100 மி.லி. 2NNaOH- இல் 

கரை . 
1 கி , வினைப்பொருளை 20 மி.லி. நீருடன் சூடு 
செய்து கரை . 1 மி.லி. 2V N.OH- ஐ 
சேர்த்து வடிகட்டு . தெளிவான வடி 
நீரை 200 மி.லி. - ஆக விவாவு . 
5 % நீர்க் கரைசல் , 


P- நைட்ரோபென்சீன் 

* அ ? ஸு - ரிசார்சினால் 
4 - நைட்ரசோ- B- நாப்தால் 
( இலின்ஸ்கி வினைப் 

பொருள் ) 


பாஸ்போமாலிப்டிக் 

அமிலம் 
பொட்டாசியம் டை 

ஹைட்ரஜன் 
ஆன்டிமக்னட் 


K + -இன் வினைப்பொருள் 

NagPbCu ( NO2 ) 


22 கி . KH , SbO ; - ஐ 1 விட்டர் நீருடன் சூடு 
செய்து கரை . உப்பு முழுவதையும் கரைக்க 
3-5 நிமிடங்கள் கொதிக்க வை . கரைசலை 
துரிதமாக குளிர்வித்து 35 மி . லி . 
6N KOH- ஐ சேர் . ஓரிரவு வைத்திருந்து 
வடிகட்டு . 
பொட்டாசியம் உப்புகளற்ற 2 கி . NaNO , , 
0.9 கி . Cu CHSCOO ) , H , 0 , 1.6 கி . 
Pb ( CH , COOH ) , 3H , O . ஐ 0.2 மி லி . 30 % 
CH , COOH- ஆல் அமிலப்படுத்திய 15 
மி.லி. வாவடி நீரில் கரைக்கவும் . இக் 
கரைசலை அடிக்கடி புதுப்பிக்க வேண்டும் . 
0.01 கி பொருளை 100 மி.லி. நீரில் கரை . 


ரோடமைன் B 


770 


தொடர்ச்சி 


வினைப்பொருள் பெயர் 


தயாரித்தல் 


சோடியம் கோபால்டி 21 A C.P NaNO ,, 29A Co ( NO , ) , 6H , 0- ஐ 
நைட்ரைட் 50 மி.லி. வாலைவடி நீரில் கரைத்து 1 மி.லி. 

80 % CHSCOOH . ஆல் அமிலப் படுத்து . 
குறைந்தபட்சம் 24 மணி நேரம் வைத்திரு . 

வடிகட்டி 100 மி.லி. - ஆக நீருடன் விளாவு . 
சோடியம் நைட்ரோ 3 கி பொருளை 100 மி.லி. நீரில் கரை . 

புரு சைடு 
சோடியம் சல்பைடு ( எதிர் 480 A Nags , IH90 , 40 A NaOH- ஐ ஒரு 

அயனி தொகுதி V- இன் லிட்டர் நீரில் கரை . 
தொகுதி வினைப்பொருள் ) 
சோடியும் டங்ஸ்டேட் 50 கி டங்ஸ்டிக் அமிலத்தை 200 மி.லி. 

2N NaOH -டன் கொதிநிலைக்கு சூடு செய் . 

கரைந்தபோது 1-5 . லிட்டராக விளாவு . 
சோடியம் வனடேட் 100 கி . அம்மோனியம் வனடேட்டை , 

NH , VO , 200 மி.லி. 2N NaOH- டன் 
கொதிக்க வைத்து குளிர்வித்து நீருடன் 

7 லிட்டராக விளாவு . 
ஸ்டார்ச் கரைசல் 1 ஸ்டார்ச்சை சிறிது குளிர்ந்த நீருடன் 

பிசைந்து பசையாக்கு . 100 மிலி. கொதி 
நீருக்கு இப்பசையை ஊற்று . சில நிமிடம் 

கள் கொதிக்கவைத்து குளிர்விக்கவும் , 
சல்பனலிக் அமிலம் 0.5 கி பொருளை 150 மி . லி . 2N அசிட்டிக் 

அமிலத்தில் கரைக்கவும் . 
டைட்டேனியம் ( IV ) 10 A Ti0 -ஐ 60 கி . KHSO ; - டன் உருக்கு . 
சல்பேட் உருக்கியதை குளிர்வித்து அடர் H.SO ,- ஐ 

( ஓ அ . 1.84 ) அதன் மேல் ஊற்று . நீரில் 

கரை . கரைசலை 2 லிட்டர்களாக விளாவு . 
அசிட்டேட் 30 % CH , COOH- இல் பூரிதக் கரைசல் , 
சிங்க் யுரனைல் ( அ ) | 10 கி 

அசிட்டேட் 
அசிட்டேட் to, { CHyCOO ), 2Hz0 , 6 கி 30 % அசிட் 

டிக் அமிலத்தை 50 மி.லி. வாலைவடி நீரில் 
கரை . 
( ஆ ) 

30 கி . சிங்க அசிட்டேட் 
Zr ( CHICOO ) , 2H , O , 3 கி 30 % அசிட் 
டிக் அமிலத்தை 50 மி லி . வாலை வடி நீரில் 
கரை . இரண்டு சரைசல்களையும் கலந்து 
ஓரிரவு வைத்திருந்து தோன்றும வீழ்படிவி 
லிருந்து கரைசலை தெளிய வைத்து , இறுக்க 

வேண்டும் . 
ஜிர்க்கொனைல் நைட்ரேட் 0.1 கி டொருளை 20 மி.லி. அடர் HCI- இல் 
( F-- இன் வினைப்பொருள் ) கரைத்து 100 மி.லி. - ஆக விளாவு . 

ii 


யுரனைல் 


யுரனைல் 


. 


171 


II நீர்க் கரைசல்களில் 18°* - இல் காரங்கள் , அமிலங்கள் , உப்புகளின் 

பிரிகை வீதம் 


மின்பகுளி 


வாய்பாடு 


பிரிகை வீதம் 
IN கரைசல் | 0.1 N கரைசல் 
களில 

களில் 


82 
78 


92 
91 
90 
90 


51 


59 


1 அமிலங்கள் 
நைட்டிரிக 

HNOS 
ஹைட்ரோ குளோரிக் HCL 
ஹைட்ரோ புரோமிக் HBr 
ஹைட்ர அயோடிக் HI 

சல்பூரிக் HgsO4 
ஆச்சாலிக் HgCg04 
பாஸ்பாரிக் H , POA 

சல பூரஸ் H.SO ; 
ஹைட்ரோஃபுளூரிக் HF 
டார்ட்டாரிக் H , C , H4O6 

அசிட்டிக் CHYCOOH ) 

கார்போனிக் H , COS 
ஹைட்ரஜன் சல்பைடு HAS 

போரிக் H_BOS 
ஹைட்ரோசயனிக் HCN 

2 காரங்கள் 
எரி பொட்டாஷ் KOH 

எரி சோடா NaOH 
அம்மோனியா NH , OH 

3 உப்புகள் 
Me + A வகை ; எ . கா . KCI . | 

NaNO : 
ME , + A-- அல்லது Me++ A , ; 

எ.கா .; KgSO , , BaCl , 
Mes + A --- அல்லது Me+++ A , ; 

எ . கா .; K : [ Fc ( C.V ) ] AICI , 
Me ++ A-- வகை ; எ . கா . , CusO4 


31 
26 
20 
15 
13 
13 

017 
001 
001 
0.007 


0.4 


77 
73 
0.4 


89 
84 
1.3 


- 


86 


73 


65 


40 


புள்ளி 


* மிகு அளவு மின் பகுளிகளுக்கு தரப்பட்டுள்ள மதிப்புகள் கடத்துத் திறன் 
விவரங்களிலிருந்து கண்டறியப்பட்ட வெளிப்படையான 

பிரிகை 
வீதங்கள் ஆகும் . 

* இரு காரத்துவ பல காரத்துவ அமிலங்களின் மதிப்புகள் முதல் பிரிசை 
படியை குறிப்பவை . 

*** ஒரே வகை உப்புகளின் 1N கரைசல்களுடைய வெளிப்படையான பிரிகை 
வீதங்கள் கணிசமான அளவு வேறுபட்டுள்ளன . எனவே 

இவைகள் 
அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளன . சில உப்புகளுக்கான மதிப்புகள் : 
K.C ) , 15 % ; NaCl , 67 % ; CH3COONA , 53 % ; NagSO4 , 45 % ; முதலியன . 

. 


772 


III சில குறையளவு மின்பகுளிகளின் பிரிகை மாரிலிகளும் 

அடுக்குகளும் ( PK) 


மின்பகுளி 


பிரிகை மாறிலி 


pK = -log K 


அமிலங்கள்- கனிம 


2.25 

6.77 
11,53 


3X10-14 


9.25 
13.52 
9.24 

6.37 
10.25 
0.75 
6.50 
9.14 
3.13 
11.62 


ஆர்செனிக் , H , AsO4 
1 - வது படி 

5.62X10-3 
2 - வது படி 

1.70x10-7 
3 -வது படி 

2.95X10-12 
ஆர்சினியஸ் , H.AsOS 
1 - வது படி 

5.8X10-10 
2- வது படி 
போரிக் , H BO : 1 - வது படி 

5.70X10-10 
கார்போனிக் HaCO . 1 - வது படி 

4.31X10-7 
2 - வது படி 

5,61x10-11 
குரோமிக் , H , CrO , 1 - வது படி 1.8X10-1 

2- வது படி 

3.2X10-7 
ஹைட்ரோசயனிக் , HCN 

7.2X10-10 
ஹைட்ரோஃபுளூரிக் , H , Fz 

7.4X10-4 
ஹைட்ரஜன் பெராக்சைடு , H , O , 2.4X10-12 
ஹைட்ரஜன் சல்பைடு , HS 

1 - வது படி 

5.7X10-8 
2 -வது படி 

1.2X10-15 
அயோடிக் , HIO , 

1.67X10-1 
நைட்ரஸ் , HNO , 

4X10-4 
ஆர்த்தோபாஸ்பாரிக் , H , PO4 

1 - வது படி 

7.51X10-3 
2 - வது படி 

6.23X 10-8 
3 - வது படி 

2.2X10-13 
சல் பூரஸ் அமிலம் , H , SO , 
1 - வது படி 

1.30x10-2 
2- வது படி 

5X10-6 
நீர் , H.O 

1.8X10-16 

கரிம அமிலங்கள் 
அசிட்டிக் , GH COOH 

1.86X10-5 
கிட்ரிக் , H , CH , O , 
1 - வது படி 

8.4X10-4 
2 - வது படி 

1.8x10-5 
3 - வது படி 

4.8x10-6 


7.24 
1492 

0.78 
3.40 


2 12 
7 21 
12.67 


1.89 
530 
15.74 


4.73 


3.08 
4.74 
5.40 


773 


தொடர்ச்சி 


மின்பகுளி 


பிரிகை மாறிலி K 


| pK = -los 


3.75 


1,23 
4.19 


4.16 
5.61 


2.98 
4.34 


4.75 


கரிம அமிலம் 
ஃபார்மிக் , HCOOH 

1.77x10-4 
ஆக்சாலிக் , HgC9O , 
1 - வது படி 

5.9X10-9 
2 - வது படி 

6.4X10-5 
சக்சீனிக் H2C , H4O4 
1 - வது படி 

6.9x10-5 
2 - வது படி 

2.5X10-8 
டார்ட்டாரிக் , H , C , H408 
1 - வது படி 

1.04x10-3 
2 - வது படி 

4.55X10-5 

கனிம காரங்கள் 
அம்மோனியா , NH , OH 

1.79X10-5 
பேரியம் ஹைட்ராக்சைடு , Ba ( OH ) 2 

2 - வது படி 2.3X10-1 
கால்சியம் ஹைட்ராக்சைடு 
Ca | OH ) 2 2 - வது படி 

3x10-9 
லெட்ஹைட்ராக்சைடு, PE ( OH ) 2 
1 - வது படி 

9.6X10-4 ) 
2 - வது படி 

3X10-8 
நீர் , H , O 

1.8X10-16 

கரிம காரங்கள் 
அனிலீன் , CH ; NH , 

4.0X10-10 
பெல்சிடீன் , ( NH ,CH4 ) , 
1 - வது படி 

9.3x10-10 
2 - வது படி 

56X10-11 
எத்தில் அமைன் , C , H , NH, 

5.6x10 
பிரிடீன் , C.H.N 

2.04X10-9 
குயுனொலின், C9H , N 

1x10-9 


0.64 


1.50 


3.02 

7.52 
15.74 


940 


9.03 
10 25 
3 25 
8.09 
9.00 


774 


1 


IV அறை வெப்ப நிலையில் சுமாராகக் கரையும் சில மின்பகுளிகளின் 

கரைதிறன்களும் கரைதிறன் பெருக்கங்களும் 


எண்மான மதிப்புகள் 
மின்பகுளியின் 
வாய்பாடு அயனிப் பெருக்கம் 

கரைதிறன் பெருக்கம் கரை திறன் 

SP மோல் / லிட்டர் 
ஹைட்ராக் 

சைடுகள் 
AgOH [ Ag + ] X [ OH ] 

2X10-8 

1.4 x 10-4 
Al( OH ) [ 4 ]+++ ] x [ OH-] 19x10-33 

2.9x10-9 
Cd ( OH ) [ Cd ++ jx [ OH- ] 1.2x10-14 

1.4 x 10-5 
Cr ( OH ) [ Cr +++ ] x [ OH ] -3 5.4 x10-31 

1.2 x 10-8 
Cu ( OH )2 [ Gu++ ] X [ OH ] 56x10-20 

2.4 x 10-7 
Fr ( OH ) [ Fe ++ ] x [ OH- ] 4.8x10-16 

4 9x 10-6 
Fe ( OH ) s [ Fe +++ ] x [ OH ] 3.8X10-38 

19 x 10-10 
Mg( OH ) 2 | [ Mg ++ ] x [ 0H- ] ? 

5x10-1 

1.1 x 10-4 
MI ( OH ) a | [ Mn++ ] x [ OH- * 4X10-14 

2.1 x 10-5 
Ni ( OH ) [ Ni ++ ] x [ OH ] 63 x 10-16 

5.4 x 10-6 
Co( OH ) [ Co++ ] x [ OH- ) 20X10-16 

3.7 x 10-6 
Sb ( ( H ) [ Sb +++ ] X [ 0H 13 4X10-42 

2 x 10-11 
Sr ( OH ) 2 [ Sn ++ ] x [ OH- ] 5 x 10-26 

2.3 x 10-9 
Zn ( OH )) , [ Zn ++ jx [ OH - 1 

1X10-17 

1.4 z 10-6 
சல்பைடுகள் 
Aggs [ Ag + ] X [ s-- ] 

16x10-49 

3 5x 10-17 
Bi , Ss [ Bi+++ ] X [ S * ] 

16X10-72 

1.7 x 10-15 
CdS [ Cd ++ ] x [S- 3.6X10-29 

6 x 10- 5 
Cosa [ Co ++ ] x [S-- ] 7x10-13 

8.4 x 10-12 
Cosp [ Co ++ ] x [ $ -- ] 2X10-27 

4 5 x 10-14 
Cus [ Gu++ ] x [ 5--1 8 5x10-45 

9 2 x 10-23 
Cligs [ Cu + ] x [S- ]] 

2.6x10-49 

41x10-27 
Fesi [ Fe ++ ] x [ s-- ] 3.7X10-19 

61x10-10 
HgS [ Hg ++ ] x [ s--] 

4x10-53 

63x10-27 
MnS [ Mn ++ ] x [ S - 1 14X10-15 

3.7x10-8 
PbS [ Pb ++ ] X [ -- ] 11x10-29 

33x 10-15 
Sns [ Sn ++ ] x [ s-- ] 1.1x10-28 

1.0 x 10-14 
N.Sa [ Ni ++ ] x [ S-- ] 

3.X10-21 

55x 10-11 
NiSr [ Ni++ ] x [S-- ] 

2x10-28 

1.4 x 10-14 
Zns [ Zn ++ ] x [ S-- ] 1,2X10-23 

3.5x10-19 
குளோரைடுகள் 
AgCI [ Ag + 1X [ CI- ] 

16x10-10 

12 x 10-5 
HggCl2 [ Hg ++ ] > [ C ] 1.1x10-18 

65x10-7 
PbCIAL [ Pb ++ ] X [ Cl - 2 2 4x10-4 

3.9x 10-2 
புரோமைடுகள் 
AgBr [ A2 + ] [ Br- ] 

77X10-13 

88 x 10-7 
HggBr2 [ Hg2 ++ ] [ Br ] 5.2X10 23 

2.8 x 10-8 
PbBre [ Pb ++ ] [ Br ? 7.4x10-5 

2.6x 10-9 


775 


தொடர்ச்சி 


மின்பகுளியின் 
வாய்பாடு 


எண்மான மதிப்புகள் 
அயனிப் பெருக்கம் கரைதிறன் பெருக்கம் 

கரைதிறன் 
SP மோல் / லிட்டர் 


1 2x10-8 
2.2 x 10-0 
1.3 x 10-3 
1.05 x 10-4 


Pb2 


87 / 


10-9 


2.6 x 10-2 
105x 10-5. 
7 8 x 10-3 
15x10-4 
53x 10-4 
7.9x 10-4 


9 


அயோடைடுகள் 
Agi [ Ag + ] X [ [ ] 

1.5x10-16 
Hg.I, ( Hg ++ ] [1 ] 4 5X10-29 

[ Pb ++ ] x [ 1 ] 
Cul [ Cu + ] X [ i ] 

1.1x10-12 
சல்பேட்டுகள் 
Ag2SO4 

[ Ag + ] ? x [ SO4--1 7.7X10-5 
BasO4 [ Ba + 1 ] = [Ser 1.1x10-10 
Caso , X2H20 [ Ca ++ ] x [ 30 , 61X10-5 
PbSO , [ Pb ++ ] x [ 50-- ] 2 2x10-3 
SrSO . [ Sr++ ] x [ > 04 - ] 2.8X10-7 

Hg2SO4 [ Hg2 ++ ] x [30 ; - ] 6.3 10-7 
கார்பனேட்டுகள் 

AgaCO3 [ 4g+ ] x [ CO ;-- ] 61x10-12 
BaCO3 [ Ba + ] = [ 00 : 

8x10 
C : Cus 

[ Ca++ ] * [ CO ; -- 4 8 x 10-9 
MgCO3 [ vg ++ ] x [ CO ; 1.0x10-9 
SICO ; [ Sr ++ ] x [ CO3 ] 1.6X10-9 
CaCO3 

[ Cd++ ] - [FO ; -- ] 2,5X10-14 
PbCOS [ Fb + 1 ] x [ Cos- ] 

1.5x10-13 
ஆக்சலேட்டுகள் 
BaCaO , X 2Hqc | [ Ba ++ ] x [ CC -- ] 1.6 x 10 ^^ 
CaCO, H , O ][ C ++ ] = [ CO 

[ C ++ ] = [ C04-3 2 6 x 10 9 
MgC , 0 ,, [ [ Mg ++ ] * [ CeO ; -- 86 x 10-5 
PbCg04 

[ Pu ++ ] X [ Ce () 4 3 2 x 10-11 
STC , O , XH , O [ Sr++ ] x [ C , O4-- ] 5.6 x 10-8 
ZnCaO4 

[ Zn++ ] x [ C.O - ] 7.5x10-9 
குரோமேட்டுகள் 
Ag2C1O4 [ Ag+ ] X [ CrO -- ] 9x10-12 
BadrO4 | [ Ba++ ] & [ Cro .- 2.4 x 10-10 
PbCr 

[ Pb ++ ] x [ C1O4- 1.8 x 10-14 
SrCrO4 [ Sr ++ ] x [ Cro-- ] 3.5x10-5 
பாஸ்பேட்டுகள் 

AgsPO , [ Ag + ] } x [ PO ;--- 1.8 x 10-18 
MNH4POA |[ Mg ++ ] x [ NH4] x 2.5x10-13 

[ PO , ] 
Pbg( PO ; ) [ Pb ++ ] 3x 

1.5 x 10-39 
[ PO --- 


115 x 10-4 
8.9 x 10- 5 
6.9 x 10-5 
3.2 x 10-3 
4 x 10 9 
1.5 x 10-7 
3.9x10-7 


- 


4 x 10-4 
5.1 x 10-5 
91 x 10-3 
56 x 10-8 
2.4 x 10-4 
8.7 x 10-5 


13 x 10-4 
15x10- 5 
13 x 10-7 
5.4 x 10-8 


16x10-5 
6.3 x 10-5 


17x10-7 


776 


தொடர்ச்சி 


மின்பகுளியின் 
வாய்பாடு 


எண்மான மதிப்புகள் 
அயனிப்பெருக்கம் கரைதிறன் பெருக்கம் 

கரைதிறன் 
SP ( மோல் / லிட்டர் ) 


76x10-3 
1.1x10-6 


2 2 x 10-9 


பல்வேறு அமிலங் 
களின் உப்புகள் 
AgBOS [ Ag + ] / [ Bro, - ] 

5.8 x 10-5 
Ag CNS [ Ag + jx [ CNS- ]] 1.16 x 10-12 
பல்வேறு அமிலங் 

களின் உப்புகள் 
Ag4 [ Fe (CN ) ] / [ Ag + ]4X 

1.5 x 10-41 

[ Fe ( CN ) == ] 
Ag3 [ Fe ( CN) ] | [ Ag + ] 3 x 

9.8 x 10-16 
[ Fe ( CN ) ; --- ] 
AgzAsOg [ Ag + ] * x 

4.5x 10-19 

[ AsO3-- " ] 
AgsAsO4. [ Ag + ] x 

1.0x 10-19 

[ As0 ;---] 
CaF2 [ Ca++ ] x [ F ] 

4.0 x 10-11 
KHC, H, O8 [ K + ] < 

[ HC , H , 05-1 | 3.0x10-4 


24 x 10-7 


1.1 x 10-5 


7.8 x 10-6 


2.1x10-4 


1.7 x 10-2 


V சில அணைவுகளின் நிலையில்லாமை மாறிலிகள் 


அணை 


வின் 
மைய 


அணைவின் பிரிகையினுடைய 

சமன்பாடு 


லாமை = 


நிலையில்லாமை / PK நிலையில் 
மாறிலி K நிலை 
யில்லாமை 

log K நிலை 
யில்லாமை 


அயனி 


Ag + [ Ag ( NH ;ja ]+ * Ag++ 2NH , 

[ Ags , 0 ] = Ag++ Sg0 ; -- 

[ Ag ( CN ) ] Ag++ 2CN 
Al +++ [ AlF6) ----_ Al ++++ 6F 
Cl ++ [ CH NH ] ++ * cd +++ 4NH, 

[ CdCl4] ---- Cd +++ 4dl 

[ Cd ( CN ),] -- > Cd +++ 4CV 
Co ++ 

[ Co ( NHS )6 ]++ < Co+++ 6NH : 
[ Co ( CNS ), ] 

Co +++ 4CNS 
Co +++ I [ Co( NH ;) ] +++ == Co ++++ 6NH , 
Cu ++ [ Cu ( NH ] ++ Cu +++ 4NHS 
Fe++ ) 

[ 

[Fe( CN ) ] ==== Fe+++ 6CN 
Fe+++ | [Fe( CN) ) --- 

Fe++++ 6CN 


6.8X10-8 
1x10-13 
1x10-2 
2X10-14 
1x10-7 
9X10-3 
1.4X10-11 
1.25X10-5 
1x10-3 
6X10-36 
4.6x10-14 
5X10-37 
5x10-14 


7.2 
13.0 
21.0 
23.7 
7.0 
205 
16.85 
4.91 
3.0 
3522 
1334 
36.30 
43.30 


777 


பிற்சேர்க்கை 

V. தொடர்ச்சி 


அணை 


லாமை = 


வின் 
மைய 
அயனி 


அணைவின் பிரிகையினுடைய 

சமன்பாடு 


நிலையில்லாமை 

pK நிலையில் 
மாறிலி K நிலை 
பயில்லாமை 

-log K நிலை 
யில்லாமை 


Cu + [ Cu ( CN) , ]---- Cu++ 4CN 

5x10-28 
Hg ++ [ H ¢ ]( CNS ) . ] -- < = Hg+++ 4CNS 1x10-29 
[ HgCl, ] --- Hg+++ 4C1 

6X10-17 
[ Hgl ] -- Hg +++ 41 

5X10-31 
Ni ++ [ Ni ( NHS) ] -- Ni +++ 6NH : 

6x10-9 
[ Ni( CN) 4 ] -- Ni+++ 4CN 

3X10-16 
Sn++++ [ SnCls ] ---- Sn +++++ 601 

1.5X10-1 
Zn ++ [ Zn ( NHS)4]++++ __/ Zn +++ 4NH3 

3.5X10-10 
[ Zn ( CN ) 4 ] -- < ZZn +++ 4CN 

2X10-17 | 
[ Zn ( CgO4 ) x] - = - ZZn +++ 3780 ; -- 1x10-9 

VI , தாங்கல் கலவைகளைத் தயாரித்தல் 


27.30 
22.0 
16.22 
30.30 

8.22 
15.52 
0.82 
9,46 
16.70 
90 


PH 


தயாரிப்பு முறை 


1 


3 


1.3 N ஹைட்ரோகுளோரிக் அமிலம் ( வினைத்திறன் குணகத்திற்கு 

சரி செய்யப்பட்டது ) 
194 மி . லி . 0.IN HC) - க்கு 0.75 A. KCl- ஐ சேர்த்து 200 மி . லி -க்கு 

நீருடன் விளாவு 
21.2 மி.லி. 0.IN HCI- க்கு 0.75 கி . KCl- ஐ சேர்த்து 200 மி.லி.- க்கு 

நீருடன் விளாவு 
102.75 மி.லி. 0.2M சோடியம் பாஸ்பேட்டை , ( Na , HPO .2H , 0 ) , 

397.25 மி.லி. 0.1M சிட்ரிக் அமிலத்துடன் , CHgOq.H2O கலக்கு 
192.75 மி.லி. 0.2M NagHPO4 . 2H , O- டன் 307.25 மி.லி. 0.1M 

சிட்ரிக் அமிலத்தை CH8O7 . H , O கலக்கு 
257.5 மி . லி . 0.2M NagHPO4 • 2H , 0- ஐ 292.5 மி.லி. 0.1 M 

சிட்ரிக் அமிலத்துடன் , CHgOT.H2O கலக்கு 
315.75 மி.லி. 0.2M NagHPO4 . 2H2O- ஐ 184.25 மி.லி. 0.1M 

சிட்ரிக் அமிலத்துடன் , CHgOr . H , 0 கலக்கு 
411.75 மி.லி. 0.2M NagHPO . . 2H , O- ஐ 88.25 மி.லி. 0.1M சிட்ரிக் 

அமிலத்துடன் , C6H8O7 . H20 கலக்கு 
483,25 மி.லி. 0.2M Na HFO4 . 2H , O- ஐ 13.75 மி.லி. 0.1M சிட்ரிச் 
அமிலத்துடன் , CHgOr . H , 0 கலக்கு 


6 


7 


50 


7.78 


பண்பறி பகுப்பாய்வு 


VI . தொடர்ச்சி 


pH 


தயாரிப்பு முறை 


9 


10 


11 


ப 


106.5 மி.லி. 0. IM NaOH- ஐ 250 மி.லி. 0.1M போரிக் அமிலக் 

கரைசலுடன் கலக்கு 
219.5 மி.லி. 0.1M NaOH- ஐ 250 மி.லி. 0.IN KCI- ல் எள 

250 மி.லி. 0.1M போரிக் அமிலக் கரைசலுடன் கலக்கு 
120 மி.லி. 0.1M NaOH- ஐ 400 மி.லி. 0.15M Na HPO4.2H90- டன் 

கலக்கு 
300 மி.லி. 0.1M NaOH- ஐ 200 மி.லி. 0.15M Na , HPO4.2H.O- டன் 

கலக்கு 
0.1M NaOH 


12 


13 


VII . pH- ஐ நிர்ணயித்தலுக்கான நிறங்காட்டிகள் 


சநிறங்காட்டி 


அள 


வெல்லை 


நிறம் 
அமில 

கார 
வடிவம் 

வடிவம் 


நிறங்காட்டிக் கரைசலை 

தயாரித்தல் 


0-2 


பச்சை 


கருஞ் 


மெத்தில் 
வயலட் ** 


சிவப்பு 


தைமால் புளூ 1.2-2.8 


சிவப்பு 


மஞ்சள் 


100 மி.லி. நீரில் 0.042 கி . 
நிறங்காட்டி கரைக்கப் 
படுகிறது 
100 மி.லி. 50 % எத்தில் 
ஆல்கஹாலில் 0.8 சி . 
நிறங்காட்டி கரைக்கப் 
படுகிறது 


8.0-9.6 


மஞ்சள் 


நீலம் 


3.1-4.4 


மெத்தில் 

ஆரஞ்சு 


ஊதா 


ஆரஞ்சு 
மஞ்சள் 


0.035 கி . நிறங்காட்டி 
100 மி.லி. 

நீரில் 
கரைக்கப்படுகிறது 
0.1 கி . நிறங்காட்டி 100 
மி . லி . எத்தில் ஆல்க 
ஹாலில் கரைக்கப்படு 


4.4-6.2 


மெத்தில் 

ரெட் 


சிவப்பு 


மஞ்சள் 


கிறது 


பீனால் ரெட் 


6.8-8.0 


மஞ்சள் 


கிவப்பு 


0.1 கி . நிறங்காட்டி 100 
மி.லி. 25 % எத்தில் 
ஆல்கஹாலில் கரைக் 
கப்படுகிறது 


779 


பிற்சேர்க்கை 

VII . தொடர்ச்சி 


நிறங்காட்டி 


அள 
வெல்லை 


நிறம் 
அமில 

கார 
வடிவம் வடிவம் 


நிறங்காட்டிக் கரைசலை 

தயாரித்தல் 


பினாப்தலின் 


8.0-10.0 


நிறமற் 


சிவப்பு 


றது 


0.1 கி . நிறங்காட்டி 100 
மி. லி . எத்தில் ஆல்க 
ஹாலில் கரைக்கப்படு 


கிறது 


9.3-10.5 | நிறமற் 


நீலம் 


தைமால்ப் 

தலில் 


றது 


0.5 கி . நிறங்காட்டி 100 
மி . லி . எத்தில் ஆல்க 
ஹாலில் கரைக்கப்படு 


கிறது 


2.0-10.0 


ப.82 


கோலதா 
ஃபின் பொது 
மூல நிறங் 
காட்டி 


ப. 82 

பார் 


பார் 


ஹால் 


பின் வரும் கன அளவில் 
பல்வேறு நிறங்காட்டி 
களின் 0.1 % 

ஆல்க 

கரைசல்கள் 
கலக்கப்படுகின்றன ! 
( அ ) 15 மி . லி , டை 
மெத்தில் அமினோ 
அஸோபென்சீன் ( ஆ ) 
20 மி.லி. புரோமோ 
தைமால் புளூ ( இ ) 5 
மி . லி . மெத்தில் ரெட் 
( ஈ ) 20 மி. லி . பினாப் 
தலின் ( உ ) 20 மி.லி. 
தைமால்ப்தலின் ** 


* அளவெல்லையின் கீழ்வரம்பிலும் அதற்குக் கீழும் அமில வடிவத்தின் நிறம் 
உள்ளது ; மேல் வரம்பிலும் அதன் மேலும் கார வடிவத்தின் நிறம் தோன்றுகிறது . 


* மெத்தில் வயலட் pH = 1 உள்ளபோது நீல நிறமாயுள்ளது . 


*** இந்த நிறங்காட்டிகளின் தூளிலிருந்து பெறப்பட்ட தயாரிப்பு கலவை 
வாணிபத் துறையில் ZIV1 என்ற பெயரில் கிடைக்கிறது . ஒரு கண்ணாடிச் சிமிழில் 
0.16 கி . கலவை உள்ளது . இதிலுள்ளதை 100 மி . லி . 80 % எத்தில் ஆல்கஹாலில் 
கரைக்கவேண்டும் . D.I. மெண்டலீபின் பொது ஒன்றிய வேதி மன்றத்தினுடைய 
ரீஹா ஆய்வுக்கூடம் விற்பனை செய்யும் பொது மூல நிறங்காட்டிபற்றி முன்பே 
கூறப்பட்டுள்ளது . 


780 


பண்பறி பகுப்பாய்வு 


VIII . நியம ஆக்சிஜனேற்ற மின்னழுத்தங்கள் 
குறியீடுகள் ! ( g ) = வாயு ; ( liq ) = திரவம் ; ( s ) = திண்மம் 


மின்னழுத் 


ஒடுங்கிய வடிவம் 


WÁLJITET 
களின் எண் 
Gooft & 


ஏற்ற 
வடிவம் 


E0 வோல்ட் 


le 
1c 
2e 
le 
2c 
Зе 


2e 
20 
Be 
2e 
le 


ge 


Li( s ) 
K (s ) 
Ca ( s ) 
Na ( s ) 
Mg (s ) 
Al( s ) 
Mn ( s ) 
Zn ( s ) 
S- 
Fe ( s ) 
Or ++ 
Cd ( s ) 
Ni ( s) 
Sn (s ) 
Pb ( s ) 
Fe (s ) 
H2 ( g ) 
Sn ( s ) 
25,00 
H , 
Sn ++ 
Cu + 
Sb ( s ) 
SO , -- + H2O 
Bi (s ) 
Cu (s ) 
Cu (s) 
MnO , ( s) + 4OH 
21 
AsOy--- + H2O 
MnO , -- 
H2O 
Fe ++ 
NO ( g ) + H2O 
Ag ( s ) 
Hg ( liq ) 
NH4 + + 3H2O 
NO ( g ) + 2H2O 
NO ( g ) + H2O 
2Br 


2e 
Be 
Зе 
2c 
4e 
2e 
2c 
2e 
le 
3c 
2e 
3c 
2 e 
le 
3e 
de 
2e 
le 


Lit 
K + 
Ca ++ 
Na + 
Mg ++ 
Al +++ 
Mn ++ 
Zn ++ 
S (s ) 
Fe++ 
Cr+++ 
Cd ++ 
Ni ++ 
Sn ++ 
Pb ++ 
Fe +++ 
2H + 
Sn ++++ 
S.O .- 
S ( + 2H + 
Sn ++++ 
Cu ++ 
Sb +++ 
SO -- + 2H + 
Bi +++ 
Cu ++ 
Cut 
MnO4 + 2Hg + O 
1. ( 3 ) 
ASO4--- + 2H + 
MnO , 
Og ( g ) + 2H + 
Fe +++ 
NO + 2H 
Ag + 
Hg ++ 
NO3 + 10H + 
NO3 + 4H + 
HNO, + H + 
Brylliq ) 


-2.96 
-2.92 
- 2.76 
-- 2.71 
-2.34 
-1.30 

1.10 
- 0.76 
-0.51 
- 0.44 
-0.41 . 
-0.40 
-0.23 
-0.14 
-0.13 
-0.04 

0.00 
0.01 
( 0.1 ) 
0.14 
0.15 
0.17 
0.20 
0.22 
0.23 
0.34 
0.52 
0.54 
0.54 
0.57 
0.66 
0.68 
0.77 
0.77 
0.80 
0 86 
0.87 
0.95 
0.98 
1.07 


le 
le 
le 
2 


8 


3e 
le 
2e 


781 


பிற்சேர்க்கை 

VIII . தொடர்ச்சி 


மின்னழுத் 


ஒடுங்கிய வடிவம் 


எலக்ட்ரான் 
களின் எண் 
ணிக்கை 


ஏற்ற 
வடிவம் 


தம் 
E0 வோல்ட் 


6e 
10e 


I- + 3H , O 
12 ( 9 ) + 6H2O 
2H , O 
Mn +++ 2HgO 
An ( s ) 
Br- + H90 
2CI 
2Cr ++++ 7H , O 
Cl- + 3H90 
Pb +++ 2H ,O 
Au ( s) 
Mn +++ 4H.O 
2H , O 
Bi++++ Na++ 3H90 
Co ++ 
2SO4- 
O , ( g ) + H , O 
2F 


4e 
2e 
3e 
2e 
2e 
6e 
6e 
2e 
le 


10 .- + 6H + 
210 - + 12H + 
Ogg ) + 4H + 
MnO , ( s) + 4H + 
An +++ 
HBro + H + 
Clg ( g ) 
CrgOr -- + 14H + 
ClO - + 6H + 
PbO( s ) + 4H + 
Au + 
MnO - + 8H + 
H90 , + 2H + 
NaBiO , ( s ) + 6H + 
CO +++ 
S.Og 
O ( g ) + 2H + 
F, ( s) 


1,08 
1.20 
1.23 
1.24 
1.29 
1.35 
1.36 
1.36 
1.44 
1.46 
1.50 
1.51 

1.80 
> 1.80 

1.84 
2.05 
2.07 
2.85 


5e 


2e 
2e 
le 
2e 


2e 


2e 


1X . சில தனிமங்களின் அணு எடைகள் 


தனிமம் 


அணு . 
எடை 


தனிமம் 


அணு 


95 


எடை 


அலுமினியம் 
ஆன்டிமனி 
ஆர்செனிக் 
பேரியம் 
பிஸ்மத் 
போரன் 
புரோமின் 
கேட்மியம் 
சீஸியம் 
கால்சியம் 
கார்பன் 
குளோரின் 
குரோமியம் 
கோபால்ட் 
காப்பர் 
ஃபுளூரின் 
கோல்டு 


Al 
Sb 
As 
Ba 
Bi 
B 
Br 
Cd 
Cs 
Ca 
C 
CI 
Cr 
Co 
Cu 
F 
Au 


26.98 
121.76 

74.91 
137.36 
209.00 
10.82 
79 916 
112.41 
132 91 
40.08 
12.011 
35.457 
52.01 
58.94 
63.54 
19.00 
197.00 


ஹைட்ரஜன் 
அயோடின் 
அயர்ன் 
லெட் 
லித்தியம் 
மக்னீசியம் 
மாங்கனீஸ் 
மெர்க்குரி 
மாலிப்டினம் 
நிக்கல் 
நைட்ரஜன் 
ஆக்சிஜன் 
பல்லேடியம் 
பாஸ்பரஸ் 
பிளாட்டினம் 
பொட்டாசியம் 
ரேடியம் 


H 1.0080 
I 126.91 
Fe 55.85 
Pb 207.21 
Li 6.940 
Mg 24.32 
Mn 

54.94 
Hg 200,61 
Mo 95.95 
Ni 58.71 
N 14.008 
O 16 . 
Pd 106.4 
P 30.975 
Pt 195.09 
K 39.100 
Ra 226.05 


188 


பண்பறி பகுப்பாய் 


IX . தொடர்ச்சி 


குறி 


தறி 


தனிமம் 


அணு 
எடை 


தனிமம் 


அணு. 
எடை 


யீடு 


செலீனியம் Se 
சிவிக்கன் 

Si 
சில்வர் 

Ag 
சோடியம் Na : 
ஸ்டிரான்ஷியம் | Sr 
சல்பர் 

S 


78.96 
28.09 
107.880 
22.991 
87.63 
32.066 


டின் 

Sn 
டைட்டேனியம் Ti 
டங்ஸ்டன் 
புரேனியம் 

U 
வனேடியம் 

Zn 


118.70 

47.90 
183.86 . 
238.07 
50.95 
65.38 


கலைச்சொற்கள் 


A 


Absolute alcohol 
Absolute temperature 
Absorption 
Acids 
Acid an hydride 
Acid base indicators 
Acidity (of a base) 
Acidulated 
Activity 
Activity coefficient 
Activated 
Activated state 
Activation energy 
Active mass 
Agate 
Air tight 
Alchemist 
Alkalies 
Alloys 
Amalgam 
Amorphous 
Amphoteric 
Analysis 
Analytical Chemistry 
Analytical separation 
Anhydride 
Anhydrous 
Anion 
Anode 
Anomaly 
Apparatus 


தனி ஆல்கஹால் 
தனி வெப்பநிலை 
உறிஞ்சல் 
அமிலங்கள் 
அமில நீரிலி 
அமில கார நிறங்காட்டிகள் 
(காரத்தின் ) அமிலத்துவம் 
அமிலம் சேர்ந்த 
வினைத்திறன் 
வினைத்திறன் குணகம் 
கிளர்வுற்ற 
கிளர்வுற்ற நிலை 
கிளர்வு கொள் ஆற்றல் 
வினைபடு பொருண்மை 
பளிங்கு 
காற்றுப் புகாத 
இரசவாதி 
காரங்கள் 
உலோகக் கலவைகள் 
இரசக் கலவை 
தூள் போன்ற 
ஈரியல்பு 
பகுப்பாய்வு 
பகுப்பாய்வு வேதியியல் 
பகுத்துப் பிரித்தல் 
நீரிலி 
நீரற்ற 
நேர் அயனி 
நேர்மின் முனை 
முரண்பாடு 
கருவி 


784 


பண்பறி பகுப்பாய்வு 


Apparent 
Application 
Appreciable 
Approximate 
Aqua regia 
Aqueous 
Asbestos 
Assay 
Assumption 
Asymmetry 
Atmosphere 
Atmospheric pressure 
Atomic number 
Atomic structure 
Auto catalyst 


வெளிப்படையான 
பயன் 
கணிசமான 
தோராயமான 
இராஜத் திராவகம் 
நீரிய 
கல்நார் 
மதிப்பீடு 
புனைவு 
சீர்மையற்ற 
வளிமண்டலம் 
வளிமண்டல அழுத்தம் 
அணு எண் 
அணு உள்ளமைப்பு 
சுய வினைவேகமாற்றி 


B 


Bad conductor 
Band 
Basicity ( of acids ) 
Basic salt 
Basin 
Bath 
Battery 
Beaker 
Biochemistry 
Biology 
Blank experiment 
Bleaching agent 
Bleaching powder 
Blow pipe 
Boiler 
Boiling point 
Bond 
Borax 
Borax bead 
Brass 
Brittle 
Buffer action 


அரிதிற் கடத்தி 
பட்டை 
அமிலங்களின் காரத்துவம் 
கார உப்பு 
தகழி 
தொட்டி 
மின்கல அடுக்கு 
முகவை 
உயிர் வேதியியல் 
உயிரியல் 
வெற்றுச் சோதனை 
வெளுக்கும் பொருள் 
சலவைத் தூள் 
ஊது குழல் 
கொதிகலம் 
கொதிநிலை 
பிணைப்பு 
வெண்காரம் 
வெண்கார மணி 
பித்தளை 
நொறுங்கும் 
தாங்கல் வினை 


கலைச்சொற்கள் 


785 


Buffer mixture 
Buffer solution 
Bunsen burner 
Byc product 


|||| 


தாங்கல் கலவை 
தாங்கல் கரைசல் 
புன்சன் எரிகருவி 
உடன் விளைவு 


Calcination 
Calcine 
Calculate 
Calibration 
Calomel 
Calorie 
Capillary attraction 
Capillary tube 
Catalysis 
Catalyst 
Cathode 
Cation 
Caustic alkali 

Caustic potash 
Caustic soda 
Cell ( electricity ) 
Cell standard 
Ceramics 
Charge 
Chart 
Chemical analysis 
Chemical affinity 
Chemical constitution 
Chemical equilibrium 
Chemical kinetics 
Chemical thermodynamics 
Chemistry analytical 
Chemistry applied 
Chemistry industrial 
Chemistry inorganic 
Chemistry macro 
Chemistry micro 
Chemistry organic 
Chemistry physical 


நீற்றுதல் 
நீற்று 
கணக்கிடு 
அளவு குறித்தல் 
காலோமல் 
கலோரி 
தந்துகிக் கவர்ச்சி 
தந்துகிக் குழாய் 
வினைவேகமாற்றியியல் 
வினைவேகமாற்றி 
எதிர்மின் முனை 
எதிர் அயனி 
கடுங்காரம் 
எரி பொட்டாஷ் 
எரிசோடா 
மின்கலம் 
நியம மின்கலம் 
பீங்கான் சாமான்கள் 
மின்னேற்றம் 
விளக்கப்படம் 
வேதியியற் பகுப்பாய்வு 
வேதி நாட்டம் 
வேதி உள்ளமைப்பு 
வேதிச் சமநிலை 
வேதி வினைவேக இயல் 
வேதி ஆற்றல் இயல் 
பகுப்பாய்வு வேதியியல் 
பயன் முறை வேதியியல் 
தொழில் முறை வேதியியல் 
கனிம வேதியியல் 
பேரளவு வேதியியல் 
நுண்ணளவு வேதியியல் 
கரிம வேதியியல் 
பௌதிக வேதியியல் 


786 


பண்பறி பகுப்பாய்வு 


சிற்றளவு வேதியியல் 
வண்ணப் படிவுப் பிரிகை 
வகையீடு 
களிமண் 
தோய்தல் 
பாகுநிலைக் குணகம் 
கல்கரி 
கூழ்மம் 
கரைப்பான் கவர் கூழ் 
கரைப்பான் வெறுக்கும் கூழ் 
கூழ் பிரிகை நிலை 
பத்தி 
எரிதல் 
பொது அயனி விளைவு 
அணைவுச் சேர்மங்கள் 


கூறு 


Chemistry semimicro 
Chromotography 
Classification 
Clay 
Coagulation 
Co - efficient of viscosity 
Coke 
Colloid 
Colloid lyophilic 
Colloid byophobic 
Colloidal dispersion 
Column 
Combustion 
Common ion effect 
Complexes 
Component 
Composition 
Composition gravimetric 
Concentrated 
Concentration 
Concept 
Conductance equivalent 
Conical flask 
Conjugate 
Contents 
Co -ordinate bond 
Co - ordination number 
Co - precipitation 
Cork 
Couple 
Crucible 
Crude 
Crystal 
Crystalline 
Crystalisation 


இயைபு 
எடைவீத இயைபு 
செறிவுமிக்க 
செறிவு 
கருத்து 
சமான எடை கடத்துத் 
கூம்புக் குடுவை [ திறன் 
இணை 
உள்ளடக்கம் 
ஈதல் பிணைப்பு 
ஈதல் எண் 
சக வீழ்படிவடைதல் 
தக்கை 
இரட்டை 
மூசை 
பண்படா , கச்சா 
படிகம் 
படிகமான 
படிகமாதல் 


- 


D 


- 


Data 
Dccantation 


தரவு , புள்ளி விவரங்கள் , 
தெளியவைத்து இறுத்தல் 


- 


கலைச்சொற்கள் 


787 


- 


- 


- 


- 


- 


- 


Decay 
Decolourisation 
Decompose 
Decomposition 
Decripitation 
Defect 
Define 
Degree of dissociatior 
Dehydration 
Density 
Deposit 
Dibasic 
Diffusion 
Dilute 
Dilution law 
Dilution limit 
Dipole 
Discrepancy 
Dissociation 
Dissociation constant 
Distillation 
Double salt 


அழிவு 
நிற நீக்கம் 
சிதை 
சிதைவு 
வெடித்துப் பொரிதல் 
குறைபாடு 
வரையறு 
பிரிகை வீதம் 
நீர்நீக்கம் 
அடர்த்தி 
படிவு 
இருகாரத்துவம் 
விரவு தல் 
நீர்த்த , விளாவு 
விளாவு தல் விதி 
விளாவு தல் எல்லை 
இருமுனையி 
முரண்பாடு 
பிரிகை 
பிரிகை மாறிலி 
காய்ச்சி வடித்தல் 
இரட்டை உப்பு 


E 


- 


- 


- 


Effervescence 
Electro chemistry 
Electrode potential 
Electrolysis 
Electrolyte 
Electromotive force 
Electron 
Electronic structure 
Element 
Emulsion 
Emulsifier 
Equilibrium 
Equilibrium constant 


நுரைத்தல் 
மின் வேதியியல் 
மின்முனை அழுத்தம் 
மின்னாற் பகுப்பு 
மின்பகுளி 
மின் உந்து விசை 
எலக்ட்ரான் 
எலக்ட்ரான் அமைப்பு , 
தனிமம் 
பால்மம் 
பால்மம் ஆக்கி 
சமநிலை 
சமநிலை மாறிலி 


- 


- 


- 


788 


பண்பறி பகுப்பாய்வு 


Equivalent weight 
Error 
Extraction 


சமான எடை 
பிழை 
சாறு இறக்கல் 


F 


Factor 
Fertiliser 
Film 
Filtrate 
Filtration 
Flame 
Flame oxidising 
Flame reducing 
Flame test 
Flask 
Force 
Formula 
Fractional distillation 
Freezing mixture 
Fuel 
Furnace 
Fusion 


குணகம் 
உரம் 
படலம் 
வடிநீர் - 
வடிகட்டுதல் 
சுடர் 
ஆக்சிஜனேற்றும் சுடர் 
ஒடுக்கும் சுடர் 
சுடர்ச் சோதனை 
குடுவை 
விசை 
வாய்பாடு 
பின்னக்காய்ச்சி வடித்தல் 
உறை கலவை 
எரிபொருள் 
உலை 
உருக்குதல் 


- 


G 


Gas 
Gas ideal 
Gas real 
Gauze wire 
Gel 
Geology 
Glass wool 
Granulated 
Graph 
Group 
Group reagent 


வாயு 
கொள்கை வாயு 
இயல்பு வாயு 
கம்பி வலை 
களி 
புவியியல் 
கண்ணாடிப் பஞ்சு 
ரவையாக்கப்பட்ட 
வரைபடம் 
தொகுதி 
தொகுதி வினைப்பொருள் 


H 


Half - cells 
Halogens 
Heterogeneous 
Homogeneous 


அரை மின்கலம் 
உப்பீனிகள் 
பல்லினமான 
ஒருபடித்தான 


- 


கலைச்சொற்கள் 


789 


Hydrolysis 
Hypothesis 


நீராற் பகுப்பு 
கருதுகோள் 


I 


கலவாமை 


மாசு 


Immiscibility 
Impurity 
Inactive 
Indicator 
Instability constant 
Investigation 
Ionic product 
Ionic strength 
Ionic theory 
Ionisation 
Isotope 


வீரியமற்ற 
நிறங்காட்டி 
நிலையில்லாமை மாறிலி 
ஆராய்தல் 
அயனிப் பெருக்கம் 
அயனித் திறன் 
அயனிக் கொள்கை 
அயனியாக்கல் 
ஐசடோப்பு 


K 


Kolthoff s universal indicator 


கோல்தாஃபின் பொது மூல." 
நிறங்காட்டி 
கோசல் கொள்கை 


Kossel s theory 


Lakes 
Law 
Law of mass action 
Ligand 
Lime milk 
Lime quick 
Lime slaked 
Lime water 
Lime stone 
Liquid 


L 

தகட்டுப் படிவுகள் 
விதி 
நிறை தாக்க விதி 
ஈதல் தொகுதி 
சுண்ணாம்புக் குழம்பு 
சுட்ட சுண்ணாம்பு 
நீற்றிய சுண்ணாம்பு 
சுண்ணாம்பு நீர் 
சுண்ணாம்புக் கல் 

திரவம் 
M 

தகடாக்கத்தக்க 
நிறை , பொருண்மை 
வழிமுறை 
ஊடகம் 
உருகுநிலை 
பிறைத் தளம் 
உலோகம் 
உலோகத் தூள்கள் 


- 


Malleable 
Mass 
Mechanism 
Medium 
Melting point 
Meniscus 
Metal 
Metal filings 


790 


பண்பறி பகுப்பாய்வு 


Metal foils 
Metal turnings 
Metallurgy 
Micro analysis 
Micro crystalloscopic 
Minimum 
Mixture 
Mortar and Pestle 


உலோகத் தாள்கள் 
உலோகத் துருவல்கள் 
உலோகவியல் 
நுண்ணளவு பகுப்பாய்வு 
நுண்படி ஆய்வு 
குறைந்தபட்சம் 
கலவை 
கல்வமும் குழவியும் 


- 


N 


Neutral 
Non metal 
Non - polar solvent 
Normality 


நடுநிலை 
அலோகம் 
மின்முனைவற்ற கரைப்பான் 
நார்மாலிட்டி 


+ 


Observation 
- Orc 
Osmosis 
Osmotic pressure 
Oxidation 
Oxidation number 


கவனித்தல் 
தாது 
சவ்வூடு பரவுதல் 
சவ்வூடு பரவல் அழுத்தம் 
ஆக்சிஜனேற்றம் ( அ ) ஏற்றம் 
ஆக்சிஜனேற்ற எண் 


P 


துகள் 


Particle 
Passivity 
Peptisation 
Periodic law 


- 


Periodic table 
pH 
Phenomenon 
Poles 
Porous 
Power 
Pressure 
Procedure 
Process 
Protection of colloids 


செயலறு நிலை 
கூழ் கரைசலாக்கல் 
தனிம வரிசை அட்டவணை 

விழி 
தனிம வரிசை அட்டவணை 
pH 
இயற்பாடு 
மின் முனைகள் 
நுண் துளைகளுள்ள 
திறன் 
அழுத்தம் 
செய்முறை 
செயல்முறை 
கூழ்நிலைப் பாதுகாப்பு 


கலைச்சொற்கள் 


791 


Q 


- 


Qualitative 
Qualitative analysis 
Quantitative analysis 


பண்பறி 
பண்பறி பகுப்பாய்வு 
பருமனறி பகுப்பாய்வு 


- 


R 


Rate 
Rate constant 
Reactant 
Reagent 
Residue 
Roasting 


வீதம் 
வேக மாறிலி 
வினைபடு பொருள் 
விளைப்பொருள் 
கசடு 
வறுத்தல் 


S 


Salt effect 
Sample 
Saturated 
Semi-micro analysis 
Sink 
Sols 
Solubility 
Solubility product 
Solute 
Solution 
Solvent 
Soot 
Spatula 
Spectrum 
Speed 
Spot plate 
Spot test 
Stabilisation 
Stablity constant 
Stand 
Standard electrode 
Standard flask 
Standard solution 
Stirrer 
Stopper 
Strong acid 


உப்பு விளைவு 
மாதிரி 
பூரித 
சிற்றளவு பகுப்பு 
கழிநீர்த் தொட்டி 
கரை சால்கள் 
கரைதிறன் 
கரைதிறன் பெருக்கம் 
கரைபொருள் 
கரைசல் 
கரைப்பான் 
புகைக்கரி 
துடுப்பு 
( நிற ) நிரல் 
வேகம் 
பொட்டுச் சோதனை தட்டு 
பொட்டுச் சோதனை 
நிலைப்படுத்துதல் 
நிலைத்தன்மை மாறிலி 
தாங்கி 
நியம மின்முனை 
அளவறி குடுவை 
அளவறி கரைசல் 
கலக்கி 
அடைப்பான் 
வீரியமிக்க அமிலம் 


792 


பண்பறி பகுப்பாய்வு 


Strong base 
Structure 
Sublimation 
Supersaturated 
Suspension 


|||| 


வீரியமிக்க காரம் 
அமைப்பு 
பதங்கமாதல் 
மிகத் தெவிட்டிய 
தொங்கல் 


T 


Temperature 
Theory 
Transfer 
Transition clements 


வெப்பநிலை 
கொள்கை 
மாற்று 
இடைநிலைத் தனிமங்கள் 


- 


U 


Unit 
Universal indicator 
Unreacted 
Unsaturated 


அலகு 
பொதுமூல நிறங்காட்டி 
வினைப்படாத 
அபூரித 


Vacuum 
Vacuum distillation 
Valency 
Velocity 
Viscosity 
Volatile 
Volumetric analysis 


வெற்றிடம் 
வெற்றிட வடித்தல் 
இணை திறன் 
திசை வேகம் 
பாகுத் தன்மை 
எளிதில் ஆவியாவது 
கன அளவு அறிபகுப்பு: 


W 


கழுவு சீசா 


Wash bottle 
Waste 
Water bath 
Water of crystallisation 
Wave length 
Weak acid 
Weak base 
Weight 
Wet tests 


கழிவு 
நீர்த் தொட்டி 
படிக நீர் 
அலை நீளம் 
வீரியமற்ற அமிலம் 
வீரியமற்ற காரம் 
எடை 
ஈரச் சோதனைகள் 


பெயர்க் குறிப்பகராதி 


அக்சல்ரட் , N. V. , 169 

சகிவ் , 1. S. , 583 

சிலிஷ்கோவ்ஸ் கயா , 0. A. , 
அக்மடாவ் , P. N., 12 

, 
அரேனியஸ், S., # 3 , 56 , 59 , 64 , சுகேவ் , L. A. , 42 , 320 , 333 , 

584 
74 , 76 

392 
அர்லோவா , L.M . , 406 , 755 

செமன்சென்கோ , V. K. , 73. 
அலிமரின் , L. P. , 332 

செவர்ஜின் , V. M. , 39 


ஆஸ்ட் வால்டு , W. , 43 


டஸ்வெட் , M. S. , 38 
டால்டன் , T. , 40 
டிபை , P. , 73 


இலின்ஸ்கி , M. A. , 42 


தனானேவ் , V. , 156 , 400 , 

737 , 741 , 756 , 758 , 760 
தனானேவ் , N. A. , 42 , 133 , 

192 , 193,360 , 400 , 521 , 
555 , 585 , 597 , 598 , 608 


ஃபாரடே , M. , 456 
ஃபியல் கோவ் , Ya.A. , 169 
ஃபிளவிட்ஸ்கி , F. M. , 390 , 401 
ஃபிரஸ்னியஸ் , K P., 37 
ஃபெடரோவ் , E. S. , 38 
ஃபெய்ஜல் , F. , 

40 


நென்ஸ்ட் , W. , 43 , 457 , 

459 , 466 
நெஸ்லர் , 123 , 124 


கபுலுகோவ் , I. A. , 57 63 
கஸ்னட்சாவ் , V. 1. , 332 
குர்னகோவ் , N. S. , 320 
கிர்க்காஃ , . R. , 40 
கிஷ்யாகோவ்ஸ்கி , V. A. , 57 
கூலும் , 306 
கே லூசக் , J. 1. , 40 
கொம்ரோவ்ஸ்கி , A. S. , 737 
கொராபல் னிக் , R. K. , 569 
கோசல் , 306 
கோல்தாஃ , 1 , M. , 103 

51 


பாக் , A. N. , 43 , 478 
பாப்கோ , A. K., 256 , 317 , 

598 , 599 
பாயில் ராபர்ட் , 37 , 38 
பிராட்ஸ்கி , A. 1. , 73 
பிரான்ஸ்டட் , J. N. , 197 
பிளஸ்கோவ் , V. A. , 

72 
பிளாக் , N. 1. , 539 
பிஜார் செவ்ஸ்கி , L. V. , 42 , 

336 


794 


பண்பறி பகுப்பாய்வு 


புன்சன் R. W. , 40 
பெட்ரஷன் , V. 1. , 585 
பெட்ரோவ் , V. V. , 40 
பெர்க்மான் , 1.0 . , 37 
பெர்ஜீலியஸ் , J. J., 40 
பெல்யான்கின் , D. S. , 13 
பெஸ்கோவ் , S. D. , 584 
பொலுயிக்டோவ் , N. S. , 116 


லவ்ரி , 197 
லீபிக் , J. , 40 
லெவாய்சியர் , A. L. , 38 
லேகோம்கின் , 1. G. , 719 
லொமனோசோவ் , M. V. , 12 , 


37 , 38 


லேர்விட்ஸ் , T. E. , 37 


ம 


மிசெட் கயா , 1. B. , 156 

வெர்னர் , 315 
மெண்டலீஃ , D. I , 33 , 34 , 40 , வேண்ட் கோஃ , 56 

63 , 317 , 320 , 356 , 361 , 588 
மென்ஷுட்கின் , N. A. , 32 , 40 
மோர் , 312 , 321 

ஷிலோவ் , N. A., 44 


ஹ 


ரவுல்ட் , 56 


ஹக்கல் E., 73 


பொருட் குறிப்பகராதி 


அமிலங்கள் 
அணைவு - அபூரித சேர்மங்கள் , 

பிரிகை மாறிலிகள் , 772 

பிரிகை வீதம் , 771 
317 , 318 

பிரிகை அடுக்கு எண் , 88 , 
அணைவு எண் , 316 

772 , 773 
அணைவு உப்புகள் , 314-327 

புரொட்டான் பரிமாற்றக் 
அணைவுக் கொள்கை , 315 

கொள்கை , 197 
அணைவுகள் , 314 

கரைசல்கள் தயாரித்தல் , 
அமைப்பு , 315-320 - 
பகுப்பாய்வில் முக்கியத் 

761 , 762 

அமில கார நிறங்காட்டிகள் , 99 
துவம் , 327 

அமைப்புகள் , பல்படி அமைவு 
பிரிகை , 313 , 314 

களில் , 145 
நிலைத்தன்மை , 320 

அமைல் அசிட்டேட் , 675 
நிலையின்மை மாறிலி , 322 

அயனி கரைப்பானேற்றிகள் , 63 
அணைவுச் சேர்மங்கள் ( அணைவு 

அயனிகளிடைப்பட்ட விசைகள் , 
களையும் காண்க ) 

74 
அணைவுப் பிணைப்பு , 331 , 332 

அயனிகளின் வினைத்திறன் , 76 
அணு எடைகள் , 781 , 782 
அம்மோனியம் உப்புகள் , கரை 

குணகங்கள் , 79 

அயனி நீரேற்றிகள் , 63 
சல்கள் தயாரித்தல் , 763-764 

அயனிப்பிணைப்பு , 315 
அம்மோனியம் அயனி, வினை 

அயனி மண்டலம் , 73-74 . 
கள் , 121 

அயனியற்ற பிணைப்பு , 315 
பிரித்தல் , 125 

அயனியாதல் ( மின் பகுளிப்பிரிகை 
அம்மோனியம் சல்பைடு , 250 யைக் காண்க ) 
அம்மோனியம் பாலிசல்பைடு , அயோடைடு அயனி வினைகள் , 643 
541 

அயோடின் நீர் தயாரித்தல் , 768 
அம்மோனியம் டெட்ர தயோ அரைமின்கலம் , 451 
சயனேட்டோ மெர்க்குரேட் அரேனியசின் மின்னாற் பகுப்புக் 
Co ++ - க்கு வினைப்பொருளாக , கொள்கை , 7 , 56 , 64 
413 

அலிசரின் , 374 
கரைசல்கள் தயாரித்தல் , 767 Al +++ - க்கு வினைப் பொரு 
அம்மோனியம் மா லிப்டேட் 

374 
கரைசல் , 767 

F-- க்கு வினைப்பொருளாக , 
ஆர்செனேட் அயனிக்கு வினைப் 

629 
பொருளாக , 622 

கரைசல் தயாரித்தல் , 767 
PO ; ---- க்கு வினைப்பொரு அலுமினியம் , உலோகக் 
622 

வைகள் , 727 
கரைசல் தயாரித்தல் , 763 

பகுப்பாய்வு , 733 
அமிலங்கள் , 198 

வினைகள் , 370,371 , 744 


ளாக , 


ளாக , 


796 


பண்பறி பகுப்பாய்வு 


கம் , 451 


. 


அலுமினான் வாய்பாடு , 375 , 767 ஆர்த்தோ வனேடிக் அமிலம் , 589 
Al +++ - க்கு வினைப்பொரு ஆவர்த்தன அட்டவணை , மெண் 
ளாக , 375 

டலீபினுடையது , 317 
கரைசல் , தயாரித்தல் , 767 

ஆவியாதல் , 126 
அலுமினேட்டுகள் , 370 
அவ்ரென்ஷியா ( அம்மோனியம் 

உப்பு) , 116 
அறிவதற்கேற்ற குறைந்தபட் 

இண்டிகோ பிரிசம் , 121 
சம் , 21 

இணை ஆக்சிஜனேற்றம் , 477 
அனிலீன் ஹைட்ரோ குளோ 

இணைதிறன் , 340 , 344 
ரைடு , 597 , 767 . 

இயற்பு -வேதியியல் பகுப்பாய்வு , 4 
அசிட்டிக் அமிலம் , 675 , 762 

இரட்டை , ஆக்சிஜனேற்ற ஒடுக் 
அசிட்டேட் அயனி , வினைகள் , 675 

இரட்டை உப்புகள் , 312,313,327 
இராஜத் திராவகம் , 368 , 704 

இரும்பு 11 அயனி வினைகள் , 391 
ஆக்சலேட் அயனி , வினைகள் , இரும்பு 111 அயனி வினைகள் , 387 
632--635 இரும்பு , உலோகக் 

கலவைகள் , 
நீக்குதல் , 634 

726 , 727 
ஆக்சாலிக் அமிலம் , 632 

பகுப்பாய்வு , 731 
ஆக்சிஜனேற்றம் , 335 , 338 , 340 , இரு முனையிகள் , 62 
448 

இலின்ஸ்கி வினைப்பொருள் , கரை 
ஆக்சிஜனேற்ற ஒடுக்க இரட்டை , 

சல் தயாரித்தல் , 769 
451 

Co++- க்குச் சோதனை , 413 : 
ஆக்சிஜனேற்ற - ஒடுக்க செயல் இளக்கிகள் , 8 , 726 
முறைகள் , 335 
ஆக்சிஜனேற்ற - ஒடுக்க வினைகள் 

( வினைகள் காண்க ) 
ஆக்சிஜனேற்ற மின்னழுத்தங் 

ஈதல் கோளம் , உள் , 315 , 316 

ஈதல் பிணைப்பு , 319-320 
448-458 

ஈதல் வெளி, 315 , 316 
மதிப்புகள் , அட்ட 
வணை , 

ஈரியல்பு புரொட்டான் மாற்றி! 
460 

பொருள்கள் , 199 
நியம , 456 , 460 , 780 
ஆக்சிஜனேற்ற வினைத்திறன் , 335 ஈரியல்புப் பொருள்கள் , 300 

ஈரியல்புச் சேர்மங்கள் , 199 
ஆக்சிஜனேற்றி , 339 , 448 , 461 . 

ஈரியல்புள்ளமை , 300 
ஆக்சி தயோ உப்புகள் , 549 
ஆண்டிமனி அயனிகள் , வினை 

கள் , 558 , 563 , 760 
ஆர்செனிக் அமிலம் , 333 

உப்பிட்டுப் பிரித்தல் , 267 , 
ஆர்செனிக் அயனிகள் , வினைகள் , உப்புகள் , அணைவு , 314 
552 , 758 

இரட்டை , 312 , 313 
ஆர்செனைட் அயனி வினைகள் , 552 உள்ளணைவு , 330 
ஆர்செனேட் அயனிவினைகள் , 553 

109 
ஆர்த்தோ ஆண்டிமனிக் அமிலம் , பிரிகை வீதம் , 771 
117 

உப்பு விளைவு , 155 
ஆர்த்தோ பாஸ்பாரிக் அமிலம் , உட்கவர்தல் , 270 
620 

உயர் வகை சேர்மங்கள் , 312,313 , 
ஆர்த்தோபோரிக் அமிலம் , 625 321 


F 


கள் , 


எண் 


கார , 


பொருட் குறிப்பகராதி 


797 


உருக்குதல் , 8 , 707,726 

தொகுதி II , 145 
உலோகக் கலவைகள் , 725 

கரைசல்களின் தனிப்பகுதி 
அலுமினியம் , 727 

களில் கண்டறிதல் , 239 
பகுப்பாய்வு , 733 

கலவைகளின் பகுப்பாய்வு , 
இயைபுகளும் பண்புகளும் , 

231 
728 

தொகுதி வினைப்பொருள் , 
இரும்பு , 726 

32 , 209 
பகுப்பாய்வு , 731 

பாஸ்பேட் அயனிகள் முன் 
காப்பர் , 727 

னிலையில் , 710 
பகுப்பாய்வு , 732 

பொதுப் பண்புகள் , 207 
டின் , 729 

வினைகள் , 207 
பகுப்பாய்வு , 734 

எதிர் அயனிகள் வகையீடு 
லெட் , 729 

தொகுதி III , 245 
பகுப்பாய்வு , 734 

கலவைகளின் பகுப்பாய்வு , 
உலோகங்கள் , பகுப்பாய்வு , 725 

418 , 426 
- மின்னழுத்த வரிசை , 763 

தொகுதி வினைப்பொருள் , 
தொழில்துறை தூய்மை , 725 

32 , 362 

பாஸ்பேட் அயனிகள் முன் 
உள்ளணைவு உப்புகள் , 330 

னிலையில் கண்டறிதல் , 710 

பொதுப் பண்புகள் , 355 
ஊ 

வினைகள், 355 
-ஊது குழல் , 695 

தொகுதி IV , 448 
கலவைகளின் பகுப்பாய்வு , 

520 
எத்தில் அசிட்டேட் , 675 

தொகுதி வினைப்பொருள் , 32 , 

488 
எத்தில் அசிட்டேட் உண்டாதல் , 

பொதுப் பண்புகள் , 483 - 
675 

வினைகள் , 340 
எதிர் அயனிகள் , வகையீடு , 31 , தொகுதி ! , 537 
( 741 - 

எதிர் அயனிகள் தொகுதி V 
எலக்ட்ரான் - அயனி முறை , ஏற்ற பொதுப் பண்புகள் , 537 
ஒடுக்க வினைகளின் சமன்பாடு கலவைகளின் பகுப்பாய்வு , 
களை பெறுதல் , 345 , 346 

572 
எதிர் அயனிகள் , வகையீடு , 31 , தொகுதி வினைப்பொருள் , 32 , 
741 

545 
எலக்ட்ரான் அமைப்புகள் , வினைகள் , 552 
34 , 487 , 540 

எலக்ட்ரான் - அயனி முறை , ஏற்ற 
கண்டறிதல் , 700 

ஒடுக்க வினைகளின் சமன்பாடு 
பாஸ்பேட் அயனிகள் முன் களைப் பெறுதல் , 345 , 346 
னிலையில் , 710 

ஏ 
தொகுதி I , 48 
கலவைகளின் பகுப்பாய்வு , ஏற்பி , 319 
137 

ஏற்ற ஒடுக்க மின்னழுத்தங்கள் , 
பாஸ்பேட் அயனிகள் முன் 

454 
னிலையில் , 710 
பொதுப் பண்புகள் , 108 ஒடுக்கம் -வரையறுத்தது , 336,338 
வினைகள் , 108 

ஒடுக்க வினைத்திறன் , 335 


எ 


* 


+ 


798 


பண்பறி பகுப்பாய்வு 


யது , 


ஒடுக்கி , 339 , 449 , 461 

கரைசல்களின் செறிவு , 16 
ஒருபடித்தான அமைவுகள் , 145 

மோலார் , 17 

நார்மல் , 18 
கரைசல்களின் ஹைட்ரேட் 

கொள்கை மெண்டலீபினுடை 
ஃபாரடே எண் , 456 

63 
ஃபுச்சின் , - Br " - க்கு வினைப் 

கரைசால்கள் ( கூழ்மக் கரைசல் 
பொருளாக , 642 

கள் ) , 260 
So ; --- க்கு வினைப்பொரு 

கரைத்தல் , உலோகங்கள் , உலோ 
ளாக , 616 

கக் கலவைகள் , 726 
கரைசல் தயாரித்தல் , 203 , 
768 

வீழ்படிவுகள் , 181 
ஃபிளவிட்ஸ்கி 

திண்மப் பொருள்கள் , 700 
அரைத்தல் 

கரைதிறன் , 774 
முறை , 8 
அசிட்டேட் அயனியை கண் 

பொது அயனிகளின் விளைவு , 

155 
டறிதல் , 675 
இரும்பு , 390 

வீழ்படிவுகள் , 253 , 254 
கோபால்ட் , 414 

பெருக்கம் , 147,148,774,776 
ஃபுளூரைடு அயனி வினைகள் . 627 

சுருக்கிய , 191 
ஃபெரி சயனிக் அமிலம் , 660 

கரைதிறன் பெருக்கு விதி , 43,179! 
ஃபெரி சயனைடு அயனி , வினை 

கரைப்பானேற்றம் , 264 
கள் , 660 

கரைப்பானேற்றிகள் , 63 

கால்சியம் அயனி வினைகள் , 228 . 
ஃபெரோ சயனிக் அமிலம் , 657. 
ஃபெரோ சயனைடு அயனிவினை 

231 
கள் , 657 

கழுவு சீசா , 218 
காப்பர் உலோகக் கலவைகள் , 
727 

பகுப்பாய்வு , 732 
கரிமச் சேர்ம . தயாரிப்பு , 42 

வினைகள் , 506 , 753 
கரைசல்கள் 

காப்புக் கூழ்மங்கள் , 328 
அபூரித , 155 

கார்பனேட் அயனி 

அயனி ( CO:-) 
அயனித்திறன் , 81 

வினைகள் , 618 
உப்புகளின் pH கணக்கிடல் , கார்போனிக் அமிலம் , 618 
29 

காரங்கள் , 59 
உண்மையான , 260 

பிரிகை அடுக்கு எண் , 772 
கூழ்மம் , 260 

பிரிகை மாறிலிகள் , 772 
ஹைட்ரேட் கொள்கை , 63 பிரிகை வீதம் , 771 
செறிவு , 16 

காரங்கள் , கரைசல்கள் தயாரித் 
நார்மல் , 16 

தல் , 762 
மோலார் , 20 

கிஹின் அயனிகள் , 263 
‘ தயாரித்த , 722 
தயாரித்தல் , 262 

கிராம் சமான எடை , 

18 
நார்மல் , 16 

கிளிசரால் , 

பிரிப் 
பூரித , 147 

பதற்கு வினைப்பொருளாக , 512 
மிகத்தெவிட்டிய , 155 

கரைசல் , தயாரித்தல் , 768 
கரிமச் சேர்ம தயாரிப்பு , 42 

குரோமிக் கலவை , 386 
சுரைசல்களின் அயனித்திறன் , குரோமியம் அயனிகள் , வினைகள், 
77 -78 

377 , 746) 


Cd ++ - ஐ 


பொருட் குறிப்பகராதி 


799 


ளாக , 


குரோமேட்டு அயனி , வினைகள் , ஆண்டிமனி அயனிகள் , 562 
377 , 387 

கரைசல் , தயாரித்தல் , 768 
குரோமோடு ரோப்பிக் அமிலம் , ஹைட்ரோ அயடிக் அமிலம் , 643 
Ti ++++ - க்கு வினைப்பொரு ஹைட்ரோஃபுளூரிக் அமிலம் , 627 
594 ) 

ஹைட்ரோகுளோரிக் அமிலம் , 
கரைசல் , தயாரித்தல் , 768 

761 
குரோமோடு ரோப்பிக் அமிலம் 

ஹைட்ரோனியம் அயனி , 63 
வாய்பாடு , 595 

கொடுக்கிணைப்புச் சேர்மங்கள் , 
குளோரைடு அயனி வினைகள் , 636 331 
கூலும் விதி , 306 

கோபால்ட் அயனி வினைகள் , 410 , 
கூழ்கரைசலாக்கும் விளைவு , 268 74.9 
கூழ்ம அமைப்புகள் , 259 

கோபால்ட்குளோரைடு , Zn ++ - க் 
கூழ்மக் கரைசல்கள் ( சோல்கள் ) , கிற்கு வினைப்பொருளாக , 406: 
260 

கரைசல் தயாரித்தல் , 768 
கூழ்மங்கள் , கரைப்பான் கவர் , 

கோல்தாஃ பொதுமூல நிறங் 
265 

காட்டி , 103 
கரைப்பான் வெறுக்கும் , 265 
கூழ்மப் பாதுகாப்பு , 267 
கேட்மியம் அயனி , வினைகள் ,510 

ஸ்டார்ச் அயோடைடு தாள் , 638 
515 , 756 , 757 
கேல்வனிக் மின்கலம் , 337 ஸ்டார்ச் கரைசல் தயாரிப்பு , 770 

, 
கேல்வனிக் மின்கலங்களின் ஸ்டிரான்ஷியம் அயனி வினைகள் 

225 
கொள்கை , 43 
ஹைட்ரஜன் அயனி அடுக்கு , 81 , 

ஸ்டேன்னிக் அமிலங்கள் , 567 
83 

சகபிணைப்புகள் , 318 
நிர்ணயித்தல் , 99 

சகவீழ்படிவடைதல் , 268 
கணக்கிடுதல் , 292 

புறப்பரப்புக் கவர்ச்சி , 269 
உப்பு கரைசல்களுக்கு , 287 

ஒத்தவடிவுடைய , 269 
ஹைட்ரஜன் அயனிச் செறிவு சமநிலை , வேதியியல் , 48-51 
( ஹைட்ரஜன் அயனி அடுக்கு அயனி , 68 
காண் ) 

இயங்கு , 50 , 146 
ஹைட்ரஜன் சல்பைடு , 245 , 488 , 

நகரும் , 50 
489 

மாற்றும் , 53 
ஹைட்ராக்சில் அயனி அடுக்கு 

மாறிலி , 51 
எண் ( pOH ) , 86 

சமநிலை மாறிலி, 51 
ஹைட்ராக்சைடுகள் , வீழ்படிவ சமன்பாடு சம்பந்தமான விதிகள் , 
டைதல் pH , 171 

39 
ஹைட்ராக்சி குயுனொலின் , 130 சமான எடை கடத்துத் திறன், 
Bi +++ - க்கு வினைப் பொரு 

55 
ளாக , 519 

சல்பூரஸ் அமிலம் , 612 
Mg++ , 130 

சல்பூரிக் அமிலம் , 610 


800 


பண்பறி பகுப்பாய்வு 


ளாக , 650 


ளாக , 


. 


சல்பைட் அயனி வினைகள் , 612 . சோடியம் கோபால் டிநைட் 
சல்பைடுகள் , அமிலங்களுடன் ரைட் , K + - க்கு வினைப்பொரு 
வினை , 252 

ளாக , 113 

770 
கரைதிறன் , 247 

கரைசல் , தயாரித்தல் , 
வீழ்படிவடைதல் , 245 

சோடியம் சல்பைடு V தொகுதி 
சல்பேட் அயனி வினைகள் , 610 

எதிர் அயனிகளுக்கு தொகுதி 
சவ்வூடு பரவுதல் அழுத்தம் , 76 

வினைப்பொருளாக , 545 
சிங்க் யுரெனைல் 

கரைசல் , தயாரித்தல் , 770 
அசிட்டேட் , 
Na + - க்கு வினைப் பொருளாக , 

சோடியம் நைட்ரோ புருசைடு , 
119 

சல்பைடுக்கு 

வினைப்பொரு 
கரைசல் , தயாரித்தல் , 770 
சிங்க் , வினைகள் , 401,756 

சல்பைட்டுக்கு வினைப் பொரு . 

616 
சிர்க்கொனைல் நைட்ரேட் F- . க்கு 
வினைப்பொருளாக , 629 

கரைசல் தயாரித்தல் , 770 
கரைசல் , தயாரித்தல் , 770 

சோடியம் ரோடி சொனேட் , 
சில்வர் அயனி வினைகள் , 496 , 

வாய்பாடு , 226 
750 
சிலிக்கேட் அயனி , வினைகள் , 630 
ஜிப்சம் நீர் ( கால்சியம் சல்பேட் ) 

டங்ஸ்டன் , 589 
Sr ++ - க்கு வினைப்பொருளாக , 

டங்ஸ்டிக் அமிலம் , 600 
225 

டங்ஸ்டேட் , - அயனி , வினைகள் , 
தயாரித்தல் , 765 

600 
சுகேவ் வினைப்பொருள் ( டைமெத் டர்மரிக் தாள் சோதனை , 626 

தில் கிளையாக்சைம் ) காண்க டர்ன்புல் நீலம் , 391 , 660 
சுடர் சோதனை , சுடர் நிறம் , 7 

டார்ட்டாரிக் அமிலம் , 110 , 762 
காப்பர் , 510 

டிபை ஹக்கல் கொள்கை, 73 
கால்சியம் , 231 

டின் உலோகக் கலவைகள் , 729 
ஸ்டிரான்ஷியம் , 228 

பகுப்பாய்வு , 734 
ஸ்டேன்னிக் ஹைட்ரைடு , 569 வினைகள் , 564 , 758 , 759 
சோடியம் , 120 

டெட்ட எத்தில் ரோடமைன் 
பேரியம் . 225 

( ரோடமைன் B காண்க ) 
பொட்டாசியம் , 117 

டெட்ர போரிக் அமிலம் , 625 
போரன் , 626 

டைகுரோமேட் வினைகள் , . 377 

380 
சுண்ணாம்பு நீர் , 762 
சுமாராகக் கரையும் மின்பகுளி டைட்டேனியம் , 588 
களின் அயனிப்பெருக்கம் , 154 

டைட்டேனியம் அயனி , வினைகள், 

593 
சுருக்கிய கரைதிறன் பெருக்கங் 

டைதிசோன் ( டைபெனில் தயோ 
கள் , 191 

கார்பசோன் ) , 405 
ஜெல்கள் , 267 

Zn ++ - கிற்கு வினைப் பொரு 
சோடியம் அயனி வினைகள் , 117 

ளாக , 405 


+ 


பொருட் குறிப்பகராதி 

801 
டைதிசோன் கரைசல் தயாரித் தொங்கல் , 259 
தல் , 768 

தொகுதி வினைப்பொருள் , 29 
டைபிக்ரைல் அமைன் , வாய்பாடு , நேர் அயனிகள் தொகுதி 1 , 609 
116 

தொகுதி II , 609 
கரைசல் தயாரித்தல் , 768 எதிர் அயனிகள் தொகுதி , 11 , 
பொட்டாசியத்திற்கு வினைப் 31 , 209 
பொருளாக , 116 

தொகுதி III , 31 , 362 , 369 
-டைபெனில் அமைன் கரைசல் தொகுதி வினைப்பொருள் , 29 
தயாரித்தல் , 768 

தொகுதி IV , 31 , 487-496 
ஃபெரிசயனைடு அயனிக் குச் தொகுதி V 31 , 545 , 552 
சோதனை , 661 

தோய்தல் , 265 , 328 
நைட்ரேட் அயனிக் குச் 

தோய்தல் மின்பகுளி , 365 
சோதனை , 671 
-டைபெனில் கார்பசைடு , .. கரை 

சல் தயாரித்தல் , 768 

மெர்க்குரிக்குச் சோதனை , 506 a- நாப்தைல் அமைன் கரைசல் , 
டைபெனில் தயோகார்பசோன் தயாரித்தல் , 769 
( டைதிசோன் காண்க ) 

வாய்பாடு , 673 
-டைமெத்தில் கிளையாக் சைம் , NO .-- க்கு வினைப் பொருளாகா 

இரும்பிற்கு வினைப்பொரு 
673 
ளாக , 392 

நிக்கல் அயனி வினைகள் , 416-418 
கரைசல் தயாரித்தல் , 768 
நிக்கலுக்கு வினைப்பொருளாக , 

நியம ஆக்சிஜனேற்ற மின்னழுத் 
331 , 418 

தங்கள் , 456 , 460 , 780 
நியம ஹைட்ரஜன் மின்முனை , 

451 

நீர் பிரிகை , 81 
தயோ உப்புகள் , 538 

அயனி பெருக்கம் , 83 
தனானேவ் சொட்டு வினை , 133 
தயாரித்தல் , 99 , 777 , 778 

வாலைவடி , 104 
தயோ சயனிக் அமிலம் , 653 நீராற் பகுப்பு , 275-300 , 359 
தயோ சயனேட் அயனி , வினைகள் , மாறிலி , 287 
653 

வீதம் , 277 , 287 , 300 
தயோ சல்பூரிக் அமிலம் , 617 
தயோ சல்பேட் அயனிவினைகள் , நீராற் பகுப்பு வீதம் , 277 , 287 , 

300 
617 

அயனியாக்கல் 
தனானேவ் வரிசை விதி , 193 

( பிரிகையைக் 
தாங்கல் அமைப்புகள் , 89 , 

காண்க ) 
தாங்கல் கரைசல்கள் ( தாங்கல் நீரின் அயனிப்பெருக்கம் , 83 
கலவைகள் பார்க்க ) 

நிலைப்படுத்திகள் , 264 
தாங்கல் கலவைகள் , 89-99 

நிலைமின்னியல் விசைகள் , 62 
தாங்கல் திறன் , 96 

நிலையில்லாமை மாறிலி , 322 
தாமதித்து வீழ்படிவடைதல் 
விளைவு , 271 

நிறம் காட்டிகள் , 99-105 
தெனார்டு நீலம் , 377 

PH- வரம்பு , 100-102 
“ தைமால்ப்தலின் , 102 , 779 

கரைசல்கள் , தயாரித்தல் , 
தைமால் புளூ , 101 , 102 , 778 778.779 


1 


802 


பண்பறி பகுப்பாய்வு 


. 


- 


0 


தால் 


நிறம் பொதுமூலம் , 103 

நேர் அயனிகள், பகுப்பாய்வு 
நிறம் காட்டித்தாள் , 103 

Cl- Br - I- , 624 
நிறை தாக்க விதி , 43 , 52 , 469 PO --- A : O --- ASO , 

624 . 
நுண்ணளவு பகுப்பாய்வு , 3 

S -- S , 0 ; -- SO .--SO , 

651 
நுண்ணோக்கி , 14-15 

நேர் அயனிகள் தொகுதி III 
நுண்படிக பகுப்பாய்வு , 12 

பகுப்பாய்வு , 667-689 
நுண்படிக சோதனை , 3 , 12, 16 

நைட்ரஸ் அமிலம் , 672 
அலுமினியம் , 376 

நைட்ரசோ B- நாப் 
ஆர்செனிக் . 557 , 558 

( இலின்ஸ்கி வினைப் 
ஆர்செனேட் , 557 

பொருள் 

காண்க ) 
ஆண்டிமனி, 563 

a- நைட்ரசோ - நாப்தால் ,. 
ஃபுளுரைடு , 630 

வாய்பாடு , 413 
காப்பர் , 510 

கரைசல் , தயாரித்தல் , 769 
கால்சியம் , 230 

Co ++ - க்கு வினைப்பொருளாக,. 
கேட்மியம் , 514 

413 
கோபால்ட் , 414 

நைட்ரிக் அமிலம் , 668 , 761 
சிங்க் , 409 

நைட்ரைட் அயனி , வினைகள் 
சில்வர் , 498 

672 
சிலிக்கேட் , 632 

நீக்குதல் , 674 
சோடியம் , 120 

நைட்ரேட் அயனி வினைகள் , 
ஸ்டிரான்சியம் , 227 

068 
டின் , 568 

P- நைட்ரோபென்சீன் - அஸோ - 
டைகுரோமேட் , 386 

ரிசார்சினால் கரைசல் தயா 
நிக்கல், 418 

ரித்தல் , 769 
நைட்ரேட் , 674 

Mg ++ - க்கு வினைப் பொரு 
நைட்ரேட் , 671 

ளாக , 132 
பிஸ்மத் , 520 

வாய்பாடு , 132 
பேரியம் , 244 

O- நைட்ரோபெனில் ஆர்சோ 
பொட்டாசியம் , 115 

னிக் அமிலம் , 333 
மக்னீசியம் , 131 

நைட்ரோன் , 471 
மாங்கனீசு , 400 
மெர்க்குரி , 506 
லெட் , 502 

பகுப்பாய்வு 
நெஸ்லர் வினைப்பொருள் , 123 , இயற்பியல் முறைகள் , 4 
127 , 137 , 139 

யற்பியல் வேதியியல் 
NH + - க்குச் சோதனை , 123-124 , முறைகள் 4 

கரைசல் தயாரித்தல் , 769 உலோகங்கள் , உலோகக் 
நெர்ன்ஸ்ட் சமன்பாடு , 455 

கலவைகளுடைய , 

725-736 
நேர் அயனிகள் , பகுப்பாய்வு 

எதிர் அயனி ( எதிர் அயனிகள் 
கண்டறிதல் , 721 

காண்க ) 
கலவைகளின் பகுப்பாய்வு , 608 ஒளிர்வு , 3 
தொகுதிகள் 1 - III ,679 

கதிரியக்க முறை , 7 
தொகுதி 11 , 663 

ஹைட்ரஜன் சல்பைடு இல்லா 
தொகுதி | பகுப்பாய்வு , 608 மல் , 581 
636 

சிற்றளவு , 2 
தொகுதி வினைப்பொருள் , 635 சொட்டு வினைகள் , 3 , 737 
வகைப்படுத்தல் , 608-609 

தடம் அறி அணுமுறை , 7 


ப 


. 


பொருட் குறிப்பகராதி 


803: 


சக , 


டது , 1 


பகுப்பாய்வு திண்மப் பொருள் பிஸ்மத் அயனி வினைகள் , 

களுக்கு முழுமையாக , 701 515-520 
709 

பிணைப்பு , ஈதல் , 319-320 
அமிலங்களில் கரையாத , 706 

319 
நீரில் கரையாத , 703 

வழங்கி - வாங்கி , 319 
நீரில் கரையும் , 701 

அயனி , 314 
நிறநிரல் , 6 

அயனியற்ற , 314 
நுண்படிக , 3 

பிரஷ்யன் புளூ , 313 , 389 , 658 
நுண்ணளவு , 2 

பிரான்ஸ்ட்டு - லவ்ரி கொள்கை ,. 
நேர் அயனி (நேர் அயனிகள் 197 
காண்க ) 

பிரிகை அமைப்பு , 259 
பண்பறி ,வரையறுக்கப்பட்டது , பிரிகை ஊடகம் , 259 
2 

பிரிகை நிலைப்பொருள் , 259 
பரப்புக் கவர்ச்சி முறை , 7 பிரிகை மாறிலி, 64 , 66 
பருமனறி வரையறுக்கப் பட் 

அடுக்கு எண் , 

அமிலங்களும் - 

டைய காரங்களுடைய , 88 
பின்ன , 26 

அணைவுகளுடைய , 315 , 
பேரளவு , 2 

இரட்டை உப்புகளுடைய ,. 
பொட்டுச்சோதனைகள் , 3 , 737 

313.314 
பொதுமுறை . 692 

நீரின் , 81 
பொருள்களைத்தயாரித்தல் , 692 மின்பகுப்பு , 10 , 55 
முறையான , 26 

மேலீடான , 58 
முன்னோடிக் கவனித்தல் 692 வீதம் , 55 , 66 
முன்னோடிச் சோதனைகள் , 693 

வெப்ப இயக்க , 80 
முனைவாக்கப் பதிவு முறை , 6 பிரிகை மின்பகுளிகளின் , 11 
மேனிலை நுண் , 2 

வீதம் , 54 
வெப்ப வேதிமுறைகள் , 8 

வழிமுறை , குறையளவு மின் 
வேதியியல் முறைகள் , 2 , 

3 

பகுளிகளின் , 61 
பகுப்பாய்வு வேதியியல் 1 

புரொட்டான் ஏற்பி , வரை 
வளர்ச்சியின் , 37-44 

யறுத்தது , 197 
முறைகளின் , 1 

புரொட்டான் பரிமாற்றக் 
நோக்கம் 1 

கொள்கை 
படிப்படியாக பிரிகை அடைதல் , அமில காரங்களுக்கு , 197 , 200 , 
279 

203 
படிப்படியாக நீராற் பகுப்பு அடிப்படைச் சமன்பாடு , 203 
அடைதல் , 279 , 280 

புரொட்டான் வழங்கி வரை ) 
படிதல் , 265 

யறுத்தது , 197 
பரப்புக் கவர்ச்சி , 6 

புரோமின் நீர் , தயாரித்தல் , 768 " 
உள் , 269 

புரோமைடு அயனி,வினைகள் ,640 " 
பாஸ்பேட் அயனி , வினைகள் , 620 

புற அயனிகள் , 26 
நீக்குதல் , 714 

புற ஊதாக் கதிர்கள் , 4 
பாஸ்போனிக் அமிலம் , 621 பென்சிடீன் , வாய்பாடு , 383 
பல்படித்தான அமைவுகள் , 145 ஃபெரிசயனைடு அயனி , 663 
பால்மம் , 259 

கரைசல் , தயாரித்தல் , 767 
pH ( ஹைட்ரஜன் அயனி அடுக்கு காப்பர் , 509 
எண் காண்க ) 

குரோமியத்தின் வினைப்பொரு. 
pOH , 16 


60 , 


ளாக , 384 


-804 


பண்பறி பகுப்பாய்வு 


முறை , 274 


t 





, 


பெண்சிடீன் பாஸ் பேட்டு அயனி, பொட்டுச் சோதனைகள் - 
623 

டின் அயனி , 566 
மாங்கனீஸ் , 399 

பொட்டுச் சோதனை செயல் 
லெட் , 501 
பெர்க்குரோமிக் அமிலம் , 385 

Sr ++ அயனி , 226 
பெர்டைட்டேனிக் அமிலம் , 594 

நிக்கல் , 416 
பெர்மாங்கனிக் அமிலம் , 676 

பொட்டுச் சோதனைகள் 
பெர்மாங்கனேட் அயனி , வினை 

பாஸ்பேட் அயனி , 623 
கள் , 676 

பிஸ்மத், 520 
பெர்டைட்டேனிக் அமிலம் , 594 

பேரியம் , 226 

Mg ++ அயனி , 132 
பெர்வனேடிக் அமிலம் , 596 

மாங்கனீசு , 399 
பெரைட்டை நீர் , 762 

மாலிப்டேட் அயனி , 598 
பெனில் மாலிப்டிக் அமிலம் , 

லெட் , 501 
ஆண்டிமனிக்கு 

வனடேட் அயனி , 597 
வினைப்பொருளாக , 561 

பொட்டுச் சோதனை தட்டுகள் , 3 
கரைசல் , தயாரித்தல் , 769 

பொது அயனிகள் , 68 
பெனில் ஆர்சோனிக் அமிலம் , 333 

கரைதிறனில் விளைவு , 155 
பேரளவு பகுப்பாய்வு , 3 

பொது அயனி விளைவு , 68 
பேரியம் அயனி , வினைகள் , 

பொது மூல நிறங்காட்டி , 10 3 , 
221-225 

779 
பைரோவனேடிக் அமிலம் , 589 

பொருளின் அமைப்பின் எலக்ட் 
பொட்டாசியம் அயனி , வினைகள் , ரான் கொள்கை , 318 , 335 
110.117 

பொல்யுக்டோவ் வினைப் 
பொட்டாசியம் சாந்தேட் , 599 

பொருள் ( டைபிக்ரைல் 
- பொட்டாசியம் டைஹைட்ரஜன் அமைன்காண்க ) 
ஆண்டிமனேட் 

Na + - க்கு 

போரிக் அமிலம் , 625 
வினைப்பொருளாக , 117 
கரைசல் , தயாரித்தல் , 769 

போரேட் அயனிகள் , வினைகள் , 
பொட்டாசியம் மெர்க்குரிக் 

625 
அயோடைடு , 562 
பொட்டுச் சோதனைகள் ( சொட் 
டுச் சோதனைகள் ) , 3,737,760 

மக்னீசியா கலவை , 554 
அலுமினியம் , 375 , 376 

ஆர்சினேட் அயனிக்கு வினைப் 
ஆண்டிமனி அயனி , 562 

பொருளாக , 554 
ஃபெரோசயனைடு அயனி , 658 கரைசல் , தயாரித்தல் , 768 
காப்பர் , 506 

பாஸ்பேட் அயனிக்கு , 622 , 
குரோமியம் அயனிகள் , 384 மக்னீசியம் உலோகக் கலவைகள் , 
K + அயனி , 116 . 

727 
Co ++ அயனி , 412 

வினைகள் , 128 
-சிங்க் , 405 

மஞ்சள் தாள் , 626 
சில்வர் , 498 

மணிகள் , நிறமுள்ள , 8,698,699 


பொருட் குறிப்பகராதி 


805. 


, 


மறு வீழ்படிவடைதல் , 277 மின்னாற் பகுப்புப் பாலம் , 450 
மறைக்கும் வினைபொருள்கள் , மின்னாற் பகுப்புப் பிரிகை , 
26 , 329 , 334 

கொள்கை , 196 , 197 ) 
மாங்கனீசு அயனி வினைகள் , முன்னனைவு , 314 
393 , 747 

முனைவாக்கப் பதிவுக் கருவி , 6 
மாலகைட் பச்சை , 616 

முழுமையாக வீழ்படிவடைத 
மாலிப்டினம் , 589 

லுக்குச் சோதனை , 214-215 
மாலிப்டினம் நீலம் , 562 , 623 மெட்டா ஆண்டிமனிக் அமிலம் , 
மாலிப்டேட் அயனி வினைகள் , 597 

709 
மாலிப்டேட் - டார்ட்ரேட் வினைப் மெட்டா டைட்டேனிக் அமிலம் , 
பொருள் தயாரித்தல் , 769 

589 
மாறிலி 

மெட்டா போரிக் அமிலம் , 625 
சமநிலை , 51 

மெட்டா வனேடிக் அமிலம் , 589 
நீராற் பகுப்பு , 287 

மெண்டலீபின் கரைசல்களுடைய 
மாறிலி 

நீரேற்றிக் கொள்கை , 63 
நிலையில்லாமை , 322 , 776-777 

மெண்டலீபின் தனிம வரிசை 
பிரிகை , 64 , 66 , 300 , 772-773 

அட்டவணை , 356,357,361 , 484 
வினை வீதம் , 50 
வீதம் , 50 

மெத்தில் ஆரஞ்சு, 102 , 778 
வெப்ப இயக்க , 80 

மெத்தில் சிவப்பு , 102 , 778 
மிக நுண்ணளவு பகுப்பு , 2 

மெத்தில் வயலட் , 102 , 778 
மிகு 

மின்பகுளிகளின் ஆண்டிமனிக்கு வினைப்பொரு . 
கொள்கை , 58 , 73 

ளாக , 560 
மில்லி மைக்ரான் , 259 

சிங்க் , 407 
மின் உந்து விசை , 337 

மெத்திலீன் நீலம் , 632 
மின் கடத்துத் திறன் , 55 

மெர்க்குரி அயனிகள் , வினைகள் , 
சமான எடை , 55 , 56 

502 , 752 
மின்பகுளிகள் , 11 , 55 

மெர்க்குரி சொட்டும் எதிர் மின் 
கரைதிறன் , 774 , 776 

முனை , 6 
கரைதிறன் பெருக்கம் , 774,776 
குறை அளவு , 55 

மைக்ரோ காஸ்மிக் உப்பு , 698 
பிரிகை மாறிலிகள் , 772 மைக்ரோ கிராம் , 21 
அடுக்கு எண்கள் , 772 மைசெல் , 263 
சுமாராக கரைபவை , இடை 

அயனி 

( முன்னணைவு) , 
மாற்றம் , 186 

315 , 316 
மிகு அளவு , 48 

மோர் உப்பு , 312 , 321 
நிலை கரைசல்களில் , 72 

மோரின் , 376 
மிதத்தல் , 24 

A ++ -- க்கு வினைப்பொருளாக , 
மின்னழுத்த வரிசை , உலோகங் 

376 
களுக்கு , 

463 
மின்னழுத்தங்கள் , அயனீ , 539 

கரைசல் , தயாரித்தல் , 769 
ஆக்கிஜனேற்றம் , 448-455 
ஆக்சிஜனேற்ற - ஒடுக்கம் , 448 
ஏற்ற - ஒடுக்க , 454 

யுரெனைல் அசிட்டேட் Na . + க்கு , 
நியம , 456 

வினைப் பொருளாக , 119 


அளவு 


மைய 


1806 


பண்பறி பகுப்பாய்வு 


ளாக , 


வினைகள் அயனிச் சமன்பாடுகள் 
-- ரின்மன் பச்சை , 410 

அலுமினியத்தை கண்டறிதல் , 
ரோடமைன் B ஆண்டிமனிக்கு 

377 
வினைப்பொருளாக , 561 

ஆக்சிஜனேற்றம் - ஒடுக்கம் , 335 
கரைசல் தயாரித்தல் , 769 

சம நிலை மாறிலிகள் , 470 
செறிவின் விளைவும் ஊடகத் 

தின் வினையும் , 466 
ல 

திசை , 459 
--லிகாண்டுகள் , 315-316 

ணை ஆக்சிஜனேற்ற ஒடுக்கம் , 
லிட்மஸ் , 99 , 101 

477-478 
தாள் , 101 

ஈரமுறை , 8 , 9 , 16 
கரைசல் , 101 

உலர் முறை , 7 
லெட் , உலோகக் கலவைகள் , 729 கண்டறிதல் , 28 
பகுப்பாய்வு , 734 

குரோமியம் , 379 
வினைகள் , 499 , 751 

கோபால்ட் , 414 
லேந்தனம் நைட்ரேட் , அசிட் சமநிலை மாறிலிகள் , 470 
டேட் அயனிக்கு விளைப்பொரு சமன்பாடுகள் (வினைச் சமன் 
676 

பாடுகள் காண்க ) 
கரைசல் தயாரித்தல் , 768 வினைகள் சிங்க் , 410 

சுடர்நிறம் ( சுடர்சோதனை 

காண்க ) 
- வடிகட்டல் , 217-218 

சுய வினைவேக மாற்றி , 480 

செறிவின் விளைவும் ஊடகத் 
வடிகட்டுதல் , 217-218 

தின் வினையும் , 466 
- வடிகட்டுதாள் , தயாரித்தல் , சொட்டு ( பொட்டுச் 
217-218 

சோதனைகள் காண்க ) 
வண்ணப் படிவுப் பிரிகை பத்தி , தனிச்சிறப்பியல்பு , 25 
719 

திசை , 459 
வண்ணப்படிவுப் பிரிகை முறை , தெரிந்தெடுத்த , 25 

நிகழ்த்தும் முறைகள் , 7 , 12 
வரிசை விதி , N. A. தனானேவினு நிபந்தனைகள் , 20 
டையது , 193 

நுட்பமான , 

20 
வழங்கி ; 319 

நுண்படிக ஆய்வு ( நுண்படிக 
- வழங்கி வாங்கி பிணைப்பு , 319 

சோதனையைக் காண்க ) 
வளைய அமைப்பு , 331 

பரிமாற்றம் , 193 
வனெடேட் அயனி , வினைகள் , புற விளைவுகள் , 
595 , 596 

பிரித்தல் , 28 
வனேடியம் , 589 

பெர்மாங்கனேட் அயனி, 678 
- வாயு அறை , 123 

மாங்கனீசு , 401 
- வாயு எரிகருவி சுடர் , அதன் மீள் , 48 
அமைப்பு , 700 

மீளும் , 48-49 
விரவுதல் அடுக்கு , 263 

வீதம் , 49 
விளாவு தல் எல்லை , 21 

வேகமாறிலி , 50 
வினைகள் அயனிச் சமன்பாடு வினைகளின் தனித்தன்மை , 20 , 25 
கள் , 10 

வினைச் சமன்பாடுகள் , எலக்ட் 
அரைத்தல் ( ஃபிளவட்ஸ்கி ரான் அயனி முறையில் பெறு 
அரைத்தல் முறை காண்க ) 

தல் , 345 


6 , 719 


பொருட் குறிப்பகராதி 


807 - 


வினைச் சமன்பாடுகள் 

வீழ்படிவடைதல் , கடத்தியுடன் 
ஆக்சிஜனேற்ற - ஒடுக்கத்திற்கு , தொகுதி VI எதிர் அயனிகள் , 
340 

492 
அயனி, 10 , 72 

பின்ன , 178 
வினைத்திறன் , 76 

முழுமையான , 28 , 163 

. 
அயனிகளின் , 76 

முழுமை சோதனைக்கு , 214-216 
குணகம் , 76 

வீழ்படிவுகள் கரைதல் , 181 
வினைப்பொருள்கள் , 2 

கரைதிறன் , 251) 
கரைசல்கள் , தயாரித்தல் , 761 தோன்றுதல் , 161 
வினைப்பொருள்களின் தனித் பிரித்தல் , கரைசல்களிலிருந்து , 
தன்மை , 20 

217 
வினை வீதம் , 50 

விளாவு தல் விதி , 65 
வினைவேக மாற்றி , 479 

வீழ்படிவுகளை கழுவுதல் , 219 
வீழ்படிவடைதல் , கடத்தியுடன் , வெப்பவேதி முறைகள் , 8 
272 

வெர்னர் கொள்கை , 315 
அணைவுச் சேர்மங்கள் , 323 வெற்றுச் சோதனை , 25 
ஹைட்ராக் சைடுகள் , 170 வேதிச் சமநிலை ( சம நிலையையும் 
ஹைட்ரஜன் சல்பைடால் , 492 காண்க ) , 48 
செய்முறை முழுமை , 163 , 214 வோல்டா மின்கலம் ( கேல்வனிக் 
தாமதித்த , 272 

மின்கலம் காண்க ) 


வாசகர்களுக்கு 


இந் நூலின் உள்ளடங்கிய பொருள் , மொழிபெயர்ப்பு , 
புத்தகத்தின் உருவம் ஆகியவை பற்றிய உங்களுடைய 
அபிப்பிராயங்களை மிர் ( Mir ) வெளியீட்டு நிறுவனத்தார் 
நன்றியுடன் ஏற்றுக் கொள்வர் . நீங்கள் குறிப்பிடும் மற்ற 
எந்தக் கருத்தையும் பெற நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம் . 

எங்கள் முகவரி : மிர் வெளியீட்டு நிறுவனம் , 2 , பெர்வி 
ரிஷ்கி பெருலோக் , மாஸ்கோ , USSR . 


தமிழ்நாட்டுப் பாடநூல் நிவறுனம் 


சென்னை - 600031 


- 


* 
தமிழில் பயில்பவர்க்குக் கல்லூரிப் பாடநூல்கள் 

( Tamil Medium Books for Colleges ) 
1978 ஏப்ரல் முடிய 830 நூல்கள் வெளியிடப்பட்டுள்ளன 

* 
மேலும் விரைவில் வெளிவருபவை 
மருத்துவவியல் 

2 நூல்கள் 
இயற்பியல் 

8 
வேதியியல் 

3 
விலங்கியல் 

6 
கணிதவியல் 

6 
வணிகவியல் 

9 
பொருளியல் 

8 
புவியியல் 

5 
வரலாற்றியல் 

20 
உளவியல் 

2 
புள்ளியியல் 

5 
கல்வியியல் 

1 
அரசியல் 

4 
தாவரவியல் 

5 
சட்டவியல் 

4 


23 


|IIIIIIIIIIIII 


99 


33 


. 


கிடைக்குமிடம் : 
தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனக் கிடங்கு 
( கல்லூரிக் கல்வி இயக்குநர் அலுவலகச் சுற்றுக்குள் ) 
கல்லூரிச் சாலை , நுங்கம்பாக்கம் , 

சென்னை - 600006 . 
கல்லூரிப் பாடநூல்களுக்கு 20 % கழிவு வழங்கப்படும் 


Printed at Jeevan Press . Madras - 600 005 

பயகப்பட் 


